தொகுத்தவர்‌ 


கி. வா. ஐகந்நாதன்‌ 


[லை ல்‌ பப்ளிஷர்ஸ்‌ 


ஜெனரல்‌ பப்ளிஷர்ஸ்‌ 
முதற்‌ பதிப்பு - 2001 
இரண்டாம்‌ பதிப்பு - 2006 


உரிமை பதிப்பு 


© ஆசிரியருக்கு 


விலை ரூ. 100.00 


வெல்‌ பப்ளிஷர்ஸ்‌ 

244, ராமகிருஷ்ண மடம்‌ சாலை, 
தபால்‌ பெட்டி நெ. 617, 
மயிலாப்பூர்‌, சென்னை-600 004. 


தொலைபேசி : 494 1314 


Jai Ganesh Offset Printers, 
Chennai - 600 004, 


முகர 


இந்தப்‌ புத்தகத்தில்‌ எஏறத்தாழ25 , 000 பழமொழிகள்‌ உள்ளன. 
இவை கடந்த நாற்பது ஆண்டுகளாக நான்‌ சேகரித்தவை. 
சொற்பொழிவு செய்யும்‌ பொருட்டு வெளியூர்களுக்குச்‌ சென்ற 
காலங்களில்‌ அங்கே உள்ள ஆடவர்களிடமும்‌ பெண்மணிகளிடமும்‌ 
கேட்டுப்‌ பழமொழிகளை எழுதி வந்தேன்‌. பெரும்பாலும்‌ முதிய 
பெண்மணிகளே பல பழமொழிகளைச்‌ சொன்னார்கள்‌. 
பழமொழியை முதுமொழி என்றும்‌ வசனம்‌ என்றும்‌ கூறுவர்‌, 
பழமொழிகள்‌ அடங்கிய பாடல்களைப்‌ பெற்ற நூல்கள்‌ பழமொழி . 
நானூறு, கோவிந்தசதகம்‌, தண்டலையார்‌ சதகம்‌, இரத்தின 
சபாபதி மாலை, அருணாசல கவி இராம நாடகக்‌ கீர்த்தனை 
முதலியவை. 


இந்தப்‌ பழமொழிகளில்‌ பல்வேறு சாதியினரைக்‌ குறை கூறி 
உள்ளவை பல உண்டு. அவற்றைக்‌ கண்டு அந்தச்‌ சாதியைச்‌ 
சேர்த்த அன்பர்கள்‌ சினம்‌ கொள்ள மாட்டார்கள்‌ என்று நம்பு 
கிறேன்‌. இழித்துக்‌ கூறுவதில்‌ எந்தச்‌ சாதியினரையும்‌ விட்டு 
வைக்கவில்லை. பார்ப்பனர்களை இழித்துக்‌ கூறும்‌ பழமொழிகள்‌ 
பல. அத்தகையவற்றை அப்படி அப்படியே காட்டியுள்ளேன்‌. 
தமிழ்‌ மக்களுடைய எண்ணம்‌ எவ்வாறு படர்ந்தது என்பதை இவை 
காட்டுகின்றன . 


நாடோடி இலக்கியத்தைச்‌ சார்ந்தவை பழமொழிகள்‌. அறிவு 
தெரிந்த சிறுவர்‌ முதல்‌ முதுமை உடையவர்கள்‌ வரை யாவரும்‌ 
தாம்‌ பேசும்‌ பொழுது பழமொழிகளை ஆளுவார்கள்‌. அவரவர்‌ 
களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற வகையில்‌ அவை இருக்கும்‌. 
உபநிடதம்‌, இலக்கிய இலக்கணங்கள்‌ அகியவற்றைப்‌ பற்றிய. 
பழமொழிகளும்‌ உண்டு. விலங்கினங்கள்‌, பறவைகள்‌, நீர்வாழ்‌ 
பிராணிகள்‌, ஊர்வன, பழுபூச்சிகள்‌ முதலியவற்றைப்‌ பற்றிய 
பழமொழிகள்‌ பல, இவற்றை ஆராய்ந்து கட்டுரைகளை எழுதலாம்‌. 
பல பெரியோர்களுடைய வரலாறுகள்‌ சம்பந்தமான பழமொழிகளும்‌ 


- 


4 


உண்டு. கம்பன்‌, ஒட்டக்கூத்தர்‌ முதலிய புலவர்களைப்‌ பற்றிய 
பழமொழிகள்‌ சில உள்ளன. 


சில சில ஊர்களைப்‌ பற்றிய பழமொழிகளும்‌ பல உண்டு. 
அந்த ஊர்களில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ தெய்வங்களைப்‌ பற்‌ ய 
பழமொழிகளும்‌ உள்ளன. 


இவ்வாறு பல பல துறைகளில்‌ அமைந்த இந்தப்‌ பழமொழிகள்‌ 
அறிவைத்‌ தூண்டுகின்றவை. 


தமிழ்‌ மக்கள்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ உள்ள பழமொழிகளைப்‌ 
படித்து இன்புறுவார்கள்‌ என்று நம்புகிறேன்‌. 
கி. வா. ஜகந்நாதன்‌ 


சென்னை.--28 


“காந்தமலை” | 
8.68 


உ 4 
முருகன்‌ துணை 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அ௮ஃகமும்‌ காசும்‌ சிக்கெனத்‌ தேடு, 

(அஃகம்‌- தானியம்‌; சிக்கென -விரைவாக.) 

(கொன்றை வேந்தனில்‌ உள்ளது; பழமொழி போல வழங்குகிறது,) 
அஃகம்‌ சுருக்கேல்‌. ப 


(ஆத்தி சூடியில்‌ உள்ளது, பழமொழி போல்‌ வழங்குகிறது. ) 

ஆக்கக்கா என்றால்‌ ரங்க ரங்கா என்கிறது. 
(கிளி பேசுவது, ) 

அக்கச்சி உடைமை அரிசி; தங்கச்சி உடைமை தவிடா? 
அக்கப்‌ போரும்‌ சக்கிலியர்‌ கூத்தும்‌. 
அக்கரைக்காரனுக்குப்‌ புத்தி மட்டம்‌, 
அக்கரைக்கு இக்கரை பச்சை, 
அக்கரைப்‌ பாகலுக்கு இக்கரைக்‌ கொழுகொம்பு, 
அக்கரை மாட்டுக்கு இக்கரை பச்சை, 
அக்கரையானுக்கு ஆனது இக்கரையானுக்கும்‌ ஆகட்டும்‌. 
அக்கரையில்‌ இருக்கிற தாசப்பனைக்‌ கூப்பிட்டு இக்கரையில்‌ 


இருப்பவன்‌ நாமத்தைப்‌ பார்‌ என்றானாம்‌. 


அக்கரை வந்து முக்காரம்‌ போடுது, 
(முக்காரம்‌ - முழக்கம்‌.) 
அக்கறை தீர்ந்தால்‌ அக்காள்‌ புருஷன்‌ என்ன கொக்கா? 
அக்கறை தீர்ந்தால்‌ அக்காள்‌ மொகுடு குக்க. 
(மொகுடு-கணவன்‌, குக்க-நாய்‌,) 
அக்கன்னா அரியன்னா, உனக்கு வந்த கேடு என்ன? 
அக்காக்காயாகச்‌ சுற்றுகிறான்‌. 


10 


19 


அக்காடு வெட்டிப்‌ பருத்தி விதைக்கிறேன்‌ என்றால்‌, அப்பா எனக்கு 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஒரு துப்பட்டி என்கிறான்‌ பிள்ளை; அதற்கு அப்பன்‌, கைகால்‌ 
பட்டுக்‌ கிழியப்‌ போகிறது, மடித்துப்‌ பெட்டியிலே வை 
என்கிறான்‌. 

அக்காடு வெட்டிக்‌ பருத்தி விதைத்தால்‌, அப்பா முழுச்‌ சிற்றாடை 
என்கிறாளாம்‌ பெண்‌. 


அக்காரம்‌ கண்டு பருத்தி விளைந்தால்‌ அம்மா எனக்கு ஒருதுப்பட்டி.. 
அக்காரம்‌ சேர்ந்த மணல்‌ தின்னலாமா? 


அக்காள்‌ அரிசி கொடுத்தால்தானே தங்கை தவிடு கொடுப்பாள்‌? 
அக்காள்‌ ஆனாலும்‌ சக்களத்தி சக்களத்திதான்‌. 
அக்காள்‌ இருக்கிற வரையில்‌ மச்சான்‌ உறவு. 
(பி-ம்‌.) இருந்தால்‌, 
அக்காள்‌ உண்டானால்‌ மச்சான்‌ உறவு உண்டு. 
(பி-ம்‌.) இருந்தால்‌, மச்சானும்‌ உறவு. 
அக்காள்‌ உறவும்‌ மச்சான்‌ பகையுமா? 95 
(பி-ம்‌,) பகையும்‌ ஆகுமா? 
அக்காள்‌ செத்தாள்‌; மச்சான்‌ உறவு அற்றுப்‌ போச்சு, 
அக்காள்தான்‌ கூடப்‌ பிறந்தாள்‌; மச்சானும்‌ கூடப்‌ பிறந்தானா? 
அக்காள்‌ போவதும்‌ தங்கை வருவதும்‌ அழகுதான்‌. 
(அக்காள்‌-மூதேவி, தங்கை-சீ தேவி. ) 
அக்காள்‌ மகள்‌ ஆனாலும்‌ சும்மா வரக்‌ கூடாது. 
அக்காள்‌ வந்தாள்‌; தங்கை போனாள்‌. 90 
(அக்காள்‌- மூதேவி, தங்கை - சீதேவி,) 
அக்காள்‌ வீட்டுக்குப்‌ போனாலும்‌ அரிசியும்‌ பருப்பும்‌ கொண்டு 
போக வேணும்‌. 


அக்காள்‌ வீட்டுக்‌ கோழியை அடித்து மச்சானுக்கு விருந்து 
வைத்தாளாம்‌. 


அக்காளைக்‌ கொண்டவன்‌ தங்கச்சிக்கு முறை கேட்பானா? 
அக்காளைக்‌ கொண்டால்‌ தங்கையை முறை கேட்பானேன்‌? 
அக்காளைப்‌ பழித்துத்‌ தங்கை மோசம்‌ போனாள்‌. ' 9௦ 
(பாஃம்‌. ) தங்கை அவிசாரி ஆனாள்‌. தனிவழி போனாளாம்‌. 
அக்காளோடு போயிற்று, அத்தான்‌ உறவு. 
த (பா-ம்‌.) மச்சான்‌ உறவு, 
அக்கியானம்‌ தொலைந்தால்‌ அவிழ்தம்‌ பலிக்கும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 7. 


அக்கிரகாரத்தில்‌ ஆடு செத்தால்‌ ஆளுக்கு ஒரு மயிர்‌. 
அக்கிரகாரத்தில்‌ பிறந்தாலும்‌ நாய்‌ வேதம்‌ அறியுமா? 
அக்கிரகாரத்து நாய்‌ அபிமானத்துக்குச்‌. செத்தது. 40 
அக்கிரகாரத்து நாய்க்கு அகவிலை தெரியுமா? 
(பாஃம்‌.) நாய்க்குக்‌ கூட அகவிலை தெரியும்‌, 
அக்கிரகாரத்து நாய்‌ பிரதிஷ்டைக்கு அழுதது போல, 
(பா-ம்‌.) அழுமா? ப 
அக்கிரமக்காரன்‌ முகத்தில்‌ விழியாதே. 
அக்கினிக்கும்‌ சாகாத தங்கத்தைப்‌ போல, 
அக்கினி சாட்சி, அருந்ததி சாட்சி, 42 
அக்கினி தேவனுக்கு அபிஷேகம்‌ செய்ததுபோல்‌ இருக்கிறான்‌. 
(பா-ம்‌.) பகவானுக்கு, கருத்து: கறுப்பாய்‌ இருக்கிறான்‌, 
அக்கினிப்‌ பந்தலிலே வெண்ணெய்ப்‌ பதுமை ஆடுமா? 
(பாம்‌. ) வெண்ணெய்ப்‌ பொம்மை, 
அக்கினி மலையிலே கற்பூர பாணம்‌ விட்டது போல்‌, 
(பா-ம்‌.) பிரயோகித்தது போல்‌, 
அக்கினியால்‌ கட்ட புண்‌ ஆறிப்‌ போகும்‌, 
அக்கினியால்‌ சுட்ட புண்‌ விஷம்‌ கக்குமா? ௮0 
(பா-ம்‌.) விஷம்‌ இருக்காது. 
அக்கினியைக்‌ குளிப்பாட்டி ஆனை 3மல்‌ வைத்தாற்‌ போல, 
(கருத்து: எல்லாம்‌ கறுப்பு.) 
அக்கினியைக்‌ குளிப்பாட்டினாற்‌ போல, 
அக்கினியைத்‌ தின்று சீரணிக்கிற பிள்ளை, அல்லித்‌ தண்டைத்‌ 
தின்றது அதிசயமா? 
(பா-ம்‌,) கக்குகிற பிள்ளை, 
அக்குணிப்‌ பிள்ளைக்குத்‌ துக்குணிப்‌ பிச்சை, 
அக்குத்‌ தொக்கு இல்லாதவனுக்குத்‌ துக்கம்‌ என்ன வந்தது? 99 
(அக்குத்‌ தொக்கு-சம்பந்தம்‌,) 
அக்குத்‌ தொக்கு இல்லாதவன்‌ ஆண்மையும்‌, வெட்கம்‌ சிக்கு 
இல்லாதவன்‌ ரோஷமும்‌ மிக்குத்‌ துக்கப்படாதவன்‌ வாழ்வும்‌ 
நாய்‌ கக்கி நக்கித்‌ தின்றது ஒக்கும்‌. 
அக்கு வேறு ஆணி வேறாகப்‌ பிரிக்கிறான்‌. 
அகங்காரத்தால்‌ அழிந்தான்‌ துரியோதனன்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அகங்கை புறங்கை ஆனாற்‌ போல. 
கங்கையில்‌ போட்டுப்‌ புறங்கையை நக்கலாமா? 80 
அகட விகடமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
அகத்தி ஆயிரம்‌ காய்த்தாலும்‌ புறத்தி புறத்தியே. 
(அகத்தியை வீட்டில்‌ வளர்க்கக்‌ கூடாது என்பர்‌.) 
அசத்திக்‌ கீரைக்கு மஞ்சள்‌ போட்டு அவது என்ன? 
அகத்தியன்‌ நற்றமிழுக்கும்‌ குற்றம்‌ கூறுவார்‌. 
அகத்திலே ஆயிரம்‌ காய்த்தாலும்‌ புறத்திலே பேசலாமா? 65 
அகத்திலே இருப்பவன்‌ அடிமுண்டை என்றானாம்‌; பிச்சைக்கு 
வந்தவன்‌ பீமுண்டை என்றானாம்‌, 
அகத்திலே உண்டானால்‌ அம்பி சமத்து. 
அகத்துக்காரர்‌ அத்து முண்டை என்றால்‌, பிச்சைக்கு வந்தவன்‌ 
பேய்‌ முண்டை என்றானாம்‌, 
(பாஃம்‌,) அகத்துக்காரப்‌ பிராம்மணன்‌ அடிமுண்டை என்றால்‌, 
அகத்துக்காரர்‌ இருந்த போது தலைநிறைய மயிர்‌ வைத்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌ என்றாளாம்‌, 
அகத்துக்கு அழகு அகமுடையாள்‌. 70 
அகத்துக்குப்‌ பெண்‌ பிறந்தால்‌ அத்தை அசல்‌, | 
(அசல்‌-அயல்‌,/ 
அகத்துக்கு முகம்‌ கண்ணாடி. 
அகத்துக்கு மூத்தது அசடு, 
அகத்துப்‌ பிராம்மணன்‌ அவிசாரி என்றால்‌ பிச்சைக்கு வந்தவன்‌ 
பேய்‌ முண்டை என்கிறான்‌. 
அகத்துப்‌ பிள்ளை ஊட்டுப்‌ பிள்ளை; அடிக்கப்‌ பிள்ளை அசல்‌ 
வீட்டிலே. 75... 
அகதிக்கு ஆகாசமே துணை. 
அகதிக்கு ஆண்டவன்‌ துணை, 
(பா-ம்‌. | தெய்வமே துனண, 
அகதி சொல்‌ அம்பலம்‌ ஏறாது. 
அகதி தலையில்‌ பொழுது விடிந்தது. 
அகதி பெறுவது பெண்‌ பிள்ளை; அதுவும்‌ வெள்ளி பூராடம்‌. 80 
அகதியை அடித்துக்‌ கொல்லுகிறதா? 


 (பா-ம்‌) பிடித்து. 
அகதியைப்‌ பகுதி கேட்கிறதா? . 
அகப்பட்டதைச்‌ சுருட்டடா ஆண்டியப்பா , 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 9 


அகப்பட்ட நாயை அடிக்கும்‌ போது, அதைக்‌ கண்ட நாய்‌ காதவழி 
ஓடும்‌. 
அகப்பட்டுக்‌ கொண்டவனுக்கு அஷ்டமத்துச்‌ சனி; 

ஓடிப்‌ போனவனுக்கு ஒன்பதாம்‌ இடத்தில்‌ குரு, 85 

(பா-ம்‌.) ஒன்பதாம்‌ இடத்தில்‌ ராஜா, 
அகப்பட்டுக்‌ கொண்டாரே விட்டல பட்டர்‌. 
அகப்பட்டுக்‌ கொண்டான்‌ தண்டம்பட்டுக்‌ கணவாயில்‌. 

(தண்டம்‌ பட்டுக்‌ கணவாய்‌ வடஆர்க்காட்டு மாவட்டத்தில்‌ உள்ளது. 
அகப்பட்டுக்‌ கொள்வேன்‌ என்றோ கள்வன்‌ களவு எடுக்கிறது? 

(பா-ம்‌.) களவு செய்வான்‌, 
அகப்பை அறுசுவை அறியுமா? 
அகப்பைக்கு உருவம்‌ கொடுத்தது ஆசாரி; சோறு அள்ளிப்‌ 

போட்டுக்‌ குழம்பு ஊற்றியது பூசாரி. 90 
அகப்பைக்குக்‌ கணை வாய்த்தது போல. 
அகப்பைக்குத்‌ தெரியுமா அடிசிற்‌ சுவை? 
அகப்பைக்குத்‌ தெரியுமா சோற்று ரூசி? 
அகப்பைக்கு வால்‌ முளைத்தது ஆராலே? ஆசாரியாலே, 
அகப்பைக்‌ கூழுக்குத்‌ தோப்புக்கரணம்‌ போடுகிறான்‌, 09 
அகப்பை குறைந்தால்‌ கொழுப்பெல்லாம்‌ ஆடங்கும்‌. 

(பா-ம்‌. ) குறையும்‌, | 
அகப்பை பிடித்தவன்‌ தன்னவன்‌ ஆனால்‌, அடிப்பந்தியில்‌ 

இருந்தால்‌ என்ன? கடைப்பந்தியில்‌ இருந்தால்‌ என்ன? 
அகம்‌ ஏறச்‌ சுகம்‌ ஏறும்‌, 
அகம்‌ குளிர முகம்‌ மலரும்‌. 

(பாம்‌. அகம்‌ மலர. 
அகம்‌ குறைந்தால்‌ அஞ்சும்‌ குறையும்‌ 100 
அகம்‌ மலிந்தால்‌ அஞ்சும்‌ மலியும்‌. 

(பா-ம்‌.) எல்லாம்‌ மலியும்‌. 
அகமுடையாள்‌ நூற்றது அரைஞாண்‌ கயிற்றுக்கும்‌ போதாது. 
அகமுடையாளுக்குச்‌ செய்தால்‌ அபிமானம்‌; 

.... அம்மாளுக்குச்‌ செய்தால்‌ அவமானம்‌. 
அகமுடையான்‌ அடித்த அடியும்‌ அரிவாள்‌ அறுத்த அறுப்பும்‌ 
வீண்‌ போகா, 
அகமுடையான்‌ அடித்ததற்கு அழவில்லை; சக்களத்தி சிரிப்பாள்‌ 
என்று அழுகிறேன்‌. 105 
(பா.ம்‌.) அடுத்தகத்துக்காரி சிரிப்பாள்‌, 


10 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அசமுடையான்‌ அடித்ததற்குக்‌ கொழுநனைக்‌ கோபித்துக்‌ 
கொண்டாளாம்‌. 
(பரம்‌, ) மைத்துனனை, 


அகமுடையான்‌ அடைவானால்‌ மாமியார்‌ மயிர்‌ மாத்திரம்‌. 
அகமுடையான்‌ இல்லாத புக்ககமும்‌ அம்மா இல்லாத 
பிறந்தகமும்‌, 
அகமுடையான்‌ இல்லாத வெட்கம்‌ அடுத்த வீட்டுக்காரனுக்கா? 
அகமுடையான்‌ அடித்தது உறைக்கவில்லை; அடுத்தகத்துக்காரன்‌ 
... கிரித்ததுதான்‌ உறைக்கிறது, 110 
அகமூடையான்‌ அடித்தது பாரம்‌ இல்லை; கொழுந்தன்‌ சிரித்தது 
பாரம்‌ ஆச்சு. 
(பா-ம்‌) தப்பு, இல்லை, 
அகமுடையான்‌ அடித்தது பெரிது அல்ல; சக்களத்தி சிரிப்பாள்‌ என்று 
அழுகிறேன்‌, 
அகமுடையான்‌ அடித்தாலும்‌ அடித்தான்‌; கண்‌ புளிச்சை விட்டது. 
(பா-ம்‌) பீளைவிட்டது, அழுதுதனால்‌ அப்படி ஆயிற்று, 
அகமுடையான்‌ கோப்பு இல்லாக்‌ கூத்தும்‌ குரு இல்லா ஞானமும்‌ 
போல்‌ இருக்கிறான்‌. 
அகமுடையான்‌ சாதம்‌ ஆனைபோல்‌ இருக்கும்‌; பிள்ளை சாதம்‌ 
பூனை போல்‌ இருக்கும்‌, 115 
அகமுடையான்‌ செத்த போதே அல்லலுற்ற கஞ்சி, 
அகமுடையான்‌ செத்தவளுக்கு மருத்துவச்சி தயவு ஏன்‌? 
அகமுடையான்‌ செத்து அவதிப்பருகிறபோது அண்டை வீட்டுக்‌ 
காரன்‌ அக்குளைக்‌ குத்தினானாம்‌. 
அகமுடையான்‌ திட்டியதைம்‌ பற்றி அடுத்த வீட்டுத்‌ தச்சனைக்‌ 
..... கோணல்‌ நிமிர்த்தச்‌ சொன்னாளாம்‌. 
அகமுடையான்‌ திடம்கொண்டு குப்பை ஏறிச்‌ சண்டை கொடுக்க 
வேணும்‌, 120 
அகமுடையான்‌ பலமானால்‌ குப்பை ஏறிச்‌ சண்டை போடலாம்‌. 


(பாஃ-ம்‌,) பலம்‌ உண்டானால்‌, 


அகமுடையான்‌ பெண்டாட்டிய ரனாலும்‌ இடுப்பக்கில்‌ மூணு, 

அகமுடையான்‌ வட்டமாய்‌ ஓடினாலும்‌ வாசலால்‌ வரவேண்டும்‌. 

அகமுடையான்‌. வேண்டும்‌ என்ற ஆசையும்‌. இருக்கிறது; 
அடிப்பானோ என்ற பயமும்‌ இருக்கிறது. 

அகமுடையான்‌ . வைததைப்பற்றி அசல்‌ வீட்டுத்‌ தச்சனைக்‌ 
த்ய திமிர்த்தச்‌ சொன்னாளாம்‌, 125 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அகமுடையானுக்கு அழுத குறை அந்தகன்‌ வந்து வாய்த்தான்‌. 
(பாஃம்‌.) அற்திக்‌ கண்ணன்‌, 

அகமுடையானுக்கு இல்லாத வெட்கம்‌ அடுத்த வீட்டுக்காரனுக்கு 
என்ன? . 

அகமுடையானுக்குத்‌ தக்க இறுமாப்பு. 

அகமுடையானுக்குப்‌ பெண்டாட்டிமேல்‌ ஆசை; பெண்டாட்டிக்குப்‌ 
புடைவைமேல்‌ ஆசை. 

அகமுடையானுக்குப்‌ பொய்‌ சொன்னாலும்‌ அடுப்புக்குப்‌ பொய்‌ 
சொல்லி முடியுமா? 130 
(பாஃம்‌.) சொல்லலாகாது. 

அகமுடையானைக்‌ கண்டபோது தாலியைத்‌ தடவுவாளாம்‌. 

அகமுடையானைக்‌ கொன்ற அற நீலி. 

அகமுடையானைக்‌ கொன்ற பிறகு அறுதாலிக்குப்‌ புத்திவந்தது , 

அகமுடையானை நம்பி அவிசாரி ஆகலாமா? 
(பாம்‌) ஆடலாமா, ஆட்டம்‌ , 

அகமுடையானை வைத்துக்‌ கொண்டல்லவேர அவிசாரி ஆட 
வேண்டும்‌? 194 

அகர நாக்காய்ப்‌ பேசுகிறான்‌, 

அகராதி படித்தவன்‌ . 

அகல்‌ வட்டம்‌ பகல்‌ மழை. 

அகல இருந்தால்‌ நிகள உறவு; கிட்ட இருந்தால்‌ முட்டப்‌ பகை. 
(பா-ம்‌.) நீண்ட உறவு. 

அகல இருந்தால்‌ பசையும்‌ உறவாம்‌. 140 

அகல இருந்தால்‌ புகல உறவு. 

அகல இருந்து செடியைக்‌ காக்கிறது. 

அகல்‌ உழுவதை ஆழ உழு. 
(பா-ம்‌.) அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லது; 
அதனையும்‌ அடுக்கு உழு, 

அகலக்‌ கால்‌ வைக்காதே. 

அகல விதை; ஆழ உழு. 

அகவிலை அறியாதவன்‌ துக்கம்‌ அறியான்‌. 

அகவிலையையும்‌ ஆயுசையும்‌ ஆர்‌ கண்டார்‌? 

அகன்ற வட்டம்‌ அன்றே மழை; குறுவட்டம்‌ பின்னால்‌ மழை. 

அகன்ற வில்‌ அடுத்து மழை; குறுகிய வில்‌ தள்ளி மழை, 

அகன்று இருந்தால்‌ நீண்ட உறவு; கிட்ட இருந்தால்‌ முட்டப்‌ 
பகை. 


அங்கடி இங்கடி தெங்கடி புளியடி என்று அலைகிறான்‌, 


145 


150 


12 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


(நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு.) 
அகழியில்‌ விழுந்த முதலைக்கு அதுவே வைகுந்தம்‌. 
அகா நாக்காய்ப்‌ பேசுகிறான்‌. 
அகாரியத்தில்‌ பகீரதப்‌ பிரயத்தனம்‌ பண்ணுகிறது. 
அகிருத்தியம்‌ செய்கிறவன்‌ முகத்தில்‌ விழிக்கிறதா? 155 
அகிலும்‌ திகிலுமாக. 
அகோர தபசி வபரீத சோரன்‌ 
(பாஃம்‌,) நிபுணன்‌. 
அங்கத்திலே குறைச்சல்‌ இல்லை; ஆட்டடா பூசாரி, 
அங்கத்தை ஆற்றில்‌ அலைசொணாதா? 
அங்கத்தைக்‌ கட்டித்‌ தங்கத்தைச்‌ சேர்ப்பார்‌, 160 
(பா-ம்‌.) சேர்‌. 
அங்கத்தைக்‌ கொண்டு போய்‌ ஆற்றில்‌ அலைசினாலும்‌ 
தோஷம்‌ இல்லை, 
 (பாஃம்‌.) அலைசொணாதே. தோஷம்‌ போகாது. 
அங்கத்தைக்‌ கொன்று ஆற்றில்‌ சேர்க்க ஒண்ணாது. 
அங்கம்‌ குளிர்ந்தால்‌ லிங்கம்‌ குளிரும்‌. 
அங்கம்‌ நோவ உழைத்தால்‌ பங்கம்‌ ஒன்றும்‌ வராது. 
அங்கரங்க வைபவமாய்‌ இருக்கிறான்‌; அரைக்காசுக்கு 
முதல்‌ இல்லை, 165 
அங்காடிக்காரியைச்‌ சங்கீதம்‌ பாடச்‌ சொன்னால்‌, வெங்காயம்‌, 
கறி வேப்பிலை என்பாள்‌, 
(பா-ம்‌.) கொத்துமல்லி என்பாள்‌. 
அங்காடிக்‌ கூடையை அதிர்ந்தடித்துப்‌ பேசாதே. 
(பா-ம்‌.) அங்காடி விலையை அதறப்‌ பதற அடிக்காதே. 
அங்காடிக்‌ கூடையை அநியாய விலை கூறாதே, 
அங்காடி நாய்‌ போல அலைந்து திரியாதே. 
அங்காடி மேயும்‌ பழங்கன்று ஏறாதலும்‌ உண்டு. 170 
அங்காடியில்‌ தோற்றதற்காக அம்மாவை அறைந்தானாம்‌. 
அங்காளம்மைத்‌ தெய்வம்‌ அகப்பைக்‌ கூடு வழியாய்‌ வரும்‌ 
(பா-ம்‌. )அகப்பைக்‌ கூழ்‌. 
அங்கிடு தொடுப்பி எங்கடி போனாய்‌? சின்னண்ணன்‌ செத்த 
இழவுக்குப்‌ போனேன்‌. .. 
அங்கிடு தொடுப்பிக்கு இங்கு இரண்டுகுட்டு; அங்கு இரண்டுசொட்டு, 
(பா-ம்‌. )அங்கிடு. தொடுப்பி - கோள்‌ கூறுபவள்‌.. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ' 13 


அங்கு அங்குக்‌ குறுணி அளந்து கொட்டியிருக்கிறது. 175 
அங்கு ஏண்டி மகளே, கஞ்சிக்கு அழுகிறாய்‌? இங்கே வந்தால்‌ 
காற்றாய்ப்‌ பறக்கலாம்‌, 
(பாஃம்‌,) இங்கே வாடி ஆலாய்ப்‌ பறக்கலாம்‌. 


அங்குசம்‌ இல்லாத ஆனையும்‌ கடிவாளம்‌ இல்லாத குதிரையும்‌ 
அடங்கா. 

அங்கும்‌ இருப்பான்‌; இங்கும்‌ இருப்பாள்‌; ஆக்கின சோற்றுக்குப்‌ 
பங்கும்‌ இருப்பான்‌. 
(பர-ம்‌.) இருப்பாள்‌. 

அங்கும்‌ குறுணி அளந்து போட்டிருக்கிறான்‌, 

அங்கும்‌ தப்பி இங்கும்‌ தப்பி அகப்பட்டுக்‌ கொண்டான்‌ 
தும்மட்டிப்பட்டன்‌ . 180 
(பா-ம்‌.) திம்மட்டிராயன்‌. 


அங்கும்‌ சோதி; அடியேனும்‌ சோதி, 
(சுவாதித்திருநாளிடம்‌ ஒருவன்‌ சொன்னது. ) 

அங்குஸ்தி இங்குஸ்தி. 

அங்கே ஏன்‌ பிள்ளே கஞ்சிக்கு அழுகிறாய்‌? இங்கே வாடி 
காற்றாய்ப்‌ பறக்கலாம்‌; 

அங்கே பார்த்தால்‌ ஆடம்பரம்‌; இங்கே பார்த்தால்‌ கஞ்சிக்குச்‌ 
க்ப்‌ 

அங்கே போனால்‌ அப்படி; இங்கே வந்தால்‌ இப்படி; ஆகிறது 
எப்படி? 182 
(பெண்‌ கேட்கப்‌ போனவன்‌ கூறியது ) ப 


அங்கே போனேனோ செத்தேனோ? 
அங்கேயும்‌ தப்பி இங்கேயும்‌ தப்பி அகப்பட்டான்‌ தும்மட்டிக்‌ காய்ப்‌ 
பட்டன்‌. 


அங்கை நெல்லிக்கனி, 
(ப-ம்‌.) பழம்‌, 

அச்சம்‌ அற்றவன்‌ அம்பலம்‌ ஏறுவான்‌, 
(ப-ம்‌.) இல்லாதவன்‌. 

அச்சம்‌ ஆண்மையைக்‌ குறைக்கும்‌. 190 
(ப-ம்‌.) குலைக்கும்‌. 


அச்சாணி அன்னதோர்‌ சொல்‌. 


14 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


. (பஃம்‌.) போன்றதோர்‌, 
அச்சாணி இல்லாத தேர்‌ முச்சாணும்‌ ஓடாது. 
அச்சி என்றால்‌ உச்சி குளிருமா? அழுவணம்‌ என்றால்‌ கை 
சிவக்குமா? 
(அழுவணம்‌-மருதோன்றி. ) 


அச்சிக்குப்‌ போனாலும்‌ அகப்பை அரைக்காசுதான்‌. 
(அச்சி-ஓர்‌ ஊர்‌; சுமத்ராவில்‌ உள்ளது) 
அச்சியிலும்‌ உண்டு பிச்சைக்காரன்‌. 195 
அச்சில்‌ அடித்தால்‌ போல, அகமுடையானுக்கு ஒத்தரற்போல. 
அச்சி வீடு தீப்பிடித்தால்‌ பட்டர்‌ முண்டு தோளில்‌. 
(பாலக்காட்டு வழக்கு, அச்சி வீட்டில்‌ சங்கடம்‌ வந்தால்‌ பிராமணன்‌ 
புறப்பட வேண்டும்‌. ) 
அச்சு இல்லாத தேர்‌ ஓடவும்‌ அகமுடையான்‌ இல்லாதவள்‌ பிள்ளை 
பெறவும்‌ கூடுமா? 
அச்சு இல்லாமல்‌ தேர்‌ ஓட்டி அகமுடையான்‌ இல்லாமல்‌ ப்பட்‌ 
பிறக்குமா? 
(ப-ம்‌.) தேர்‌ ஓடுமா? பிள்ளை பிறக்குமா? 
அச்சு இல்லாமல்‌ தேர்‌ ஓடாது. 200 
(பா-ம்‌,) ஓடுமா. 


அச்சு ஒன்றா வேறா? 

அசடு வழிகிறது. 

அசத்துக்கு வாழ்க்கைப்பட்டு ஆயிரம்‌ வருஷம்‌ வாழ்வதைவிட ச்‌ 

சமரீதிதனுக்கு .வாழ்க்கைப்பட்டுச்‌ சட்டென்று சாவதே மேல்‌. 

அசந்தால்‌ வசந்தா, 

அசந்து நடப்பவன்‌ அடிமடியில்‌ அக்காள்‌; கடுகி நடப்பவன்‌ 
காலிலே தேவி. 205 

அசல்‌ அகத்து நெய்யே, என்‌ பெண்டாட்டி கையே. 

அசல்‌ அகத்துப்‌ பிராம்மணா பாம்பைப்‌ பிடி, அல்லித்‌ தண்டைப்‌ 
போல்‌ குளிர்ந்திருக்கும்‌. 


(ப-ம்‌.) வீட்டுப்‌ FED ea 


அசல்‌ வாழ்‌ ந்தால்‌ அஞ்சு நாள்‌ பட்டினி கிடப்பான்‌. 

அசல்‌ வாழ ஆறு மாசம்‌ பட்டினி. 

அசல்‌ வீட்டு அகமுடையான்‌ ஆபத்துக்கு க பப்ப 210 
1 வட்டுக்‌ அத்தை கதை, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 15 


அசல்‌ வீட்டுப்‌ பிள்ளை ஆபத்துக்கு உதவுவானா? 

அசல்‌ வீட்டுக்காரனுக்குப்‌ பரிந்துகொண்டு அகமுடையானை 

I அடித்தாளா? 

அசல்‌ வீட்டுக்குப்‌ போகிற பாம்பைக்‌ கையாலே பிடிக்கிறான்‌ 

அசல்‌ வீட்டுச்‌ சண்டை கண்ணுக்குக்‌ குளிர்ச்சி, 215 

அசைப்புக்கு ஆயிரம்‌ பொன்‌ வாங்குகிறது. 

அசை போட்டுத்‌ தின்னுவது மாடு; அசையாமல்‌ விழுங்குவது 
வீடு. 

அசை போட ஏதாவது இருந்தால்‌ அவனா நகருவான்‌? 

அஞ்சலி பந்தனம்‌ யாருக்கும்‌ நன்மை, 


(பா-ம்‌,) பந்தம்‌, 


அஞ்சனக்காரன்‌ முதுகிலே வஞ்சனைக்காரன்‌ ஏறினான்‌. 220 
அஞ்சனம்‌ குருட்டு விழிக்கு என்ன செய்யும்‌? 
அஞ்சாத ஆனைக்குப்‌ பஞ்சாங்கம்‌ கோடரி. 


அஞ்சா நெஞ்சு படைத்தால்‌ ஆருக்கு ஆவான்‌? 
(பா.ம்‌.) ஆவாய்‌, 


அஞ்சாவது பெண்‌ பிறந்தால்‌ அரசனும்‌ ஆண்டி ஆவான்‌. 

அஞ்சாவது பெண்ணைக்‌ கெஞ்சினாலும்‌ தரமாட்டார்கள்‌. 229 

அஞ்சி அஞ்சிச்‌ சாகிறான்‌. 

அஞ்சி ஆண்மை செய்ய வேணும்‌. 

அஞ்சி நடக்கிறவனுக்குக்‌ காலம்‌ இல்லை. 

அஞ்சி மணியம்‌ பண்ணாதே; மிஞ்சிப்‌ பிசை கேட்காதே. 

அஞ்சி மணியம்‌ பார்த்தது கிடையாது; கெஞ்சிக்‌ கடன்‌ கேட்டது 
கிடையாது. 230 

அஞ்சிய அரசன்‌ தஞ்சம்‌ ஆகான்‌, 

அஞ்சில்‌ ஒரு மழை; பிஞ்சில்‌ ஒரு மழை. 


(அஞ்சு-செடியில்‌ ஐந்து இலைகள்‌ இருக்கும்‌ சமயம்‌.) 

அஞ்சிலே அறியாதவன்‌ அம்பதிலே அறிவானா? 

அஞ்சிலே பிஞ்சிலே கொஞ்சாமல்‌ அறுபதுக்குமேல்‌ கொஞ்சினான்‌. 
(பா-ம்‌.) அறுபதுக்குமேல்‌ கொஞ்சினாலும்‌. 


அஞ்சிலே வளையாதது அம்பதிலே வளையாது. 235 
அஞ்சிலே வளையாதது ஐம்பதிலே வளையுமா? 

அஞ்சினவன்‌ கண்ணுக்கு ஆகாசம்‌ எல்லாம்‌ பேய்‌. 

அஞ்சினவனுக்கு ஆனை; அஞ்சாதவனுக்குப்‌ பூனை, 


16 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அஞ்சினவனைக்‌ குஞ்சும்‌ மிரட்டும்‌. 
அஞ்சினவனைப்‌ பேய்‌ அடிக்கும்‌. 240 
(பாஃம்‌.) அஞ்சினாரை. 


அஞ்சினாரைக்‌ கெஞ்ச அடியாதே. 

அஞ்சினாரைக்‌ கெஞ்ச வைக்கும்‌; அடித்தாரை வாழ்விக்கும்‌. 
அஞ்சு அடி அடித்த பாவனையும்‌ அப்பனேதான்‌ , 

அஞ்சு அடி அடித்துப்‌ போரிலே போட்டாச்சு. 


(மூதியவர்களைச்‌ சொல்வது) 
அஞ்சு அடித்தால்‌ சோரும்‌; ஆறு அடித்தால்‌ பாயும்‌. 245 
அஞ்சு பணம்‌ கொடுத்தாலும்‌ அத்தனை ஆத்திரம்‌ ஆகாது, 

(பாஃம்‌,) கோபம்‌ ஆகாது. 


அஞ்சு பணம்‌ கொடுத்து அடிக்கச்‌ சொன்னானாம்‌; பத்துப்‌ பணம்‌ 
கொடுத்து நிறுத்தச்‌ சொன்னானாம்‌. 

அஞ்சு பணம்‌ கொடுத்துக்‌ கஞ்சித்‌ தண்ணீர்‌ குடிப்பானேன்‌? 

அஞ்சு பிள்ளைக்குமேல்‌ அரசனும்‌ ஆண்டி. 

அஞ்சு பிள்ளை பெற்றவளுக்குத்‌ தலைச்சன்‌ பிள்ளைக்காரி மருத்துவம்‌ 
சொன்னாளாம்‌. 250 


அஞ்சு பெண்டாட்டி கட்டியும்‌ அறுக்கப்‌ பெண்டாட்டி இல்லை; 
பத்துப்‌ பெண்டாட்டி கட்டியும்‌ படுக்கப்‌ பெண்டாட்டி இல்லை, 
அஞ்சு பெண்‌ பெற்றால்‌ அரசனும்‌ ஆண்டி. 
அஞ்சு பேரல்லோ பத்தினிமா ர்‌? அஞ்சிலே இரண்டு பழுதில்லை. 
அஞ்சு பொன்னும்‌ வாங்கார்‌, அரைப்பணமே போது மென்பார்‌. 
அஞ்சும்‌ இரண்டும்‌ அடைவானால்‌ அறியாப்‌ பெண்ணும்‌ 
கறியாக்கும்‌, 205 
அஞ்சும்‌ சரியாக இருந்தால்‌ அறியாப்‌ பெண்ணும்‌ கறிசமைப்பாள்‌, 
அஞ்சும்‌ இருக்கிறது நல்‌ அதுவும்‌ இருக்கிறது புந்திக்‌ 
குள்ளே, 
அஞ்சும்‌ பிஞ்சுமாக நிற்கிறது. 
அஞ்சும்‌ மூன்றும்‌ உண்டானால்‌ அறியாப்‌ பெண்ணும்‌ கறிசமைக்கும்‌ 
- (பாம்‌, ) அஞ்சும்‌ மூன்றும்‌. அடுக்காக இருந்தால்‌ அறியாச்‌ சிறுக்கியும்‌ , 
அஞ்சும்‌ மூன்றும்‌ எட்டு; அத்தை மகளைக்‌ கட்டு, 260 
- அஞ்சு மாசம்‌ வரைக்கும்‌ தாய்க்கும்‌ மறைக்கலாம்‌, சூல்‌, 
அஞ்சுரு ஆணி இல்லாத்‌ தேர்‌ அசைவது அரிது. - 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ த 


அஞ்சுருவுத்‌ தாலி நெஞ்சுருகக்‌ கட்டிக்கொண்டு வந்தாற்போல 
வலக்காரமாய்ப்‌ பேசுகிறான்‌. 
அஞ்சு வந்தாலும்‌ அவசரம்‌ ஆகாது; பத்து வந்தாலும்‌ பதற்றம்‌ 
ஆகாது. 
அஞ்சு வயசில்‌ அண்ணன்‌ தம்பி; பத்து வயசில்‌ பங்காளி. 265 
அஞ்சு வயசில்‌ அரசிலை செய்யப்‌ போனவன்‌ திரட்சியின்போது 
திரும்பி வந்தானாம்‌... 
அஞ்சு வயசில்‌ ஆதியை ஓது. 
அஞ்சு வயசு ஆண்‌ பிள்ளைக்கு அம்பது வயசுப்‌ பெண்‌ அடக்கம்‌. 
அஞ்சு வயசுப்‌ பிள்ளைக்கு அம்பது வயசுப்‌ பெண்‌ காலமுக்க 
வேணும்‌. 
அஞ்சு விரலும்‌ அஞ்சு கன்னக்‌ கோல்‌. 210 
அஞ்சு விரலும்‌ சமமாக இருக்குமா? 
பா-ம்‌.) ஒரு மாதிரி. 
அஞ்சுவோரைக்‌ கெஞ்சடிக்கப்‌ பார்க்கிறான்‌. 
அஞ்சூர்ச்‌ சண்டை சிம்மாளம்‌; கு அமிசி ஒரு கவளம்‌. 
அஞ்சூரான்‌ பஞ்சு போல. 
(பா-ம்‌.) புஞ்சை போல. 
அஞ்ஞானம்‌ தீர்ந்தால்‌ ஒளடதம்‌ பலிக்கும்‌, 215 
அட்சதைக்கு விதி இல்லை; லட்சம்‌ பிராமணச்‌ சாப்பாடாம்‌, 
அட்டதரித்திரம்‌ புக்ககத்திலே, அமராவதி போல வாழ்கிறேன்‌; 
நித்திய தரித்திரம்‌ தகப்பனாரை நின்ற நிலையில்‌ 
வரச்சொன்னாள்‌. 
அட்ட நாயும்‌ பொட்டைக்‌ குஞ்சுமாய்ச்‌ சம்சாரம்‌, 
(பா-ம்‌.)பெட்டை. 
அட்டமத்துச்‌ சனி கிட்ட வந்தது போல, | 
அட்டமத்துச்‌ சனி. நட்டம்‌ வரச்‌ செய்யும்‌, 280. 
(பா-ம்‌.) தொட்டதெல்லாம்‌ நட்டம்‌, 
அட்டமத்துச்‌ சனி பிடித்துப்‌ பிட்டத்துத்‌ துணியும்‌ உரிந்து 
- கொண்டது. 
அட்டமத்துச்‌ சனியை வட்டிக்கு வாங்கினாற்போல, 
அட்டாதுட்டிக்‌ கொள்ளித்‌ தேள்‌, 
அட்டாரைத்‌ தொடாக்‌ காலம்‌ இல்லை. 
(பழமொழி நானூறு) | 
அட்டாலும்‌ பால்‌ சுவையில்‌ குன்றாது. (வாக்குண்டாம்‌.) 286 
அட்டில்‌ ஒருவருக்கு, ஆதில்‌ இருவருக்கு, திரி இட்டால்‌ 
மூவருக்கு, 


16 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அட்டைக்‌ கடியும்‌ அரிய வழி நடையும்‌ கட்டை இடறுதலும்‌ காண 
லாம்‌ கண்டியிலே. 
அட்டைக்குத்‌ தெரியுமா கட்டில்‌ சுகம்‌? 
அட்டைக்கும்‌ திருப்தி இல்லை; அக்கினிக்கும்‌ திருப்தி இல்லை, _- 
அட்டை மாதிரி உறிஞ்சுகிறான்‌. 290 
அட்டை மாதிரி ஒட்டிக்‌ கொள்கிறான்‌. 
அட்டையை எடுத்துத்‌ தொட்டிலில்‌ கிடத்தினாலும்‌ அது கிடக்கும்‌ 
குட்டையிலே. 
அட்டையை எடுத்துத்‌ தொட்டிலில்‌ விட்டாற்போல. 
அட்டையை எடுத்து மெத்தையில்‌ வைத்தாலும்‌ செத்தையைச்‌ 
செத்தையை நக்கும்‌. 
அட்டையைக்‌ கட்டிச்‌ சட்டியிலே போட்டாலும்‌ அது கிடக்குமாம்‌ 
சாக்கடையில்‌. 29% 
(பாஃம்‌.) சகதியிலே, 
அட்டையைக்‌ கழுவிக்‌ கட்டையில்‌ கிடத்தினாலும்‌ அது கிடக்குமாம்‌ 
சகதியிலே. 
அட்டையைப்‌ பிடித்து மெத்தையில்‌ வைத்தது போல, 
அடக்கத்துப்‌ பெண்ணுக்கு அழகு ஏன்‌? 
(பா-ம்‌.) அடக்கம்‌ உள்ள. 
அடக்கம்‌ ஆயிரம்‌ பொன்‌ பெறும்‌. 
அடக்கம்‌ உடையார்‌ அறிஞர்‌; அடங்காதார்‌ கல்லார்‌. 300 
அடக்கம்‌ உள்ளவன்‌ பொருளுக்கு ஆபத்து இல்லை. 
அடக்கமே பெண்ணுக்கு அழகு; 
அடக்குவார்‌ அற்ற கழுக்காணியும்‌ கொட்டுவார்‌ அற்ற மேளமும்‌ 
போலத்‌ திரிகிறான்‌. 
அடங்காத பாம்புக்கு ராஜா மூங்கில்‌ தடி. ப 
அடங்காத பிடாரியைப்‌ பெண்டு கொண்டது போல, 805 
அடங்காத பிள்ளைக்கு ஒரு வணங்காத பெண்‌. 
அடங்காத பெண்சாதியால்‌ அத்தைக்கும்‌ பொல்லாப்பு; நமக்கும்‌ 
பொல்லாப்பு. 
அடங்காப்‌ பெண்டிரைக்‌ கொண்டானும்‌ கப்‌ அறுகங்‌ 
காட்டை உழுதவனும்‌ கெட்டான்‌. 


அடங்காத மனைவியும்‌ ஆங்காரப்‌ புருஷனும்‌, 


அடங்காத மாட்டுக்கு அரசன்‌ மூங்கில்‌ தடி. ப 310 
அடங்கின பிடிபிடிக்க வேணுமே அல்லாமல்‌ அடங்காத பிடி பிடிக்‌ 
. கலாகாது. | 


அடடா கருக்கே அரிவாள்‌ மணை சுருக்கே!. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 19 


அடம்பங்கொடியும்‌ திரண்டால்‌ மிடுக்கு. [யாழ்ப்பாண வழக்கு] 

அடம்‌ பண்ணுகிற தேவடியாளுக்கு முத்தம்‌ வேறே வேணுமா? 

அடர்த்தியை அப்போதே பார்‌; புணக்கத்தைப்‌ பின்னாலே பார்‌. 
915 

அடர உழு; அகல விதை. 

அடர விதைத்து ஆழ உழு. 

அட ராவணா என்றானாம்‌. 

அடா என்பவன்‌ வெளியே புறப்பட்டான்‌. 

அடாது செய்தவர்‌ படாது படுவர்‌. 920 

அடாது மழை பெய்தாலும்‌ விடாது நாடகம்‌ நடக்கும்‌. 

அடி அதிசயமே, சீமைச்‌ சரக்கே! 

அடி அதிரசம்‌; குத்துக்‌ கொழுக்கட்டை. 

(பி-ம்‌.) அடி அப்பம்‌. 


அடி. அற்ற பனைபோல்‌ விழுந்தான்‌. . 

அடி அற்ற மரம்போல அலறி விழுகிறது 92௦ 
(பா-ம்‌.) பனமரம்‌ போல, 

அடி அற்றால்‌ நுனி விழாமல்‌ இருக்குமா? 

அடி உதவுவது போல அண்ணன்‌ தம்பி உதவமாட்டார்‌. 

அடி என்கிற ராஜாவும்‌ இல்லை; பிடி என்கிற மந்திரியும்‌ இல்லை, 
(பா-ம்‌.) மந்திரியும்‌ இல்லை. பிடி என்கிற ரர்ஜாவும்‌, 

அடி என்பதற்கு அவளைக்‌ காணோம்‌; பிள்ளை பிறந்தால்‌ ராம 
கிருஷ்ணன்‌ என்று பெயர்‌ வைக்கவேண்டுமென்று ஆசைப்‌ 


பட்டானாம்‌. 
அடி என்பதற்குப்‌ பெண்டாட்டி இல்லை; அஷ்ட புத்திரர்கள்‌ எட்டுப்‌ 
பேராம்‌. ன 930 


(பாஃம்‌.) புத்திரவெகு பாக்கியம்‌ நமஸ்து, 


அடி என்பதற்குப்‌ பெண்டாட்டி இல்லை; பிள்ளை பெயர்‌: 

அருணாசலமாம்‌. 
அடி என்று அழைக்கப்‌ பெண்டாட்டி இல்லை; பிள்ளை எத்தனை, 

பெண்‌ எத்தனை என்றானாம்‌. 

அடி என்று சொல்ல அகமுடையாளைக்‌ காணோம்‌; பிள்ளைக்குப்‌ 
பேர்‌ என்ன வைக்கிறது என்றானாம்‌. 

அடி ஒட்டி அல்லவா மேற்கரணம்‌ போட வேண்டும்‌? | 

அடி ஓட்டையாய்‌ இருந்தாலும்‌ கொழுக்கட்டை வேக வேண்டியது. 
தானே? 935 

அடிக்க அடிக்க அம்மியும்‌ நகரும்‌, 


20 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அடிக்க அடிக்கப்‌ படுகிறவனும்‌ முட்டாள்‌; படப்பட அடிக்கிறவனும்‌ 
முட்டாள்‌, 
அடிக்க அடிக்கப்‌ பந்து விசை கொள்ளும்‌, 
(பி-ம்‌.) எழும்பும்‌. 
அடிக்க அடிக்கப்‌ பிள்ளை வளரும்‌; முறுக்க முறுக்க மீசை 
வளரும்‌, 
அடிக்கடி அரசன்‌ பிரவேசித்த கிராமம்‌ அதிரூபத்தை அடையும்‌.240 
அடிக்கிற காற்றுக்கும்‌ காய்கிற வெயிலுக்கும்‌ பயப்படு, 
அடிக்கிற காற்று வெயிலுக்குப்‌ பயப்படுமா? 
அடிக்கிற கைதான்‌ அணைக்கும்‌. 
அடிக்கு ஆயிரம்‌ பொன்‌ கொடுக்க வேண்டும்‌. 
அடிக்குப்‌ பயந்து அடுப்பில்‌ விழுந்தாளாம்‌. 345 
அடிக்கும்‌ ஒரு கை; அணைக்கும்‌ ஒரு கை, 
(பாஃம்‌,) அடிப்பதும்‌, அணைப்பதும்‌ 
அடிக்கும்‌ காற்றிலே எடுத்துத்‌ தூற்ற வேண்டும்‌. 
அடிக்கும்‌ சரி; பிடிக்கும்‌ சரி. 
அடிக்கும்‌ பிடிக்கும்‌ சரியாய்ப்‌ போச்சு, 
அடிக்குழம்பு ஆனைக்குட்டி போல, 9௦0 
அடிச்சட்டிக்குள்ளே கரணம்‌ போடலாமா? , ர 
அடிச்சட்டியில்‌ கரணம்‌ போட்டுக்‌ குண்டு சட்டியில்‌ 
குதிரைச்‌ சவாரி பண்ணினானாம்‌. 
அடி சக்கை பொடி மட்டை 
அடி சக்கை, லொட லொட்டை . 
அடி செய்கிறது அண்ணன்‌ தம்பி செய்யார்‌. இ 905 
அடி செருப்பாலே, ஆற்றுக்கு அப்பாலே. 
அடித்த இடம்‌ கண்டுபிடித்து அழ ஆறு மாசம்‌ ஆகும்‌. 
அடித்த ஏருக்கும்‌ குடித்த கூழுக்கும்‌ சரி. 
-(பா-ம்‌.) அடித்த உழவுக்கும்‌ வார்த்த கூழுக்கும்‌. 
அடித்தது ஆட்டம்‌, பிடித்தது ண்டு ப 
அடித்தது ஆலங்காடு. அ 360 
அடித்த நாய்‌ உழன்றாற்‌ போல, ன கு 
அடித்த மாடு சண்டி. . 
அடித்தவன்‌ பின்னால்‌. போனாலும்‌ கலர்‌ க்க வன்‌ 
.... பின்னால்‌ போகக்கூடாது. | | 
| அறுபதுக்குமேல்‌ ட்ட வட டு அஞ்சிலே வளையாதது அம்பத்‌ லே. 
வளையாது. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 2] 


அடித்தா பால்‌ புகட்டுகிறது? ப 969 
அடித்தால்‌ அடி மறக்காது; அம்பு போட்டால்‌ அம்பு பாயாது; 
சொன்னால்‌ சொல்‌ பிறக்காது; 
அடித்தால்‌ கூட அழத்‌ தெரியாது, 
அடித்தால்‌ முதுகில்‌ அடி; வயிற்றில்‌ அடிக்காதே. 
அடித்தாலும்‌ புடைத்தாலும்‌ என்‌ அகமுடையான்‌; அடுப்புக்‌ 
... கொழுக்கட்டையைத்‌ தொடாதே, 
அடித்தாலும்‌ புருஷன்‌, அணைத்தாலும்‌ புருஷன்‌ . 910 
(பா-ம்‌) புடைத்தாலும்‌ புருஷன்‌. 
அடித்தாற்‌ போல அடிக்கிறேன்‌; நீ அழுகிறது போல அழு, 
அடித்தான்‌ ஐயா பிரைஸ்‌, காது அறுந்த ஊசி, 
அடித்தான்‌ பிடித்தான்‌ வியாபாரம்‌. 
அடித்து அழ விட்டால்‌ அது ஒரு விளையாட்டா? 
அடித்துப்‌ பழுத்தது பழமா? 879 
அடித்துப்‌ பால்‌ புகட்டுகிறதா?. 
அடித்துப்‌ போட்ட நாய்‌ மாதிரி கிடக்கிறான்‌ . 
அடித்து வளர்க்காத பிள்ளையும்‌ இல்லை; முறித்து வளர்க்காத 
முருங்கையும்‌ இல்லை. 
அடித்து வளர்க்காத பிள்ளையும்‌ ஊட்டி வளர்க்காத கன்றும்‌. 
அடித்து வளர்க்காத பிள்ளையும்‌ முறித்து வளர்க்காத 
முருங்கையும்‌. 980 
(இல்லை. ) 
அடித்து வளர்க்காத பிள்ளையும்‌ முறுக்கி வளர்க்காத மீசையும்‌ 
வாய்க்கு முன்‌ ஏய்க்கும்‌. 
(செவ்வை ஆகா. ) 
அடித்து விட்டவன்‌ பின்னே போனாலும்‌ பிடித்து விட்டவன்‌ 
பின்னே போகலாகாது, 
அடி தெற்றினால்‌ ஆனையும்‌ சறுக்கும்‌; 
அடி நாக்கில்‌ நஞ்சு; நுனி நாக்கில்‌ அமிழ்தம்‌, 
அடி நொச்சி; நுனி ஆமணக்கா? ௦69 
(அடி நா, நுனி நா.) 
அடிப்பதும்‌ ஒரு கை; அணைப்பதும்‌ ஒரு கை. 
அடிப்பானேன்‌? பிடிப்பானேன்‌? அடக்குகிற வழியிலே 
அடக்குவோம்‌. 
அடிபட்ட நாய்‌ போல. 
அடிபட்ட நாயைப்‌ போல்‌ காலைத்‌ தூக்கி நடவாதே. 
அடிபட்டவன்‌ அழுவான்‌, 990 
அடிபட்டாலும்‌ ஆர்க்காட்டுச்‌ சடாவால்‌ அடிபட வேண்டும்‌. 
அடி பெண்ணே சோறு ஆச்சா? நொடிக்குள்ளே சோறு ஆச்சு. 


22 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ I 


அடிபோன சட்டி ஆயா வீட்டில்‌ இருந்தால்‌ என்ன? மாமியார்‌ 
வீட்டில்‌ இருந்தால்‌ என்ன? 

அடிமேல்‌ அடி அடித்தால்‌ அம்மியும்‌ நகரும்‌, 
(பா-ம்‌.) தேயும்‌, 


அடிமை படைத்தால்‌ ஆள்வது கடன்‌. 395 
அடியடா செருப்பாலே அறுநூறு; இந்தாடா நாயே திருநீறு. 
அடியாத பிள்ளை படியாது. 

.... பணியாது.) 


அடியாத மாடு படியாது. ப 

அடியில்‌ உள்ளது நடுவுக்கும்‌ முடிவுக்கும்‌ உண்டு, 
அடியுண்ட வேங்கை போல. 400 
அடியும்‌ நுனியும்‌ தறித்த கட்டை போல. 

அடியும்‌ பட்டுவிட்டுப்‌ புளித்த மாங்காயா தின்னவேண்டும்‌? 


அடியும்‌ பிடியும்‌ சரி. 
அடியே என்பதற்கு அகமுடையான்‌ இல்லை; பிள்ளை பேர்‌ சந்தான 
கோபால கிருஷ்ணன்‌. 
அடியைக்‌ காத்து முடியை அடித்துக்‌ கொண்டு போச்சு. 405 
அடியைப்‌ பிடியடா பாரத பட்டா! 
அடியை விட ஆவலாதி பெரியது. 
அடியோடு அடிக்‌ கரணம்‌, 
அடிவண்டிக்‌ கிடாப்‌ போலே, 
அடிவயிற்றில்‌ இடி விழுந்‌ காற்‌ போல. 410 
அடிவய்‌ற்றில்‌ நெருப்பைக்‌ கட்டிக்‌ கொண்டது போல. 
அடிவயிற்றில்‌ புளியைக்‌ கரைக்கிறது. 
அடிவானம்‌ கறுத்தால்‌ ஆண்டை வீடு வலுக்கும்‌, 
அடுக்கல்‌ குத்தினால்‌, நடுக்கல்‌ குத்துவாள்‌. 
அடுக்களை உறவு இல்லாமல்‌ அம்பலத்து உறவா? _ 415 
அடுக்களைக்‌ கிணற்றிலே அமுதம்‌ எழுந்தாற்‌ போல்‌, 
அடுக்களைக்கு ஒரு பெண்ணும்‌ அம்பலத்துக்கு ஓர்‌ ஆணும்‌. 
- (இருக்கிறது என்கிறான்‌. ) 
அடுக்களைக்‌ குற்றம்‌ சோறு குழைந்தது; அகமுடையான்‌ குற்றம்‌ 
.. . பெண்ணாய்ப்‌ பிறந்தது. 


 (துடுப்பால்‌ குழைந்தது. இ 


அடுக்களைப்‌ பூனைபோல்‌ இடுக்கிலே ஒளிக்கி றது. 
அடுக்களைப்‌ பெண்ணுக்கு அழகு வேண்டுமா? ப 420 


( எதற்கு?) | 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 23 


அடுக்குகிற அருமை உடைக்கிற நாய்க்குத்‌ தெரியுமா? 
(அடுக்குகிற வருத்தம்‌, உடைக்கிற பூனைக்கு,) 
அடுத்தகத்துக்காரிக்குப்‌ பிள்ளை பிறந்ததென்று உலக்கையை 
எடுத்து இடித்துக்கொண்டாளாம்‌. 
அடுத்தகத்துப்‌ பிராம்மணா பாம்பைப்‌ பிடி; அல்லித்‌ படகு 
குளிர்‌ ந்திருக்கும்‌ . த்‌ 
அடுத்த கூரை வேகிறபோது தன்‌ கூரைக்கும்‌ மோசம்‌. 
அடுத்ததன்‌ தள்மை ஆன்மா ஆகும்‌. 425 
அடுத்தவரை அகல விடலாகாது. 
அடுத்தவரைக்‌ கெடுக்கலாகாது, 
அடுத்தவளுக்கு அகமுடையான்‌ வந்தது போல. 
அடுத்தவன்‌ தலையில்‌ நரை என்பானேன்‌? அவன்‌ அதைச்‌ சிரை 
என்பானேன்‌? 
அடுத்தவன்‌ வாழப்‌ பகலே குடி எடுப்பான்‌. 490 


(கெடுப்பான்‌) . 


்‌ அடுத்தவனை ஒரு போதும்‌ கெடுக்கலாகாது. 

அடுத்தவனைக்‌ கெடுக்கலாமா? 

அடுத்த வீட்டில்‌ மொச்சை வேகிறதென்று அடிவயிறு பிய்த்துக்‌ 
கொண்டு போகிறது, 

அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதிகாரம்‌ வந்தால்‌ அண்டை வீட்டுக்கு 
இரைச்சல்‌ லாபம்‌, 

அடுதத வீட்டுக்காரனுக்கு அதியோகம்‌ வந்தால்‌ அண்டை வீடு 
குதிரைலாயம்‌, 430 


(உத்தியோகம்‌ வந்தால்‌, ) 


அடுத்த வீட்டுக்காரனுக்கு மணியம்‌ போகிறது; ஒன்றாகக்‌ காது 
அறுத்துக்‌ கொள்ளுங்கள்‌, ப 
அடுத்த வீட்டுக்காரி பிள்ளை பெற்றாள்‌ என்று  அம்மிக்குழவி 
எடுத்துக்‌ குத்திக்‌ கொண்டாளாம்‌. 
(இடித்துக்‌ கொண்டாளாம்‌.) 


அடுத்தாரைக்‌ கெடுக்கிறதா? 

அடுத்தாரைக்‌ கெடுத்து அன்னம்‌: இட்டார்‌ வீட்டில்‌ கன்னம்‌ 
இடுகிறான்‌ . 

அடுத்தாரைக்‌ கோபித்தால்‌ கெடுத்தாலும்‌ கெடுப்பார்‌. 440 

அடுத்து அடுத்துச்‌ சொன்னால்‌ தொடுத்த காரியம்‌ முடியும்‌. 


(எடுத்த காரியம்‌, கொடுத்த உதவியும்‌ முடியும்‌.) 


வ்‌ தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அடுத்து அடுத்துப்‌ போனால்‌ அடுத்த வீடும்‌ பகை, 
அடுத்துக்‌ கெடுப்பவர்‌, 
அடுத்துக்‌ கெடுப்பான்‌ கபடன்‌; கொடுத்துக்‌ கெடுப்பான்‌ மார்வாடி; 
தொடுத்துக்‌ கெடுப்பாள்‌ மடந்தை. 
(தொடர்ந்து கெடுப்பாள்‌ வேசி.) 


அடுத்துச்‌ சொன்னால்‌ எடுத்த காரியம்‌ முடியும்‌. 445 
அடுத்து முயன்றாலும்‌ ஆகும்‌ நாள்தான்‌ ஆகும்‌, 
(வாக்குண்டாம்‌, ) 


அடுத்து வந்தவனுக்கு ஆதரவு சொல்கிறவன்‌ குரு. 

அடுப்பங்‌ கரையே கைலாசம்‌; அகமுடையானே சொர்க்க லோகம்‌, 

அடுப்பங்‌ கரையே சொர்க்கம்‌; அகமுடையானே தெய்வம்‌. 

அடுப்பங்‌ கரையே திருப்பதி; அகமுடையானே கைலாசம்‌, 450 

அடுப்பு அடியில்‌ பூனை தூங்க. 

அடுப்பு அடியில்‌ வெண்ணெய்‌ வைத்த கதை. 

அடுப்பு ஊதும்‌ பெண்ணுக்குப்‌ படிப்பு எதற்கு? 

அடுப்பு எரிந்தால்தானே யொரி பொரியும்‌? 

அடுப்பு எரிந்தால்‌ பொரி பொரியும்‌; தாயார்‌ செத்தால்‌ வயிறு 
எரியும்‌, 42௦ 

அடுப்பு எரியாத கோபத்தை அகமுடையான்மேல்‌ காட்டினாளாம்‌. 


(அம்மையார்‌ மேல்‌.) 


அடுப்புக்‌ கட்டிக்கு அழகு வேணுமா? 
அடுப்புக்‌ கரகரப்பும்‌ அகமுடையான்‌ முணுமுணுப்பும்‌. 
அடுப்புக்கு ஒரு துடுப்பா? இங 
அடுப்புக்குத்‌ தகுந்த உலை, அசுமுடையானுக்குத்‌ தகுந்த 
_. இறுமாப்பு. 460 
அடுப்புக்‌ குற்றம்‌ சாதம்‌ குழைந்தது; அகமுடையான்‌ குற்றம்‌ பெண்‌ 
பிறந்தது. 

அடுப்பு தருப்பும்‌ போய்‌ வாய்த்‌ தவிடும்‌. போச்சு, 

(வாய்த்த மனைவியும்‌ போனாள்‌.) 
அடுப்பும்‌ நெருப்பும்‌ பயப்படுமா? . 

_ (யாழ்ப்பாண வழக்கு.) - 


அடுப்பே திருப்பதி; தம எட்டில்‌ குலதெய்வம்‌. 


அடே அத்தான்‌ அத்தான்‌, அம்மான்‌ பண்ணினாற்‌ போல்‌ டுக்க 
வில்லையடா, 465 


[4 இடக்கர்‌. ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 25 


அடைக்கலாங்‌ குருவிக்கு ஆயிரத்‌ தெட்டுக்‌ கண்டம்‌. . 

அடைத்தவன்‌ காட்டைப்‌ பார்‌; மேய்த்தவன்‌ மாட்டைப்‌ பார்‌, 

அடை தட்டின வீடு தொடை தட்டும்‌. 

அடைதட்டின வீடும்‌ தொடை தட்டின வீடும்‌ உருப்படா. 

அடைந்தோரை ஆதரி. 

அடைப்பான்‌ குற்றம்‌, துடைப்பான்‌ குற்றம்‌, அகமுடையான்‌ 
குற்றம்‌ பெண்ணாய்ப்‌ பிறந்ததாம்‌. 

அடைப்பைப்‌ பிடுங்கினால்‌ பாம்பு கடிக்கும்‌. 

அடைபட்டுக்‌ கிடக்கிறான்‌ செட்டி; அவனை அழைத்து வா, 
பணம்‌ பாக்கி என்கிறான்‌ பட்டி. 

அடை மழைக்‌ காலத்தில்‌ ஆற்றங்‌ கரையில்‌ தண்ணீர்ப்‌ பந்தல்‌ 
வைத்தானாம்‌. 

அடை மழையில்‌ ஆட்டுக்குட்டி செத்தது போல, - 419 

அடை மழையும்‌ உழவு எருதும்‌. 

அடை மழை விட்டும்‌ பப மழை விடவில்லை, 


470 


(கொடி மழை.) 


அடையலரை அடுத்து வெல்‌. 
(அடர; ) 


அடையா, அப்பமா, விண்டு காட்ட? 
அடைவு அறிந்து காரியம்‌ செய்தால்‌ விரல்‌ மடக்க நேரம்‌ 
இராது. 
(இல்லை ,) 
அண்டங்‌ காக்காய்‌ குழறுகிறது போல. 
அண்டத்தில்‌ இல்லாதது பிண்டத்தில்‌ உண்டா? 
அண்டத்தில்‌ உள்ளது பிண்டத்திலே, 


480) 


(அண்டத்துக்கு உள்ளது. ) 


அண்டத்துக்கு ஒத்தது பிண்டத்துக்கு. 
அண்டத்தைக்‌ கையில்‌ வைத்து ஆட்டும்‌ பிடாரிக்குச்‌ சுண்டைக்‌ 


காய்‌ எடுப்பது பாரமா?' 465. 
அண்டத்தைச்‌ சுமக்கிறவனுக்குச்‌ சுண்டைக்காய்‌ பாரமா? 
அண்ட நிழல்‌ இல்லாமல்‌ போனாலும்‌ பேர்‌ விருட்சம்‌. 


(ஆலமரம்‌. ) 


அண்டமும்‌ பிண்டமும்‌ அந்தரங்கமும்‌ வெளியரங்கமும்‌, 
அண்டர்‌ எப்படியோ, தொண்டரும்‌ அப்படியே. 
அண்டாத .பிடாரி ஆருக்கு அடங்குவாள்‌? | 490 


26. தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அண்டை அயலைப்‌ பார்த்துப்‌ பேசு. 
அண்டை நிலத்தையும்‌ அயல்‌ மனையையும்‌ கை விடாதே. 
அண்டை மேலுள்ள கோபத்தை ஆட்டுக்கிடாயின்‌ மேல்‌ 
காட்டியதைப்‌ போல, 
(ஆண்டை மேலுள்ள.) 


அண்டையில்‌ சமர்த்தன்‌ இல்லாத ராஜாவுக்கு அபகீர்த்தி 
வரும்‌. 
அண்டையில்‌ வா என்றால்‌ சண்டைக்கு வருகிறாயே! 495 
- அண்டை வீட்டு ஆட்டைப்‌ பார்த்து நாய்‌ குரைத்தது போல. 
அண்டை வீட்டுக்‌ கடனும்‌ பிட்டத்துச்‌ சிரங்கும்‌ ஆகா. 
அண்டை வீட்டுக்‌ கல்யாணமே, ஏன்‌ அழுகிறாய்‌ கோவணமே?. 
, அண்டை வீட்டுக்காரி பீள்ளை பெற்றாளென்று அயல்‌ 
வீட்டுக்காரி அடி வயிற்றில்‌ இடித்துக்‌ கொண்டது போல. 
அண்டை. வீட்டுக்காரி பிள்ளை வபதிறாளல்க. உலக்கை எடுத்து 
அடித்துக்‌ கொண்டாளாம்‌, 500 
அண்டை. வீட்டுச்‌ சண்டை கண்ணுக்குக்‌ குளிர்ச்சி, 
அண்டை வீட்டுச்‌ சுப்பிக்கும்‌ எதிர்வீட்டுக்‌ காமாட்சிக்குமா கவலை? 
(அண்டைவீட்டு மீனாட்சிக்கும்‌ அடுத்த வீட்டுக்‌ காமாட்சிக்கும்‌.) 
அண்டை வீட்டு நெய்யே, என்‌ பெண்டாட்டி கையே. 
அண்டை வீட்டுப்‌ பார்ப்பான்‌ சண்டை மூட்டித்‌ திரிவான்‌. 
(திரிப்பான்‌.) 
அண்ணற ஆயிரம்‌ பொன்னிலும்‌ நிண்ணற ஒரு காசு பெரிது. 505 
(அன்றறுகிற. நின்றறுகிறது.) 
அண்ணன்‌ உண்ணாதது எல்லாம்‌. மதனிக்கு லாபம்‌. 
(மைத்துனிக்கு,) | 
அண்ணன்‌ எப்போது ஒழிவானோ? திண்ணை எப்போது காலி 
ஆகுமோ? 


(எப்போது சாவான்‌, ) 

. அண்ணன்‌ கொம்பு பம்பள பளாச்சு. 
(பணச்சு.) . 

அண்ணன்‌ சம்பாதிக்கிறது தம்பி அலரஞானுக்குக்‌ கூடப்‌ போதாது. 
(அரைஞாண்‌ கயிற்றுக்குச்‌ சரி. 2. 


அண்ணன்‌ தங்கை அப்ஸர ஸ்திரீ, கர, 3 ப 210 
அண்ணன்‌ தம்பிதான்‌ சென்மப்‌ பகையாளி. 
அண்ணன்‌ தம்பி பின்பாட்டு; அக்கா: தங்கைகள்‌ அடிகிரவணம்‌., 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 27 


அண்ணன்‌ தம்பி வேண்டும்‌, இன்னம்‌ தம்பிரானே, 
அண்ணன்தான்‌ கூடப்பிறந்தான்‌ ; அண்ணியும்‌ கூடப்‌ பிறந்தாளோ? 


அண்ணன்தான்‌ சொந்தம்‌; அண்ணியுமா சொந்தம்‌? 915 
அண்ணன்‌ பிள்ளையை நம்புகிறதற்குத்‌ தென்னம்‌ பிள்ளையை 
நம்பலாம்‌, | 


(பிள்ளையை வளர்ப்பதை விட. ) 
அண்ணன்‌ பிறந்து அடிமட்டம்‌ ஆச்சு; தம்பி பிறந்து தரைமட்டம்‌ 
ஆச்சு. 
அண்ணன்‌ பெண்டாட்டி அரைப்‌ பெண்டாட்டி: தம்பி பெண்டாட்டி 
தன்‌ பெண்டாட்டி. 
அண்ணன்‌ பெரியவன்‌; அப்பா இல்‌ 
(சிற்றப்பா .) 
அண்ணன்‌ பெரியவன்‌; அப்பா நெருப்பெடு என்கிற கதை. 520 
அண்ணன்‌ பெரியவன்‌ ; சிற்றப்பா, சுருட்டுக்கு நெருப்புக்‌ கொண்டு 
வா, 
அண்ணன்‌ பேச்சைத்‌ தட்டவும்‌ மாட்டேன்‌; மேலைப்‌ பங்கை விடவும்‌ 
மாட்டேன்‌. 
அண்ணன்‌ பேரில்‌ இருந்த கோபத்தை நாய்பேரில்‌ ஆற்றினான்‌,; 
அண்ணன்‌ வரும்‌ வரையில்‌ அமாவாசை நிற்குமா? 
அண்ணனார்‌ சேனையிலே அள்ளிப்‌ போகிறான்‌, ப 020 
(போகிறாள்‌. ) 
அண்ணனிடத்தில்‌ ஆறு மாசம்‌ வாழ்ந்தாலும்‌ அண்ணியிடத்தில்‌ 
அரை நிமிஷம்‌ வாழலாமா? 
(அரை நாழிகை. ) 
அண்ணனுக்குத்‌ தங்கை அபஸரஸ்‌ ஸ்திரீ. 
அண்ணனுக்குத்‌ தம்பி அல்ல என்று போகுமா? 
அண்ணனுக்குப்‌ பெண்‌ பிறந்தால்‌ அத்தை அசல்‌ நாட்டாள்‌. 
(வீட்டாள்‌.) 
அண்ணனை அகம்‌ காக்க வைத்துவிட்டு மன்னி. மல்லுக்குப்‌ 
போனாளாம்‌. 990 
(மதனி. ) 
அண்ணனைக்‌ கண்டாயோ என்று போய்விட்டான்‌. 
அண்ணனைக்‌ கொன்ற பழியைச்‌ சந்தையிலை தீர்த்துக்‌ கொள்கிறது 
போல. 
அண்ணாக்கும்‌ தொண்டையும்‌ அதிர அடைத்தது போல. 
அண்ணா சம்பாதிப்பது அம்பி அரைஞாண்‌ கயிற்றுக்கும்‌ பற்றாது. 
அண்ணா செத்த பிறகு மன்னியிடம்‌ உறவா? 939 


og தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அண்ணாண்டி வாரும்‌; சண்டையை ஒப்புக்‌ கொள்ளும்‌. 

அண்ணா நங்கை அப்ஸர ஸ்திரி. 

அண்ணாதூர்‌ பாடை, ஆலம்பாக்கத்து ஓடை, சதண்டி வைக்கோற்‌ 
போர்‌. 


(அண்ணாதூரில்‌ பிணத்தாழி கட்டித்‌ தொங்க விட்டிருப்பார்களாம்‌, 
சதண்டி: ஓரூர்‌.) 
அண்ணாமலைக்கு அரோ ஹரா! 
அண்ணாமலைச்‌ சாமி மின்னினாற்‌ போலே பயணம்‌, 40 
அண்ணாமலையார்‌ அருள்‌ இருந்தால்‌ மன்னார்‌ சாமி மயிர்‌ 
பிடுங்குமா? 
(மன்னார்‌ சாமியைக்‌ கேட்பானேன்‌? மன்னார்சாமி மருள்‌ வந்து.) 


அண்ணாமலையாருக்கு அறுபத்து நாலு பூசை; ஆண்டிகளுக்கு 
எழுபத்து நாலு பூசை. 

அண்ணாமலையில்‌ பிறந்தவனுக்கு அருணாசல புராணம்‌ படிக்க 
வேண்டுமா? 
(படிக்கத்‌ தெரியாதா?) 

அண்ணா மனசு வைத்தால்‌ மதனிக்குப்‌ பிள்ளை பிறக்கும்‌, 

அண்ணா வரும்‌ வரையில்‌ அமாவாசை காத்திருக்காது. 545 

அண்ணா வாரும்‌; சண்டையை ஒப்புக்கொள்ளும்‌. 

அண்ணாவி கால்‌ இடறினால்‌ அதுவும்‌ ஒரு நடைமுறை, 
(அண்ணாவி-உபாத்தியாயர்‌, அடைமுறை., ) 

அண்ணாவி தவறு செய்தால்‌ அதுவும்‌ நடைமுறை. 

அண்ணாவி நின்று கொண்டே மோண்டால்‌ பையன்‌ ஓடிக்‌ 
கொண்டே மோள்வான்‌. 


(மோளுதல்‌-சிறுநீர்‌ கழித்தல்‌.) 

அண்ணாவி பிள்ளைக்குப்‌ பணம்‌ ட்டும்‌ அம்பட்டன்‌ பிள்ளைக்கு, 
மயிர்‌ பஞ்சமா? 990 

அண்ணாவுக்கும்‌ மன்னிக்கும்‌ அனவரதமும்‌ பிணக்கு, 

அண்ணாவுக்கு மனசு வரவேணும்‌; மதனி பிள்ளை பெற 
வேணும்‌. 

அண்ணி ஆண்டாளு, ஆறுமுகம்‌ கூத்தியாரு. 

அணி இலாக்‌ கவிதை பணி இலா வனிதை, 

அணி எல்லாம்‌ ஆடையின்பின்‌.. க 990 

.. (பழமொழி நானூறு,) ட 

அணி பூண்ட நாய்‌ போல, ப 

அணியத்திலே கிழிந்தாலும்‌ கிழிந்தது; அனத்திலே ற 
தாலும்‌ கிழிந்தது. ப 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 29 


அணில்‌ ஏற விட்ட நாய்‌ போல. 

அணில்‌ ஏறித்‌ தென்னை அசையுமா? 
(அசைத்து, ஆடி விடுமா?) ப 

அணில்‌ ஓட்டமும்‌ ஆமை நடையும்‌, டர 5600 
(அணில்‌ ஊணும்‌.) 

அணில்‌ கொம்பிலே; ஆமை கிணற்றிலே, 

அணில்‌ நொட்டிப்‌ பனை முறியுமா? 

அணில்‌ நொட்டியா தென்னை சாயும்‌? 

அணில்‌ நொட்டினதும்‌ தென்னமரம்‌ வீழ்ந்ததும்‌, 

அணில்‌ பிள்ளையின்‌ தலை மீது அம்மிக்‌ கல்லை வைத்தது 
போல. 265 

. அணில்‌ வாயாற்‌ கெட்டாற்‌ போல. 

அணிலைக்‌ கொன்றால்‌ ஆழாக்குப்‌ பாவம்‌; ஓணானைக்‌ 
கொன்றால்‌ உழக்குப்‌ புண்ணியம்‌, 

அணிற்‌ பிள்ளைக்கு நுங்கு அரிதோ? ஆண்டிச்சி பிள்ளைக்குச்‌ 
சோறு அரிதோ?. 

அணு அளவு பிசகாது. | 

அணு மகா 'மேரு ஆகுமா? 10 

அணு மலை ஆச்சு; மலை அணு ஆச்சு ப 

அணுவுக்கு அணு, மகத்துக்கு மகத்து. 

அணுவும்‌ மகமேரு ஆகும்‌. 

அணுவும்‌ மலை ஆச்சு; மலையும்‌ அணு ஆச்சு 
(உருவகம்‌. ) ப 

அணை கடந்த வெள்ளத்தைத்‌ தடுப்பவர்‌ யார்‌? 975 
(மறிப்பவர்‌.) 


அணை கடந்த வெள்ளம்‌ அழுதாலும்‌ வருமா? 


(வராது,) 
அணை கடந்த வெள்ளம்‌ அழைக்கத்‌ திரும்புமா? 
அத்தச்‌ செவ்வானம்‌ அடை மழைக்கு அடையாளம்‌, 
(லட்சணம்‌,) 


அத்தத்தின்‌ மிகுதியல்லவா, அம்பட்டன்‌ பெண்‌ கேட்க வந்தது? 
அத்தனைக்கு இத்தனை உயரம்‌, ஐராவதம்‌ போல்‌ 

எங்கள்‌ பசு. 580 
அத்தனையும்‌ சேர்த்தும்‌ உப்பிட மறந்தது போல, 
அத்தனையும்தான்‌ செய்தாள்‌; உப்பிட மறந்தாள்‌, 
அத்தான்‌ அரை அகமுடையான்‌. 


30, தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ . 


அத்தான்‌ செத்தால்‌ மயிர்‌ ஆச்சு; கம்பளி மெத்தை நமக்கு ஆச்சு, 
அத்தான்‌ முட்டி, அம்மாஞ்சி உபாதானம்‌, மேலகத்துப்‌ 

பிராம்மணன்‌ யாசகமென்று கேட்டானாம்‌. 995 
அத்திக்காய்‌ தெரியுமா? வட்டைக்காய்‌ தெரியுமா? 


(இடக்கர்‌.) 


அத்திப்‌ பழத்தைப்‌ பிட்டால்‌ அத்தனையும்‌ சொத்தை, 
அத்திப்‌ பழத்தைப்‌ பிட்டுப்‌ பார்த்தால்‌ அத்தனையும்‌. புழு, 
(அத்திக்காயை, ) 


அத்திப்‌ பூவை ஆர்‌ அறிவார்‌? 
அத்திப்‌ பூவைக்‌ கண்டவர்‌ உண்டா? ஆந்தைக்‌ குஞ்சைப்‌ 
பார்த்தவர்‌ உண்டா? 590 
அத்தி பூத்தது ஆரும்‌ அறியார்‌? 
அத்தி பூத்தாற்‌ போல்‌ 
அத்தி மரத்தில்‌ தொத்திய கிளி போல, 
(கனி போல,) ப 
அத்தி முதல்‌ எறும்பு வரை 
_. (அத்தியானை,) 


அத்தியும்‌ பூத்தது; ஆனை குட்டியும்‌ போட்டது. 595 

அத்திரி மாக்கு, ஆறு தாண்டுகிறேனா, இல்லையா, பார்‌, 

அத்து மீறிப்‌ போனான்‌, டல வரத்‌ 

அத்து மீறினால்‌ பித்து,  . 

அத்தை இல்லாப்‌ பெண்ணுக்கு அருமை இல்லை; சொத்தை 
இல்லாப்‌. பவழத்துக்கு மகிமை இல்லை, 

அத்தை இல்லாப்‌ பெண்டாட்டி வித்தாரி; மாமியில்லாப்‌ 
பெண்டாட்டி வமீறுதாரி. 600 

அத்தை இல்லாப்‌ பெண்‌ வித்தாரி; மாமி இல்லாப்‌ பெண்‌ 
மாசமர்த்தி, 

அத்தை இல்லா வீடு தத்கல்‌: | 

அத்தை இறப்பாளா, மெத்தை. காலி ஆகுமா என்று 
காத்திருப்பது போல, 

அத்தைக்கு ஒழியப்‌ பித்தைக்கு இல்லை; ஒளவையார்‌ இட்ட 
சாபத்தீடு, 

அத்தைக்குத்‌ தாடி முளைத்தால்‌ சிற்றப்பா. என்னலாமா? 605 

அத்தைக்குப்‌ பித்தம்‌; அவருக்குக்‌ கிறுகிறுப்பு. 

- அத்தைக்கு மீசை முளைத்தால்‌ சிற்‌ ற்றப்பா. 

அத்தை கடன்காரி; அடி நாளைய சத்துரு, 
அத்தைச்‌. சொல்லடா சீமானே, க 


தமிழ்ப்‌. பரமொழிகள்‌ 31 


அத்தைத்தான்‌ சொல்வானேன்‌? வாயைத்தான்‌' வலிப்‌ 
பானேன்‌? 610 
அத்தை பகையும்‌ இல்லை; அம்மாமி உறவும்‌ இல்லை. 
அத்தை மகன்‌, அம்மான்‌ மகள்‌ சொந்தம்‌ போல, 
அத்தைமகள்‌ ஆனாலும்‌ சும்மா வருவாளா? 


(கிடைப்பாளா?) 


அத்தை மகளைச்‌ கொள்ள முறை கேட்க வேண்டுமா? 

அத்தையடி அத்தை, .. அங்காடி விற்குதடி; கண்மணியாளே 
நெல்லுமணி தருகிறேன்‌ .. 615 

அத்தையடி மாமி, கொத்துதடி கோழி. 

அத்தையைக்‌ கண்ட சகுனம்‌ அத்தோடு போயிற்று. 

அத்தை வீட்டு ரேழியில்‌ கொண்டுவிட்ட ல்தான்‌ கிழக்கு மேற்குத்‌ 


g தெரியும்‌. 
அத்தோடு நின்றது அலைச்சல்‌; கொட்டோடே ந்ன்றது குலைச்சல்‌, 
அதமனுக்கு ஆயிரம்‌ ஆயுசு. ப 020 


அதர்மம்‌ அழிந்திடும்‌. 
(செயங்கொண்டார்‌ சதகம்‌.) 


அதற்கும்‌ இருப்பாள்‌, இதற்கும்‌ இருப்பாள்‌, ஆக்கின சோற்றுக்குப்‌ 
பங்கிற்கும்‌ இருப்பாள்‌. 
அதற்கு வந்த அபராதம்‌ இதற்கும்‌ வரட்டும்‌. 
அதற்கெல்லாம்‌ குறைவில்லை, ஆட்டடா பூசாரி, 
அதன்‌ கையை எடுத்து அதன்‌ கண்ணிலே குத்துகிறது. 625 
அதிக்கிரமமான ஊரிலே கொதிக்கிற மீன்‌ சிரிக்கிறதாம்‌. 
அதிக ஆசை அதிக நஷ்டம்‌. | 
அதிக ஆசை மிகு தரித்திரம்‌. 
அதிகக்‌ கரிசனம்‌ ஆனாலும்‌ அகமுடையானை அப்பா என்று 
அழைக்கிறதா? 
அதிகச்‌ சிநேகிதம்‌ ஆபத்துக்கு இடம்‌. . 630 ' 
அதிகம்‌ விளைந்தால்‌ எண்ணெய்‌ காணாது. 
அதிகமாகக்‌ குலைக்கும்‌ நாய்க்கு ஆள்‌ கட்டை. 
அதிகமான பழக்கம்‌ அவமரியாதையைத்‌ தரும்‌. 
அதிகாரம்‌ இல்லாத. செல்களும்‌ சம்பளம்‌ இல்லாத உத்தியோகமும்‌ 
எதற்கு? | 
அதிகாரம்‌ இல்லாவிட்டாலும்‌ பரிவாரம்‌ வேண்டும்‌. 635 
அதிகாரிக்கு அடுப்புப்‌ பயப்படுமா? ப 
அதிகாரிக்கு முன்னும்‌ கழுதைக்குப்‌ பின்னும்‌ போகக்கூடாது; 
அதிகாரி குசு விட்டால்‌ அமிர்த வஸ்து; ப்தி குசு 6 விட்டால்‌ 
தலையை வெட்டு. 


32 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அதிகாரியுடனே எதிர்வாதம்‌ பண்ணலாமா? 


அதிகாரியும்‌ தலையாரியும்‌ கூடி விடியுமட்டும்‌ திருடலாம்‌. 640 
(ஒன்றானால்‌.) 

அதிகாரி வந்தால்‌ அடித்துக்‌ காட்டு; கூத்தாடி வந்தால்‌ கொட்டிக்‌ 
காட்டு. 


அதிகாரி வீட்டில்‌ திருடித்‌ லவன்‌ வீட்டில்‌ வைத்தது போல, 

அதிகாரி வீட்டுக்‌ கோழி முட்டை க்ப்‌ வீட்டு அம்மிக்‌ 
கல்லை உடைக்கும்‌. 

அதிசயம்‌ அடி அம்மங்காரே, அம்மி புரண்டு ஓடுகிறது. 

அதிசயம்‌ அடி ஆவடை, கொதிக்கிற கூழ்‌ சிரிக்கிறது, 645 

அதிசயம்‌ அதிசயம்‌ அத்தங்காரே கொதிக்கிற குழம்பு சிரிக்கிறது. 
(வேங்கட ம்மா. கொதிக்கிற கஞ்சி.) 

அதிசயமாய்‌ ஒருத்திக்குப்‌ பிள்ளை பிறந்ததாம்‌, கடப்பாரையை 
எடுத்துக்‌ காலில்‌ குத்திக்‌ கொண்டாளாம்‌. ப 

அதிசயமான ஊரிலே ஒரு பிள்ளை பிறந்ததாம்‌; அது தொப்புள்‌ 
கொடி அறுப்பதற்குள்‌ கப்பல்‌ ஏறிப்‌ போயிற்றாம்‌. 

அதிசயமான ரம்பை; அரிசி கொட்டுகிற தொம்பை. 

அதிர்ந்து அடிக்கிறவனுக்கு ஐயனாரும்‌ இல்லை; பிடாரியும்‌ 
இல்லை, 650 
(அடித்தால்‌,) 


அதிர்ந்து வராத புருஷனும்‌ மிதந்து வராத அரிசியும்‌ பிரயோசனம்‌ 
இல்லை. 
அதிர்ந்து வரும்‌ புருஷனும்‌ முதிர்ந்து வரும்‌ சோறும்‌, 
அதிர்‌ வெடி கேட்ட குரங்கு. 
அதிர்ஷ்டக்காரன்‌ மண்ணைத்‌ தொட்டாலும்‌ பொன்னாகும்‌. 
அதிர்ஷ்டம்‌ ஆறாய்ப்‌ பெருகுகிறது. 6559 
அதிர்ஷ்டம்‌ இருந்தால்‌ அரசு பண்ணலாம்‌, 
அதிர்ஷ்டம்‌ இல்லாதவனுக்குக்‌ கலப்பால்‌ இருந்தாலும்‌ அதையும்‌ 
- பூனை குடிக்கும்‌. 
அதிர்ஷ்டம்‌ கெட்ட கழுக்காணி. ்‌ ப | 
அதிர்‌ ஷ்டம்‌ கெட்டதுக்கு அறுபது சாழிகையம 'இயாஜயம்‌ 
(கெட்டவனுக்கு, ee 


அதிர்ஷ்டம்‌ வந்தால்‌ தவிட்டுப்‌ ன்ற, தனம்‌ இருக்கம்‌. 660 
ப அதிர்ஷ்டமும்‌ ஐசுவரியமும்‌ ஒருவர்‌ பங்கல்ல, 
அதிர்ஷ்டவான்‌ மண்ணைத்‌ தொட்டாலும்‌ பொன்‌ ஆகும்‌. 
அதிர அடித்தாருக்கு ஐயனாரும்‌ இல்லை; பிடாரியும்‌ இல்லை, 
(ஐயரும்‌ இல்லை,) . 
அதிர அடித்தால்‌ உதிர வினையும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 33 


அதில்‌ எல்லாம்‌ குறைச்சல்‌ இல்லை; ஆட்டடா பூசாரி. : 665 
அதிலும்‌ இது புதுமை; இதிலும்‌ அது புதுமை, 
அதிலே இது புதுமை, அவள்‌ செத்து வைத்த அருமை. 
(செத்தது வைத்த.) 
அதிலே குறைச்சல்‌ இல்லை; ஆட்டடா பூசாரி; மாவிலே வெல்லம்‌ 
இல்லை; மாட்டிக்கொள்ளடா பூசாரி, 
அதி விநயம்‌ தூர்த்த லட்சணம்‌, 
அதி விருஷ்டி, அல்லது அ.நாவிருஷ்டி, 670 
(விருஷ்டி.-மழை. ) 
அது அதற்கு ஒரு கவலை; ஐயாவுக்கு எட்டுக்‌ கவலை, 
(பத்துக்‌ கவலை.) 
அது எல்லாம்‌ உண்டிட்டு வா என்பான்‌. 
அது எல்லாம்‌ ஐதர்‌ காலம்‌. 
அது எல்லாம்‌ கிடக்கிறது ஆட்டடா பூசாரி, 
அது ஏண்டி மாமியாரே, அம்மி புரண்டு ஓடுகிறது? 675 
அதுக்கு இட்ட காசு தண்டம்‌, 
அதுக்கு இட்ட காசு மினுக்கிட்டு வருவாள்‌, அரிவாள்‌ மணைக்குச்‌ 
சுருக்கிட்டுத்‌ தா. 
அதுக்கும்‌ இருப்பான்‌, இதுக்கும்‌ இருப்பான்‌, ஆக்கின சோற்றுக்குப்‌ 
பங்கும்‌ இருப்பான்‌ . 


(இருப்பான்‌. ) 

அது கெட்டது போ, எனக்கா கல்யாணம்‌ என்றானாம்‌. 

அதுதான்‌ ராயர்‌ கட்டளையாய்‌ இருக்கிறதே! 680 

அதுவும்‌ போதாதென்று அழலாமா இனி? 
(அழுகிறதா?) 

அதைக்‌ கை கழுவ வேண்டியதுதான்‌. 

அதைத்தான்‌ சொல்வானேன்‌? வாய்தான்‌ நோவானேன்‌? 
(வலிப்பானேன்‌?) 

அதை நான்‌ செய்யாவிட்டால்‌ என்‌ பேரை மாற்றிக்‌ கூப்பிடு. 

அதை நான்‌ செய்யாவிட்டால்‌ என்‌ மீசையைச்‌ சிரைத்து 
விடுகிறேன்‌, 685 
(எடுத்துவிடுகிறேன்‌. ) | 

அதைரியம்‌ உள்ளவனை அஞ்சாத வீரன்‌ என்றாற்போல. 

அதை விட்டாலும்‌ கதி இல்லை; அப்புறம்‌ போனாலும்‌ விதி 
இல்லை. 
(அப்புறம்‌ போனாலும்‌ வழி இல்லை.) 


34 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அந்த ஊர்‌ மண்ணை மிதிக்கவே தன்னை மறந்துவிட்டான்‌. 

அந்தக்‌ காலம்‌ மலை ஏறிப்‌ போச்சு. 

அந்தகனுக்கு அரசனும்‌ ஒன்று; ஆண்டியும்‌ ஒன்று. 690 
(அந்தகன்‌ “யமன்‌, ) ்‌ 


அந்தணர்க்குத்‌ துணை வேதம்‌! 
அந்தணர்‌ மனையில்‌ சந்தனம்‌ மணக்கும்‌. 
அந்தப்‌ பருப்பு இங்கே வேகாது. 
அந்தம்‌ உள்ளவன்‌ ஆட வேணும்‌; சந்தம்‌ உள்ளவன்‌ 
பாட வேணும்‌. 
அந்தம்‌ சிந்தி அழகு ஒழுகுகிறது. 695 
(அழகு அழுகிறது, ) 
அந்தரத்தில்‌ கோல்‌ எறிந்த அந்தகனைப்‌ போல, 
அந்தரத்திலே விட்டு விட்டான்‌. 
அந்தர வீச்சு வீசி நாயைப்‌ போல்‌ வாலைச்‌ சுருட்டி விட்டான்‌, 
அந்தலை கெட்டுச்‌ சிந்தலை மாறிக்‌ கிடக்கிறது. 
அந்த வெட்கக்கேட்டை ஆரோடு சொல்கிறது? 700 
(சொல்லி அழுகிறது,) 


அந்தி ஈசல்‌ அடை மழைக்கு அறிகுறி, 
அந்தி ஈசல்‌ பூத்தால்‌ அடைமழை அதிகரிக்கும்‌. 
அந்திக்‌ கண்ணிக்கு அழுதாலும்‌ வரானாம்‌ அகமுடையான்‌ . 
அந்திச்‌ சிவப்பு அடை மழைக்கு அடையாளம்‌. | 
அந்திச்‌ செவ்வானம்‌ அப்போதே மழை. 705 
அந்திச்‌ செவ்வானம்‌ அழுதாலும்‌ மழை இல்லை; விடியச்‌ 
.. செவ்வானம்‌ வேண மழை. 
அந்திச்‌ செவ்வானம்‌ அறிந்து உண்ணடி மருமகளே; விடியச்‌ 
செவ்வானம்‌ வேண்டி உண்ணடி மகளே, 
அந்திச்‌ செவ்வானம்‌ கிழக்கு; அதிகாலைச்‌. செவ்வானம்‌ 
மேற்கு. 
அந்திச்‌ சோறு உத்திக்கு ஒட்டாது, ப 
அந்திப்பீ, சந்திப்பீ பணதான்‌ வாழ்க்கை சாமப்பீ தட்டி 
எழுப்பும்‌ | 710 
அந்தி பிடித்த மழையும்‌ அம்மையாரைப்‌ பிடித்த வியாதியும்‌ வீடா. 
்‌ (பிடித்த பிசாசும்‌ விடா.) ' 


அந்தி மழையும்‌ அந்தி விருந்தாளியும்‌ வ ்ற்த்ரக்கள்‌: 
அந்தி மழையும்‌ ஒளவையாரைப்‌ பிடித்த பிணியும்‌ விடா, 
அந்தியில்‌ அசுவத்தாமன்‌ பட்டம்‌ கட்டிக்‌ கொண்டாற்‌ போல. 
' அத்து ஊதும்‌ நெல்‌ ஆகேோன்‌. . 719 
... (நெல்லைப்‌ போல்‌ ஆனேன்‌, அந்து-ஒருவகைப்‌ பூச்சி.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 35 


அந்துக்‌ கண்ணிக்கு அழுதாலும்‌ வரான்‌ அகமுடையான்‌. 
(அந்திக்‌. கண்ணிக்கு. ) 

அந்நாழி அரிசி, முந்நாழிப்‌ பருப்பு, இருநாழி நெய்‌. 
(கண்ணபுரம்‌ முனையதரையன்‌ பொங்கல்‌, ) 


அந்நிய மாதர்‌ அவதிக்கு உதவார்‌. 

அநாதைக்குத்‌ தெய்வமே துணை. 

அநாதைப்‌ பெண்ணுக்குக்‌ . கல்யாணம்‌; ஆளுக்குக்‌ கொஞ்சம்‌ 
உதவுங்கள்‌ . 720 

அநுபோகம்‌ மிகும்போது ஒளஷதம்‌ பலிக்கும்‌. 

 அநுமான்‌ சீதையை இலங்கையில்‌ தேடினது போல, 

அப்துல்‌ காதருக்கும்‌ அமாவாசைக்கும்‌ என்ன சம்பந்தம்‌? 

அப்பச்சி குதம்பையைச்‌ சூப்பப்‌ பிள்ளை முற்றின தேங்காய்க்கு 
அழுகிறது போல, 

அப்பச்சி கோவணத்தை எடுத்துக்‌ கொண்டு ஓடுகிறது; 


பிள்ளை வீரவாளிப்‌ பட்டுக்கு அழுகிறது. 725 
அப்படிச்‌ சொல்லுங்கள்‌ வழக்கை; அவன்‌ கையில்‌ கொடுங்கள்‌ 

உழக்கை, | 

(அவள்‌. ). 


அப்படிச்‌ சொல்லு ரங்கம்‌, 

அப்பத்துக்கு மேல்‌ நெய்‌ மிஞ்சிப்‌ போச்சு. ர 

அப்பத்துக்கு மேலே நெய்‌ மிதந்தால்‌ அப்பம்‌ தெப்பம்‌ போடும்‌. 

அப்பத்தை எப்படித்தான்‌ சுட்டாளோ: அதற்குள்‌ தித்திப்பை 
எப்படித்தான்‌ நுழைத்தாளோ? 730 

அப்பத்தைத்‌ திருடிய பூனைகளுக்கு நியாயம்‌ வழங்கிற்றாம்‌. 

.. குரங்கு, 

அப்பம்‌ என்றால்‌ பிட்டுக்‌ காட்ட வேண்டும்‌- 

அப்பம்‌ சுட்டது சட்டியில்‌; அவல்‌ இடித்தது திட்டையில்‌- 

அப்பம்‌ சுட்டுக்‌ கூழ்‌ ஆச்சு) தானை தைத்துக்‌ கொள்‌ 
பிராம்மணா. ்‌ 

அப்பம்‌ தின்னச்‌ சொன்னால்‌ குழி எண்ணுவதா? 735 

அப்பமும்‌ தந்து பிட்டும்‌ காட்டுவது போல. 

அப்பர்‌ அடைந்த ஆளும்‌ நாள்‌ கப்பரை எடுப்பார்‌ சுவாமி. 


(திருச்செங்காட்டங்குடி உற்சவத்தில்‌.) 
அப்பன்‌ அருமை அப்பன்‌ மாண்டால்‌ தெரியும்‌; 

உப்பின்‌ அருமை உப்பு இல்லா விட்டால்‌ தெரியும்‌. 
அப்பன்‌ ஆனைச்‌ சவாரி செய்தால்‌ மகனுக்குத்‌ தழும்பா? 


ல்‌ தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அப்பன்‌ இல்லாமல்‌ பிள்ளை பிறக்குமா? அச்சு இல்லாமல்‌ தேர்‌ 
அப்பன்‌ சம்பாத்தியம்‌ பிள்ளை அரைஞாணுக்கும்‌ போதாது, 
அப்பன்‌ செத்தபின்‌ தம்பிக்கு அழுகிறதா? 

(செத்து. ) 


அப்பன்‌ சோற்றுக்கு அழுகிறான்‌; பிள்ளை கும்பகோணத்தில்‌ 
கோதானம்‌ செய்கிறான்‌. 
அப்பன்‌ தர்மசாலி என்று பண்ணி விட்டான்‌: 
அப்பன்‌ பவிசு அறியாமல்‌ அநேக நாள்‌ தவிசேற மகன்‌ 
கனாக்‌ காண்கிறான்‌. 74௦ 
அப்பன்‌ பிண்டத்துக்கு அழுகிறான்‌; பிள்ளை பரமான்னத்துக்கு 
அழுகிறது. 
அப்பன்‌ பிறந்தது வெள்ளிமலை; ஆய்‌ பிறந்தது பொன்மலை, 
அப்பன்‌ பெரியவன்‌; சிற்றப்பா சுருட்டுக்கு நெருப்புக்‌ கொண்டு வா, 
அப்பன்‌ மகன்தான்‌ ஆண்‌ பிள்ளைச்‌ சிங்கம்‌ 
( நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு. ) 
அப்பனுக்குப்‌ பிள்ளை தப்பாமல்‌ பிறந்திருக்கிறான்‌. 750 
(மகன்‌. ) 
அப்பனுக்கு மூத்த சுப்பன்‌, 
அப்பா அடித்தால்‌ அம்மா அணைப்பது போல. 
அப்பா அப்பா என்றால்‌, ரங்கா ரங்கா என்கிறான்‌. 
அப்பா என்றால்‌ உச்சி குளிருமா? 
அப்பாச்சிக்கு அப்புறம்‌ மரப்பாச்சி. 199 
அப்பா சாமிக்குக்‌ கல்யாணம்‌; அவரவர்‌ வீட்டிலே சாப்பாடு. 
அப்பா சாஸ்திரிக்குப்‌ பெண்ணாய்ப்‌ பிறந்து, குப்பா சாஸ்திரிக்கு 
வாழ்க்கைப்பட்டு, லவணம்‌ கர்தால்‌ எருமைச்‌ சாணி என்று. 
தெரியாதா? 
அப்பா வலக்கை; அம்மா இடக்கை, 
அப்பாவி உப்பு இல்லை. 
அப்பாவுக்கு இட்ட கப்பரை ஆரைச்‌ சுவரில்‌ கவிழ்த்திருக்கிறது, 760 
அப்பாவுடன்‌ சொல்லட்டுமா? அரக்குப்‌ பேலாவைக்‌ காட்டட்டுமா? 
அப்பாவும்‌ இல்லை; ட்டுக்‌ கத்தியும்‌ இல்லை. 
அப்பியாசம்‌ குல விருது... த 
அப்பியாசம்‌ கூசா வித்தை. ஆச்‌ 
அப்பியாச வித்தைக்கு அழிவு இல்லை. | 109 
அப்பைக்‌ கொண்டு உப்பைக்‌ கட்டு; உப்பைக்‌ கொண்டு ஒக்கக்‌ கட்டு, 
அப்போது விஜயநகரம்‌; இப்போது ஆனைக்குந்தி. 
அப்போதைக்கு இப்போதே சொல்லிவைத்தேன்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 37 


அபத்தப்‌ பஞ்சாங்கத்தில்‌ அறுபது நாழிகையும்‌ தியாஜ்யம்‌. 
அபரஞ்சிக்‌ கொடி மாதிரி அகமுடையாள்‌ இருக்கும்‌ போது 
ஆதண்டங்காய்க்‌ கொடியைக்‌ கட்டிக்‌ கொண்டானாம்‌. 770 

அபாயத்திற்கு உபாயம்‌. 

அபிடேகம்‌ இட்ட கைக்குச்‌ சுழிக்‌ குற்றம்‌ உண்டா? 

அம்பட்டக்குடிக்‌ குப்பையைக்‌ கிளறக்‌ கிளற மயிர்தான்‌, 

அம்பட்டக்‌ குடியில்‌ சிரைத்த ம பிருக்குப்‌ பஞ்சமா? 

அம்பட்டக்‌ குசும்பும்‌ வண்ணார ஒயிலும்‌ போகா. 775 
(குறும்பும்‌, அம்பட்டக்‌ கிருதாவும்‌, போகாது, அடடா சொல்லவா?) 

அம்பட்ட வேலை அரை வேலை. 

அம்பட்டன்‌ குப்பையைக்‌ கிளறினால்‌ மயிர்‌ மயிராக வரும்‌, 
(அத்தனையும்‌ மயிர்‌. ) 

அம்பட்டன்‌ கைக்‌ கண்ணாடி போல. 

அம்பட்டன்‌ செய்தியை அறிந்து குடுமியைக்‌ கெட்டியாகப்‌ பிடித்துக்‌ 

கொள்ள வேணும்‌, 

அம்பட்டன்‌ பல்லக்கு ஏறினது போல, 780 

அம்பட்டன்‌ பிள்ளைக்கு மயிர்‌ அருமையா? 
(பஞ்சமா?) 

அம்பட்டன்‌ மாப்பிள்ளைக்கு மீசை ஒதுக்கினது போல்‌, 

அம்பட்டன்‌ வீட்டில்‌ மமிருக்குப்‌ பஞ்சமா? 

அம்பட்டன்‌ வெட்டு வெட்டு அல்ல; அரைப்படிப்பும்‌ படிப்பு அல்ல. 

அம்பட்டன்‌ வேலை செய்ய வந்தால்‌ சரியாய்ச்‌ செய்ய வேணும்‌, । 185 
(வத்தால்‌ அடைப்பம்‌ சரியாய்‌ இருக்க வேணும்‌.) 

அம்பட்டனுக்கு மயிர்ப்‌ பஞ்சமா? ப 

அம்பட்டனை மந்திரித்தனத்துக்கு வைத்துக்‌ லு போல, 

அம்பத்தூர்‌ வேளாண்மை ஆறு கொண்டது பாதி; தூறு கொண்டது 


பாதி, 
(அம்பத்தூர்‌ “மதுரை மாவட்டத்தில்‌ உள்ளதோர்‌ ஊர்‌.) 
அம்பலக்‌ கழுதை அம்பரிலே கிடந்தால்‌ என்ன? அடுத்த 
திருமாகாளத்திலே கிடந்தால்‌ என்ன? 
(அம்பர்‌ -அம்பர்‌ மாகாளம்‌.) 
அம்பலக்‌ கழுதை அம்பலத்தில்‌ கிடந்தால்‌ என்ன? அடுத்த 
திருமாளிகையில்‌ கிடந்தால்‌ என்ன? 790 
(அரண்மனையில்‌ இருந்தால்‌ என்ன?) 
அம்பலத்தில்‌ அவல்பொரி போலே. 
அம்பலத்தில்‌ ஏறும்‌ பேச்சை அடக்கம்‌ பண்ணப்‌, பார்க்கிறான்‌. 


, (அழுது அபக்கம்‌ பண்ண) 


38 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அம்பலத்தில்‌ கட்டுச்‌ சோறு அவிழ்த்தாற்போல. 
(கட்டுப்‌ பொதி.) 
அம்பலததில்‌ பொதி அவிழ்க்கலாகாது. 
அம்பலம்‌ தீப்பட்டது என்றால்‌, அதைத்தான்‌ சொல்வானேன்‌, 
வாய்தான்‌ நோவானேன்‌ என்றானாம்‌. 795 
அம்பலம்‌ வேகிறது. 
- அம்பாணி தைத்தது போலப்‌ பேசுகிறான்‌, 


(அமைத்தாற்‌ போல,) 


அம்பா பாக்கியம்‌ சம்பா விளைந்தது; பாவி பாக்கியம்‌ 
பதராய்‌ விளைந்தது, 

அம்பி கொண்டு ஆறு கடப்போர்‌ நம்பிக்கொண்டு 
வால்‌. கொள்வார்களா? 

(நரி கொள்வார்களா?) ப 
அம்பிட்டுக்‌ கொண்டாரே, தும்பட்டிப்பட்டர்‌ 800 
அம்பு பட்ட புண்‌ கையில்‌ இழை கட்டினால்‌ ஆறாது. 

(குழை கட்டினால்‌.) 
அம்பு விற்று அரிவாள்மணை விற்றுத்‌ தும்பு விற்றுத்‌ 

துருவுபலகை விற்றுப்‌ போட்டால்‌ சொல்வாயா 

சொல்வாயா என்றானாம்‌, 
அம்மண தேசத்திலே கோவணம்‌ கட்டின வன்‌ பைத்தியக்காரன்‌, 
அம்மணமும்‌ இன்னலும்‌ ஆயுசு பரியந்தமா? 
அம்மன்‌ காசு கூடப்‌ பெறாது. | 805 

(அம்மன்‌ காசு-புதுக்கோட்டையில்‌ வழங்கிய சிறிய காசு.) 


அம்மன்‌ வரம்‌ கொடுத்தாலும்‌ பூசாரி வரம்‌ கொடுக்க, வேண்டாமா? 
அம்மனுக்குப்‌ பூஜை ஆகித்தான்‌ சாமிக்குப்‌ பூஜை ஆகவேணும்‌. 
(மதுரையில்‌.) 


அம்மா அடித்தால்‌ வலிக்காது; அப்பா அடித்தால்‌ வலிக்கும்‌. 
அம்மா ஆரோ வந்திருக்கிறார்‌. ஆனைமேலா, குதிரைமேலா? 
அம்மா குதிர்‌ போல; அய்யா கதிர்‌ போல. ப 810 
அம்மா கெட்ட கேட்டுக்கு முக்காடு ஒன்றா? 
(வேறா? ஒரு கேடா?) 
| அம்மா கோதண்டராமன்‌. ப ப 
அம்மா திரண்டு வருவதற்குள்‌ ஐயா உருண்டுபோய்‌ விடுவார்‌. 
அம்மாப்‌ பெண்‌ சமைக்க அஸ்தமனம்‌; கிருஷ்ணையர்‌ 
- பூஜை பண்ணக்‌ கிழக்கு வெளுக்கும்‌. . 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ | | 39 


அம்மாப்‌ பெண்ணுக்குக்‌ கல்யாணம்‌; அவரவர்‌ வீட்டிலே சாப்பாடு; 
கெட்டு மேளம்‌ கோயிலிலே; வெற்றிலை பாக்குக்‌ 
- கடையிலே. | 819 
அம்மா பாடு அம்மணமாம்‌; கும்பகோணத்தில்‌ கோதானமாம்‌. 
அம்மாமி வாயைக்‌ கிண்டினால்‌ அத்தனையும்‌ பழமொழியாம்‌. 
அம்மாயி நூற்ற நூலுக்கும்‌ நொண்டி அரைநாண்‌ கயிற்றுக்கும்‌ சரி 
யாய்ப்‌ போச்சு. 
அம்மாவுக்குப்‌ பின்‌ அகமுடையான்‌, 
அம்மாள்‌ கெட்ட கேட்டுக்கு முக்காடு ஒன்றா? 820 
(கூடவா?) 


அம்மாள்‌ மிடுக்கோ, அரைப்பவள்‌ மிடுக்கோ? 

அம்மாளு அம்மாள்‌ சமைக்க அஸ்தமனம்‌ ஆகும்‌; கிருஷ்ண வாத்தி 
யார்‌ பூஜை செய்யக்‌ கிழக்கு வெளுக்கும்‌. 

அம்மாளுக்குத்‌ தமிழ்‌ தெரியாது; ஐயாவுக்குத்‌ தெலுங்கு தெரியாது. 
(வடுகு.) 

அம்மான்‌ சொத்துக்கு மருமான்‌ கருத்தாளி, 

அம்மான்‌ மகளானாலும்‌ சும்மா வருவாளோ? 825 
(வரமாட்டாள்‌. ) 

அம்மான்‌ மகளுக்கு முறையா? 

அம்மான்‌ வீட்டு வெள்ளாட்டியை அடிக்க அதிகாரியைக்‌ கேட்க 
வேணுமா? 
(வரிக்க, ) 

அம்மானும்‌ மருமகனும்‌ ஒரு வீட்டுக்கு ஆள்‌ அடிமை. 

அம்மி இருந்து அரணை அழிப்பான்‌, ப 
(அம்மீ-மநைந்து.) 

அம்மிக்குழவி ஆலாய்ப்‌ பறக்கும்போது எச்சில்‌ இலையைக்‌ கேட்‌ 
பானேன்‌? 800 

அம்மி மிடுக்கோ, அரைப்பவர்‌ மிடுக்கோ? 


அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தவள்போல்‌ பேசுகிறாள்‌. 
அம்மியும்‌ உரலும்‌ ஆலாய்ப்‌ தக எச்சில்‌ இலை என்கதி என்ன . 


என்று கேட்டதாம்‌, 
அம்மியும்‌ குழவியும்‌ ஆகாயத்தில்‌ பறக்கும்போது எச்சில்‌ இலை 
எனக்கு என்ன கதி என்றாற்‌ போல்‌. 
(இலவம்‌ பஞ்சு எனக்கு என்ன கதி என்றாற்‌ போல்‌.) 
அம்மியே ஆகாயத்தில்‌ பறக்கும்போது எச்சில்‌ இலைக்கு வந்தது 
எள்ன? . 895 


40 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அம்முக்கள்ளி ஆடையைத்‌ தின்றால்‌ வெண்ணெய்‌ உண்டா? 

அம்மை இல்லாப்‌ பிறந்தகமும்‌ அகமுடையான்‌ இல்லாப்‌ புக்ககமும்‌, 

அம்மைக்கு அமர்க்களம்‌ ஆக்கிப்‌ படை; எனக்கு அமர்க்களம்‌, 
பொங்கிப்‌ படை, 

- அம்மைக்கு அமர்க்களம்‌ பொங்கிப்‌ படையுங்கள்‌, 

(பரணி நூலில்‌) 


அம்மை குத்தினாலும்‌ பொம்மை குத்தினாலும்‌ வேண்டியது 
அரிசி. 840 

அம்மையார்‌ இருக்கும்‌ இடத்தில சேமக்‌ கலம்‌ கொட்டாதே. 

அம்மையார்‌ எப்போது சாவார்‌? கம்பளி எப்போது நமக்கு ்‌ மிச்சம்‌ 
ஆகும்‌? 

அம்மையார்‌ நூற்கிற நூலுக்கும்‌ பேரன்‌ அரைஞாண்‌ கயிற்றுக்கும்‌ 
சரி. 

அம்மையார்‌ பெறுவது அரைக்காசு, தலை சிரைப்பது முக்காற் காசு, 
(முழுக்காசு. ) 

அம்மையார்‌ வருகிற வரைக்கும்‌ அமாவாசை காத்திருக்குமா? 845 

அம்மையாருக்கு என்ன துக்கம்‌? கந்தைத்‌ துக்கம்‌. 
(கற்றைத்‌ துக்கும்‌.) 


அம்மையாரே வாரும்‌; கிழவனைக்‌ சைக்கொள்ளும்‌, 
அம்மை வீட்டுத்‌ தெய்வம்‌ நம்மை விட்டுப்‌ போமா? 


அமர்க்களப்படுகிறது. | 
அமர்த்தனுக்கும்‌ காணி வேண்டாம்‌; சமர்த்தனுக்கும்‌ காணி 
வேண்டாம்‌. 850. 


அமரபட்சம்‌ பூர்வபட்சம்‌; கிருஷ்ணபட்சம்‌ சுக்கிலபட்சம்‌. 

அமரிக்கை ஆயிரம்‌ பொன்‌ பெறும்‌. 

அமாவாசை இருட்டிலே பெருச்சாளி போனதெல்லாம்‌ வழி, 

(கருக்கலிலே. ) 

அமாவாசை இருட்டு; சோற்றுப்‌ பானையை உருட்டு. 
அமாவசைக்கும்‌ அப்துல்‌ காதருக்கும்‌ என்ன சம்பந்தம்‌, 855 

அமாவாசைச்‌ சோறு என்றைக்கும்‌ அகப்படுமா? . 
(சும்மா அகப்படுமா?) 

அமாவாசைப்‌ பணியாரம்‌. அன்றாடம்‌ கிடைக்குமா? 

அமாவாசைப்‌ பருப்புச்‌ சோ று சும்மா சும்மா கிடைக்குமா? 


அமாவாசைப்‌ பானை என்று நாய்க்குத்‌ தெரியுமா? : 
அமிஞ்சி உண்டோ கும்பு நாயக்கரே, 860 


( அமீஞ்சி-கூ௮ இல்லா வேலை, J 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 41 


அமிஞ்சிக்கு உழுதால்‌ சரியாய்‌ விளையுமா? 

அமிஞ்சி வெட்டிக்கு ஆள்‌ இருக்கிறது. 

அமிஞ்சி வேலை. 

அமுக்கினால்‌ போல்‌ இருந்து அரணை அழிப்பான்‌. 

அமுத்தல்‌ பேர்‌ வழி. 

அமுதம்‌ உண்கிற வாயால்‌ விஷம்‌ உண்பார்களோ? 

அமுதுபடி பூஜ்யம்‌; ஆடம்பரம்‌ சிலாக்யம்‌. 
(அதிகம்‌. 


அமைச்சன்‌ இல்லாத அரசும்‌ அகமுடையான்‌ இல்லாத ஆயிழையும்‌, 
அமைதி ஆயிரம்‌ பெறும்‌. 

அமைதி கெட்ட நெஞ்சம்‌ ஆடி ஆடிக்‌ கொஞ்சும்‌. 810 
அயல்‌ ஊர்‌ லாபமும்‌ உள்ளூர்‌ நஷ்டமும்‌ ஒன்று. 

அயல்‌ வீட்டு ஆண்மகன்‌ அவஸ்தைக்கு உதவான்‌ . 

அயல்‌ வீட்டு நெய்யே, என்‌ பெண்டாட்டி கையே. 


665 


(அயலான்‌. ) 
அயல்‌ வீட்டுப்‌ பிள்ளை ஆபத்துக்கு உதவுவானா? 
(வீட்டான்‌ பிள்ளை.) 


அயல்‌ வீட்டுப்‌ பையா பாம்பைப்‌ பிடி; அல்லித்‌ தண்டு போல்‌' 
குளிர்ந்திருக்கும்‌, 819 

அயல்‌ வீடு வாழ்ந்தால்‌ பரதேசம்‌ ணத 

அயலார்‌ உடைமைக்குப்‌ பேயாய்ப்‌ பறக்கிறான்‌. 


(ஆந்தையாய்‌,) 


அயலார்‌ உடைமையில்‌ அந்தகன்‌ போல்‌ இரு. 

அயலார்க்குத்‌ துரோகம்‌ ஐந்தாறு நாள்‌ பொறுக்கும்‌; ஆத்மத்‌ 
துரோகம்‌ அப்போதே கேட்கும்‌. 

அயலார்‌ வாழ்ந்தால்‌ அஞ்சு நாள்‌ பட்டினி கிடப்பான்‌. 880 

அயலார்‌ வாழ்ந்தால்‌ அடி வயிற்றில்‌ நெருப்பு. 

அயலான்‌ வீட்டுப்‌ பிள்ளை ஆபத்துக்கு உதவுமா? 

அயலூர்‌ நாணயக்காரனைவிட உள்ளூர்‌ அயோக்கியன்‌ மேல்‌, 

அயன்‌ அமைப்பை யாராலும்‌ தள்ளக்கூடாது. 


(சமைப்பை, ) 
அயன்‌ இட்ட எழுத்தில்‌ அணுவளவும்‌ தப்பாது. 
(எழுதின எழுத்தில்‌, ) 


அயன்‌ இட்ட கணக்கு ஆருக்கும்‌ தப்பாது. 
அயிரையும்‌ சற்றே அருக்குமாம்‌ வீட்டுக்குள்‌ போட்டுப்‌ பிசகாமல்‌, 


885 


40 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அயிலாலே போழ்ப அயில்‌. 
(பழமொழி நானூறு. ) 
அயோக்கியர்‌ அழகு அபரஞ்சிச்‌ சிமிழில்‌ நஞ்சு. 


அர்ச்சுன சந்நியாசி. 890 
அர்ச்சுனன்போல்‌ அகமுடையான்‌ இருக்க, அச்சான்யம்போல்‌ 
திருமங்கல்யம்‌ எதற்கு? 


அர்ச்சுனன்போல்‌ அகமுடையசன்‌ இருக்கையில்‌ அஞ்ஞானம்போல்‌ 
தாலி என்னத்துக்கு? 

அர்ச்சுனன்போல்‌ அகமுடையானும்‌ அபிமன்யுபோல்‌ பிள்ளையும்‌ 

அர்ச்சுனனுக்குக்‌ கண்‌ அரக்கு மாளிகையில்‌. 

அர்ச்சுனனுக்குப்‌ பகை அரக்கு மாளிகை. 895 

அரக்கன்‌ ஆண்டால்‌ என்ன? மனிதன்‌ ஆண்டால்‌ என்ன? 

அரக்குக்‌ கூடு கட்டினால்‌ வீட்டுப்‌ பெண்‌ தாய்‌ ஆவாள்‌. 

அரக்கு முத்தி தண்ணீர்க்குப்‌ போனாள்‌; புண்‌ பிடித்தவன்‌ பின்னாலே 


போனான்‌. 
அரகர சிவசிவ மகாதேவா, ஆறேழு சுண்டலுக்கு லவாலவா. 
அரகரன்‌ ஆண்டால்‌ என்ன? மனிதன்‌ ஆண்டால்‌ என்ன? 900 


அரகரா என்கிறது பெரிதோ? ஆண்டி கிடக்கிறது பெரிதோ? 
(ஆண்டிக்கு இடுவது. ) 


அரகரா என்கிறவனுக்குத்‌ தெரியுமா? அமுது படைக்கிறவனுக்குத்‌ 
தெரியுமா? 

அரகரா என்பது பாரமா? அமுது படைப்பது பாரமா? 

அரங்கன்‌ சொத்து அக்கரை ஏறாது. 

அரங்கன்‌ சொத்து அழகன்‌ அங்கவடிக்குக்‌ காணாது. 905 

அரங்கனைப்‌ பாடிய வாயால்‌ குரங்கனைப்‌ பாடுவேனோ? 

. (தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌ சொன்னதாகக்‌ கதை.) 

அரங்கு இன்றி வட்டாடலும்‌ அறிவின்‌ றிப்‌ பேசுதலும்‌ ஒன்று, 

அரங்கூடு குரங்கே, பரத்தை விட்டு இறங்கே, 

அரசங்கட்டையும்‌ ஆபத்துக்கு உதவும்‌. 

அரசமரத்துப்‌ பிள்ளையார்‌ போல அகமுடையான்‌ இருக்க 
அச்சான்யம்‌ போலத்‌ தாலி எதற்கு? 910 

அரச மரத்தைப்‌ பிடித்த சனியன்‌ ஆலமரத்தைப்‌ பிடித்ததாம்‌. 

அரச மரத்தைப்‌ பிடித்த பிசாசு அடியில்‌ இருந்த பிள்ளையாரையும்‌ 
பிடித்ததாம்‌. 


(பிடித்த சனியன்‌.) 


அரசன்‌ அதிகாரம்‌ அவன்‌ நாட்டோடே, ப 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 43 


அரசன்‌ அருள்‌ அற்றால்‌ அனைவரும்‌ அற்றார்‌. 

அரசன்‌ அளவிற்கு ஏறிற்று. 916 

அரசன்‌ அன்று அறுப்பான்‌; தெய்வம்‌ நின்று அறுக்கும்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு, ஒறுப்பான்‌ ) 

அரசன்‌ அன்று கொல்லும்‌; தெய்வம்‌ நின்று கொல்லும்‌. 
(கேட்கும்‌. ) 


அரசன்‌ ஆட்சிக்கு ஆகாச வாணியே சாட்சி, 

அரசன்‌ ஆண்டால்‌ என்ன? மனிதன்‌ ஆண்டால்‌ என்ன? 

அரசன்‌ ஆனைமேல்‌ வருகிறான்‌ என்று வீட்டுக்‌ கூரைமேல்‌ 
ஏறினானாம்‌. | 920 

அரசன்‌ இருக்கப்‌ பட்டணம்‌ அழியுமா? 

அரசன்‌ இல்லாத நாடு, புருஷன்‌ இல்லாத வீடு. 

அரசன்‌ இல்லாப்‌ படை அம்பலம்‌. 

அரசன்‌ இல்லாப்‌ படை வெட்டுமா? 

அரசன்‌ இல்லாப்‌ படை வெல்வது அரிது, 925 

அரசன்‌ உடைமைக்கு ஆகாச வாணி சாட்சி. 

அரசன்‌ எப்படியோ அப்படியே குடிகள்‌. 

அரசன்‌ எவ்வழி மக்கள்‌ அவ்வழி. 
(குடிகள்‌. ) 


அரசன்‌ ஒன்றை இகழ்ந்தால்‌ ஒக்க இகழ க ஒன்றைப்‌ 
புகழ்ந்தால்‌ ஒக்கப்‌ புகழ வேண்டும்‌. 

அரசன்‌ கல்லின்மேல்‌ வழுதுணை காய்க்கும்‌ என்றால்‌ கொத்தில்‌ 
ஆயிரம்‌ குலையில்‌ ஆயிரம்‌ என்பார்கள்‌. 990 


(கத்தரிக்காய்‌. ) 


அரசன்‌ குடுமியையும்‌ பிடிக்கலாமென்று அம்பட்டன்‌ வேலையை 
விரும்பினது போல. 

அரசன்‌ சீறின்‌ ஆம்‌ துணை இல்லை. 

அரசன்‌ நினைத்த அன்றே அழிவு. 

அரசன்‌ மெச்சியவள்‌ ரம்பை, 

அரசன்‌ வரை எட்டியது. 

அரசன்‌ வழிப்பட்டதே அவனி. 

அரசன்‌ வழிப்படாதவன்‌ இல்லை. 

அரசன்‌ வீட்டுக்‌ கோழி முட்டை ஆண்டி வீட்டு அம்மியை 
உடைத்தது. 

அரசனுக்கு அஞ்சி வலியார்‌ எளியாருக்கு அநுகூலம்‌ ஆகிறது. 

அரசனுக்கு ஒரு சொல்‌, அடிமைக்குத்‌ தலைச்‌ சுமை. 


935 


940 


44 தமிழ்ப்‌ பழமொ ழிகள்‌ 


அரசனுக்கு ஓர்‌ ஆனை இருந்தால்‌ ஆண்டிச்கு ஒரு பானையாவது 
இராதா? 

அரசனுக்குச்‌ செங்கோல்‌; சம்சாரிக்கு உழவு கோல்‌, 
(சம்சாரிஃபயிரிடுகிறவன்‌, ) 

அரசனுக்குத்‌ துணை வயவாள்‌. 

அரசனுக்கு வலியார்‌ அஞ்சுவது எளியாருக்கு அநுகூலம்‌. 

அரசனும்‌ சரி, அரவும்‌ சரி. 945 
(பாம்பும்‌. ) 


அரசனும்‌ சரி அழலும்‌ சரி. 
(நெருப்பும்‌, ) 

அரசனும்‌ ஆண்டி ஆவான்‌; ஆண்டியும்‌ அரசன்‌ ஆவான்‌. 

அரசனும்‌ நெருப்பும்‌ பாம்பும்‌ சரி. 

அரசனே முட்டி எடுக்கிறான்‌; அவன்‌ ஆனை கரும்புக்கு அழுகிறதாம்‌. 
(மூட்டி-பிச்சை ) 


அரசனைக்‌ கண்ட கண்ணுக்குப்‌ புருஷனைக்‌ கண்டால்‌ 
கொசுப்‌ போல இருக்கிறது. 950 
(மயிர்‌ மாத்திரமாக இருக்கிறது.) 

அரசனைக்‌ காட்டிக்‌ கொடுப்பது அமைச்சனுக்குத்‌ தர்மம்‌ அல்ல. 

அரசனை நம்பிப்‌ புருஷனைக்‌ கை விட்டது போல, 

அரசனோடு எதிர்த்த குடிகள்‌ கெட்டுப்போகும்‌. : 

_ பெகைத்த.) 

அரசாங்கத்துக்‌ கோழிமுட்டை அம்மிக்‌ கல்லையும்‌ உடைக்கும்‌. 

அரசிலையும்‌ மண்ணாய்‌ கட்டியும்‌ உறவு கொண்டாடினவாம்‌. 955 

அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வு விழும்‌. 

அரசு இல்லா நாடு அலைக்கழிந்தாற்‌ போல. 

அரசு இல்லாப்‌ படை வெல்வது அரிது. 

அரசு உடையரனை ஆகாசம்‌ காக்கும்‌, 

அரசுக்கு இல்லை சிறுமையும்‌ பெருமையும்‌. 960 
(வெற்றி வேற்கை. ) 


அரண்மனை ஆனைக்கு அம்பாரி வைத்தாலும்‌ ஆலய 
ஆனைக்குக்‌ கொட்டு மேளம்‌ போதுமே. 
அரண்மனை உறவைக்‌ காட்டிலும்‌ அடுக்களை உறவுதான்‌ மேல்‌. 
அரண்மனைக்‌ காரியம்‌ அறிந்தாலும்‌ சொல்லாதே, 
அரண்மனை காத்தவனுக்கும்‌ டல்‌ காத்தவனுக்கும்‌ 
_ குறைவு இல்லை. | 
'கோத்தவனும்‌ வீண்‌ போகான்‌.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 45 


அரண்மனை காத்தவனுக்கும்‌ அடுப்பங்கரை காத்தவனுக்கும்‌ 
குறைவு இல்லை. 965 

அரண்மனை காத்தவனும்‌ ஆலயம்‌ காத்தவனும்‌ வீணாகப்‌ 
போக மாட்டார்கள்‌. 

அரண்மனை ரகசியம்‌ அங்காடிப்‌ பரசியம்‌. 

அரண்மனை லங்கா தகனம்‌; அரசனுக்கோ சங்கீத கவனம்‌. 

அரண்‌ மனை வாசல்‌ காத்தவனும்‌ பறிமடை வாசல்‌ காத்தவனும்‌ 
பறிபோகிறது இல்லை, 


(பழுது போவது இல்லை. ) 
அரணை அலகு திறக்காது. 910 
அரணை கடித்தால்‌ உடனே மரணம்‌. 


(அப்போதே,) 


அரத்தை அரம்‌ கொண்டும்‌ வயிரத்தை வயிரம்‌ கொண்டும்‌ 
அறுக்க வேண்டும்‌. 
அரபிக்‌ குதிரையானாலும்‌ ஆள்‌ ஏறி நடத்த வேண்டும்‌. 
அரபிக்‌ குதிரையிலும்‌ ட வலவ தட்டுவாணி மேல்‌. 
(நல்லது.) 
அரமும்‌ அரமும்‌ கூடினால்‌ கின்னரம்‌, 975 


(தாக்கினால்‌. ) 
அரவணைச்‌ சோறு வேண்டுமானால்‌ அறைக்கீரைக்குப்‌ பின்தான்‌ 
கிடைக்கும்‌. 


(சீரங்கத்தில்‌ தாயாருக்கு அமுது செய்விப்பார்‌. ) 


அரவத்தைக்‌ கண்டால்‌ கீரி விடுமா? 

அரவத்தோடு ஆடாதே; ஆற்றில்‌ இறங்காதே. 

அரவின்‌ வாய்த்‌ தேரைபோல, 

அரவுக்கு இல்லை சிறுமையும்‌ பெருமையும்‌ , 980 


(வெற்றி வேற்கை, ) 
அரன்‌ அருள்‌ அல்லாது அணுவும்‌ அசையாது. 
(இல்லாமல்‌.) | 


அரன்‌ அருள்‌ அற்றால்‌ அனைவரும்‌ அற்றார்‌. 
அரன்‌ அருள்‌ உற்றால்‌ அனைவரும்‌ உற்றார்‌. 
அராமி கோபால்‌ தெய்வத்துக்குப்‌ பாடுகோ பாதிரி. 
அரி அரி என்றால்‌. ராமா சாமா என்கிறான்‌. 985. 


46 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அரி என்கிற அக்ஷரம்‌ தெரிந்தால்‌ அதிக்கிரமம்‌ பண்ணலாமா? 
(அதிகாரம்‌ பண்ணலாமா?) 


அரி என்றால்‌ ஆண்டிக்குக்‌ கோபம்‌; அரன்‌ என்றால்‌ தாதனுக்குக்‌ 
கோபம்‌, . 

அரிக்கிற அரிசியை விட்டுச்‌ சிரிக்கிற சின்னப்‌ பையனைப்‌ பார்த்‌ 
தாளாம்‌, 

அரிகரப்‌ பிரம்மாதிகளாலும்‌ முடியாத காரியம்‌, 

அரிச்சந்திரன்‌ அவன்‌ வீட்டுக்‌ கொல்லை வழியாகப்‌ 
போனானாம்‌. 990 

அரிச்சந்திரன்‌ வீட்டுக்கு அடுத்த வீடு. 
(வீட்டுக்கர்ரன்‌ அவன்‌.) 

அரிசி அள்ளின காக்கைபோல. 

அரிசி ஆழாக்கு ஆனாலும்‌ அடுப்புக்கட்டி மூன்று வேண்டும்‌. 

(உழக்கு,) 


அரிசி இருந்தால்‌ பிட்டு ஆகுமா? 

அரிசி இல்லாவிட்டால்‌ பருப்பும்‌ அரிசியுமாய்ப்‌ பொங்கு . 995 

அரிசி இறைத்தால்‌ ஆயிரம்‌ காக்கை, 

அரிசி உழக்கு ஆனாலும்‌ திருவந்திக்‌ காப்புக்குக்‌ குறைவு இல்லை, 

அரிசி உண்டானால்‌ வரிசை உண்டு, அக்காள்‌ உண்டானால்‌ 
மச்சான்‌ உண்டு. 


தண்டலையார்‌ சதகம்‌,) 


அரிசி என்று அள்ளிப்‌ பார்ப்பாரும்‌ இல்லை, உமி என்று ஊதிப்‌ 
பார்ப்பாரும்‌ இல்லை, 
(அள்ளவும்‌ முடியவில்லை. ஊதவும்‌ முடியவில்லை, ) 

அரிசிக்குத்‌ தக்க உலையும்‌ அகமுடையானுக்குத்‌ தக்க 
வீறாப்பும்‌. 1000 

அரிசிக்குத்‌ தக்க கனவுலை, 

அரிசிக்‌ குற்றம்‌ சாதம்‌ குழைந்தது; அசுமுடையான்‌ குற்றம்‌ 
பெண்ணாய்ப்‌ பிறந்தது. ப | 

அரிசி கொடுத்து அக்காள்‌ உறவு என்ன? 

அரிசி கொடுத்து அக்காள்‌ வீட்டில்‌ சாப்பாடா? 
(என்ன சாப்பாடு?) 


அரிசி கொண்டு அக்காள்‌ வீட்டுக்குப்‌ போவானேன்‌? 1005 
அரிசி சிந்தினால்‌ அள்ளி விடலாம்‌; வார்த்தை சிந்தினால்‌ 
.. வார முடியுமா? 
அரிசிப்‌ பகையும்‌ அகமுடையாள்‌ பகையும்‌ கிடையாது. 
 (அகமுடையான்‌. ) 


அரிசிப்‌ பல்காரி அவிசாரி; மாட்டுப்‌ பல்காரி மகராஜி. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 47 


அரிசிப்‌ பானையும்‌ குறையக்‌ கூடாது; ஆண்மகன்‌ முகமும்‌ வாடக்‌ 
கூடாது. 
அரிசிப்‌ பிச்சை எடுத்து அறுகங்‌ காட்டில்‌ கொட்டினாற்‌ போல, 1010 
அரிசிப்‌ பிச்சை வாங்கி அரிக்கும்‌ . சட்டியில்‌ கொட்டினேனே! 
அரிசிப்‌ புழு சாப்பிடாதவர்‌ இல்லை; அகமுடையானிடம்‌ அடிபடாத 
வளும்‌ இல்லை. 
அரிசிப்‌ பொதியுடன்‌ திருவாரூர்‌, 
(பொரியுடன்‌. யாழ்ப்பாண வழக்கு. ) 


அரிசி பருப்பு இருந்தால்‌ ஐப்பசி மாசம்‌ கல்யாணம்‌; காய்கறி 
. இருந்தால்‌ கார்த்திகை மாசம்‌ கல்யாணம்‌, 

அரிசி மறந்த கூழுக்கு உப்பு ஒன்று குறைவா? 1015 
(மறந்த உலைக்கு, உப்பு ஏன்‌ டூ றவா?) 


அரிசியும்‌ உமியும்‌ போல, 

அரிசியும்‌ கறியும்‌ உண்டானால்‌ அக்காள்‌ வீடு வேண்டும்‌. 

அரிசியும்‌ காய்கறியும்‌ வாங்கிக்‌ கொண்டு அக்காள்‌ வீட்டுக்குச்‌ 

.... சாப்பிடப்‌ போன மாதிரி, 

அரித்தவன்‌ சொறிந்து கொள்வான்‌ 

அரித்து எரிக்கிற சுப்பிக்கு ஆயம்‌ தீர்வை உண்டோ? 1020 

அரிதாரம்‌ கொண்டு போகிற நாய்க்கு அங்கு இரண்டு அடி; 
- இங்கு இரண்டு அடி. 

அரிது அரிது, அஞ்செழுத்து உணர்த்தல்‌, 

அரிது அரிது, மானிடர்‌ ஆதல்‌ அரிது. 

அரிப்புக்காரச்‌ சின்னிக்கு அடுப்பங்கரைச்‌ சோறு; எரிப்புக்கார எசக்கி 

எத்திலே தின்பாள்‌ சோறு. 

அரியக்குடி நகரம்‌ அத்தனையும்‌ அத்தனையே. 1025 
(அசம்பாவிதக்‌ கவிராயர்‌ பாடியது. . ஜனத்‌ தொகை ஒரே மாதி; 
இருக்குமா ம்‌ ,) 

அரிய சரீரம்‌ அந்தரத்தில்‌ எறிந்த கல்‌. 

அரியது செய்து எளியதுக்கு ஏமாந்து நிற்கிறான்‌, 


( திரிகிறான்‌.) 

அரியும்‌ சிவனும்‌ ஒண்ணு; அறியாதவன்‌ வாயில்‌ மண்ணு, 
(அல்ல என்கிறவன்‌ வாயில்‌ மண்ணு.) 

அரிவாள்‌ ஆடுமட்டும்‌ குடுவையும்‌ ஆடும்‌. 


(யாழ்ப்பாண வழக்கு.) 
அரிவாள்‌ சுருக்கே, அரிவாள்‌ மணை சுருக்கே, ... 3090. 


48 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அரிவாள்‌ சூட்டைப்‌ போலக்‌ காயச்சல்‌ மாற்றவோ? 
அரிவாள்‌ பிடி பிடித்தால்‌ கொடுவாள்‌ பிடியில்‌ நிற்கட்டுமே, 
அரிவாள்‌ வெட்டுகிற மரம்‌ ஆனைக்குப்‌ பல்லுக்‌ குச்சி. 
அரிவாளுக்கு வெட்டினால்‌ கத்திப்‌ பிடிக்காவது உதவும்‌. 
அரிவாளும்‌ அசைய வேண்டும்‌; ஆண்டை குடியும்‌ 

கெடவேண்டும்‌, ப 1095 


(அசையும்‌; கெடும்‌.) 
அரிவை மொழி கேட்டால்‌ அறிஞனும்‌ அவத்தன்‌ ஆவான்‌... 
அருக்காணி நாச்சியார்‌ குரங்குப்‌ பிள்ளையைப்‌ பெற்றாளாம்‌, 
அருக்காணி முத்து கரிக்கோலம்‌ ஆனாள்‌. 
அருக்காணி முருக்கப்பூப்போலச்‌ சரக்குப்‌ பிரியப்‌ பண்ணுகிறது, 
அருக்காமணி முருக்கம்‌ பூ. 1040 
அருக்கித்‌ தேடிப்‌ பெருக்கி அழிப்பதா? 
(அழி.) 
அருகாகப்‌ பழுத்தாலும்‌ விளாமரத்தில்‌ வெளவால்‌ சேராது. 
அருங்கொம்பில்‌ தேன்‌ இருக்கப்‌ புறங்கையை நக்கினால்‌ வருமா? 
அருங்‌ கோடை தும்பு அற்றுப்‌ போகிறது. 
(அருங்கோடை போலும்‌.) 
அருஞ்சுனை நீர்‌ உண்டால்‌ அப்பொழுதே .ஜாரம்‌. 1049 
(ரோகம்‌, ) ப 
அருட்செல்வம்‌ ஆருக்கும்‌ உண்டு; பொருட்‌ செல்வம்‌ ஆருக்கும்‌ 
...... இல்லை., ப 
அறு ன்‌. கண்ணுக்கு இருண்டதெல்லாம்‌ பேய்‌, 


பன்னிக்க பேய்‌, ) 


அருணாம்பரமே கருணாம்பரம்‌, 
அருணோதயத்துக்கு அரிசி களைந்து வைத்தால்‌ அஸ்தமிக்க ்‌ 
வடிக்க மாட்டேனா? 
அருத்தியைப்‌ பிடுங்கித்‌. துருத்தியிலே போட்டுத்‌ துருத்தியைப்‌ 
.... பிடுங்கி அருத்தியிலே போடுகிறது. 3090 
அரும்பு ஏறினால்‌ குறும்பு ஏறும்‌; ..... ௮ 
அரும்பு கோணினால்‌ அதன்‌ மணம்‌ குன்றுமா? 


( தரம்பு கோணினால்‌ தாம்‌ அதற்கென்‌ செய்வோம்‌. ): 


அகுமத்த பெண்னுக்கு அடியெல்லாம்‌ ஒட்டை, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ன க 49 


அருமை அற்ற வீட்டில்‌ எருமையும்‌ குடி இராது. 
(இல்லாத வீட்டில்‌, எருமையும்‌ சேராது.) 
அருமை அறியாதவன்‌ அற்றென்ன? உற்றென்ன? 1055 
அருமை அறியாதவன்‌ ஆண்டு என்ன? மாண்டு என்ன? 
(இருந்தென்ன? இறந்தென்ன?) 
அருமை அறியாதவனிடத்தில்‌ போனால்‌ பெருமை எல்லாம்‌ 
குறைந்து போம்‌. 
அருமை பெருமை அறிந்தவன்‌ அறிவான்‌. 
அருமை மருமகன்‌ தலைபோனால்‌ போகட்டும்‌; ஆதிகாலத்து உரல்‌ 
போகலாகாது. 
அருவருத்த சாப்பாட்டை விட மொரமொரத்த பட்டினி 
மேலானது, 1060 - 


(விறுவிறுத்த பட்டினி. ) 


அருவருப்பான சோற்றைக்காட்டிலும்‌ விறுவிறுப்பான பசி 
மேலானது. 

அருவருப்புச்‌ சோறும்‌ அசங்கியக்‌ கறியும்‌. 

அருள்‌ இல்லார்க்கு அவ்வுலகம்‌ இல்லை; பொருள்‌ இல்லார்க்கு 
இவ்வுலகம்‌ இல்லை, 

அருள்‌ வேணும்‌; பொருள்‌ வேணும்‌; அடக்கம்‌ வேணும்‌, 

அருள்‌ வேணும்‌; அம்ருதம்‌, ஆகாய வாணி துணையும்‌ 
வேணும்‌. 1065. 

அரே அரே என்பார்‌ எல்லாம்‌ அமுது படைப்பார்களா? 


(அழுது படைப்‌ பார்களா?) 


அரை அடி ஏறினால்‌ ஓரடி சறுக்குகிறது. 
அரைக்‌ கல்வி முழு மொட்டை. 
(அறக்கல்வி. ) 
அரைக்கவும்‌ மாயம்‌; இரைக்கவும்‌ மாயம்‌. 
அரைக்காசு என்றாலும்‌ அரண்மனைச்‌ சேவகம்‌ நல்லது. 1070 
அரைக்‌ காசுக்‌ கல்யாணத்துக்கு ஆனை விளையாட்டு வேறா? 
அரைக்‌ காசுக்கு அழிந்த கற்பு ஆயிரம்‌ மரக்கால்‌ பொன்‌ கொடுத்‌ 
தாலும்‌ வருமா? 
(கிடையா து.) 


அரைக்‌ காசுக்குக்‌ கல்யாணம்‌; அதிலே கொஞ்சம்‌ வாண வேடிக்கை. 

அரைக்‌ காசுக்குக்‌ குதிரை வாங்கவும்‌ சவண்டும்‌. ஆற்றைக்‌ கடக்கப்‌ 
பாயவும்‌ வேண்டும்‌. 

அரைக்‌ காசுக்குப்‌ போன மானம்‌ . ஆயிரம்‌ கொடுத்தாலும்‌ 
வராது. 1075 


(போன வெட்கம்‌ வருமா?) 


1) தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அரைக்‌ காசுக்கு மலம்‌ தின்பவன்‌. 
அரைக்‌ காசுக்கு வந்த வெட்கம்‌ ஆயிரம்‌ பொன்‌ கொடுத்தாலும்‌ 
போகாது. 


(ஆயிரம்‌ மரக்கால்‌ பொன்‌,) 


அரைக்‌ காசு கொடுத்து அழச்சொல்லி அஞ்சு காசு கொடுத்து 
நிறுத்தச்‌ சொன்னாற்‌ போல. 

அரைக்‌ காசு கொடுத்து ஆடச்‌ சொல்லி, ஒரு காசு கொடுத்து ஓயச்‌ 
சொன்னாளாம்‌. 

அரைக்‌ காசு சேர்த்து முடிப்பணம்‌ ஆக்குவது போல. 1080 

அரைக்‌ காசு பெறாத... பாட்டியம்மாவுக்கு மூன்று காசு கொடுத்து 
மொட்டை அடிக்க வேண்டும்‌, 

அரைக்‌ காசும்‌ முதல்‌ இல்லை; அங்கங்கே வைபோகம்‌, 

அரைக்‌ காசு வேலை ஆனாரலும்‌ அரசாங்க வேலை, 

அரைக்‌ காசை ஆயிரம்‌ பொன்‌ ஆக்குகிறவளும்‌ பெண்சாதி; ஆயிரம்‌ 
பொன்னை அரைக்‌ காசு ஆக்குகிறவளும்‌ பெண்சாதி, 

அரைக்கிற அரிசியை, விட்டுவிட்டுச்‌ சிரிக்கிற சிற்றப்பனோடே 
போனாளாம்‌. ப 1085 

அரைக்கிறவன்‌ ஒன்று நினைத்து அரைக்கிறான்‌; குடிக்கிறவன்‌ 
ஒன்று நினைத்துக்‌ குடிக்கிறான்‌. 

அரைக்கீரை போட்டால்‌ சிறுகீரை முளைக்கும்‌, 
(பி-ம்‌) அறைக்கீரை, 


அரைக்குடம்‌ தளும்பும்‌; நிறைகுடம்‌ தளும்பாது. 
அரைகட்டி நாய்க்கு உரிகட்டித்‌ திருநாளா? 
அரை குழைத்தாலும்‌ குழைத்தாள்‌; அரிசியாக 
வைத்தாலும்‌ வைத்தாள்‌, 1090 
(கொழித்தால்‌ கொழித்தேன்‌. வைத்தேன்‌.) 
அரை குறை வித்தையுடன்‌ அம்பலத்தில்‌ ஏறினால்‌ குறையும்‌ 
.... நிறைவாகிவிடும்‌. ப 
ரை குறை வேலையை ஆசானுக்குக்‌ காட்டாதே. 
. அரைச்‌ சல்லியை வைத்து எருக்கு இலையைக்‌ கடந்ததுபோல, 
அரைச்‌ சீலை கட்டக்‌ கைக்கு உபசாரமா? 
்‌ (உபகாரமா?) | | 
அரைச்‌ செட்டு முழு நஷ்டம்‌, 1095 
அரைச்சொல்‌ கொண்டு அம்பலம்‌ ஏறினால்‌ அரைச்சொல்‌ 
பக்த ஆகுமா? 


ல. ள்‌ 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 54 


அரைச்சொல்‌ வித்தை கெரண்டு அம்பலம்‌ ஏறலாமா? 
அரைஞாண்‌ கயிறும்‌ தாய்ச்சீலையும்‌ ஆய்விடுகிறவள்‌ பெண்சாதி, 


(ஆய்‌ விடுகிறவளும்‌. ] 


அரைத்ததும்‌ மீத்தது அம்மி; சிரைத்ததும்‌ மீந்தது குடுமி. 
அரைத்ததையே அரைப்பது போல. 1100 
அரைத்தவளுக்கு ஆட்டுக்கல்‌; சுட்டவளுக்குத்‌ தோசைக்‌ கல்‌, 
அரைத்தாலும்‌ சந்தனம்‌ அதன்மணம்‌ மாறாது. 
அரைத்‌ துட்டிலே கல்யாணம்‌; அதிலே கொஞ்சம்‌ வாண வேடிக்கை, 
அரைத்‌ துட்டுக்குப்‌ பீத்‌ தின்றவன்‌, 
அரைத்துணியை அவிழ்த்து மேல்கட்டுக்‌ கட்டியது போல, 1105 
அரைத்து மீந்தது அம்மி; சிரைத்து மீந்தது சூடுமி, 

(மிஞ்சினது,) 


அரைப்படி அரிசியில்‌ அன்னதானம்‌; அதிலே கொஞ்சம்‌ மேளதாளம்‌ 
அரைப்படி அரிசியில்‌ அன்னதானம்‌; விடியும்‌ மட்டும்‌ மேளதாளம்‌. 
(விடிய விடிய.) 


அரைப்‌ படிப்பைக்‌ கொண்டு அம்பலம்‌ ஏறலாமா? 
அரைப்பணச்‌ சேவகம்‌ ஆனாலும்‌ அரண்மனைச்‌ சேவகம்‌ 
போல்‌ ஆகுமா? 1110 
அரைப்‌ பணதத்லே கல்யாணம்‌; அதிலைகொஞ்சம்‌ வாணவேடிக்கை, 
அரைப்‌ பணத்துக்கு வாய்‌ அதிகம்‌; ஐந்தாறு அரிசிக்குக்‌ 
கொதி அதிகம்‌, ப | 
அரைப்‌ பணத்துக்கு மருத்துவம்‌ பார்க்கப்‌ போய்‌ அஞ்சு 
பணத்து நெளி உள்ளே போய்விட்டது. 
அரைப்‌ பணம கொடுக்கப்‌ பால்‌ மாறி அம்பது பணம்‌ கொடுத்து அரி 
.. சேவை செய்த கதை, 
அரைப்‌ பணம்‌ கொடுககப்‌ பால்மாறி ஐம்பது பணம்‌ கொடுத்துச்‌ 
.. சேவைசெய்த கதை, 1419 
அரைப்‌ பணம்‌ கொடுத்து அழச்சொல்லி, ஒரு பணம்‌ கொடுத்து ஓயச்‌ 
சொன்னானாம்‌, 
அரைப்‌ பணம்‌ கொடுத்து ஆடச்‌ சொன்னால்‌, ஒருபணம்‌ கொடுத்து 
. ஓயச்‌ சொல்ல வேணும்‌, 
அரைப்‌ பணம்‌ சேவகம்‌ ஆனாலும்‌ அரண்மனைச்‌ சேவகம்‌ போல்‌ 
ஆகுமா? 
அரை பறக்கத்‌ தலை பறக்கச்‌ சீராட்டல்‌, வ 
அரை மிளகுக்கு ஆற்றைக்‌ கட்டி இறைத்தான்‌ செட்டி. 1120. 
அரையிலே புண்ணும்‌ அண்டையிலே கடனும்‌ ஆகா, | 
அரையும்‌ குறையும்‌, 


52 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அரைவித்தை கொண்டு அம்பலம்‌ ஏறினால்‌ அரைவித்தை முழு 
. வித்தை ஆகுமா? 
(ஆகும்‌. ) 
அரை வேலையைச்‌ சபையிலே கொண்டு வருகிறதா? 
அரோகரா என்பவனுக்குப்‌ பாரமா? அமுது படைப்பவனுக்குப்‌ 
பாரமா? 1129 
அல்லக்‌ காட்டு நரி பல்லைக்‌ காட்டுகிறது போல, 
அல்லல்‌ அற்ற படுக்கை அழகிலும்‌ அழகு. 
அல்லல்‌ அற்ற படுக்கையே அமைதியைத்‌ தரும்‌, 
அல்லல்‌ ஒரு காலம்‌; செல்வம்‌ ஒரு காலம்‌. 
(மல்லல்‌ ஒரு காலம்‌.) 
அல்லல்‌ காட்டு நரி பல்லைக்‌ காட்டிச்‌ சிரித்ததாம்‌. 1130 
அல்லல்‌ பட்டு அழுத கண்ணீர்‌ செல்வத்தைக்‌ குறைக்கும்‌. 
அல்லவை தேய அருள்‌ பெருகும்‌. I 
அல்லாத வழியில்‌ பொருள்‌ ஈட்டல்‌, காமம்‌ துய்த்தல்‌ 
ஆகியவை ஆகா, 
அல்லாதவன்‌ வாயில்‌ கள்ளை வார்‌. 
அல்லார்‌ அஞ்சலிக்கு நல்லார்‌ உதை மேல்‌. 1185 
அல்லாவுக்குக்‌ குல்லாப்‌ போட்டவன்‌ முல்லாவுக்குச்‌ 
சல்லாப்‌ போட்டானாம்‌. 
அல்லாவை நம்பிக்‌ குல்லாவைப்‌ போட்டால்‌ அல்லாவும்‌ 
குல்லாவும்‌ ஆற்றோடே போச்சு. 
அல்லி பேரைக்‌ கேட்டாலும்‌ அழுத பிள்ளை வாய்‌ மூடும்‌, 
அல்லும்‌ பகலும்‌ கசடு அறக்‌ கல்‌, | 
அல்லோல கல்லோலப்‌ படுகிறது. . 1140 
அலுத்துச்‌ சலித்து அக்காள்‌ வீட்டுக்குப்‌ ப்பம்‌ அக்காள்‌ 
இழுத்து மச்சானிடம்‌ விட்டாளாம்‌... 


(அத்திம்பேரைக்‌ காட்டினாளாம்‌. 9 


அலுத்துக்‌ கொழுத்து அக்காளண்டை போனாளாம்‌; அக்காள்‌ 
இழுத்து மச்சானிடத்தில்‌ விட்டாளாம்‌. 

அலுத்துச்‌ சலித்து அம்பட்டன்‌ வீட்டுக்குப்‌ ன்றிது இழுத்துப்‌ 
பிடித்துத்‌ தலையைச்‌ சிரைத்தானாம்‌. 

அலுத்து வியர்த்து. அக்காள்‌ வீட்டுக்குப்‌ போனால்‌, அக்காள்‌ 
இழுத்து மச்சானண்டை போட்டாளாம்‌. 

அலுவல்‌ அற்றவன்‌ அக்கிரகாரத்துக்குப்‌ போக வனும்‌: 1145 

அலை அடங்கியபின்‌ ஸ்நானம்‌ செய்ய முடியுமா? 

அலை எப்பொழுது ஓயும்‌? தலை எப்பொழுது மஷதகிற | 
_ (ஒழியும்‌. த ப 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 53 


அலை ஓய்ந்த பிறகு ஸ்நானம்‌ செய்வது போல. 
(அடங்கின பிறகு.) 
அலை ஓய்ந்து கடல்‌ ஆடுவது இல்லை, 
(பழமொழி நானூறு.) 
அலைகடலுக்கு அணை போடலாமா? 1150 
அலை நிற்கப்‌ போவதும்‌ இல்லை; தம்பி தர்ப்பணம்‌ செய்து வரப்‌ 
போவதும்‌ இல்லை. 
அலை போல நாக்கும்‌ மலைபோல மூக்கும்‌ ஆகாசம்‌ தொட்ட 
கையும்‌ அரக்கனுக்கு. 
அலை மோதும்‌ போதே கடலாட வேண்டும்‌, 
(தலை முழுகவேண்டும்‌.) 
அலையில்‌ அகப்பட்ட துரும்பு போல, ப 
அலையும்‌ நாய்‌ பசியால்‌ இறக்காது. 3155 
அலைவாய்த்‌ துரும்பு போல்‌ அலைகிறது. 
அவ்வளவு இருந்தால்‌ அடுக்கி வைத்து வாழேனோ? 
அவகடம்‌ உடையவனே அருமை அறியான்‌. 
அவகுணக்காரன்‌ ஆகாசம்‌ ஆவான்‌, 
அவசம்‌ அடைந்த அம்மங்காள்‌ பயல்‌ அலவு இல்லா விட்டால்‌ 
சொல்ல லாகாதா? 1160 
அவசரக்காரனுக்கு ஆக்கிலே பெட்டு; நாக்குச்‌ சேத்திலே பெட்டு. 
(தெலுங்கும்‌ தமிழும்‌ கலத்தது. ஆக்கு-இலை, நாக்கு-எனக்கு,சேத்திலே- 
கையிலே. | 
அவசரக்காரனுக்குப்‌ புத்தி மட்டு. 
அவசரக்‌ குடுக்கை, 
அவசரக்‌ கோலம்‌ அள்ளித்‌ தெளித்தாளாம்‌. 
அவசரச்‌ சுருக்கே, அரிவாள்‌ மணைக்‌ கருக்கே, 1165 
அவசரத்தில்‌ குண்டுச்‌ சட்டியிலும்‌ கை நுழையாது. 
்‌ (அரிக்கும்‌ சட்டியிலும்‌, ) 


அவசரத்தில்‌ செத்த பிணத்துக்குப்‌ பீச்சுத்தோடு மாரடிக்கிறான்‌. 

அவசரத்திலும்‌ உபசாரமா? 

அவசரத்துக்கு அரிக்கும்‌ சட்டியிலும்‌ கை நுழையாது. 

அவசரத்துக்குத்‌ தோஷம்‌ இல்லை. ப ட... 1170 
(பாவம்‌ இல்லை.) 

அவசரப்பட்ட மாமியார்‌. மருமகனைக்‌ _ கணவனென்று அழைத்‌ 
தாளாம்‌. | | 


(புணர அழைத்தாளாம்‌. ) 


54 தமிழ்ப்‌: பழமொழிகள்‌ 


அவசரப்‌ படேல்‌, 
அவசரம்‌ ஆனால்‌ அரிக்கும்‌ சட்டியிலும்‌ கை நுழையாது. 
(அரிசிச்‌ சாலிலும்‌.) 
அவசரம்‌ என்றால்‌ அண்டாவிலும்‌ கை நுழையாது. 
அவத்தனுக்கும்‌ காணி வேண்டாம்‌; சமர்த்தனுக்கும்‌ காணி 
வேண்டாம்‌. ர 1175 
அவத்தனுக்கும்‌ சமர்த்தனுக்கும்‌ காணிக்கை இல்லை, 
அவத்தனைக்‌ கட்டி வாழ்வதை விடச்‌ சமர்த்தனைக்‌ கட்டி அறுத்துப்‌ 
போடலாம்‌. 
அவதந்திரம்‌ தனக்கு அந்தரம்‌. 
அவதிக்‌ குடிக்குத்‌ தெய்வமே துணை. 
அவப்‌ பொழுதிலும்‌ தவப்பொழுது வாசி. 1180 
(நல்லது. ) 
அவமானம்‌ பண்ணி வெகுமானம்‌ பேசுகிறான்‌. 
(அவமானம்‌ செய்து, பேசுகிறதா?) 
அவர்‌ அவர்‌ அக்கறைக்கு அவர்‌ அவர்‌ படுவார்‌. 
அவர்‌ அவர்‌ எண்ணத்தை ஆண்டவன்‌ அறிவான்‌, 
அவர்‌ அவர்‌ எண்ணத்தை ஆண்டவன்‌ ஆக்கினாலும்‌ ஆக்குவான்‌; 
அழித்தாலும்‌ அழிப்பான்‌. | 
அவர்‌ அவர்‌ மனசே அவர்‌ அவர்க்குச்‌ சாட்சி, 1185. 
அவர்களுக்கு வாய்ச்சொல்‌; எங்களுக்குத்‌ தலைச்‌ சுமை. 
அவருடைய இறகு முறிந்து போயிற்று, 
அவரை எம்மாதம்‌ போட்டாலும்‌ தை மாதம்‌ காய்க்கும்‌. 
அவரை ஒரு கொடியும்‌ வடமன்‌ ஒரு குடியும்‌. ப 
(வடமன்‌-பிராம்மணரில்‌ ஒரு பிரிவினன்‌. ) 
அவரைக்கு ஒரு செடி; ஆதினத்துக்கு ஒரு பிள்ளை. 1190 
(ஆதிலிங்கத்துக்கு :) ப | 
அவரை நட்டால்‌ துவரை முளைக்குமா? 
(விதைத்தால்‌. போட்டால்‌ விளையுமா?) 


| அவல்‌ பெருத்தது ஆர்க்காடு. 

அவலக்‌ குடித்தனத்தை அம்பலப்படுத்தாதே. 

. அவலட்சணம்‌ உள்ள குதிரைக்குச்‌ சுழி சுத்தம்‌ பார்க்கிறது இல்லை, 

(பார்க்க ' வேணுமா?) . | 
அவலப்‌ பிணத்துக்கு அத்தையைக்‌ சொண்டது.. 1195 

- (குணத்துக்கு, னு | 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 55 


அவலமாய்‌ வாழ்பவன்‌ சபலமாய்ச்‌ சாவான்‌, 

(சுலபமாய்‌. ) 
அவலை நினைத்துக்கொண்டு உரலை இடிப்பது போல, 
( அவலைச்‌ சாக்கிட்டு, ) 


அவலை முக்கித்‌ தின்னு; எள்ளை நக்கித்‌ தின்னு. 
அவள்‌ அவள்‌ என்பதைவிட அரி அரி என்பது நலம்‌. 


(என்பது புண்ணியம்‌ .) 
அவள்‌ அழகுக்குத்‌ தாய்‌ வீடு ஒரு கேடா? 1:00 
அவள்‌ அழகுக்குப்‌ பத்துப்‌ பேர்‌ வருவார்கள்‌; கண்‌ சிமிட்டினால்‌ 
ஆயிரம்‌ பேர்‌ மயங்கிப்‌ போவார்கள்‌. 
(ஆயிரம்‌ பேர்‌ வருவார்கள்‌. லட்சம்‌ பேர்‌ மயங்கிப்‌ போவார்கள்‌.) 
அவள்‌ அழகைப்‌ பார்த்தால்‌ கிள்ளித்‌ தின்னலாம்‌ என்று இருக்கிறது 
(போலிருக்கிறது. ) 


அவள்‌ ஆத்தாளையும்‌ அவள்‌ அக்காளையும்‌ கூத்தாடிப்‌ பையன்‌ 
அழைக்கிறான்‌ , 
அவள்‌ எமனைப்‌ பலகாரம்‌ பண்ணுவாள்‌ . 


பண்ணி ஏழு வலம்‌ வருவாள்‌.) 


அவள்‌ சம்பத்து அறியாமல்‌ வற்றக்‌ 1209 

அவள்‌ சமத்து, பானை சந்தியிலே கவிழ்ந்தது. 

அவள்‌ சாட்டிலே திரை சாட்டா? 

அவள்‌ சொல்‌ உனக்குக்‌ குரு வாக்கு. 

அவள்‌ பாடுவது குயில்‌ கூவுவது போல, 

அவள்‌ பேர்‌ கூந்தலழகி; அவள்‌ தலை மொட்டை. 1210 

அவள்‌ பேர்‌ தங்கமாம்‌; அவள்‌ காதில்‌ பிச்சோலையாம்‌. ப 

அவள்‌ மலத்தை மணிகொண்டு ஒளித்தது. 

அவளிடத்தில்‌ எல்லோரும்‌ பிச்சை வாங்க வேண்டும்‌. 

அவளுக்கு இவள்‌ எழுந்திருந்து உண்பாள்‌. 

அவளுக்கு எவள்‌ ஈடு; அவளுக்கு அவளே சோடு. 1219 

அவளுக்கு நிரம்பத்‌ தளுக்குத்‌ தெரியும்‌, 

அவளைக்‌ கண்ட கண்ணாலே இன்னெரருத்தியைக்‌ காணுகிறதா? 

அவளைத்‌ தொடுலானேன்‌? கவலைப்‌ படுவானேன்‌? 

அவன்‌ அசையாமல்‌ அணுவும்‌ அசையாது. க 

அவன்‌ அதிகாரம்‌ கொடிகட்டிப்‌ பறக்கிறது; 1220 

அவன்‌ அருள்‌ அற்றார்‌ அனைவரும்‌ அற்றார்‌; அவன்‌ அருள்‌ 
உற்றார்‌ அனைவரும்‌ உற்றார்‌. 


56 த்‌ யர தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அவன்‌ அவன்‌ எண்ணத்தை ஆண்டவன்‌ ஆக்கினாலும்‌ ஆக்குவான்‌ ; 
அழித்தாலும்‌ அழிப்பான்‌, 

அவன்‌ அவன்‌ செய்த வினை அவன்‌ அவனுக்கு. 

அவன்‌ அவன்‌ மனசே அவன்‌ அவனுக்குச்‌ சாட்சி. 

அவன்‌ அவன்‌ தலையெழுத்தின்படி நடக்கும்‌, 1225 

அவன்‌ அவன்‌ நிழல்‌ அவன்‌ அவன்‌ பின்வரும்‌. 

அவன்‌ அன்றி ஓரணுவும்‌ அசையாது. 

அவன்‌ ஆகாரத்தை வடுப்படாமல்‌ கடிப்பேன்‌ என்கிறான்‌, 

அவன்‌ இட்டதே சட்டம்‌. 

அவன்‌ இவன்‌ என்பதைவிட அரி அரி என்பது நலம்‌. 1230 

அவன்‌ உள்‌ எல்லாம்‌ புண்‌; உடம்பெல்லாம்‌ கொப்புளம்‌. 

அவன்‌ உனக்குக்‌ கிள்ளுக்‌ கீரையா? 

அவன்‌ எங்கே இருந்தான்‌? நான்‌ எங்கே இருந்தேன்‌? 

அவன்‌ எரி பொரி என்று விழுகிறான்‌, 

அவன்‌ என்‌ தலைக்கு உலை வைக்கிறான்‌. 1235 

அவன்‌ என்னை ஊதிப்‌ பறக்கடிக்கப்‌ பார்க்கிறான்‌. 

அவன்‌ எனக்கு அட்டமத்துச்‌ சனி. 

அவன்‌ ஒரு குளிர்ந்த கொள்ளி. 

அவன்‌ ஓடிப்‌ பாடி நாடியில்‌ அடங்கினான்‌. 

அவன்‌ கணக்குப்‌ புத்தகத்தில்‌ ஒரு பத்திதான்‌ எழுதியிருக்‌ 
கிறது. 1240 


(அவன்‌ செட்டியார்‌) 


அவன்‌ கல்வெட்டான ஆள்‌; அவன்‌ பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை. 

அவன்‌ கழுத்துக்குக்‌ கத்தி தீட்டுகிறான்‌, 

அவன்‌ காலால்‌ இட்ட வேலையைத்‌ தலையால்‌ செய்வான்‌. 

அவன்‌ காலால்‌ கீறினதை நான்‌ நாவால்‌ அழிக்கிறேன்‌, 

அவன்‌ காலால்‌ முடிந்ததைக்‌ கையால்‌ அவிழ்க்க முடியாது. 1245 
(அழிக்க, ) 

அவன்‌ கிடக்கிறான்‌ குடிகாரன்‌; எனக்கு ஒரு திரான்‌ போடு, 
(மொந்தை போடு,) 


அவன்‌ கெட்டான்‌ என்‌ கொட்டிலின்‌ பின்னே. 

அவன்‌ கெட்டான்‌ குடியன்‌; எனக்கு இரண்டு திரான்‌ வாரு. 
அவன்‌ கேப்‌ மாறி; அவன்‌ தம்பி முடிச்சு மாறி, 

அவன்‌ கை மெத்தக்‌ கூர்‌ ஆச்சே. 1950 
அவன்‌ கை மெத்த நீளம்‌, 

அவன்‌ கையைக்‌ கொண்டே அவன்‌ கன ம்‌ குத்‌ ்‌ 

அவன்‌ கொல்ப்‌ பண்னி? ம்‌ வலு இன்பன்‌ 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 51 


அவன்‌ சாண்‌ ஏறினால்‌ முழம்‌ சறுக்குகிறது, 
அவன்‌ சாதி அறிந்த புத்தி, குலம்‌ அறிந்த ஆசாரம்‌. 1295 
அவன்‌ சாதிக்கு எந்தப்‌ புத்தியோ குலத்துக்கு எந்த ஆசாரமோ 
அதுதான்‌ வரும்‌. 
அவன்‌ சாயம்‌ வெளுத்துப்‌ போய்விட்டது. 
அவன்‌ சிறகு ஒடிந்த பறவை. 
(இல்லாத பறவை. ) 


அவன்‌ செய்த வினை அவனைச்‌ சாரும்‌. 

அவன்‌ சொன்னதே சட்டம்‌; இட்டதே பிச்சை. 1260 
அவன்‌ சோற்றுக்குத்‌ தாளம்‌ போடுகிறான்‌. 

அவன்‌ சோற்றை மறந்துவிட்டான்‌. 

அவனி தம்பி அங்கதன்‌, 


(மகன்‌. ) 


அவன்‌ தம்பி நான்தான்‌; எனக்கு ஒன்றும்‌ வராது, 

அவன்‌ தலையில்‌ ஓட்டைக்‌ கவிழ்ப்பான்‌. 1265 

அவன்‌ தவிடு தின்று போவான்‌. 

அவன்‌ தன்னாலேதான்‌ கெட்டால்‌, அண்ணாவி என்ன செய்வான்‌? 

அவன்‌ தொட்டுக்‌ கொடுத்தான்‌; நான்‌ இட்டுக்‌ கொடுத்தேன்‌. 

அவன்‌ தொத்தி உறவாடித்‌ தோலுக்கு மன்றாடுகிறான்‌, 

அவன்‌ நடைக்குப்‌ பத்துப்பேர்‌ வருவார்கள்‌; கைவீச்சுக்குப்‌ பத்துப்‌ 
பேர்‌ வருவார்கள்‌. 1270 

அவன்‌ நா அசைந்தால்‌ நாடு அசையும்‌. 

அவன்‌ நிரம்ப வைதிகமாய்ப்‌ பேசுகிறான்‌. 

அவன்‌ நின்ற இடம்‌ ஒரு சாண்‌ வெந்து இருபது சாண்‌ நீறாகும்‌. 

அவன்‌ பசியாமல்‌ கஞ்சி குடிக்கிறான்‌, 

அவன்‌ பிடித்த முயலுக்கு மூன்றே கால்‌. 1275 

அவன்‌ பின்புறத்தைத்‌ தாங்குகிறான்‌. 

அவன்‌ பூராய மாயம்‌ பேசுகிறான்‌. 

அவன்‌ பேச்சு விளக்கெண்ணெய்ச்‌ சமாசாரம்‌. 

அவன்‌ பேச்சைத்‌ தண்ணீரில்தான்‌ எழுதி வைக்க வேணும்‌, 

அவன்‌ பேசுகிறது எல்லாம்‌ தில்லுமுல்லு, திருவாதிரை. 1280 

அவன்‌ போட்டதே சட்டம்‌; இட்டதே பிச்சை, 

அவன்‌ மனசே அவனுக்குச்‌ சாட்சி, 

அவன்‌ மிதித்த இடத்தில்‌ புல்லும்‌ முளையாது. 

அவன்‌ மிதித்க இடம்‌ பற்றி எரிகிறதடி 

அவன்‌ மூத்திரம்‌ விளக்காய்‌ எரிகிறது. 1285 

அவன்‌ மெத்த அத்து மிஞ்சின பேச்சுக்காரன்‌. 


(மெத்தப்‌ பேச்சுக்காரன்‌. ) 


58 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அவன்‌ ராஜ சமூகத்துக்கு எலுமிச்சம்பழம்‌. 

அவன்‌ வம்புக்‌ சும்‌ இவன்‌ தும்புக்கும்‌ சரி. 

அவன்‌ வல்லாள கண்டனை வாரிப்‌ போர்‌ இட்டவன்‌. 
( வென்றவன்‌. ) 

அவன்‌ வலத்தை மண்‌ கொண்டு ஒளித்தது. 

அவனண்டை அந்தப்‌ பருப்பு வேகாது. 

அவனியில்‌ இல்லை ஈடு; அவளுக்கு அவளே சோடு. 

அவனுக்கு ஆகாசம்‌ மூன்று விரற்கடை. 

அவனுக்குக்‌ கத்தியும்‌ இல்லை; கபடாவும்‌ இல்லை. 

அவனுக்குக்‌ கபடாவும்‌ இல்லை; வெட்டுக்கத்தியும்‌ இல்லை. 1295 

அவஜுச்குச்‌ சாண்‌ ஏறினால்‌ முழம்‌ சறுக்குகிறது. 

அவனுக்குச்‌ சுக்கிரதசை அடிக்கிறது. 

அவனுக்குப்‌ பொய்ச்‌ சத்தியம்‌ பாலும்‌ சோறும்‌, 

அவனுக்கும்‌ அவளுக்கும்‌ ஏழாம்‌ பொருத்தம்‌. 

அவனுச்கும்‌ இவனுக்கும்‌ அஜகஜாந்தரம்‌. 1300 

அவஜும்கம்‌ இவனுக்கும்‌ எருமைச்‌ சங்காத்தம்‌, 

அவனுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறதா என்‌ பிழைப்பு எல்லாம்‌? 

அவனுக்கு ஜெயில்‌ தாய்‌ விடு. 

அவனுடைய பேச்சுக்‌ காற்‌ சொல்லும்‌ அரைச்‌ சொல்லும்‌. 

அவனுடைய வாழ்வு நண்டுக்குடுவை உடைந்ததுபோல 
இருக்கிறகு. 1305 

அவனே இவனே என்பதை விடச்‌ சிவனே சிவனே என்பது நல்லது 

அவனே வெட்டவும்‌ விடவும்‌ கர்த்தன்‌, 

அவனை அவன்‌ பேசிவிட்டுப்‌ பேச்சு வாங்கி ஆமை மல்லாத்தினாற்‌ 
போல மல்லாத்திப்‌ போட்டான்‌. 

அவனை உரித்து வைத்தாற்போல்‌ பிறந்திருக்கிறான்‌. 


(இருக்கிறான்‌. ] 


அவனோடு இவனை ஏணிவைத்துப்‌ பார்த்தாலும்‌ காணாது. 1310 
அவிக்கிற சட்டியை விட மூடுகிற சட்டி பெரிதாக இருக்கிறது. 
அளீசல்‌ கத்தரிக்காய்‌ ஐயருக்கு. 
அவிசாரி அகமுடையான்‌ ஆபத்துக்கு உதவுவானா? 
அவிசாரி ஆடினாலும்‌ அதிர்ஷ்டம்‌ வேண்டும்‌; திருடப்‌ 

போனாலும்‌ திசை வேண்டும்‌. 
அவிசாரி ஆனாலும்‌ ஆனைமேல்‌ போகலாம்‌; 


1290 


திருடன்‌ தெருவழி3ய கூடப்‌ போக முடியாது, 1315 
(பி-ம்‌. திருடி) 
அவீசாரி என்று ஆனைமேல்‌ ஏறலாம்‌; திருடி என்று தெருவில்‌ 
வரலாமா? 


அவிசாரி என்று பெயர்‌ இல்லாமல்‌ ஐந்து பிராயம்‌ கழித்தாளாம்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ப 59 


அவிசாரிக்கு ஆணை இல்லை; திருடிக்குத்‌ தெய்வம்‌ இல்லை, 
அவிசாரிக்கும்‌ ஆற்றில்‌ விழுகிறவளுக்கும்‌ காவல்‌ போட முடியுமா? 
அவிசாரிச்கு வாய்‌ பெரிது; அஞ்சாறு அரிசிக்குக்‌ கொதி 


பெரிது. 1320 
அவிசாரி கையில்‌ சாப்பிடாதவனும்‌ அரிசிப்‌ புழுத்‌ தின்னாதவனும்‌ 
இல்லை. 


அவிசாரி பிள்ளை கோத்திரத்துக்குப்‌ பிள்ளை. 
அவிசாரி பிள்ளை சபைக்கு உறுதி. 
அவிசாரி போக ஆசையாம்‌ இருக்குது; அடிப்பானென்று 
பயமாய்‌ இருக்குது. 
அவிசாரி போனாலும்‌ முகராசி வேணும்‌; அங்காடி போனாலும்‌ 
கைராசி வேணும்‌. 1325 
அவிசாரியிலே வந்தது பெரு வாரியிலே போகிறது. 
அவிசாரி வாயாடுகிறாற்‌ போலே, 
அவிட்டத்தில்‌ பிறந்த தங்கச்சியை அந்நியத்தில்‌ கொடுக்கக்‌ 
கூடாது. 
அவிட்டத்தில்‌ பிறந்தால்‌ தவிட்டுப்‌ பானையிலும்‌ பொன்‌. 
அவிட்டத்துப்‌ பெண்‌ தொட்டதெல்லாம்‌ பொன்‌, 1330 
அவித்த பயறு முளைக்குமா? 
அவிர்ப்‌ பாகத்தை நாய்‌ மோந்த மாதிரி, 
அவிவேகி உறவிலும்‌ விவேகி பகையே நன்று. 
( நலம்‌.) 
அவிழ்த்துக்‌ கொண்டதாம்‌ கழுதை;எடுத்துக்‌ கொண்டதாம்‌ ஓட்டம்‌. 
(பி. ம்‌.) நாம்‌. 
அவிழ்த்து விட்ட காளை போல. 1335 
அவிழ்த்து விட்டதாம்‌ கழுதை; எடுத்து விட்டதாம்‌ ஓட்டம்‌, 
அவிழ்த்து விட்டால்‌ பேரளம்‌ போவான்‌. 
அவிழ்தம்‌ என்ன செய்யும்‌? அஞ்சு குணம்‌ செய்யும்‌; பொருள்‌. 
என்ன செய்யும்‌? பூவை வசம்‌ செய்யும்‌. 
(பி. ம்‌.) பணம்‌. 


அவுங்க என்றான்‌, இவுங்க என்றான்‌; அடிமடியில்‌ கையைப்‌ 
போட்டான்‌. 

அவையிலும்‌. ஒருவன்‌, சவையிலும்‌ ஒருவன்‌. 1340 

அழ அழச்‌ சொல்வார்‌ தமர்‌; சிரிக்கச்‌ சிரிக்கச்‌ சொல்வார்‌ பிறர்‌. 


(பி. ம்‌.) தம்‌ மனிதர்‌. 


அழகர்‌ கோயில்‌ மாடு தலை ஆட்டினது போல. 
அழகன்‌ நடைக்கு அஞ்சான்‌ ; செல்வன்‌ சொல்லுக்கு அஞ்சான்‌, 
அழகால்‌ கெட்டாள்‌ சீதை; வாயால்‌ கெட்டாள்‌. திரெளபதி, 


60 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அழகிலே அர்ஜுனனாம்‌; ஆஸ்தியிலே குபேரனாம்‌. 1945 
அழகிலே பவளக்‌ கொடி) அந்தத்திலே மொந்தை மூஞ்சி, 
அழகிலே பிறந்த பவளக்கொடி , ஆற்றிலே மிதந்த சாணிக்‌ கூடை 
அழகிற்கு மூக்கை அழிப்பார்‌ உண்டா? 
அழகு இருந்து அழும்‌; அதிர்ஷ்டம்‌ இருந்து உண்ணும்‌. 

(பி-ம்‌.) அழகு இருந்து என்ன பண்ணும்‌? 


அழகு இருந்து உண்ணுமா? அதிருஷ்டம்‌ இருந்து 
உண்ணுமா? 1250 

அழகு இருந்து என்ன? அதிருஷ்டம்‌ இருக்க வேண்டும்‌, 

அழகு இல்லாதவள்‌ மஞ்சள்‌ பூசினாள்‌; ஆக்கத்‌ தெரியா தவள்‌ 
புளியைக்‌ கரைத்து ஊற்றினாள்‌. 

அழக ஒழுககிறது; நாய்‌ வந்து நக்குகிறது: ஒட்டைப்‌ பானை 
கொண்டு வா, பிடிக்து வைக்க, 

அழகு ஒழுகுகிறது, மடியில்‌ கட்டடி கலயத்தை. 


(கட்டடா.) 


அழகுக்கா மூக்கை அறுப்பான்‌? 2995 

அழகுக்கு அணிந்த ஆபரணம்‌ ஆபத்துக்கு உதவும்‌. 

அழகுக்கு அழகு செய்வது போல, 

அழகுக்கு இட்டால்‌ ஆபத்துக்கு உதவும்‌. 

அ ழகக்குச்‌ செய்தது ஆபத்துக்கு உதவும்‌. 

அமகுக்க மூக்கை அழித்து விட்டாள்‌. 360 

அழகு கிடந்து அழும்‌; அதிர்ஷ்டம்‌ கிடந்து துள்ளும்‌. 

அழகு கிடந்த புலம்புகிறது; அதிர்ஷ்டம்‌ கண்டு அடிக்கிறது. 

அழக சொட்டுகிறது. 

அழகு சோறு போடுமா? அதிர்ஷ்டம்‌ சோறு போடுமா? 

அழகுப்‌ பெண்ணே காத்தாயி, உன்னை அழைக்கிறாண்டி 
கூத்தாடி. 1965 

அழக வடியது; கிளி கொஞ்சுது, 

அழச்‌ சொல்கிறவன்‌ பிழைக்கச்‌ சொல்லுவான்‌; சிரிக்கச்‌ 
சொள்கிறவன்‌ கெடச்‌ சொல்லுவான்‌. 

அழப்‌ பார்த்தான்‌ கல்யாணம்‌ போய்ப்‌ பார்த்தால்‌ தெரியும்‌. 

அமலாம்‌ என்று நினைப்பதற்கள்‌ அகமுடையான்‌ அடித்தானாம்‌. 

அழிக்கப்‌ படுவானைக்‌ கடவுள்‌ அறிவீனன்‌ ஆக்குவார்‌. 1870 

அழித்தால்‌ ஐந்த ஆள்‌ பண்ணலாமே! 

அழித்துக்‌ கழிக்துப்‌ போட்டு வழித்து நக்கி என்று பெயர்‌ 
இட்டானாம்‌! 


அழிந்த கொல்லையில்‌ ஆனை மேய்ந்தால்‌ என்ன? குதிரை 
மேய்ந்கால்‌ என்ன? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 61 


அழிந்த கொல்லையில்‌ குதிரை மேய்ந்து என்ன? கழுதை 
மேய்ந்து என்ன? 


(பிஃம்‌) அழிந்த நந்தவனத்தில்‌. 


அழிந்தவன்‌ ஆரோடு போனால்‌ என்ன? 1875 
அழிய உழுது அடர விதை. 
அழியாச்‌ செல்வம்‌ விளைவே ஆகும்‌. 
அழியாத செல்வத்துக்கு அசுவம்‌ வாங்கிக்‌ கட்டு. 
அழி வழக்குச்‌ சொன்னவன்‌ பழி. பொறுச்கும்‌ மன்னவன்‌. 
அழிவுக்கு முன்னால்‌ அகந்தை, 1380 
அழுக்குக்குள்‌ இருக்கும்‌ மாணிக்கம்‌. 
அழுக்குச்‌ சீலைக்குள்‌ மாணிக்கம்‌. 
அழுக்குத்‌ துணியில்‌ சாயம்‌ தோய்ப்பது போல. 
அழுக்கை அழுக்குக்‌ கொல்லும்‌; இழுக்கை இழுக்குக்‌ கொல்லும்‌. 
அழுக்கைத்‌ துடைத்து மடியிலே வைத்தாலும்‌ புழுக்கைக்‌ 

குணம்‌ போகாது, 1885 


(பி-ம்‌.) இழுக்குக்‌ குணம்‌. 


அழுகலுக்கு ஒரு புழுத்தல்‌. 

அழு கள்ளன்‌. தொழு கள்ளன்‌. ஆசாரக்‌ கள்ளன்‌. 

அழுகிற ஆணையும்‌ சிரிக்கிற பெண்ணையும்‌ நம்பக்‌ கூடாது. 

அழுகிறதற்கு அரைப்பணம்‌ கொடுத்து ஓய்கிறதற்கு ஒரு 
பணம்‌ கொடு. 


(பி-ம்‌.) கொடுத்த கதை போல. 

அழுகிற பிள்ளைக்கு வாழைப்பழம்‌. 1390 
(பி.ம்‌.) காட்டுகிறது போல 

அழுகிற பிள்ளையும்‌ வாயை மூடிக்‌ கொள்ளும்‌, 

அழுகிற வீட்டில்‌ இருந்தாலும்‌ ஒழுகுகிற பயனு இருக்கக்‌ 
கூடாது. 

அழுகிற வீட்டுக்குப்‌ போனாலும்‌ திருட்டுக்‌ கை சும்மா இராது. 

அமுகிற வேளை பார்த்து அக்குளில்‌ பாய்ச்சுகிறான்‌. 

அமுகின பழம்‌ ஐயருக்கு. 1395 

அழுகை ஆங்காரத்தின்‌ மேலும்‌. சிரிப்புக்‌ கெலிப்பின்‌ மேலுந்தான்‌, 

அழுகைத்‌ தூற்றல்‌ அவ்வளவும்‌ பூச்சி. 

அழுகையும்‌ ஆங்காரமும்‌ சிரிப்புக்‌ கெலிப்போடே. 

அழுகையம்‌ சிணுங்கலும்‌ அம்மான்‌ வீட்டில்‌; சிரிப்பும்‌ களிப்பும்‌ 
சிற்றப்பன்‌ வீட்டில்‌. 

அழுத்தந்‌ திருத்தமாய்‌ உழுத்தம்‌ பருப்பு என்றான்‌. 1400 


்‌ தீமி ழ்ய்‌ i ய்‌ மி டு 8௫. டீ லி 


அழுத்த நெஞ்சன்‌ ஆருக்கும்‌ உதவான்‌; இளகின நெஞ்சன்‌ 
எவருக்கும்‌ உதவுவான்‌. 

அழுத கண்ணீரும்‌ கடன்‌, 

அழுத கண்ணும்‌ சிந்திய மூக்கும்‌. 

அழுத பிள்ளை உரம்‌ பெறும்‌, 

அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம்‌. 1405 

அழுத பிள்ளை சிரித்ததாம்‌; கழுதைப்‌ பாலைக்‌ குடித்ததாம்‌, 

அழுத பிள்ளை பசி ஆறும்‌. 


(பீ.ம்‌,) பிள்ளை பிழைக்கும்‌, 


அழுத பிள்ளை பால்‌ குடிக்கும்‌, 
அழுத பிள்ளையும்‌ வாய்‌ மூடும்‌ அதிகாரம்‌. 
அழுத மூஞ்சி சிரிக்குமாம்‌; கழுதைப்‌ பாலைக்‌ குடிக்குமாம்‌. 1410 
அழுதவளுக்கு வெட்கம்‌ இல்லை; துணிந்தவளுக்குத்‌ துக்கம்‌ 
இல்லை . 
அழுதவனுக்கு ஆங்காரம்‌ இல்லை, 
(பீ-ம்‌.) அகங்காரம்‌ 
.. அழுதால்‌ துக்கம்‌; சொன்னால்‌ வெட்கம்‌, 
அழுதால்‌ தெரியாதோ? ஆங்காரப்‌ பெண்‌ கொள்ளாதோ? 
அழுதாலும்‌ பிள்ளை அவளே பெற வேண்டும்‌. 1419 


(பி-ம்‌.) அழுதும்‌ அழுதும்‌, 


அழுது கொண்டு இருந்தாலும்‌ உழுது கொண்டிரு, 
அழுது முறையிட்டால்‌ அம்பலத்தில்‌ கேட்கும்‌. 
அழுபிள்ளைத்‌ தாய்ச்சிக்குப்‌ பணம்‌ கொடுத்தால்‌ அநுபவிக்க 
ஒட்டுமா குழந்தை? 
(பி-ம்‌,) பணயம்‌. 
அழுவார்‌ அழுவார்‌ தம்‌ தம்‌ கரைச்சல்‌; திருவன்‌ பெண்டிருக்கு 
அழுவார்‌ இல்லை, 
(யாழ்ப்பாண வழக்கு, ) 
அழுவார்‌ அழுவார்‌ எல்லாம்‌ தன்‌ கரைச்சல்‌; திருவன்‌ பெண்டிருக்கு 
அழுவார்‌ இல்லை, 1420 
அழுவார்‌ அழுவார்‌ தம்‌ துக்கம்‌; அசலார்க்கு அல்ல. 
அழுவார்‌ அற்ற பிணமும்‌ சுடுவார்‌ அற்ற சுடலையும்‌. 
(பி-ம்‌.) ஆற்றுவார்‌ அற்ற, 
அழையாத வீட்டில்‌ நாய்போல நுழையாதே, 
இழையாத வீட்டில்‌ நுழையாத விருந்து, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 63 


அழையாத வீட்டுக்கு விருந்துக்குப்‌ போனால்‌ மரியாதை 
நடக்காது. 1425 

அழையாத வீட்டுக்குள்‌ நுழையாத சம்பந்தி, 

அழையா வீட்டுக்குள்‌ நுழையாச்‌ சம்பந்தி, 
(பி-ம்‌,) விருந்தாளி, 

அள்ளப்‌ போனாலும்‌ அதிர்ஷ்டம்‌ வேண்டும்‌. 

அள்ளரிசி புள்ளரிசி அவளானால்‌ தருவாள்‌; அறியாச்‌ சிறுக்கி இவள்‌ 
என்ன சமுவாள்‌? 

அவ்ளாது குறையாது; இல்லாது பிறவாது. 1490 
(பி-ம்‌.) இல்லாது சொல்லாது. 

அள்ளிக்‌ குடிக்கத்‌ தண்ணீர்‌ இல்லை; அவள்‌ பேர்‌ கங்காதேவி, 
(பி-ம்‌,) கங்கா பவானி, 

அள்ளிக்‌ கொடுத்தால்‌ சும்மா; அளந்து கொடுத்தால்‌ கடன்‌, 


(பி-ம்‌,) இட்டால்‌, 
அள்ளிக்‌ கொண்டு போகச்சே கிள்ளிக்கொண்டு வருகிறான்‌. 
அள்ளித்‌ துள்ளி அரிவாள்‌ மணையில்‌ விழுந்தாளாம்‌. 
அள்ள! நடுதல்‌ கிள்ளி நடுதல்‌, 1495 
அள்ளிப்பால்‌ வார்க்கையில கொள்ளிப்பால்‌ வார்த்திருக்குது. 
அள்ளிய காரும்‌ கிள்ளிய சம்பாவும்‌. 
அள்ளுகிறவன்‌ இடத்தில்‌ இருந்தாலும்‌ கிள்ளுகிறவன்‌ இடத்தில்‌ 
இருக்கக்‌ கூடாது. 
அள்ளும்போதே கிள்ளுவது. 
அள்ளுவது எல்லாம்‌ நாய்‌ தனக்கு.என்று எண்ணுமாம்‌. 1440. 
அளக்கிற நாழி அகவிலை அறியுமா? 
(பி-ம்‌,) அளவு அறியுமா? 
அளகாபுரி கொள்ளை ஆனாலும்‌ அதிர்ஷ்ட ஈனனுக்கு ஒன்றும்‌ 
இல்லை. ப 
அளகாபுரியிலும்‌ விறகு தலையன்‌ உண்டு. 
அளகேசன்‌ ஆனாலும்‌ அளவு அறிந்து செலவு செய்ய வேண்டும்‌. 
அளந்த அளந்த நாழி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரும்‌, 1445 
(பிஃம்‌,) ஒழிந்து வழிந்து வழிந்து. 
அளந்த நாழி கொண்டு அளப்பான்‌, 
அளந்தால்‌ ஒரு சாண்‌ இல்லை; அரிந்தால்‌ ஒரு சட்டி காணாது. 
அளந்து ஆற்றிலே ஒழிக்க வேணும்‌, ப 
அளவு அறிந்து அளித்து உண்‌. 
(ஆத்தி சூடி.) 


அளவு அறிந்து உண்போன்‌ ஆயுள்‌. நீளும்‌, - 1450 


64 தமிழ்ப்‌ பழமொழிசகி 


அளவு அறிந்து வேலை செய்தால்‌ விரல்‌ மடக்கப்‌ பொழுது 
இல்லை. 
அளவு இட்டவரைக்‌ களவு இடலாமா? 
அளவுக்கு மிஞ்சினால்‌ அமிர்தமும்‌ விஷம்‌, 
அளிஞ்சு பழஞ்‌ சோறாய்ப்‌ போச்சுது. 
அளுக்கு வீட்டு நாய்‌ உளுக்கையிலே; ஐயா வீட்டு நாய்‌ 
சவுக்கையிலே. 3699 
அளுங்குப்பிடி பிடித்தாற்‌ போல, 
அற்ப ஆசை கோடி தவத்தைக்‌ கெடுக்கும்‌, 
அற்பக்‌ கோபத்தினால்‌ அறுந்த மூக்கு ஆயிரம்‌ சந்தோஷம்‌ 
வந்தாலும்‌ வருமா? 
(பி-ம்‌,.) பொன்‌ கொடுத்தாலும்‌, 
அற்பச்‌ சகவாசம்‌ பிராண சங்கடம்‌. 
(பீ-ம்‌.) பிராண கண்டிதம்‌. 
அற்ப சகவாசம்‌ பிராண சங்கடம்‌. 1460 
(பி-ம்‌.) சிநேகிதம்‌. 
அற்ப சந்தோஷம்‌. 
அற்ப சுகம்‌, கோடி துக்கம்‌, 
அற்பத்திற்கு அரைக்காசு அகப்பட்டால்‌ திருக்குளத்தில்‌ போட்டுத்‌ 
தேடி எடுக்குமாம்‌. 
(பிஃ-ம்‌,) கிடைத்தால்‌. 


அற்பத்திற்கு அழகு குலைகிறதா? 
அற்பத்‌ துடைப்பம்‌ ஆனாலும்‌ அகத்‌ தூசியை அடக்கும்‌, 1469 
(பி-ம்‌,) அறைத்‌ தூசியைப்‌ பெருக்கும்‌, 
அற்பப்‌ படிப்பு ஆபத்தை விளைவிக்கும்‌, 
அற்பம்‌ அற்பம்‌ அன்று, 
அற்பன்‌ கை ஆயிரம்‌ பொன்னிலும்‌ சற்புத்திரன்‌ கைத்‌ தவிடு 
தன்று. 
அற்பன்‌ பணம்‌ படை த்தால்‌ அர்த்த ராத்திரியில்‌ குடை 
பிடிப்பான்‌, 
அற்பன்‌ பணம்‌ படைத்தால்‌ வைக்க வகை அறியான்‌, 1470 
(பி-ம்‌.) ப்ணம்‌ வந்தால்‌ இடம்‌ அறியான்‌, | 
அற்பன்‌ பவிஷா அரைக்காசு பெ றாது, 
அற்பனுக்குப்‌ பவிஷு வந்தால்‌ அர்த்த ராத்திரியில்‌ குடை 
பிடிப்பான்‌, 
(அடை மழையில்‌ கோடைக்கானல்‌ போவான்‌ 3 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 65 


அற்றதுக்கு உற்ற தாய்‌, 

அற்றது கழுதை; எடுத்தது ஓட்டம்‌, 

அற்றது பற்று எனில்‌ உற்றது வீடு, 1475 
(கொன்றை வேந்தன்‌.) 


அறுக்கப்‌ பறக்கப்‌ பாடுபட்டாலும்‌ படுக்கப்‌ பாய்‌ இல்லை, 
அறக்‌ கல்வி முழு மொட்டை. 
அறக்காத்தான்‌ பெண்டு இழந்தான்‌; அறுகாத வழி சுமந்து 
அழுதான்‌. 
அதக்‌ காய்ந்தால்‌ வீத்துக்கு ஆகாது, 
அறக்‌ குழைத்தாலும்‌ குழைப்பாள்‌; அரிசியாய்‌ வைத்தாலும்‌ 
வைப்பாள்‌. 1480 
அறக்‌ கூர்மை முழு மொட்டை, 
அறங்கையும்‌ புறங்கையும்‌ நக்ருதே. 
(பி.ம்‌.) அகங்கையும்‌, 


அறச்‌ செட்டு முழு நஷ்டம்‌, 

அறத்துக்கும்‌ பாடி, கூழுக்கும்‌ பாடி, 

அற நனைந்தவருக்குக்‌ கூதல்‌ என்ன? 1469 
(பிஃம்‌,) குளிர்‌ என்ன? 

அறப்படித்த பூனை காடிப்‌ பானையில்‌ தலையை விடும்‌, 

அறப்படித்த மூஞ்சூறு கழுநீர்ப்‌ பானையில்‌ விழுந்தாற்‌ போல, 
(இது தவறான பாடம்‌,) 

அறப்படித்தவர்‌ கூழ்ப்‌ பானையில்‌ விழுவாராம்‌. 

அறுப்படித்தவன்‌ அங்காடி போனால்‌ விற்கவும்‌ மாட்டான்‌; 
வாங்கவும்‌ மாட்டான்‌. 
(பி-ம்‌.) கொள்ளவும்‌, 


அறப்பத்தினி அகமுடையானை அப்பா என்று அழைத்‌ 
தாளாம்‌. 1490 
ஆறப்‌ பேசி உறவாட வேண்டும்‌. 
அறம்‌ இருக்க மறம்‌ விலைக்குக்‌ கொண்டவாறு, 
(பழமொழி நாஜூது.) 
அறம்‌ கெட்ட நெஞ்சு திறம்‌ கெட்டு அழியும்‌. 
அறம்‌ செய்ய அல்லவை நீங்கி விடும்‌. 
அறம்‌ பெருக மறம்‌ தகரும்‌, 1499 
அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ எல்லார்க்கும்‌ இல்லை. 
அறம்‌ வெல்லும்‌; பாவம்‌ தோற்கும்‌, 
அற முறுக்கினால்‌ அற்றுப்‌ போகும்‌, 
(பிஃம்‌,) முறுக்கு, 


66 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அற முறுக்கினால்‌ கொடி முறுக்குப்‌ படும்‌, 
அற முறுக்குக்‌ கொடும்புரி கொண்டு அற்று விடும்‌. 1200 
அறவடித்‌-ஈ - “சோறு கழுநீர்ப்‌ பானையில்‌ விழுந்தாற்‌ போல்‌, 


(பி-ம்‌,)காடிப்‌ பானையில்‌ 
அறவில வாணிகம்‌. 
அறவும்‌ கொடுங்கோலரசன்‌ கீழ்க்‌ குடியிருப்பிலும்‌ குறவன்‌ கிழ்க்‌ 
குடியிருப்பு மேல்‌. 
அறவைக்கு வாய்‌ பெரிது; அஞ்சாறு அரிசிக்குச்‌ கொதி பெரிது. 
அதி: 3கு அழகு அகத்து உணர்ந்து அறிதல்‌. பப 


அறிந்த ஆண்டை என்று கும்பிடப்‌ போனால்‌, உங்கள்‌ அப்பன்‌ 
பத்வப்பணம்‌ கொடுக்கவேணும்‌ கொடு என்றான்‌. 


ப ஙு - ல்க 


அர்‌ ந்த பார்ப்பான்‌ சிநேகிதக்காரன்‌, ஆறு காகக்கு மூணு செ 
(பி.ம்‌.) அறிந்த பார்ப்பான்‌ தோசைக்குப போனால்‌, 
அறிந்தவன்‌ அறிய வேண்டும்‌, அரியாலைப்‌ பனாட்டை. 


2) து 


போய பாண. வழக்கு, பனாட்டு- பன வெல்லத்தில்‌ பண்ணும்‌ ஜின்‌ 
பண்டம்‌, பினாட்டுத்தட்டை,) 


(பி-ம்‌.) வழக்குப்‌ பிடித்து இட்டாற்‌ போல, 


அறிந்து அறிந்து கெட்டவர்‌ உண்டா? $ 510 
அறிந்து அறிந்து செய்கிற பாவத்தை அழுது அழுது தொலைக்க 


வேனும்‌. 
அறிந்து அறிந்து பாவத்தைப்‌ பண்ணி அழுது அழுது அனுபவித்தல்‌, 
அஇந்தும்‌ கெட்டேன்‌; அறியாமலும்‌ கெட்டேன்‌; சொறிந்தும்‌ 
பண்ணாச்க, 
அறிய அறியக்‌ கெடுவார்‌ உண்டா? 


(பிம்‌.) கெட்டவர்‌, 


நி 
8 
12 


அதியாச்‌ குளியாம்‌ கருமாறிப்‌ பாய்ச்சல்‌. 

அறியாத ஊருக்குப்‌ புரியாத வழி காட்டினாற்‌ போல்‌, 
அறியாத நான்‌ எல்லாம்‌ பிறவாத நான்‌. 

அறியாப்‌ பாவம்‌ பறியாய்ப்‌ போச்சு, 


(பி-ம்‌) பொறியாய்‌, 


சத்ய டவ்‌ த TT ர க றட 
அறியாப்‌ பவனை ஆனாலும்‌ ஆடுவான்‌ திப்பி. 


அறியாப்‌ பிள்ளை புத்தியைப்‌ போல, 1220 


அறியாமல்‌ தாடி வளத்து அம்பட்டன்‌ கையிற்‌ கொடுக்கவா? 
அறியா விட்டால்‌ அசலைப்‌ பார்‌; தெரியா விட்டால்‌ தெருவைப்பார்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அறிவார்‌ அறிவார்‌, ஆய்ந்தவர்‌ அறிவார்‌. 
அறிவிலே விளையுமா? எருவிலே விளையுமா? 
அறிவினை ஊழே அடும்‌, 


(பழமொழி நானூறு,) 


அறிவீனர்‌ தமக்கு ஆயிரம்‌ உரைக்கினும்‌ அவம்‌, 
அறிவீனனிடத்தில்‌ புத்தி கேளாதே. 

அறிவு அற்றவனுக்கு ஆண்மை ஏது? 

அறிவு அற்றவனுக்கு ஆர்‌ சொன்னால்‌ என்ன? 
அறிவுடை ஒருவனை அரசனும்‌ விரும்ப ஈன்‌, 
அறிவு இருந்தென்ன? அதிருஷ்டம்‌ வேண்டும்‌. 
அறிவு இல்லாச்‌ சயனம்‌ அம்பரத்திலும்‌ இல்லை, 
அறிவு இல்லாதவன்‌ பெண்களிடத்திலும்‌ தாழ்வு படுவான்‌. 
அறிவு இல்லாதவனுக்கு வேலை ஓயாது. 

அறிவு இல்லார்‌ சிநேகம்‌ அதிக உத்தமம்‌. 
அறிவு இல்லார்‌ தமக்கு ஆண்மையும்‌ இல்லை 
அறிவு உடையார்‌ ஆவது அறிவார்‌. 

அறிவு உடையாரை அடுத்தால்‌ போதும்‌, 

அறிவு உடையாரை அரசனும்‌ விரும்பும்‌, 


(வேற்றி வேற்கை, ) 


அறிவு உள்ளவனுக்கு அறிவது ஒன்று இல்லை. 
அறிவு கெட்ட நாய்க்கு அவலும்‌ சர்க்கரையுமா? 
அறிவு கெட்டவனுக்கு ஆர்‌ சொல்லியும்‌ என்ன? 
அறிவுடன்‌ ஞானம்‌; அன்புடன்‌ ஒழுக்கம்‌, 
அறிவு தரும்‌ வாயும்‌ அன்பு உரைக்கும்‌ நாவும்‌. 
அறிவு புறம்‌ போய்‌ ஆடினது போல, 


(பி-ம்‌.) ஆண்டது போல, 
அறிவு பெருத்தோன்‌, அல்லல்‌ பெருத்தோன்‌, 


அறிவு மனத்தை அரிக்கும்‌. 
அறிவு யார்‌ அறிவார்‌? ஆய்ந்தவர்‌ அறிவாம்‌. 


67 


1௦29 


1290 


1533 


1540 


1040. 


அறிவேன்‌, அறிவேன்‌, ஆல்‌ இலை புளியிலை போல்‌ இருக்கும்‌ 


என்றானாம்‌, 


அறுக்க ஊறும்‌ பூம்‌ பாளை; அணுக ஊறும்‌ சிற்றின்பம்‌. 
(பிம்‌) உதவும்‌. 


அறுக்க ஒரு யந்திரம்‌; அடிக்க ஒரு யந்திரம்‌. 
அறுக்கத்‌ தாலி இல்லை; சிரைக்க மயிரும்‌ இல்லை, 


1350 


08 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அறுக்கப்‌ பிடித்த ஆடுபோல, 
அறுக்க மாட்டாதவன்‌ இடையில்‌ அம்பத்டெட்டு அரிவாள்‌. 
அறுக்கு முன்னே புடுக்கைத்தா; தீக்கு முன்னே தோலைத்தா 
என்ற கதை, 329 
அறுக்கையிலும்‌ பட்டினி; பொறுக்கையிலும்‌ பட்டினி; பொங்கல்‌ 
அன்றைக்கு பொழுதன்றைக்கும்‌ பட்டினி. 
அறுகங்‌ கட்டைபோல்‌ அடிவேர்‌ தவிர்க்கிறது. 
அறுகங்‌ கட்டையும்‌ ஆபத்துக்கு உதவும்‌. 
அறுகங்‌ காட்டை உழுதவனும்‌ கெட்டான்‌; அடங்காப்‌ பெண்ணைக்‌ 
கொண்டவனும்‌ கெட்டான்‌. 
அறுகங்‌ காட்டை விட்டானும்‌ கெட்டான்‌; ஆன மாட்டை 
விற்றவனும்‌ கெட்டான்‌. 1260 
அறுகு போல்‌ வேர்‌ ஓடி. 
அறுகு முளைத்த காடும்‌ அரசை எதிர்த்த குடியும்‌ கெடும்‌. 
அறுத்த கைக்குச்‌ சுண்ணாம்பு தர மாட்டான்‌. 
அறுத்த கோழி துடிக்குமாப்‌ போல, 
அழுத்த தாலியை எடுத்துக்‌ கட்டினாற்‌ போல. 1205 
அறுத்தவள்‌ ஆண்பிள்ளை பெற்றது போல. 
அறுத்தவளுக்கு அகமுடையான்‌ வந்ததாம்‌ போல, 
அறுததவளுககு அறுபது நாழிகையும்‌ வேலை, 
அறுத்தவளுககுச்‌ சாவு உண்டா? 
அறுத்த விரலுககுச்‌ சுண்ணாம்பு தரமாட்டான்‌. A510 
(ஆண்டி வழ்தாலும்‌ பிச்சை போட மாட்டான்‌.) 
அறுத்துக்‌ கொண்டதாம்‌ கழுதை: எடுக்துக்‌ கொண்டதாம்‌ ஓட்டம்‌. 
(மீ-ம்‌) அறுத்து விட்டதாம்‌. 
அறுத்தும்‌ ஆண்டவன்‌ பொன்னுருவி, 
(பொன்னுருவி-கர்ணன்‌ மனைவி, ) 
அறுதலி பெண்‌ காலால்‌ மாட்டிக்‌ கிழிக்கும்‌, 
அறுதலி மகனுக்கு வாழ்க்கைப்பட்டு விருதாவியா அறுத்தேன்‌. 
அறுத்த மாங்கனி பொருந்திய செங்கம்‌, 1975 
அறுந்த விரலுக்குச்‌ சுண்ணாம்பு கிடையாது. 
அலு நான்கில்‌ பெற்ற பிள்ளையும்‌ ஆவணி ஐம்மூன்‌ றில்‌ 
தடுகையும்‌ அநுகூலம்‌, 
அறு நான்கில்‌ பெற்ற புதல்வன்‌. 
அறுப்புக்‌ காலத்தில்‌ எலிக்கு நாலு கூத்தியார்‌. 
ஜேத்து பெண்சாதி, 
அறுபத்து நாலு அடிக்கம்பத்தில்‌ ஏறி ஆடினாலும்‌ அடியில்‌ 
இறங்கித்தான்‌ தியாசம்‌ வரங்க வேண்டும்‌, 1580 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 69 


அறுபத்‌ தெட்டுக்கு ஓர்‌ அம்பலம்‌, 
அறுபதாம்‌ கலக்கம்‌. 
(அறுபலு- அறுபது பிராயம்‌. ) 
அறுபது அடிக்‌ கம்பம்‌ ஏறினாலும்‌ கீழே வந்துதான்‌ யாசகம்‌ 
வாங்கவேண்டும்‌. 
(பிஃ ம்‌,) அடியில்‌ இறங்கித்தான்‌ பிச்சை எடுக்க வேண்டும்‌, 
அறுபதுக்கு அப்புறம்‌ பொறுபொறுப்பு. 
அறுபதுக்கு அறுபது சென்றால்‌ வீட்டுக்கு நாய்‌ வேண்டாம்‌. 1585 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
அறுபதுக்கு மேல்‌ அடித்ததாம்‌ யோகம்‌, 
அறுபதுக்கு மேல்‌ அறிவுக்‌ கலக்கம்‌, 
(பிஃ- ம்‌,) கிறுகிறுப்பு. 
அறுபது நாழிகையும்‌ பாடுபட்டும்‌ அரை வயிற்றுக்கு 
அன்னம்‌ இல்லை. 
அறுபது நாளைக்கு எழுபது கதை, 
(பி-ம்‌.) இருபது கதை. 
அறுபது வயது சென்றால்‌ அவன்‌ வீட்டுக்கு நாய்‌ வேண்டாம்‌. 1590 
அறுவடைக்‌ காலத்தில்‌ எலிக்கும்‌ ஐந்து பெண்‌ சாதி. 
(பி.ம்‌.) நான்கு, 
அறுவாய்க்கு வாய்பெரிது; அரிசிக்குக்‌ கொதி பெரிது. 
அறைக்‌ கீரைப்‌ புழுத்‌ தின்னாதவனும்‌ அவிசாரி கையில்‌ சோறு 
உண்ணாதவணும்‌ இல்லை. 
(பிஃம்‌.) விலைமாது கையில்‌, 
அறைக்குள்‌ நடந்தது அம்பலத்தில்‌ வந்து விட்டது. 
(பிள்ளை. 
அறை காத்தான்‌ பெண்டு இழந்தான்‌; அங்கேயும்‌ ஒரு கை தூக்கி 
விட்டான்‌. ப 1595 
அறை காத்தான்‌ பெண்டு இழந்தான்‌; ஆறு காதம்‌ சுமந்தும்‌ 
செத்தான்‌. 
அறையில்‌ ஆடி அல்லவோ அம்பலத்தில்‌ ஆடவேண்டும்‌? 
அறையில்‌ இருந்த பேர்களை அம்பலம்‌ ஏற்றுகிற புரட்டன்‌. 


(பி-ம்‌.) மிரட்டன்‌, 


(U தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அறையில்‌ சொன்னது அம்பலத்துக்கு வரும்‌. 

அறையில்‌ நடப்பது அம்பலத்துக்கு வரலாமர? 1000 

அறைவீட்டுச்‌ செய்தி அம்பலத்தில்‌ வரும்‌. 

அன்பான சிநேகிதனை ஆபத்தில்‌ அறியலாம்‌. 

அன்பின்‌ பணியே இன்ப வாழ்வு. 

அன்பு அற்ற மாமிக்குக்‌ கும்பிடும்‌ குற்றமே. 

அன்பு அற்றார்‌ பாதை பற்றிப்‌ போகாதே, 1009 

அன்பு இருக்கும்‌ இடம்‌ அரண்மனை. 

அன்பு இருந்தால்‌ ஆகாததும்‌ ஆகும்‌. 

அன்பு இல்லாக்‌ கூழும்‌ இன்பம்‌ இல்லா உடன்பிறப்பும்‌; 

அன்பு இல்லாத தாயும்‌ அறிவு இல்லாத புத்திரனும்‌ இன்பம்‌ 
இல்லாத உடன்பிறப்பும்‌ எதற்குப்‌ பிரயோசனம்‌? 

அன்பு இல்லாதவர்க்கு ஆதிக்கம்‌ இல்லை, 1610 

அன்பு இலாதார்‌ பின்பு செல்லேல்‌, 


(குறள்‌, 1255) காளிங்கன்‌ உரை. 


அன்பு இலாள்‌ இட்ட அமுது ஆகாது, 

அன்பு உடையானைப்‌ பறிகொடுத்து அலையறச்சே அசல்‌ வீட்டுக்‌ 
காரன்‌ வந்து அழைத்தானாம்‌. 

அன்பு உள்ள இடத்தில்‌ ஆண்டவன்‌ இருக்கிறான்‌. 

அன்பு உள்ள குணம்‌ அலை இல்லா நதி. i615 

அன்புக்குத்‌ திறக்காத பூட்டே இல்லை, 

அன்புடனே ஆண்டவனை வணங்கு. 

அன்பே சிவம்‌, 


(திருமந்திரம்‌) 
அன்பே பிரதானம்‌; அதுவே வெகுமானம்‌. 
(பிஃம்‌.) வெகுதானம்‌, 


அன்பே மூவுலகுக்கும்‌ ராஜா. 1620 

அன்றாடம்‌ காய்ச்சி, 

அன்றாடம்‌ சோற்றுக்கு அல்லாடி நிற்கிறது. 

அன்று அடிக்கிற காற்றுக்குப்‌ படல்‌ கட்டிச்‌ சாத்தலாம்‌. 

அன்று அற ஆயிரம்‌ சொன்னாலும்‌ நின்று அற ஒரு காசு பெரிது. 

அன்று இல்லை, இன்று இல்லை; அழுகற்‌ பலாக்காய்‌ கல்யாண 
. வாசலிலே கலந்துண்ண வந்தாயே. 1625 

அன்று இறுக்கலாம்‌; நின்று இறுக்கலாகாது. 

அன்று எழுதினவன்‌ அழித்து எழுத மாட்டான்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ர 


(பிஃம்‌.) அறைக்கு எழுதுவானா? 
அன்று கட்டி அன்று அறுத்தாலும்‌ ஆக்கமுள்ள ஆண்‌ மகனுக்கு 


வாழ்க்கைப்பட வேண்டும்‌, 
அன்று கண்டதை அடுப்பில்‌ போட்டு ஆக்கின பானையைதீ 
தோளில்‌ போட்டுக்‌ கொண்டு திரிகிறது போல. 
அன்று கண்ட மேனிக்கு அழிவில்லை. 1630 
அன்று கண்டனர்‌ இன்று வந்தனர்‌. 
(பி-ம்‌.) கண்டவர்‌. 


அன்று கழி, ஆண்டு கழி. 

அன்று கிடைக்கிற ஆயிரம்‌ பொன்னிலும்‌ இன்று கிடைக்கிற 
அரைக்காசு பெரிது. 

அன்று குடிக்கக்‌ தண்ணீர்‌ இல்லை; ஆனை மேல்‌ அம்பாரி 
வேணுமாம்‌, 

அன்று கொள்‌, நின்று கொள்‌, என்றும்‌ கொள்ளாதே. 1635 

அன்று சாப்பிட்ட சாப்பாடு இன்னும்‌ ஆறு மாசத்துக்குத்‌ தாங்கும்‌. 

அன்று தின்ற ஊண்‌ ஆறு மாசத்துக்குப்‌ பசியை அறுக்கும்‌, 

அன்று தின்ற சோறு ஆறு மாசத்துக்கு ஆகுமா? 

அன்று தின்னும்‌ பலாக்காயினும்‌ இன்று தின்னும்‌ களாக்காய்‌ மேல்‌. 


(பி-ம்‌.) பழத்திலும்‌. களாப்பழம்‌. 


அன்று நடு; அல்லது கொன்று நடு; 
- தப்பினால்‌ கொன்று நடு. 1640 
அன்று பார்த்ததற்கு அழிவில்லை, 
அன்றும்‌ இல்லை காற்று; இன்றும்‌ இல்லை குளிர்‌. 
அன்றும்‌ இல்லை தையல்‌; இன்றும்‌ இல்லை பொத்தல்‌. 
அன்று விட்ட குறை ஆறு மாசம்‌, 
அன்றே போச்சுது நொள்ளைமடையான்‌; அத்தோடே 
போச்சுது கற்றாழை நாற்றம்‌. 1645 
அன்றை ஆயீரம்‌ பொன்னிலும்‌ இன்றை ஒரு காசு பெரிது. 
அன்றைக்கு அடித்த அடி ஆறு மாசம்‌ தாங்கும்‌, 
அன்றைக்கு அறுத்த கார்‌ ஆறு மாசச்‌ சம்பா. 
அன்றைக்கு ஆடை; இன்றைக்குக்‌ கோடை; என்றைக்கு 


விடியும்‌ இடையில்‌ தரித்திரம்‌, 
(பி-ம்‌.) இன்றைக்குக்‌ குடை. இடையன்‌ தரித்திரம்‌, 

அன்றைக்கு இட்டது பிள்ளைக்கு. 1650 
(பி-ம்‌.) அன்னைக்கு, 


10: தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


அன்றைக்கு எழுதியதை அழித்து எழுதப்‌ போகிறானா? 
அஃ றைக்குக்‌ கிடைக்கிற ஆயிரம்‌ பொன்னிலும்‌ இன்றைக்குக்‌ 
கிடைக்கிற அரைக்காசு பெரிது, 
(பிஃம்‌,) ஆயிரம்‌ ரூபாயை விட. 
அன்றைக்குச்‌ சொன்ன சொல்‌ சென்மத்துக்கும்‌ போதும்‌. 
(பி.ம்‌.) உறைக்கும்‌. 


அன்றைக்குத்‌ தின்கிற பலாக்காயை விட இன்றைக்குத்‌ 

தின்கிற களாக்காய்‌ மேல்‌, 

(பிம்‌,) பெரிது, 
அன்றைப்பாடு ஆண்டுப்‌ பாடாய்‌ இருக்கிறது. 1099 
அன்னக்‌ கொட்டிக்‌ கண்ணை மறைக்குது. 

(யாழ்ப்பாண வழக்கு.) 
அன்னச்‌ சுரணை அதிகமானால்‌ அட்சர சுரணை குறையும்‌, 
அன்னத்‌ துவேஷமும்‌ பிரம்மத்‌ துவேஷமும்‌ கடைசிக்‌ 

காலத்துக்கு . 
அன்னதானத்துக்கு நிகர்‌ என்ன தானம்‌ இருக்கிற து? 


(பி-ம்‌.) சரி, 


அன்னதானம்‌ எங்கு உண்டு; அரன்‌ அங்கு உண்டு. 1660 
அன்ன நடை நடக்கத்‌ தன்‌ நடையும்‌ போச்சாம்‌. 


(தண்டலையார்‌ ச தகர்‌. ) 


அன்னநடை நடக்கப்‌ போய்க்‌ காகம்‌ தன்‌ நடையும்‌ இழந்தாற்‌ 
போல, 

அன்னப்‌ பாலுக்குச்‌ சிங்கி அடித்தவன்‌ ஆவின்‌ பாலுக்குச்‌ சர்க்கரை 
தேடுகிறான்‌. 

அன்னப்பிடி வெல்லப்‌ பீடி ஆச்சுது, 

அன்னம்‌ அதிகம்‌ தின்பானும்‌ ஆடை அமுக்கு ஆவானும்‌ பதர்‌. 1665 

அன்னம்‌ இட்டார்‌ வீட்டில்‌ கன்னம்‌ இடலாமா? 

அன்னம்‌ இறங்குவது அபான வாயுவால்‌, 

அன்னம்‌ ஒடுங்கினால்‌ அஞ்சும்‌ ஒடுங்கும்‌, 

அன்னம்‌ பித்தம்‌; கஞ்சி காமாலை. 

அன்னம்‌ மிகக்‌ கொள்வானும்‌ ஆடை அழுக்கு ஆவானும்‌ பதர்‌, 1670 

அன்னம்‌ முட்டானால்‌ எல்லாம்‌ முட்டும்‌, 

அன்னம்‌ வில்வாதி லேகியம்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 73 


அன்னமயம்‌ இபர்றிப்‌ பின்னை மயம்‌ இல்லை, 

அன்னமயம்‌ பிராண மயம்‌. 

அன்னமும்‌ தண்ணீரும்‌ கேட்காமல்‌ இருந்தால்‌ பெற்ற பிள்ளைக்கு 
மேலே பத்துப்‌ பங்காய்‌ வளர்ப்பேன்‌. 1019 

அன்னமோ ராம௫ந்திரஈ. 

அன்ன வலையில்‌ அரன்‌ வந்து சிக்குவான்‌ 

அன்னிய சம்பதிதே அல்லாமல்‌ அதிக சம்பத்து இல்லை என்றான்‌. 

அன்னிய சம்பந்தமே அல்லாமல்‌ அத்தை சம்பந்தம்‌ இல்லை 
என்கிறான்‌. 

அன்னிய மாதர்‌ அவதிக்கு உதவார்‌ , 1080 
(பி-ம்‌.) உதவுவாரா? 

அன்னைக்கு உ.சவாதான்‌ ஆருக்கும்‌ உதவான்‌. 


(பிஃம்‌.) ஆருக்கும்‌ ஆகான்‌. 

அன்னைக்குப்‌ பின்‌ பெற்ற அப்பன்‌ சிற்றப்பன்‌. 

அன்னையும்‌ பிதாவும்‌ முன்னறி தெய்வம்‌, 
(கொன்றை வேந்தன்‌.) 

அனந்தங்‌ காட்டிலே என்ன இருக்கப்‌ போகிறது? 

அனந்தத்துக்கு ஒன்றாக உறையிட்டாலும்‌ அளவிடப்‌ 
போகாது. 1680 

அனல்‌, குளிர்‌, வெதுவெதுப்பு இம்மூன்று காலமும்‌ ஆறு காலத்‌ 
துக்குள்‌ அடங்கும்‌. 

அனலில்‌ இட்ட மெழுகுபோல. 

அனற்றை இல்லா ஊரிலே வண்ணார்‌ இருந்து கெட்டார்கள்‌. 

அனுபோகக்காரனுக்கு ஆளாய்க்‌ காக்கிறான்‌. 

அனுபோகம்‌ தெளிகிற காலத்தில்‌ ஒளஷதம்‌ பலிக்கும்‌. 1690 
(பி-ம்‌.) அனுபோகம்‌ மிகும்போது. 

அனுமந்தராயரே, அனுமந்தராயரே என்றானாம்‌; பேர்‌ எப்படித்‌ 
தெரிந்தது என்றானாம்‌; உன்‌ மூஞ்சியைப்‌ பார்த்தாலே தெரி 
யாதா என்றானாம்‌, 

அனுமந்தராயனுக்குத்‌ தெப்பத்‌ திருநாளாம்‌, 

அனுமார்‌ இலங்கையைத்‌ தாண்டினாராம்‌; ஆனை எதைத்‌ 
தாண்டும்‌? 

அனுமார்‌ தம்பி அங்கதன்‌ போலே. 

அனுமார்‌ வால்‌ நீண்டது போல, 1695 

அஜகஜாந்தரம்‌ 

அஜாகளஸ்தம்‌ போல்‌. 

அஷ்ட சஹஸ்ரத்துக்குப்‌ பிரஷ்ட தோஷம்‌ இல்லை. 

அஷ்ட சஹஸ்ரப்‌ பிலுக்கு. 


74 தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 


அஷ்ட தரித்திரம்‌. 1100 

அஷ்டதரித்திரம்‌ ஆற்றோடு போ என்றால்‌ நித்திய தரித்திரம்‌ 
தேரே வருகிறது. 

அஷ்ட தரித்திரம்‌ தாய்‌ வீடு; அதிலும்‌ தரித்திரம்‌ மாமியார்‌ வீடு, 
(பி.ம்‌.) ஆத்தாள்‌ வீடு, 

அஷ்டதரித்திரம்‌ பிடித்தவன்‌ அமராவதியில்‌ வாழ்கிறான்‌ என்று 
நித்திய தரித்திரம்‌ பிடித்தவன்‌ நின்ற நிலையிலே நட்டுக்‌ 
கொண்டு வந்தான்‌, 
(பி-ம்‌.) பிட்டுக்கொண்டு. 

அஷ்டதரித்திரம்‌ புக்ககத்திலே ஆறாவது போது வாடுகிறேன்‌, 

அஷ்டதிக்குக்‌ கஜம்‌ மாதிரி குடித்தனத்தைத்‌ தாங்குகிறான்‌. 1705 

அஷ்டப்‌ பிரபந்தம்‌ கற்றவன்‌ அரைப்‌ புலவன்‌, 

அஷ்டமத்துச்‌ சனி அழுதாலும்‌ விடாது. 

அஷ்டமத்துச்‌ சனி போல. 

அஷ்டமத்துச்‌ சனியன்‌ கிட்ட வந்தது போல. 

அஷ்டமி இல்லை; நவமி இல்லை; துஷ்ட வயிற்றுக்குச்‌ சுருக்க 
வேணும்‌. 1110 

அஷ்டமி நவமி ஆகாச பாதாளம்‌, 

அஷ்டமி நவமி ஆசானுக்கு ஆகாது. 

அஷ்டமி நவமியிலல தொட்டது துலங்காது. 

அஷ்டமியிலே கிருஷ்ணன்‌ பிறந்து வேஷ்டி வேஷ்டி என்று அழுகி 
றானாம்‌. 

அஸ்தச்‌ செவ்வானம்‌ அடை மழைக்கு லட்சணம்‌, 1715 
(பிஃம்‌ ) அஸ்தமனத்துச்‌ செவ்வானம்‌, 

அஸ்தி சகாந்தரம்‌ என்றது போல்‌ இருக்கிறது. 

அஸ்தியிலே ஜாரம்‌, 

அஸ்மின்‌ கிராமே ஆச்சாள்‌ பிரசித்தா. 

அக்ஷர லக்ஷம்‌ பெறும்‌. 


15 


ஆ ஆ என்பவருக்கு என்ன? அன்னம்‌ படைப்பவர்க்கல்லிவா 
தெரியும்‌. 1720 

ஆ என்ற ஏப்பமும்‌ அலறிய கொட்டாவியும்‌ ஆகா. 

ஆ என்று போனபிறகு அள்ளி இடுகிறதா? 
(பி.ம்‌.) இடுவது யார்‌? ப 

ஆக்க அறியாவிட்டால்‌ புளியைக்‌ கரை; அழகு இல்லாவிட்டால்‌ 
மஞ்சளைப்‌ பூசு. 
(பி-ம்‌.) அறியாதவள்‌ புளியைக்‌ குத்தினான்‌, இல்லாதவள்‌ மஞ்சளைப்‌ 
பூசினாள்‌. 


ஆக்கப்‌ பிள்ளை நம்‌ அகத்தில்‌; அடிக்கப்‌ பிள்ளை அயல்‌ வீட்டிலே? 
(பி-ம்‌.) நம்‌ வீட்டில்‌, அடிக்கிற பிள்ளை. 

ஆக்கப்‌ பொறுத்தவன்‌ ஆறப்‌ பொறுக்கல்‌ ஆகாதா? 1729 
(பி.ம்‌,) பொறுத்தவனுக்கு ஆறப்‌ பொறாதோ? பொறுத்த உனக்கு, 

ஆக்கம்‌ கெட்ட அக்காள்‌ மஞ்சள்‌ அரைத்தாலும்‌ கரி கரியாக வரும்‌. 

ஆக்கம்‌ கெட்ட அண்ணன்‌ வேலைக்குப்‌ போனால்‌ வேலை 
கிடைக்காது; வேலை கிடைத்தாலும்‌ கூலி கிடைக்காது. 

ஆக்க மாட்டாத அழுகல்‌ நாரிக்குத்‌ தேட மாட்டாத திருட்டுச்‌ 


சாவான்‌. 

ஆக்க மாட்டேன்‌ என்றால்‌ அரிசியைப்‌ போடு, 

ஆக்கவில்லை,  அரிக்கவில்லை; மூக்கெல்லாம்‌ முழுக்கரியாக 
இருக்கிறதே! 1730 


ஆக்க வேண்டாம்‌, அரிக்க வேண்டாம்‌ பெண்ணே; 
என்‌ அருகில்‌ இருந்தால்‌ போதுமடி பெண்ணே, 
(பி-ம்‌.) கண்ணே. 
ஆக்கி அரித்துப்‌ போட்டவள்‌ கெட்டவள்‌; வழி காட்டி அனுப்‌ 
பின வள்‌ நல்லவள்‌. 
ஆக்கிக்‌ குழைப்பேன்‌; அரிசியா இறக்குவேன்‌. 
ஆக்கிப்‌ பெருக்கி அரசாள வைத்தேன்‌; தேய்த்துப்‌ பெருக்கித்‌ 
திரிசமம்‌ பண்ணாதே. 


76 தமிழ்ப்‌ பழமொழிகளி 


ஆச்கினவள்‌ கள்ளி; உண்பவன்‌ சமர்த்தன்‌, 1199 
ஆக்கினையும்‌ செங்கோலும்‌ அற்றன அரை நாழிகையிலே. 
அக்குகிறவன்‌ சலித்தால்‌ அடுப்புப்‌ பாழ்‌; குத்துகிறவள்‌ சலித்தால்‌ 
குந்தாணிபாம்‌. 
(பிஃம்‌.) அன்னம்‌ பாழ்‌. 


ஆக்குகிறவளும்‌ பெண்‌; அழிக்கிறவளும்‌ பெண்‌, 

ஆகட்டும்‌ போகட்டும்‌, அவரைக்‌ காய்‌ காய்க்கட்டும்‌; தம்பி 
பிறக்கட்டும்‌; தம்பட்டங்காய்‌ காய்க்கட்டும்‌; அவனுக்குக்‌ 
கல்யாணம்‌ அகட்டும்‌; உன்னைக்‌ கூப்பிடுகிறேனா, 
இல்லயா பார்‌ என்றானாம்‌, 

ஆகடியக்காரன்‌ போகடியாய்ப்‌ போவான்‌. 1740 

ஆக வேணும்‌ என்றால்‌ காலைப்‌ பீடி; ஆகா விட்டால்‌ கழுத்தைப்பிடி. 

ஆகாசக்‌ கோட்டை கட்டியது போல, 

ஆகாசத்‌ தாமரை, 

ஆகாசத்தில்‌ எறிந்தால்‌ அங்கேயே நிற்குமா? 

ஆகாசத்தில்‌ பறர்க உபதேசம்‌ சொல்லுகிறேன்‌; என்னை ஆற்றுக்‌ 
சுப்பால்‌ தூக்கிலிடு என்கிறார்‌ குரு. 1745 

ஆகாசத்திலிருந்த: அறுந்து விட்டேன்‌; பூமி தேவி ஏற்றுக்‌ 
கொண்டாள்‌. 

ஆகாசத்துக்கு மையம்‌ காட்டுகிறது போல்‌. 

ஆகாசத்துக்கு வமி எங்கே என்றால்‌ போகிறவன்‌ தலைமேலே. 

ஆகாசத்தைப்‌ பருந்து எடுத்துக்‌ கொண்டு போகிறதா? 


(பி-ம்‌,) பருந்தா எடுத்துக்‌ கொண்டு போகிறது? 

ஆகாசத்தையும்‌ வடிகட்டுவேன்‌. 1750 
(பி-ம்‌,) வடிகட்டுவான்‌, 

ஆகாசத்தை வடுப்படாமல்‌ கடிப்பேன்‌ என்றான்‌. 
(பி-ம்‌.) கடிக்காலாமா? 

ஆகாசம்‌ பார்க்கப்‌ போயும்‌ இடுமுடுக்கா? 

ஆகாசம்‌ பூமி பாதாளம்‌ சாட்சி. 

ஆகாசம்‌ பெற்றது, பூமி தாங்கினது 

ஆகாசமே விழுந்தாற்‌ போலப்‌ பேசுகிறாயே! 1799 

காச வர்த்தகன்‌. 

ஆகாச வல்லிடி அதிர இடித்தது. 

ஆகாத்தியக்காரனுக்கு ஐசுவரியம்‌; அஷ்ட தரித்திரனுக்குப்‌ 
பெண்ணும்‌ பிள்ளையும்‌. 

ஆகாத்தியக்காரனுக்கு ஐசுவரியம்‌ வந்தால்‌ பிரம்மகத்திக்காரனுக்குப்‌ 
பிள்ளை பிள்ளையாய்ப்‌ பிறக்குது. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 77 


ஆகாத்தியக்காரனுக்குப்‌ பிரம்மகத்திக்கா;ன்‌ சாட்சி, 1760 

ஆகாததும்‌ வேகாததும்‌ ஆண்டவனுக்கு; அதிலும்‌ கெட்டது 
குருக்களுக்கு. 

ஆகாத நாளில்‌ பிள்ளை பிறந்தால்‌ அண்டை வீட்டுக்காரனை 
என்ன செய்யும்‌? 

ஆகாத பஞ்சாங்கத்துக்கு அறுபது நாழிகையும்‌ தியாஜ்யம்‌. 

ஆ... தவற்றை ஏற்றால்‌ ஆராய்ந்து ஏற்றுக்‌ கொள்‌, 

ஆகாதவன்‌ குடியை அடுத்துக்‌ கெடுக்க வேண்டும்‌, 1402 

ஆகாத வேளையில்‌ பிள்ளை பிறந்தால்‌ அடுத்த வீட்டுக்காரனை 
என்ன செய்யும்‌? 

ஆகாத வேளையில்‌ பிள்ளை பிறந்தால்‌ அண்டை வீட்டுக்‌ 
காரனை என்ன செய்யும்‌? 


ஆகாத வேளையில்‌ பிள்ளை பிறந்தால்‌ அப்பனையும்‌ 
ஆத்தாளையும்‌ கொல்லுமேயொழிய, பஞ்சாங்கம்‌ 
சொன்ன பார்ப்பானை என்ன செய்யும்‌? 


ஆகாதே உண்டது நீலம்‌ பிறிது. 
(பழமொழி நாஜூறு,) 


ஆகாயத்தில்‌ எறிந்த கல்‌ அங்கேயே நிற்குமா? 1770 

ஆகாயத்தில்‌ கூட அரைக்‌ குழிக்கு அவகாசம்‌ இல்லை, 

ஆகாயத்தில்‌ போகிற சனியனை ஏணி வைத்து இறக்கின மாதிரி. 

ஆகாயத்துக்கு மையம்‌ காட்டுகிறது போல, 

ஆகாயததைப்‌ படல்‌ கொண்டு மறைப்பது போல. 

ஆகாயத்தை வில்லாக வளைப்பான்‌; மணலைக்‌ கயிறாகத்‌ 
திரிப்பான்‌. 1775 

ஆகாயப்‌ புரட்டனுக்கு அந்தரப்‌ புரட்டன்‌ சாட்சி சொன்னானாம்‌. 

ஆகாயம்‌ பார்க்கப்‌ போயும்‌ இடுமுடுக்கா? 

ஆகாயம்‌ போட்டது; பூமி ஏந்திற்று. 

ஆகாயம்‌ மணல்‌ கொழித்தால்‌ அடுத்தாற்‌ போல்‌ மழை, 


(பி.ம்‌,) மணல்‌ கொண்டிருந்தால்‌, 


ஆகாயம்‌ விழுந்து விட்டது போல. 1780 
ஆகாயம்‌ மட்டும்‌ அளக்கும்‌ இருப்பு தூணைச்‌ செல்‌ அரிக்குமா? 
ஆகிற காலத்தில்‌ அடியாளும்‌ பெண்‌ பெறுவாள்‌, 
ஆகிற காலத்தில்‌ அவிழ்தம்‌ பலிக்கும்‌. 
ஆகிற காலத்திலெல்லாம்‌ அவிசாரி ஆடி, சாகிற காலத்தில்‌ 

சங்கரா என்றாளாம்‌. 


ப தமிழ்ப்‌ பழமெழிலலி 


ஆகிறது அரைக்‌ காசில்‌ ஆகும்‌; ஆகாதது ஆயிரம்‌ 
பொன்னாலும்‌ ஆகாது. 1498 
ஆகிறவன்‌ அரைக்காசிலும்‌ ஆவான்‌; ஆகாதவனுக்கு ஆயிரம்‌ 
கொடுத்தாலும்‌ ஆகான்‌ , 
(பிம்‌, விடியாது. 
ஆகும்‌ காய்‌ பிஞ்சிலே தெரியும்‌, 
ம்‌ காலத்தில்‌ அடியாளும்‌ பெண்‌ பெறுவான்‌. 


டூ 
அகும்‌ காலம்‌ ஆகும்‌; போகும்‌ காலம்‌ போகும்‌. 
© ச ட்‌ 


ஆரும்‌ காலம்‌ எல்லாம்‌ அவிசாரி போய்‌ விட்டுச்‌ சாகும்‌ 
காலத்தில்‌ சங்கரா சங்கரா என்றாளாம்‌. £190 


ட ர டத்‌ 41 சு ஜா பர அட்ட AE த௪ தல வா ஜு 31 (இரக 15 
ஆடும்‌ 5 காலம்‌ ந்த ஈல்‌ ப தேக ய்க்கு இளநீர்‌ போல்‌ சேரும்‌, 


9 


ஆங்க வணிகத்‌ ந 

ஒங்காயியை அடக்குபவன்‌ அதிகாரி, 

ஆச்சாபுரம்‌ காட்டிலே ஐம்பது பலி குத்தினவன்‌ பறைச்சேரி 
நாயோட பங்கம்‌ அழிகிறான்‌. 195 

அச்சா விதைத்தால்‌ ஆமணக்கு விலளயுமா ?₹ 

ஆச்சானுக்குப்‌ பீச்சாலி ; மதனிக்கு உடன்‌ பிறந்தான்‌. 

அச்சானுக்குப்‌ பிச்சான்‌; மதனிக்கு உடன்‌ பிறந்தான்‌; நெல்லுக்‌ 
குத்துகிறவளுக்கு நேர்‌ உடன்‌ பிறந்தான்‌. 
{பிஃம்‌, 3 நெல்லுக்குதீ துக்காரிக்கு, 


ஆச்சி, ஆச்சி, மெத்தப்‌ படித்துப்‌ பேசாதே, 

ஆச்சி திரளவும்‌ ஐயா உருளவும்‌ சரியாக இருக்கும்‌, &8006 
ஆச்சி தூற்கிற நூல்‌ ஐயர்‌ பூணூலுக்குச்‌ சரி, 

ஆச்சி நூற்‌ ற்பது ஐயர்‌ பூணூலுக்கும்‌ காணாது. 

ஆசந்திரார்‌ ர்க்கம்‌, 


(சந்திரர்‌ சூரியர்‌ உள்ளவரையில்‌.) 


ஆசரித்த ஜெய்வமெல்லாம அடியோடே மாண்டது என்கிறான்‌. 


(தண்டலையார்‌ சதகம்‌.) 


ஆச தீதுக்கு ஆசாரம்‌; ககத்துக்குச்‌ சுகம்‌. 


oe 


தடிப்‌. பழமொழிகள்‌, i 


ஆசாரப்‌ பார்ப்பான்‌ எ. “க்குப்‌ பேோரனானாம்‌; பறறையல்‌ கோசம்‌ 
தலையில்‌ அடிபட்டதாம்‌, 

ஆசாரப்‌ பூசைப்பெட்‌:.; அதன்மேல்‌ கவிச்சுச்‌ சட்டி, 1010 
(பா-ம்‌) தோமைபடுபட்டி, 

ஆசாரம்‌ இல்லா அசடருடன்‌ டிப்‌ பாசாங்கு பேசிப்‌ பதி இழந்து 
போனேயோ! 

ஆசாமி குத்து. 

ஆசாரி செத்தான்‌ என்று அகத்திக்‌ கழி கட்டி அழுகிறாற்போல்‌. 


அ 
(செந்தான்‌-செதுக்கமாட்டான்‌.) 


= ப்ற்றி வன அரா, ன ௮ ௮ ம 
சாரி பெண்ணா க்கு அழகா பார்க்கிற்கு 
ப ௮ ந யஸ்‌ சரம்‌ 


டம்‌ த! ஆ! 
ப கல்‌ * 
ன்‌ ரி 
க்‌ ன்‌ . த்க்‌ . ப்‌ 1918 
பார 108 LH பட்‌ பதக்‌ வர்க) அண்ட அன்‌ ஹா தச ற்‌ ச TY ND இடர்‌ சழ நடு நசீ 
பு விடம்‌ [FHS த்தி கக வனை சப்மிட்‌ 2 ப சலம்‌ ஸ்‌] 29 02 8 பத்‌ தல்‌ ததன்‌ தடட த ஆது வடகம்‌ 
ரள: ஆரி “லட்‌ . “மர்‌ pe 


(வேன்‌ கலை வைணவ வீட.வ்கள்‌. ) 


ஆசாமி விட்டுக்கு அடுப்பு இரண்டு. 

ஆசானுக்கும்‌ அடைவு தப்பும்‌; ஆனைக்கும்‌ அடி, சறுக்கும்‌. 

ஆசிரியர்‌ சொல்‌ அம்பலச்‌ சொல்‌. 

ஆசீர்வாதமும்‌ சாபமும்‌ அறவோர்க்கு இல்லை, 

ஆசை அண்டாதானால்‌ அழுகையும்‌ அண்டாது. 1820 

ஆசை ௮ண்டினால்‌ அழுகையும்‌ அண்டும்‌. 

ஆசை அதிகம்‌ உள்ளவனுக்கு ரோசம்‌ இருக்குமா? 

ஆசை அவள்‌ மேலே; ஆதரவு பாய்‌ மேலே. 

ஆசை அறுபது நாள்‌; மோகம்‌ முப்பது நாள்‌; தொண்ணூறு நாளும்‌ 
போனால்‌ துடைப்பக்‌ கட்டை அடி, 


ஆசை இருக்கிறது ஆனை மேல்‌ ஏற; அம்சம்‌ இருக்கிறது கழுதை 


மேய்க்க. 1825 
ஆசை இருக்கிறது தாசில்‌ பண்ண; அதிருஷ்டம்‌ இருக்கிறது மண்‌ 
சுமக்க, 


(பாஃம்‌.) ஆடு மேய்க்க, கழுதை மேய்க்க, 


ஆசை உண்டானால்‌ பூசை உண்டு. 

ஆசை உள்ள இடத்தில்‌ பூசை நடக்கும்‌, 

வசை உள்ள இடத்தில்‌ பூசையும்‌ அன்பு உள்ள இடத்தில்‌ 
தென்பும்‌, 

ஆசை உள்ளளவும்‌ அலைச்சலும்‌ உண்டு, 1820 

ஆசை உறவு ஆகுமா? ஆதரவு சோறு ஆகுமா! 

ஆசை எல்லாம்‌ தீர அடித்தான்‌ முறத்தாலே. 

ஆசைக்காரனுக்கு ரோசம்‌ இல்லை. 


80 துமிழ்ப்‌ பழ ழ்‌ 11. க்க 


ஆசைக்கு அளவு இல்லை, 
(பாஃம்‌.3 ஓர்‌ அளவில்லை. தாயுமானவர்‌ பாடல்‌. 
ஆசைக்கு இல்லை அளவென்ற எல்லை, 1835 
ஆசைக்கு ஒரு பெண்ணும்‌ ஆஸ்திக்கு ஒரு பிள்ளையும்‌. 
ஆசைக்கு ரோசம்‌ இல்லை. 
ஆசை கடிக்குது; ம- எம்‌ தடுக்குது. 
ஆசை காட்டி மோசம்‌ செய்கிறதா? 
ஆசை கொண்ட பேருக்கு ரோசம்‌ இல்லை, 184d 
ஆசை தீர்‌ ந்தால்‌ அல்லல்‌ தீரும்‌. 
ஆசை நோய்க்கு அவிழ்தம்‌ ஏது? 
(ஆசை நோய்க்கு மருந்தும்‌ உண்டாங்கொலோ: கம்பராமாயணம்‌, ) 
ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையென்றால்‌ ஆண்பிள்ளை அடுத்த 
கண்ணும்‌ பாராலி. 
ஆசைப்பட்ட பண்டம்‌ ஊசிப்‌ போயிற்று. 
(பி-ம்‌,) ஆசைப்பட்டது, 
ஆசைப்பட்டு மோசம்‌ போகாதே, 1845 
ஆசைப்படுவது அவ்வளவும்‌ துன்பம்‌. 
ஆசை பெரிதோ? ஆனை பெரிதோ? 
(பாஃம்‌.) மலை பெரிதோ? 
ஆசை பெருக அலைச்சலும்‌ பெருகும்‌. 
ஆசை மருமகன்‌ தலைபோனாலும்‌ ஆதிகாலத்து உரல்‌ போகக்‌ 


கூடாது. 
ஆசையினால்‌ அல்லவோ பெண்களுக்கு மீசை முளைப்ப 
தில்லை? 1850 


ஆசையும்‌ நாசமும்‌ அடுத்து வரும்‌. 

ஆசை ரோசம்‌ அறியாது. 

ஆசை வெட்கம்‌ அறியுமா? 

ஆசை வைத்தால்‌ நாசந்தான்‌. 

ஆட்காட்டி சொந்தக்காரனையும்‌ திருடனையும்‌ காட்டிக்‌ 
கொடுக்கும்‌. 1855 
(பா-ம்‌.) பிடித்துக்‌ கொடுக்கும்‌. 

ஆட்காட்டி தெரியாமல்‌ திருடப்‌ போகிறவன்‌ கெட்டிக்காரனோ? 
அவன்‌ கால்‌ அடிபிடித்துப்‌ போகிறவன்‌ கெட்டிக்காரனோ? 

ஆட்சி புரிய அரண்மனை வாசலிலே பாரக்‌ கழுக்காணி பண்ணிப்‌ 
புதைத்திருக்கிறது, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 81. 


ஆட்டத்துக்குத்‌ தகுந்த மேளம்‌; மேளத்துக்குத்‌ தகுந்த ஆட்டம்‌, 
ஆட்டம்‌ எல்லாம்‌ ஆடி ஓய்ந்து நாட்டுப்‌ புறத்துக்கு வந்தான்‌. 
ஆட்டம்‌ நாலு பந்தி; புறத்தாலே குதிரை. 
ஆட்டம்‌ போட்ட வீட்டுக்கு விட்டம்‌ ஒரு கேடா? 1860 
ஆட்டமும்‌ கூத்தும்‌ அடங்கின அத்தோடே. 
ஆட்டாளுக்கு ஒரு மோட்டான்‌; அடைப்பக்‌ கட்டைக்கு ஒரு 
துடைய்பக்‌ கட்டை. 
(பாஃம்‌.) சிட்டாள்‌, அடுப்புக்‌ கட்டிக்கு, துடுப்புக்‌ கட்டை. 
ஆட்டி அலைத்துக்‌ காசு வாங்கினேன்‌; செல்லுமோ செல்லாதோ? 
அதைக்‌ கொண்டு எருமை வாங்கினேன்‌; ஈனுமோ, ஈனாதோ? 
ஆட்டில்‌ ஆயிரம்‌, மாட்டில்‌ ஆயிரம்‌; வீட்டிலே கரண்டிபால்‌ இல்லை. 
ஆட்டிலே பாதி ஓநாய்‌. 1009 
ஆட்டி விட்டால்‌ ஆடுகிற தஞ்சாவூர்ப்‌ பொம்மை, 
ஆட்டின்‌ கழுத்து உறுப்புப்‌ போல. 
ஆட்டு உரம்‌ ஓராண்டு நிற்கும்‌; மாட்டு உரம்‌ ஆறாண்டு நிற்கும்‌, 
ஆட்டு உரம்‌ பயிர்‌ காட்டும்‌; ஆவாரை நெல்‌ காட்டும்‌... 
ஆட்டு எரு அந்த வருஷம்‌; மாட்டு எரு மறு வருஷம்‌. 1870 


(பாஃம்‌.) அந்தப்‌ போகம்‌, மறு போகம்‌, 


ஆட்டு எரு அவனுக்கு; மாட்டு எரு மகனுக்கு. 
ஆட்டுக்கடாச்‌ சண்டையிலே நரி அகப்பட்டதுபோல. 


(பாஃம்‌) ஆட்டுக்கிடா, நரி செத்தது போல, 


ஆட்டுக்கடா பின்‌ வாங்குவது பாய்ச்சலுக்கு அடையாளம்‌. 

ஆட்டுக்கடா முறைத்தது போல முறைக்கிறான்‌. 

ஆட்டுக்‌ கறியும்‌ நெல்லுச்‌ சோறும்‌ தம்மா கும்மா; அந்தக்‌ கடன்‌ 
கேட்கப்‌ போனால்‌ கிய்யா மிய்யா. 1879 


ஆட்டுக்கிடையிலே ஓநாய்‌ புகுந்ததுபோல. 
(பா-ம்‌.) ஆட்டுக்கிடா புகுந்தது போல, 


ஆட்டுக்கு அதர்‌ உண்டு. 

ஆட்டுக்கு ஒத்தது குட்டிக்கு. 

ஆட்டுக்குச்‌ சுகமானபின்‌ ஆட்டுமயிரைக்கூட இடையன்‌ சாமிக்குக்‌ 
கொடுக்க மாட்டான்‌. 

ஆட்டுக்குட்டி எவ்வளவு துள்ளினாலும்‌ ஆனைஉயரம்‌ வருமா? 1880 

ஆட்டுக்குட்டிக்கு ஆனை காவு கொடுக்கிறதா? 

ஆட்டுக்குட்டிமேல்‌ ஆயிரம்‌ பொன்னா? 


89 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆட்டுக்குட்டியைத்‌ தோளிலே வைத்துக்கொண்டு ஊர்‌ எங்கும்‌: 
தேடினது போல. 
(பாஃம்‌.) காடு எங்கும்‌. 
ஆட்டுக்குத்‌ தீர்ந்தபடி குட்டிக்கும்‌ ஆகிறது, 
ஆட்டுக்குத்‌ தோற்குமா கிழப்புவீ? 1885 
(பா-ம்‌.) தோற்ற கிழப்புலியா? 
ஆட்டுக்கும்‌ மாட்டுக்கும்‌ இரண்டு கொம்பு; அறிவு இல்லாதவனுக்கு 
மூன்று கொம்பு. 
ஆட்டுக்கும்‌ மாட்டுக்கும்‌ இரண்டு கொம்பு; இந்த மதிகெட்ட 
மாட்டுக்கு மூன்று கொம்பு, 
ஆட்டுக்கும்‌ மாட்டுக்கும்‌ இரண்டு, கொம்பு; ஐயங்காருக்கு மூன்று 
கொம்பு, 
ஆட்டுக்கும்‌ மாட்டுக்கும்‌ இரண்டு கொம்பு; ஐயம்‌ பிடாரிக்கு மூன்று 
கொம்பு, 
ஆட்டுக்கும்‌ மாட்டுக்கும்‌ முறையா? காட்டுக்கும்‌ பாட்டுக்கும்‌ 
வரையா? 1690 
ஆட்டுக்கு வால்‌ அளந்து வைத்திருக்கிறது; (4 மாட்டுக்கு வால்‌ 
மட்டந்தட்டி வைத்திருக்கிறது.) | 
ஆட்டுக்கு வேகம்‌ பள்ளத்தில; ஆனைக்கு வேகம்‌ மேட்டிலே. 
(பா-ம்‌.) அலைகிறது போல, 
ஆட்டுத்தலைக்கு ஓச்சன்‌ பறக்கிறது போல, 
ஆட்டுத்‌ தலைக்கு வண்ணான்‌ பறக்கிறதுபோல. 
ஆட்டு மந்தையிலே கோனாய்‌ புகுந்தாற்‌ போல, 1699 
ஆட்டுமந்தையைக்‌ காக்கும்‌ நாய்‌ வீட்டுப்‌ புழுக்கையைக்‌ ட்கள்‌ 
காக்க வேணும்‌, 
ஆட்டு வாணிகர்‌ ஆலிங்கனத்தைவிடக்‌ கூட்டு வாணிகர்‌ குட்டு 
நல்லது. 
(கூட்டு-வாசனைத்‌ திரவியம்‌, ) 
ஆட்டுவித்துப்‌ பம்பை கொட்டுகிறான்‌. 
ஆட்டு வெண்ணெய்‌ ஆட்டு மூளைக்கும்‌ காணாது. 
ஆட்டைக்‌ கடித்து மாட்டைக்‌ கடித்து ஆளையே கடித்ததாம்‌. 1900 
(பா-ம்‌.) மனுஷனையே, 
ஆட்டைக்‌ கழுதையாக்கிய அரிட்டாப்‌ பாடி, 
(அரிட்டாப்பாடி-மேலூருக்கும்‌ அழகர்‌ கோவிலுக்கும்‌ இடையே உள்ள 
.. சிற்றூர்‌.) 
ஆட்டைக்‌ காட்டி வேங்கை பிடிக்க வேண்டும்‌, 
(பாஃம்‌,) பிடிக்கப்‌ பார்க்கிறான்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 83 


ஆட்டைக்கு ஒரு முறை காணக்‌ கோட்டை இல்லையோ? 

ஆட்டைத்‌ தூக்கி மாட்டில்‌ போட்டு மாட்டைத்‌ தூக்கி மந்தையில்‌ 
போடுகிறான்‌. 

ஆட்டைத்‌ தேடி அயலார்‌ கையில்‌ அடுப்பைப்‌ வீட்டைக்‌ 


கட்டி நெருப்பு வைப்பது மேல்‌. 1905 
ஆட்டைத்‌ தோளில்‌ போட்டுக்‌ கொண்டு காடெங்கும்‌ தேடினது 
போல. 


ஆட்டை வீட்டுச்‌ சொண்டே, மாமியார்‌ வீட்டேயும்‌ வந்தையோ? 
ஆடடா சோமாசி,பெண்டாட்டி பாடையில்‌ போய்ப்‌ படுத்தாளாம்‌. 
ஆடத்‌ தெரியாத தேவடியாள்‌ கூடம்‌ கோணல்‌ என்றாளாம்‌. 
(பா-ம்‌.) கோணம்‌, காணாது, போதாது. 
ஆடப்‌ பாடத்‌ தெரியாதவருக்கு இரண்டு பங்கு உண்டு (-- என்ற 
க்தை .) 1910 
ஆடப்போன கங்கை அண்டையில்‌ வந்தாற்‌ போல. 
ஆடம்பரம்‌ டம்பம்‌, அபிஷேகம்‌ சூன்யம்‌. 
ஆடமாட்டாத தேவடியாள்‌ பந்தல்‌ கோணல்‌ என்றாளாம்‌. 
(பா-ம்‌.) கூடம்‌. 
ஆட மாட்டேன்‌, பாட மாட்டேன்‌, குடம்‌ எடுத்துத்‌ தண்ணீர்க்குப்‌ 
போவேன்‌ . 


(வம்புப்பிரியை என்பது கருத்து. ) 
ஆட லோகத்து அமுதத்தை ஈக்கள்‌ மொய்த்துக்‌ கொண்டது 
போல, 1915. 
ஆடவன்‌ செத்த பின்பு அறுதலிக்கும்‌ புத்தி வந்தது. 
ஆடவிட்டு நாடகம்‌ பார்ப்பது போல்‌, 
[ச பா-ம்‌. 9 வேடிக்கை பார்க்கிறதா? 
ஆடாச்‌ சாதி ஊடாச்‌ சாதியா? | 
ஆடாதது எல்லாம்‌ ஆடி அவைக்கு பறித்தாச்சு. 
(பா-ம்‌. 7 அறுத்தாச்சு, 
. ஆடாததும்‌ ஆடி ஐயனாருக்குக்‌ காப்பும்‌ அறுத்தாச்சு, | 1920. 
- ஆடாதே, ஆடாதே, தா்‌ அதற்கா பயந்தாய்‌ 
சிட்டுக்குருவி? 
ஆடி அடி அமுங்கினால்‌ கார்த்திகை கமறடிக்கும்‌. . ப 
(“ஆடி மாதம்‌ ம்ழை பெய்து, ஈரமண்ணில்‌ காலடி புதையுமானால்‌ 
| கார்த்திகையிலும்‌ அதற்குப்‌ பின்னும்‌ மழை. இல்லை. 9 
ஆடி அடி பெருகும்‌; புரட்டாசி பொன்‌ உருகும்‌. 
ஆடி அமர்த்தது ஒரு நாழிகையில்‌, 


84. தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆடி அமாவாசையில்‌ மழை பெய்தால்‌ அரிசி விற்ற விலை நெல்‌ 
விற்கும்‌. 4949 
ஆடி அரை மழை. 
ஆடி அவரை தேடிப்‌ போடு. 
ஆடி அழைக்கும்‌; தை தள்ளும்‌. 
(பண்டிகைகளை, ) 
ஆடி அறவெட்டை, அகவிலை நெல்‌ விலை. 
ஆடி அறவெட்டை, போடி உன்‌ ஆத்தாள்‌ வீட்டுக்கு, 1930 


(பாஃம்‌.) அரை வட்டை, 


ஆடி ஆனை வால்‌ ஒத்த கரும்பு; புரட்டாசி பதினைந்தில்‌ 
வீதைத்த வித்து. ௫ 

ஆடி இருந்த இடமும்‌ அகம்படியான்‌ இருந்த இடமும்‌ உருப்படா. 

ஆடி ஒரு குழி அவரை போட்டால்‌ கார்த்திகை ஒரு சட்டி கறி, 

ஆடி ஓடி நாடியில்‌ அடங்கிற்று, 

ஆடி ஓடி நிலைக்கு வந்தது. 1935 

ஆடி ஓய்ந்த பம்பரம்‌ போல. 

ஆடி ஓய்ந்தால்‌ அங்காடிக்கு வர வேண்டும்‌. 

ஆடிக்கரு . 


(-கர்ப்போட்டம்‌. ) 


ஆடிக்கரு அழிந்தால்‌ மழை குறைந்து போம்‌. 

ஆடிக்‌ கறக்கிற மாட்டை ஆடிக்‌ கறக்க வேண்டும்‌; பாடிக்‌ கறக்கிற 
மாட்டைப்‌ பாடிக்‌ கறக்க வேண்டும்‌. . 1940 

ஆடிக்‌ காற்றில்‌ அம்மி ஆகாயத்தில்‌ பறக்கும்‌. 

ஆடிக்‌ காற்றில்‌ அம்மியும்‌ குழவியும்‌ ஆலாய்ப்‌ பறக்கும்‌ போது 
இலவம்‌ பஞ்சு என்ன சேதி என்று கேட்டதாம்‌. 
(பாஃம்‌.) அம்மியே மிதக்கும்‌ போது, 

ஆடிக்‌ காற்றில்‌ அம்மியும்‌ நகரும்‌, 

ஆடிக்‌ காற்றில்‌ ஆலாய்ப்‌ பறத்தல்‌. 

ஆடிக்‌ காற்றில்‌ ஆனையும்‌ அசையும்‌ போது கழுதைக்கு என்ன 
கதி? 1945 

ஆடிக்‌ காற்றில்‌ இலவம்‌ பஞ்சு பறந்தது போல... 

ஆடிக்‌ காற்றில்‌ உதிரும்‌ சருகு போல, 

ஆடிக்‌ காற்றில்‌ எச்சில்‌ இலைக்கு வழியா? 
(பாம்‌, ) எச்சிற்‌ கல்லைக்கு, 


ஆடிக்‌ காற்றில்‌ பூளைப்பூப்‌ ப றந்தாற்போல்‌. 
ஆடிக்‌ காற்று எச்சிற்‌ கலைக்கு வழியா? 1960 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 85 
ஆடிக்‌ காற்று நாடு நடுக்கும்‌. 
ஆடிக்‌ கீழ்காற்றும்‌ ஐப்பசி மேல்காற்றும்‌ அடித்தால்‌ 
அவ்வாண்டும்‌ இல்லை, மறு ஆண்டும்‌ இல்லை மழை. 
(பாஃம்‌,) காற்றும்‌ ஆகாத நாளைக்கு, 
ஆடிக்கு அடைபட்டவளே, அமாவாசைக்கு வெளிப்பட்டவளே! 
ஆடிக்கு அழைக்காத மாப்பிள்ளையைத்‌ தேடிச்‌ செருப்பால்‌ அடி. 
ஆடிக்கு அழைக்காத மாமியாரைத்‌ தேடிப்‌ பிடித்து அடி. 1955 
ஆடிக்கு அழைக்காத மாமியாரைத்‌ தேடி மயிரைப்‌ பிடித்துச்‌ 
செருப்பால்‌ அடி. 
ஆடிக்கு ஒரு தடவை, ஆவணிக்கு ஒரு தடவை. 
ஆடிக்கு ஒரு தரம்‌, அமாவாசைக்கு ஒரு தரம்‌, 
ஆடிக்கு ஒரு விதை போட்டால்‌ கார்த்திகைக்கு ஒரு 
காய்‌ காய்க்கும்‌. 
ஆடிக்குத்‌ தை ஆறு மாசம்‌, 1960 
ஆடி கழிந்த எட்டாம்‌ நாள்‌ கோழி அடித்துக்‌ கும்பிட்டானாம்‌. 
ஆடி கழிந்த ஐந்தாம்‌ நாள்‌ கோழி அடித்துக்‌ கும்பிட வந்தான்‌. 
ஆடிச்சீர்‌ தேடி வரும்‌, 
ஆடிச்‌ செவ்வாய்‌ தேடிக்‌ குளி; அரைத்த மஞ்சளைத்‌ 
தேய்த்துக்‌ குளி. 
ஆடிச்‌ செவ்வாய்‌ நாடிப்‌ பிடித்தால்‌ தேடிய கணவன்‌ 
ஓடியே வருவான்‌. 1965 
ஆடித்‌ தவித்த குரங்கு மத்தளத்தில்‌ ஏறி இருப்பது போல, 
ஆடித்‌ தென்றல்‌ நாடு நடுங்கும்‌. 
ஆடி நட்ட கரும்பு ஆனை வால்‌ ஒத்தது, 
ஆடிப்‌ பட்டத்து மழை தேடிப்‌ போனாலும்‌ கிடைக்காது, 
ஆடிப்‌ பட்டம்‌ அஞ்சு விதை; அக்கிரகாரம்‌ நிறைய நெல்‌, 1970 
ஆடிப்பட்டம்‌ தேடி விதை. 
ஆடிப்‌ பண்டிகை தேடி அழை. 
ஆடிப்‌ பருத்தியைத்‌ தேடி விதை. 
ஆடி பதினைந்தில்‌ ஐம்மூன்று நாழிகையில்‌ ஓடும்‌ கதிரோன்‌ 
ஒளிகுறைந்தால்‌ நாடு செழிக்கும்‌; நல்ல மழை பெய்யும்‌. 
ஆடிப்‌ பனங்காய்‌ தேடிப்‌ பொறுக்கு. 1975 
ஆடிப்‌ பிள்ளை தேடிப்‌ புதை. ப 
(பிள்ளை-தென்னம்பிள்ளை.) 


96 : தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆடிப்‌ பிறை தேடிப்‌ பார்‌. 
(பாஃம்‌,) தேடிப்‌ பிடி, 


ஆடிப்‌ பெருங்‌ காற்று, 
ஆடி பிறந்தால்‌ ஆசாரியார்‌; தை பிறந்தால்‌ தச்சப்பயல்‌. 
ஆடி பிறந்தால்‌ வெல்லப்‌ பானையைத்‌ திற; தை பிறந்தால்‌ 
உப்புப்‌ பானையைத்‌ திற. 1980 
ஆடி பிறந்து ஒரு குழி அவரை போட்டால்‌ கார்த்திகை 
பிறந்தால்‌ ஒரு சட்டி கறி ஆகும்‌. 
ஆடி மாதத்தில்‌ குத்தின குத்து ஆவணி மாதத்தில்‌ 
உளைப்பு எடுத்ததாம்‌, 
(பாஃம்‌,) வலி எடுத்ததாம்‌. 


ஆடி மாதத்தில்‌ நாய்‌ போல, 
ஆடி மாதத்தில்‌ விதைத்த விதையும்‌ ஐயைந்தில்‌ பிறந்த 
பிள்ளையும்‌ ஆபத்துக்கு உதவும்‌, 
ஆடி மாதம்‌ அடி வைக்கக்‌ கூடாது, 1985 
ஆடிமாதம்‌ அவரை போட்டால்‌ கார்ர்த்திகை மாதம்‌ காய்காய்க்கும்‌. 
ஆடி முதல்‌ பத்து, ஆவணி நடுப்பத்து, புரட்டாசி கடைப்பத்து, 
ஐப்பசி முழுதும்‌ நடலாகாது. 
ஆடிய காலும்‌ பாடிய நாவும்‌ சும்மா இரா. 


(பாஃம்‌,) மிடறும்‌, வாயும்‌, 


ஆடிய கூத்தும்‌ பாடிய ராகமும்‌, 

ஆடியில்‌ ஆனை ஒத்த கடா,புரட்டாசியில்‌ பூனைபோல ஆகும்‌. 1990 

ஆடியில்‌ போடாத விதையும்‌ அறுநான்கில்‌ பிறக்காத பிள்ளையும்‌ 
பிரயோசனம்‌ இல்லை. 


[ 


ஆடி வரிசை தேடி வரும்‌. 

ஆடி வாழை தேடி நடு. 

ஆடி விதை தேடி நடு. 1995 
(பா-ம்‌.) தேடிப்போடு; விதைக்க வேணும்‌, 

ஆடி விதைப்பு, ஆவணி நடவு. 
(பாஃம்‌,) ஆவணி முளைப்பு. 

ஆடி வெப்பல்‌ ஆட்டுக்‌ கிடைக்குச்‌ சமம்‌. 

ஆடி வெள்ளம்‌ ஒடி வர. 

ஆடினது ஆலங்காடு; அமர்ந்தது தக்கோலம்‌; மணக்கோலம்‌: 

பூண்டது மணவூர்‌. 
ஆடு அடித்த வீட்டில்‌, நாய்‌ காத்தாற்‌ போல, 2000 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 87 

ஆடு அடித்தால்‌ அந்தப்‌ பக்கம்‌; அகப்பை தட்டினால்‌ இந்தப்‌ 
பக்கம்‌. 

ஆடு அடித்தாலும்‌ அன்றைக்குக்‌ காணாது; மாடு அடித்தாலும்‌ மறு 
நாள்‌ காணாது. 


(பா-ம்‌,) மத்தியான்னம்‌ காணாது, 


ஆடு அப்பூ, ஆவாரை முப்பூ. 
போ-ம்‌. ) ஆடி ஆப்பு, ஆவிரை மூப்பு. 


ஆடு அறியுமோ அங்காடி வாணிபம்‌? 
ஆடு அறுபது என்பானாம்‌; வெள்ளாட்டைக்‌ கண்டால்‌ 
விலுக்கு விலுக்கு என்பானாம்‌. 2005 
ஆடு இருக்க இடையனை விழுங்குமா? 
ஆடு இருக்கப்‌ புலி இடையனை எடாது 
ஆடு இருந்த இடத்தில்‌ அதர்‌ இல்லை; மாடு இருந்த இடத்தில்‌ 
மயிர்‌ இல்லை. 
ஆடு இருந்த இடமும்‌ அகம்படியான்‌ இருந்த இடமும்‌ உருப்படா. 
ஆடு உதவுமா குருக்களே என்றால்‌, கொம்பும்‌ குளம்பும்‌ 
தவிரச்‌ சமூலமும்‌ ஆகும்‌ என்கிறான்‌. 2010 
ஆடு ஊடாடக்‌ காடு விளையாது. 
- ஆடு எடுத்த கள்ளனைப்‌ போல்‌ விழிக்கிறான்‌. 


(பா-ம்‌.) அகப்பட்டு விழித்த கதை, 


ஆடு ஓடின காடும்‌ அடி ஓடின வெளியும்‌ விருத்தி ஆகா. 
ஆடு ஒடின காடும்‌ அரசன்‌ போன வீதியும்‌ அம்மா வீடு தேடிப்‌ 
போன பெண்ணும்‌ அடுத்த மாதம்‌ குட்டிச்‌ சுவராம்‌, 


ஆடு கட்ட வீடு இல்லை; ஆனை வாங்கப்‌ போனானாம்‌, 2019 
ஆடு கடிக்கிறதென்று அறையில்‌ இருப்பாளாம்‌; அசழுடையசன்‌ ்‌ 
சம்பாதிக்கப்‌ பேயாய்ப்‌ பறப்பாளாம்‌. 
ஆடு கடிக்கிறதென்று இடையன்‌ உறி ஏறிப்‌ பதுங்கிடுவானாம்‌. 
ஆடு கடிக்கிறதென்று தீயில்‌ விழுந்தாற்‌ போல்‌ ஆச்சுது, 
ஆடுகளின்‌ சட்டியை நாய்‌ உருட்டுவது போல, 
ஆடு கறக்கவும்‌ பூனை குடிக்கவும்‌ சரியாக இருந்தது. 2020 
ஆடு கால்‌ பணம்‌, கோசம்‌ முக்கால்‌ பணம்‌, 
ஆடு கிடந்த இடத்தில்‌ அதன்‌ மயிரும்‌ கிடவாமல்‌ அழிந்து போவார்‌. 
ஆடு கிடந்த இடத்திலே மயிர்தானும்‌. கிடையாமற்‌ போயிற்று. 
ஆடு கிடந்த இடமும்‌ அகம்படியான்‌ இருந்த இடமும்‌ உருப்படா, 
ஆடு கெட்டவன்‌ ஆடித்‌ திரிவான்‌; கோழி கெட்டவன்‌ 
கூவித்‌ திரிவான்‌. 2029 


88 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆடு கொடாத இடையன்‌ ஆவைக்‌ கொடுப்பானா? 
ஆடு கொண்டவன்‌ அடித்‌ திரிவான்‌; கோழி கொண்டவன்‌ 
கூவித்‌ திரிவான்‌. 
ஆடு கொண்டு உழுது ஆனை கொண்டு போர்‌ அடித்தாற்‌ போல்‌ 
இருக்கிறது. 
ஆடு கொழுக்கக்‌ கொழுக்கக்‌ கோளானுக்குச்‌ சந்தோஷம்‌. 
ஆடு கொழுக்கிறது எல்லாம்‌ இடையனுக்கு லாபம்‌, 2030 
(பாஃம்‌.) இடையனுக்குத்‌ தானே? 
ஆடு கொழுத்தால்‌ என்ன? ஆனை கட்டி வாழ்ந்தால்‌ என்ன? 
ஆடு கொழுத்தால்‌ ரோமத்தில்‌ தெரியும்‌. 
ஆடு கோழி ஆகாது; மீன்‌ கருவாடு ஆகும்‌, 
ஆடு கோனான்‌ இன்றித்‌ தானாய்ப்‌ போகுமா? 
ஆடு தழை மேய்ந்தாற்‌ போல, 2035 
(பாஃம்‌,) தின்பது போல. 
ஆடுதன்‌ துருப்புச்‌ சொல்லி ஆர்‌ வாழ்ந்தார்‌ அம்மானை? 
ஆடுதன்‌ துருப்புச்‌ சொன்னால்‌ அடிப்பது டைமன்‌ தானே? 
ஆடுதன்‌ ராஜா மாதிரி. 
ஆடு திருடிய கள்ளன்‌ போல விழிக்கிறான்‌. 
ஆடு திருடுகிற கள்ளனுக்கு ஆக்கிப்‌ போடுகிறவள்‌ கள்ளி, 2040 
ஆடு தின்பாளாம்‌, ஆட்டைக்‌ கண்டால்‌ சீசீ என்பாளாம்‌, 
(பா-ம்‌.) இரண்டு ஆடு தின்பாளாம்‌. 
ஆடு நனைகிறதென்று ஓநாய்‌ அழுததாம்‌. 


(பா-ம்‌.) கோனாய்‌. 


ஆடு நனைகிறதென்று தோண்டான்‌ அழுகிறதாம்‌. 

ஆடு நினைத்த இடத்தில்‌ பட்டி போடுகிறதா? 

ஆடு பகை, குட்டி உறவா? 2049 

ஆடு பட்டியிலே இருக்கும்‌ போதே கோசம்‌ தன்னது என்கிறான்‌, 

ஆடு பயிர்‌ காட்டும்‌; ஆவாரை நெல்‌ காட்டும்‌. 

ஆடு பிடிக்கக்‌ கரடி அகப்பட்டது போல்‌. 

ஆடு பிடிக்கப்போய்‌ ஓநாயிடம்‌ அகப்பட்டுக்‌ கொண்டது போல்‌, 

ஆடு பிழைத்தால்‌ மயிர்தானும்‌ கொடான்‌ . 2050 
(பாஃம்‌.) கொடேன்‌, 


ஆடு போல்‌ சாப்பிட வேண்டும்‌; ஆனைபோல்‌ குளிக்க வேண்டும்‌. 
ஆடும்காலத்தில்‌ தலைகீழாக நடந்தால்‌ ஓடும்‌ கப்பறையும்‌ ஆவான்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 89 


ஆடும்‌ காலம்‌ தலைகீழாய்‌ விழுந்தாலும்‌ கூடும்‌ புசிப்புத்தான்‌ கூடும்‌. 

ஆடும்‌ திரிகை அசந்து நிற்குமுன்‌ ஓடும்‌ சிந்தை ஒன்பதாயிரம்‌. 

ஆடு மந்தையிலை இருக்கும்போதே கோசம்‌ என்னுடையது 
என்றானாம்‌. 2059 


ஆடு மிதித்த தொழியை விட்டு ஆறின தொழியை வாங்கு. 

ஆடு மலைமேல்‌ மேய்ந்தாலும்‌ குட்டி கோனானது. 

ஆடு மலையேறி வந்தாலும்‌ குட்டி கோனானோடே. 

ஆடு மறித்தவன்‌ செய்‌ விளையுமா? அங்கலாய்த்தவன்‌ செய்‌ 
விளையுமா? 


ஆடு மாடு இல்லாதவன்‌ அடைமறைக்கு ராஜா; பெண்டு பிள்ளை 
இல்லாதவன்‌ தண்டுக்கு ராஜா, 2060 


(தண்டு - சேனை.) 


ஆடு மிதியாக்‌ கொல்லையும்‌ ஆளன்‌ இல்லாப்‌ பெண்ணும்‌ வீண்‌. 

ஆடு மேய்த்த இடத்தில்‌ அரை மயிர்கூட இல்லை. 

ஆடு மேய்த்தாற்‌ போலவும்‌ அண்ணனுக்குப்‌ பெண்‌ பார்த்தாற்‌ 
போலவும்‌, 

ஆடு மேய்ந்த காடு போல. 

ஆடு மேய்வது போல்‌. 206௦ 

ஆடு யாரை நம்பும்‌? 

ஆடுவதும்‌ ஆடி அவரைக்‌ காயும்‌ பறித்தாச்சு, 

ஆடுவதே மணியமாய்‌ இருக்கிறான்‌. 

ஆடு வரும்‌ பின்னே, தலை ஆடி வரும்‌ முன்னே, 

ஆடு வாங்கப்‌ போனவன்‌ ஆனை விலை கேட்டானாம்‌, 2070 

ஆடு வீட்டிலே, ஆட்டுக்குட்டி காட்டிலே, 

ஆடு வெட்டுகிற இடத்திலே பார்ப்பானுக்கு என்ன வேலை? 

ஆடு வைத்தவன்‌ செய்‌ விளையுமா? அங்கலாய்த்தவன்‌ செய்‌ 
விளையுமா? 


ஆடு வைப்பதிலும்‌ ஆழ உமுவதே நலம்‌, 

ஆடே பயிர்‌, ஆரியமே வேளாண்மை, 2075 
(ஆடே படைப்பு, ஆரியம்‌ - கேழ்வரகு.) 

ஆடை இல்லாத மனிதன்‌ அரை மனிதன்‌. 

ஆடை இல்லாப்‌ பெண்பிள்ளை அரைப்‌ பெண்பிள்ளை. 

ஆடை உடையான்‌ அவைக்கு அஞ்சான்‌, 

ஆடைக்கும்‌ கோடைக்கும்‌ ஆகாது. 

ஆடை பாதி, அமுத்தல்‌ பாதி, 2080 

ஆடை பாதி, அழகு பாதி. 


90 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆடையைத்‌ தின்றால்‌ வெண்ணெய்‌ இல்லை. 
(பா-ம்‌.) உண்டா? 
ஆடை வாய்க்கவும்‌ ஆபரணம்‌ வாய்க்கவும்‌ அதிர்ஷ்டம்‌ வேணும்‌. 
ஆடை வாய்ப்பதும்‌ அகமுடையான்‌ வாய்ப்பதும்‌ அவரவர்‌ 
அதிர்ஷ்டம்‌, 
ஆண்‌ அவலம்‌, பெண்‌ அவலம்‌, ஆக்கி வைத்த சோறும்‌ 
அவலம்‌, 2085 
ஆண்‌ அழகனும்‌ சோறும்‌ அடைவாய்‌ இருந்தால்‌ வீடெல்லாம்‌ 
பிள்ளை விட்டெறிந்து பேசும்‌. 
ஆண்‌ ஆயிரம்‌ ஒத்தாலும்‌ பெண்‌ நாலு ஒவ்வாது, 
ஆண்‌ இணவிலே நின்று போ; பெண்‌ இணலிலே இருந்து போ. 
(யாழ்ப்பாண வழக்கு, இணல்‌ - நிழல்‌.) 
ஆண்‌ இன்றிப்‌ பெண்‌ இல்லை; பெண்‌ இன்றி ஆண்‌ இல்லை, 
ஆண்‌ உறவும்‌ உறவல்ல; வேலி நிழலும்‌ நிழலல்ல, 2090 
ஆண்‌ கேடு அரசு கேடு உண்டா? 
(பா-ம்‌.) கேடும்‌ இல்லை. 
ஆண்‌ சிங்கத்தை ஆனை அடுக்குமா? 
ஆண்ட பொருளை அறியாதார்‌ செய்‌ தவம்‌ மாண்ட மரத்துக்கு 
அணைத்த மண்‌, 
ஆண்டவர்‌ தரிசனம்‌ அன்பர்‌ விமோசனம்‌, 
ஆண்டவன்‌ ஒருவன்‌ இருக்கிறான்‌, 2095 


ஆண்டவன்‌ பலம்‌ இருந்தால்‌ குப்பை ஏறிச்‌ சண்டை போடலாம்‌. 

ஆண்டவன்‌ விட்ட வழி, 

ஆண்டார்‌ அன்னத்தை அதிரப்‌ பிடிக்கவும்‌ போகாது; செட்டியார்‌ 
எட்டிக்‌ கன்னத்தில்‌ அடிக்கவும்‌ போகாது. 

ஆண்டார்‌ இருக்கும்‌ வரையில்‌ ஆட்டும்‌ கூத்தும்‌. 

ஆண்டாருக்குக்‌ கொடுக்கிறாயோ? சுரைக்‌ குடுக்கைக்குக்‌ கொடுக்‌ 
கிறாயோ? 2100 

ஆண்டாருக்கும்‌ பறப்பு; கோயிலுக்கும்‌ சிறப்பு, 

ஆண்டாரைப்‌ பூதம்‌ அஞ்சும்‌; மாண்டால்‌ ஒழியப்‌ போகாது, 

ஆண்டால்‌ அம்மியும்‌ தேயும்‌, 

ஆண்டி அடித்தானாம்‌; கந்தை பறந்ததாம்‌, 

ஆண்டி அண்ணாமலை, பாப்பாரப்‌ பஞ்சநதம்‌, 2105 


(பஞ்சநதம்‌-திருவையாறு, ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 91 


ஆண்டி அன்னத்துக்கு அழுகிறான்‌; அவன்‌ நாய்‌ அப்பத்துக்கு 
அழுகிறது. 

ஆண்டி ஆனைமேல்‌ ஏறிவர நினைத்தது போல, 
ஆண்டி எப்போது சாவான்‌? மடம்‌ எப்போது ஒழியும்‌? 
ஆண்டிக்கு அரண்மனை இருந்தால்‌ என்ன? எரிந்தால்‌ என்ன? 
ஆண்டிக்கு இடுகிறாயோ? சுரைக்குடுக்கைக்கு இடு 

கிறாயோ? 2110 
ஆண்டிக்கு அம்பாரக்‌ கணக்கு என்ன? 

(பாஃம்‌. ) நமக்கு என்ன? 
ஆண்டிக்கு அவன்‌ பாடு; தாதனுக்குத்‌ தன்‌ பாடு, 

(தாசனுக்கு.) 
ஆண்டிக்கு இடச்‌ சொன்னால்‌ தாதனுக்கு இடச்‌ சொல்வான்‌, 


. ஆண்டிக்கு இடுகிறதே பாரம்‌. 
ஆண்டிக்கு எதற்கு அரிசி விலை? 2119 


ஆண்டிக்கு எதற்கையா ஆனை? 

ஆண்டிக்கு எந்த மடம்‌ சொந்தம்‌? 

ஆண்டிக்கு என்ன பித்து? கந்தல்‌ பித்து. 

ஆண்டிக்கு ஏன்‌ அம்பாரக்‌ கணக்கு? 

ஆண்டிக்குக்‌ கொடுக்கிறாயோ? . அவன்‌ சுரைக்‌ குடுக்கைக்குக்‌ 
கொடுக்கிறாயோ? 2120 

ஆண்டிக்குப்‌ பிச்சையா? அவன்‌ குடுவைக்குப்‌ பிச்சையா? 

ஆண்டிக்கு வாய்ப்‌ பேச்சு; அண்ணாவுக்கு அதுவும்‌ இல்லை. 
(பாம்‌. ) பார்பபானுக்கு அதுவும்‌ இல்லை. 

ஆண்டிகள்‌ கூடி மடம்‌ கட்டுவதும்‌ நாய்‌ போர்வை வாங்கியதும்‌ 
போல. 

ஆண்டி கிடக்கிறான்‌ அறையிலே; அவன்‌ சடை கிடக்கிறது 

தெருவிலே. 


(பா-ம்‌.) அவன்‌ தோண்டி கிடக்கிறது தெருவிலே, 
ஆண்டி கிடப்பான்‌ அறையிலே; கந்தை கிடக்கும்‌ வெளியிலே, 2129 
ஆண்டி கிடப்பான்‌ மடத்திலே; சோளி கிடக்கும்‌ தெருவிலே. 

(சோளி - பை.) 


ஆண்டி குண்டியைத்‌ தட்டினால்‌ பறப்பது சாம்பல்‌. 
ஆண்டி கையில்‌ அகப்பட்ட குரங்குபோல்‌ அலைதல்‌. 


92 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆண்டிச்சி பெற்றது அஞ்சும்‌ குரங்கு 
(பாஃம்‌,) அவலம்‌. 
ஆண்டி சங்கை ஏன்‌ ஊதுகிறான்‌? 2130 
ஆண்டி செத்தான்‌; மடம்‌ ஒழிந்தது. 
ஆண்டி சொன்னால்‌ காதனுக்குப்‌ புத்தி எங்கே போச்சு? 
ஆண்டிச்சி பெற்ற அஞ்சும்‌ குரங்கு; பாப்பாத்தி பெற்ற 
பத்தும்‌ பதர்‌. 
ஆண்டி சோற்றுக்கு அழுகிறான்‌; லிங்கம்‌ பஞ்சாமிர்தத்துக்கு 
அழுகிறது. 
ஆண்டி பெற்ற அஞ்சும்‌ அவலம்‌, 219௦ 
ஆண்டி பெற்ற அஞ்சும்‌ குரங்கு; முண்டச்சி பெற்ற மூன்றும்‌ 
முண்டைகள்‌, 
ஆண்டி பெற்ற அஞ்சும்‌ பேய்‌; பண்டாரம்‌ பெற்ற பத்தும்‌ பாழ்‌. 
(பாஃம்‌.) அஞ்சும்‌ பிடாரி, 
ஆண்டி மகன்‌ ஆண்டி, 
ஆண்டி மகன்‌ ஆண்டியானால்‌ நேரம்‌ அறிந்து சங்கு ஊதுவான்‌. 
ஆண்டி மடம்‌ கட்டினது போலத்தான்‌, 2140 
ஆண்டியும்‌ ஆண்டியும்‌ கட்டிக்‌ கொண்டால்‌ சாம்பலும்‌ சாம்பலும்‌ 
ஒட்டிக்‌ கொள்ளும்‌, 
(பா.ம்‌,) முட்டிக்‌ கொண்டால்‌, 
ஆண்டியும்‌ தாகனும்‌ தோண்டியும்‌ கயிறும்‌, 
ஆண்டியும்‌ பார்ப்பானும்‌ தோண்டியும்‌ கயிறும்‌ போல. 
ஆண்டியே சோற்றுக்கு அலையும்‌ போது லிங்கம்‌ பால்‌ சோற்றுக்கு 
அழுகிறதாம்‌. 
(பாஃம்‌.) அன்னத்துக்கு. 
ஆண்டியை அடித்தானாம்‌; அவன்‌ குடுவையைப்‌ போட்டு உடைத்‌ 
தானாம்‌, 214 
ஆண்டியைக்‌ கண்டால்‌ லிங்கன்‌; தாதனைக்‌ கண்டால்‌ ரங்கன்‌. 
(4 என்கிறான்‌.) 
ஆண்டி வேஷம்‌ போட்டும்‌ அலைச்சல்‌ தீரவில்லை. 


ஆண்டு ஆண்டு தோறும்‌ அழுது புரண்டாலும்‌ மாண்டார்‌ வருவரோ 
மாநிலத்தில்‌. 
(பாம்‌. ) மாண்டார்‌ திரும்புவார்களா? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 93 

ஆண்டு மறுத்தால்‌ தோட்டியம்‌ குட்பிடான்‌, 

ஆண்டு மாறின காரும்‌ அன்று அறுத்த சம்பாவும்‌ ஆளன்‌ 
சண்ணுக்கு அரிது. 2490 
(பா-ம்‌.) ஊனக்‌ கண்ணுக்கு. 

, ஆண்டைக்கு ஆளைக்‌ காட்டுகிறான்‌; ஆண்டை பெண்டாட்டிக்கு 
ஆள்‌ அகப்படுவது இல்லை. 

ஆண்டை கூலியைக்‌ குறைத்தால்‌ சாம்பான்‌ வேலையைக்‌ 
குறைப்பான்‌, 

ஆண்டைமேல்‌ வந்த கோபத்தைக்‌ கடாவின்மேல்‌ காண்பித்தான்‌ 
(பா-ம்‌,) ஆற்றினான்‌. 


ஆண்‌ தாட்சண்யப்‌ பட்டால்‌ கடன்‌; பெண்‌ தாட்சண்யப்‌ பட்டால்‌ 
விபசாரம்‌, 
ஆண்‌ நிழலில்‌ நின்று போ; பெண்‌ நிழவில்‌ இருந்து போ. 2199 
ஆண்பிள்ளை அழுதால்‌ போச்சு; பெண்பிள்ளை சிரிச்சால்‌ போச்சு. 
ஆண்‌ பிள்ளைக்கு அநியாயப்பட்டால்‌ தீரும்‌; பெண்‌ பிள்ளைக்கு 
அழுதால்‌ தீரும்‌. 
(அறியாயப்பட்டால்‌ - வெளிப்படையாகச்‌ சொன்னால்‌.) | 
ஆண்‌ பிள்ளைகள்‌ ஆயிரம்‌ ஒத்திருந்தாலும்‌ அக்காளும்‌ தங்கையும்‌ 
ஒத்திரார்கள்‌. 
ஆண்‌ பிள்ளைச்‌ சிங்கத்திற்கு யார்‌ நிகர்‌? 
ஆண்பிள்ளையை அடித்து வளர்‌; முருங்கையை ஒடித்து வளர்‌, 2160 
ஆண்‌ முந்தியோ? பெண்‌ முந்தியோ? ப 
ஆண்‌ மூலம்‌ அரசாளும்‌; பெண்‌ மூலம்‌ நிர்மூலம்‌. 
ஆண்மையற்ற வீரன்‌ ஆயுதத்தைப்‌ பழிப்பான்‌ . 
(பாஃம்‌.) ஆயுதத்தின்‌ மேல்‌ குறை சொல்லுவான்‌, 
ஆணமும்‌ கறியும்‌ அடுக்கோடே வேண்டும்‌. 
ஆணவம்‌ அழிவு. 2109 
ஆணன்‌ உறவுண்டானால்‌ மாமி மயிர்‌ மாத்திரம்‌. 
ஆணாய்ப்‌ பிறந்தால்‌ அருமை; பெண்ணாய்ப்‌ பிறந்தால்‌ எருமை, 
ஆணுக்கு அவகேடு செய்தாலும்‌ பெண்ணுக்குப்‌ பிழை கேடு 
செய்யாதே, 
(பா-ம்‌.) பிழை சொல்லாதே, 


94 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆணிக்கு இணங்கின பொன்னும்‌ மாமிக்கு இணங்கின பெண்ணும்‌ 
அருமை. 

ஆணுக்குக்‌ கேடு செய்தாலும்‌ ப்பம்‌ படப்‌ பிழை செய்தல்‌ 
ஆகாது. 2170 


ஆணுக்குப்‌ பெண்‌ அழகு. 
ஆணுக்குப்‌ பெண்‌ அஸ்தமித்துப்‌ போச்சா? 
ஆணுக்கு மீசை அழகு; ஆனைக்குத்‌ தந்தம்‌ அழகு. 
ஆணும்‌ அவலம்‌; பெண்ணும்‌ பேரவலம்‌, 
ஆணை அடித்து வளர்‌; பெண்ணைப்‌ போற்றி வளர்‌. 2175 
(பா-ம்‌,) பிடித்து வளர்‌; தட்டி வளர்‌, 
ஆணையும்‌ வேண்டாம்‌; சத்தியமும்‌ வேண்டாம்‌; துணியைப்‌ 
போட்டுத்‌ தாண்டு, 
(பா-ம்‌.ந சந்தியும்‌ வேண்டாம்‌, 
ஆத்தாடி நீலியடி, ஆயிரம்‌ பேரைக்‌ கொன்றவன்டி, 
(நீலி-ஒளரி; அது மருந்தை முறிக்கும்‌.) 
ஆத்தாள்‌ அம்மணம்‌; அன்றாடம்‌ கோதானம்‌, 
ஆத்தாள்‌ அம்மணம்‌; கும்பகோணத்தில்‌ கோதானம்‌. 
(பாஃம்‌,) அன்றாடம்‌ வீட்டில்‌ கோதானம்‌. 


ஆத்தாள்‌ என்றால்‌ ம்மா இருப்பான்‌; அக்காள்‌ என்றால்‌ 
மீசைமேல்‌ கை போட்டுச்‌ சண்டைக்கு வருவான்‌. 2180 


ஆத்தாள்‌ படுகிற பாட்டுக்குள்ளே மகள்‌ மோருக்கு அழுகிறாள்‌. 


ஆத்தாள்‌ வீட்டுப்‌ பெருமை அண்ணன்‌ தம்பியோடே. சொல்லிக்‌ 
கொண்டாளாம்‌. 


ஆத்தாளும்‌ மகளும்‌ காத்தானுக்கு அடைக்கலம்‌; அவன்‌ 
காத்தாலும்‌ காத்தான்‌; கை விட்டாலும்‌ விட்டான்‌, 


"% 


ஆத்தாளை அக்காளைப்‌ பேசுகிறதில்‌ கேரபம்‌ இல்லை; 


அகமுடையாளைப்‌ பேசுகிறதற்குத்தான்‌ கோபம்‌ பொங்கிப்‌ 
பொங்கி வருகி றது, 


ஆதிதாளோடு போகிறவனுக்கு அக்காள்‌ ஏது? தங்கச்சி ப்‌ 2185 
ஆத்தி தார்‌ கிழித்தாற்போல்‌ உன்னைக்‌ கிழிக்கிறேன்‌ : “ | 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ i 
ஆத்திரக்காரன்‌ கோத்திரம்‌ அறிவானா? 

I (பா-ம்‌.) அறியான்‌. 

ஆதீதிரக்காரனுக்குப்‌ புத்தி மட்டு. 

(4 ஆவேசம்‌ கொண்டவனுக்கு மதியூகம்‌ தட்டு,) 
ஆத்திரத்துக்கு அவிசாரி ஆடினால்‌ கோத்திரம்‌ பட்ட பாடுபடுகிறது. 
ஆத்திரத்தை அடக்கினாலும்‌ அடக்கலாம்‌; மூத்திரத்தை 

அடக்க முடியாது. 9190 

போ-ம்‌.) பொறுத்தாலும்‌ பொறுக்காது; அடக்கப்படாது. 
ஆத்திரப்‌ பட்டவனுக்கு அப்போது இன்பம்‌. 
ஆத்திரம்‌ உடையான்‌ தோத்திரம்‌ அறியான்‌, 


(பா-ம்‌,) கோத்திரம்‌. 


ஆத்திரம்‌ கழிந்தால்‌ ஆண்டவன்‌ ஏது? 
ஆத்திரம்‌ கஷ்டத்தைக்‌ கொடுக்கும்‌. 
(பா-ம்‌) நஷ்டத்தை. 
ஆத்திரம்‌ பெரிது; ஆனாலும்‌ புத்தி மிகப்‌ பெரிது. 2195 
ஆத்திரம்‌ பெரிது; ஆனாலும்‌ மூத்திரம்‌ பெரிது. 
ஆத்தும சுத்தியாகிய நெஞ்சில்‌ இலக்‌ கணம்‌ தெரியாதவனுக்குப்‌ 
பஞ்ச லக்ஷணம்‌ தெரிந்து பலன்‌ என்ன? 


ஆத்துமத்‌ துரோகம்‌ செய்தால்‌ அப்போதே கேட்கும்‌. 

ஆத்தூர்‌ பாலூர்‌ அழகான சிட்டஞ்சேரி, அழகு திருவானைக்‌ 
கோவில்‌ இருந்துண்ணும்‌ விச்சூரு முப்போகம்‌ நிலம்‌ 
விளைத்தாலும்‌ உப்புக்காகாத காவித்தண்டலம்‌. 
(இவை செங்கற்பட்டுக்‌ கருகிலுள்ள ஊர்கள்‌. ) 


ஆத்தூரான்‌ பெண்டாட்டி ஆரோடோ போனாளாம்‌; 


சேத்தூரான்‌ தண்டம்‌ அழுதானாம்‌. 2200 


ஆத்தை படுகிற பாட்டுக்குள்ளே மகன்‌ மோருக்கு அழுகி றான்‌. 
ஆத்தை வீட்டுச்‌ சொண்பே, மாமியார்‌ வீட்டேயும்‌ 'வந்தரயோ. 


» 


(யாழ்ப்பாண வழக்கு. ) 

ஆத்ம சுத்தி என்கிற நெஞ்சிலக்கணம்‌ ன்ற பக்க 
பஞ்ச வடம தெரிந்து என்ன பயன்‌? 

ஆத்ம ஸ்துதி ஆறு அத்தியாயம்‌; பர நிந்தை பன்னிரண்டு 
அத்தியாயம்‌, 
(பகவத்கீதையைப்‌ பற்றியது. ) 


96 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆதரவு அற்ற வார்த்தையும்‌ ஆணி கடவாத கை மரமும்‌ பலன்‌ 
செய்யாது. ௮௮2039 


ஆதரவும்‌ தேவும்‌ ஐந்து வருஷத்திலே பலன்‌ ஈயும்‌. 
்‌. ஆதவன்‌ உதிப்பதே கிழக்கு; அக்கம நாயக்கர்‌ சொல்வதே 
வழக்கு; அதைக்‌ கேட்டு நடத்தல்‌ மினுக்கு; எதிர்த்துப்‌ 
பேசினால்‌ தொழுக்கு, 
ஆதவன்‌ உதிப்பஃத கிழக்கு; கணக்கன்‌ எழுதுவதே கணக்கு. 
ஆதன& கோட்டைக்கும்‌ செவ்வாய்க்‌ சிழமையாம்‌, 
ஆதாயம்‌ இல்லாத செட்டி ஆற்றைக்‌ கட்டி இறைப்பானா? 2310 
ஆதாயம்‌ இல்லாத செட்டியார்‌ ஆற்றோடே போவாரோ? 
(பா-ம்‌.) செட்டி ஆற்றோடே போகிறானாம்‌, 


ஆதாயம்‌ உள்ளவரை ஆற்றைக்‌ கட்டி இறைத்து விட்டுப்‌ 
போகிறான்‌. 
ஆதாயமே செலவு; அறை இருப்பதே நிலுவை, 
ஆதி அந்தம்‌ இல்லா அருமைப்‌ பொருளே கர்த்தன்‌, 
ஆதி கருவூர்‌, அடுத்தது வெஞ்சமாக்‌ கூடலூர்‌, 2215 
ஆதி கருவூர்‌, அழும்பப்‌ பயல்‌ வேலூர்‌ . 
ஆதித்தன்‌ தெற்கு வடக்கு ஆனாலும்‌ சாதித்தொழில்‌ ஒருவரையும்‌ 
வீடாது. 
(பா-ம்‌.) சணித்தொழில்‌. 
ஆதி முற்றினால்‌ வியாதி, 
ஆதீனக்காரனுக்குச்‌ சாதனம்‌ வேண்டுமா? 
ஆந்தை சிறிது; கீச்சுப்‌ பெரிது, 2220 
ஆந்தை பஞ்சையாய்‌ இருந்தாலும்‌ சகுனத்தில்‌ பஞ்சை இல்லை, 
ஆந்தை விழிக்கிறது போல விழிக்கிறான்‌ . 
ஆந்தை விழி விழித்தால்‌ அருண்டு போவாரோ? 
ஆப்பக்காரிமிடம்‌ மாவு விலைக்கு வாங்கின மாதிரி. 
ஆப்பைப்‌ பிடுங்கின குரங்கு நாசம்‌ அடைந்தது போல, 2225 
ஆபத்தில்‌ அறியலாம்‌ அருமைச்‌ சிநேகிதனை., 
(பாஃம்‌,) நண்பனை, | 
ஆபத்தில்‌ காத்தவன்‌ ஆட்சியை அடைவான்‌, 
ஆபத்தில்‌ காத்தவன்‌ ஆண்டவன்‌ ஆவான்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 97 


ஆபத்தில்‌ சிநேகிதனை அறி. 
ஆபத்துக்கு உதவாத நண்பனும்‌ சமயத்துக்கு உதவாத பணமும்‌ 
ஒன்றுதான்‌. 2980 


ஆபத்துக்கு உதவாத பெண்டாட்டியை அழகுக்கா வைத்திருக்கிறது? 
(பா-ம்‌.) ஆகாத, 

ஆபத்துக்கு உதவினவனே நண்பன்‌. 
(பா-ம்‌.) பந்து. 

ஆபத்துக்கு உதவுவானா அவிசாரி அகமுடையான்‌. 
(பா-ம்‌.) விலைமாது புருஷன்‌. 

ஆபத்துக்குப்‌ பயந்து ஆற்றில்‌ நீந்தினது போல. 

ஆபத்துக்குப்‌ பாபம்‌ இல்லை. 2230 
(பாஃம்‌.) தோஷமில்லை. 


ஆபத்து சம்பத்து. 

ஆபத்தும்‌ சம்பத்தும்‌ ஆருக்கும்‌ உண்டு? 

ஆபஃபுன ந்து, ஒருபிடி நாகக்‌ கொழுந்து. 

ஆபால கோபாலம்‌. 

ஆபீஸ்‌ பண்ணி ருபீஸ்‌ வாங்கி ஜோபியில்‌ போடுகிறான்‌. 2240 


ஆபீஸில்‌ ஐயா அதிகாரம்‌; அகத்தில்‌ அம்மா அதிகாரம்‌, 

ஆம்‌ என்ற தோஷம்‌, கனத்தது வயிற்றிலே. 

ஆம்‌ என்றும்‌ ஊம்‌ என்றும்‌ சொல்லக்‌ கூடாது. 

ஆம்‌ காலம்‌ ஆகும்‌; போம்‌ காலம்‌ போகும்‌. 

ஆம்‌ காலம்‌ எல்லாம்‌ அவிசாரி ஆடிச்‌ சாங்காலம்‌ சங்கரா சங்கரா 
என்றாளாம்‌. 2240 


ஆமணக்கு எண்ணெய்‌ வார்த்துப்‌ புட்டம்‌ கழுவினாற்‌ போல, 
ஆமணக்கும்‌ பருத்தியும்‌ அடர விதைத்தல்‌ ஆகாது. 

ஆமணக்கு முத்து ஆணி முத்து ஆகுமா? 

ஆமணக்கு விதைத்தால்‌ ஆச்சா முளைக்குமா? 

ஆமை அசையாமல்‌ ஆயிரம்‌ முட்டையிடும்‌. 2200 


ஆமை எடுக்கிறது மல்லாத்தி; நாம்‌ அதைச்‌ சொன்னால்‌ 
பொல்லாப்பு. 
(பா-ம்‌.) ஆமை சுடுகிறது. 


ஆமைக்குப்‌ பத்து அடி. என்றால்‌ நாய்க்கு நாலு அடி. 
ஆமை கிணற்றிலே, அணில்‌ கொம்பிலே. 


98 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆமை தன்‌ வாயால்‌ கெட்டது போல, 
ஆமை திடலில்‌ ஏறினாற்‌ போல. 2255 
ஆமை பிடிப்பார்‌ மல்லாத்துவார்‌; நாம்‌ அதைச்‌ சொன்னால்‌ பாவம்‌, 
ஆமை புகுந்த வீடும்‌ அமீனா புகுந்த விடும்‌ உருப்படா . 
ஆமை புகுந்த வீடும்‌ வெள்ளைக்காரன்‌ காலடி வைத்த ஊரும்‌ பாழ்‌, 
ஆமை மல்லாத்துகிறாற்‌ போல. 
ஆமையுடனே முயல்‌ முட்டையிடப்‌ போய்‌ கண்‌ பிதுங்கிச்‌ 
செத்ததாம்‌. 2260 
ஆமையைக்‌ கவிழ்த்து அடிப்பார்களோ; மல்லாத்திச்‌ சுடுவார்களோ? 
நான்‌ சொன்னால்‌ பாவம்‌. 
ஆமை வேகமா, முட்டை வேகமா? 
ஆய்ச்சல்‌ ஆய்ச்சலாய்‌ மழை பெய்கிறது. 
ஆய்ந்து ஓய்ந்து அக்காளிடம்‌ போனால்‌ அக்காள்‌ இழுத்து 
மாமன்மேல்‌ போட்டாளாம்‌. ப 
ஆய்ந்து ஓய்ந்து பாராதான்‌ தான்‌ சாவக்‌ கடவரன்‌. 2265 
ஆய்ந்து பாராதான்‌ காரியம்‌ தான்‌ சாந்துயரம்‌ தரும்‌. 
ஆய்‌ பார்த்த கல்யாணம்‌ போய்ப்‌ பார்த்தல்‌ தெரியும்‌, 
ஆய்‌ பிச்சை எடுக்கிறான்‌; பிள்ளை ஜட்ஜ்‌ வேலை பார்க்கிறான்‌. 
ஆய உபாயம்‌ அறிந்தவன்‌, அரிது அல்ல வெல்வது. 
ஆயிரக்‌ கல நெல்லுக்கு ஓர்‌ அந்து போதும்‌, 2210 
ஆயிரத்தில்‌ ஒருவனே அலங்காரப்‌ புருஷன்‌. 
ஆயிரத்திலே பிறந்து ஐந்நூற்றிலே கண்‌ விழிக்கிறது. 
ஆயிரத்திலே பிறந்து ஐந்நூற்றிலே கால்‌ நீட்டினது போல, 
(பா-ம்‌.) ஐற்நூற்றிலே விழித்தாள்‌; காலை வைக்கிறது. 
_ ஆயிரம்‌ அகணியால்‌ கட்டிய வீட்டுக்கு ஆனைப்பலம்‌, 
ஆயிரம்‌ அரைக்‌ காசு, 2275 
ஆயிரம்‌ ஆனாலும்‌ அவிசாரி சமுசாரி ஆகமாட்டாள்‌. 
ஆயிரம்‌ ஆனாலும்‌ ஆரணிச்‌ சேலை ஆகாது. 
ஆயிரம்‌ ஆனாலும்‌ பெண்‌ புத்தி பின்புத்தி. .. 
ஆயிரம்‌ ஆனாலும்‌ மாயூரம்‌ ஆகாது. 
(பாஃம்‌,) ஆகுமா? 
ஆயிரம்‌ ஆனாலும்‌ மாயூரம்‌ வெண்ணெய்‌ ஆகுமா? 2260 
ஆயிரம்‌ உடையார்‌ அமர்ந்திருப்பார்‌; துணி பொறுக்கி தோம்‌ தோம்‌ 
என்று கூதீதாடுவான்‌. 
(பா-ம்‌.) தொந்தோம்‌ தொந்தோம்‌ என்று. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 99 


ஆயிரம்‌ உடையான்‌ அமர்ந்திருப்பான்‌; அரைப்பணம்‌ உடையான்‌ 
ஆடி விழுவான்‌. 

ஆயிரம்‌ உளி வாய்ப்பட்டு ஒரு லிங்கம்‌ ஆக வேணும்‌. 

ஆயிரம்‌ எறும்பும்‌ ஆனைப்பலம்‌, 

ஆயிரம்‌ கட்டு அண்டத்தைத்‌ தாங்கும்‌. 2285 

ஆயிரம்‌ கட்டு ஆனைப்‌ பலம்‌. 

ஆயிரம்‌ கப்பியில்‌ நழுவின சுப்பி, 

ஆயிரம்‌ கல நெல்லுக்கு ஓர்‌ அந்துப்‌ பூச்சி போதும்‌. 

ஆயிரம்‌ காக்கைக்கு ஒரு கல்‌. 

ஆயிரம்‌ காக்கைக்குள்‌ ஓர்‌ அன்னம்‌ அகப்பட்டது போல, 2290 

ஆயிரம்‌ காலத்தில்‌ ஆனி அடி அருகும்‌; தேக்கு நீர்‌ வற்றும்‌; தேவ 

. தாரு பால்‌ வற்றும்‌. 

ஆயிரம்‌ காலத்துப்‌ பயிர்‌. 

ஆயிரம்‌ காலம்‌ குழலில்‌ இட்டாலும்‌ நாயின்‌ வால்‌ நிமிர்ந்து விடுமா? 

ஆயிரம்‌ காலே அரைக்காற்‌ பணம்‌. 

ஆயிரம்‌ காலே மாகாணி. 2295 

ஆயிரம்‌ குணத்துக்கு ஒரு லோப குணம்‌ தட்டு. 

ஆயிரம்‌ குணம்‌ ஒரு லோப குணத்தால்‌ தட்டும்‌. 

ஆயிரம்‌ குதிரையை அற வெட்டின சிப்பாய்தானா இப்போது பறைச்‌ 
சேரியில்‌ நாயோடு பங்கம்‌ அழிகிறான்‌? 

- ஆயிரம்‌ குருடர்கள்‌ சேர்ந்தாலும்‌ சூரியனைப்‌ பார்க்க முடியுமா? 

ஆயிரம்‌ கொடுத்து ஆனை வாங்கி அங்குசம்‌ வாங்கப்‌ பேரம்‌. 

| பண்ணினானாம்‌. 2900 

. ஆயிரம்‌ கொடுத்து ஆனை வாங்குகிறோமே, அது பல்‌ விளக்கு 

கிறதா? 

- ஆயிரம்‌ கோவிந்தம்‌ போட்டாலும்‌ அமுது படைக்கிறவனுக்கு 

அல்லவோ தெரியும்‌ வருத்தம்‌? ப 

| ஆயிரம்‌ கோழி தின்ற வரகு போல்‌, : 

ஆயிரம்‌ செக்கு ஆடினாலும்‌ அ ந்திக்கு எண்ணெய்‌ இல்லை. 

ஆயிரம்‌ சொல்லுக்கு அரை எழுத்து. . 2305 


. ஆயிரம்‌ சொன்னாலும்‌ அவிசாரி சமுசாரி ஆவாளா? 
ர ஆயிரம்‌ தடவை சொல்லி அழுதாச்சு, 


400 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆயிரம்‌ தலை படைத்த ஆதிசேடனாலும்‌ சொல்ல முடியாது. 


ஆயிரம்‌ நட்சத்திரம்‌ கூடிச்‌ சந்திரன்‌ ஆகுமா? 
ஆயிரம்‌ நட்சத்திரம்‌ கூடினாலும்‌ ஒரு சந்திரன்‌ ஆகாது. 2810 


(பா-ம்‌.) ஆகுமா? 
ஆயிரம்‌ நற்குணம்‌ ஒரு லோப குணத்தால்‌ கெடும்‌. 
ஆயிரம்‌ நாள்‌ இருந்தாலும்‌ அநியாயச்‌ சாவு, 
ஆயிரம்‌ பசுக்களில்‌ ஒரு பசு உதைத்துக்‌ கொண்டால்‌ நஷ்டமா? 
(பா-ம்‌.) உதைத்துக்‌ கொண்டால்‌ என்ன? 
ஆயிரம்‌ பட்டும்‌ அவம்‌ ஆச்சு; கோயிலைக்‌ கட்டியும்‌ குறை ஆச்சு. 
ஆயிரம்‌ பனை உள்ள அப்பனுக்குப்‌ பிறந்தும்‌ பல்லுக்‌ குத்த ஓர்‌ 
ஈர்க்கு இல்லை. 2319 
ஆமிரம்‌ பாட்டுக்கு அடி தெரியும்‌; நூறு பாட்டுக்கு நுனி தெரியும்‌. 
(பாஃம்‌,) சொல்வான்‌. 
ஆயிரம்‌ பாம்பில்‌ ஒரு தேரை பிழைக்கிறாற்‌ பேல. 
ஆயிரம்‌ பாம்பினுள்‌ அகப்பட்ட தேரைபோல. 
ஆயிரம்‌ பேர்‌ கூடினாலும்‌ ஓர்‌ அந்துப்பூச்சியைக்‌ கொல்லக்‌ கூடாது. 
ஆயிரம்‌ பேர்‌ இடத்தில்‌ சிநேகம்‌ பண்ணினாலும்‌ ஆண்பிள்ளை 
களுக்கென்ன? 2320 
ஆயிரம்‌ பேரைக்‌ கொன்றவன்‌ அரை வைத்தியன்‌. 
(பரஃம்‌.) வேரைக்‌ கண்டவன்‌? அரைப்‌ பரியாரி, 
ஆமிரம்‌ பொய்‌ சொல்லி ஒரு கல்யாணம்‌ செய்து வை. 
(பா-ம்‌. ஒரு தாலி கட்டி வை, 
ஆயிரம்‌ பொய்‌ சொல்லிக்‌ கோயிலைக்‌ கட்டு, 
ஆயிரம்‌ பொன்‌ பெற்ற ஆனை பல்‌ விளக்குகிறதா? 
ஆயிரம்‌ பொன்‌ ' பெற்ற குதிரைக்கு அரைப்பணத்தில்‌ 
சவுக்கு, ௮9௮௦ 
(பர ம்‌.) கழுதைக்கு. 
ஆயிரம்‌ பொன்‌ பெற்ற குதிரையானாலும்‌ சவுக்கடி வேண்டும்‌. 
ஆயிரம்‌ பொன்‌ போட்டு ஆனை வாங்கி அரைப்‌ 'பணத்து அங்குசத்‌ 
துக்குப்‌ பால்‌ மாறுகிறதா? 
(பாஃம்‌,) ஆயிரம்‌ வராகன்‌ அழுவதா? 


101 


தீ மி ழ்ப்‌ ய்‌ ழமெ ட்‌ (ட ர்க, 


ஆயிரம்‌ பொன்னுக்கு ஆனை வாங்கினாலும்‌ அரைக்‌ காசுக்குதீ 
தான்‌ சாட்டை வாங்க வேணும்‌. 
ஆயிரம்‌ மாகாணி அறுபத்திரண்டரை. 
ஆயிரம்‌ முடி போட்டாலும்‌ ஆனைப்‌ பலம்‌ வருமா? 2980 
ஆயிரம்‌ ரூபாய்‌ கொடுத்து ஆனை வாங்கி ஆறு காசு கொடுத்துச்‌ 
சவுக்கு வாங்கவில்லை, 
(பாஃம்‌.) அரைக்காசு, 
ஆயிரம்‌ ரூபாய்‌ முதலில்லாமல்‌ பத்து ரூபாய்‌ நஷ்டம்‌. 
ஆயிரம்‌ வந்தாலும்‌ அவசரம்‌ ஆகாது. 
ஆயிரம்‌ வந்தாலும்‌ ஆயத்தொழில்‌ ஆகாது, 
ஆயிரம்‌ வந்தாலும்‌ கோபம்‌ ஆகாது. 2335 
ஆயிரம்‌ வருஷம்‌ ஆனாலும்‌ ஆனை மறக்குமா? 
ஆயிரம்‌ வருஷம்‌ சென்று செத்தாலும்‌ அநீதிச்‌ சாவு ஆகாது. 
ஆயிரம்‌ வித்தை கற்றாலும்‌ உலகத்தில்‌ ஆடம்பரம்‌ வேண்டும்‌. 
ஆயிரம்‌ வேரைக்‌ கொன்றவன்‌ அரை வைத்தியன்‌, 
(பா-ம்‌.) கண்டவன்‌. 
ஆயில்யத்தில்‌ மாமியார்‌ ஆசந்தியி ல, 290 
ஆயுசுக்கும்‌ வியாதிக்கும்‌ சம்பந்தம்‌ இல்லை. 
ஆயுசு கெட்டியானால்‌ ஒளடதம்‌ பலிக்கும்‌, 
ஆயுசு பூராவாக இருந்தால்‌ மாந்தம்‌ மயிரைப்‌ பிடுங்குமா? 
ஆயுதப்‌ பரீக்ஷை அறிந்தவன்‌ ஆயிரத்தில்‌ ஒருவன்‌. 
(பாஃம்‌,) நூற்றில்‌, 
ஆயுதம்‌ இல்லாரை அடிக்கிறதா? 2345 
ஆயோதன முகத்தில்‌ ஆயுதம்‌ தேடுகிறது போல, 
(ஆயோதனம்‌-யுத்தம்‌) 
ஆர்‌ அடா என்‌ கோவிலிலே ஆண்‌ நாற்றம்‌, பெண்‌ நாற்றம்‌? 
ஆர்‌ அடா விட்டது மான்யம்‌? நானே விட்டுக்‌ கொண்டேன்‌. 
ஆர்‌ அற்றுப்‌ போனாலும்‌ நாள்‌ ஆற்றும்‌. 
ஆர்‌ ஆக்கினாலும்‌ சோறு ஆகவேணும்‌, ௮9௦0 
ஆர்‌ ஆத்தாள்‌ செத்தாலும்‌ பொழுது விடிந்தால்‌ தெரியும்‌. 
ஆர்‌ ஆர்‌ என்பவர்கள்‌ எல்லாம்‌ தீக்‌ குளிப்பார்களா? 


ஆர்‌ ஆருக்கு ஆளானேன்‌, ஆகாத உடம்பையும்‌ புண்ணாக்கிக்‌ 
கொண்டு, 


102 தமிழ்ப்‌ பழமெரழிக்ஞ்‌ ப 
(பாஃம்‌,) நான்‌ ஆவேன்‌. 
ஆர்‌ இட்ட சாபமோ அடி நாளின்‌ தீவினையோ? 
ஆர்க்காட்டு நவாபு என்றாலும்‌ அரைக்காசுக்குப்‌ பயன்‌ 
இல்லை, 2955 
ஆர்‌ கடன்‌ ஆனாலும்‌ மாரி கடன்‌ ஆகாது. 
ஆர்‌ கடன்‌ நின்றாலும்‌ மாரி கடன்‌ நிற்காது. 
ஆர்‌ கடன்‌ பட்டாலும்‌ மாரி கடன்‌ வைக்கக்‌ கூடாது, 
(பா-ம்‌.) பட்டாலும்‌, 
ஆர்‌ குடியைக்‌ கெடுக்க ஆண்டி வேஷம்‌ போட்டாய்‌? 
ஆர்‌ குத்தினாலும்‌ அரிசி ஆவது ஒன்று, 8360 
ஆர்‌ குத்தினாலும்‌ அரிசி ஆனால்‌ சர்‌. 
(பாஃம்‌,) ஆகவேண்டும்‌. 
ஆர்‌ கெட்டால்‌ என்ன? ஆர்‌ வாழ்ந்தால்‌ என்ன? 
ஆர்‌ சமைத்தாலும்‌ அடுப்புக்‌ கட்டி மூன்று வேண்டும்‌. 
(பாஃ-ம்‌,) அடுப்புக்‌ கல்‌, ப 
ஆர்‌ சுட்டாலும்‌ பணியாரம்‌ ஆகவேண்டும்‌. 
ஆர்த்தார்‌ எல்லாம்‌ போருக்கு உரியவர்‌ அல்லர்‌, 2905 
ஆர்‌ புருஷனை ஆர்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொள்ள முடியும்‌? 
ஆர்மேல்‌ கண்‌? அனந்திமேல்‌ கண்‌. 
ஆர்‌ வாழ்வு ஆருக்கு நின்றது? 
ஆர்‌ வாழ்வுதான்‌ சதம்‌? 
ஆர்‌ வைத்த கொள்ளி2யா வீடு பற்றி எரிகிறது. 2370 
ஆரக்‌ கழுத்தி அரண்மனைக்கு ஆகாது, 
ஆரணியமான அழகாபுரிக்கு ஒரு கோரணியான குரங்கு . வந்து 
தோன்றிற்று, | 
ஆரம்ப சூரத்தனம்‌, 
(பாஃம்‌.) சூரத்வம்‌, 
ஆரல்மேல்‌ பூனை அந்தண்டை பாயுமோ இந்தண்டை பாயுமோ? 
ஆராகிலும்‌ படி அளந்து விட்டதா? 2975 
(பாம்‌, டி, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 103 


ஆராய்ந்து பாராதவன்‌ காரியம்‌ தான்‌ சாந்‌ துயரம்‌ தரும்‌. 
ஆராய்ந்து பாராமுன்‌ தலையிடாதே. 
ஆரால்‌ கெட்டான்‌ நோரால்‌ கெட்டான்‌. 
(தோரு-வாம்‌; தெலுங்கு.) 
ஆரால்‌ கேடு, வாயால்‌ கேடு, 
ஆராவது என்னைத்‌ தூக்கி மாத்திரம்‌ பிடிப்பார்களானால்‌ நான்‌ 
பிணக்காடாக வெட்டுவேன்‌ என்று முடவன்‌ கூறியது 
போல. 2350 
ஆரியக்‌ கூத்தாடினாலும்‌ காரியத்தில்‌ கண்‌. 
ஆருக்கு அழுவேன்‌ அப்பா ஹைதர்‌ அலி. 


ஆருக்கு ஆகிலும்‌ துரோகம்‌ செய்தால்‌ ஐந்தாறு நாள்‌ பொறுத்துக்‌ 
கேட்கும்‌; ஆத்மத்‌ துரோகம்‌ செய்தால்‌ அப்போதே கேட்கும்‌, 


(பாஃம்‌.) பொறுக்கும்‌. 
ஆருக்கு ஆர்‌ சதம்‌, ஆருக்கு என்று அழுவேனடா ஹைதர்‌ அலி? 
(பாஃம்‌.) ஆடுவேன்‌. 
ஆருக்குப்‌ பிறந்து மோருக்கு அழுகிறாய்‌? 2385 
ஆருக்கும்‌ அஞ்சான்‌, ஆர்‌ படைக்கும்‌ தோலான்‌. 
போம்‌.) பகைக்கும்‌. 
ஆருக்கும்‌ பண்ணிய பயிரில்‌ புண்ணியம்‌ தெரியும்‌. 
ஆருக்கும்‌ மாட்டாதவன்‌ பெண்டுக்கு மாட்டுவான்‌. 
ஆருக்கு வந்ததோ, எவருக்கு வந்ததோ என்று இருக்காதே. 


ஆருக்கு வந்த விருந்தோ என்று இருந்தால்‌ விருந்தாளி பசி 
என்னாவது ? ப 2390 


ஆரும்‌ அகப்படாத தோஷம்‌, மெத்தப்‌ பதிவிரதை. 

ஆரும்‌ அற்றதே தாரம்‌; ஊரில்‌ ஒருத்தனே தோழன்‌, 

ஆரும்‌ அற்றவருக்குத்‌ தெய்வமே துணை. 

ஆரும்‌ அறியாத அரிச்சந்திரன்‌ கட்டின தாலி. 

ஆரும்‌ அறியாமல்‌ கொண்டு கொடுத்தானாம்‌; காடு மேடெல்லாம்‌ 
கரி ஆக்கினானாம்‌, 2995 


ஆரும்‌, ஆரும்‌ உறவு? தாயும்‌ பிள்ளையும்‌ உறவு. 


104 தமிழ்ப்‌ பழமெரழிகள்‌ 
ஆரும்‌ இல்லாத ஊரிலே அசுவமேதம்‌ செய்தான்‌. 
(பாஃம்‌, ஆகுமா? 
ஆரும்‌ இல்லாப்‌ பெண்ணுக்கு அண்டை வீட்டுக்காரன்‌ 
மாப்பிள்ளை. 
ஆரே சாரே என்கிறவனுக்குத்‌ தெரியுமா? அக்கினி 
பார்க்கிறவனுக்குத்‌ தெரியுமா ? 
ஆரை இறுக்கி முகம்‌ பெறுகிறது? பிள்ளையை இறுக்கி 
முகம்‌ பெறுகிறது. 2400 
ஆரைக்‌ காது குத்துவது ? 
ஆரைப்‌ பகைத்தாலும்‌ ஊரைப்‌ பகைக்காதே, 
ஆரை நம்பித்‌ தோழா, ஆற்றுக்கு ஏற்றம்‌ போட்டாய்‌? 
(பா.ம்‌.ர காருக்கு 
ஆரை நம்பினாலும்‌ அரங்கியை நம்பக்‌ கூடாது. 
ஆரை பற்றிய நஞ்சையும்‌ அறுகு பற்றிய புஞ்சையும்‌. 2405 


(களைபோக்கல்‌ கடினம்‌.) 


ஆரோக்கியம்‌ பெரும்‌ பாக்கியம்‌. 
ஆரோக்கியமே ஆயுசு விருத்தி. 
ஆரோ செத்தாள்‌? எவளோ அழுதாளாம்‌. 


(பாஃம்‌,) எவனோ; ஏனோ, 
ஆரோடு போனாலும்‌ போதோடு வந்துவிடு, 
(குறவர்‌ பேச்சு.) 
ஆல்‌ என்னிற்‌ பூல்‌ என்னுமாறு 4410 
(பழமொழி நானூறு.) | 
ஆல்‌ பழுத்தால்‌ அங்கே கிளி; அரசு பழுத்தால்‌ இங்கே கிளி, 
ஆல்போல்‌ தழைத்து அறுகுபோல்‌ வேரோடி மூங்கில்போல்‌ 
சுற்றம்‌ முசியாமல்‌ வாழ்ந்திருப்பீர்‌, 
(பா-ம்‌.) ஆல்போல்‌ கிளைத்து விழுது விட்டு, 
. ஆலகால விஷம்‌ போன்றவன்‌ அந்தரம்‌ ஆவான்‌, 
ஆலங்காட்டுப்‌ பேய்‌ மாதிரி அலைகிறான்‌. 
ஆலசியம்‌ அதிக விஷம்‌, 2415 
போ-ம்‌.7 அமுதமும்‌ விஷம்‌, 
ஆலம்பாடி அழகு எருது; உழவுக்கு உதவா இழவு எருது, 


ஆலமரத்துக்கு அறுகம்புல்லின்‌ வேரா? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 105 


ஆலமரத்தைச்‌ சுற்றி வந்து அடிவயிற்றைத்‌ தொட்டுப்‌ பார்த்தது 
போல. 


(பாஃம்‌.) தடவிப்‌ பார்த்தது போல, 


ஆலமரத்தைப்‌ பிடித்த பேய்‌ அத்தி மரத்தைப்‌ பிடித்ததாம்‌, 
ஆலமரத்தை விழுது தாங்குவது போல, 2420 
ஆலமரம்‌ பழுத்தால்‌ பறவைக்குச்‌ சீட்டு அனுப்புவார்களா? 
(பாஃம்‌.) ஆர்‌ சீட்டு அனுப்புவது? 
ஆலயத்துக்கு ஒர்‌ ஆனையும்‌ ஆஸ்தானத்துக்கு ஒரு பிள்ளையும்‌, 
ஆலயம்‌ அறியாது ஓதிய வேதம்‌. 
ஆலயம்‌ இடித்து அன்னதானம்‌ பண்ணப்‌ போகிறாள்‌, 
(பா-ம்‌.) எடுத்து, 
ஆலயம்‌ தகர்த்து அன்னதானம்‌ பண்ணுகிறான்‌ , ௮429 
ஆலயம்‌ தொழுவது சாலவும்‌ நன்று. 
(கொன்றை வேந்தன்‌.) 
ஆலினிமேற்‌ புல்லுருவி. 
ஆலும்‌ வேலும்‌ பல்லுக்கு உறுதி; நாலும்‌ இரண்டும்‌ சொல்லுக்கு 
உறுதி, 
(தாலும்‌ இரண்டும்‌; எண்கள்‌; நாலடியாரும்‌ குறளும்‌, ) 


ஆலூரு, சாலூரு, அறுதலிப்‌ பாக்கம்‌, முண்டை களத்தூரு; 
மூதேவி முறப்பாக்கம்‌, 


(இவை செங்கற்பட்டு மாவட்டத்தில்‌ உள்ள ஊர்கள்‌,) 
ஆலே பூலே என்று அலம்பிக்‌ கொண்டிருக்கிறது. 2430 
ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பைப்பூச்‌ சர்க்கரை. 
(பாஃம்‌,) கருப்பட்டி. 
ஆலைக்‌ கரும்பு போலவே நொந்தேன்‌. 
ஆலைக்‌ கரும்பும்‌ வேலைத்‌ துரும்பும்‌ போல ஆனேன்‌, 
(வேலைஃகடல்‌. ) 
ஆலைக்குள்‌ அகப்பட்ட சோலைக்‌ கரும்பு போல, 
ஆலை பாதி; அழிம்பு பாதி. 2495 
ஆலை வாயிலே போன கரும்பு போல்‌. 
ஆலை விழுது தாங்கினது போல, 


(0௦ தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆவணி அவிட்டத்திற்கு அசடியும்‌ சமைப்பாள்‌. 
(நிதானமாகச்‌ செய்யலாம்‌ என்பது கருத்து.) 

ஆவணி அழகன்‌, 
(-வெற்றிலை. ) 

ஆவணி அழுகல்‌ தூற்றல்‌, 2440 
(பாஃம்‌,) ஆவணி மாதம்‌ அழுகைத்‌ தூற்றல்‌. 

ஆவணி இலை அசையக்‌ காவேரி கரை புரள. 


(பா-ம்‌.) இலை உதிர, 
ஆவணி தலை வெள்ளமும்‌ ஐப்பசி கடை வெள்ளமும்‌ கெடுதி. 
ஆவணி பறந்தால்‌ புரட்டாசி வரும்‌; தாவணி பறந்தால்‌ 
புடைகையாகி வரும்‌. 
ஆவணி மருதாணி அடுக்காய்ப்‌ பற்றும்‌, 
ஆவணி மாதம்‌ அழுகைத்‌ தூற்றல்‌. 2445 
ஆவணி மாதம்‌ ஐந்தாந்‌ தேதி சிங்க முழக்கம்‌, அவ்வருஷம்‌ மழை, 
ஆவணி மாதம்‌ தாவணி போட்டவள்‌ புரட்டாசி மாதம்‌ புருஷன்‌ 
வீடு போனாளாம்‌. 
ஆவணியில்‌ அகல நடு; ஐப்பசியில்‌ அணைத்து நடு, 
ஆவணி முதல்‌ நட்ட பயிர்‌ பூவணி அரசன்‌ புகழ்‌ போலும்‌, 
ஆவணியில்‌ நெல்‌ விதைத்தால்‌ ஆனைக்‌ கொம்பு தானாய்‌ 
விளையும்‌. 2450 
ஆவத்தை அடரான்‌ பாவத்தைத்‌ தொடரான்‌, 
ஆவதற்கும்‌ அழிவதற்கும்‌ பேச்சே காரணம்‌, 
ஆவது அ ஞ்சில தெரியும்‌; காய்ப்பது பிஞ்சிலே தெரியும்‌, 
ஆவதும்‌ பெண்ணாலே; அழிவதும்‌ பெண்ணாலே. 
ஆவர்க்கும்‌ இல்லை; தேவர்க்கும்‌ இல்லை, 2455 
ஆவர்‌ மாத்திரம்‌ இருந்தால்‌ என்ன? அன்னம்‌ இறங்கினால்‌ 
அல்லவோ பிழைப்பான்‌. 
ஆவாரை இலையும்‌ ஆபத்துக்கு உதவும்‌. 
ஆவாரை பூக்திருக்கச்‌ சாவாரைக்‌ கண்டதுண்டோ? 
(உள்ள இடத்தில்‌ சாவார்‌ உண்டா?) 
ஆவுடையார்‌ கோயில்‌ அடங்கலுக்குப்‌ புறத்தி, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 107 


ஆவுடையாரையும்‌ லிங்கத்தையும்‌ ஆறு கொண்டு போகச்சே 
சுற்றுக்‌ கோயில்‌ சுவாமி எல்லாம்‌ சர்க்கரைப்‌ பொங்கலுக்கு 
அழுகின்‌றனவாம்‌. 2460 

ஆவும்‌ தென்னையும்‌ அஞ்சு வருஷத்தில்‌ பலன்‌ ஈயும்‌. 

ஆவென்று போனபின்‌ அள்ளி இடுவது ஆர்‌? 

ஆ வேறு நிறம்‌ ஆனாலும்‌ பால்‌.வேறு நிறம்‌ ஆகுமா? 

ஆழ்வார்‌ சாதித்தது ஆயிரம்‌; அம்மையார்‌ சாதித்தது பதினாயிரம்‌ 
(ஆழ்வார்‌, நம்மாழ்வார்‌, ) 

ஆழ்வாரே போதாதோ? அடியாரும்‌ வேண்டுமோ? 246$ 


(ஐயங்காரும்‌ வேண்டுமோ?) 


ஆழ அமுக்கினாலும்‌ நாழி நானாழி கொள்ளாது, 
ஆழ உழுதால்‌ ஆட்டுரத்துக்கும்‌ அதிகம்‌, 
ஆழ உழுதாலும்‌ அடுக்க உழு, 
ஆழ உழுது அரும்‌ பாடு பட்டாலும்‌ பூமி விளைவது 
புண்ணியவான்களுக்கே, 
ஆழங்கால்‌ சேற்றில்‌ அழுந்தியிருக்கிறான்‌. 2470 
ஆழப்‌ பொறுத்தாலும்‌ வாழப்‌ பொறுக்க மாட்டார்கள்‌. 
ஆழம்‌ அறியாமல்‌ காலை விட்டுக்‌ கொண்டேன்‌; அண்ணாமலை 
அப்பா காலை விடு, 
(-- என்ற கதை) 
ஆழம்‌ அறியாமல்‌ காலை விடாதே, 
(இடாதே.) 
ஆழம்‌ அறியும்‌ ஓங்கில்‌; மேளம்‌ அறியும்‌ அரவம்‌. 
(ஓங்கில்‌-ஒரு வகை மீன்‌.) 
ஆழம்‌ தெரியாமல்‌ காலை விட்டுக்‌ கொண்டது போல, 2475 
ஆழாக்கு அரிசி அன்ன தானம்‌; போய்‌ வருகிற வரைக்கும்‌ 
புண்ணிய தானம்‌, 
ஆழாக்கு அரிசி, மூழாக்குப்‌ பானை, முதலியார்‌ வருகிற 
வீறாப்பைப்‌ பார்‌. 
(மூழாக்கு-மூன்று ஆழாக்கு. ) 


ஆழாக்கு அரிசி வாங்கி ஐந்து கடை மீனை வாங்கிப்‌ பொல்லாத 
புருஷனுக்குப்‌ போட நேரம்‌ இல்லை. 

ஆழி எல்லாம்‌ வயல்‌ ஆனால்‌ என்ன? அவனி எல்லாம்‌ அலின மயம்‌ 
ஆனால்‌ என்ன? 


108 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆழி கொண்டாலும்‌ காழி கொள்ளாது. 2480 
(காழி-சீகாழி.) ப 
ஆழுக்கும்‌ பாழுக்கும்‌ ஒருவந்தூரான்‌) கடா வெட்டுக்கு 
மோகனூரான்‌, 
(நாமக்கல்‌ தாலுக்காவில்‌ உள்ள ஊர்கள்‌ இவை. ) 
ஆழும்‌ பாழும்‌ அறை ர்கிரைப்‌ பாத்தியு ம. 
ஆழும்‌ பாழும்‌ ஆகிறது. 
ஆள்‌ அகப்பட்டால்‌ மிரட்டுகிறதா? 
ஆள்‌ அண்டிப்‌ பேசாதவனும்‌ செடி அண்டிப்‌ பேளாதவனும்‌ 
ஒன்று. 2485 
ஆன்‌ அரை முழம்‌; கோவணம்‌ முக்கால்‌ முழம்‌, 
ஆள்‌ அற்ற பாவம்‌ அழுதாலும்‌ தீராது. 
ஆள்‌ அறிந்து ஆசனம்‌ போடு; பல்‌ அறிந்து பாக்குப்‌ போடு, 
ஆள்‌ ஆளும்‌ பண்ணாடி எருது ஆர்‌ மேய்க்கிறது? 
ஆள்‌ ஆளை இடிக்கும்‌; ஆள்‌ மிக்குப்‌ பத்துப்‌ 
பேரை இடிக்கும்‌, 2490 
ஆள்‌ ஆளைக்‌ குத்தும்‌; பகரம்‌ பத்துப்‌ பேரைக்‌ குத்தும்‌. 
ஆள்‌ ஆனையை மறந்தாலும்‌ ஆனை ஆனை மறக்குமா? 


ஆள்‌ இருக்கக்‌ குலை சாயுமா? 


(கொலை, ) 
ஆள்‌ இருக்கும்‌ இளக்காரத்தில்‌ ஆவாரையும்‌ பீயை வாரி அடிக்கும்‌, 
ஆள்‌ இல்லா ஊருக்கு அழகு பாழ்‌, 2495 


ஆள்‌ இல்லாத இடத்தில்‌ அசுவமேத யாகம்‌ பண்ணினது போல, 
(இல்லாத ஊரில்‌.) 

ஆன்‌ இல்லாப்‌ படை அம்பலம்‌. 

ஆள்‌ இல்லாப்‌ பக்கினி, இடம்‌ இல்லாப்‌ பத்தினி, ஆளைக்‌ 
கண்டால்‌ ஈடு இல்லாப்‌ பத்தினி, 

ஆன்‌ இல்லாமல்‌ அடிக்கடி ஓடுமா? 

ஆள்‌ இல்லாமல்‌ ஆயுதம்‌ வெட்டுமா? . 2௦00 

ஆள்‌ இளந்தலை கண்டால்‌ தோணி மிதக்கப்‌ பாயும்‌. 


(இளந்தலைஃகுறைவு; கனம்‌ இன்மை, ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 109 


ஆள்‌ இளந்தலை கண்டு தோணி மிதக்கும்‌, 

ஆள்‌ இளப்பமாய்‌ இருந்தால்‌ எமனைமம்‌ நமனையும்‌ பலகாரம்‌ 
பண்ணுவான்‌. ப 

ஆள்‌ இளப்பமாய்‌ இருந்தால்‌ எருதும்‌ மச்சான்‌ முறை கொண்டாடும்‌. 

ஆன்‌ இளைத்ததைச்‌ கண்டால்‌ ஆவாரையும்‌ பீ வாரி ப 

்‌.... அடிக்கும்‌, 2505 


ஆள்‌ உள்ளுக்குள்ளே இருக்கிறான்‌ . 

ஆன்‌ ஏற நீர்‌ ஏறும்‌. 

ஆன்‌ ஏறினால்‌ உலை ஏறும்‌; உலை ஏறினால்‌ உப்பு ஏறும்‌. 

ஆள்‌ கண்ட சமுத்திரம்‌. 

ஆனி கண்டு ஏய்க்குமாம்‌ ஆலங்காட்டு நரி. 2510 

ப (மீரட்டுமாம்‌. ) 

ஆள்‌ காட்டி செந்த காளையும்‌ திருடனையும்‌ பிடித்துக்‌ 
கொடுக்கும்‌. 

ஆன்‌ காட்டி தெரியாமல்‌ திருடப்‌ போகிறவன்‌ கெட்டிக்காரனா? 
அவன்‌ காலடி பிடித்துப்‌ போகிறவன்‌ கெட்டிக்காரனா? 

ஆள்‌ காட்டிய விரலுக்கும்‌ அன்னதானப்‌ பவன்‌, 
(விதுரன்‌ .) 

ஆள்‌ கால்‌, வாய்‌ முக்கால்‌. 

ஆள்கிறவளும்‌ பெண்‌; அழிக்கிறவளும்‌ பெண்‌, 2515 

ஆள்‌ கொஞ்சம்‌ ஆகிலும்‌ ஆயுதம்‌ மிடுக்கு. 

ஆளி பஞ்சையாய்‌ இருந்தாலும்‌ ஆயுதம்‌ திறமாய்‌ இருக்க வேண்டும்‌, 

ஆள்‌ பாதி, அலங்காரம்‌ பாதி, | 

ஆள்பாதி , ஆடை பாதி, 

ஆள்‌ பாதி, ஏர்‌ பாதி. 2520 

ஆள்‌ பாரம்‌ பூமியிலே, 

ஆள்‌ போகிறது அதமம்‌; மகன்‌ போகிறது மத்தியமம்‌; தான்‌ 
பேரகிறது உத்தமம்‌. 

ஆள்‌ போனால்‌ சண்டை வருமென்று நாயை விட்டு ஏவின மாதிரி, 

ஆள்‌ மதத்தால்‌ கீரை; ஆனை மதத்தால்‌ வாழை. 

ஆள்‌ மறந்தாலும்‌ ஆனை மறக்காது. 2525 

ஆன்‌ மெத்தக்‌ கூடினால்‌ மீன்‌ மெத்தப்‌ பிடிக்கலாம்‌, 

ஆள்‌ ஜம்பமே தவிர வேலை ஜம்பம்‌ கிடையாது. 


110 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆளத்‌ தெரியாத அண்ணாக்கள்ளன்‌ ஒரு குழம்பு வைக்கத்‌ தெரிய 
வில்லை என்றானாம்‌. 


ஆள மாட்டாதவனுக்குப்‌ பெண்டாட்டி ஏன்‌? 
(பெண்டு ஒரு கேடு.) 
ஆளவந்தாரும்‌ உடையவரும்‌ சேர்ந்தால்‌ வைகுண்டத்துக்குப்‌ படி 
கட்டியிருப்பார்கள்‌ . 2520 
ஆளன்‌ இல்லாத துக்கம்‌ அழுதாலும்‌ தீராது; 
(--சீர்‌ இல்லாக்‌ கல்யாணம்‌ செய்தாலும்‌ நிறக்கா து.) 
ஆளன்‌ இல்லாத பெண்ணுக்கு வாழ்வு இல்லை. 
ஆளன்‌ இல்லாத மங்கைக்கு அழகு பாழ்‌. 
ஆளன்‌ இல்லாதவள்‌ ஆற்று மணலுக்குச்‌ சரி. 
ஆளன்‌ உறவு உண்டானால்‌ மாமி மயிர்‌ மாத்திரம்‌. 2௦99 


ஆளனைப்‌ பிரிந்திருத்தல்‌ அரிவையர்க்கு அழகன்று. 
ஆளான ஆள்‌ புகுந்தால்‌ ஆமணக்கு விளக்கெண்ணெய்‌ ஆகும்‌. 
ஆளான ஆளுக்கு அவிழ்‌ அகப்படாக்‌ காலத்திலே காக்காய்ப்‌ 
பிசாசு கஞ்சிக்கு அழுகிறது . 
ஆளில்‌ கட்டை அரண்மனைக்கு உதவான்‌. 
ஆளிலும்‌ ஆள்‌ அம்மாப்‌ பேட்டை ஆள்‌, 2940 
(ஆற்றல்‌ உள்ளவன்‌ "என்பது பொருள்‌. அம்மாப்பேட்டை தஞ்சை 
மாவட்டத்தில்‌ உள்ளது. ) 
ஆளுக்கு ஆள்‌ வித்தியாசம்‌. 
ஆளுக்கு ஒத்த ஆசாரமும்‌ ஊருக்கு ஒத்த உபசாரமும்‌. 
(“- வேண்டாமா?) 
ஆளுக்கு ஒரு குட்டு வைத்தால்‌ அடியேன்‌ தலை மொட்டை. 
(ஆண்டியின்‌ த ல.) 
ஆளுக்கு ஒரு குட்டுக்‌ குட்டினாலும்‌ அவனுக்குப்‌ புத்தி வராது. 
ஆளுக்கு ஒரு மயிர்‌ பிடுங்கினால்‌ அடியேன்‌ தலை மொட்டை. 2545 
ஆளுக்குக்‌ கீரைத்தண்டு; ஆனைக்கு வாழைத்தண்டு. 
ஆளுக்குத்‌ தக்கபடி வேஷம்‌ போடுதல்‌. 
ஆளுக்குத்‌ தகுந்த சொட்டுக்‌ கொடுக்கிறது. 
ஆளுக்குத்‌ துக்குணி ஆள்‌ பாரம்‌. 
(ஆளுக்குச்‌ சற்றே.) 
ஆளுக்குள்ளே ஆளாய்‌ இருப்பான்‌. 2550 
ஆளம்‌ அம்பும்‌, ட 
ஆளும்‌ கோளும்‌ படைத்தவனை வேலும்‌ கோலும்‌ என்ன செய்யும்‌? 
ஆளை அடித்தால்‌ அரைப்பணம்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 111 
ஆளை அறிந்து தாண்டுகிறதா? 


ஆளை அறிந்துதான்‌ அறுக்கிறான்‌. 2555 
ஆளை ஆள்‌ அறிய வேண்டும்‌; மீனைப்‌ புளியவகாய்‌ அறிய 
வேண்டும்‌, 


ஆளை ஆள்‌ குத்தும்‌; ஆள்‌ மிடுக்ஞ்ப்‌ பத்துப்‌ பேரைக்‌ குத்தும்‌, 

ஆளை ஏய்க்குமாம்‌ தரி: அதனை ஏய்க்குமாம்‌ ஒற்றைக்கால்‌ 
நண்டு. 

ஆளைக்‌ கண்ட சமுத்திரம்‌. 

ஆளைக்‌ கண்டால்‌ ஆறு மணி; ஆலைக்‌ காணா விட்டால்‌ மூன்று 
மணி. 2900 

ஆளைக்‌ கண்டு ஏமாற்றுமாம்‌ ஆலங்காட்டுப்‌ பேய்‌, 


(எட்‌ “கமாம்‌ *சாசு,) 


ஆளைக்‌ கண்டு மலைக்காதே; ஊது காமாலை, 

ஆளைச்‌ சுற்றிப்‌ பாராமல்‌ அளக்கிறதா? 

ஆளைச்‌ சுற்றிப்‌ பாராமல்‌ அழுகிறாள்‌ ஒரு காலே. 

ஆளைச்‌ சேர்த்தாயோ? அடிமையைச்‌ சேர்த்தாயோ? 2505 


ஆளை நீட்டிப்‌ போடு, 
ஆளைப்‌ பார்‌ சோளக்காட்டிலே. 


(சோளக்‌ கொல்லையிலே, ) 
ஆளைப்‌ பார்‌, சோளக்‌ கொல்லைப்‌ பொம்மை மாதிரி. 
ஆளைப்‌ பார்த்தால்‌ அழகுதான்‌; ஏரில்‌ கட்டினால்‌ குழவுதான்‌, 


ஆளைப்‌ பார்த்தால்‌ அழகுபோல; வேலையைப்‌ பார்த்தால்‌ குழவு- 
போல. 2510 


ஆளைப்‌ பார்த்தால்‌ அழகு மலை; வேலையைப்‌ பார்த்தால்‌ 
குழவு மலை. 

ஆளைப்‌ பார்த்தான்‌; தலையில்‌ அடித்தான்‌. 

ஆளைப்‌ பார்த்தான்‌ வாயால்‌ ஏய்த்தான்‌. 
போர்த்துத்தான்‌.) 

ஆளைப்‌ பார்த்து ஆசனம்‌ போடுவான்‌. 

ஆளைப்‌ பார்த்துக்‌ கூலி கேட்கிறது; அவனைப்‌ பார்த்துப்‌ பெண்டு 
கேட்கிறது. ப ப 2575 

ஆளைப்‌ பார்த்து மலைக்காதே; ஊது கணை, 


112 தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 


ஆளைப்‌ பார்‌; முகத்தைப்‌ பர்ரி, 
ஆற்றங்கரை மரம்‌ விழும்‌. 
(மரம்‌ போலே.) 
ஆற்றங்கரையில்‌ தண்ணீர்‌; அடுப்பங்கரையில்‌ வெந்நீர்‌. 
ஆற்றப்‌ புழுதி ஈரம்‌ தாங்கும்‌. 2580 
ஆற்றாக்‌ குலைப்‌ பொல்லாப்பு அடித்துக்‌ கொள்ளுகிறான்‌. 
ஆற்றித்‌ தூற்றி அம்பலத்திலே வைக்கப்‌ பார்க்கிறான்‌. 
(அம்பலத்திலே கொண்டு வந்தானாம்‌.) 
ஆற்றில்‌ இருந்து அரஹராப்‌ பாடினாலும்‌ சோற்றில்‌ இருக்கிறான்‌ 
சொக்கப்பன்‌, 
ஆற்றில்‌ கரைத்த புளியும்‌ அங்காடிக்கு இட்ட பதரும்‌ ஆயிற்று. 
(போல) 
ஆற்றில்‌ கரைத்த பெருங்காயம்‌ போல்‌. 9585 
ஆற்றில்‌ கரைத்த மஞ்சள்‌. 
(அரைத்த மஞ்சள்‌.) 
ஆற்றில்‌ நிறையத்‌ தண்ணீர்‌ போனாலும்‌ அள்ளிக்‌ குடிக்கப்‌ 
போகிறதா நாய்‌? 
ஆற்றில்‌ நிறையத்‌ தண்ணீர்‌ போனாலும்‌ நாய்‌ நக்கித்தான்‌ 
குடிக்கும்‌. 
ஆற்றில்‌ பெரு வெள்ளம்‌ நாய்க்கு என்ன? சளப்புத்‌ தண்ணீர்‌. 
ஆற்றிலே ஆயிரம்‌ காணி தானம்‌ பண்ணினாற்‌ போலை. 2590 
(ஆற்று மணலிலே ஆயிரம்‌ குழி.) 
ஆற்றிலே இறங்கினால்‌ ஐம்பத்தெட்டுத்‌ தொல்லையாம்‌. 
ஆற்றிலே ஊறுகிறது, மணலிலே சுவருகிறது. 
ஆற்றிலே ஒரு கால்‌; சேற்றிலே ஒரு கால்‌. 
ஆற்றிலே கணுக்கால்‌ தண்ணீரிலும்‌ அஞ்சி நடக்க வேண்டும்‌, 
ஆற்றிலே போகிற தண்ணீரை அப்பா குடி, ஐயா குடி. 2௦99 
(அம்மாகுடி, ஆத்தாகுடி,) 
ஆற்றிலே போட்டாலும்‌ அளந்து போடு. 
(கொட்டினாலும்‌ கொட்டு.) 
ஆற்றிலே போட்டாலும்‌ அளந்து போடு; குப்பையில போட்டாலும்‌ 
குறிப்பேட்டில்‌ பதிந்து போடு. 
ஆற்றிலே போட்டுக்‌ குளத்திலே தேடுவது போல, 
(சுந்தரர்‌ கதை.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 113 


ஆற்றிலே போனாலும்‌ போவேனே அன்றித்‌ தெப்பக்காரனுக்குக்‌ 
காசு கொடுக்க மாட்டேன்‌ என்றானாம்‌. 
ஆற்றிலே வந்தது மடுவிலை போயிற்று. 2600 


ஆற்றிலே வருகிறது, மணலி சொருகுகிறது. 
ஆற்றிலே விட்ட தர்ப்பை போல்‌ தவிக்கிறேன்‌. 
ஆற்றிலே விட்ட தெப்பத்தைப்‌ போலத்‌ தவிக்கிறேன்‌, 
ஆற்றிலே விளைகிறது மணலிலே சிதறுகிறது. 
ஆற்றிலே வெள்ளம்‌ போனால்‌ அதற்கு மேலே தோணி போகும்‌. 
2609 
ஆற்றிலே வெள்ளம்‌ வந்தால்‌ ஆனை தடுக்குமா? 
ஆற்று அருகில்‌ இருந்த மரமும்‌ அரசு அறிந்த வாழ்வும்‌ நிலை அல்ல. 
(இருந்த வாழ்வும்‌ ,அரசன்‌ அருகில்‌ இருந்த.) 
ஆற்றுக்கு அருகில்‌ குடியிருந்த கதை, 
ஆற்றுக்கு ஒரு நாணல்‌; நாட்டுக்கு ஒரு பூணல்‌. 
ஆற்றுக்குச்‌ செய்து அபத்தம்‌; கோயிலுக்குச்‌ செய்து குற்றம்‌, 2610 
ஆற்றுக்கு நெட்டையும்‌ சோற்றுக்குக்‌ குட்டையும்‌ வாசி. 
ஆற்றுக்குப்‌ பார்ப்பான்‌ துணையா? சோற்றுக்குப்‌ பயற்றங்காய்‌ 
துணையா? 
(பார்ப்பான்‌ துணை அல்ல, பயற்றங்காய்‌ கறியா?) 
ஆற்றுக்குப்‌ போகிறதும்‌ இல்லை; அழகரைக்‌ கும்பிடுகிறதும்‌ 
இல்லை, 
ஆற்றுக்குப்‌ போவானேன்‌? செருப்பைக்‌ கழற்றுவானேன்‌? 
ஆற்றுக்குப்‌ போன ஆசாரப்‌ பாப்பாத்தி துலுக்கச்சி மேலே துள்ளி 
விழுந்தாளாம்‌. 2615 
ஆற்றுக்கும்‌ பயம்‌; காற்றுக்கும்‌ பயம்‌, 
ஆற்றுக்கும்‌ போகவேண்டாம்‌; செருப்பையும்‌ கழற்ற வேண்டாம்‌, 
ஆற்றுக்கு மிஞ்சி அரஹராப்‌ போட்டாலும்‌ சோற்றுக்கு மிஞ்சித்‌ 
சொக்கேசன்‌, 
ஆற்றுக்குள்ளே போய்‌ அரஹரா சிவசிவா என்றாலும்‌ 
சோற்றுக்குள்ளே இருக்கிறானாம்‌ சொக்கலிங்கம்‌. 
(ஆற்றுக்குள்ளே நின்று,) | 
ஆற்றுதே, என்னைத்‌ தேற்றுதே, அம்பலத்திலே என்னை 
ஏற்றுதே என்றான்‌. 
ஆற்றுநீர்‌ ஊற்றி அலசிக்‌ கழுவினாலும்‌ வேற்று நீர்‌ வேற்று நீர்‌ 
தான்‌. 


2620 


114 தமிழ்ப்‌ பழிமொழிகள்‌ 


ஆற்று நீர்‌ பித்தம்‌ போக்கும்‌; குளத்து நீர்‌ வாதம்‌ போக்கும்‌; 
சோற்று நீர்‌ எல்லாம்‌ போக்கும்‌, 

ஆற்று நீர்‌ வடிந்த பின்‌ ஆற்றைக்‌ கடக்க நினைத்தானாம்‌. 

ஆற்று நீரில்‌ அலசிக்‌ கழுவினாலும்‌ அலை, 

ஆற்று நீரை நாய்‌ நக்கிக்‌ குடிக்குமோ? எடுத்துக்‌ 
குடிக்குமோ? 2025 


ஆற்றுப்‌ பெருக்கும்‌ அரச வாழ்வும்‌ அரை நாழிகை. 

ஆற்று மண்ணுக்கு வேற்று மண்‌ உரம்‌, 
(மாற்று மண்‌.) 

ஆற்று மணலிலே தினம்‌ புரண்டாலும்‌ ஒட்டுகிறதுதான்‌ ஒட்டும்‌. 

ஆற்று மணலை அரைத்துக்‌ கரைத்தாலும்‌ வேற்று முகம்‌ வேற்று 
முகந்தான்‌. 

ஆற்று மணலை அளவிடக்‌ கூடாது. 2090 

ஆற்று மணலை எண்ணினாலும்‌ எண்ணலாம்‌; அருச்சுனன்‌ மனைவி 
யரை எண்ண முடியாது, 

ஆற்று மணலையும்‌ ஆகாசத்து தட்சத்திரத்தையும்‌ அளவிடப்‌ 
படுமோ? 

ஆற்று வண்டல்‌ தேற்றும்‌ பயிரை. 

ஆற்றுவாம்‌ இல்லாத துக்கம்‌ நாளடைவில்‌ ஆறும்‌. 

ஆற்றுவாரும்‌ இல்லை; தேற்றுவாரும்‌ இல்லை. 2635 

ஆற்று வெள்ளம்‌ ஆனையை என்ன செய்யும்‌? 

ஆற்றூர்‌ அரிசியும்‌ வேற்றூர்‌ விறகும்‌ இருந்தால்‌ சாத்தூர்‌ 
செளக்கியம்‌. 

ஆற்றூர்‌ சேற்றூர்‌ ஆற்றுக்கு அடுத்த ஊர்‌, ஆறுமுக மங்கலம்‌ ஆர்‌ 


ஒருவர்‌ போனாலும்‌ ட்ப கொண்டு போங்கள்‌ க்‌ 
சொன்னேன்‌. 


(ஆண்டாள்‌ கவிராயர்‌ கூற்று,) 
ஆற்றை அடைக்கும்‌ அதிவிடையம்‌. 
(ஆற்றுடைப்பை, கிராணி வயிற்றுப்‌ போக்கிற்கு அதி விடையம்‌ மருந்து,) 
ஆற்றைக்‌ கட்டிச்‌ செட்டியார்‌ இறைத்தால்‌ சும்மாவா இறைப்‌ 
பார்‌? 2640 


ஆற்றைக்‌ கடக்க ஒருவன்‌ உண்டானால்‌ அவனைக்‌ கடக்கவும்‌ 
ஒருவன்‌ உண்டு, 

ஆற்றைக்‌ கடக்கும்வரையில்‌ அண்ணன்‌ தம்பீ; அப்புறம்‌ நீ ஆர்‌? 
தான்‌ ஆர்‌? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 115 


ஆற்றைக்‌ கடத்தி விடு; ஆகாசத்தில்‌ பறக்கக்‌ குளிகை தருகிறேன்‌ 
என்கிறான்‌ மந்திரவாதி. 

ஆற்றைக்‌ கடந்தால்‌ ஓடக்காரனுக்கு ஒரு சொட்டு, 

ஆற்றைக்‌ கண்டாயோ? அழகரைச்‌ சேவித்தாயோ? 2049 

ஆற்றைக்‌ காணாத கண்களும்‌ அழகரை வணங்காத கைகளும்‌ 
இருந்தும்‌ பயன்‌ இல்லாதவை. 

ஆற்றைக்‌ கெடுக்கும்‌ நாணல்‌; ஊற்றைக்‌ கெடுக்கும்‌ பூணூல்‌. 

ஆற்றைத்‌ தாண்டியல்லவோ கரை ஏறவேண்டும்‌? 

ஆற்றோடு போகிற பிள்ளையில்‌ பெண்ணுக்கு ஓர்‌ அகமுடையான்‌ 
கருப்பாகப்‌ போச்சோ? 

| ( கருப்பு-பஞ்சம்‌. ) 

ஆற்றோடு போகிறவன்‌ நல்ல வேலைக்காரன்‌ . 

ஆற்றோடு போனாலும்‌ ஆற்றூரோடே போகாதே, 2650 
(திருநெல்வேலி மாவட்டப்‌ பழமொழி. ) 

ஆற்றோடு போனாலும்‌ கூட்டோடு போகாதே, 

ஆற்றோடு போனாலும்‌ தெப்பக்காரனுக்குக்‌ காசு தர மாட்டேன்‌. 

ஆற்றோடு போனாலும்‌ போவான்‌ செட்டி; தோணிக்காரனுக்கு 
அரைக்காசு கொடுக்கமாட்டான்‌. 

. (தெப்பக்காரனுக்கு ஒரு காசு.) 

ஆற்றோடு போனாலும்‌ தெப்பக்காரனுக்குக்‌ காசு தர 
மாட்டேன்‌. 2095 

ஆற்றோடு வந்த நீர்‌ மோரோடு வந்தது. 

ஆற்றோடே போனாலும்‌ போவேன்‌; தெப்பக்காரனுக்குக்‌. கூலி 
கொடுக்க மாட்டேன்‌ என்றானாம்‌, 


(போகிறதே அல்லாமல்‌ தெப்பக்காரனுக்கு ஒரு காச. கொடுக்கிறது 
இல்லை.) 

ஆறாம்‌ குழந்தை பெண்ணாகப்‌ பிறந்தால்‌. ஆனான குடித்தனமும்‌ 
நீறாய்‌ விடும்‌. 

ஆறாம்‌ திருநாள்‌ ஆனை வாகனம்‌, 

ஆறாம்‌ பேறு பெண்ணாய்ப்‌ பிறந்தால்‌ -ஆனான வாழ்வு நீறாய்‌ 
விடும்‌, 2000 
(ஆனான குடித்தனம்‌.) | ப 

ஆறாம்‌ மாசம்‌ அரைக்‌ கல்யாணம்‌. 

ஆறா மீனின்‌ ஓட்டம்‌, 


116 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆறாவது பிள்ளை ஆனை கட்டி வாழ்வான்‌. 
ஆறாவது பிள்ளை பிறந்தால்‌ ஆனை கட்டி வாழலாம்‌. 
(ஆண்பிறந்தால்‌. ) 
ஆறிலும்‌ சாவு; நூறிலும்‌ சாவு. பு 
ஆறிலே செத்தால்‌ அறியா வயசு; நூறிலே செத்தால்‌ நொந்த வயசு. 
ஆறின கஞ்சி பழங்கஞ்சி, 
ஆறின சோறு ஆளனுக்கு மிஞ்சும்‌. 
ஆறின சோறு பழஞ்‌ சோறு. 
ஆறின புண்ணிலும்‌ அசடு நிற்கும்‌. 26/0 
(அசடு-பொறுக்கு.) ப 
ஆறினால்‌ அச்சிலே வார்‌; ஆறாவிட்டால்‌ மிடாவிலே வார்‌, 
ஆறு அல்ல, நூறு அல்ல, ஆகிறது ஆகட்டும்‌. 
ஆறு இல்லா ஊருக்கு அழகு பாழ்‌. 
(இல்லை, வாக்குண்டாம்‌.) 
ஆறு இல்லா ஊருக்குக்‌ கேணியே கங்கை, 
ஆறு எல்லாம்‌ கண்ணீர்‌; அடி எல்லாம்‌ செங்குரு தி, 2675 
ஆறு எல்லாம்‌ பாலாய்‌ ஓடினாலும்‌ நாய்‌ நக்கித்தானே குடிக்கும்‌? 
ஆறுக்கு இரண்டு பழுதில்லை. 
ஆறு கடக்கிறவரையில்‌ அண்ணன்‌ தம்பி; ஆறு கடந்தால்‌ நீ ஆர்‌? 
நான்‌ ஆர்‌? 
ஆறு கடக்கைக்குப்‌ பற்றின தெப்பம்‌ போகவிநிமாப்‌ போலே, 
ஆறு கல்யாணம்‌; மூன்று பெண்கள்‌; மார்போடே மார்பு 
இடிபடுகிறது. 2680 
(தள்ளுகிறது.) 
ஆறு காதம்‌ என்கிறபோது: கோவணத்தை: அவிழ்ப்பானேன்‌? 
(அரைச்‌ சீலையை, அவிழ்த்துக்‌ குடுமியிலே கட்டிக்‌ கொண்டானாம்‌.) 
ஆறு காதம்‌ என்கிற போதே கோவணம்‌ கட்டினானாம்‌, 
ஆறும்‌ காதம்‌ என்ன, அவிழ்த்துக்‌ கொண்டானாம்‌ அரைத்துணியை. 
ஆறு கெட நாணல்‌ இடு; ஊறு கெடப்‌ பூணூல்‌ இடு; காடு கெட 
ஆடு விடு; மூன்றும்‌ கெட முதலியை விடு, 
(முதலையை. ) 
ஆறு கெடுத்தது பாதி; தூறு கெடுத்தது பாதி, 2685 


ஆறு சொண்டது பாதி; தூறு கொண்டது பாதி, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 117 


ஆறு கொத்து, நூறு இறைப்பு; ஆறு சீப்பு, நூறு காய்‌, 
. (வாழை. ) 
ஆறு கொத்து, நூறு தண்ணீர்‌. 
(வாழை...) 
ஆறு கோணலாய்‌ இருந்தாலும்‌ நீரும்‌ கோணலோ? 
மாடு கோணலாய்‌ இருந்தாலும்‌ பாலும்‌ கோணலோ? 
ஆறு நாள்‌ நூறு உழவிலும்‌ நூறு நாள்‌ ஆறு உழவு மேல்‌. 2690 
ஆறு நிறையத்‌ தண்ணீர்‌ போனாலும்‌ அள்ளிக்‌ குடிக்கப்‌ 
போகிறதா நாய்‌? 
ஆறு நிறையத்‌ தண்ணீர்‌ போனாலும்‌ பாய்கிறது கொஞ்சம்‌, 
சாய்கிறது கொஞ்சம்‌, 
ஆறு நிறைய நீர்‌ ஓடினாலும்‌ நாய்‌ நக்கித்தான்‌ குடிக்க வேண்டும்‌ , 
(ஜலம்‌, வெள்ளம்‌.) 
ஆறு நீந்தின எனக்குக்‌ குளம்‌ நீந்துவது அரிதோ? 
ஆறு நீந்தினவனுக்கு வாய்க்கால்‌ எவ்வளவு? 2005 
ஆறு நூறு ஆகும்‌; நூறும்‌ ஆறு ஆகும்‌. ப 
ஆறு நேராய்ப்‌ போகாது. 
ஆறு நேரான ஊர்‌ நில்லாது. 
ஆறு. நேரான ஊரும்‌, அரச னாடு எதிர்த்த குடியும்‌, புருஷ னோடு 
ஏறு மாறான பெண்டிரும்‌ நீறு நீறு ஆகிவிடும்‌. 
ஆறு பாதிக்‌ குரங்கே, மரத்தை விட்டு இறங்கே. 2700 
ஆறு பார்‌ ஒத்து வந்தாலும்‌ நாய்‌ நக்கிக்‌ குடிக்கும்‌, 
ஆறு பார்க்கப்‌ போக ஆய்க்குப்‌ பிடித்தது சளிப்பு, 
ஆறு பார்ப்பானுக்கு இரண்டு கண்‌, 
ஆறு பிள்ளை அழிவுக்கு லட்சணம்‌, 
ஆறு பிள்ளை பெற்றவளுக்குத்‌ தலைச்சன்‌ பிள்ளைக்காரி | 
மருத்துவமாம்‌, 2105 
ஆறு போவதே கிழக்கு; அரசன்‌ செல்வதே வழக்கு, 
(சொல்வதே. ) 
ஆறு போவதே போக்கு; அரசன்‌ சொல்வதே தீர்ப்பு. 
ஆறும்‌ கடன்‌; நூறும்‌ கடன்‌, பெரிசாச்‌ சுடடா பணியாரத்தை, 
ஆறும்‌ கருவில்‌ அமைத்தபடி. 
(ஆறு-பேர்‌, இன்பம்‌, தாரம்‌, பிணி, மூப்பு, சாக்காடு. ) 


~~ 


118 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
ஆறும்‌ நாலும்‌ பத்து; நாலும்‌: ஆறும்‌ பத்து. 2710 
ஆறு மாசப்‌ பயணம்‌ அஞ்சி நடந்தால்‌ முடியுமா? 
ஆறு மாசம்‌ பழுத்தாலும்‌ விளா மரத்தில்‌ வெளவால்‌ சேராது. 
ஆறு மாதத்துக்குச்‌ சனியன்‌ பிடித்தாற்‌ போல, 
ஆறு மாதத்துக்கு வட்டி இல்லை; அப்புறம்‌ முதலே இல்லை. 
ஆறு மாதம்‌ வீட்டிலே; ஆறு மாதம்‌ காட்டிலே, ப 2115 
ஆறுமுக மங்கலத்துக்கு ஆர்‌ போனாலும்‌ சோறு உண்டு போங்கள்‌, 
சொன்னேன்‌ ; சொன்னேன்‌. 
(சோறு கொண்டு; ஆண்டான்‌ கவிராயர்‌ கூற்று.) 
ஆறு வடியும்‌ போது கொல்லும்‌; பஞ்சம்‌ தெளியும்‌ போது 
கொல்லும்‌. 
(கருப்பு. ) 
ஆறு வடிவிலேயும்‌ கருப்புத்‌ தெளிவிலையும்‌ வருத்தும்‌. 
ஆன காரியத்துக்கு மேளம்‌ என்ன? தாளம்‌ என்ன? 
ஆன குலத்தில்‌ பிறந்து ஆட்டை மாட்டை மேய்க்காமல்‌ 
ஓலைவாரியாய்ப்‌ போனானே | 2720 
ஆனது அல்லாமல்‌ ஆவதும்‌ அறிவமோ? 
ஆனதுக்கு ஓர்‌ ஆகாதது; ஆகாததற்கு ஓர்‌ ஆனது. 
ஆன தெய்வத்தை ஆறு கொண்டு போகிறது; அனுமந்தராயனுக்குத்‌ 
தெப்பத்‌ திருவிழாவா ? | 
ஆனந்த தாண்டவபுரத்தில்‌ எல்லோரும்‌ அயோக்கியர்கள்‌, 
உங்களைத்‌ தவிர, 
ஆனந்த பாஷ்பத்துக்கு அரைப்பலம்‌ மிளகு, | 2725 
(புதிய தம்மகர்த்தா சொன்னது.) 


ஆனமட்டும்‌ ஆதாளி அடித்துப்‌ போட்டு ஆந்தை போல்‌ 
விழிக்கிறான்‌. 


(விழிக்கிறேன்‌. ) 
ஆன மாட்டை விற்றவனும்‌ அறுகங்‌ காட்டைத்‌ தொட்டவனும்‌ 
கெட்டான்‌. 
ஆன முதலை அழிப்பவன்‌ மானம்‌ இழப்பது அரிதல்ல, 
ஆவைன்‌ ஆகாதவன்‌ எல்லாவற்றிலும்‌ உண்டு. 


தமிழ்ப்‌ பழமெ ஈழிகள்‌ 119 


ஆனாங்‌ கோத்திரத்துக்கு ஏனாம்‌ தர்ப்பயாமி. 2730 
(தூரத்து உறவுக்‌ குறிப்பு.) 

ஆனால்‌ அச்சிலே வார்‌; ஆகா விட்டால்‌ மிடாவிலே வார்‌. 

ஆனால்‌ ஆதி வாரம்‌; ஆகாவிட்டால்‌ சோம வாரம்‌. 


(ஆதித்த வாரம்‌.) 
ஆனால்‌ தெரியாதா? அழுகைக்‌ குரல்‌ கேட்காதா? 
ஆனால்‌ பிரம்மரிஷி; ஆகாவிட்டால்‌ ரோம ரிஷி. 
ஆனால்‌ விட்டு அடுப்பு எரியும்‌; போனால்‌ விட்டுப்‌ 
புத்தி வரும்‌. 2785 
ஆனான ஆளெல்லாம்‌ தானானம்‌ போடுகிறபோது, கோணல்‌ 
கொம்பு மாடு கொம்பைக்‌ கொம்பை அலைக்கிறது, 
ஆனானப்பட்ட சாமி எல்லாம்‌ ஆடிக்‌ காற்றில்‌ பறக்குது; 
அநுமந்தப்‌ பெருமாளுக்குத்‌ தெப்பத்‌ திருநாளாம்‌, 
ஆனானப்‌ பட்டவர்கள்‌ எல்லாம்‌ தானானம்‌ அடிக்கறச்சே 
அழுகற்‌ பூசணிக்காய்‌ தெப்பம்‌ போடுகிறதே! 
ஆனி அடி எடார்‌; கூனி குடி புகார்‌, 
(அடிஇடாதே, குடி போகாதே. கூனி-பங்குனி மா தம்‌. ) 
ஆனி அடி வைத்தாலும்‌ கூனி குடி புகாதே. 2740 
(அடியிடாதே.) 


ஆனி அடை சாரல்‌, ஆவணி முச்சாரல்‌, ஆடி அதி சாரல்‌, 

ஆல! அரணை வால்‌ பட்ட கரும்பு, ஆனை வால்‌ ஒத்தது. 

ஆனி அரை ஆறு; ஆவணி முழு ஆறு. | 

ஆனி' அறவட்டை; போடி உங்கள்‌ ஆத்தாள்‌ வீட்டுக்கு. 

ஆனி ஆவணியில்‌ கிழக்கு வில்‌ பூண்டால்‌ பஞ்சம்‌ உண்டு. 2149 


ஆனி ஆனை வால்‌ ஒத்த கரும்பு. 

ஆனித்‌ தூக்கம்‌. 

ஆனி மாதம்‌ போடுகிற பூசணியும்‌ ஐயைந்து வயசிற்‌ பிறந்த 
பிள்ளையும்‌ ஆபத்துக்கு உதவும்‌, 

ஆனி முற்சாரல்‌; ஆடி அடைசாரல்‌. 
(திருக்குற்றாலத்தில்‌.) 

ஆனியில்‌ அடி கோலாதே; கூனியில்‌ குடி போகாதே. 2750 


ஆனியும்‌ கூனியும்‌ ஆகா, 


120 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆனை அசைந்து உண்ணும்‌. 
ஆனை அசைந்து தின்னும்‌; வீடு அசையாமல்‌ தின்னும்‌, 
ஆனை அசைந்து வரும்‌; அடி பெயர்ந்து வரும்‌. 
ஆனை அசைந்து வரும்‌; அடி மேகம்‌ சுற்றி வரும்‌. 2705 
ஆனை அசைத்து வரும்‌; பூனை பாய்ந்து வரும்‌, 
ஆனை அசைந்து வாங்கும்‌, வீடு அசையாமல்‌ வாங்கும்‌. 
ஆனை அடம்‌ பிடிக்கிறது போல, 
(அடம்‌ வைத்ததுபோல, ) 
ஆனை அடம்‌ வைத்தாற்போல்‌ அமர அமரப்‌ பதித்து வைத்திருக்‌ 
கிறார்‌, ப 
ஆனை அடமும்‌ பூனைப்‌ பாய்ச்சலும்‌, 2760 
ஆனை அடியில்‌ அடங்கா அடி இல்லை, 
ஆனை அடியும்‌ சரி, குதிரை குண்டோட்டமும்‌ சரி. 
ஆனை அத்தனை தீப்‌ போட்டாலும்‌ பானை அடியிலைதான்‌. 
ஆனை அத்தனை தீப்போட்டாலும்‌ பானையத்தனை தீத்தான்‌ 
படும்‌, 
ஆனை அம்பலம்‌ ஏறும்‌; ஆட்டுக்குட்டி அம்பலம்‌ ஏறுமா? 2109 
ஆனை அயர்ந்தாலும்‌ பூனை அயராது. 
ஆனை அரசன்‌ கோட்டையைக்‌ காக்கும்‌; பூனை எலிவளையைக்‌ 
காக்கும்‌. 
ஆனை அரசு செய்த காட்டிலே பூனை அரசு செய்வது போல, 
ஆனை அரைக்‌ காசுக்குக்‌ கிடைத்தாலும்‌ வேண்டாம்‌. 
ஆனை அழிகுட்டி போட்டாற்‌ போல, 2170 


ஆனை அழிப்பது தெரிய வில்லையாம்‌; ஆடுஅழிப்பது தெரிகிறதாம்‌. 
ஆனை அழுக்கு அலம்பினால்‌ தெரியும்‌, 

ஆனை அழுதால்‌ பாகன்‌ பழியா? 

ஆனை அறிந்து அறிந்தும்‌ பாகனையே கொல்லும்‌. 

ஆனை அறிவு பூனைக்கு ஏது? 2715 
ஆனை ஆங்காரம்‌ அடி பேரு மட்டும்‌, 

ஆனை ஆசார வாசலைக்‌ காக்கும்‌; பூனை புழுத்த மீனைக்‌ காக்கும்‌. 
ஆனை ஆயிரம்‌ கேட்டாலும்‌ கொடுப்பானே கர்ணப்பிரபு. 

ஆனை ஆயிரம்‌ பெற்றால்‌ அடியும்‌ ஆயிரம்‌ பெறுமா? 

ஆனை ஆனை என்றால்‌ தந்தம்‌ கொடுக்குமா? 3780 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 121 


ஆனை இருக்கும்‌ இடத்தைக்‌ காட்ட வேண்டாம்‌. 

ஆனை இருந்த இடமும்‌ அரசன்‌ இருந்த இடமும்‌ ஒரு நாளும்‌ 
பொய்யாகா. 

ஆனை இருந்தால்‌ சேனைக்குப்‌ பலம்‌. 

ஆனை இருந்தாலும்‌ ஆயிரம்‌ பொன்‌; இறந்தாலும்‌ ஆயிரம்‌ பொன்‌: 

ஆனை இருந்து அரசாண்ட இடத்தில்‌ பூனை இருந்து புலம்பி 
அழுகிறது. 2765 

ஆனை இல்லாத ஊர்வலம்‌ பருப்பு இல்லாத கல்யாணம்‌. 

ஆனை இல்லாத ஊர்வலம்‌ மாதிரி. 


ஆனை இளைத்தால்‌ ஆடு ஆகுமா? 
ஆனை இளைத்தால்‌ எவ்வளவு இளைக்கும்‌? 
ஆனை உண்ட விளாங்கனி போல, 2790 


ஆனை உயரம்‌ பூனை ஆகுமா? 

ஆனை உறங்குவதும்‌ ஆட்டுக்கிடா பிந்துவதும்‌, 

ஆனை ஊர்வலத்தில்‌ அடைபட்டதாம்‌ காவேரி, 

ஆனை ஊற்றுக்குக்‌ கொசு எம்மட்டோ? 

ஆனை எதிர்த்து வந்தாலும்‌ ஆனைக்காவில்‌ நுழையாதே. 379௦ 
(வைணவர்‌ சொல்வது.) 

. ஆனை எவ்வளவு பெரிதானாலும்‌ அங்குசக்‌ குச்சிக்கு அடக்கந்‌ 
தானே? 

ஆனை ஏற அங்குசம்‌ இல்லாமல்‌ முடியுமா? 

ஆனை ஏற ஆசை; தாண்டி ஏறச்‌ சீவன்‌ இல்லை. 

ஆனை ஏறிச்‌ சந்தின்‌ வழியாக நுழைவானேன்‌? 
(ஏறியும்‌ ,) 

ஆனை ஏறித்‌ திட்டிவாசலில்‌ நுழைவது போல. 2800 
(ஏறியும்‌. ) 

ஆனை ஏறி விழுந்தவனைக்‌ கடா ஏறி மிதித்தாற்போல, 

ஆனை ஏறினால்‌ மாவுத்தன்‌ ; குதிரை ஏறினால்‌ ராவுத்தன்‌. 

ஆனை ஏறினால்‌ வானம்‌ எட்டுமோ? 

ஆனை ஏறினாலும்‌ அம்பலத்தில்‌ இறங்கத்தான்‌ வேண்டும்‌. 

ஆனை ஏறும்‌ பெரும்பறையன்‌ ஆரூரில்‌ இருப்பான்‌, 2805 


ஆனை ஒட்டினாலும்‌ மாமி ஒட்டான்‌. 


ஆனை ஒரு குட்டி போட்டும்‌ பலன்‌; பன்றி பல குட்டி போட்டும்‌ 
பலன்‌ இல்லை, 


122 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆனை ஒரு குட்டி போடுவதும்‌ பன்றி பல குட்டி போடுவதும்‌ 
சரி ஆகுமா? 

ஆனைக்கண்‌ ஐசுவரியம்‌. 

ஆனைக்‌ கண்ணிலே மோதிரம்‌ பண்ணி வானக்‌ கண்ணி 
போட்டானாம்‌, 2810 


ஆனைக்கண்‌ விழுந்த பலாக்காய்‌ போல. 

ஆனைக்‌ கவடும்‌ பூனைத்‌ திருடும்‌. 

ஆனைக்‌ கறுப்பைக்‌ கண்ட அட்டை, எனக்கு என்ன குறைச்சல்‌ 
என்று சொல்லிக்‌ கொண்டதாம்‌, 

ஆனைக்‌ கன்றும்‌ வளநாடும்‌ கொண்டு வந்தானோ? 

ஆனைக்காரன்‌ ஆனைக்குத்‌ தன்‌ வீட்டைக்‌ காண்பித்துக்‌ கொடாதது 
போல, 28615 


ஆனைக்காரன்‌ பெண்‌ அடைப்பைக்காரனுக்கு வாழ்க்கைப்‌ 
பட்டாளாம்‌. 

ஆனைக்காரன்‌ பெண்டாட்டி பூனைக்குட்டியைப்‌ பெற்றாளாம்‌. 

ஆனைக்காரன்‌ மனைவி ஆண்‌ பிள்ளை பெற்றால்‌ காச்சு மூச்‌ 
சென்றிருக்கும்‌. 

ஆனைக்காரனுக்கு ஆனையாலே சாவு. 

ஆனைக்கால்காரன்‌ மிதித்து விடுவதாகப்‌ பயங்காட்டலாம்‌; 
மிதிக்கக்‌ கூடாது. 2820 


ஆனைக்‌ காலில்‌ அகப்பட்ட செல்லுப்‌ போல, 

ஆனைக்‌ காலில்‌ பாம்பு நுழைந்தாற்‌ போல. 

ஆனைக்‌ காலில்‌ மிதிபட்ட சுண்டெலி போல, 

ஆனைக்‌ காலின்கீழ்‌ எறும்பு எம்மாத்திரம்‌? 

ஆனைக்கு அகங்காரமும்‌ பெண்களுக்கு அலங்காரமும்‌. 2825 


ஆனைக்கு அடி தூரம்‌, எறும்புக்கு ஏழு காதம்‌, 

ஆனைக்கு அம்பாரி அழகு; அரசனுக்கு முடி அழகு, 

ஆனைக்கு அரை அடி; எலிக்கு எட்டு அடி. 

ஆனைக்கு அறுபது முழம்‌, அறக்குள்ளனுக்கு எழுபது முழம்‌, 
(அறுபது அடி, அருங்குள்ளனுக்கு எழுபது அடி.) 


ஆனைக்கு ஆயிரம்‌ பாத்தி வேணும்‌; தோட்டக்காரன்‌ என்ன 
செய்வான்‌? 2830 
ஆனைக்கு ஆயிர முழம்‌ அகல வேணும்‌, 
(நீதி வெண்பா.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 123 


ஆனைக்கு ஆறு அடி; பூனைக்கு இரண்டு அடி. 

ஆனைக்கு ஆனை கைகொடுத்தாற்‌ போல. 

ஆனைக்கு இல்லை கானலும்‌ மழையும்‌, 
(வெற்றி வேற்கை. ) 


ஆனைக்கு உடல்‌ எல்லாம்‌ தந்தம்‌; மனிதனுக்கு உடல்‌ எல்லாம்‌ 
பொய்‌, 2999 


ஆனைக்கு எதிரி நெருஞ்சி முள்‌, 

ஆனைக்கு ஏற்ற கண்ட்ர கோடாலி. 

ஆனைக்கு ஒரு கவளம்‌; ஆளுக்கு ஒரு வேளைச்‌ சோறு. 

ஆனைக்கு ஒரு காலம்‌; பூனைக்கு ஒரு காலம்‌, 

ஆனைக்கு ஒரு பிடி; எறும்புக்கு ஒன்பது பிடி, 2840 

ஆனைக்குக்‌ கட்டிய கூடாரம்‌ போல. 

ஆனைக்குக்‌ கண்‌ அளந்தார்‌; ஆட்டுக்கு வால்‌ அளந்தார்‌. 

ஆனைக்குக்‌ கண்‌ அளந்து வைத்திருக்கிறது. 

ஆனைக்குக்‌ கண்‌ சிறுத்து வர; காது அசைந்து வர. 

ஆனைக்குக்‌ கரும்பு; கழுதைக்குத்‌ தாள்‌; நாய்க்குக்‌ கருப்புக்‌ 
கட்டி. | 2845 

ஆனைக்குக்‌ கரும்பும்‌ நாய்க்கு வெள்ளெலும்பும்‌ போல, 

ஆனைக்குக்‌ கால்‌ குட்டை; பானைக்குக்‌ கழுத்துக்‌ குட்டை, 

ஆனைக்குக்‌ கொட்டாங்கச்சித்‌ தண்ணீர்‌ போதுமா? ப 

ஆனைக்குக்‌ கோபம்‌ வந்தால்‌ அகத்தைப்‌ பிளக்கும்‌; பூனைக்குக்‌ 
கோபம்‌ வந்தால்‌ புல்லுப்பாயைப்‌ பிறாண்டும்‌. 


(தின்னும்‌. 
ஆனைக்குக்‌ கோவணம்‌ கட்ட ஆராலே முடியும்‌? 2850 


ஆனைக்குச்‌ சிட்டுக்குருவி மத்தியஸ்தம்‌ போனாற்போல. 

ஆனைக்குச்‌ செருப்புத்‌ தைத்தாற்போல. 

ஆனைக்‌ குட்டிக்குப்‌ பால்‌ வார்த்துக்‌ கட்டுமா? 

ஆனைக்‌ குட்டி கொழுக்கவில்லையே என்று உட்கார்ந்து அழுததாம்‌ 
சிங்கக்‌ குட்டி. 

ஆனைக்குத்‌ தலை மட்டம்‌; தவளைக்குத்‌ தொடை மட்டம்‌. 3899 


ஆனைக்குத்‌ தீனி அகப்பையில்‌ கொடுத்தால்‌ போதாது. 
ஆனைக்குத்‌ தீனி இடும்‌ வீட்டில்‌ ஆட்டுக்குட்டிக்குப்‌ பஞ்சமா? 
ஆனைக்குத்‌ தீனி வைத்துக்‌ கட்டுமா? 

ஆனைக்குத்‌ துறடும்‌ அன்னத்துக்கு மிளகாயும்‌ வேண்டும்‌. 
ஆனைக்குத்‌ தெரியுமா அங்காடி விலை? 2600 


[24 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
ஆனைக்குத்‌ தேரை இட்டது போல, 
(தேரையூன்‌ இரை இட்டது போல.) 
ஆனைக்கு நீச்சம்‌, முயலுக்கு நிலை, 
ஆனைக்குப்‌ பகை சுள்ளெறும்பு. 
ஆனைக்‌ குப்பத்தான்‌ போலே, 


(ஆனைக்குப்பம்‌ -திருவாரூருக்கு அருகில்‌ உள்ள ஓர்‌ ஊர்‌, போக்கிரி என்று 
பொருள்‌.) 


ஆனைக்குப்‌ பனை சர்க்கரை, 98609 


ஆனைக்குப்‌ புண்‌ வந்தால்‌ ஆறாது. 

ஆனைக்குப்‌ பூனை போலவும்‌ வால்‌ இல்லையே! 

ஆனைக்கும்‌ அசையாதது ஆட்டுக்கு அசையும்‌. 

ஆனைக்கும்‌ அடி சறுக்கும்‌. | 

ஆனைக்கும்‌ அடி தவறும்‌; பூனைக்கும்‌ எலி தவறும்‌, 4870 
ஆனைக்கும்‌ அடி தவறும்‌; வேடனுக்கும்‌ குறி தவறும்‌, 

ஆனைக்கும்‌ உண்டா ஏழரை நாட்டுச்‌ சனி? 

ஆனைக்கும்‌ உண்டு அவகேடு,. 

ஆனைக்கும்‌ சரி, பூனைக்கும்‌ சரி. 

ஆனைக்கும்‌ பானைக்கும்‌ சரியாய்ப்‌ போச்சு, 2875 


ஆனைக்கும்‌ புலிக்கும்‌ நெருப்பைக்‌ கண்டால்‌ பயம்‌. 
ஆனைக்கு மங்கள ஸ்நானம்‌; கிண்ணத்தில்‌ எண்ணெய்‌ எடு. 
ஆனைக்கு மதம்‌ பிடிச்ச, பாகனுக்குக்‌ கிலி பிடிக்க, 
ஆனைக்கு மதம்‌ பீடித்தால்‌ காடு கொள்ளாது. 
ஆனைக்கு முன்‌ முயல்‌ முக்கினது போல. 2880 
ஆனைக்கு ராஜா மூங்கில்‌ தடி, 
ஆனைக்கு லாடம்‌ அடித்ததைக்‌ கண்டதுண்டா? 
ஆனைக்கு வாழைத்தண்டு; ஆளுக்குக்‌ கீரைத்தண்டு. 
ஆனைக்கு வேகிற வீட்டில்‌ பூனைக்குச்‌ சோறு இல்லையா? 
(வேகிற சோற்றில்‌ பூனைக்குப்‌ பங்கு இல்லையாம்‌. ) 

ஆனைக்‌ கூட்டத்தில்‌ சிங்கம்‌ புகுந்தது போல. 4885 
ஆனைக்‌ கூட்டம்‌ எதிர்த்தால்‌ பூனைக்குட்டி என்ன செய்யும்‌? 
ஆனைக்‌ கேடும்‌ அரசு கேடும்‌ உண்டா? 
ஆனை கட்டச்‌ சங்கிலியைத்‌ தானே ள்டுத்துக்‌ கொடுக்கும்‌, 

' (கயிற்றைக்‌ கொடுத்தது போல.) 

ஆனை கட்டத்‌ தாள்‌; வானை முட்டப்‌ போர்‌, 
ஆனை கட்டி ஆண்டால்‌ அரசனும்‌ ஆண்டி ஆவான்‌. 2990 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 125. 


ஆனை கட்டி ஆளும்‌ அரசனோ? 
ஆனை கட்டி உமுகிறான்‌. 
ஆனை கட்டித்‌ தீனி போட முடியுமோ? 
ஆனை கட்டியார்‌ வீட்டில்‌ வாழ்க்கைப்பட்டால்‌ ஆறு கலம்‌ அரிசி 
யாவது சிறப்பு வைக்க வேண்டாமா? 
ஆனை கட்டி வாழ்ந்தவன்‌ வீட்டில்‌ பானை சட்டிக்கு வழி 
இல்லை. 2895 
ஆனை கட்டின மரம்‌ ஆட்டம்‌ கொடுக்கும்‌, 
ஆனை கட்டும்‌ தொழுவத்தில்‌ பூனை கட்டலாமா? 
ஆனை கண்ட பிறவிக்‌ குருடன்‌ அடித்துக்‌ கொள்கிறது போல, 
ஆனை கண்‌ பருத்தால்‌ அகிலத்தை ஆளாதா? 
ஆனை கலக்குகிற குட்டையில்‌ கொக்கு மீனைப்‌ பிடிக்கச்‌ 
சென்றதாம்‌, 2900 
ஆனை கவுளில்‌ அடக்கிய கல்லைப்போல . 
(அடக்கியது போல. ) 


ஆனை கறுத்தால்‌ ஆயிரம்‌ பொன்‌; அட்டைகறுத்தால்‌ உதவி என்ன? 
(பூனை கறுத்தால்‌ உதவி என்ன?) 

ஆனை கறுத்தால்‌ ஆயிரம்‌ பொன்‌, பூனை கறுத்தால்‌ என்ன பெறும்‌? 
(ஆகும்‌?) 

ஆனை கறுத்தால்‌ என்ன? அசல்‌ வீடு வாழ்ந்தால்‌ என்ன? 

ஆனை கறுத்திருந்தும்‌ ஆயிரம்‌ பொன்‌ பெறும்‌. 290௦ 


ஆனைகறுப்போ வெள்ளையோ, கொம்பு வெள்ளைதான்‌. 

ஆனை காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும்‌ பாகனுக்கு அடிமை. 

ஆனை காணாமற்‌ போனால்‌ இரண்டு சட்டியில்‌ தேடினால்‌ அகப்‌ 
படுமா? | 

ஆனை காதில்‌ கட்டெறும்பு புகுந்தாற்‌ போல, 


ஆனை கிட்டப்‌ போக ஆசையாக இருக்கிறது; மாணி எட்ட 
வில்லை. 2910 


(இடக்கர்‌. ) 
ஆனை குட்டி போட்டாற்‌ போல்‌. 
ஆனை குட்டி போட்டதென்று முயல்‌ முக்கினாற்போல. 


ஆனை குட்டி போடுகிறது என்று ஆடும்‌ போட்டால்‌ புட்டம்‌ கீறி 
வீடும்‌. 


(தாஞ்சில்‌ நாட்டு வழக்கு, ) 


126 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌: 


ஆனை குட்டி போடும்‌ போடும்‌ என்று எண்ணி லத்தி போட்டதாம்‌, 
(என்று நம்பி,) 
ஆனை குட்டையைக்‌ குழப்புவது போல. 2915 


ஆனை குடிக்கும்‌ ஜலம்‌ பூனை குடிக்குமா? 

ஆனை குண்டு சட்டியிலும்‌ குழிசிமிலும்‌ உண்டோ? 

ஆனை குப்புற விழுந்தால்‌ தவளைகூட உதைத்துப்‌ பார்க்குமாம்‌. 
ஆனை குளிக்கச்‌ செம்பு ஜலமா? 

ஆனை குளித்த குளம்‌ போல. 2920 


ஆனை குறட்டில்‌ அவல்‌ அடக்குகிறதுபோல எந்த மட்டும்‌ அடக்கு 
கிறது? 

ஆனை கெட்டுக்‌ குடத்தில்‌ கை இடுகிறதா? 

ஆனை கெட்டுப்‌ போகக்‌ குடத்தில கைவிட்டுப்‌ பார்க்கிறதா? 

ஆனை கெடுத்தவன்‌ குடத்தில்‌ கை இட்டாற்‌ போல, 

ஆனை கெடுத்தவன்‌ பாளையில்‌ தேடினாற்‌ போல, 2925 
(குடத்தில்‌. ) 


ஆனை கேட்ட வாயால்‌ ஆட்டுக்குட்டி கேட்கிறதா? 

ஆனை கேடு, அரசு கேடு உண்டா? ப 

ஆனை கொடுத்தவன்‌ அங்குசம்‌ கொடானா? 

ஆனை கொடுத்து ஆடு வாங்கினான்‌, 

ஆனை கொடுத்தும்‌ அங்குசத்துக்குப்‌ பிணக்கா? 2990 

(கொண்டும்‌, ) 

ஆனை கொழுத்தால்‌ மண்ணை அள்ளிப்‌ போட்டுக்கொள்ளும்‌. 

ஆனை கொழுத்தால்‌ வாழைத்தண்டு; மனிதன்‌ கொழுத்தால்‌ 
கீரைத்தண்டு. 

ஆனை கொடிற்றில்‌ அடக்குகிறது போல எந்த மட்டும்‌ அடக்கு 
கிறது? 

ஆனைச்‌ சிவப்பிலும்‌ அதிகச்‌ சிவப்பு! 

ஆனைக்‌ கவடும்‌ பூனைத்‌ திருடும்‌, 2999 

ஆனைச்‌ சொப்பனம்‌ கண்டவருக்குப்‌ பானைப்‌ பொன்‌, 

ஆனை சிங்கக்குட்டி போடுவது போல, 

ஆனை சிந்திய சிறு கவளம்‌ எறும்புக்‌ கூட்டத்துக்குப்‌ பெருவளம்‌. 

ஆனை சீர்‌ தந்த எங்கள்‌ அம்மான்‌ கத்திரிக்காய்க்குக்‌ குண்டா 
கரணம்‌ போடுகிறான்‌. 

ஆனை செத்தாலும்‌ ஆயிரம்‌ பொன்‌. 2940 


“தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 127 


ஆனை சொற்படி பாகன்‌; பாகன்‌ சொற்படி ஆனை: 

ஆனைத்‌ தலையளவு பெருங்காயம்‌ கரைத்த வீடா? 

ஆனைத்‌ துதிக்கையில்‌ எலும்பே கிடையாது. 

ஆளைத்‌ தோலை. எலி கரண்டினது போல. ட 
ஆனை தம்பட்டம்‌ அடிக்க ஓநாய்‌ ஒத்து ஊதிற்றாம்‌. 2948 


ஆனை தரைக்கு ராஜா; முதலை தண்ணீருக்கு ராஜா. 

ஆனை தழுவிய கையால்‌ ஆட்டுக்குட்டியைத்‌ தழுவுகிறதா? 
ஆனை தன்‌ கோட்டிடை வைத்த கவளம்‌ போல. 

ஆனை தன்‌ தலையிலே மண்ணைப்‌ போட்டுக்‌ கொள்வது போல, 


(தானே மண்ணை வாரிப்‌ போட்டுக்‌ கொள்வது போல.) 
ஆனை தன்‌ பலம்‌ அறியாது, 2990. 


ஆனை தன்‌ பலம்‌ அறியாமல்‌ மத்தகத்தில்‌ மண்ணை வாரிப்‌: 
போட்டுக்‌ கொண்டது போல. 

ஆனை தன்‌ பலம்‌ அறியாமல்‌ மத்தகத்தை மதில்‌ சுவரில்‌ முட்டிக்‌ 
கொண்டது போல. 

ஆனை தன்னைக்‌ கட்டும்‌ சங்கிலியைத்‌ தானே எடுத்துக்‌ கொடுத்‌ 
தது போல, 

ஆனை தாழ்ந்து அரசு வளர்ந்தது. ன்‌ 

ஆனை திரும்ப அரைக்கால்‌ நாழிகை. 2956 


ஆனை தின்ற விளாங்கனி போல. 

ஆனை தும்பிக்கையில்‌ வீசுகிறது என்று கழுதை வாலால்‌ வீசினது 
போல. ப 

ஆனை துரத்தி வந்தாலும்‌ ஆலயத்தில்‌ நாழையலாகாது. 
(ஆனைக்காவில்‌, ) 

ஆனை துறடு அறியும்‌; பாகன்‌ நோக்கு அறிவான்‌. 

ஆனை தொட்டாலும்‌ மரணம்‌ வரும்‌. 296.0 


ஆனை தொடுவுண்ணின்‌ மூடும்‌ கலம்‌ இல்லை. 
ஆனை நடைக்கும்‌ குதிரை ஓட்டத்துக்கும்‌ சமம்‌. 
ஆனை நிழல்‌ பார்க்கத்‌ தவளை அழித்தாற்‌ போல, 
(ஆனை கலைத்த கதை, அழுவதைப்‌ போல, தவளை கனைத்ததாம்‌. 
தவளை கலைத்த கதை.) ப 
ஆனை நிற்க நிழல்‌ உண்டு; மிளகு உருட்ட இலை இல்லை. ப 
ஆனை நீட்டிப்‌ பிடிக்கும்‌; பூனை தாவிப்‌ பிடிக்கும்‌, 2965 
ஆனை நுழைய அடுக்களை பிடிக்குமா? 
ஆனைப்‌ பசிக்கு ஆத்திக்‌ கீரையா? 


128 தமிழ்ப்‌ பழமொழிகம்‌ 


ஆனைப்‌ பசிக்குச்‌ சோளப்‌ பொரியா? 
(சோளம்‌ பொரி தாங்குமா?) 
ஆனைப்‌ பாகன்‌ மனைவி ஆறுமாசத்துக்கு விதவை. 
ஆனைப்‌ பாகன்‌ வீட்டை ஆனைக்குக்‌ காட்ட மாட்டான்‌. 2870 
ஆனைப்‌ பாகனுக்கு ஆனையால்‌ சாவு, 
ஆனைப்‌ பாகனும்‌ குதிரைப்‌ பாகனும்‌ சவாரி செய்தாற்‌ போல. 
ஆனை பட்டால்‌ கொம்பு; புலி பட்டால்‌ தோல்‌, 
ஆனை படுத்தால்‌ ஆட்டுக்குட்டி உயரமாவது இருக்காதா? 
ஆனை படுத்தால்‌ ஆட்டுக்குட்டிக்குத்‌ தாழுமா? 2975 
ஆனை படுத்தால்‌ ஆள்‌ மட்டம்‌. 
ஆனை படுத்தால்‌ குதிரை உயரம்‌ வராதா? 
(குதிரைப்‌ பிரமாணம்‌, குதிரை மட்டம்‌.) 
ஆனை பழக்க ஆனை வேண்டும்‌, 
ஆனை பாய்ந்தால்‌ ஆர்‌ பிடிப்பார்‌? 
ஆனை பார்க்க வெள்வெழுத்தா? 2960 


ஆனை பிடிக்கப்‌ பூனைச்‌ சேனை, 
ஆனை பிடிப்பவனுக்குப்‌ பூனை எம்மாத்திரம்‌? 
ஆனை புக்க புலம்‌ போல. 
(புறநாஜூறு.) 
ஆனை புகுந்த கரும்புத்‌ தோட்டமும்‌ அமீனா புகுந்த வீடும்‌ 
உருப்படா. 
ஆனை புலி வந்தாலும்‌ தாண்டுவான்‌. 2985 
ஆனை பெரிது, ஆனாலும்‌ அதன்‌ கண்‌ சிறிது. 
ஆனை பெருத்தும்‌ ஊனம்‌ உதறாதே. 
(உதிராதே.) 
ஆனை பெருமாளது; ஆர்‌ என்ன சொன்னால்‌ என்ன? 
ஆனை போக அதன்‌ வால்‌ போகாதோ? 
ஆனை போகிற வழியில எறும்பு தாரை விட்டது போல்‌. 2990 
ஆனை போய்‌ ஆறு மாசம்‌ ஆனாலும்‌ தாரை மறையுமா? 
ஆனை போல்‌ ஐந்து பெண்‌ இருந்தாலும்‌ பூனை போல்‌ 
ஒரு நாட்டுப்‌ பெண்‌ வேண்டும்‌, 


(ஆயிரம்‌ பெண்‌ இருந்தாலும்‌.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 129 


ஆனை போல வந்தான்‌; பூனை போலப்‌ போகிறான்‌, 
ஆனை போனதே வீதி. 
ஆனை போன வீதியிலே ஆட்டுக்குட்டி போகிறது வருத்தமா? 2995 
(வழியிலே. ) 
ஆனை போன வீதியையும்‌ கேட்க வேண்டுமா? 
ஆனை போனாலும்‌ அடிச்சுவடு போகாது. 
ஆனை மதத்தால்‌ கெட்டது; அரசன்‌ பயத்தால்‌ கெட்டான்‌. 
ஆனை மதம்‌ பட்டால்‌ அழகாகும்‌; பூனை மதம்‌ பட்டால்‌ 
என்ன ஆகும்‌? 
ஆனை மதம்‌ பட்டால்‌ காடு கொள்ளாது; சாது மதம்‌ பட்டால்‌ 
ஊர்‌ கொள்ளாது. 2000 


ஆனை மதர்த்தால்‌ வாழைத்தண்டு; ஆண்‌ பிள்ளை மதர்த்தால்‌ 
கீரைத்தண்டு. 
ஆனை மயிர்‌ கட்டின ஆண்‌ சிங்கம்‌. 
ஆனை மிதித்த காசு பானை நிரம்பும்‌. 
ஆனை மிதித்தால்‌ பிழைப்பார்களா? 
ஆனை மிதித்து ஆள்‌ பிழைக்கவா? 98005 
ஆனை மிதித்துக்‌ கொல்லும்‌; புலி இடிந்து கொல்லும்‌. 
ஆனை முட்டத்‌ தாள்‌; வானம்‌ முட்டப்‌ போர்‌. 
ஆனை முட்டத்‌ தேர்‌ நகரும்‌. 
ஆனை முதல்‌ எறும்பு வரைக்கும்‌. 
ஆனை முன்னே ஆட்டுக்குட்டி; பின்னே சிங்கக்குட்டி, 9010 
ஆனை முன்னே முயல்‌ முக்கினது போல, ப 
ஆனை மூத்திரத்தை நம்பிக்‌ கட்டுச்‌ சோற்றை அவிழ்த்தானாம்‌. 
ஆனை மேய்கிற காட்டில்‌ ஆட்டுக்குட்டிக்குப்‌ புல்‌ கிடைக்காமல்‌ 
போகுமா? 
(தழை கிடைக்காமல்‌, ) 
ஆனை மேயும்‌ காட்டில்‌ ஆடு மேய இடம்‌ இல்லையா? 
ஆனைமேல்‌ அங்கு மணி எடுத்தாலும்‌ ஆனை வால்‌ 
கூழை வால்‌. 9019 


ஆனைமேல்‌ அங்குமணிச்‌ சீர்‌ எடுத்துக்‌ கொண்டு வந்தாலும்‌ 
மாமியார்‌ இல்லை என்பாள்‌, 

ஆனைமேல்‌ அம்பாரி போனால்‌ பூனைக்கு என்ன புகைச்சலா? 

ஆனைமேல்‌ அம்பாரி வைத்து வரிசை வந்தாலும்‌ ஆனை வால்‌ 
கூழை என்பார்‌. 

ஆனைமேல்‌ இடும்‌ பாரத்தைப்‌ பூனை மேல்‌ இடலாமா? 
(இடுகிறதா?) 


130 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆனைமேல்‌ இருக்கிற அரசன்‌ சோற்றைக்‌ காட்டிலும்‌ பிச்சை 
எடுக்கிற பார்ப்பான்‌ சோறு மேல்‌, 9020 
ஆனைமேல்‌ இருப்பவனைச்‌ சுண்ணாம்பு கேட்டாற்‌ போல. 
(போகிறவனை ) 
ஆனைமேல்‌ உட்கார்ந்திருப்பவன்‌ வெறிநாய்‌ கடிக்குமென்று 
அஞ்சுவானா? 
ஆனைமேல்‌ ஏறிப்‌ பாறை மேல்‌ விழுவதா? நாயின்‌ மேல்‌ ஏறி 
மலத்தின்மேல்‌ வீழுவதா? 
ஆனைமேல்‌ ஏறினால்‌ ஆருக்கு லாபம்‌? 
ஆனை மேல்‌ ஏறு என்றால்‌ பானை மேல்‌ ஏறுவார்‌? பானைமேல்‌ 
ஏறு என்றால்‌ ஆனைமேல்‌ ஏறுவார்‌. 9025 


ஆனைமேல்‌ ஏறுவேன்‌; வீரமணி கட்டுவேன்‌. 
ஆனைமேல்‌ திருமஞ்சனம்‌ வருவதென்றால்‌ பெருமாளுக்கு 
யோகந்தான்‌. 
ஆனைமேல்‌ போகிறவன்‌ அந்து காவன்‌; குதிரை மேல்‌ 
போகிறவன்‌ குந்து காலன்‌, 
(வருகிறவன்‌. ) 
ஆனைமேல்‌ போகிறவனையும்‌ பானையோடு தின்றான்‌ என்கிறது. 
(போகிறவன்‌ பானையோடு தின்றான்‌.) 
ஆனைமேல்‌ வந்தானா? குதிரை மேல்‌ வந்தானா? 3030 
ஆனையின்‌ அதிகாரம்‌ சிற்றெறும்பினிடம்‌ செல்லாது. 
ஆனையின்‌ கண்ணுக்குச்‌ சிற்றெறும்பும்‌ மலையாம்‌. 
ஆனையின்‌ கரும்புக்குக்‌ காட்டெருமை வந்ததாம்‌. 
ஆனையின்‌ காதில்‌ எறும்பு புகுந்தது போல. 
ஆனையின்‌ மூச்சில்‌ அகப்பட்ட கொசுப்‌ போல. 3035 
ஆனையின்மேல்‌ இருப்பவனைச்‌ சுண்ணாம்பு கேட்டால்‌ 
அகப்படுமா? 
ஆனையின்‌ வாலைப்‌ பிடித்துக்‌ கரை ஏறலாம்‌; ஆட்டின்‌ வாலைப்‌ 
பிடித்துக்‌ கரை ஏறலாமா? 
ஆனையும்‌ அறுகம்‌ புல்லினால்‌ தடைப்படும்‌. 
ஆனையும்‌ ஆனையும்‌ உரசிக்‌ கொள்ளக்‌ கொசுவுக்குப்‌ பிடித்ததாம்‌ 
அனர்த்தம்‌. 
ஆனையும்‌ ஆனையும்‌ முதுகுரைஞ்ச இடையிலிருந்து கொசு 
நசுங்குகிறது. 3040 


ஆனையும்‌ ஆனையும்‌ மோதும்‌ போது இடையிலே அகப்பட்ட 
கொசுவைப்‌ போல. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 131 


(மூட்டும்‌ போது கொசுவின்‌ கதி என்னாவது?) 
ஆனையும்‌ நாகமும்‌ புல்லினால்‌ தடைப்பட்டன, 
ஆனையும்‌ பானையும்‌ ஒன்றானால்‌ பானையே நல்லது. 
(ஆனையும்‌ பூனையும்‌.) 
ஆனையை அடக்கலாம்‌? அடங்காப்‌ பிடாரியை அடக்க 
முடியாது. 9049 
ஆனையை அடக்கலாம்‌? ஆசையை அடக்க முடியாது. 
ஆனையை அடக்குபவனும்‌ அகமுடையாளுக்கு அடக்கம்‌. 
ஆனையை ஆயிரம்‌ பொன்னுக்கு வாங்கி இரும்பு அங்குசத்துக்கு 
ஏமாந்து நிற்பானேன்‌? 
ஆனையை இடுப்பிலே கட்டிச்‌ சுளகாலே மறைப்பான்‌. 
ஆனையைக்‌ கட்ட ஊணான்‌ கொடி போதுமா? 3050 


ஆனையைக்‌ கட்டி ஆள ஆண்டியால்‌ முடியுமா? 

ஆனையைக்‌ கட்டி ஆளலாம்‌; அரைப்‌ பைத்தியத்தைக்‌ கட்டி 
ஆள முடியாது. 

ஆனையைக்‌ கட்டிச்‌ சுளகாலே மறைப்பாள்‌. 

ஆனையைக்‌ கட்டித்‌ தீனி போட முடியுமா? 
(போட்டாற்‌ போல. ) 

ஆனையைக்‌ கண்டு அஞ்சாதவன்‌ ஆனைப்‌ பாகனைக்‌ கண்டால்‌ 
அஞ்சுவானா? 305௦ 


ஆனையைக்‌ குடத்தில்‌ அடைக்க முடியுமா? 
ஆனையைக்‌ குத்தி முறத்தினால்‌ மறைப்பாள்‌. 

(சுள்காலே மறைக்க முடியுமா?) 
ஆனையைக்‌ குளிப்பாட்ட அண்டா ஜலம்‌ போதுமா? 
ஆனையைக்‌ கெடுத்தவன்‌ பானையில்‌ தேடினாற்‌ போல்‌. 
ஆனையைக்‌ கொட்டத்தில்‌ அடைத்தாற்‌ போல, 3060 
ஆனையைக்‌ கொடுத்துத்‌ துறட்டுக்கு மன்றாடினாற்‌ போல, 
ஆனையைக்‌ கொன்றவன்‌ பூனையை வெல்ல மாட்டானா? 
ஆனையைக்‌ கொன்று அகப்பையால்‌ மூடினாற்‌ போல்‌. 
ஆனையைச்‌ சுளகால்‌ மறைப்பது போல, 
ஆனையைத்‌ தண்ணீரில்‌ இழுக்கிற முதலை பூனையைத்‌ தரையில்‌ 

இழுக்குமா? 3065 

ஆனையைத்‌ துரத்த நாயா? 

(யாழ்ப்பாண வழக்கு, ) 
ஆனையைத்‌ தேடப்‌ பானையில்‌ கை விட்டது போல. 

(குடத்துள்‌. ) 
ஆனையை தம்பிப்‌ ழக்க்ல்ரம்‌; ஆண்டியை ae பிழைக்க 


முடியுமா? 


132 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆனையை நோண்டினால்‌ அது உன்னை நோண்டிவிடும்‌, 
ஆனையைப்‌ படைத்த பகவான்‌ பூனையையும்‌ படைத்திருக்‌ 
கிறார்‌. 070 


ஆனையைப்‌ பார்க்க ஆயிரம்‌ பேர்‌. 

ஆனையைப்‌ பார்க்க வெள்ளெழுத்தா? 

ஆனையைப்‌ பார்த்த கண்ணுக்குக்‌ கரடியைப்‌ பார்ப்பதுபோல்‌ 
இருந்ததாம்‌. 

ஆனையைப்‌ பார்த்துவிட்டுப்‌ பூனையைப்‌ பார்த்தால்‌ பிடிக்குமா? 

ஆனையைப்‌ பிடிக்க ஆனைதான்‌ வேண்டும்‌. 2075 


ஆனையைப்‌ பீடிக்க எலிப்‌ பொறியா? 

ஆனையைப்‌ பிடித்துக்‌ கட்ட அரை ஞாண்‌ கயிறு போதுமா? 

ஆனையைப்‌ பிடிப்பதும்‌ கரகத்தில்‌ அடைப்பதும்‌ அதுவே செல்லப்‌ 
பிள்ளைக்கு அடையாளம்‌, 


(பானையில்‌ அடைப்பதும்‌.) 


ஆனையைப்‌ பிடிப்பான்‌ ஆண்‌ பிள்ளைச்‌ சிங்கம்‌; பானையைப்‌ 
பிடிப்பாள்‌ பத்தினித்‌ தங்கம்‌. 

ஆனையைப்‌ புலவனுக்கும்‌ பூனையைக்‌ குறவனுக்கும்‌ 
கொடு. 3080 
(வித்துவானுக்கும்‌,) 

ஆனையைப்‌ பூனை மறைத்ததாம்‌, 

ஆனையைப்‌ போக்கினவன்‌ குடத்திலே தேடின மாதிரி. 

ஆனையைப்‌ போல்‌ சுவர்‌ எழுப்பினால்‌ ஆர்‌ தாண்டுவார்கள்‌? 

ஆனையைப்‌ போல வஞ்சனை; புலியைப்‌ போலப்‌ போர்‌, 

ஆனையை முறுக்கி ஆளச்‌ சாமர்த்தியம்‌ இருந்தாலும்‌ அகமுடை 
யாளை அடக்கி ஆளத்‌ திறமை இல்லாதவன்‌ இருந்தென்ன 
பிரயோசனம்‌? 3085 


ஆனையை வாங்கலாமா லஞ்சம்‌? 

ஆனையை வாகவ்கிவிட்டுத்‌ துறட்டுக்கு மன்றாடுகிறான்‌. 

ஆனையை வித்துவானுக்கும்‌ பூனையைக்‌ குறவனுக்கும்‌ கொடு, 

ஆனையை விழுங்குவான்‌? கடைவாயில்‌ ஒட்டிய ஈயைக்‌ . கண்டு 

்‌  நடுங்குவான்‌, 

ஆனையை விற்றா பூனைக்கு மருத்துவம்‌ பார்ப்பது? ௨090 
(வைத்தியம்‌,) 

ஆனையை விற்றுத்‌ துறட்டுக்கு மன்‌ றாடுகிறான்‌, 


ஆனையோடு பிறந்த அலங்காரி, சேனையோடு பிறந்த சிங்காரி, 
ஆனை லத்தி ஆனை ஆகுமா? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 133 


ஆனை லதீதி போடுகிற மாதிரி குதிரை லத்தி போட்டால்‌ குண்டி 
கிழிந்து போகும்‌. 
ஆனை வந்தால்‌ ஏறுவேன்‌; சப்பாணி வந்தால்‌ நகருவேன்‌. 8095 
(சப்பாணி கண்டால்‌ தவழ்வேன்‌.) 


ஆனை வந்தாலும்‌ ஏற வேண்டும்‌; சப்பாணி வந்தாலும்‌ ஏற 
வேண்டும்‌, 

ஆனை வந்தாலும்‌ தாண்டுவான்‌ ; புலி வந்தாலும்‌ தாண்டுவான்‌. 

ஆனை வந்து விரட்டினாலும்‌ ஆனைக்‌ காவில்‌ நுழையாதே. 
(வைணவர்‌ கூற்று.) ப 

ஆனை வயிறு ஆனாலும்‌ பானைக்குள்ளேதான்‌. 


ஆனை வயிறு நிறைந்தாலும்‌ ஆட்டுக்‌ குட்டிக்கு வயிறு 
நிறையாது. 8100 
ஆனை வரும்‌ பின்னே; மணி ஓசை வரும்‌ முன்னே: 
ஆனை வலம்‌ கிடைத்தாலும்‌ பூனை வலம்‌ கிடைக்காது. 
(ஆனை வலம்‌ போனாலும்‌ பூனை வலம்‌ போகக்‌ கூடாது.) 
ஆனை வாகனம்‌ ராஜ லட்சணம்‌, 
ஆனைவாய்க்‌ கரும்பும்‌ பாம்பின்‌ வாய்த்‌ தேரையும்‌ யமன்கைக்‌ 
கொண்ட உயிரும்‌ திரும்பி வரா. ௨105 
ஆனை வாயில்‌ அகப்பட்ட கொசுவைப்‌ போல்‌. 
ஆனை வாயில்‌ போன கரும்பு போல. 
_ (கரும்பு மீளுமா?) 
ஆனை வாயில்‌ போன விளாம்‌ பழம்‌ போல்‌. 
ஆனை வால்‌ பிடித்துக்‌ கரை ஏறலாம்‌; ஆட்டின்‌ வால்‌ பிடித்துக்‌ 
கரை ஏறலாமா? 
(பூனை வால்‌ பிடித்துக்‌ கரை ஏறலாமா?) 
ஆனை வால்‌ பிடிதீதுக்‌ கரை ஏறலாம்‌; நாய்‌ வால்‌ பிடித்து ஆவது 
என்ன? 3110 


ஆனை வாழ்ந்தால்‌ என்ன? பூனை தாலி அறுத்தால்‌ என்ன? 

ஆனை விலை, குதிரை விலை. 

ஆனை விழுங்கிய அம்மையாருக்குப்‌ பூனை ஒரு சுண்டாங்கி, 
ஆனை விழுந்தால்‌ அதுவே எழுந்திருக்கும்‌, 

ஆனை விழுந்தாலும்‌ குதிரை மட்டம்‌, 3115 
ஆனை வீற்றால்‌ ஆனை லாபம்‌; பானை விற்றால்‌ பானை லாபம்‌ 
ஆனை விற்றும்‌ துறட்டுக்குப்‌ பிணக்கா? 


134 த்மிழ்ப்‌ பழமொழிகள்‌. 


ஆனை வீட்டிலே பிறந்து அடைப்ப்க்காரனுக்கு. ப்பா 
பட்டாளாம்‌, 

ஆனை வெளுக்கத்‌ தாழி செய்தது போல. ந 

ஆனை வேகம்‌ அடங்கும்‌ அங்குசத்தால்‌. ர்‌ 3120 


ஆஜ்யம்‌ பூஜ்யம்‌. 
(ஆஜ்யம்‌ - நெய்‌.) 
ஆஷ்டுக்‌ குட்டி வந்து வேஷ்டியைத்‌ தின்கிறது; ஒஷ்டு ஓஷ்டு. 
ஆஷாட பூதிக்கு ஆயிரம்‌ சொர்க்கம்‌. 
ஆஸ்தி இல்லாதவன்‌ அரை மனிதன்‌, 
(மனிதன்‌ அல்லா தவன்‌) 


ஆஸ்தி உள்ளவன்‌ ஆஸ்திக்கு அடிமை. . 8125 


ஆஸ்தி உள்ளவனுக்கு நாசம்‌ இல்லை. 

ஆஸ்திக்கு ஒர்‌ ஆணும்‌ ஆசைக்கு ஒரு.பெண்ணும்‌. 

ஆஸ்திக்கு மிகுந்த அபராதமும்‌ இல்லை; தலைக்கு மிஞ்சின 
தண்டமும்‌ இல்லை, 

ஆஸ்தி பாஸ்தி, 


இக்கரைக்கு அக்கரை பச்சை, 8180 
(இக்கரை மாட்டுக்கு, ) 

இக்கரையில்‌ பாகலுக்கு அக்கரையில்‌ பந்தல்‌. 

இக்கரையில்‌ பாகலைப்‌ போட்டு அக்கரையில்‌ கொழு கொம்பு 
வைக்கிறான்‌. 

இகழ்ச்சி உடையோன்‌ புகழ்ச்சி அடையான்‌. 

இங்கிதம்‌ தெரியாதவளுக்தச்‌ சங்கீதம்‌ தெரித்து பலன்‌ என்ன? 

இங்கு அற்றவருக்கு அங்கு உண்டு. 8185 


இங்கு அற்றவருக்கு அங்கு ஒரு விசுவரூப தரிசனம்‌. 
இங்கு இருந்த பாண்டம்‌ போல. 
(இங்கு-பெருங்காய ம்‌.) 

இங்கும்‌ புதையல்‌ இருக்குமா ரங்கா? அதற்குச்‌ சந்தேகமா 
வெங்கா? 

இங்கே தலையைக்‌ காட்டுகிறான்‌; அங்கே வாலைக்‌ 
காட்டுகிறான்‌. 

இங்கே வாடா திருடா, திருட வந்தாயா என்றாளாம்‌; உன்‌ வீடு 
இருக்கிற அழகுக்கா விழித்துக்‌ கொண்டிருக்கிறாய்‌ 
என்றானாம்‌. 9140 


இங்கே வா தாயே என்றால்‌ மூஞ்சியை நக்குகிறது. 

. இச்சிக்‌ கொண்டே என்னோடே நிற்கிறான்‌. 

இச்சித்த காரியம்‌ இரகசியம்‌ அல்ல, 
(அல்லவோ?) 

இச்சிப்‌ பெட்டின வாரிக்கு இஞ்சினீரிங்‌ டிபார்ட்மெண்ட்‌. 
(தெலுங்கு, இச்சிப்‌ பெட்டின வாரிக்கு-கொடுத்து வைத்‌ தவருக்கு, ) 


இச்சை உள்ள காமுகர்க்குக்‌ கண்‌ கண்ட இடத்திலே, 8145 


இச்சைச்‌ சொல்‌ யாசகத்தால்‌ .இடர்ப்பட்டவன்‌ இல்லை, 


136 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ . 


இச்சையாகிய பாக்கியம்‌ இருக்கப்‌ பிச்சைக்குப்‌ போவானேன்‌? 

இச்சையும்‌ இல்லை; இருமையும்‌ இல்லை. 

இசலிக்‌ கொண்டே என்னோடே நிற்கிறான்‌. 2150 

இசை இல்லாப்‌ பாட்டு இழுக்கு. 
(இசைவு.) 


இசைவில்லாப்‌ பாட்டு இழுக்கு. 
இசைவு வந்தது வடமலை அப்பா! 
(வடமலை - திருப்பதி, ) 
இஞ்சி என்றால்‌ தெரியாதா? எலும்மிச்சம்‌ பழம்‌ போலத்‌ 
தித்திப்பாய்‌ இருக்குமே! 
(எலுமிச்சம்‌ பழம்‌ போல இனிப்பாய்‌ இருக்கும்‌. வெல்லம்‌ போலப்‌ 
புளிக்கும்‌.) 
இஞ்சி தின்ற குரங்கு போல. 
(போலப்‌ பஞ்சரிக்கிறான்‌. ) 
இஞ்சியில்‌ பாய்ந்தால்‌ என்ன? மஞ்சளில்‌ பாய்ந்தால்‌ என்ன? 919% 


இஞ்சி லாபம்‌ மஞ்சளிலே. 
இட்ட அடி கொப்புளிக்க எடுத்த அடி தள்ளாட. 
இட்ட உறவு எட்டு நாளைக்கு; நக்கின உறவு நாலு நாளைக்கு. 
( தக்கின-உண்ட,) 
இட்ட உறவு ஏனாதிக்கூட்டம்‌;வார்த்த உறவு வண்ணாரக்‌ கூட்டம்‌ . 
இட்ட எழுத்திற்கு மேல்‌ ஏற ஆசைப்பட்டால்‌ கிடைக்குமா? 3160 


இட்ட கடன்‌ பட்ட கடனுக்கு ஈடாகாது, 

இட்ட குடி கெடுமா? 

இட்ட குடியும்‌ கெட்டது; ஏற்ற குடியும்‌ கெட்டது. 

இட்ட கையை நத்துமா? இடாத கையை நத்துமா?. 

இட்டத்தில்‌ ஒன்றும்‌ குறையாது. 9165 
(குறைவில்லை. ) 


இட்டத்தின்‌ மேலே ஏறாசைப்பட்டால்‌ கிடைக்குமோ? 
(ஏறாசைப்‌ படுகிறதா?) 
இட்டது எல்லாம்‌ கொள்ளும்‌ பட்டி மகள்‌ கப்பரை. 
இட்டது எல்லாம்‌ பயிர்‌ ஆகுமா?பெற்றது எல்லாம்‌ பிள்ளை ஆகுமா? 
இட்ட படியே ஒழிய ஆசைப்பட்டுப்‌ பலன்‌ இல்லை, 
இட்டம்‌ அற்ற முனியன்‌, அட்டமத்துச்‌ சனியன்‌, 9180 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 137 


இட்டலிக்‌ குப்பன்‌. 
இட்டவர்கள்‌ தொட்டவர்கள்‌ கெட்டவர்கள்‌; இப்போது வந்தவர்கள்‌ 
நல்லவர்கள்‌. 
இட்டவள்‌ இடா விட்டால்‌ வெட்டுப்‌ பகை, 
(இட்டவள்‌-உ ணவு படைத்தவள்‌. ) 
இட்ட வீட்டுக்கு இரண்டகம்‌ நினைக்கலாமா? 
இட்ட வீட்டுக்குப்‌ பிட்டு இட்டுக்கொண்டு, இடிந்த வீட்டுக்கு 
மண்‌ இட்டுக்‌ கொண்டு திரிகிறான்‌. 2175 


இட்டார்க்கு இட்ட படி, 
இட்டார்‌ பெரியோர்‌; இடாதார்‌ இழிகுலத்தோர்‌. 
இட்டாருக்கு இட்ட பலன்‌. 


(ஏரி அடித்தார்க்குக்‌ கோடி பலன்‌, ஏறி அடித்தார்க்கு.) 
இட்டார்க்கு இட்ட பலன்‌; ஆண்டிக்கு அமைந்த பலன்‌, | 
இட்டாருக்கு இடலும்‌, செத்தாருக்கு அழுதலும்‌. ௦180 


இட்டாருக்கு இட வேணும்‌; செத்தாருக்கு அழ வேணும்‌, 
இட்டு ஆளாப்‌ பெண்ணுக்குச்‌ சுட்டாலும்‌ தெரியாது. 
இட்டு உண்டான்‌ செல்வம்‌ தட்டுண்டாலும்‌ கெடாது , 
இட்டுக்‌ கெட்டார்‌ எங்கும்‌ இல்லை, 
(உலகினில்‌ இல்லை, யாரும்‌ இல்லை. ) 
இட்டுக்‌ கெட்டாரும்‌ இல்லை; ஈயாது வாழ்ந்தாரும்‌ இல்லை, 9185 


இட்டுப்‌ பிறந்தால்‌ எங்கும்‌ உண்டு. 

இட்டுப்‌ பேர்‌ பெறு; வெட்டிப்‌ பேர்‌ பெறு. 

இட்டு வைத்தால்‌ தின்னவும்‌ எடுத்து வைத்தால்‌ அடுக்கவும்‌ 
தெரியும்‌. 

இடக்கண்‌, வலக்கண்‌. 

இடக்கனுக்கு வழி எங்கே? கிடக்கிறவன்‌ தலை மேலே, 2190 


இடக்காதில்‌ வாங்கி வலக்காதில்‌ விடுவது, 

இடக்குக்‌ குடை பீடிக்கலாமா? 

இடது கைக்கு வலது கை துணை; வலது வ்‌, இடது கை துணை, 
இடது கை பிட்டத்துக்கு எளிது. 

இடது கை வலது கை தெரியவில்லை, 8195 


இடம்‌ அகப்படாத தோஷம்‌; மெத்தப்‌ பதிவிரதை. 
(அதனால்தான்‌ அவள்‌ மெத்தப்‌ பதிவிரதை.) 


138 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


இடம்‌ இராத இடத்தில்‌ அகமுடையானைப்‌ பெற்றவள்‌ 
வந்தாளாம்‌; போதாக்‌ குறைக்குப்‌ புக்ககத்து அத்தையும்‌ 
வந்தாளாம்‌, 

இடம்‌ கண்டால்‌ மடத்தைப்‌ பிடிக்கலாம்‌, 

இடம்‌ கண்டால்‌ விடுவானோ யாழ்ப்பாணத்தான்‌. 

இடம்‌ கொடுத்தால்‌ மடத்தைப்‌ பிடிக்கலாம்‌. 3200 


இடம்‌ கொடுத்தால்‌ மடம்‌ பிடுங்குவான்‌, 
இடம்‌ பட வீடு இடேல்‌, 
(ஆத்தி சூடி) 
இடம்‌ வலம்‌ தெரியாதவனோடு இணக்கம்‌ பண்ணல்‌ ஆகாது, 
இட மாட்டாதவன்‌ எச்சில்‌ என்றானாம்‌. 


இட வசதி இல்லாத பதிவிரதை, 9205 


இடறின காலிலே இடறுகிறது. 

இடன்‌ அறிந்து ஏவல்‌ செய்‌, 

இடாதவனுக்கு இட்டுக்‌ காட்டு, 

இடான்‌, தொடான்‌, மனுஷர்மேல்‌ செத்த பிராணன்‌, 

இடி இடி எங்கே போகிறாய்‌? ஏழையின்‌ தலையில்‌ விழப்‌ : 
போகிறேன்‌. 9210 


இடி இடித்தாலும்‌ படபடப்பு ஆகாது. 
இடி ஓசை கேட்ட பாம்பு போல, 
(நாகம்‌ போல.) 
இடிக்கிறவன்‌ ஒன்றை நினைத்துக்கொண்டு இடித்தால்‌, 
குடிக்கிறவன்‌ ஒன்றை நினைத்துக்கொண்டு குடிப்பான்‌. 
இடிக்கிற வானம்‌ பெய்யாது. 
இடிக்குக்‌ குடை பிடிக்கலாமா? 3215 


இடி கொம்புக்காரன்‌ கோழிக்‌ குஞ்சின்‌ சத்தத்திற்கு 
அஞ்சுவானா? 


இடி கொம்பும்‌ விட்டுப்‌ பிடி கொம்பும்‌ விட்டது போல, 

இடி சோறு தின்கிறான்‌. 

இடித்த புளி போல்‌ இருக்கிறான்‌. 

இடித்தவளுக்கும்‌ புடைத்தவளுக்கும்‌ ஒன்று; ஏன்‌ என்று 
வந்தலளுக்கு இரண்டு, 2220 


தமிழ்ப்‌- பழமொழிகள்‌ 139 


இடித்த வானம்‌ பெய்யாது. 
இடித்து அடித்து ஒரு கூடை இடுவதிலும்‌ பிடி சோறு அன்பாய்ப்‌ 
போடுவது. போதும்‌. 
இடிந்து கிடந்த அம்பலம்‌ போல, 
இடியேறு கேட்ட நாகம்‌ போல, 
. (இடியேறுண்ட.) 
இடி விழுந்த ஊரில்‌ குடி இருந்தாலும்‌ இடை விழுந்த ஊரில்‌ 
குடியிருக்கல்‌ ஆகாது, 9225 


இடி விழுந்த மரம்போல ஏங்கு தல்‌. 

இட்‌ விழுவானுக்கு வாழ்க்கைப்பட்டு எந்நேரமும்‌ குடி சாமம்‌. 

இடுகிற தெய்வம்‌ எங்கும்‌ இடும்‌. 

இடுகிறவன்‌. தன்னவன்‌ ஆனால்‌ இடைப்‌:பந்தியில்‌ இருந்தால்‌ 
என்ன? கடைப்‌ பந்தியில்‌ இருந்தால்‌ என்ன? ப 
(இடுகிறவள்‌, தன்னவள்‌. ) 


இடுப்பில்‌ இரண்டு காசு இருந்தால்‌ சருக்கென்று இரண்டு 
வார்த்தை வரும்‌, 8280 


இடுப்பிலே காசு இருந்தால்‌ அசப்பிலே வார்த்தை வரும்‌. 
இடுப்பு ஒடி ந்த கோழிக்கு உரல்‌ குழியே கதி. 


(கைலாசம்‌,) 
இடுப்புக்கு மேலே அந்தரங்கம்‌ இல்லை. 
இடுப்புச்‌ சுருங்குவது பெண்களுக்கு அழகு. 
இடுப்பு வைத்த இடமெல்லாம்‌ அடுப்பு வைத்தான்‌. 9295 


இடும்பனுக்கு வழி எங்கே? இருக்கிறவன்‌ தலை மேலே, 

இடும்பு செய்வாருக்கு இராப்பகல்‌ நித்திரை இல்லை, 
(இராப்‌ பகல்‌ இல்லை.) 

இடும்பும்‌ கரம்பும்‌ அழியும்‌. 

இடும்பைக்கு ஈன்ற தாய்‌ போல... 

இடுவது பிச்சை; ஏறுவது மோட்சம்‌, 9240 
(பெறுவது.) 


இடுவார்‌ இடுவதையும்‌ கெடுவார்‌ கெடுப்பார்‌. 

இடுவார்க்கு இல்லை கெடுவாழ்வு. 

இடுவார்‌ பிச்சையைக்‌ கெடுக்கிறதா? 
(கெடுவார்‌ கெடுப்பதா? கெடுக்காதே,) 


்‌ 140 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


இடுவான்‌ இடுவான்‌ என்று ஏக்கற்று இருந்தாளாம்‌; நாலு நாழி 
கொடுத்து நாலாசை தீர்த்தாளாம்‌. 
இடை ஆண்டியும்‌ இல்லை; குயத்‌ தாதனும்‌ இல்லை, 2245 


இடைக்‌ கணக்கன்‌ செத்தான்‌; இனிப்‌ பிழைப்பான்‌ நாட்டான்‌. 
இடைக்‌ கிழவி எப்போது சாவாளோ? இடம்‌ எப்போது ஒழியுமோ? 
இடைக்‌ கோழி இராத்‌ தங்குமா? 
இடைச்சன்‌ பிள்ளைக்காரிக்குத்‌ தலைச்சன்‌ பிள்ளைக்காரி 
மருத்துவம்‌ சொன்னாளாம்‌. 
(மருத்துவம்‌ பார்த்தது போல,) 


இடைச்சி ஆத்தாள்‌ தோளிக்கு. 9290 


இடைச்சிக்கு எட்டுத்‌ தாலி; பறைச்சிக்குப்‌ பத்துத்‌ தாலி, 

இடைச்சிக்கு மாப்பிள்ளை என்றைக்கிருந்தாலும்‌ வருவான்‌, 

இடைச்சி சம்பத்தும்‌ சாணாத்தி வாழ்வும்‌ சரி. 

இடை சாய்ந்த குடம்‌ கவிழும்‌. 

இடைத்‌ தெருவில்‌ ஊர்வலம்‌ வங்கப்‌ குசத்தெரு எங்கே 
என்கிறான்‌. 3200 


இடைப்‌ பிறப்பும்‌ கடைப்‌ பிறப்பும்‌ ஆகா. 
இடைப்‌ புத்தி பிடரியிலே 
( இடையன்‌.) 
இடையன்‌ எப்போது சாவானோ, கம்பளி எப்போது மிஞ்சுமோ? 
இடையன்‌ எறிந்த மரம்‌ போல. 
இடையன்‌ கரடிமேல்‌ ஆசைப்பட்டது போல, 2200 


இடையன்‌ கல்யாணம்‌ பொழுது விடி ந்து போச்சு. 
(வீடிய விடிய.) 
இடையன்‌ கல்யாணம்‌ விடியும்‌ பொழுது, 
இடையன்‌ கெடுத்தது பாதி; மடையன்‌ கெடுத்தது பாதி, 
இடையன்‌ செய்வது மடையன்‌ செய்யான்‌. 
இடையன்‌ பிடரியிலே ஆட்டைப்‌ போட்டுக்கொண்டு 
தேடினாற்‌ போல்‌, 9265 


இடையன்‌ பெருத்தாலும்‌ இடையன்‌ கிடை நாய்‌ பெருக்காது. 
இடையன்‌ பேரிலே சந்நதம்‌ வந்தது போல்‌. 
(சாத்தான்‌ வந்த கதை போல. ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 141 


இடையன்‌ பொறுத்தாலும்‌ இடையன்‌ நாய்‌ பொறாதது போல. 
(இடைக்குடி பொறாதது போல,) 


இடையன்‌ வந்ததும்‌ படுக்க வேண்டியதுதான்‌, | 
இடையன்‌ வெட்டின கொம்பு போல, 8270 


இடையன்‌ வெட்டு அறா வெட்டு. 
இடையனில்‌ ஆண்டி இல்லை; குசவனில்‌ தாதன்‌ இல்லை, 
(ஆண்டி - சிவனடியான்‌, தாதன்‌ - திருமால்‌ அடியான்‌.) 
இடையனுக்குப்‌ பிடரியிலே புத்தி. 
இடையனும்‌ பள்ளியும்‌ இறைத்த புலம்‌ பாழ்‌. 
(சாவி. ) 
இடையாலும்‌ கடையாலும்‌ சங்கம்‌ அழிவதாக. 8275 
(இடை-இடைக்காடர்‌; கடைஃ-வள்ளுவர்‌ ) 


இடையூறு செய்தோன்‌ மனையில்‌ இருக்காது ( பேய்‌ முதலாய்‌, 
இண்டம்‌ பிடித்தவன்‌, 

இணக்கம்‌ அறிந்து இணங்க வேண்டும்‌. 

இணக்கம்‌ இல்லாதவனோடு என்ன வாது? 
இணங்காரோடு இணங்குவது இகழ்ச்சி; 2280 


. இணங்கினால்‌ தித்திப்பு; பிணங்கினால்‌ கசப்பு, 

இணை பிரியா அன்றில்‌ போல, 

(பிரிந்த. ) 

இத்தனை அத்தனை ஆனால்‌ அத்தனை எத்தனை ஆகாது? 

(ஆகும்‌?) 

இத்தனை பெரியவர்‌ கைப்பிடித்து இழுத்தால்‌ மாட்டேன்‌ என்று 
எப்படிச்‌ சொல்வது? 

இத்தனை பேர்‌ பெண்டுகளில்‌ என்‌ பிள்ளைக்கு ஒரு தாய்‌ 
இல்லை. 8285 


இத்தனையும்‌ செய்து கத்தரி நட்டவன்‌ இல்லையென்று சொன்‌ 
னான்‌. 

இதற்கா பயப்பட்டேன்‌ என்‌ ஆண்டவனே, ஆனை குதிரை வத்‌ 
தாலும்‌ தாண்டுவனே, 

இது எமன்‌ ஆச்சே! 

இது எல்லாம்‌ பொம்மலாட்டம்‌. 


இது என்‌ குலாசாரம்‌; இது என்‌ வயிற்று ஆகாரம்‌. 929 


142, தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


இது என்ன்‌ வெள்ளரிக்காய்‌ விற்ற பணமா? 
(பட்டணமா?) 
இது சொத்தை; அது புழுத்தது. 
இது சொத்தை; அது புளியங்காய்‌ போல. | 
. இது தெரியாதா இடாவே? நுகத்தடிக்கு நாலு துளை, 
இது பெரிய இடத்துப்‌ பேச்சு, 9295 


இதைச்‌ சொன்னான்‌ பரிகாரி; அதைக்‌ கேட்டான்‌ நோயாளி. 
(பரிகாரி-வைத்தியன்‌.) 

இந்த அடிக்கு எந்த நாயும்‌ சாகும்‌. 

இந்த அம்பலம்‌ போனால்‌ செந்தி அம்பலம்‌... 

இந்த அமாவாசைக்கும்‌ வெட்கம்‌ இல்லை; வருகிற அமாவாசைக்‌ 
கும்‌ வெட்கம்‌ இல்லை. 

இந்த உலக வாழ்வு சதமா? 9800 


இந்த ஊருக்கு எமனாக வந்தான்‌. 
இந்த எலும்பைக்‌ கடிப்பானேன்‌? சொந்தப்‌ பல்லும்‌ போவானேன்‌? 
இந்தக்‌ கண்ணிற்‌ புகுந்து அந்தக்‌ கண்ணிற்‌ புறப்படுகிறான்‌. 
இந்தக்‌ கருப்பிற்‌ செத்தால்‌ இன்னும்‌ ஒரு கருப்பு மயிரைக்‌ பிடுங்‌ 
குமா? 
(கருப்பு-பஞ்சம்‌.) 
இந்தக்‌ குண்டுக்குத்‌ தப்பினாலே மக்கமே கதி, 3305 


இந்தக்‌ கூழுக்கா இருபத்தெட்டு நாமம்‌? 
(இத்தனை திருநாமம்‌,) 
இந்தக்‌ கூழுக்கோ பதினெட்டுத்‌ திருநாமமும்‌ நடுவிலே ஒரு திருச்‌ 


சூரணமும்‌. 
இந்தக்‌ கைப்‌ புழுதி தேவலையா? இந்தக்‌ கைச்‌ சாம்பல்‌ தேவ 
லையா? 
இந்தச்‌ சளுக்கனுக்கு இரண்டு பெண்சாதி; வந்தவாசி மட்டும்‌ வல்ல 
வாட்டு. 
இந்தச்‌ சிற்றுண்டி எனக்குத்‌ தெவிட்டிப்‌ போயிற்று. 8310 


இத்த நாயை ஏன்‌ இப்படிச்‌ செய்கிறாய்‌? 

இந்தப்‌ பூராயத்தில்‌ குறைச்சல்‌ இல்லை, 

இந்தப்‌ பூனையும்‌ இந்தப்‌ பாலைக்‌ குடிக்குமா? 

இந்தப்‌ பெரிய கொள்ளையிலே அப்பா என்னப்‌ பிள்ளை இல்லை, 
அப்பா என்று கூப்பிட;) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 143 


இந்தப்‌ பெருமையையும்‌ பந்தல்‌ அழகையும்‌ பார்தீதாயா . பண்‌ 
ணைக்காரா? $915 


இந்தப்‌ பையனுக்கு இந்த வீட்டு ஓதம்‌ உறைத்து விட்டது, 

இந்த மடம்‌ இல்லாவிட்டால்‌ இன்னொரு சந்தை மடம்‌. . 

இந்த மூஞ்சிக்குத்‌ தஞ்சாவூர்ப்‌ பொட்டு; வந்தவாசி வரையில்‌ வல்ல 
வாட்டு; அதைக்‌ கழுவப்‌ புழலேரித்‌ தண்ணீர்‌. 

இந்த வளைவு சிக்கினால்‌ எப்படித்தான்‌ பிள்ளை பிழைக்கும்‌? 

இந்த வீட்டிலே வைத்தது மாயமாய்‌ இருக்கிறது. 3320 


இந்த வீட்டுக்கு வந்தாலும்‌ வந்தேன்‌; பக்கத்து வீட்டுக்‌ கருவாட்டு 
நாற்றம்‌ போச்சு. 

இந்திரன்‌ கெட்டதும்‌ பெண்ணாலே; சந்திரன்‌ கெட்டதும்‌ பெண்‌ 
ணாலே. 

இந்திரனைச்‌ சந்திரனை இலையாலே மறைப்பாள்‌; எமதர்ம 
ராசாவைக்‌ கையாலே மறைப்பாள்‌. 
(மறைப்பான்‌, ) 

இந்திராணிக்கு இந்திரன்‌ வாய்த்தது போல. 

இந்திராதி தேவர்க்கும்‌ வந்திடும்‌ தீவினை. 3325 


இந்திரைக்கு மூத்தவள்‌ மூதேவி. 
( இந்திரை- திருமகள்‌. ) 

இப்படிப்‌ பார்த்தால்‌ ஸத்ரீ ஹத்தி; அப்படிப்‌ பார்த்தால்‌ பிரம்ம 
ஹத்தி, 

இப்போது இல்லையெனின்‌ எப்போதும்‌ இல்லை. 

இம்பூரல்‌ தெரியாமல்‌ இருமிச்‌ செத்தான்‌, 
(இம்பூரல்‌- தூதுவளை போன்ற ஒரு செடி; இருமலுக்கு ஏற்றது.) 

இம்மிய நுண்பொருள்‌ ஈட்டி யாக்கிக்‌ கம்மியருள்‌ மூவர்‌ 

ர ரள மூ 

களிறு. 9920 
(இம்மி நுண்‌ பொருள்‌. ) 


இம்முனு போனாளாம்‌; பிள்ளையைப்‌ பெற்றாளாம்‌. 

இமயம்‌ சேர்ந்த காக்கையும்‌ பொன்னாகும்‌, 

இமயம்‌ முதல்‌ குமரி வரையில்‌. 

இமைக்‌ குற்றம்‌ கண்ணுக்குத்‌ தெரியாது. 

இயல்பாய்‌ மணம்‌ இல்லாச்‌ சந்தனக்‌ கட்டை இழைத்தாலும்‌ மணக்‌ 
காது. 


144 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


இயற்கை அழகே லேசான ஆபரணம்‌. 
இயற்கை வாசனையோ? செயற்கை வாசனையோ? 

(சேர்க்கை. ) 
இரக்கப்‌ போனாலும்‌ சிறக்கப்‌ போ. 

(இறக்கப்‌ போனாலும்‌, பரக்கப்‌ போக வேண்டும்‌.) 
இரக்கம்‌ இல்லாதவன்‌ நெஞ்சு இரும்பினும்‌ கொடிது. 

(நெஞ்சு இரும்பு.) 

இரங்காதவர்‌ உண்டா? பெண்‌ என்றால்‌ பேயும்‌ இரங்கும்‌. 3940 


இரட்டைத்‌ தோணியில்‌ கால்‌ வைத்தாற்‌ போல. 
இரண்டு ஆட்டில்‌ ஊட்டின குட்டியாய்த்‌ தீர்ந்தது. 
(குட்டியானான்‌.) 
இரண்டு ஆட்டில்‌ ஓராடு விழிக்கிறது போல, 
இரண்டு ஆட்டிலே ஒட்டின குட்டி, 
(ஊட்டின...) 


இரண்டு எழுத்து மந்திரம்‌, பச்சிலையால்‌ தந்திரம்‌. 9945 


இரண்டு ஏற்றம்‌ இறைக்க எங்கள்‌ அப்பனுக்குத்‌ தெரியாது; இருட்‌ 
டினால்‌ எப்போதும்‌ இரண்டு பணம்‌ கேட்கிறான்‌. 

இரண்டு ஓடத்தில்‌ கால்‌ வைக்கிறதா? 
(கால்‌ வைத்தவனைப்‌ போல.) 

இரண்டு கண்ணும்‌ பொட்டை; பெயர்‌ புண்டரிகாக்ஷன்‌ . 

இரண்டு கை தட்டினால்தான்‌ ஓசை உண்டு. 
(இரண்டு கையையும்‌ அடித்தால்தான்‌ சத்தம்‌.) 

இரண்டு கை போதாது. 9990 


இரண்டு கையும்‌ போதாது என்று அகப்பையும்‌ கட்டிக்கொண்டான்‌, 
இரண்டு சாஸ்திரிகள்‌, இரண்டு ஜோசியர்கள்‌, இரண்டு ப 
புலவர்கள்‌, இரண்டு தாசிகள்‌, இரண்டு, வைத்தியர்கள்‌, இரண்டு 
தாய்கள்‌, இரண்டு கடிகாரங்கள்‌, சேர்ந்து போக மாட்டார்கள்‌, 
இரண்டு தோணியில்‌ கால்‌ வைக்கிறதா? 
(ஓடத்தில்‌.) 
இரண்டு நாய்க்கு ஒர்‌ எலும்பு போட்டாற்‌ போலே. 
(போட்ட எலும்பு மாதிரி.) 


இரண்டு பட்ட ஊரிலே குரங்கும்‌ குடி. இராது. 9900 


இரண்டு பெண்‌ கொண்டானுக்கு நடையிலே வாருகோல்‌; ஒரு 
பெண்‌ கொண்டா னுக்கு உறியிலே சோறு. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 145 


இரண்டு பெண்டாட்டிக்காரன்‌ பாடு திண்டாட்டம்‌. 

இரண்டு பெண்டாட்டிக்காரன்‌ வீட்டில்‌ நெருப்பு ஏன்‌? 

இரண்டு பெண்டாட்டிக்காரனுக்குக்‌ கொண்டை உண்டோடி? 
(கொண்டை என்ன கொண்டை?) 


இரண்டும்‌ இரண்டு அகப்பை; இரண்டும்‌ கழன்ற அகப்பை, 9960 


இரண்டும்‌ கெட்டான்‌ பேர்வழி. 

இரண்டு வீட்டிலும்‌ கல்யாணம்‌; இடையே செத்ததாம்‌ நாய்க்குட்டி . 

இரண்டு வீட்டு விருந்தாளி கெண்டை புரட்டிச்‌ செத்தான்‌. 
(கெண்டை ஏறிக்‌ கொட்டானாம்‌. கெண்டை-கெண்டைக்கால்‌, ) 

இரத்தினத்தைச்‌ சேர்ந்த இழை போல, 

இரந்தவன்‌ சேறு என்றைக்கும்‌ பஞ்சம்‌ இல்லை. 3269 : 


இரந்து உண்டவன்‌ இருந்து உண்ணான்‌. 
இரந்து குடித்தாலும்‌ இருந்து குடி. 
இரந்தும்‌ பரந்தவைக்குக்‌ கொடுக்கவேணும்‌ . 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
இரந்தும்‌ பருந்துக்கு இடு. 
(கொடு. ) 
இரந்தோர்க்கு ஈவது உடையார்‌ கடன்‌. 3370 


இரப்பவனுக்கு ஈவார்‌ பஞ்சமா? 
இரப்பவனுக்கு எங்கும்‌ பஞ்சம்‌ இல்லை. 
(என்றும்‌. ) 
இரப்பவனுக்குப்‌ பஞ்சம்‌ என்றைக்கும்‌ இல்லை. 
இரப்பவனுக்கு வெறுஞ்‌ சோறு பஞ்சமா? 
(வெண்‌ சோறு.) ப 
இரப்பான்‌ சோற்றுக்கு எப்போதும்‌ பஞ்சம்‌ இல்லை. 9376 


இரப்பான்‌ சோற்றுக்கு வெண்சோறு பஞ்சமா? 
இரப்பானைப்‌ பிடித்ததாம்‌ பறைப்‌ பருந்து. 
(யாழ்ப்பாண வழக்கு. ) 
இரவல்‌ உடைமை இசைவாய்‌ இருக்கிறது; என்‌ பிள்ளை ஆணை, 
நான்‌ கொடுக்கமாட்டேன்‌. 
இரவல்‌ உடைமையும்‌ இல்லாதாள்‌ புடைவையும்‌, அவிசாரி அக 
முடையானும்‌ ஆபத்துக்கு உதவா. 
இரவல்‌ கொடாதவை இருந்தாளமாட்டினம்‌. ப 8௨80 
(யாழ்ப்பாண வழக்கு.) 


146 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 


இரவல்‌ சதம்‌ ஆகுமா? மதனி உறவு ஆகுமா? 

இரவல்‌ சதமா? திருடன்‌ உறவா? 

இரவல்‌ சீலையை நம்பி இடுப்புக்‌ கந்தையை எறிந்தாளாம்‌. 
(இடுப்புச்‌ சீலையை. ) 

இரவல்‌ சோறு தஞ்சம்‌ தாங்காது. 


(தாங்குமா, ) 
இரவல்‌ துணியாம்‌; இரவல்‌ துட்டாம்‌; இழுத்துக்‌ கொட்டு 
“மேளத்தை; இறுகக்‌ கட்டு தாலியை. 3385 


இரவல்‌ நகையும்‌ இல்லாத வஸ்துவும்‌ அவிசாரி அகமுடையானும்‌ 
ஆபச்‌ வுக்கு உதவார்‌, 
இரவல்‌ படைவையிலே இது நல்ல கொய்சகந்தான்‌ , 
(கொடிய சுகமாம்‌, யாழ்ப்பாண வழக்கு.) 
இரவல்‌ ':,ஷா, கதவைத்‌ திற; ஏமாளிப்‌ புருஷா, வீட்டை விடு, 
இரவிமுன்‌ பனி போல, 
இரவியைக்‌ கண்ட இருள்‌ போல. 2290 


இரவில்‌ உண்ணாமல்‌ பகல்‌ உண்ணாதவனுக்குப்‌ பெருத்தல்‌ 
இல்லை. 
இரவில்‌ எதுசெய்தாலும்‌ அரவில்‌ செய்யாதே, 
(அரவு-ராகு காலம்‌.) 
இரவில்‌ போனாலும்‌ பரக்கப்‌ போக வேண்டும்‌. 
இரவு உண்ணான்‌ பருத்திருப்பான்‌ . 
(அருத்தா பத்தி,) 
இரவு எல்லாம்‌ இறைத்தும்‌ பொழுது விடிந்து போச்சு, 9395 


இரவு எல்லாம்‌ திருடினாலும்‌ கன்னக்கோல்‌ சாத்த ஓர்‌ இடம்‌ 
வேண்டாமா? 

இரவு வேளையில்‌ ருத்திராட்சப்‌ பூனை போல்‌. 

இராக்‌ கண்ட கனவு மிடாப்‌ போல வீங்கின கதை. 
(இரக கண்ட. சனி.) 

இராச்‌ செத்தால்‌ பகல்‌ பிழைக்கிறான்‌. 


.. (சூரியன்‌,) 
இராத்திரி செத்தால்‌ விளக்கெண்ணெய்க்கு இல்லை; பகலில்‌ 
செத்தசல்‌ வாய்க்கரிசிக்கு இல்லை. ப 3400 


இராட்பகல்‌ கண்ணிலே. 
இராப்‌ பட்டினி கிடந்தவன்‌ அகவிலை கேட்பானா? 
(அசு விலையைக்‌ குறைத்த கதை,) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 147 


இராப்‌ பட்டினி கிடந்தவன்‌ உரித்த வாழைப்பழம்‌ விற்கிறதா 

என்று விசாரித்தானாம்‌. 
இராப்‌ பட்டினி கிடந்தவனுக்குப்‌ பாதித்‌ தோசை போதாதா? 
இராப்‌ பட்டினி, பகல்‌ கொட்டாவி, 9405 


இராப்‌ பட்டினி பாயோடே. 

இராப்‌ பிறந்த குழவி பகலிலே கத்தும்‌; பகல்‌ பிறந்த குழந்தை 
இராவிலே கத்தும்‌, 

இராப்‌ பிறந்த பிள்ளையும்‌ ஆகாது; பகல்‌ பிறந்த பிள்ளையும்‌ 
ஆகாது. 
(பகல்‌ பிறந்த பெண்ணும்‌, ) 

இராமனைப்‌ போல்‌ அரசன்‌ இருந்தால்‌ அனுமனைப்‌! போல்‌ 
சேவகன்‌ இருப்பான்‌. 

இரா முழுதும்‌ ராமாயணம்‌ கேட்டுச்‌ சீதைக்கு ராமன்‌ 
என்ன வேண்டும்‌ என்றானாம்‌. 9410 


இராவணன்‌ என்றால்‌ படையும்‌ நடுங்கும்‌, 
இரிசிக்குப்‌ புருஷன்‌ ஆசை உண்டா? 
(இரிசி-பேடி,) 


இரிசியார்‌ உடைமை இராத்‌ தங்கப்‌ போகாது. 
இருக்க இடம்‌ கொடுத்தால்‌ படுக்க, இடம்‌ கேட்டாற்‌ போல்‌. 


- (படுக்கப்‌ பாய்‌ கேட்பான்‌. ) 


இருக்க இருக்க எல்லாம்‌ இசைவாகும்‌, 8415 


இருக்கச்‌ சாண்‌ இடம்‌ இல்லாமல்‌ போனாலும்‌ பெருக்கப்‌ பெருக்கப்‌ 
பேசுவதில்‌ மாத்திரம்‌ குறைவில்லை 

இருக்க வேண்டும்‌ என்றால்‌ இரும்பைத்‌ தின்னு... . 

இருக்கிற அளவோடு இருந்தால்‌ எல்லாம்‌. தேடி வரும்‌, 

இருக்கிற அன்றைக்கு எருமை மாடு தின்றாற்‌ போல, . 

'இருக்கிற இடத்தில்‌ இருந்தால்‌ சுகம்‌, 9480 


இருக்கிற. இடத்தை வினக்கேற்றித்தான்‌ ! பார்க்க வேண்டும்‌; 
இருக்கிறது மூன்று மயிர்‌; அதில்‌ இரண்டு புழுவெட்டு, .' 
இருக்கிறதை விட்டுப்‌ பறக்கிறதைப்‌ பிடித்தானாம்‌. 
இருக்கிறபோது பெருங்கும்பம்‌; இல்லாத போது காவிக்‌ கும்பம்‌, 
இருக்கிற வரையில்‌ இருள்‌ மூடிச்‌ போச்சாம்‌; செத்தவன்‌ கண்‌ 
செந்தாமரை ய்ய்ஞ்யுமு - 8425 


148 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


இருக்கிறவன்‌ செவ்வையாய்‌ இருந்தால்‌ சிரைக்கிறவன்‌ 
செவ்வயாய்ச்‌ சிரைப்பான்‌ , ்‌ 
(ஒழுங்காய்‌, சரியாய்‌, இருந்தால்‌ தானே.) 
இருக்கிறவன்‌ நல்லவன்‌ ஆனால்‌ இடைப்பந்தியில்‌ இருந்தால்‌ 
என்ன? கடைப்பந்தியில்‌ இருந்தால்‌ என்ன? 
(தம்மவன்‌ ஆனால்‌.) 
இருக்கிறவனுக்கு ஒரு வீடு; இல்லாதவனுக்கு அநேக வீடு, 
(எங்கும்‌ வீடு.) 
இருக்கிறவனுக்கு ஒன்று; இல்லாதவனுக்குப்‌ பத்து. 
இருக்கும்‌ இடம்‌ ஏவுமா?' 3430 


இருக்கும்‌ போதே இரக்கப்‌ போவானேன்‌? 

இருக்கும்‌ வளையில்‌ எலியையும்‌ கொல்ல முடியாது. 

இருசி உடைமை இராந்‌ தங்கல்‌ ஆகாது, 

இரு சுழி இருந்து உண்டாலும்‌ உண்ணும்‌. இரந்து உண்டாலும்‌ 
உண்ணும்‌, 


இருட்டில்‌ உதட்டைப்‌ பிதுக்கின மாதிரி, 9495 


இருட்டில்‌ சிவப்பாய்‌ இருந்தால்‌ என்ன; கறுப்பாய்‌ இருந்தால்‌ 
என்ன? 

இருட்டில்‌ போனால்‌ திருட்டுக்‌ கை நில்லாது. 
(இருட்டுள்ளே போனாலும்‌ திருட்டுக்‌ கை போகாது.) 

இருட்டிலே குருட்டு ஆண்டி. 

இருட்டு அறையில்‌ மங்கு கறந்து எய்த்தாற்‌ போல. 

இருட்டு உள்‌, சுருட்டுப்‌ பாய்‌, முரட்டுப்‌ பெண்டாட்டி. 9440 


இருட்டுக்கு எல்லாம்‌ சரி, . ப 

இருட்டுக்‌ குடிவாழ்க்கை திருட்டுக்கு அடையாளம்‌, 

இருட்டு வீட்டில்‌ குருட்டு ஆனை, ப 

இருட்டு வீட்டில்‌ குருட்டுப்‌ பிள்ளை பெற்றாளாம்‌. 

இருட்டு வீட்டில்‌ நுழைந்தாலும்‌ திருட்டுக்‌ கை சும்மா இராது, 3445 
(போனாலும்‌, திருட்டுக்‌ கை போகாது.) 


இருட்டு வீட்டில்‌ குருட்டுக்‌ காக்காய்‌ ஒட்டுகிறது போல; 

இருட்டு வீட்டிலே குருட்டுக்‌ கொக்குப்‌ பிடித்தாற்‌ போல, 

இருட்டு வேலையோ? குருட்டு வேலையோ? 

இருட்டைக்‌ கொண்டு ஓட்டையை அடைத்தது போல்‌, 
இருத்தினவன்‌ தோளில்தான்‌ அழுத்துவார்கள்‌.. 2490 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 149 


இருதயத்தில்‌ நினைத்தது எல்லாம்‌ எழுதிக்‌ கட்டு. 
இருதயத்து எழுந்த புண்‌ போல, 
இருதலைக்‌ கொள்ளி எறும்பு போல்‌, 


(ஆனேன்‌...) 
இருதலைக்‌ கொள்ளியில்‌ எறும்பு பிழையாது. 
இருதலை மணியன்‌ பாம்பைப்‌ போல்‌. 9455 


இருதலை வழக்கு நூலினும்‌ செம்மை, 
இரு தோணியில்‌ கால்‌ வைக்காதே. 


இருந்த இடத்து வேலை என்றால்‌ எங்கள்‌ வீட்டுக்காரரையும்‌ 
கூப்பிடுங்கள்‌ . 
(யாழ்ப்பாண வழக்கு.) 


இருத்த இடத்து வேலைக்காரன்‌ எங்கள்‌ வீட்டு ஆண்‌ பிள்ளையாம்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 


இருந்த இடம்‌ ஏழு முழம்‌ ஆழம்‌ வெந்து போகும்‌, 3460 


இருந்த இடம்‌ தெரியாமல்‌ புல்‌ முளைத்துப்‌ போயிற்று. 
இருந்த கால்‌ மூதேவி; நடந்த கால்‌ சீதேவி, 
இருந்த நாள்‌ எல்லாம்‌ இருந்துவிட்டு ஊர்ப்‌ பறையனுக்குத்‌ 
தாரை வார்த்தது போல, 
(வீடூர்ப்‌ பறையனுக்கு,) 
இருந்தல்லவோ படுக்க வேணும்‌? 
இருந்தவன்‌ இருப்பவனுக்கு வழிகாட்டி. 9465 


இருந்தவன்‌ எழுந்திருக்கிறதற்குள்ளே நின்றவன்‌ ஒரு காதம்‌ 
போவான்‌, 


(நெடுந்தூரம்‌ போவான்‌.) 

இருந்தவன்‌ தலையிலே இடி விழுந்தாற்‌ போல. 

இருந்தவனுக்குப்‌ போனவன்‌ குணம்‌. 

இருத்த வெள்ளத்தைத்‌ தள்ளிற்றாம்‌ வந்த வெள்ளம்‌, 

இருந்தால்‌ அப்பன்‌; இல்லாவிட்டால்‌ சுப்பன்‌. 8470 
(சப்பனி.) 


இருந்தால்‌ இடுவது; இல்லையேல்‌ விடுவது, 
(இடுவது உரம்‌.) 


150 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 


இருந்தால்‌ ஓணம்‌; இல்லா விட்டால்‌ ஏகாதசி. 

இருந்தால்‌ இருப்பீர்‌; எழுந்தால்‌ நிற்பீர்‌. 

இருந்தால்‌ செட்டி; எழுந்திருந்தால்‌ சேவகன்‌, 

இருந்தால்‌ துவாதசி; இல்லா விட்டால்‌ ஏகாதசி, 5478 


இருந்தால்‌ நவாப்‌ சாயபு; இல்லா விட்டால்‌ பக்கிரி சாயபு. 
(நவாப்‌ ஷா; பக்கிரி ஷா. ) 

இருந்தால்‌ பூனை; பாய்ந்தால்‌ புலி. 

இருந்து அடித்தேன்‌; பறந்து போயிற்று. 

இருந்து இருந்து இடையனுக்கு வாழ்க்கைப்பட்டாளாம்‌. 

இருந்து இருந்து ஒரு பிள்ளை பெற்றாள்‌, மலமும்‌ ஜலமும்‌ 
இல்லாமல்‌. 4480 
(வலமும்‌, ஜலமும்‌ .) 


இருந்து இருந்து ஒரு பெண்ணைக்‌ கொண்டான்‌; மலஜலம்‌ 
எல்லாம்‌ வீட்டுக்குள்ளே. 

இருந்து இருந்து பார்‌, இடி. விழுவான்‌ காரியத்தை. 

இருந்து கொடுத்தால்‌ நடந்து வாங்கு. 
(வாங்க வேணும்‌, ) 

இருந்து பணம்‌ கொடுத்து நடந்து வாங்க வேண்டியதாய்‌ 
இருக்கிறது. 
(கடன்‌ கொடுத்து. ) 

இருந்தும்‌ கெடுத்தான்‌ ; செத்தும்‌ கெடுத்தான்‌, 8485 


(கெடுத்தான்‌ பாவி, கெடுத்தான்‌ முருகப்பன்‌. ) 


இரு நாய்க்கு இட்ட எலும்பு போல. 

இருப்பது எல்லாம்‌ இருந்துவிட்டு இளித்த வர்யன்‌'ஆவ்ர்னேன்‌? ' 
இருப்பது பொய்‌; போவது மெய்‌. 

இருப்பவனுக்கும்‌ கேளாதவனுக்கும்‌ கொடுக்காதே, 

இருப்பிடம்‌ தலைப்பிள்ளை; தலைக்கடை தென்னம்‌ பிள்ளை, 2490 


இரும்புக்கட்டியைக்‌ காற்று அடித்தபோது இலவம்‌ பஞ்சு எனக்கு 
என்ன புத்தி என்கிறதாம்‌. 

இரும்புக்‌ கதவை இடித்துத்‌ தவிட்டுக்‌ கொழுக்கட்டை எடுப்பதா? 

இரும்பு கோணினால்‌ ஆனையை வெல்லலாம்‌; கரும்பு கோணினால்‌ 
கட்டியும்‌ பாகும்‌ ஆகும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 151 


இரும்புச்‌ சலாகையை விழுங்கிவிட்டு இஞ்சிச்‌ சாற்றைக்‌ குடிப்பதா? 
இரும்பு செம்பு ஆனால்‌ திரும்பிப்‌ பொன்‌ ஆகும்‌, 3495 


இரும்பு செம்பு ஆனால்‌ துரும்பு தூண்‌ ஆகும்‌. 

இரும்புத்‌ துறட்டுக்கு அசையாத புளியங்காய்‌ திருப்பாட்டுக்கு 
அசையுமா? 

இரும்புத்‌ தூணை எறும்பு அரித்தாற்போல்‌. 

இரும்புத்‌ தூணைச்‌ செல்‌ அரிக்குமா? 

இரும்புப்‌ பட்டறையில்‌ ஈக்கு என்ன வேலை? 9200 


இரும்பு பிடித்த கையும்‌ சிரங்கு பிடித்த கையும்‌ சும்மா இரா, 
(துரும்பு பிடித்தவன்‌ கையும்‌ கரும்பு பிடித்தவன்‌ கையும்‌.) 

இரும்பும்‌ குறும்பும்‌ இருக்கக்‌ கெடும்‌. 

இரும்பு முளைத்தாலும்‌ கரும்பு முளைக்காது. 

இரும்பை எலி கவ்விற்று என்கிறான்‌, படுக்காளி. 
(எலி தின்றது என்கிறான்‌ இடக்கன்‌,) 

இரும்பை எலி தின்னுமா? 8609 


இரும்பை எறும்பு அரிக்குமா? 
இரும்பைக்‌ கறையான்‌ அரித்தால்‌ குழந்தையைப்‌ பருந்து கொண்டு 
போகாதா? 


£ ள்ளையை. ) 
இருமலே இடி விழுகிறது; தும்மல்‌ எப்படியோ? 
இரு மனசு மங்கையோடு இணங்குவது அவம்‌. 
(அவலம்‌. ) 


இருமும்போது கட்டிய தாலி தும்மும்‌ போது அறுந்து விட்டது, 3510 


இருவர்‌ ஒத்தால்‌ ஒருவருக்கும்‌ பயம்‌ இல்லை. 
(இருவரும்‌) 
இருவர்‌ நட்புக்கு ஒருவர்‌ பொறுமை. 
இருவரும்‌ ஒத்தால்‌ பிணக்கு வருவானேன்‌? 
இருவிரல்‌ தோலும்‌ அவற்றின்மேல்‌ மயிரும்‌ எனக்கு இல்லையே! 
இருளன்‌ பின்ளைக்கு எலி பஞ்சமா? 9015 
(எலிக்குஞ்சு, 


152 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


இருளன்‌ பிள்ளைக்கு எலி பிடிக்கக்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்டுமா? 


இருளன்‌ ராஜவிழி விழிப்பானா? 

இருளுட்‌ ஒரு காலம்‌; நிலவும்‌ ஒரு காலம்‌. 
இரை விழுங்கின பாம்பு போல, 

இல்லது வாராது; உள்ளது போகாது. 


இல்லறம்‌ அல்லது நல்லறம்‌ அன்று. 
இல்லறம்‌ நல்லறம்‌, 
இல்லறம்‌ பெரிது; துறவறம்‌ சிறித . 
(துறவறம்‌ பழிப்பு.) 
இல்லாத சொல்‌ அல்லல்படும்‌ . 
இல்லாததைக்‌ கொண்டு கல்லாததைக்‌ கனா என்றால்‌ 
முடியும்‌? 


இல்லாத பிள்ளைக்கு இலுப்பைப்பூச்‌ சர்க்கரை. 

இல்லாதவன்‌ கோபம்‌ பொல்லாதது, 

இல்லாதவன்‌ பெண்சாதி எல்லாருக்கும்‌ தோழி. 
(மைத்துனி. யாழ்ப்பாண வழக்கு.) 

இல்லாதவன்‌ பொல்லாதவன்‌ , 

இல்லாதவன்‌ வீட்டில்‌ இருபத்தேழு குழந்தைகள்‌. 


இல்லாதவனுக்கு இலுப்பைப்பூச்‌ சர்க்கரை. 
இல்லாதவனோ, பொல்லாதவனோ? 
இல்லாத வீட்டுக்கு இலஞ்சியம்‌. 

இல்லாது சொல்லி அல்லற்படுதல்‌. 
இல்லாது பிறவாது; அள்ளாது குறையாது. 


இல்லாது இல்லன்‌; இருப்பதும்‌ இல்லன்‌. 
இல்லார்‌ இருமையும்‌ நல்லது எய்தான்‌. 
இல்லாளை விட்டு வல்லாண்மை பேசுகிறதா? 
இல்லிடம்‌ இல்லார்க்கு நல்லிடம்‌ இல்லை, 
இல்லு அலுக்கானே பண்டுக வச்சுனா, 


9௦20 


யாரால்‌ 
9௦29. 


3530 


9995 


௦௦40 


(தெலுங்கு. வீட்டை மெழுகிவிட்டால்‌ பண்டிகை வந்துவிடுமா என்பது 


பொருள்‌. ) 


இல்லை என்கிற மகராசி இல்லை என்றான்‌; தினம்‌ போடுகிற 


மூதேவிக்கு என்ன வந்தது? 
இல்லை என்ற வீட்டில்‌ பல்லியும்‌ சேராது. 
(இல்லை என்ற இடத்தில்‌.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 153 


இல்லையா இலை மறைவு, காய்‌ மறைவு? 

இல்லையே ஒன்றுக்கும்‌ உதவாத ஒன்று, 
(பழமொழி நானூறு.) 

இல்லோர்‌ இரப்பது இயல்பு. எக்‌ 


இலக்கணப்‌ பெண்சாதி மானியம்‌ காக்கிறாள்‌. 

இலக்கணம்‌ கற்றவன்‌ கலக்கம்‌ அற மன்னர்‌ சபை காண்பான்‌. 
இலக்கணம்‌ புலவர்க்கு அணிகலன்‌. 

இலங்கையில்‌ பிறந்தவன்‌ எல்லாம்‌ இராவணன்‌ ஆவது இல்லை, 
இலங்கையைச்‌ சுட்ட குரங்கு. 9000 


இலந்தைப்‌ பழப்‌ புழுப்‌ போலத்‌ துடிக்கிறது. 

இலவசமாய்‌ வந்த மாட்டை திலவிலே கட்டி ஓட்டு, 

இலவு காத்த கிளி போல. 

இலுப்பைச்‌ சர்க்கரைக்‌ கெொடையாம்‌; துரைகள்‌ மெச்சின நடை 
யாம்‌, | 


இலுப்பைப்‌ பூப்போல்‌. 9900 


இலுப்பைப்‌ பூவைத்‌ திருப்பினால்‌ இரண்டு புறமும்‌ பொத்தல்‌. 
இலை அசைந்தாலும்‌ இலைக்குக்‌ கேடு; முள்‌ அசைந்தாலும்‌ 
இலைக்குக்‌ கேடு, 
இலைக்கும்‌ உண்டு, மட்டையும்‌ பழுப்பும்‌. 
(பட்டையும்‌. ) 
இலை சாய்கிற பக்கம்‌ குலை சாயும்‌, 
(இலை-வாழைஇலை,. ) தி 
இலை தின்னி காம்‌ அறியான்‌. 9560 
( இலை-வாழை இலை. ) 


இலைப்‌ பழுப்பு ஆனாலும்‌ குலப்பழுப்பு ஆகாது. 
இலைப்‌ புரை கிளைத்தல்‌. 
(சீவக சிந்தாமணி,) 
இலைமறை காய்‌ போல்‌, 
இலை மறைவு, காய்‌ மறைவு. 
இலை மறைவு, தலை மறைவு, 9௦09 


இலையும்‌ பழுப்பும்‌ எங்கும்‌ உண்டு. 

இவ்வூர்ப்‌ பூனையும்‌ புலால்‌ தின்னாது. 

இவருக்குச்‌ சொல்லும்‌ புத்தி கடலிற்‌ பெருங்காயம்‌ கரைத்தாற்‌ 
போல்‌ ஆகிறது, 


154 தமிழ்ப்‌ பழமெர்ழிகள்‌ 


இவன்‌ ஊராருக்குப்‌ பிள்ளை, 
இவன்‌ கல்லாது கற்றவன்‌ உள்ளங்கையில்‌ வைகுந்தம்‌ காட்டு 
வான்‌, 9௦10 


இவன்‌ புத்தி உலக்கைக்‌ கொழுந்து, 
(குந்தாணி வேர்‌.) 

இவன்‌ மகா பெரிய கள்ளன்‌; காலாலே முடிந்ததைக்‌ கையாலே. 
அவிழ்ப்பது அரிது. 

இவன்‌ வாழ்ந்த வாழ்வு மறுகிலேன்‌ மல்லாக்கினேன்‌. 

இவனுக்கும்‌ அவனுக்கும்‌ ஏழு பொருத்தம்‌. 

இழந்த சொத்துப்‌ பெரிய சொத்து. 35175 


இழப்பாரை ஜயிப்பார்‌ இல்லை; எதிர்ப்பாரை ஜயிப்பார்‌ உண்டு. 

இழவுக்கு வந்தவர்கள்‌ எல்லாம்‌ தாலி அறுப்பார்களா? ப 

இழவுக்கு வந்தவளை உழவுக்கு அழைத்தானாம்‌, 

இழவு கொடுப்பானுக்கு வாழ்க்கைப்பட்டு ஓட்டமே ஒழிய நடை 
இல்லை. 

இழவு சொன்னவன்‌ மேலா பழி? 9580 
(பேரிலேயா 2?) 


இழவு வீட்டுக்குப்‌ போனாலும்‌ இடக்கை நீளும்‌. 

இழவைத்‌ துறப்பவர்‌ எல்லாம்‌ துறப்பார்‌. 

இழுக்கான பொன்னைப்‌ புடத்தில்‌ வைத்து எடுப்பார்‌. 
இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று, 

இழுத்தபடி எல்லாம்‌ வரும்‌ தங்கக்‌ கம்பி, 8585 


இழுத்துப்‌ பிடித்து நின்றாலும்‌ வழுக்கி வழுக்கிப்‌ போகும்‌. 

இழுத்து மூட வேணும்‌, 

இழுவை கண்டால்‌ அடி பார்ப்பானேன்‌? 

இழை ஆயிரம்‌ டென்‌ பெற்ற இந்திர வர்ணப்பட்டு, 

இடை ஊடாடா நட்புப்‌ பொருள்‌ ஊடாடக்‌ கெடும்‌. 9590 


இழையத்‌ தீட்டிக்‌ குழைய வடித்தது போல, 
இளகின இரும்பைக்‌ கண்டால்‌ கொல்லன்‌ குண்டியைத்‌ தூக்கி 
அடிப்பான்‌ , 
இளங்‌ கன்று பயம்‌ அறியாது, 
(இளமறி.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 155 


இளஞ்சிங்கம்‌ மதயானைக்கு அஞ்சுமா? 
இளநீர்க்‌ காய்‌ உதிர்க்கிறது போல. 3995 


இளமைச்‌ சோசியம்‌; முதுமை வைதீதியம்‌. 

இளமையில்‌ கல்வி எப்போதும்‌ நிற்கும்‌. 

இளமையில்‌ கல்வி சிலையில்‌ எழுத்து, 

இளமையில்‌ சோம்பல்‌, முதுமையில்‌ வறுமை. 
(மிடிமை,) 


இளமையில்‌ பழக்கம்‌ எப்போதும்‌ மறவாது, 2000 


இளமையில்‌ பழக்கம்‌ சுடுகாடு மட்டில்‌, 

இளமையில்‌ பழக்கம்‌ முதுமையில்‌ சுபாவம்‌. 

இளமையில்‌ முயற்சி முதுமையில்‌ காக்கும்‌. 

இளமையும்‌ முதுமையும்‌ சரியான வயசு அல்ல. 

இளவெயில்‌ காயாத நீயா தீப்‌ பாயப்‌ போகிறாய்‌? 9005 


இளிச்ச கண்ணி பிளிச்சை வாங்கால்‌. 

இளிச்ச வாயனைக்‌ கண்டால்‌. எல்லாருக்கும்‌ இளக்காரம்‌, 

இளித்துக்‌ கொண்டிருந்தாளாம்‌ மடத்தாயி; ஏறி அடித்தானாம்‌ 
தவசிப்‌ பிள்ளை. 
(இடக்கர்‌,) 

இளைஞன்‌ ஆனாலும்‌ ஆடுவான்‌ மூப்பு. 
(பழமொழி நானூறு. ) 

இளைத்த உடம்புக்கு இரும்பைக்‌ கொடு, . 2610 


இளைத்த நாயை ஏறி மிதிப்பது போல, 

இளைத்த நேரத்துக்குப்‌ புளித்த மோர்‌. 

இளைத்தவர்‌ கிளைப்பார்‌; கிளைத்தவர்‌ இளைப்பார்‌. 
இளைதீதவரைச்‌ செயிப்பார்‌ உண்டோ? 

இளைத்தவன்‌ இரும்பு தின்ன வேண்டும்‌, 9615 


இளைத்தவன்‌ இரும்பை உண்‌; வலுத்தவன்‌ வாளம்‌ உண்‌. 

இளைத்தவன்‌ எள்ளு; வலுத்தவன்‌ கரும்பு, 

இளைத்தவன்‌ எள்ளு; வலுத்தவன்‌ வாழை. 

இளைத்தவன்‌ எள்ளு விதைக்க வேண்டும்‌; கொழுத்தவன்‌ கொள்ளு 
விதைக்க வேண்டும்‌. 

இளைத்தவன்‌ எள்ளு விதைப்பான்‌; பருத்தவன்‌ கரும்பு 
போடுவான்‌, 9020 


156 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


இளைத்தவன்‌ ஒரு வருஷத்துக்கு என்‌ விதைக்க வேண்டும்‌. 
இளைத்தவன்‌ சிநேகிதனைச்‌ சேர்‌. ப 
இளைத்தவன்‌ தலையில்‌ ஈரும்‌ பேனும்‌. 
இளைத்தவன்‌ தலையில்‌ சொட்டு, 
(கொட்டு. ) 
இளைத்தவன்‌ பெண்டாட்டி எல்லாருக்கும்‌ மச்சினி, 5029 
(மைத்துனி. ) 


இளைத்தவனைக்‌ கண்டானாம்‌, ஏணிப்‌ பந்தம்‌ பிடித்தானாம்‌. 
இளைத்தவனை வலியான்‌ கோபித்தால்‌ வலியானை வல்லவன்‌ 
கேட்பான்‌. 
இளைத்து இனத்தாரிடம்‌ போவானேன்‌? 
இளைது என்று பாம்பு இகழ்வார்‌ இல்‌. 
(பழமொழி நானூறு.) 
இளையாள்‌ இலை தின்னி; மூத்தாள்‌ காய்‌ அரிவாள்‌. 9090 


இளையாள்‌ முகமோ, இழையாடிக்‌ காற்றோ? 
இளையாள்‌ மோகம்‌ கண்ணை மறைக்கிறது. 
இளையாளே வாடி மலையாளம்‌ போவோம்‌; மூத்தாளே வாடி 
முட்டிக்‌ கொண்டு சாவோம்‌. 
இளையாளைக்‌ கிழவன்‌ அரிக்கிறது போல. 
இளையானே ஆயினும்‌ மூத்தாளே ஆகும்‌ மகன்‌, 3635 
(பழமொழி நானூறு.) 


இறக்கும்‌ காலம்‌ வந்தால்‌ பிறக்கும்‌ ஈசலுக்குச்‌ சிறகு. 

இறகு இல்லாப்‌ பறவைக்கு உட்கார ஒரு நாழிகை இல்லை, 

இறகு முற்றிப்‌ பறவை ஆனால்‌ எல்லாம்‌ தன்‌ வயிற்றைத்தரன்‌ 
பார்க்கும்‌, 

இறங்கச்‌ சொன்னால்‌ நொண்டிக்குக்‌ கோபம்‌; ஏறச்‌ சொன்னால்‌ 
எருதுக்குக்‌ கோபம்‌, 

இறங்கு துறையிலே நீச்சானால்‌ ஏறு துறையிலே எப்படி? 8640 

(இறங்கும்போதே, ஏறு கரையில்‌.) 


இறங்கு பொழுதிலே மருந்து குடி. 
இறடுங்கால்‌ இறடும்‌. 
இறந்தவன்‌ இருப்பவனுக்கு வழிகாட்டி , 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 457 


இறந்தவன்‌ பிள்ளை இருந்தவன்‌: அடைக்கலம்‌, 
இறந்தவனுக்கு எள்ளும்‌ தண்ணீரும்‌, 3845 


இறந்தால்‌ போச்சு மூச்சு; மறந்தால்‌ போச்கக்‌ காசு, 

இ றந்தாலும்‌ சிங்காரக்‌ கழுவில்‌ இறக்க வேண்டும்‌, 

இறந்து இறந்து பிறந்தாலும்‌ இருவக்கரையானாய்ப்‌ பிறக்க 
வேணும்‌. 

இறப்பில்‌ இருந்த அகப்பை சோற்றில்‌ வீழுந்த மாதிரி, 

இறாக்‌ கறியோ, புறாக்‌ கறியோ? 2090 


இறுகினால்‌ களி; இளகினால்‌ கூழ்‌. 

இறுத்த குடிக்கு அனர்த்தம்‌ இல்லை, 

இறுப்பானுக்குப்‌ பணமும்‌ கிடையாது; உழைப்பானுக்குப்‌ 
பெண்ணும்‌ கிடையாது. 

இறைக்க, இறைக்கக்‌ கிணறு சுரக்கும்‌. 


(ஊறும்‌) 
இறைக்க ஊறும்‌ மணற்கேணி; ஈயப்‌ பெருகும்‌ பெருஞ்‌ 
செல்வம்‌. 2099 


இறைக்கிற கிணறு சுரக்கும்‌. 

இறைக்கிறவன்‌ இளிச்ச வாயனாக இருந்தால்‌ மாடு மச்சான்‌ முறை 
கொண்டாடும்‌. 

இறைக்கும்‌ கிணறு ஊறும்‌. 

இறைச்சி தின்றவன்‌ கடுப்புக்கு மருந்து அறிவான்‌, 

. இறைச்சி தின்றாலும்‌ எலும்பைக்‌ கோத்துப்‌ போட்டுக்‌ 

கொள்ளலாமா? 8660 


(கழுத்தில்‌ போட்டுக்‌ கொள்ளலாமா? எலும்பைக்‌ கோத்துக்‌ கழுத்தில்‌ 
அணியலாமா?) 


இறைத்த கிணறு ஊறும்‌; இறையாத கிணறு நாறும்‌. 
(பாழ்‌, ஊறுமா?) 
இறைத்த கிணறு சுரக்கும்‌. 
இறைத்தோறும்‌ ஊறும்‌ கிணறு. 
(பழமொழி நானூறு.) 


இறையாத கிணறு பாழும்‌ கிணறு. 
இறைவனை ஏற்று; அரசனைப்‌ போற்று. $665 


158 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


இன்செடல்‌ இடர்ப்படுவது இல்லை. 

இன்சொல்லால்‌ இடர்‌ வராது. 

இன்சொல்லே ஏற்றம்‌ தரும்‌. 

இன்பத்தில்‌ ஆசை எவர்க்கும்‌ உண்டு. 

இன்ப துன்பம்‌ இரண்டும்‌ காவடிப்‌ பானைகள்‌ போல. 3670 


இன்பம்‌ உற்றிடில்‌ துன்பம்‌ இல்லை. 

இன்பம்‌ வருவதும்‌ துன்பம்‌ வருவதும்‌ எடுத்த உடலுக்கு வரம்‌. 
இன்பமும்‌ துன்பமும்‌ இணை விடா. 

இன்பமும்‌ துன்பமும்‌ இதயத்தே ஆம்‌. 

இன்பமும்‌ துன்பமும்‌ எடுத்த உடலுக்கு இயல்பு. 3675 


இன்பமும்‌ துன்பமும்‌ பொறுமையிலே. 

இன்பமும்‌ துன்பமும்‌ யாருக்கும்‌ உண்டு, 

இன்று அற்று இன்று போகிறதா? 

இன்று இருப்பவர்‌ நாளைக்கு இல்லை. 

இன்றைக்கு அரசன்‌ நாளைக்கு ஆண்டி. 3680 


இன்றைக்கு அறையில்‌ இருந்தால்‌ | நாளைக்கு அம்பலத்தில்‌ 
வந்தே தீரும்‌. 

இன்றைக்கு ஆகிறது நாளைக்கு ஆகட்டும்‌ 

இன்றைக்கு ஆவது நாளைக்கு ஆகுமா? 

இன்றைக்கு ஆளுவார்‌ ர-டு; நாளைக்குக்‌ கையில்‌ ஆளுவார்‌ ஓடு. 

இன்றைக்கு இருப்பார்‌ நாளைக்கு இல்லை. 3685 


இன்றைக்கு இலை அறுத்தவன்‌ நாளைக்கும்‌ இலை அறுப்பான்‌. 
்‌ (அறுக்க மாட்டானா?) 


இன்றைக்கு எல்லாம்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கலாம்‌ அழகை; 
பசியாது. 


இன்றைக்கு என்பதும்‌ நாளைக்கு என்பதும்‌ இல்லை என்பதற்கு 
அடையாளம்‌. 


இன்றைக்குச்‌ சிரிப்பு; நாளைக்கு அழுகை, 


இன்றைக்குச்‌ சின்னதுக்கு வந்தால்‌ நாளைக்குப்‌ பெரியதுக்கு 
அரும்‌. 9690 


/ 


தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 


இன்றைக்குச்‌ செத்தால்‌ நாளைக்கு இரண்டு நால்‌. 
இன்னம்‌ இருக்கிறது, தேருக்குள்‌ சிங்காரம்‌, 

(இன்னும்‌. ) 
இன்னம்‌ இன்னம்‌ இசைச்‌ சொல்‌ அநேகம்‌. 
இன்னமும்‌ கெடுகிறேனி, பந்தயம்‌ என்ன என்றது போல, 
இன்னாதே பேயோடேனும்‌. பிரிவு, 

(பழமொழி நானூறு.) 


இன்றும்‌ கிடக்குது ரியோ ரியோ. 

இனக்கூட்டு ஆனாலும்‌ நிலக்கூடடு ஆகாது. 
இனத்தால்‌ இனம்‌ ஆகும்‌; பணத்தால்‌ ஜனம்‌ ஆகும்‌. 
இனத்தை இனம்‌ சேரும்‌. 

இனத்தை இனம்‌ தழுவும்‌. 


இனம்‌ தடை . நம்‌; ரி நிக. க்கும்‌, 
இனம்‌ இனத்தோடு சேரும்‌; பணம்‌ பணத்தோடு சேரும்‌. 
இனம்‌ இனத்தோடே; வெள்ளாடு தன்னோடே. 

இனம்‌ கெட்ட ஏகாதசிக்கு என்ன பலகாரம்‌? 

இனம்‌ பிரிந்த மான்‌ போல, 


இனாம்‌ வந்த மாட்டை நிலவில்‌ கட்டி ஓட்டு என்றானாம்‌. 


இனிமேல்‌ எமலோகம்‌ பரியந்தம்‌ சாதிக்கலாம்‌. 
இனிமேல்‌ ஒரு தெய்வத்தைக்‌ கை எடுக்கிறதா? 
இஷ்கா இஷ்பாவாக இருக்கிறான்‌. 

இஷ்டம்‌ அற்ற முனியன்‌, அஷ்டமத்துச்‌ சனியன்‌. 


159 


2695 


2700 


8705 


9710 


இஷாராவினால்‌ தெரிந்து கொள்ளாதவன்‌ என்ன சொன்னாலும்‌ 


தெரிந்து கொள்ள மாட்டான்‌. 
(இஷாராஃ-சமிக்கை. ) 


160 


ஈ அடித்தான்‌ காப்பி. 
(காப்பி மாதிரி.) 
ஈ ஏறி மலை சாயுமா? 
ஈ எறும்பு எண்ண மிரமும்‌ சிரிக்கிறது. 2149 


ஈ என்று போயிட 3 மான்‌, 
ஈ ஏறி மலை குலுங்கினது போல. 
ஈ ஓட்டுகிறான்‌. 
ஈக்‌ கடித்த பெண்ணுக்கு இழை ஒட்டுவதா? 
ஈக்‌ கலையாமல்‌ தேன்‌ எடுப்பார்கள்‌: எடுக்காமல்‌ 
பிடிப்பார்கள்‌. 2120 


ஈக்கும்‌ ஆனைக்கும்‌ சம்பந்தமா? 

ஈக்கும்‌ நாய்க்கும்‌ தடை இல்லை. 

ஈக்கும்‌ பாலுக்கும்‌ எச்சில்‌ இல்லை. 

ஈக்கு விடம்‌ தலையில்‌; தேளுக்கு விடம்‌ கொடுக்கில்‌. 

ஈகை உடையோன்‌ எக்களிப்பு அடைவான்‌, 2126 

ஈச்சங்‌ கள்‌ எதிலும்‌ குளிர்ச்சி. 

ஈச்சங்‌ காட்டில்‌ எருமை குடி இருந்தது போல, 

ஈச்சங்‌ குலையில்‌ தேன்‌ வைத்த மாதிரி. 

ஈச்ச முன்‌ கொண்டு இறுக இறுகத்‌ தைத்தாலும்‌ தேற்றிய வசனம்‌ 
சொல்லாமல்‌ விடான்‌, 
(தோற்றிய வசனம்‌, ) 

ஈச்ச முள்ளாலே இருவாயும்‌ தைத்தாலும்‌ தேங்காய்க்கு மஞ்சள்‌ 
இல்லை, பூவுக்கு மணம்‌ இல்லை என்கிறான்‌. 2190 
(மங்கிலியத்துக்கு, ) 


ஈசல்‌ இறகு எல்லாவற்றிலும்‌ மிருது. 
ஈசல்‌ பறந்தால்‌ மழை. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 161 


ஈசல்‌ பிறந்தால்‌ மழை மாறும்‌. 
ஈசல்‌ பற்றில்‌ கரடி வாய்‌ வைத்தாற்‌ போல, 
ஈசல்‌ பெறும்‌ போக்கில்‌ சொறியாந்‌ தவளை வேட்டை ஆடும்‌, 9735 


ஈசல்‌ பெறும்‌ போக்கில்‌ தவளை தத்தி வீழுங்குது. 
(விழுந்தது.) ப 


ஈசல்‌ பொறுக்கி பேசவும்‌ அறியான்‌. 
ஈசல்‌ மடிந்தாற்‌ போலே மாண்டதே சேனை. 


(மடிநீததே.) 
ஈசலுக்கு இறகு முளைத்தாற்‌ போல, 
ஈசலுக்கு எல்லாம்‌ பகை, 8740 


ஈசன்‌ எப்படி அப்படித்‌ தாசன்‌. 
ஈசன்‌ கருணை பேசுதல்‌ அரிது, 
ஈசனுக்கு ஏது நீச பங்கம்‌? 
ஈசனுக்கு ஒப்பு எங்கும்‌ இல்லை, 
(அங்கு ஓன்றும்‌ இல்லை,) 
ஈசனுடைய அடியார்‌ மனம்‌ எரிந்து புகைந்தால்‌ வீண்‌ 
போகுமா? 9745 


ஈசனைப்‌ போற்று; அரசனை வாழ்த்து. 

ஈசான்ய மின்னலுக்கு எருதும்‌ நடுங்கும்‌, 

ஈசுவரன்‌ கிருபை எல்லார்க்கும்‌ போதும்‌, 

ஈசுவரன்‌ கோவில்‌ திருநாள்‌ ஒரு நாள்‌ கந்தாயம்‌, 
ஈசுவரனுக்குத்தான்‌ வெளிச்சம்‌. 2190 


ஈசூரும்‌ பூதூரும்‌ என்றும்‌ இழப்பு, 

ஈஞ்சைக்‌ கண்டால்‌ கிழி; எருக்கைக்‌ கண்டால்‌ சொடுக்கு, 

ஈட்டி எட்டின மட்டும்‌ பாயும்‌; பணம்‌ பதின்‌ காதம்‌ குத்தும்‌, 

ஈட்டி எட்டின மட்டும்‌ பாயும்‌; பணம்‌ பாதாளம்‌ வரையில்‌ பாயும்‌, 
(எட்டு முழம்‌ பாயும்‌.) 

ஈட்டிய பொருளினும்‌ எழுத்தே உடைமை, 8755 


ஈட்டுக்கு ஈடும்‌ சோட்டுக்குச்‌ சோடுமாய்‌ இருந்தால்‌ வாசி. 
ஈட்டுக்கும்‌ பாட்டுக்கும்‌ இருந்தாள்‌ இரு குமரி. 
(இடுகுமரி,) ப ப 


162 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஈடன்‌ பாடு அஞ்சான்‌? கூழை எருது நுளம்புக்கு அஞ்சாது. 
(ஈடன்‌ -பலம்‌ உள்ளவன்‌, நுளம்பு-கொசு.) 

ஈடு ஆகாதவனை எதிராக்காதே. 
(எதிர்க்காதே.) 


ஈடு இணை அற்றது. அதது 


ஈடு உள்ள குடிக்குக்‌ கேடு இல்லை. 
ஈடும்‌ எடுப்பும்‌ இல்லாதது, 

ஈடு ஜோடு எங்கும்‌ கிடையாது. 

ஈடு பாடு சொல்ல முடியாது. 

ஈதல்‌ உடையானை யாவரும்‌ புகழ்வர்‌. 


ஈந்து பார்த்தால்‌ இம்மி வெளியாகும்‌. 

ஈப்‌ பறக்க இசை கேடு வந்தாற்‌ போல்‌ ஆச்சுது. 

ஈப்பாக்கு வைத்த மாதிரி. 

ஈப்‌ பிசினி இரப்பதுகூடக்‌ கஞ்சிசம்‌ . 

ஈட்டி வாயன்‌ தேடிக்‌ கற்பூர வாயனுக்குக்‌ கொடுத்தது 
போல. 2770 
(யாழ்ப்பாண வழக்கு,) 

ஈமக்‌ கடனை எழுந்து முறை செய்‌, 

ஈ முட்டுவது எருமைக்கடா முட்டுவது போல. 

ஈயத்தைக்‌ காதில்‌ காய்ச்சி ஊற்றினாற்‌ போல. 

ஈயத்தைக்‌ காய்ச்சலாம்‌; இரும்பைக்‌ காய்ச்சலாமா? 

ஈயத்தைப்‌ பார்த்து இளித்ததாம்‌ பித்தளை, 3775 
(கண்டு) 


ஈயத்தைப்‌ புடம்‌ வைத்தால்‌ ஈயம்‌ வெள்ளி ஆகுமா? 
ஈயப்‌ பெருகும்‌ பெருஞ்‌ செல்வம்‌. 

ஈயம்‌ பிடித்தவஸ்‌ எது சொல்லினும்‌ கேளான்‌. 
ஈயாத கருமிக்கு ஏராளச்‌ செலவு, 


ஈயாத பத்தினி.பிடம்‌ ஈ என்றாலும்‌, இல்லையே அது கொச 
என்பாளாம்‌. 9180 


ஈயாது பல்லம்‌ தென்ன? போய்‌ என்ன? 
யரசு பல்லக எவ்விடத்திலும்‌ காணோம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 1553 
ஈயாத லோபி இருந்தென்ன? போய்‌ என்ன? 
(இறந்து என்ன.) 
ஈயாதார்‌ வாழ்ந்தென்ன? இண்டஞ்செடி பழுத்து என்ன? 
- (இண்டஞ்செடி தாழ்ந்து என்ன? தழைத்து என்ன?) 
ஈயாப்‌ பத்தன்‌ பேராசை கொண்டு பெருக்கத்‌ தவிக்கிறான்‌. 8789 


ஈயார்‌ உறவும்‌ ஈகை இல்லா அன்பும்‌ பாழ்‌. 
ஈயார்‌ தேட்டைத்‌ தீயார்‌ கொள்வர்‌. 
(உடைமையை, கொன்றை வேந்தன்‌. இருபொருள்‌ ஈயார்‌ -கொடுக்கா தவர்‌ ; 
ஈ என்னும்‌ பறவை, தேட்டை-சேமித்த பொருளை; சேமித்த தேனை. 
தீயார்‌. கெட்டவர்‌; நெருப்பை மூட்டுபவர்‌.) 
ஈயார்‌ பொருளுக்குத்‌ தீயார்‌. 
ஈயுந்தனையும்‌ எரு விடு; காயுந்தனையும்‌ களை பறி. 
(களை எடு, களை மிடுங்கு,] 
ஈயும்‌ எறும்பும்‌ எங்கும்‌ உண்டு. 3790 
ஈயைப்‌ பிடித்தால்‌ கை வேறு, கால்‌ வேறு. 
ஈயைப்‌ போல்‌ சுத்தமும்‌ எறும்பைப்போல்‌ சுறுசுறுப்பும்‌. 
ஈர்‌ உருவப்‌ பேன்‌ அகப்படும்‌. 
(அகப்படுமார்‌) 
ஈர்க்கிலே குத்தி இறப்பில வைத்தாற்போல . 
ஈர்ந்து உழும்‌ புன்செய்‌ ஈரம்‌ தாங்கும்‌. 8795 


ஈர்‌ பேன்‌ ஆகிப்‌ பேன்‌ பெருமாள்‌ ஆனதுபோல, 

ஈரச்‌ சிலையைப்‌ போட்டுக்‌ கழுத்தை அறுப்பான்‌. 
(அறுக்கிறதா?) 

ஈரத்தில்‌ ஏரைப்‌ பிடி. 

ஈரத்‌ துணியைப்‌ போட்டுக்‌ கழுத்தை வெட்டுவான்‌. 

ஈர நாவுக்கு எலும்பு இல்லை. 3800 


ஈர நிலத்தில்‌ ஏரைப்‌ பிடி. 
ஈர நெஞ்சம்‌. இரங்கும்‌; இரங்கா நெஞ்சம்‌ அரங்கும்‌. 
ஈரம்‌ அற்ற இடத்திலே ஈ மொய்க்குமா? 
(ஈயும்‌ மொய்க்காது. ஈரம்‌ உள்ள இடத்திலே. 
ஈரம்‌ இருக்கிற இடத்திலே ஈ மொய்க்கும்‌. 
ஈரம்‌ இல்லா நெஞ்சத்தார்க்கு என்‌ செய்தும்‌ என்ன? 9904 
(ஈரம்‌-அன்பு.] | 


164 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஈரம்‌ உடையோரை யாவரும்‌ புகழ்வர்‌. 

ஈரம்‌ உள்ள இடத்தில்‌ ஈ மொய்க்கும்‌. 

ஈரம்‌ கண்டு அவிசாரி பிடிக்கிறவர்‌. 

ஈரம்‌ காய்ந்தால்‌ பிட்டத்தில்‌ மண்‌ ஒட்டாது. 

ஈரம்‌ போகாமல்‌ எருவை மூடு. 8810 


ஈர மரத்தில்‌ வயிர ஆணி கடாவினது போல, 
ஈரலிலே மயிர்‌ முளைத்தவன்‌, 
ஈர விதைப்பும்‌ ஈரூர்‌ வேளாண்மையும்‌ தாரம்‌ இரண்டும்‌ தனக்குப்‌ 
பகை. 
ஈர வெங்காயத்திற்கு இருபத்திரண்டு புரை. 
( இருபத்தெட்டு. ) 


ஈரூர்‌ வேளாண்மையும்‌ தாரம்‌ இரண்டும்‌ தனக்குப்‌ பகை. 3815 


ஈரூரில்‌ உழுதவனும்‌ கெட்டான்‌; இரண்டு பெண்‌ கட்டினவனும்‌ 
கெட்டான்‌. 
ஈரை நினைப்பான்‌, பேரை மறப்பான்‌. 
(மறக்கான்‌.) 
ஈரைப்‌ பேன்‌ ஆக்கிப்‌ பேனைப்‌ பெருமாள்‌ ஆக்குகிறது. 
ஈவதினும்‌ மேல்‌ இல்லை; இரப்பதினும்‌ தாழ்வு இல்லை, 
ஈவதைக்‌ கண்டார்‌ யாவரும்‌ அண்டார்‌. 3820 
(கண்டால்‌,) 


ஈ விழுந்தாலும்‌ எடுத்தாலொழியப்‌ போகுமா? 
ஈ விஷ்டித்ததும்‌ நாய்‌ திருடித்‌ தின்றதும்‌. 
ஈவோனுக்கு ஒரு போது உணவு; இரப்போனுக்குப்‌ பல போது 


உணவு, 
ஈவோனுக்கு ஒரு போஜனம்‌: இரப்போனுக்கு ஏராளம்‌, 
ஈழத்தில்‌ செக்கு ஆட, இங்கே பதம்‌ பார்க்க, 2829 


ஈழமும்‌ கொங்கும்‌ எதிர்த்து மின்னினால்‌ குட்டியை எதிர்த்துக்‌ 
குடாப்பில்‌ போடு. . ட 

ஈரமும்‌ கொங்கும்‌ எதிர்த்து மின்னினால்‌ சாமத்துக்கு மழை 
தப்பாமல்‌ வரும்‌, | 

ஈன்ற புலி போலே, | 

ஈன்ற மாடு இறை வானத்தைப்‌ பிரிப்பது போல்‌, 


ஈன்றவள்‌ தாய்‌ பாட்டி; இத்‌ தாயியின்‌ தாய்‌ பூட்டி, 8830 
(சீட்டி. | ர இ 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 165 


ஈன்றோர்‌ நஞ்சில்‌ சான்றோர்‌ இல்லை, 
(ஈன்றோரைவிட. ) 

ஈனம்‌ மானம்‌ அற்றவன்‌ இரந்து வயிறு வளர்ப்பான்‌. 

ஈனருக்கு இடம்‌ கொடுத்தால்‌ இல்லிடம்‌ எல்லாம்‌ பாழ்‌, 

ஈனரை அடுத்தால்‌ மானம்‌ அழியும்‌, 

ஈனவும்‌ தெரியாது; எடுக்கவும்‌ தெரியாது. 2835 
(தக்கவும்‌.) 

ஈனனுக்கு இடம்‌ கொடுத்தால்‌ இல்லிடம்‌ கைக்‌ கொள்வான்‌. 


ஈனனுக்கு இரு செலவு. 

ஈனாத மாட்டுக்கு ஒரு கடுக்காய்‌; இளம்‌ பிள்ளைத்‌ நாய்ச்சிக்கு ஏழு 
கடுக்காய்‌, _ 

ஈனாப்‌ பெண்கள்‌ இருவர்‌ கூடினால்‌ காயா வரகு நீறாய்ப்‌ போம்‌, 


(காயாப்‌ புழுங்கல்‌, யாழ்ப்பாண வழக்கு. ) 


166 


உகம்‌ முடிய மழை பெய்தாலும்‌ ஓட்டாங்‌ கிளிஞ்சல்‌ 
பயிர்‌ ஆகுமா? 3840 


உகிர்ச்‌ சுற்றின்மேல்‌ அம்மி விழுந்தாற்‌ போல்‌. 
(உலக்கை விழுந்தாற்‌ போல.) 

உங்கள்‌ அப்பன்‌ ஆர்க்காட்டு நவாபா? 

உங்கள்‌ அப்பன்‌ ஏழரைக்‌ கோடி. 
(கொங்கு நாட்டு வழக்கு, ) 

உங்கள்‌ அப்பன்‌ சீமை ஆளுகிறானா? 

உங்கள்‌ அப்பன்‌ செத்தான்‌; பழி உன்னை விடேன்‌. 9945 


உங்கள்‌ அப்பன்‌ பூச்சிக்குப்‌ பயப்பட்டானா, உன்‌ பூச்சிக்குப்பயப்பட? 

உங்கள்‌ உறவிலே வேகிறது ஒருகட்டு விறகிலே வேகிறது மேல்‌, 

உங்கள்‌ பெண்டுகள்‌ கொண்டான்‌ அடித்தால்‌ கண்கள்‌ கொள்ளாது.. 

உங்கள்‌ வீட்டுப்‌ பனங்கட்டை ஒற்றைப்‌ பணத்தை முடிந்து 
கொண்டு கிடக்குமோ? உ 

உங்களைக்‌ கடலிலே கை கழுவினேன்‌. 3850 


உங்கையிற்‌ பிள்ளை உனக்கே அடைக்கலம்‌. 
(திறுவாசகம்‌,) 

உச்சத்தில்‌ சொன்னால்‌ அச்சம்‌ இல்லை. 
(பல்லி வாக்கு.) 


உச்சந்‌ தலையில்‌ செருப்பால்‌ அடித்தது போல. 
உச்சந்‌ தலையில்‌ செருப்பால்‌ அடித்தாலும்‌ உச்சி குளிருமா? 
உசசந்‌ தலையில்‌ முள்‌ தைத்து உள்ளங்காலில்‌ புரை 


ஓடிற்றாம்‌. | 9855 
உச்சனை உச்சன்‌ பார்த்தால்‌ பிச்சை எடுப்பார்‌. 
(சோதிடம்‌. 9 
உச்சனை உச்சன்‌ பார்த்தால்‌ மச்சு வீடும்‌ குச்சு யாத்த 
(ஸ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 167 


உச்சஸ்தானே ஷு பூஜித. 
உச்சாணிக்‌ கிளையில்‌ ஏறினால்‌ உயிருக்கு ஆபத்துத்தானே? 
உச்சி இட உச்சி இட உள்ளே குளிர்ந்தது. 2600 


உச்சி குளிர்ந்தது. 
உச்சி மீனுக்கு எட்டாம்‌ மீன்‌ உதய மீன்‌, 
(புறநானூறு, 229,) ப 
உசிர்‌ இருந்தால்‌ உப்பு மாற்றிக்‌ குடிக்கலாம்‌. 
(உயிர்‌. ) 
உசு பிடி என்றால்‌ நீ பிடி என்கிறது நாய்‌, 
உஞ்ச விருத்திக்குப்‌ போனாலும்‌ பஞ்சம்‌ இல்லாமல்‌ இருக்க 
்‌ வேணும்‌, 9865 


உட்கார்‌ ந்தவன்‌ காலில்‌ மூதேவி; ஓடுபவன்‌ காலிலே சீதேவி, 

 உட்கார்ந்தவனைக்‌ கட்டமாட்டாதவன்‌ ஓடுகிறவனைக்‌ 
கட்டுவானா? 

உட்கார்ந்து அல்லவோ படுக்க வேண்டும்‌? 

உட்கார்ந்து இருக்கச்சே அடித்தால்‌ பொன்னாகும்‌; 
ஓடச்சே அடித்தால்‌ செம்பானாலும்‌ ஆகும்‌; இரும்பா 
னாலும்‌ ஆகும்‌. 

உட்காரச்‌ சொல்லாத சர்க்கரை போல்‌ பேச்சு, 2810 


உட்சுவர்‌ இருக்க வெளிச்சுவர்‌ பூசலாமா? 

உட்சுவர்‌ தீற்றிப்‌ புறச்சுவர்‌ தீற்று. 

உட்புறத்துக்கு வெளிப்புறம்‌ கண்ணாடி. 

உடம்பிலே காய்த்துத்‌ தொங்குகிறதா? 

உடம்பில பயம்‌ இருந்தால்‌ நன்றாகச்‌ செய்வான்‌. 3875 


உடம்பு உளைந்த கழுதை உப்புக்‌ களத்துக்குப்‌ போனது போல, 
(போயிற்றாம்‌.) 

உடம்பு எங்கும்‌ ௬ நிகிற தழலை மடியிலே கட்டுகிறாய்‌. 

உடம்பு எடுத்தவன்‌ எல்லாம்‌ ஓடு எடுத்தவன்‌, 


(எடுத்தால்‌. ) 
உடம்பு எல்லாம்‌ புழுத்தவன்‌ அம்மன்‌ கோவிலைக்‌ கெடித்தானாம்‌, 
உடம்பு எல்லாம்‌ புளுகு; பல்‌ எல்லாம்‌ ஊத்தை. 8880 


 உடம்புக்குப்‌ பால்‌ குடிப்பதா? ஊருக்குப்‌ பால்‌ குடிப்பதா? 
(உடம்புக்குப்‌ பால்‌ குடிக்கா விட்டாலும்‌ ஊருக்குப்‌ பால்‌ குடிக்க 
வேண்டும்‌, ) 


168 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


உடம்பு தேற்றிக்‌ கொண்டு அல்லவா யோகத்தில்‌ போக வேண்டும்‌? 
உடம்பு போனால்‌ போகிறது; கை வந்தால்‌ போதும்‌. 
(உடும்பு. ) 
உடம்பு முழுவதும்‌ நனைந்தவர்க்குக்‌.கூதல்‌ என்ன? 
உடம்பை ஒடித்துக்‌ கடம்பில்‌ விடு. 8885 
(உடம்பை முறித்து, கடம்பமரக்‌ கட்டிலில்‌. 3 


உடம்பை ச்‌ செருப்பாகத்‌ தைத்துப்‌ போட்டாலும்‌ சமானமாகாது. 
உடம்போடே ஒரு நாட்டியம்‌ உண்டா? 

உடம்போடே பிறந்தது. 

உடல்‌ அளவு விரதம்‌; பொருள்‌ அளவு தானம்‌. 

உடல்‌ இரண்டு, உயிர்‌ ஒன்று, 9890 


உடல்‌ உள்ள வரையில்‌ கடல்‌ கொள்ளாக்‌ கவலை, 
(உள்ளவனுக்கு.) 
உடல்‌ ஒருவனுக்குப்‌ பிறந்தது; நாக்குப்‌ பலருக்குப்‌ பிறந்தது. 
உடல்‌ முழுவதும்‌ எண்ணெய்‌ தேய்த்துக்‌ கொண்டு தெரு முழுவதும்‌ 
புரண்டாலும்‌ ஒட்டுவதுதான்‌ ஒட்டும்‌. 
உடல்‌ மெச்சப்‌ பால்‌ குடிக்கிறாயா? ஊர்‌ மெச்சப்‌ பால்‌ குடிக்கிறாயா? 
உடலுக்குக்‌ கை துரோகம்‌, 8895 


உடலுக்குள்ளே நாக்கை வளைக்கிறதா? 

உடலுக்கோ பால்‌ வார்த்து உண்பது? ஊருக்கோ பால்‌ வார்த்து 
உண்பது? 

உடலும்‌ உயிரும்‌ போல. 

உடன்‌ பிறந்தே கொல்லும்‌ வியாதி, 

உடன்‌ பிறப்பால்‌ தோள்‌ வலி போம்‌. 8900 
(உடன்‌ பிறப்பு உள்ளவனுக்கு, ) 


உடன்‌ பிறப்பு இல்லாத உடம்பு பாழ்‌. 

உடாப்‌ புடைவை பூச்சிக்கு இரை, 

உடுக்காத புடைவையைச்‌ செல்‌ அரிக்கும்‌, 

உடுக்கு அடிக்கிறவனுக்கு நடுக்கக்‌ கை வேறு. 

உடுக்கைக்கு இடை சிறுத்தால்‌ ஓசை உண்டு; உரலுக்கு இடை 
சிறுத்தால்‌ உதவி என்ன? 2005 


உடுத்த சீலை பாம்பாய்க்‌ கடித்தது போல, 
(உடுத்தின புடைவை. ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


169 : 


உடுத்துக்‌ கெட்டால்‌ துலுக்கன்‌; உண்டு கெட்டான்‌ மாத்துவனி, 


உடுத்துக்‌ கெட்டான்‌ வெள்ளைக்காரன்‌: உண்டு கெட்டான்‌ 


சோனகன்‌; புதைத்துக்‌ கெட்டான்‌ தமிழன்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு. ) 


உடுப்பது பீறல்‌ ஆடை; நடப்பது தந்தக்‌ குறடாம்‌. 


உடுப்பாரைப்‌ பார்த்தாலும்‌ உண்பாரைப்‌ பார்க்கலாமா? 


உடும்பு உடும்பே இண்டிக்குப்‌ போ, 
(தெலுங்கு. இண்டிக்கு-வீட்டுக்கு.) 

உடும்புக்கு இரண்டு நாக்கு; மனிதனுக்கு ஒரு நாக்கு. 
(உனக்கு இரண்டு நாக்கா?) 

உடும்புப்‌ பிடி. 

உடும்பு பிடித்தது போதும்‌; கையை விடு. 

உடும்பு போனால்‌ போகிறது; கை வந்தால்‌ போதும்‌. 


உடும்பு வேண்டாம்‌; கை வந்தால்‌ போதும்‌. 
(கையை விடு. ) 


உடை குலைந்த பிறகு முறை கொண்டாடுவதோ? 
உடைத்த சட்டி உலைக்கு உதவாது, 

உடைத்து ஓடு பொறுக்குகிறான்‌. 

உடைந்த சங்கில்‌ காற்றுப்‌ பரியுமா? 


உடைந்த சங்கு ஊது பரியுமா? 
(பரியுமாஃபரவச்‌ செய்யுமா ,) 

உடைந்த தடியை ஒரு போதும்‌ நம்பாதே, 

உடை முள்ளுக்கு எதிரே உதைக்கலாமா? 

உடைமை என்பது கல்வி உடைமை, 


9915 


9920 


உடைமைக்கு ஒரு முழுக்கு; உடையவனுக்கு ஒன்பது முழுக்கு , 9925 


உடைமையும்‌ கொடுத்து அருமையும்‌ குலைகிறதா? 
உடைமையும்‌ வறுமையும்‌ ஒரு வழி நில்லா, 
(வெற்றி வேற்கை. ) 


உடையவன்‌ அறிந்திடாத சடுக்கு இல்லை. 
உடையன்‌ இல்லாச்‌ சேலை ஒருமுழ:3 கட்டை, 

(பாரா விட்டால்‌.) 
உடையவன்‌ கண்‌ ஓடாப்‌ பயிர்‌ உடனே அழியும்‌. 
உடையவன்‌ காற்றுப்‌ படாப்‌ பயிர்‌ ஒருமுழம்‌ கட்டை, 
உடையவன்‌ சொற்படி உரலைச்‌ சுற்றிக்‌ குழி பறி, 


170 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


உடையவன்‌ பாராப்‌ பயிர்‌ உருப்படுமா? 

உடையவன்‌ பாரா வேலை ஒரு முழம்‌ கட்டை, 
(பாராப்‌ பயிர்‌.) 

உடையவன்‌ பொறுத்தாலும்‌ உடையவன்‌ வீட்டு நாய்‌ பொறுக்காது, 

உடையார்‌ இல்லாவிட்டாலும்‌ உடையார்‌ பொல்‌ இருக்கிறது. 
(யாழ்ப்பாண வழக்கு. ஜனன மரணப்‌ பதிவு செய்பவன்‌ வராவிட்டாலும்‌ 
அவன்‌ கைத்தடியை அனுப்பினால்‌ போதும்‌. பொல்‌-தடி,) 

உடையார்‌ உண்டைக்‌ கட்டிக்கு அழும்‌ போது லிங்கம்‌ .பஞ்சாமிர்தம்‌ 
கேட்கிறதாம்‌. 

உடையார்‌ வீட்டு மோருக்கு அகப்பைக்‌ கணக்கு என்ன? 

உண்‌ உண்‌ என்று உபசரிப்பான்‌ இல்லாத வாசலிலே உண்ணாமை 
கோடி பெறும்‌. 

உண்கிற சோற்றிலே கல்லைப்‌ போடுகிறதா?. 3940 


உண்கிற சோற்றிலே நஞ்சைக்‌ கலக்கிறதா? 
உண்கிற சோறு வெல்லம்‌, 
(வெள்ளம்‌. ) 
உண்கிற வயிற்றை. ஒளிக்கிறதா? 
உண்ட இடத்தில்‌ உட்கார்‌ ந்திருந்தால்‌ கண்ட பேர்‌ கரிப்பார்கள்‌. 
உண்ட இலையில்‌ உட்கார்ந்தால்‌ சண்டை வளரும்‌, 3945 


உண்ட இளைப்புத்‌ ப்பு உண்டு, 
(களைப்பு, ) 
உண்ட உடம்பு உருளும்‌; தின்ற பாக்குச்‌ சிவக்கும்‌. 
உண்டவன்‌ உடம்புக்கு உறுதி, உழுத புலத்தில்‌ நெல்‌, 
(உடம்பு. ) 
உண்ட சுற்றம்‌ உருகும்‌. 
உண்ட சோற்றிலே நஞ்சைக்‌ கலந்தாற்போல்‌. 9950 


உண்ட சோற்றுக்கு இரண்டகம்‌ பண்ணுகிறதா? 
உண்டதுதானே ஏப்‌: ம்‌ வரும்‌? 
உண்டதும்‌ தின்றதும்‌ லாபம்‌: பணியில்‌ கிடந்தது லோபம்‌. 
உண்ட பிள்ளை உரம்‌.பெறும்‌, 
(உரம்‌ செய்யும்‌,) 
உண்ட பேர்‌ உரம்‌ பேசுவார்‌, 9999 


உண்ட வயிற்றுக்கு உபசாரமா? 
உண்ட வயிற்றுக்குச்‌ சோறும்‌ மொட்டைத்‌ தலைக்கு எண்ணெயும்‌ 
போல, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 171 


உண்ட வயிறு கேட்கும்‌: தின்ற பாக்குச்‌ சிவக்கும்‌. 
உண்டவன்‌ உண்டு போக என்‌ தலை பிண்டு போகிறது. 
(போகிறதா?) 


உண்டவன்‌ உரம்‌ செய்வான்‌. 8900 


உண்டவன்‌ பாய்‌ தேடுவான்‌; உண்ணாதவன்‌ இலை தேடுவான்‌ . 
உண்ட வீட்டிலே உட்காராமல்‌ போனால்‌ கண்டவர்கள்‌ எல்லாம்‌ 
கடுகடு என்பார்கள்‌, 
உண்ட வீட்டிலே கிண்டி தூக்குவது போல. 
உண்ட வீட்டுக்கு இரண்டகம்‌ செய்யலாமா? 
(இரண்டகம்‌ நினைத்தல்‌.) 


உண்ட வீட்டுக்கு இரண்டகம்‌ நினைக்கிறவன்‌ உண்டா? 2965 


உண்டார்‌ மேனி கண்டால்‌ தெரியும்‌. 

உண்டால்‌ உடம்பு சொல்லும்‌; விளைந்தால்‌ வைக்கோற்போர்‌ 
சொல்லும்‌. 

உண்டால்‌ கொல்லும்‌ விஷம்‌. 

உண்டால்‌ கொல்லுமோ? கண்டால்‌ கொல்லுமோ? 

உண்டால்‌ தின்றால்‌ உறவு; கொண்டால்‌ கொடுத்தால்‌ 
உறவு. 3970 


உண்டால்‌ தின்றால்‌ ஊரிலே காரியம்‌ என்ன? 

உண்டால்‌ தீருமா பசி? கண்டால்‌ தீருமா? 

உண்டாலும்‌ உறுதிப்பட உண்ண வேண்டும்‌. 

உண்டான தெய்வங்கள்‌ ஒதுங்கி நிற்கையில்‌ சுற்றுப்பட்ட தெய்வம்‌ 
ததியோதனத்துக்கு அழுததாம்‌. 

உண்டான போது கோடானுகோடி . 3975 


உண்டானால்‌ உண்டு. உலகு அஸ்தமனமா? 

உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டல்‌. 

உண்டி சுருங்குதல்‌ பெண்டிர்க்கு அழகு, 

உண்டு இருக்க மாட்டாமல்‌ ஊர்‌ வழியே போனானாம்‌; தின்று 
இருக்க மாட்டாமல்‌ தேசாந்தரம்‌ போனானாம்‌. 

உண்டு உறியில்‌ இரு என்றால்‌ உருண்டு கீழே 
விழுந்தானாம்‌. 3980 
(தரையில்‌, தெருவில்‌. ) 


உண்டு என்ற பேருக்கு ஈசன்‌ உண்டு; இல்லை என்ற கக்க 
இல்லை, 


172 தமிழ்ப்‌ பழமோழிகள்‌ 


உண்டு என்று பெண்‌ கொடுத்தால்‌ சாதிகுலம்‌ கேட்டானாம்‌, 

உண்டு கண்ட பூனை உறியை உழியைத்‌ தாவும்‌. 

உண்டு களித்தவனிடம்‌ சோற்றுக்குப்‌ போ; உடுத்துக்‌ 
களித்தவனிடம்‌ துணிக்குப்‌ போ. 

உண்டு கெட்டவனும்‌ தின்று கெட்டவனும்‌ இல்லை, 3985 


உண்டு கெட்டான்‌ பார்ப்பான்‌; உடுத்துக்‌ கெட்டான்‌ துலுக்கன்‌. 
(உண்டு கழித்தவன்‌, உடுத்துக்‌ கழித்‌ தவன்‌.) 

உண்டு கொழுத்தால்‌ நண்டு வளையில்‌ இருக்குமா? 
(இராது. 

உண்டு தின்று உயரமானால்‌ ஊரிலே காரியம்‌ என்ன? 

உண்டு தின்று உள்ளே இரு என்றால்‌ உயர எழும்பி ஏன்‌ 
குதிக்கிறாய்‌? 

உண்டு ருசி கண்டவன்‌ ஊரை விட்டுப்‌ போகான்‌; பெண்டு ருசி 
கண்டவன்‌ பேர்த்து அடி வையான்‌. 9990 


உண்டை பட்டு உறங்குகிற குருவிபோல, 

உண்ண இலை தேட்‌ உறங்கப்‌ பாய்‌ தேடிச்‌ சிவனே என்று 
இருந்தேன்‌ 

உண்ண உணவும்‌ நிற்க நிழலும்‌, 

உண்ணக்‌ கை சலித்திருக்கிறான்‌. 

உண்ணச்‌ சோறும்‌ உடுக்கத்‌ துணியும்‌ ஒண்டக்‌ கூரையும்‌ 
வேண்டும்‌. 3999 


உண்ணம்‌ படை உண்டு; வெல்லப்‌ படை இல்லை. 
உண்ணப்‌ பார்த்தாலும்‌ உழைக்கப்‌ பாராதே, 
உண்ண வந்த பிடாரி ஊர்ப்‌ பிடாரியைத்‌ துரத்திற்றாம்‌. 
உண்ண வருகிறாயோ சோம்பலே,உன்‌ குறுணி அரை நாழிவேலைக்கு 
வருகிறாயோ சோம்பலே; நான்‌ சற்றே நோயாளி. 
உண்ண வா என்றால்‌ குத்த வருகிறான்‌. 4000 
(வருகிறாய்‌. ) 


உண்ணவும்‌ தின்னவும்‌ என்னைக்‌ கூப்பிடு; ஊர்க்கணக்குப்‌ பார்க்க 
என்‌ தம்பியை அழை, 

உண்ணா உடம்பு உருகாது; தின்னாப்‌ பாக்குச்‌ சிவக்காது, 

உண்ணாக்கை அறுத்துச்‌ சுண்ணாம்புக்‌ குறி இடுவேன்‌, 

உண்ணாச்‌ சொத்து மண்ணாய்ப்‌ போகும்‌, உடுக்காப்‌ புடைவை 
புட்டிலாக்கும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 173 
உண்ணாத தின்னாத ஊரி அம்பலம்‌, £005 


உண்ணா நஞ்சு ஒருகாலும்‌ கொல்லாது. 

உண்ணாமல்‌ ஊர்‌ எல்லாம்‌ திரியலாம்‌; உடுக்காமல்‌ ஒரு வீட்டுக்கும்‌ 
போகலாகாது. 

உண்ணாமல்‌ ஒன்பது வீடு போகலாம்‌; உடுக்காமல்‌ ஒரு வீடும்‌ போக 
லாகாது. 

உண்ணாமல்‌ கெட்டது உறவு; கேளாமல்‌ கெட்டது கடன்‌. 

உண்ணாமல்‌ தின்ன-மல்‌ உறவின்‌ முறையாருக்கு ஈயாமல்‌, 4010 


உண்ணாமல்‌ தின்னாமல்‌ ஊர்‌ அம்பலம்‌ ஆனேனே! 
(ஓமல்‌ ஆனேனே.) 
உண்ணாமல்‌ தின்னாமல்‌ வயிறு உப்புசம்‌ கொண்டேன்‌. 
உண்ணி கடித்த நாய்‌ உதறுவது போல. 
உண்ணியைக்‌ கண்டால்‌ ஊரின்‌ பஞ்சம்‌ தெரியும்‌. 
(உண்ணி-பையன்‌, நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு. ) 
உண்ணுகிற சோறு வெல்லம்‌, 4019 


உண்ணுகிற வயிற்றை ஒளிக்கிறதா? 

உண்ணுபவன்‌ உண்டு வீட்டுப்‌ போனால்‌ உன்‌ தலைப்புண்‌ விட்டுப்‌ 
போகிறது. 

உண்ணும்‌ கீரையிலே நண்ணும்‌ புல்லுருவி. 

உண்ணுவார்‌ இல்லை; உறங்குவார்‌ இல்லை. ஒரு கட்டு வெற்‌ 
றிலை தின்பார்‌ இல்லை, சாந்து சந்தனம்‌ பூசுவார்‌ இல்லை. 
தலைக்குத்‌ தப்பளம்‌ போடுவார்‌ இல்லை. வா மருமகளே வா: 
(தவளை) 

உண்ணுவாளாம்‌, தின்னுவாளாம்‌ சீதா தேவி; உடன்கட்டை ஏறு 
வாளாம்‌ பெருமா தேவி, 4020 
(தின்னுவாளாம்‌ குந்தமாதேவி, ஏறுவாளாம்‌ சீதா தேவி.) 


_ உண்ணேன்‌, உண்ணேன்‌ என்றால்‌ உடலைப்‌ பார்த்தால்‌ தெரியும்‌, 

உண்பது இருக்க ஒரு கருமம்‌ செய்யேல்‌, 

உண்பது நாழி; உடுப்பது நான்கு முழம்‌; எண்பது கோடி நினைந்து 
எண்ணும்‌ மனம்‌, 

உண்பன , தின்பன உறவுதான்‌; செத்தால்‌ முழுக்குத்தான்‌. 

உண்பார்‌ பாக்கியம்‌, சம்பா விளையும்‌, 4025 


உண்பாரைப்‌ பார்த்தாலும்‌ உழுவாரைப்‌ பார்த்தல்‌ ஆகாது. 


174 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


உண்பான்‌ தின்பான்‌ திவசப்பிராமணன்‌; குத்துக்கு நிற்பான்‌. 
வீர முஷ்டி. 

உண்பான்‌ தின்பான்‌ சேவைப்‌ பெருமாள்‌; குத்துக்கு நிற்பான்‌ 
வைராகி. 
(சேப்பெருமாள்‌. ) 

உண்பான்‌, தின்பான்‌ நயனப்ப செட்டி; உடலி கட்டை ஏறுவான்‌ 
பெருமாள்‌ செட்டி. 

உண்பான்‌ தின்பான்‌ பைராகி; குத்துக்கு நிற்பான்‌ வீர முஷ்டி. 4030 


உண்மை உயர்வு அளிக்கும்‌. 
(தரும்‌. 

உண்மைக்கு உத்தரம்‌ இல்லை. 

உண்மை சொல்லிக்‌ கெட்டாரும்‌ இல்லை; பொய்‌ சொல்லி 
வாழ்ந்தாரும்‌ இல்லை. 

உண்மை சொன்னால்‌ உண்மை பலிக்கும்‌; நன்மை சொன்னால்‌ 
நன்மை பலிக்கும்‌. 

உண்மை நன்மொழி திண்மை உறுத்தும்‌. 4095 


உண்மைப்‌ படு, உறுதிப்படு, 
உண்மையைச்‌ சொன்னவன்‌ ஊருக்குப்‌ பொல்லாதவன்‌. 
உண்மையைச்‌ சொன்னால்‌ உடம்பு எரிச்சல்‌, 
உணர்வு இல்லாக்‌ கருவியும்‌ உப்பு இல்லாச்‌ சோறும்‌ சமி, 
(உணவும்‌ சமி.) 
உணவு விளைவிப்பது சட்டியில்‌; உறவு வங்கத்‌ 
பட்டியில்‌. 4040 


உத்தமச்‌ சேரிக்‌ குயவனுக்கு ஒன்றால்‌ ஒன்று குறைவு இல்லை, 

உத்தம சேவகன்‌ பெற்ற தாய்க்கு அதிகம்‌. | 

உத்தமம்‌ ஆன பத்தினி ஊர்மேலே வருகிறாள்‌; வீட்டுக்கு ஒரு : 
துடைப்பக்கட்டை, உஷார்‌, உஷார்‌. 

உத்தமனுக்கு உடம்படிக்கை ஏலி? 

உத்தமனுக்கு எத்தாலும்‌ கேடு இல்லை. 4049 


உத்தமனுக்கு ஓலை எதற்கு? 
உத்தமனுக்கும்‌ தப்பிவிக்கும்‌ உடம்படிக்கை வேண்டாம்‌. 

(பாஃம்‌,$ போரக்கியிக்கும்‌, 
உத்தரத்தில்‌ ஒரு பிள்ளை; உறவுக்கெல்லாம்‌ ஒரு தொல்லை. 
உத்தரத்து அளவு கேட்டால்‌ அரிவாள்‌ பிடி அளவு வரும்‌. : 
"உத்தரம்‌ இல்லாமல்‌ வீடு கட்டுகிற மாதிரி, 4090 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 175 


உத்தராடத்தில்‌ ஒரு பின்னையும்‌ ஊர்‌ ஒரத்தில்‌ ஒரு காணியும்‌. 
(ஊர்‌ வாரியில்‌ ஒரு வேலியும்‌, ) 

உத்தராயணம்‌ என்று உ. றியைக்‌ கட்டிக்‌ சொண்டு சாகிறதா? 

உத்தியோகத்துக்குத்‌ தக்க சுகம்‌, 

உத்தியோகம்‌ குதிரைக்‌ கொம்பால்‌ இருக்கிறது, 

உத்தியோகம்‌ தடபுடல்‌; மேவிக்கிற இவர்‌ இன்னார்‌ இனியார்‌ 
என்று இல்லை; சம்பனம்‌ கணக்கு வழக்கு இல்லை; 


குண்டையை விற்று நாலு வராகன்‌ அனுப்பச்‌ சொல்லு. 460 
(குண்டை-மாடு,) 


உத்தியோகம்‌ போன ஊரில்‌ மழ்திபஎணம்‌ இருக்காதே. 
உத்தியோகம்‌ புருஷ லக்ஷம்‌, 


உதட்டீல்‌ ஒட்டாமல்‌ டே சக்கி றால்‌. 
நட? டன்‌ வெவ்‌: உ “த்தில்‌ , தத 
ல ன [த ர அத்‌ ப 4080 


ர்‌ , 
ண அ வ்‌ க. ஸ்வர டு முய வடர 


ட்டம்‌: ) நெஞ்சிலே, 


உதட்டிலே புண்‌; மாடு கறக்க முடியவில்லை. 
உதட்டிலே புன்னகையும்‌ உள்ளத்திலே எரிச்சலும்‌. 
உதட்டிலே வாழைப்பழம்‌ உள்ளே தள்ளுவார்‌ உண்டோ? 
உதட்டுக்குப்‌ பால்‌ மாறின தாசியும்‌ மேட்டுக்குப்‌ பால்‌ மாறின 
கணக்கனும்‌, 
உதட்டுக்கு மிஞ்சின பல்லும்‌ திருட்டுக்கு மிஞ்சின 
கையும்‌ ஆகா. 4065 


உதட்டுத்‌ துரும்பு ஊதப்‌ போகாது. 
(பாஃம்‌.) போதாது. 
உதட்டு வாழைப்‌ பழத்தை உள்ளே தள்ள ஓர்‌ ஆள்‌ வேண்டும்‌, 
உதடு ஒட்டாமல்‌ பேசுகிறான்‌. 
உதடு தேய்வதைவிட உள்ளங்கால்‌ தேயலாம்‌. 
(உள்ளங்காலைத்‌ தேய விடு. ) 
உதடு தேன்‌ சொரிய, உள்ளே நெஞ்சு எரிய. 4009 
(பழம்‌ செரிய.) 


உதடு வெல்லம்‌; உள்ளம்‌ கவ்னம்‌- 
உ௰த்தில்‌ வந்த மழையும்‌ அங்தமிக்க வந்த மாப்பில்னையுல்‌ 
பள்‌; 
உத்ர நிமித்தம்‌ பகுக்குத வேஷம்‌, 
பஜகோவிந்தம்‌. ) 


176 தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 


உதவாத செட்டிக்குச்‌ சீட்டு எழுதினது போல, | 
உதவாப்‌ பழங்கல ம, ஓசை இல்லா வெண்கல$ம, 4075 


உதவா முட்டி சுத்தரம்‌, ஓதுகிறாளாம்‌ மந்திரம்‌. 

உதவி செய்வாருக்கு இடைய யு ஏது? 

உதறி முடிந்தால்‌ ஒரு குடுமிக்குப்‌ பூ இல்லையா? 

உதறு காலி முண்டை உதறிப்‌ போட்டான்‌, 

உதறு காலி வந்தாள்‌, உள்ளதும்‌ கெடுத்தான்‌. 4080 
(பாம்‌. ) எடுத்தாள்‌ 


உதாரிக்குப்‌ பொன்‌ துரும்பு. 

உதிக்கின்ற கதிரோன்‌ முன்னே ஒளிக்குய்‌ மின்மினியைப்‌ போல்‌, 
உதி பெருத்தாலும்‌ உத்தரத்துக்கு உதவாது, 

உதிரத்துக்கு அல்லவோ உருக்கம்‌ இருக்கும்‌? 

உதிரம்‌ உறவு அறியும்‌. 4085 


உதைத்த கால்‌ புழுக்கிறதற்கு முன்னே அடி வயிறு சீழ்க்கட்டுகிறது. 
(நெஞ்சு சீழ்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌, ) 

உதைத்த காலை முத்தம்‌ இடுவது. 

உதைத்து வளர்க்காத பிள்ளையும்‌ முறுக்கி வளர்க்காத மீசையும்‌ 
உபயோகப்படா. 

உதைப்பானுக்கு வெளுப்பான்‌ ஜாதி வண்ணான்‌. 

உதைப்பானுக்கு வெளுப்பான்‌ ஜாதி வண்ணான்‌; கொட்டி 
வெளுப்பான்‌ கொங்கு வண்ணான்‌. 4090 


உதைபட்ட நாய்‌ ஊரெல்லாம்‌ சுற்றினாற்போல, 

உப்பளத்து மண்ணும்‌ உழமண்ணும்‌ செம்மண்ணும்‌ காவேரி 
மண்ணும்‌ கலந்து வழங்குகிறது. 

உப்பின்‌ அருமை உப்பு இல்லாவிட்டால்‌ தெரியும்‌... 

உப்பு இட்ட பாண்டமும்‌ உபாயம்‌ மிகுந்த நெஞ்சமும்‌ தட்டி 
உடையாமல்‌ தாமே உடையும்‌. 

உப்பு இட்டவரை உள்ளளவும்‌ நினை, 4095 


உப்பு இட்டுக்‌ கெட்டது மாங்காய்‌; உப்பு இடாமற்‌ கெட்டது 
தேங்காய்‌. 

உப்பு இருக்கிறதா என்றால்‌ பப்பு இருக்கிறது என்றார்‌. 
(பப்பு-பருப்பு. ) 

உப்பு இருந்த பாண்டமும்‌ உளவு அறிந்த 9 தஞ்சமும்‌ தப்பாமல்‌ 
தீஃடுண்டு உடையும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 177 


உப்பு இருந்தால்‌ பருப்பு இராது; பருப்பு இருந்தால்‌ உப்புஇராது. 
(இல்லை. ) 

உப்பு இல்லாக்‌ கீரை குப்பையில்‌ இருந்தால்‌ என்ன? உபயோகம்‌ 
அற்ற அகமுடையான்‌ பக்கத்தில்‌ இருந்தால்‌ என்ன? 4100 


உப்பு இல்லாப்‌ பண்டம்‌ குப்பையிலே. 

உப்பு இல்லாமல்‌ கலக்கஞ்சி குடிப்பான்‌. 
(பா-ம்‌.) ஒரு மிடாக்‌ கஞ்சி 

உப்பு இல்லாவிட்டால்‌ தெரியும்‌ உப்பு அருமை; அப்பன்‌ இல்லா 
விட்டால்‌ தெரியும்‌ அப்பன்‌ அருமை. 

உப்பு உந்தியா செட்டியாரே என்றால்‌ பப்பு உந்தி என்கிறார்‌ 
(உந்தியா - இருக்கிறதா, - பப்பு - பருப்பு.) 

உப்பு உள்ள பாண்டம்‌ உடையும்‌. 4105 


உப்பு எடுத்த கையாலே கர்ப்பூரமூம்‌ எடுக்க வேண்டும்‌. 
உப்புக்‌ கட்டினால்‌ உலகம்‌ கட்டும்‌, 
உப்புக்‌ கண்டம்‌ பறிகொடுத்த பாப்பாத்தி போல. 
(விழிக்கிறாள்‌. ) 
உப்புக்கு ஆகுமா, புளிக்கு ஆகுமா? 
உப்புக்கும்‌ உதவாதவன்‌ ஊருக்கு உதவமாட்டான்‌. 4110 


உப்புக்கும்‌ உதவாத விஷயம்‌. 

உப்புச்‌ சட்டியும்‌ வறை ஓடும்‌ தோற்றுவிட்டான்‌. 

உப்புச்‌ சட்டியும்‌ வறை ஓடும்‌ விற்றுக்கடனைக்‌ கொடுத்து விட்டான்‌. 

உப்புச்‌ சப்பு இல்லாத காரியம்‌ 

உப்புச்‌ சமைந்தால்‌ உப்பின்‌ அருமை தெரியும்‌; அப்பன்‌ சமைந்தால்‌ 
அப்பன்‌ அருமை தெரியும்‌, ப 4115 
(யாழ்ப்பாண வழக்கு.) 


உப்புத்‌ தண்ணீரும்‌ கப்பு மஞ்சளும்‌ ஊறிப்‌ போச்சுது. 
உப்புத்‌ தண்ணீருக்கு விலா மிச்சவேர்‌ வேண்டுமா? 
உப்புத்‌ தின்றவன்‌ தண்ணீர்‌ குடிப்பான்‌, 

உப்பு நளபாகமாய்‌ இருக்கிறது, 


உப்பு நீர்‌ மேகம்‌ உண்டால்‌ உலகில்‌ பிரவாகம்‌, 4120 
(பா-ம்‌.) சேர்ந்தால்‌ 


உப்புப்‌ புளிக்கு ஆகாத சமாசாரம்‌, 
உப்புப்‌ பெறாத காரியத்துக்கு ஊரைக்‌ கூட்டினானாம்‌. 


178 தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 


உப்புப்‌ பெறாதவன்‌ பருப்புப்‌ பெற்றான்‌; உறித்தயிரைப்‌ போய்‌ 
எட்டி எட்டிப்‌ பார்த்தானாம்‌, 

உப்புப்‌ பொதிக்காரன்‌ உருண்டு உருண்டு அழுதானாம்‌, 
வெற்றிலைப்‌ பொதிக்காரன்‌ விழுந்து விழுந்து சிரித்தானாம்‌.. 

உப்புப்‌ போட்டுச்‌ சோறு தின்றால்‌ சுரணை இருக்கும்‌. 4195 


உப்பும்‌ இல்லை, சப்பும்‌ இல்லை. 

உப்பும்‌ இல்லை, புளியும்‌ இல்லை, 

உப்பும்‌ இல்லை, புளியும்‌ இல்லை, உண்டைக்‌ கட்டியே, உன்னை 
விட்டால்‌ கதியும்‌ இல்லை பட்டைச்‌ சாதமே! 

உப்பும்‌ கர்ப்பூரமும்‌ ஒன்றாய்‌ வழங்குமா? 

உப்பும்‌ சோறும்‌ உணர்த்தியாய்‌ உண்ணவில்லையோ? 4130 


உப்பு மிஞ்சினால்‌ உப்புச்‌ சாறு; புளி மிஞ்சினால்‌ புளிச்‌ சாறு. 
உப்பு மிஞ்சினால்‌ தண்ணீர்‌; தண்ணீர்‌ மிஞ்சினால்‌ உப்பு. 
(தண்ணீர்‌ விடு, உப்புப்‌ போடு,) 
உப்பு முதல்‌ கர்ப்பூரம்‌ வரையில்‌, 
உப்பு வண்டிக்காரன்‌ உருண்டு அழுதான்‌; வெற்றிலை வண்டிக்கார 
னும்‌ விழுந்து அழுதான்‌. 
(உப்புப்‌ பொதிக்காரன்‌. வெற்றிலைக்காரன்‌. ) 
உப்பு வாணிகன்‌ அறிவானோ கர்ப்பூர விலை? 4195 


(வாசனை) 


உப்பு விற்கச்‌ சொன்னாளா? ஊர்ப்‌ பெரிய தனம்‌ செய்யச்‌ 
சொன்னாளா? 


உப்பு வைத்த பாண்டம்‌ உடையும்‌, 

உப்பு வைத்த மண்பாண்டம்‌ போல, 

உப்பைக்‌ கடித்துக்‌ கொண்டு உரலை இடித்தானாம்‌. 

உப்பைச்‌ சிந்தினையோ, துப்பைச்‌ சிந்தினையோ? 4140 


உப்பைத்‌ தின்றவன்‌ தண்ணீர்‌ குடிப்பான்‌, 

உப்பைத்‌ தொட்டு உப்பைத்‌ தின்னாதே, 

உப்பைத்‌ தொட்டுக்‌ கொண்டு உரலை விழுங்குவான்‌. 

உப்போடு ஒன்பதும்‌ பருப்போடு பத்தும்‌ வேண்டும்‌, 

உப்போடே முப்பத்திரண்டும்‌ வேண்டும்‌. 4149 


உபகாரத்துக்கு அபகாரம்‌ வருவது துரதிருஷ்டம்‌, 
உபகாரம்‌ செய்தவருக்கு அபகாரம்‌ செய்யலாமா? 
உபகாரம்‌ செய்யாவிட்டாலும்‌ அபகாரம்‌ செய்யாதே, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 179. 


உபகாரம்‌ வீண்‌ போகாது. 
உபசரிப்பு இல்லாத உணவு கசப்பு ஆகும்‌. 4150 


உபசரியாத மனையில்‌ உண்ணாது இருப்பதே கோடி தனம்‌, 
(வீட்டிலே...) 
உபசாரம்‌ செய்தவருக்கு அபசாரம்‌ பண்ணுகிறதா? 
(எண்ணுகிற தா?) 
உபசார வார்த்தை காசு ஆகுமா? உண்டால்‌ ஒழியப்‌ பசி தீருமா? 
வத்த வாய்க்குக்‌ கேடு; தூற்றுப்‌ பருக்கை வயிற்றுக்குச்‌ 
கடு. 
உபநயனம்‌ இல்லாமல்‌ கல்யாணம்‌ பண்ணினானாம்‌. 4155 


உபாத்தியாயர்‌ நின்று கொண்டு பெய்தால்‌ சிஷ்யன்‌ ஓடிக்கொண்டே 
பெய்வான்‌ . 
உபாயத்தால்‌ ஆகிறது பராக்கிரமத்தால்‌ ஆகுமா? 
உம்‌ என்றாளாம்‌ காமாட்சி, ஒட்டிக்‌ கொண்டாளாம்‌ மீனாட்சி, 
(மீனாட்சி, காமாட்சி.) 
உமக்கு என்ன, வயசுக்கு நரைத்ததோ. மயிருக்கு நரைத்ததோ? 
உமி குத்திக்‌ கை நோகலாமோ? 4160 


உமி குற்றிக்‌ கை வருந்துமாறு 
(பழமொழி நானூறு.) 
உமி சலித்து நொய்‌ பொறுக்கினாற்‌ போல, 
உமியும்‌ கரியும்‌ இருக்கின்றன; உடைமை செய்யப்‌ பொன்‌ இல்லை. 
உமியைக்‌ குத்திக்‌ கை சலித்தது போல. 
உயர்ந்த அடுப்பு அமர்ந்த அடுப்பு, 4165 
(அயர்ந்த, 


உயர்ந்த காற்றைக்‌ காற்று மோதும்‌, 

உயர உயரப்‌ பறந்தாலும்‌ ஊர்க்‌ குருவி பருந்து ஆகுமா? 
(கருடன்‌. ) 

உயிர்‌ அறியும்‌ உறவு, 

உயிர்‌ இருக்க ஊனை வாங்குகிறது போல. 

உயிர்‌ இருக்கும்‌ போது குரங்கு; இறந்த பிறகு அநுமார்‌. 4170 


உயிர்‌'இருந்தால்‌ உப்பு மாறித்‌ தின்னலாம்‌. 
(உப்பு விற்றுப்‌ பிழைக்கலாம்‌. உண்ணலாம்‌.) 

உயிர்‌ உதவிக்கு மிஞ்சின உதவி வேறு இல்லை, 

கூ.ஙிர்‌ உள்ள மட்டும்‌ தைரியம்‌ விடலாமா? 


180 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


உயிர்‌ என்ன வெல்லமா? 
உயிர்‌ காப்பான்‌ தோழன்‌. 4179 


உயிர்‌ தப்பியது தம்பிரான்‌ புண்ணியம்‌. 

உயிர்‌ போகும்‌ போதும்‌ தைரியம்‌ விடலாகாது. 

உ யிருக்கு மிஞ்சின ஆக்கினையும்‌ இல்லை; கோவணத்துக்கு 
மிஞ்சின தரித்திரமும்‌ இல்லை, 

உயிருக்கு வந்தது மயிரோடே போயிற்று, 

உயிரும்‌ உடலும்‌ போல. 4160 
(உடம்பும்‌. ) 


உயிரைக்‌ கொடுத்த சாமிக்கு மயிரைக்‌ கொடுக்க வேணும்‌, 
உயிரைப்‌ பகைத்தேனோ! ஒரு நொடியில்‌ கெட்டேனோ? 
உயிரை வைத்திருக்கிறதிலும்‌ செத்தால்‌ குணம்‌, 
உயிரோடு இருக்கும்‌ போது ஒரு கரண்டி நெய்க்கு வழி இல்லை, 
்‌  ஓமத்துக்கு ஒன்பது கரண்டி நெய்‌ விட்டது போல, 
உயிரோடு ஒரு முத்தம்‌ கொடுக்கவில்லை; செத்த பிறகு 
கட்டிக்‌ கட்டி முத்தமிட்டாளாம்‌. ப 4185 


உயிரோடு ஒரு முத்தம்‌ தராதவள்‌ செத்தால்‌ உடன்‌ கட்டை 
ஏறுவாளச? 

உயிரோடு திரும்பிப்‌ பாராதவள்‌ செத்தால்‌ முத்தம்‌ கொடுப்பாளா? 

உரத்த குடிக்கு அனர்த்தம்‌ இல்லை, 

உரத்தைத்‌ தள்ளுமாம்‌ உழவு, 

உரம்‌ உதவுவது ஊரார்‌ உதவார்‌. ப 4190 


உரம்‌ ஏற்றி உழவு செய்‌. 

உரம்‌ செய்கிறது உறவுடையான்‌ செய்யமாட்டான்‌. 

உரல்‌ பஞ்சம்‌ அறியுமா? 

உரல்‌ போய்‌ மத்தளத்தோடு முறையிட்டது போல. 

உரலில்‌ அகப்பட்டது உலக்கைக்குத்‌ தப்புமா? 4195 
(அகப்பட்டு. அஞ்சுகிறதா?) 


உரலிலே தலையை விட்டுக்கொண்டு உலக்கைக்குப்‌ பயப்படலாமா? 
உரலிலே தலை விட்டால்‌ உலக்கைக்குத்‌ தப்பலாமா? 
(மாட்டிக்கொண்டு. பயப்பட்டால்‌ தீருமா?) 
உரலிலே துணி கட்டியிருந்தாலும்‌ உரிந்து பார்க்கவேண்டும்‌ என்‌ 
கிறான்‌. 
உரலுக்கு ஒரு பக்கம்‌, இடி; மத்தளத்துக்கு இரு பக்கமும்‌ இடி. 
உரலுக்குப்‌ பஞ்சம்‌ உண்டா? 4200 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 181 


உரலுக்குள்‌ தலையை விட்டு உலக்கைக்கு அஞ்சலாமா? 

உரலும்‌ கொடுத்துக்‌ குரலும்‌ போக வேண்டும்‌. 

உரித்த பழம்‌ என்ன விலை? உரிக்காத பழம்‌ என்ன விலை என்றா 
னாம்‌ ஒரு சோம்பேறி, 

உரித்த வாழைப்‌ பழத்தை ஒன்பது வெட்டு வெட்டும்‌, 

உரிய உரிய மழை பெய்து எரிய எரிய வெயில்‌ காய்கிறது. 4205 


உரியிலே ஒக்குமாம்‌ உருளைக்‌ கிழங்கு; கண்டு பிடிக்குமாம்‌ 
கருணைக்‌ கிழங்கு, 

உரியை இரட்டித்தால்‌ உழக்கு. 

உரு ஏறத்‌ திரு ஏறும்‌. 

உருக்கம்‌ உருக்கமாய்‌ ஊட்டி உள்ளே போச்சுது, 

உருக்கம்‌ உள்ள சிற்றாத்தை, ஒதுக்கில்‌ வாடி கட்டி அழலாம்‌.4210 


உருக்கின நெய்‌ வார்த்தாலும்‌ கண்ட நியாயந்தான்‌ சொல்லுவேன்‌. 

உருக்கின நெய்‌ வார்த்தாலும்‌ கண்ணாரக்‌ கண்டதைத்‌ சொல்லு 
வான்‌. 

உருசி கண்ட பூனை உறியை உறியைத்‌ தாவுமாம்‌; வரிசை கண்ட 
மாப்பிள்ளை வந்து வந்து நிற்பானாம்‌. 

உருட்சிக்கு நீட்சி, புளிப்புக்கு அவள்‌ அப்பன்‌, 
(புளியங்காய்‌. ) 


உருட்டி விளையாடுகிற தஞ்சாவூர்ப்‌ பொம்மை, 4219 


உருட்டுப்‌ புரட்ட உள்ளதும்‌ உள்ளுக்கு வாங்கும்‌. 

உருட்டும்‌ புரட்டும்‌ ஒடுக்கும்‌ சிறப்பை. 

உருட்டும்‌ புரட்டும்‌ சிரட்டையும்‌ கையும்‌. 

உருட்டும்‌ புரட்டும்‌ மிரட்டும்‌ சொல்லும்‌, 

உருண்டு உருண்டு புரண்டாலும்‌ உடம்பில்‌ ஒட்டுவதுதான்‌ 
ஒட்டும்‌. 4220 


உருண்டு புரண்டாலும்‌ ஒட்டுகிற மண்தான்‌ ஒட்டும்‌, 
உருப்படத்‌ திருப்படும்‌. 
உருப்படாக்‌ கோயிலில்‌ உண்டைக்‌ கட்டி வாங்கி விளக்கு 

இல்லாக்‌ கோயிலில்‌ விண்டு விண்டு தின்றானாம்‌, 
உருவத்தினால்‌ அல்ல; பேச்சினால்‌ கிளி நன்கு மதிக்கப்படும்‌. | 
உருவத்தை அல்ல; குணத்தைப்‌ பார்‌. 4225 


182 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. . 


உருவிக்‌ குளிப்பாட்டி உள்ளாடை கட்டாமல்‌, 
உருவிய வாளை உறையில்‌ இடாத வீரன்‌, 
உருவின கத்தி உறையில்‌ அடங்கும்‌. 
உருளுகிற கால்‌ பாசி சேர்க்காது . 

உரைத்த கட்டை வாசனை பெறும்‌. 4230. 


உரையார்‌ இழித்தக்க காணிற்‌ கனா. 
(பழமொழி நானூறு. ) 
உல்லாச நடை மெலுக்குக்‌ கேடு; மினுக்கு எண்ணெய்‌ 
தலைக்குக்‌ கேடு. . 
(நெய்‌. ) 
உலக்கைக்குப்‌ பூண்‌ கட்டினது போல. 
உலக்கைக்‌ கொழுந்தும்‌ குந்தாணி வேரும்‌. 
உலக்கை சிறுத்துக்‌ கழுக்காணி ஆயிற்று. 4235 


உலக்கை தேய்ந்து உளிப்பிடி ஆனது போல. 

உலக்கைப்‌ பூசைக்கு அசையா தது திருப்பாட்டுக்கு அசையுமா? 
(அசையாதவன்‌ , அசைவானா ?) 

உலக்கை பெருத்து உத்தரம்‌ ஆயிற்று. 

உலக்கையாலே காது குத்தி உரலாலே தக்கை போட்டது போல. 

உலகத்துக்கு ஞானி பேய்‌; ஞானிக்கு உலகம்‌ பேய்‌, 4240 


உலகம்‌ அறிந்த தாசிக்கு வெட்கம்‌ ஏது? சிக்கு ஏது? 
உலகம்‌ என்பது உயர்ந்தோர்‌ மாட்டே, 
(திவாகரம்‌,) 
உலகம்‌ பல விதம்‌ 
உலகம்‌ முழுவதும்‌ உடையான்‌ அருள்‌, 
உலகமே ஒரு நாடக சாலை, 4249 


உலகிலே பெண்‌ என்றால்‌ பேயும்‌ இரங்கும்‌. 
உலகின்கண்‌ இல்லததற்கு இல்லை பெயர்‌, 
பழமொழி நானூறு.) 
உலர்ந்த தலைக்‌ கோலமும்‌ ஓர்ப்படி பெற்ற பிள்ளையும்‌ ஒட்டா. 
உலுத்தன்‌ விருந்திற்கு ஒப்பானது ஒன்றும்‌ இல்லை. 
உலுத்தனுக்கு இரட்டைச்‌ செலவு. 4290 


லையில்‌ ஈ மொய்த்ததுபோல, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 183 


உலை வாய்‌ மெழுகு உருகுவது போல. 

உலை வாயை மூடினாலும்‌ மூடலாம்‌; ஊர்‌ வாயை மூட முடியாது. 

உலை வைத்த சந்தியிலே சாறு காய்ச்சுகிறது. 

உவர்‌ நிலத்தில்‌ இட்ட விதையும்‌ சமரிடத்தில்‌ சென்ற சேனையும்‌ 
இரண்டாம்‌ பட்சம்‌. 4255 


உழக்கில்‌ கிழக்கு மேற்கு. 
(மேற்கா.] 
உழக்கிலே கிழக்கு மேற்கு ஏது? 
 உழக்கிலே வழக்கு. 
உழக்கு அரிசி ஆனாலும்‌ ஓயாது மெல்லுவாள்‌. 
உழக்கு உள்ளூருக்கு; பதக்குப்‌ பரதேசிக்கு, 4260 


உழக்கு உற்றாருக்கு; பதக்குப்‌ பரதேசிக்கு. 

உழக்கு உற்றாருக்கும்‌ பதக்குப்‌ பரதேசிக்கும்‌ ஆனால்‌ உழுத 
வனுக்கு என்ன? 

உழக்கு உறிஞ்சப்‌ போய்ப்‌ பதக்குப்‌ பன்றி கொண்டு போச்சுதாம்‌. 

உழக்கு எண்ணெய்‌ வாங்கி உழக்கு எண்ணெய்‌ விற்றாலும்‌ மினுக்கு 
எண்ணெய்‌ மிச்சம்‌. 

உழக்கு நெல்லுக்கு உழைக்கப்‌ போய்ப்‌ பதக்கு நெல்லைப்‌ பன்றி 
தின்றதாம்‌. 4269 
(தின்றது போல.) 


உழக்கு மிளகு கொடுப்பானேன்‌? ஒளிந்திருந்து இளநீர்‌ குடிப்‌ 
பானேன்‌? 

உழக்கு மிளகு கொடுப்பானேன்‌? ஒளிந்திருந்து மிளகு சாறு குடிப்‌ 
பானேன்‌? 

உழக்கு விற்றாலும்‌ உரலுக்குப்‌ பஞ்சமா? 

உழக்‌ குளிர்‌ அடித்தால்‌ நாற்றுப்‌ பிடுங்கப்படாதா? 

உழவன்‌ மேட்டை உழுதால்‌ அரசன்‌ நாட்டை ஆளலாம்‌, 4270 


உழவனுக்கு உழவுக்‌ கம்புதான்‌ மிச்சம்‌. 

உழவால்‌ பயிர்‌ ஆகிறது எருவாலும்‌ ஆகாது. 

உழவில்‌ பகை ஆனால்‌ எருவிலும்‌ தீராது, 

உழவிலே இல்லாவிட்டால்‌ மழையிலே, 

உழவிலே பகை எருவிலும்‌ தீராது. 4275 


உழவினும்‌ மிகுந்த ஊதியம்‌ இல்லை. 
(சிறந்த. ) 


184 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


உழவுக்குப்‌ பகை எருவில்‌ தீருமோ? 

உழவின்‌ பகை எருவிலும்‌ தீராது. 

உழவின்றி ஊதியம்‌ இல்லை, உடையவன்‌ இருந்தக்கால்‌, 

உழவு அற உழுதவன்‌ விளைவு அற விளையும்‌. 4280 
(ஏற விளையும்‌.) 


உழவு ஆள்‌ மேற்கே பார்ப்பான்‌; கூத்தாடி கிழக்கே பார்ப்பான்‌. 
உழவு உழுது காய்ந்தால்‌ வித்து இரட்டி காணும்‌, 
உழவு ஏற உழுதால்‌ நெல்‌ ஏற விளையும்‌. 
(விளைவு அற விளையும்‌. ) 
உழவு ஒழிந்த மாடு பட்டிப்‌ புறத்திலே. 
உழவுக்கு ஏற்ற கொழு. 4285 


உழவுக்கு ஒரு சுற்றும்‌ வராது; ஊணுக்குப்‌ பம்பரம்‌, 
. (ஊணுக்கு முன்னே வரும்‌. ) 

உழவுக்குப்‌ பிணைத்து விடுகிற மாடும்‌ கூட்டுக்குப்‌ பிணைத்து 
விடுகிற ஆளும்‌ உதவா, 
(சரி.) 

உழவுக்கும்‌ அக்கினி ஹோத்திரத்துக்கும்‌ வெகு தூரம்‌. 

உழவுக்கு மிஞ்சிய ஊதியம்‌ இல்லை, 

உழவு காலத்தில்‌ ஊரை விட்டே போய்விட்டால்‌, அறுப்புக்‌ காலத்‌ 
தில்‌ ஆள்‌ தேட வேண்டியதே இல்லை, 4290 


உழவு குளிர அடித்தால்‌ நாற்றுப்‌ பிடுங்கப்‌ படாதா? 

உழவ நட்பு இல்லா நிலமும்‌ மிளகு நட்பு இல்லாக்‌ கறியும்‌ வழ வழ, 

உழவும்‌ தரிசும்‌ ஓரிடத்திலே; ஊமையும்‌ செவிடனும்‌ ஒரு 
மடத்திலே. 


உழவு மாடு ஆனால்‌ ஊருக்குள்ளே விலை போகாதா? 
(என்றால்‌, ஊரிலே.) 


உழவு மாடு ஊர்‌ வெளியே போனாலும்‌ அங்கேயும்‌ ஏரில்‌ பூட்டி 
அடிப்பார்கள்‌, 4295 


உழுகிற எருமையும்‌ உள்ளூர்‌ மருமகனும்‌ ஒன்று, 
உழுகிற காலத்தில்‌ ஊர்‌ சுற்றிவிட்டு அறுக்கிற காலத்தில்‌ அரிவாள்‌ 
எடுத்துக்‌ கொண்டு போனானாம்‌. 
உழுகிற குண்டை ஆனால்‌ உள்ளூரில்‌ விலை ஆகாதா? 
(குண்டை-எருது.) ப 
உழுகிறது ஓர்‌ ஏர்‌; முன்‌ ஏரை மறி என்றானாம்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 185 


உழுகிறதை விட்டு உழவன்‌ சாமி ஆடினானாம்‌. 
உழுகிற நாளில்‌ ஊருக்குப்‌ போய்விட்டு அறுக்கிற நாளில்‌ அரிவாள்‌ 
கொண்டு வந்தாற்போல்‌, 6900 


உழுகிற நாளில்‌ ஊரை விட்டுப்‌ போனால்‌ அறுக்கிற நாளில்‌ ஆள்‌ 
தேட வேண்டாம்‌. | 
(ஆள்‌ தேவை இல்லை. ) 
உழுகிற மாட்டுக்கும்‌ ஒரு படி கொள்ளு; ஊர்‌ சுற்றுகிற மாட்டுக்கும்‌ 
ஒரு படி கொள்ளா? 
உழுகிற மாட்டை எருது நக்கினது போல்‌, 
உழுகிற மாட்டைக்‌ கொம்பிலே அடித்தாற்‌ போல. 
உழுகிற மாட்டை நுகத்தால்‌ அடித்தாற்‌ போல. 4909 
உழுகிற மாடு ஆனால்‌ உள்ளூரில்‌ விலை போகாதா? 
(போகும்‌,) 
உழுகிற மாடு ஊருக்குப்‌ போனால்‌ ஏரும்‌ கலப்பையும்‌ எதிர்த்தாற்‌ 
போல்‌ வரும்‌. 
உழுகிற மாடு பரதேசம்‌ போனால்‌ அங்கு ஒருவன்‌ கட்டி உழுவான்‌; 
இங்கு ஒருவன்‌ கட்டி உழுவான்‌. 
உழுகிறவன்‌ இளப்பமானால்‌ எருது மச்சான்‌ முறை கொண்டாடும்‌. 
உழுகிறவன்‌ கணக்குப்‌ பார்த்தால்‌ உழவுக்‌ கோலும்‌ 
மிஞ்சாது. 
(உழக்கு நெல்லும்‌. ) 


4310 


உழுகிறவன்தான்‌ வைக்கோல்‌ போட வேண்டும்‌, 

உழுகிறவனுக்குத்தான்‌ தெரியும்‌, உடம்பு வருத்தம்‌. 

உழுத எருது ஆனாலும்‌ ஒரு முடி நாற்றைத்‌ தின்ன ஒட்டார்‌. 
(ஒரு மூடி. தின்னவிடார்‌.) 

உழுத காலாலே உழப்பி விடு, 


உழுத சேறு காய்ந்தால்‌ உழக்கு நெல்‌ காணாது. 4815 


உழுத மாடு ஊருக்குப்‌ போனால்‌ அங்கும்‌ ஒருசால்‌ அடித்துக்‌ 
கொண்டானாம்‌. 
(அடித்துக்‌ கட்டி உழுதானாம்‌.) 
உழுத மாடு பரதேசம்‌ போச்சாம்‌; அங்கும்‌ ஒரு சால்‌ கட்டி 
உழுதானாம்‌. 
உழுதவன்‌ கணக்குப்‌ பார்த்தால்‌ உழக்குக்கூட மிஞ்சாது, 
(உழவுகோல்‌ கூட மிச்சம்‌ இல்லை.) 


186 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


உழுதவன்‌ காட்டைப்‌ பார்‌; மேய்த்தவன்‌ மாட்டைப்‌ பார்‌, 
உழுதவன்‌ கெட்டது இல்லை. 4990 


உழுது இல்லாது உலகில்‌ ஒன்றும்‌ செல்லாது. 
(இல்லாதது. ) 


உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பு இல்லை ஒரு காலும்‌. 

உழுது உப்பு விதைத்து விடுவேன்‌. 

உழுது உலர்ந்தது பழுது ஆகாது. 

உழுது உழுது காய்ந்தால்‌ வித்து இரட்டி காணும்‌. 4995 


உழுது பிழைக்கிறவன்‌ ஒரு கோடி; ஏய்த்துப்‌ பிழைக்கிறவன்‌ 
ஏழு கோடி, 
உமுந்து அரைத்த அம்மி போல. 
உழுபவன்‌ ஊர்க்கணக்குப்‌ பண்ணு வானோ? 
உழுபவன்‌ ஏழை ஆனால்‌ எருதும்‌ ஏழைமை முறை கொண்டாடும்‌. 
உழுபவன்‌ கணக்கு எடுத்தால்‌ உழவுக்‌ கோலும்‌ மிஞ்சாது. 4330 


உழுவார்‌ உலகத்துக்கு ஆணி. 

உழுவார்‌ கூலிக்கு அழுவார்‌. 

உழுவாரைப்‌ பார்த்தாலும்‌ பார்க்கலாம்‌; உண்பாரைப்‌ பார்க்க 
மனம்‌ தாங்காது. 

உழுவானுக்கு ஏற்ற கொழு; ஊராருக்கு ஏற்ற தொழு. 

உழுவோர்‌ உழைப்பால்தான்‌ உலகோர்‌ பிழைப்பார்‌. 4939 


உழைக்காத உடம்பு உரம்‌ கொள்ளாது. 

உழைக்கிற கழுதை எந்நாளைக்கும்‌ உழைத்தே தீர வேண்டும்‌, 
(என்றைக்கும்‌, ) 

உழைத்த அளவுக்கு ஊதியம்‌, 

உழைப்பவன்‌ ஒரு கோடி; உண்பவன்‌ ஒன்பது கோடி. 


உழைப்பாளி சுகம்‌ அடைந்தால்‌ வரப்பு ஏறிப்‌ பேளமாட்டான்‌, 4840 
(ஏறுவானா,) 


உழைப்புக்கு ஊர்க்குருவி; இழைப்புக்கு வான்‌ குருவி, 
உழைப்புக்குத்‌ தகுந்த ஊதியம்‌. 

உள்‌ ஆள்‌ இல்லாமல்‌ கோட்டை அழியாது. 

உள்‌ ஆளும்‌ கள்ளாளும்‌ கூட்டமா? 


உள்‌ இருந்தாருக்குத்‌ தெரியும்‌ உள்‌ வருத்தம்‌, 4345 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 19 / 


உள்‌ இருந்து கள்வன்‌ உளவறிந்து செய்வான்‌. 
உள்‌ எல்லாம்‌ புண்ணும்‌ உடம்பெல்லாம்‌ புண்ணுமாய்‌ இருக்கிறான்‌. 
உள்‌ சுவர்‌ இருக்கப்‌ புறச்சுவர்‌ பூசுவார்‌ போல. 
(ஈஷாவார்‌ போல. ) 
உள்‌ சுவர்‌ இருக்கப்‌ புறச்சுவர்‌ மண்‌ இட்டு, பிள்ளை பெற்றவள்‌ 
இருக்கப்‌ பீத்துணியை மோந்து பார்த்தாளாம்‌. 
உள்‌ சுவர்‌ தீற்றிப்‌ புறச்சுவர்‌ தீற்று, 4350 


உள்‌ நாக்கும்‌ தொண்டையும்‌ அதிர அடித்தது போல. 

உள்‌ வீட்டிலே கீரையை வைத்துக்கொண்டு அயல்‌ வீட்டுக்குப்‌ 
போவானேன்‌? 

உள்‌ வீட்டுக்‌ கடனும்‌ உள்ளங்கைச்‌ சிரங்கும்‌ கெட்டவை. 

உள்ள அன்றுக்கு ஓணம்‌; இல்லாத அன்றைக்கு ஏகாதசி, 

உள்ளக்‌ கருத்து வள்ளலுக்குத்‌ தெரியும்‌. 4955 


உள்ளங்கால்‌ வெள்ளெலும்பு தேய உழைத்தான்‌. 
(ஆட உழைத்தான்‌.) 
உள்ளங்‌ காலில்‌ முள்ளுத்‌ தைக்காமல்‌ இருக்க வேண்டும்‌, 
உள்ளங்கை நெல்லிக்‌ கனி போல. 
உள்ளங்கைப்‌ பாற்சோற்றை விட்டுப்‌ புறங்கையை நக்கினது போல. 
உள்ளங்‌ கைப்‌ புண்ணுக்குக்‌ கண்ணாடி ஏன்‌? 4360 
(பூணுக்கு.)' 


உள்ளங்கையில்‌ அஞ்சு கொண்டை முடிக்கிறேன்‌. 

உள்ளங்கையில்‌ இட்டவர்களை உள்ளளவும்‌ நினை. 

உள்ளங்கையில்‌ இட்டுப்‌ புறங்கையை நக்குவதா? 

உள்ளங்கையில்‌ உப்பிட்டாரை உள்ளளவும்‌ நினை. 

உள்ளங்கையில்‌ தேனை வைத்துப்‌ புறங்கையை நக்கினாற்‌ 
போல. 

உள்ளங்கையில்‌ போட்டுப்‌ புறங்கையை நக்கலாமா? 

உள்ளங்கையில்‌ ரோமம்‌ முளைத்ததாயின்‌ அறிவிலான்‌ 
அடங்குவான்‌. 

உள்ளங்கையில்‌ வைகுண்டம்‌ காட்டுகிறேன்‌. 

உள்ளத்தில்‌ ஒன்றும்‌ குறையாது, கள்ளம்‌ இல்லா மனத்தார்க்கு. 

உள்ளத்தில்‌ கள்ளமும்‌, உதட்டில்‌ வெல்லமும்‌, 4370 


4965 


உள்ளத்தில்‌ நஞ்சும்‌, உதட்டில்‌ வெல்லமும்‌ 
உள்ளத்துக்கு ஒன்றும்‌ இல்லை; குப்பத்துக்கு ஆள்‌ தள்ளு 
என்றானாம்‌, 


188 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


உள்ளதுக்குக்‌ காலம்‌ இல்லை, 
உள்ளது குற்றம்‌ ஒரு கோடி ஆனாலும்‌ பிள்ளைக்கும்‌ தாய்க்கும்‌ 
பிணக்கு உண்டோ? | 
உள்ளது குறைவதும்‌ நிறைவதும்‌ ஊழ்வினை, 4375 
(உழவினை,) 


உள்ளது சொல்ல ஊரும்‌ அல்ல; நல்லது சொல்ல நாடும்‌ அல்ல, 
உள்ளது போகாது; இல்லது வராது. 
உள்ளதும்‌ போச்சு நொள்ளைக்‌ கண்ணா! 
(உள்ளதும்‌ கெட்டதடா.) 
உள்ளதும்‌ போச்சு, பிள்ளை பள்ளிக்கூடம்‌ போய்‌. 
உள்ளதைச்‌ சொல்லி ஊரை விட்டு ஓடு, 4980 


உள்ள தெய்வங்களை எல்லாம்‌ ஒருமிக்க வருந்தினாலும்‌ பிள்ளை 
கொடுக்கிற தெய்வம்‌ புருஷன்‌ , 

உள்ளதை எல்லாம்‌ விற்று உள்ளான்‌ மீனைத்‌.தின்று பார்‌. 

உள்ளதைக்‌ கொண்டு இல்லதைப்‌ பாராட்டலாம்‌... 

உள்ளதைக்‌ கொண்டுதான்‌ ஊராள வேண்டும்‌, 

உள்ளதைச்‌ சொல்லு; உலகத்தை வெல்லு. 4985 


உள்ளதைச்‌ சொன்னவன்‌ ஊருக்குப்‌ பகை, 
(சொன்னால்‌ ஊருக்குப்‌ பொல்லா தவன்‌. ) 


உள்ளதைச்‌ சொன்னவன்‌ ஊருக்குப்‌ பொல்லாதவன்‌. 

உள்ளதைச்‌ சொன்னால்‌ உடம்பெரிச்சல்‌. 

உள்ளதைச்‌ சொன்னால்‌ உடம்பெல்லாம்‌ புண்‌ ஆகும்‌. 

உள்ளதைச்‌ சொன்னால்‌ உறவு அற்றுப்போகும்‌. 4390 


உள்ளதைச்‌ சொன்னால்‌ எல்லோருக்கும்‌ பகை. 
உள்ளதைச்‌ சொன்னால்‌ நொள்ளைக்‌ கண்ணிக்கு நோப்பாளமாம்‌. 
(கண்ணனுக்கு. ) 


உள்ளதையும்‌ கெடுத்தாள்‌, உதறு காலி வந்து, 
உள்ளதையும்‌ கெடுத்தான்‌ கொள்ளிக்‌ கண்ணன்‌, 
(நொள்ளைக்‌ கண்ணன்‌, ) 


உள்ளதை விற்று நல்லதைக்‌ கொள்ளு, 4995 
உள்ள பிள்ளை உரலை நக்கிக்‌ கொண்டிருக்க மற்றொரு 


பிள்ளைக்குத்‌ திருப்பதிக்கு நடக்கிறான்‌. 
உள்ளம்‌ அறியாத கள்ளம்‌ இல்லை, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 189 


உள்ளம்‌ எல்லாம்‌ புண்ணும்‌ உடம்‌ பெல்லாம்‌ கொப்புளமும்‌, 

உள்ளம்‌ களிக்கக்‌ கள்‌ உண்டு கலங்காது. 

உள்ளம்‌ தீ எரிய உதடு தேன்‌ சொரிய, 4400 
(பழம்‌. ). 


உள்ளம்‌ படர்ந்ததே கூறும்‌ முகம்‌, 
(பழமொழி நானூறு.) 
உள்ள மயிருக்கு எண்ணெய்‌ இல்லை; சு ற்றுக்‌ குடுமிக்கு 
எண்ணெய்‌ ஏது? 
உள்ள மாற்றைக்‌ காட்டும்‌, உரை கல்லும்‌ ம்ழுத்ண்தபவும்‌... 
உள்ளவன்‌ பிள்ளை உப்போடு உண்ணும்‌; இல்லாதவன்‌ பிள்ளை 
சர்க்கரையோடு உண்ணும்‌. 
உள்ளவனிடம்‌ கள்ளன்‌ போனாற்‌ போல. 4405 


உள்ளனும்‌ கள்ளனும்‌ கூடினால்‌ விடிகிற மட்டும்‌ திருடலாம்‌, 

உள்ளி இட உள்ளி இட உள்ளே போச்சுது. 

உள்ளிக்கு நாற்றம்‌ உடந்தை. 

உல்ளிப்‌ பூண்டுக்கு எத்தனை வாசனை கட்டினாலும்‌ 
துர்க்கந்தத்தையே வீசும்‌. 

உள்ளிய தெள்ளியர்‌ ஆயினும்‌ ஊழ்வினை பைய நுழைந்து 
விடும்‌. 4410 


உள்ளுக்குள்ளே கொட்டின தேளே, ஒரு மந்திரம்‌ செய்கிறேன்‌ 
கேளே. 

உள்ளூர்‌ ஆண்டி காத்தாண்டி; நீ பீத்தாண்டி, 

உள்ளூர்க்‌ குளம்‌ தீர்த்தக்‌ குளம்‌ ஆகாது. 

உள்ளூர்க்‌ குறுணியும்‌ சரி; அசலூர்ப்‌ பதக்கும்‌ சரி. 

உள்ளூர்ச்‌ சம்பந்தம்‌ உள்ளங்கைச்‌ சிரங்கு போல. 4415 


உள்ளூர்ச்‌ சம்பந்தியும்‌ உள்ளங்கைப்‌ புண்ணும்‌ ஒரே மாதிரி, 
உள்ளூர்ப்‌ பகையும்‌ உலகத்துக்கு உறவும்‌. 

உள்ளூர்ப்‌ பிறந்தகமோ? உள்ளங்கைப்‌ புண்ணோ? 

உள்ளூர்ப்‌ புலி, வெளியூர்‌ எலி. 

உள்ளூர்ப்‌ பூனை. அசலூர்‌ ஆனை, 4420 


உள்ளூர்ப்‌ பெண்ணும்‌ அசலூர்‌ மண்ணும்‌ ஆகா. 


உள்ளூர்‌ மருமகனும்‌ உழுகிற கடாவும்‌ ஒன்று. 
(சரி. ) 


190 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


உள்ளூர்‌ மேளம்‌, 

உள்ளூரான்‌ தண்ணீர்க்கு அஞ்சான்‌; அயலூரான்‌ பேய்க்கு 
அஞ்சான்‌. 

உள்ளூரில்‌ ஓணான்‌ பிடிக்க தல்‌ அயலூரில்‌ ஆனை 
பிடிக்கப்‌ போகிறானாம்‌. 4425 


உள்ளூரில்‌ ஒணான்‌ பிடிக்காதவன்‌ உடையார்‌ பாளையம்‌ சென்று 
உடும்பு பிடிப்பானா? 
உள்ளூரில்‌ பூனை பிடிக்காதவன்‌ அசலூரில்‌ ஆனை பிடிப்பானா? 
உன்ளூரில்‌ விலைப்படாத மாடா வெளியூரில்‌ விலைப்படும்‌? 
உள்ளூருக்கு ஆனை, அயலூருக்குப்‌ பூனை. 
உள்ளூறக்‌ கொட்டின தேளே, ஒரு மந்திரம்‌ சொல்கிறேன்‌ 
கேளே. 4490 


உள்ளே இருக்கிற பூபம்மா, பிள்ளை வரம்‌ கேளம்மா. 

உள்ளே இருக்கும்‌ சாமி உண்டைக்கட்டி, உண்டைக்கட்டி 
என்கிறது; வெளியிலே இருக்கும்‌ சாமி தத்தியோன்னம்‌, . 
தத்தியோன்னம்‌ என்கிறதாம்‌. 


உள்ளே பகையும்‌ உதட்டிலே உறவும்‌ கள்ளம்‌ இல்லா மனசுக்கு 
ஏன்‌? 


உள்ளே பகையும்‌ உதட்டிலே உறவுமா? 


உள்ளே பார்த்தால்‌ ஓக்காளம்‌; வெளியே பார்த்தால்‌ 


மேற்பூச்சு, 4439 
(டம்பம்‌,) | 


உள்ளே போனால்‌ பிணம்‌; மேலே வந்தால்‌ பணம்‌, 
(கோலார்‌ தங்க வயலில்‌. ) ன்‌ 


உள்ளே வயிறு எரிய. உதடு பழம்‌ சொரிய. 
உளவன்‌ இல்லாமல்‌ ஊர்‌ அழியுமா? 
உளவு இல்லாமல்‌ களவு இல்லை, 
(நடக்குமா?) ப 
உளவு போல இருந்து குளவி போலக்‌ கொட்டுகிறதா? 4440 


உளறிக்‌ கொட்டிக்‌ கிளறி மூடாதே. 


உளி எத்தனை? மலை எத்தனை? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 191 


உளுவைக்‌ குஞ்சுக்கு நீஞ்சக்கற்றுக்‌ கொடுக்க வேண்டுமா? 

உளுவைக்‌ குட்டிக்கு ராய பாரமா? 

உளை வழியும்‌ அடைமழையும்‌ பொதி எருதும்‌ ஒருவனுமாய்‌ . 
அலைகிறான்‌. 4445 


உற்சாகம்‌ செய்தால்‌ மச்சைத்‌ தாண்டுவான்‌. 

உற்ற கணவனும்‌ ஒரு நெல்லும்‌ உண்டானால்‌ சித்திரம்‌ பேரலே 
குடிவாழ்க்கை செய்யலாம்‌. 

உற்ற சிநேகிதன்‌ உயிருக்கு அமிர்தம்‌. 

உற்றது சொல்ல ஊரும்‌ அல்ல; நல்லது சொல்ல நாடும்‌ அல்ல, 

உற்றது சொன்னால்‌ அற்றது பொருந்தும்‌ 4450 
(பாரதம்‌.) 


உற்ற பேர்களைக்‌ கெடுக்கிறதா? 

உற்றார்‌ உதவுவரோ? அன்னியர்‌ உதவுவரோ 

உற்றார்க்கு ஒரு பிள்ளை கொடான்‌; நமனுக்கு நாலு பிள்ளை 
கொடுப்பான்‌. 

உற்றார்‌ தின்றால்‌ புற்றாய்‌ விளையும்‌; ஊரார்‌ தின்றால்‌ போராய்‌ 
விளையும்‌. 
(வேறாய்‌ விளையும்‌, பேறாய்‌ விளையும்‌. ) 


உற்றாருக்கு ஒரு மாசம்‌; பகைத்தாருக்குப்‌ பத்து நாள்‌. 4495 


உற்றாருக்கு ஒன்று கொடான்‌; பகைவருக்கு நாலும்‌ கொடுப்பாலி , 
(ஒரு பிள்ளை. நாலு பிள்ளை.) 

உற்றுப்‌ பார்க்கில்‌ சுற்றம்‌ இல்லை. 

உற்றுப்‌ பார்த்த பார்வையில ஒன்பது பேர்‌ பட்டுப்‌ போவார்‌, 
(பார்த்தால்‌,) 

உறக்கத்தில்‌ காலைப்‌ பிடிப்பது போல. 

உறக்கம்‌ சண்டாளம்‌. 


4400 
உறங்காப்‌ புளி, ஊறாக்‌ கிணறு, காயா வருளம்‌, தோரா வழக்குத்‌ 
திருக்கண்ணங்குடி. 
(தீரா வழக்கு, தேறா வழக்கு.) 
உறங்கின நரிக்கு உணவு கிட்டாது. 
்‌ உறவிலே நஞ்சு கலக்கிறதா? 
உறவிலே போகிறதைவிட ஒரு கட்டு விறகிலே போகலாம்‌. 


(வேவதைவிட, வேகலாம்‌,) 


192 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


உறவு உண்ணாமல்‌ கெட்டது; உடை உடுக்காமல்‌ கெட்டது, 465 


உறவு உறவுதான்‌; மடியிலே கைவைக்காதே. 
உறவுக்கு ஒன்பது படி; ஊருக்குப்‌ பத்துப்‌ படி. 
உறவுக்கு ஒன்பது படி; பணத்துக்குப்‌ பத்துப்‌ படி. 
உறவுக்கும்‌ பகைக்கும்‌ பொருளே காரணம்‌. 
(துணை) 
உறவுதான்‌; பயிரிலே கை வாயாதே, 4470 


உறவுதானே உணர்ந்து கொள்ளும்‌. 
உறவு போகாமல்‌ கெட்டது; கடன்‌ கேளாமல்‌ கெட்டது. 


உறவுபோல்‌ இருந்து குளவிபோல்‌ கொட்டுகிறதா? 
உறவும்‌ பகையும்‌ ஒரு நிலை இல்லை, 
உறவும்‌ பாசமும்‌ உதட்டோடே. க்475 


உறவு முறையான்‌ மூத்திரத்தை உமிழவும்‌ முடியாது; விழுங்கவும்‌ 
முடியாது. 

உறவு முறையான்‌ வீட்டில்‌ உண்ட வரைக்கும்‌ மிச்சம்‌. 

உறவைப்‌ பகைத்தாலும்‌ ஊரைப்‌ பகைக்காதே. 

உறவைப்போல்‌ இருந்து குளவியைப்போல்‌ கொட்டுவர்‌. 

உறன்‌ பால தீண்டா விடுவது அரிது. 4480 
(பழமொழி நானூறு,) 


உறி அற மூளி நாய்க்கு வேட்டை, 

உறிப்‌ பணம்‌ போய்த்‌ தெருச்‌ சண்டை இழுக்கிறது. 
(இழுத்தாளாம்‌.) 

உறியிலே கட்டித்‌ தூக்கினாலும்‌ அழுகற்‌ பூசணிக்காய்‌ அழுகலே. 

உறியிலே தயிர்‌ இருக்க ஊர்‌ எங்கும்‌ அலைவானேன்‌? 

உறியிலே தயிர்‌ இருந்தால்‌ உறங்குமோ பூனைக்குட்டி? 4485 


உறியிலே வெண்ணெய்‌ இருக்க நெய்க்கு அழுவானேன்‌. 
உறுதி எதிலும்‌ பெரிது, 
உறுதியான்‌ காரியம்‌ ஒரு போதும்‌ கெடாது. 

உறு தீங்குக்கு உதவாதவன்‌ உற்றவனா? 


தமிழ்ப்‌. பழமொழிகள்‌ 193 


உறை மோருக்கு இடம்‌ இல்லாத வீட்டில்‌ விலை மோருக்குப்‌ 
போனது போல. 4490 


உன்‌ அப்பன்மேல்‌ ஆணை; என்மேலே ஆசையாய்‌ இருக்க 
வேண்டும்‌. 

உன்‌ இழவு எடுக்க. 

உன்‌ உத்தமித்‌ தங்கை ஊர்‌ மேயப்‌ போனதால்‌ என்‌ பத்தினிப்‌ 
பானை படபட என்கிறது. 

உன்‌ உபசாரம்‌ என்‌ பிராணனுக்கு வந்தது, 

உன்‌ உயிரினும்‌ என்‌ உயிர்‌ கருப்பட்டியா? 4495 


உன்‌ எண்ணத்தில்‌ இடி விழ. 

உன்‌ எண்ணத்தில்‌ எமன்‌ புகுத. 

உன்‌ காரியம்‌ முப்பத்திரண்டிலே. 

உன்‌ காலை நீயே கும்பிட்டுக்‌ கொள்ளாதே, 

உன்‌ குதிரை குருடு; ஆனாலும்‌ கொள்ளுத்‌ தின்பது 
கொள்ளை. 4500 


உன்‌ கையிற்‌ பிள்ளை உனக்கே அடைக்கலம்‌, 
(திருவாசகம்‌. ) 
உன்‌ கொண்டை குலைய. 
உன்‌ சமர்த்திலே குண்டு பாயாது. 
உன்‌ சொல்லிலே உப்பும்‌ இல்லை; புளியும்‌ இல்லை, 
உன்‌ தலையில்‌ எழுதி மயிரால்‌ மறைத்து விட்டான்‌ 
ஆண்டவன்‌ 4509 
உன்‌ தாலி அறுக்கச்சே ஒரு கட்டுத்‌ தாலி ஒருமிக்க அறுக்க 
வைக்கிறேன்‌. 
உன்‌ தாலி அறுந்து தண்ணீர்ப்‌ பானையில்‌ விழ, 
உன்‌ தொடையைப்‌ பாம்பு பிடுங்க. 
(தொண்டையை. ) 
உன்‌ நெஞ்சில்‌ தட்டிப்‌ பார்‌. 
(தொட்டுப்பார்‌. ) 
உன்‌ பாடு கொள்ளைதானே? 4510 


உண்‌ பாடு யோகம்‌, 


194 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 


உன்‌ பிள்ளையைத்‌ தின்று தண்ணீர்‌ குடிக்க. 

உன்‌ பெண்சாதி தாலி பிணத்தின்மேல்‌ விழ, 

உன்‌ பொங்கு மங்க. 

உன்மத்தம்‌ பிடித்தது போல. 4515 


உன்‌ மதம்‌ மண்ணாய்ப்‌ போக. 

உன்‌ மஹலூத்தைக்‌ கேட்டுக்‌ காது புளிச்சாறு மாதிரி புளித்துப்‌ 
போயிற்று. 
(முஸ்லீம்‌ வழக்கு, மஹலூத்‌-காலகே்ஷேபம்‌. ) 

உன்‌ முகத்தது தஞ்சாவூர்‌ மஞ்சளா? 

உன்‌ முறுக்குத்‌ திறுக்கு எல்லாம்‌ என்‌ உடுப்புக்குன்ளே . 

உன்‌ வண்டவாளம்‌ எல்லாம்‌ எனக்குத்‌ தெரியும்‌. 4520 
(வெளிப்பட்டுப்‌ போச்சு.) 


உன்‌ வாயில்‌ நாகராஜா பிரசாதத்தைத்தான்‌ போடவேணும்‌. 
(நாகர்கோயிலில்‌ மண்‌ பிரசாதம்‌.) 

உன்‌ வாயிலே சீதேவி. 

உன்‌ வாயிலே மண்‌ விழ. 

உன்‌ வீடு இருக்கிற அழகுக்கா விழித்துக்‌ கொண்டிருக்கிறாய்‌? 

உன்ன ஓராயிரம்‌; பன்னப்‌ பதினாயிரம்‌. 4925 


உன்னாலே நான்‌ கெட்டேன்‌; என்னாலே நீ கெட்டாய்‌, 
உன்னுடைய கர்வத்தால்‌ ஓதுகிறாய்‌ சூதும்‌ வாதும்‌. 


உன்னை அடித்துப்‌ போட்டால்‌ பத்துக்‌ காணிக்கு எரு ஆகும்‌. 
(அறுத்து. ). 


உன்னை அள்ளத்‌ துள்ளிக்கொண்டு போக. 
உன்னை ஒண்டிப்‌ பாடை கட்ட. 4530 


உன்னைக்‌ கடலிலே கை கழுவினேன்‌. 

உன்னைக்‌ கேடு அடிக்க, 

உன்னைக்‌ கொடுத்து என்னை மறந்தேன்‌. 

உன்னைக்‌ கொடுப்பேனோ ஒரு காசு; உன்னோடே போச்சுது 
புரட்டாசி, ப 

உன்னைக்‌ கொடுப்பேனோ சென்னைக்‌ கிளி? நீ சுமை .சுமந்தல்‌ 
லவோ கூனிப்போனாய்‌? 4529 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 195 


உன்னை நீ அறிவாயாகில்‌ உனக்கொரு கேடும்‌ இல்லை, 
(கைவல்ய நவநீதம்‌, ) 
உன்னைப்‌ பாடையிலே வைத்துப்‌ பயணம்‌ இட, 
உன்னைப்‌ பிடி, என்னைப்‌ பிடி, உலகாத்தாள்‌ தலையைப்‌ பிடி, 
உன்னைப்‌ பிடி, என்னைப்‌ பிடி என்று ஆய்‌ விட்டது. 
உன்னைப்‌ பிழிந்தெடுத்துப்‌ போடுவேன்‌, 4540 


உன்னையும்‌ என்னையும்‌ ஆட்டுகிறது மன்னி கழுத்துச்‌ சிறு தாலி, 

உன்னை வஞ்சித்தவனை ஒருபோதும்‌ நம்பாதே, 

உன்னை வாரிக்‌ கொண்டு போக. 

உன்னை வெட்டிப்‌ பலி போட. 

உன்னோடே பிறந்ததில்‌ மண்ணோடே பிறக்கலாம்‌, 4546 
(பிறப்பதில்‌. ) 


உனக்கு ஆச்சு, எனக்கு ஆச்சு; பார்க்கிறேன்‌ ஒரு கை. 

உனக்கு இருக்கிற கஞ்சியை எனக்கு வார்‌; பசியாமல்‌ இருக்க வரத்‌ 
தருகிறேன்‌ என்ற கதை, 

உனக்கு உட்பட்டும்‌ பின்பாட்டுப்‌ பாடுகிற மனிதர்கள்‌ போல, 

உனக்கு என்ன, கொம்பு முளைத்திருக்கிறதோ? 

உனக்கு ஒட்டுத்‌ திண்ணைபோல்‌ இருக்கிறான்‌. 4550 


உனக்குக்‌ கொடுப்பேனோ ஒரு காசு; நேற்றாடு போச்சு புரட்டாசு. 
(புரட்டாசி. ) 


உனக்கு நான்‌ அபயம்‌; எனக்கு நீ அபயம்‌. 
(யான்‌. ) 
உனக்குப்‌ போடும்‌ தண்டத்தை நாய்க்குப்‌ போட்டாலும்‌ 
வாலையாவது ஆட்டும்‌. 


உனக்கும்‌ பெப்பே; உங்கள்‌ அப்பனுக்கும்‌ பெப்பே. 
உனக்கு மழை பெய்யும்‌, எனக்கு நீர்‌ தா என்றானாம்‌. 4550 


உனக்கு முதுகு வளைகிறதா? 


196 


ஊ என்றாளாம்‌ காமாட்சி; ஒட்டிக்‌ கொண்டளாம்‌ மீனாட்சி. 
ஊக்கம்‌ உடைமை ஆக்கத்திற்கு அழகு. 
ஊக்கமது கைவிடேல்‌, 
(ஆத்தி சூடி.) 
ஊசல்‌ ஆடித்‌ தன்‌ நிலையில்‌ நிற்கும்‌. 4060 


ஊசி ஒரு முழத்‌ துணியையாவது கொடுக்கும்‌; உற்றார்‌ என்ன 
கொடுப்பார்‌. 
(உற்றார்‌ அதுதானும்‌ கொடார்‌.) 

ஊசிக்‌ கண்ணிலே ஆகாயம்‌ பார்த்தது போல. 
(பார்க்கிறதா?) 

ஊசிக்‌ கணக்குப்‌ பார்க்கிறான்‌. 

ஊசிக்கு அடிப்புறம்‌ கனமா? தலைப்புறம்‌ கனமா? 

ஊசிக்கு ஊசி எதிர்‌ ஏறிப்‌ பாயுமா? 4565 
(எதிர்‌ ஊசி பாயாது.) 


ஊசிக்குக்‌ கள்ளன்‌ உடனே வருவான்‌. 

ஊசிக்‌ குத்தின்மேல்‌ உரல்‌ விழுந்த கதை. 

ஊசி குத்திக்‌ கொண்டவன்‌ அழாமல்‌ இருக்கப்‌ பார்த்தவன்‌ 
அழுவானேன்‌? 

ஊரி கொண்டு கடலாழம்‌ பார்ப்பது போல, 

ஊசி கொள்ளப்‌ போய்த்‌ துலாக்‌ கணக்குப்‌ பார்க்கிறதா? 4570 


ஊசி. கோக்கிறதற்கு ஊரில்‌ உழவாரம்‌ ஏன்‌? 

ஊசித்‌ தொண்டையும்‌ தாழி வயிறும்‌. 
(கலப்பட்ட வயிறும்‌, ) 

ஊசி நூலால்‌ இறுகத்‌ தைத்தாலும்‌ தேங்காய்க்கு மஞ்சள்‌ இல்லை 
என்றாளாம்‌ 

ஊசி பொன்னானால்‌ என்ன விலை பெறும்‌. 

ஊசி போகிறது கணக்குப்‌ பார்ப்பான்‌; பூசணிக்காய்‌ போகிறது 
தெரியாது, 4979 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 197 


ஊசி போலத்‌ தொண்டை; கோணி போல வயிறு. 
ஊசி போலத்‌ தொண்டையும்‌ சால்‌ போல வயிறும்‌. 
(உஷ்டேரி போல வயிறும்‌.) 


ஊசி போல மிடறும்‌ தாழி போல வயிறும்‌, 
ஊசி மலராமல்‌ சரடு ஏறுமா? 
ஊசி மலிவு என்று சீமைக்குப்‌ போகலாமா? 4580 


ஊசி முனையில்‌ தவம்‌ செய்தாலும்‌ உள்ளதுதான்‌ கிடைக்கும்‌. 
ஊசி முனையிலை நிற்கிறான்‌. 
ஊசி மூஞ்சியை ஊதை என்ன செய்யும்‌. 
(ஊசி மூஞ்சி-தூக்கணங்குருவி. ) 
்‌ ஊசியின்‌ காதில்‌ ஒட்டகம்‌ நுழையுமா? 
ஊசியும்‌ அல்லவோ ஒரு சரட்டைக்‌ கோத்துக்‌ 
கொண்டிருக்கிறது. 4585 


ஊசியும்‌ கருமானும்‌ உருண்டு ஓடிப்‌ போனான்‌. 
ஊசியும்‌ சரடும்‌ போல. . 
ஊசியை ஊசிக்‌ காந்தம்‌ இழுக்கும்‌; உத்தமனைச்‌ சிநேகம்‌ 
இழுக்கும்‌. | 
(தட்பு.) 
ஊசியைத்‌ தொட்டு உரலை விழுங்குவது போல, 
ஊசி விழுந்தால்‌ ஒலி கேட்கும்‌. 4590 


ஊட்டி வளர்த்த பிள்ளை உருப்படாது. 

ஊடும்‌ பாவும்‌ போல, 

ஊடைக்குப்‌ பாவு இருந்தால்‌ அல்லவோ ஓடி ஓடி நெய்வான்‌? 

ஊண்‌ அருந்தக்‌ கருமம்‌ இழப்பர்‌. 

ஊண்‌ அற்ற போதே உடல்‌ அற்றுப்‌ போம்‌. 4999 


ஊண்‌ அற்ற போதே உளம்‌ அற்றது போல. 
ஊண்‌ அற்ற போதே உறவு அற்றது. 
(அற்றாரோடு.) 
ஊண்‌ அற உயிர்‌ அறும்‌. 
ஊண்‌ ஒடுங்க வீண்‌ ஒடுங்கும்‌. 
ஊண்‌ பாக்கு ஒழிய வீண்‌ பாக்கு ஆகாது. 4000 


ஊன்‌ மிச்சம்‌ உலகாளலாம்‌. 


198 தமிழ்ப்‌. பழமொழிகள்‌ 


ஊண்‌ மிச்சம்‌ உழவிலும்‌ இல்லை. 

ஊணன்‌ கருமம்‌ இழந்தான்‌; உலுத்தன்‌ பெயர்‌ இழந்தான்‌. 
ஊணினால்‌ உறவு; பூணினால்‌ அழகு. 

ஊணினால்‌ புத்தி; பூணினால்‌ சாதி. | 4605 


ஊணுக்கும்‌ உடைக்கும்‌ என்னைக்‌ கூப்பிடு; ஊர்க்‌ கணக்குக்குத்‌ 
தம்பியைக்‌ கூப்பிடு. 

ஊணுக்கு முந்து, படைக்குப்‌ பிந்து. 
(முந்தி, பிந்தி.) 

ஊணும்‌ இல்லை; உறக்கமும்‌ இல்லை. 

ஊணும்‌ உறக்கமும்‌ ஒத்தார்க்கு ஒத்த படி. 
(ஊணும்‌ உறையுளும்‌. ) 

ஊத்தை திரண்டு அச்சாணி ஆகுமா? 4610 


ஊத்தை திரண்டு கழுக்காணி ஆச்சுது. 

ஊத்தைப்‌ பல்லுக்கு விளாங்காய்‌ சேர்ந்தது போல. . 

ஊத்தைப்‌ பெண்‌ பெற்ற பிள்ளை கழுவக்‌ கழுவத்‌ தேயும்‌. 

ஊத்தை போகக்‌ குளித்தவனும்‌ இல்லை; பசி போகத்‌ தின்றவனும்‌ 

இல்லை, 

(உண்டவனும்‌. ) 

ஊத்தை போனாலும்‌ உள்வினை போகாது. 4019 
(ஊழ்வினை. ) 


ஊத்தை வாய்க்கும்‌ உமிழ்‌ நீருக்கும்‌ கேடு, 

ஊத்தை வாயன்‌ தேடக்‌ கர்ப்பூர வாயன்‌ தின்ன. 

ஊத்தை வாயன்‌ தேட நாற்ற வாயன்‌ தின்ன. 
(நாறல்‌ வாயன்‌,) 


ஊத அறிந்தவன்‌ வாதி; உப்பு அறிந்தவன்‌ யோகி, 


( உப்ப.) 


ஊதாரிக்குப்‌ பொன்னும்‌ துரும்பு, 4020 


ஊதி ஊதி உள்ளதெல்லாம்‌ பாழ்‌. 

ஊதின சங்கு ஊதினால்‌ விடிகிற போது விடியட்டும்‌, 

ஊதினால்‌ போம்‌; உறிஞ்சினால்‌ வரும்‌. 

ஊமை ஊரைக்‌ கெடுக்கும்‌, பெருச்சாளி வீட்டைக்‌ கெடுக்கும்‌, 
(ஆமை வீட்டைக்‌ கெடுக்கும்‌, ) 


எமை ஊரைக்‌ கெடுக்கும்‌; வாயாடி பேரைக்‌ கெடுக்கும்‌. 4625 


தமிழ்ப்‌ யழமொழிகள்‌ 199 


ஊமை ஊரைக்‌ கெடுப்பான்‌; ஆமை ஆற்றைக்‌ கெடுக்கும்‌. 
(ஆமை கிணற்றைக்‌ கெடுக்கும்‌. ) 
ஊமைக்கு உளறு வாயன்‌ உற்பாத பிண்டம்‌. 
ஊமைக்கு உளறு வாயன்‌ சண்டப்‌ பிரசண்டன்‌, 
ஊமைக்குத்‌ தெத்து வாயன்‌ உயர்ந்த வாசாலகன்‌. 
ஊமைக்கு வாய்த்தது ஒன்பதும்‌ பிடாரி. 4630 


ஊமை கண்ட கனா, (-- ஆருக்குத்‌ தெரியும்‌.) 

ஊமை கண்ட கனாப்‌ போலச்‌ சீமைப்‌ பட்டணம்‌ ஆகுமா? 

ஊமை பிரசங்கம்‌ பண்ணச்‌ செவிடன்‌ கேட்டது போல. 

ஊமை போல இருந்து எருமை போலச்‌ சாணி போட்டதாம்‌. 

ஊமையர்‌ சபையில்‌ உளறு வாயன்‌ மகாவித்துவான்‌. 4635 
(யாழ்ப்பாண வழக்கு. ) 


ஊமையன்‌ கனவு கண்டது போலச்‌ சிரிக்கிறான்‌. 

ஊமையன்‌ பாட, சப்பாணி ஆட, செவிடன்‌ கேட்க, குருடன்‌ 
பார்க்க. 

ஊமையன்‌ பேச்சுப்‌ பழகின பேருக்குத்‌ தெரியும்‌. 

ஊமையாய்‌ இருந்தால்‌ செவிடும்‌ உண்டு. 

ஊமையின்‌ பிரசங்கத்தைச்‌ செவிடன்‌ கேட்டானாம்‌. 4640 


ஊமையும்‌ அல்ல, செவிடனும்‌ அல்ல. 
(ஈவிடும்‌,) 
ஊமையும்‌ ஊமையும்‌ மூக்கைச்‌ சொறிந்தாற்‌ போல்‌. 
ஊமையை விட உளறு வாயன்‌ மேல்‌. 
ஊர்‌ அருகே ஒரு வயலும்‌ உத்தரத்தில்‌ ஒரு புத்திரனும்‌, 
ஊர்‌ அறிந்த பார்ப்பான்‌. . 4645 


ஊர்‌ அறிந்த பிராமணனுக்குப்‌ பூணூல்‌ எதற்கு? 
ஊர்‌ ஆளுகிற ராஜாவுக்குப்‌ பேள இடம்‌ கிடைக்கவில்லையாம்‌. 
(துரைக்கு,) 
ஊர்‌ ஆளுகிறவன்‌ பெண்டு பிடித்தால்‌ ஆருடன்‌ சொல்லி முறையிடு 
கிறது? 
ஊர்‌ ஆளுகிறவன்‌ பெண்டாட்டிக்குப்‌ பேள இடம்‌ இல்லையாம்‌. 
(பேண.) 


ஊர்‌ ஆளுகிறவனுக்குப்‌ பேளப்‌ புறக்கடை இல்லையா? 4650 


200 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
ஊர்‌ இரண்டு பட்டால்‌ கூத்தாடிக்கு எளிது. 

(கொண்டாட்டம்‌, அழகு. ) 
ஊர்‌ இரண்டு பட்டால்‌ கூத்தாடிக்குத்‌ தொக்கு. 

(கொள்ளை, 
ஊர்‌ இருக்கிறது; ஓடு இருக்கிறது. 
ஊர்‌ இருக்கிறது பிச்சை போட; ஓடு இருக்கிறது வாங்கிக்‌ கொள்ள, 
ஊர்‌ இருக்கிறது; வாய்‌ இருக்கிறது. 4655 


ஊர்‌ இளக்காரம்‌ வண்ணானுக்குத்‌ தெரியும்‌; வீட்டு இளக்காரம்‌ 
மாப்பிள்ளைக்குத்‌ தெரியும்‌. 

ஊர்‌ உண்டாகி அல்லவோ, கிழக்கு மேற்கு உண்டாக வேண்டும்‌? 

ஊர்‌ உண்டு பிச்சைக்கு; குளம்‌ உண்டு தண்ணீருக்கு. 

ஊர்‌ ஊராய்ப்‌ போவானுக்கு வாழ்க்கைப்பட்டு ஒட்டமே ஒழிய 
நடை இல்லை. 

ஊர்‌ எங்கும்‌ சம்பை; என்‌ பேரோ வம்பை, 4600 


ஊர்‌ எங்கும்‌ சுற்றி உனக்கு ஏதடா புத்தி? 
ஊர்‌ எங்கும்‌ பேறு; வீடு பட்டினி, 
( பேர்‌.) 
ஊர்‌ எச்சம்‌; வீடு பட்டினி, 
போழ்ப்பாண வழக்கு.) 
ஊர்‌ எல்லாம்‌ உற்றார்‌; அந்தி பட்டால்‌ பொதுச்‌ சத்தியிலே . 
ஊர்‌ எல்லாம்‌ உறவு; ஒரு வாய்ச்‌ சோறு இல்லை, 4665 


ஊர்‌ எல்லாம்‌ கடன்‌; உடம்பெல்லாம்‌ பொத்தல்‌, 

ஊர்‌ எல்லாம்‌ கல்யாணம்‌; மார்‌ எல்லாம்‌ சந்தனம்‌. 

ஊர்‌ எல்லாம்‌ சதமாகுமோ? ஒரு மரம்‌ தோப்பாகுமோ? 

ஊர்‌ எல்லாம்‌ சுற்றி எனக்கென்ன புத்தி? 
(என்‌ பேர்‌ முத்தி.) 

ஊர்‌ எல்லாம்‌ வாழ்கிறது என்று வீடு எல்லாம்‌ புரண்டு அழுதால்‌ 
வருமா? | 4670 


ஊர்‌ என்று இருந்தால்‌ பறைச்‌ சேரியும்‌ இருக்கும்‌. 
ஊர்‌ எனப்படுவது உறையூர்‌. 
(இறையனார்‌ அகப்பொருள்‌ உரை.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 201 


ஊர்‌ ஒக்க ஓட்‌ வேண்டும்‌. 
ஊர்‌ ஓச்சன்‌ பட்டினி. 
ஊர்‌ ஓசை அடங்க நெய்‌ காய்ச்சினாளாம்‌. 467% 


ஊர்‌ ஒசை அடங்கும்‌ வரை வெண்ணெய்‌ காய்ச்சினாளாம்‌. 

ஊர்‌ ஒட உடன்‌ ஓட. 

ஊர்‌ ஓட ஒக்க ஓடு; நாடு ஓட நடு ஓடு. 

ஊர்‌ ஓடினால்‌ ஒத்தோடு; ஒருவன்‌ ஓடினால்‌ கேட்டு ஓடு. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 

ஊர்‌ ஓமல்‌ ஆனது அல்லால்‌ ஒன்றும்‌ அறியேன்‌. 4680 

ஊர்‌ ஓரத்தில்‌ கொல்லை; உழுதவனுக்குப்‌ பயிர்‌ இல்லை, 

ஊர்‌ ஓரத்து உழவுக்காரனும்‌ உண்டவுடன்‌ பேளாதவனும்‌ 
உருட்படமாட்டான்‌. 

ஊர்க்கடனும்‌ உள்ளங்கைச்‌ சிரங்கும்‌ போல, 

ஊர்க்‌ கழுதை இருக்கக்‌ கூத்தாடிக்‌ கழுதைக்குச்‌ சனி பிடித்தது. 

ஊர்க்‌ காக்காய்‌ கரையிலே; வந்தட்டிக்‌ காக்காய்‌ வரப்பிலே, 4685 


ஊர்க்குருவிமேலே ராம பாணம்‌ தொடுக்கிறதா? 

ஊர்க்கோடியில்‌. ஒரு வீடு கட்டி ஓர்ப்படி தம்பிக்குப்‌ பெண்‌ கொடுத்‌ 
தாற்போல்‌. 

ஊர்க்‌ கோழியும்‌ நாட்டுக்‌ கோழியும்‌ கூடினால்‌ உரலில்‌ உள்ள 
புழுங்கல்‌ அரிசிக்குச்‌ சேதம்‌, 

ஊர்கிறதென்‌ றால்‌ பறக்கிறது என்று சொல்லும்‌ ஜனம்‌. 


ஊர்‌ கூடிச்‌ செக்குத்‌ தள்ளலாமா? 4690 


ஊர்‌ கூடிச்‌ செக்குத்‌ தள்ள, வாணியன்‌ எண்ணெய்‌ கொண்டு போக? 
ஊர்‌ கூடித்தானே தேர்‌ இழுக்க வேண்டும்‌? . 
ஊர்‌ கோப்பழிந்தால்‌ ஓடிப்‌ பிழை. 
(கோப்பறிந்தால்‌.) 
ஊர்ச்‌ சக்கிலி எல்லாம்‌ சேர்ந்து தோலைக்‌ கெடுத்தனராம்‌. 
_ ஊர்ச்‌ சண்டை கண்ணுக்கு அழகு. 4695 
ஊர்‌ திரிந்த தேவடியாளுக்குப்‌ பூணூல்‌ அபூர்வமா? 
(பூநூல்‌. ) 
ஊர்‌ நடு நின்ற ஊர்‌ மரம்‌ போல, 
ஊர்‌ நத்தத்தில்‌ நாய்‌ ஊளையிட்டாற்‌ போல, 


202 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ' 
ஊர்‌ நல்லதோ? வாய்‌ நல்லதோ? 
ஊர்‌ நஷ்டம்‌ ஊரிலே; தேர்‌ நஷ்டம்‌ தெருவிலே, 4700 


ஊர்ப்‌ பசங்களெல்லாம்‌ கால்‌ பாடம்‌; பிச்சைக்கு வந்த பெண்‌ 
அகமுடையாள்‌. 
ஊர்ப்‌ பிள்ளையை முத்தமிட்டால்‌ உதட்டுக்குக்‌ கேடு, 
(உதட்டுக்குத்தான்‌ சேதம்‌.) 
ஊர்ப்‌ பொருளை உப்பு இல்லாமல்‌ கூடச்‌ சாப்பிடுவான்‌. 
ஊர்‌ பேர்‌ அறியாதவன்‌ ஊர்வலம்‌ வருகிற மாதிரி, 
ஊர்‌ மெச்சப்‌ பால்‌ குடிக்கலாமா? 4105 


ஊர்‌ மேலே போனவளுக்குத்‌ தோள்மேலே கொண்டையாம்‌. 
அதைப்‌ போய்க்‌ கேட்கப்‌ போனால்‌ லடாபுடா சண்டையாம்‌, 

ஊர்வலத்தைக்‌ காண வந்தவன்‌ அடித்துக்‌ கொள்வது போல, 

ஊர்‌ வாயை அடக்கினாலும்‌ உளறு வாயை அடக்க முடியாது. 

ஊர்‌ வாயைப்‌ படல்‌ இட்டு மூடலாமா? 

ஊர்‌ வாயை மூட உலை மூடி இல்லை. 4710 


ஊர்‌ வாயை மூடலாமா? உலை வாயை மூடலாமா? 
ஊர்‌ வாரியில்‌ ஒரு கொல்லையும்‌ உத்தராட நட்சத்திரத்தில்‌ ஒரு 
பிள்ளையும்‌. 
ஊர்‌ வாழ்ந்தால்‌ ஒக்க வாழலாம்‌. 
ஊர்‌ வாழ்த்தால்‌ ஓட்டுப்‌ பிச்சைக்கு வழி இருக்கும்‌. 
(விளைந்தால்‌, ) 
ஊர்‌ விஷயங்களில்‌ ஊமை செவிடாய்‌ இரு. 4715 


. ஊரார்‌ உடைமைக்கு உலை வைக்கிறான்‌. 
ஊரார்‌ உடைமைக்கு ஓயாண்டி போல்‌ திரிவான்‌, 
ஊரார்‌ உடைமைக்குப்‌ பேயாய்ப்‌ பறக்கிறான்‌. 
(திரிகிறான்‌. ) 
ஊராம்‌ உடைமைக்குப்‌ பேராப்‌ பேராசை கொள்ளாதே. 
ஊரார்‌ எருமை பால்‌ கறக்கிறது; நீயும்‌ ஊட்டுகிறாய்‌; நானும்‌ 
உண்ணுகிறேன்‌. 4720 
ஊரார்‌ கணக்கு உடையன்‌ பிடரியிலே. 


ஊரார்‌ சிரித்தால்‌ என்ன? நாட்டார்‌ நகைத்தால்‌ என்ன? 
நான்‌ நடக்கிற நடை இவ்வளவுதான்‌. 


தமிழ்ப்‌ -பழமொழிகள்‌ 203 


ஊரார்‌ சொத்துக்குப்‌ பேயாய்ப்‌ பறக்கிறான்‌. 
ஊரார்‌ சொத்துத்‌ தூமகேது. 
(பொருள்‌. ) 
ஊரார்‌ நாய்க்குச்‌ சோறு போட்டால்‌ அது உடையவன்‌ 
வீட்டிலே போய்த்தான்‌ குரைக்கும்‌. 4725 


ஊரார்‌ பண்டம்‌ உமி போல்‌; தன்‌ பண்டம்‌ தங்கம்‌ போல்‌, 
ஊரார்‌ பிள்ளையை ஊட்டி வளர்த்தால்‌ தன்‌ பிள்ளை 
தானே வளரும்‌. 
ஊரார்‌ புடைவையில்‌ தூரம்‌ ஆவது, 
ஊரார்‌ வீட்டுக்‌ கல்யாணமே; ஏன்‌ அவிழ்ந்தாய்‌ கோவணமே! 
ஊரார்‌ வீட்டுச்‌ சேரற்றைப்‌ பார்‌; ஓசு பாடி வயிற்றைப்‌ பார்‌. 4780 


ஊரார்‌ வீட்டு தெய்யே; என்‌ பெண்டாட்டி கையே. 
ஊராருக்கெல்லாம்‌ ஒரு வழி; இவனுக்கு ஒரு வழி, 
ஊராருக்கெல்லாம்‌ ஒரு வழி; ஓச்சனுக்கு ஒரு வழி. 
ஊராரே வாருங்கள்‌; முதுகிலே குந்துங்கள்‌. 
ஊராரைப்‌ பகைத்து உயிரோடு இருந்தவர்‌ இல்லை. 4722 
ஊரான்‌ ஆகில்‌ உழுது விட்டுப்‌ போகப்‌ பண்ணைக்காரன்‌ 

தண்ட வரி செலுத்த வேண்டியிருக்கிறது. 
ஊரான்‌ ஆகில்‌ தாசன்‌ பார்க்கிறதற்குச்‌ சந்தேகமா? 
ஊரான்‌ ஆகில்‌ தாசனுக்குப்‌ பேள இடம்‌ இல்லையா? 
ஊரான்‌ சொத்தை உப்பு இல்லாமல்‌ தின்பான்‌. 
ஊரரன்‌ மகன்‌ நீரோடே போன கதை. 4140 


ஊரான்‌ வீட்டுச்‌ சோற்றைப்‌ பார்‌; சோனிப்‌ பையன்‌ 
வயிற்றைப்‌ பார்‌. 

ஊரில்‌ இருக்கும்‌ சனியனை வீட்டிலே அழைத்தாற்‌ போல, 

ஊரில்‌ இளக்காரம்‌ வண்ணானுக்குத்‌ தெரியும்‌. 

ஊரிலே எளியாரை வண்ணான்‌ அறிவான்‌; சாதிப்‌ பொன்‌ 
பூண்பாரைத்‌ தட்டான்‌ அறிவான்‌, 

ஊரில்‌ ஒருத்தனே தோழன்‌;ஆரும்‌ அற்றதே தாரம்‌, 4745 


ஊரில்‌ நடக்கும்‌ விஷயம்‌ எல்லாம்‌ ஊசல்‌ குமரிக்குத்‌ தெரியும்‌, 
ஊரில்‌ பஞ்சம்‌ நாயில்‌ தெரியும்‌, 


204 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஊரில்‌ பெண்‌ திரண்டால்‌ எனக்கு என்ன ஆச்சு; உனக்கு என்ன 
ஆச்சு, 
(புரோகிதர்‌ கூற்று.) 

ஊரிலே அழகியைப்‌ பிடிக்கப்‌ போகிறானென்று ஆந்தையும்‌ 
குரங்குமாய்‌ ஓடிப்‌ போச்சாம்‌. 

ஊரிலே ஒரு குடியும்‌ அல்ல; ஏரியிலே ஒரு பயிரும்‌ அல்ல, 4750 


ஊரிலே கல்யாணம்‌; மாரிலே சந்தனம்‌. 

ஊரிலேயும்‌ போவான்‌; சொன்னால்‌ அழுவான்‌. 

ஊருக்கு அரசன்‌ ஆனாலும்‌ தாய்க்குப்‌ பிள்ளைதான்‌. 

ஊருக்கு அரசன்‌ காவல்‌; வீட்டுக்கு நாய்‌ காவல்‌. 

ஊருக்கு ஆகாதது உடம்புக்கும்‌ ஆகாது. 4195 


ஊருக்கு ஆகாத பிள்ளை தாய்க்கு, ஆவானா? 
(ஆகான்‌. ) 

ஊருக்கு இட்டு ஊதாரி ஆனான்‌. 

ஊருக்கு இரண்டு பைத்தியக்காரன்‌ . 

ஊருக்கு இரும்பு அடிக்கிறான்‌; வீட்டுக்குத்‌ தவிடு இடிக்க 
முடியவில்லை. 

ஊருக்கு இளைத்தவன்‌ பிள்ளையார்‌ கோவில்‌ ஆண்டி; அதற்கும்‌ 
இளைத்தவன்‌ மச்சினன்‌ பெண்டாட்டி. 4160 


ஊருக்கு இளைத்தவன்‌ பிள்ளையார்‌ கோவில்‌ ஆண்டி; அதற்கும்‌ 
இளைத்தவன்‌ பள்ளிக்கூடத்து வாத்தியார்‌. 

ஊருக்கு உழைக்கிற கிராமணி. 

ஊருக்கு எல்லாம்‌ ஒரு வழி; உச்சிப்‌ பிள்ளையாருக்கு ஒரு வழி. 

ஊருக்கு எல்லாம்‌ ஒரு வழி; உனக்கு ஒரு வழியா? 

ஊருக்கு எல்லாம்‌ சாஸ்திரம்‌ சொல்லுகிற பல்லி, கூழ்ப்‌ பானையில்‌ 
விழுந்தது போல. 4765 
(காடிப்‌ பானையில்‌, கழுநீர்ப்‌ பானையில்‌, 


ஊருக்கு ஏற்ற மாடு வாங்கினவனும்‌ இல்லை; தாய்க்கு ஏற்ற 
பெண்‌ கட்டினவனும்‌ இல்லை, 

ஊருக்கு ஏற்றுக்‌ கெட்டான்‌: உள்ளதைச்‌ சொல்லிக்‌ கெட்டான்‌. 

ஊருக்கு ஒடுங்கான்‌, யாருக்கும்‌ அடங்கான்‌. 


ஊருக்கு ஒரு தேவடியாள்‌ ஆருக்கென்று ஆடுவாள்‌? 
(தாசி. ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 205 
ஊருக்கு ஒரு வழி; ஒன்றரைக்‌ கண்ணனுக்கு ஒரு வழி, 4110 


ஊருக்கு ஒருவன்‌ துணை. 
ஊருக்கு ஓமல்‌; வீட்டுக்கு வயிற்றெரிச்சல்‌, 
ஊருக்குக்‌ கடைசி உலகம்பட்டி) 

(நகரத்தார்‌ ஊர்களுக்குள்‌ கடைசி,) 
ஊருக்கு நாட்டான்‌ பெண்டாட்டி என்றால்‌ ஓ என்னுவாளாம்‌; 

ஓர்‌ ஆளுக்குச்‌ சோறு என்றால்‌ ஹூம்‌ என்னுவாளாம்‌. 

ஊருக்குப்‌ பால்‌ வார்த்து உண்கிறாயா! உடம்புக்குப்‌ பால்‌ 

வார்த்து உண்கிறாயா? 4175 


ஊருக்குப்‌ பேரும்‌ உறவின்‌ முறைக்குப்‌ பொல்லாப்பும்‌. 
ஊருக்குப்‌ போகிறவர்‌ வேலை சொன்னால்‌ ஓடி ஓடிச்‌ செய்தாலும்‌ 
தீராது. 
ஊருக்கும்‌ பேருக்கும்‌ வடுகு இல்லை. 
ஊருக்கு மாரடித்து ஒப்புக்குத்‌ தாலி கட்டுகிறாளாம்‌. 
ஊருக்கு முந்தி விளக்கு ஏற்றினால்‌ உயர்ந்த குடியாக 
ஆகலாம்‌. 4780 
ஊருக்கு முன்னால்‌ விளக்கு ஏற்றினால்‌ ஒரு பிடி உயரும்‌: 
ஊருக்கு விளைந்தால்‌ ஓட்டுக்குப்‌ பிச்சை, 
ஊருக்கு வேலை செய்வதே மணியமாய்‌ இருக்கிறான்‌. 
ஊருக்குள்‌ நடக்கிற விஷயம்‌ யாருக்குத்‌ தெரியும்‌? உள்ளே இருக்கிற 
குமரிக்குத்‌ தெரியும்‌, ப 
ஊருகிற அட்டைக்குக்‌ கால்‌ எத்தனை என்று அறிவான்‌. 4785 
ஊருடன்‌ கூடி வாழ்‌, 
(ஊரோடு ஒத்து வாழ்‌,) 
ஊருடன்‌ பகைக்கின்‌ வேருடன்‌ கெடும்‌. 
ஊரூராய்ப்‌ போகிறவனுக்கு வாழ்க்கைப்பட்டு ஓட்டமே ஒழிய 
நடை இல்லை. 
ஊரே தாய்‌; வேலியே பயிர்‌. 


ஊரை அடித்து உலையில்‌ போடுகிறான்‌, 4790 


ஊரை ஆண்டாயோ? ஊரான்‌ பெண்ணை ஆண்டாயோ? 

ஊரை ஆள்கிற ராசாவுக்கு உட்கார இடம்‌ இல்லையாம்‌! 

ஊரை உழக்கால்‌ அளக்கிறான்‌; நாட்டை நாழியால்‌ அளக்கிறான்‌ . 

ஊரைக்‌ கண்டவுடனே, உடுக்கையைத்‌ தோளில்‌ போட்டுக்‌ 
கொண்டானாம்‌. 


206 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
ஊரைக்‌ காட்ட ஒரு நாய்‌ போதும்‌, 4795 


ஊரைக்‌ கெடுத்தான்‌ ஒற்றைக்‌ கடைக்காரன்‌. 

ஊரைக்‌ கெடுத்தான்‌ ஒற்றை மாட்டுக்காரன்‌. 

ஊரைக்‌ கொளுத்துகிற ராஜாவுக்கு ஊதிக்‌ கொடுக்கிறவன்‌ மந்திரி, 
ஊரைச்‌ சுற்றி வந்த யானை ஒற்றடம்‌ வேணும்‌ என்றாற்போல்‌. 
ஊரைச்‌ சொன்னாலும்‌ பேரைச்‌ சொல்லாதே. 4800 


ஊரைப்‌ பகைத்தேனோ? ஒரு நொடியில்‌ கெட்டேனோ? 

ஊரைப்‌ பார்க்கச்‌ சொன்னால்‌ பறைச்சேரியைப்‌ பார்க்கிறான்‌. 

ஊரைப்‌ பார்த்து ஓம்பிப்‌ பிழை. 

ஊரைப்‌ பிடித்த சனி பிள்ளையாரையும்‌ பிடித்தது. 

ஊரைப்‌ பிடித்த சனியனுக்கு நாயைப்‌ பிடித்துக்‌ சூலம்‌ போட்டது 
போல்‌. 4805 
(பீடையைப்‌ பிடித்து. ) 


ஊரை வளைத்தாலும்‌ உற்ற துணை இல்லை; நாட்டை, வளைத்‌ 
தானும்‌ நல்ல துணை இல்லை. 
(வீட்டை. ) 

ஊரை வீட்டுப்‌ போகும்போது தாரை விட்டு அழுதாளாம்‌. 

ஊரை விழுங்குகிற மாமியாருக்கு அவளையே விழுங்குகிற மருமகள்‌ 


வந்தாளாம்‌. 
ஊரை விழுங்கும்‌ மாமனாருக்கு அவரையே விழுங்கும்‌ மாப்பிள்ளை, 
ஊரோடு ஒக்க ஓடு; ஒருவன்‌ ஓடினால்‌ கேட்டு ஒடு, 4810 


ஊரோடு ஒக்க நட; நாட்டோடு நடுவே ஓடு. 
(ஒக்க நடு.) 
ஊரோடு ஒட்டி வாழ்‌, 
(ஒன்றி வாழ்‌.) 
. ஊரோடே ஒக்கோடே, 
ஊழ்வினை ஓநாய்‌ மாதிரி இருக்கும்‌. 
ஊழிக்‌ காய்ச்சல்‌ அதிகமானால்‌ சூனியக்காரன்‌ கொள்ளை. 4815 


ஊழி பெயரினும்‌ கலங்கார்‌ உறவோர்‌. 

ஊழி பேரினும்‌ ஊக்கமது கைவிடேல்‌, 

ஊழிற்‌ பெருவலி ஒன்று உண்டோ? 

ஊழும்‌ உற்சாகமும்‌ ஒத்துக்கொள்ள வேண்டும்‌. 
ஊற்றுத்‌ தண்ணீரில்‌ நாய்க்குப்‌ பால்‌ வார்த்தது போல, 4820 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 207 


ஊற்றுப்‌ பாய்ச்சல்‌ ஆற்றுப்‌ பாய்ச்சல்‌ பத்துக்‌ குழியும்‌, ஏரிப்‌ 
பாய்ச்சல்‌ நூறு குழியும்‌ ஒன்று. 

ஊற்றை நம்பினாலும்‌ ஆற்றை நம்பாதே. 

ஊற்றைப்‌ பல்லுக்கு விளாங்காய்‌ சேர்ந்தாற்‌ போல்‌, 
(பா-ம்‌.) ஊத்தை. 

ஊற்றைப்‌ பெண்‌ பிள்ளை கழுவக்‌ கழுவத்‌ தேயும்‌. 
(பா-ம்‌.) ஊத்தை, 

ஊற்றை போகக்‌ குளித்தவனும்‌ இல்லை; பசி போகத்‌ தின்றவனும்‌ 
இல்லை. 4625 
(பா-ம்‌.) ஊத்தை. 


ஊற்றை மலத்தைக்‌ கண்ட பன்றி உதட்டுக்குள்ளே சிரித்துக்‌ 
கொண்டதாம்‌. 
(பா-ம்‌.) ஊத்தை, 

ஊறச்சே துடைக்க வேண்டும்‌. 

ஊறல்‌ எடுத்தவன்‌ சொறிந்து கொள்வான்‌ . 

ஊறாக்‌ கிணறு. உறங்காப்‌ புளி, தீரா வழக்கு, திருக்கண்ணங்‌ குடி. 
(கண்ணங்குடி , சிக்கலுக்குப்‌ பக்கத்தில்‌ இருக்கிறது. ) 

ஊறுகாயைக்‌ கடித்துக்‌ கொண்டு ஒரு பானைச்‌ சோற்றை என்னது 
என்பான்‌. 4830 


ஊறுகாயைக்‌ கடித்துக்‌ கொண்டு ஒரு பானைச்‌ சோற்றைத்‌ 
திணிப்பது போல, 

ஊன்றக்‌ கொடுத்த தடி உச்சியை உடைக்கிறது. 

ஊன்றக்‌ கொடுத்த தடி மண்டையைப்‌ பிளந்தது போல. 

ஊன்ற வைத்த கொம்பு உச்சி மோட்டை உச்சி மோட்டைப்‌ 
பிளக்கிறது. 


ஊனம்‌ இல்லா உடம்புக்கு நாணம்‌ ஏன்‌? 4995 


ஊனம்‌ இல்லான்‌ மானம்‌ இல்லான்‌, 
ஊனுக்கு ஊன்‌ உற்ற துணை. 


208 


எக்கியத்தில்‌ மூத்திரம்‌ பெய்தது போல, 

எக்குப்‌ புடைவை சோர்ந்தால்‌ கைக்கு உண்டோ உபகாரம்‌? 
(உபசாரம்‌, எக்கு-இடுப்பு.) 

எக்கேடு கெட்டுப்‌ போ; எருக்கு முளைத்துப்‌ போ. 4840 


எகனை முகனை பார்க்கிறான்‌. 
எங்கள்‌ அகத்துக்காரரும்‌ கச்சேரிக்குப்‌ போகிறார்‌, 
(போய்‌ வந்தார்‌.) 
எங்கள்‌ அகத்துக்கு வந்தால்‌ என்ன கொண்டு வருகிறாய்‌? உங்கள்‌ 
அகத்துக்கு வந்தால்‌: என்ன தருகிறாய்‌? 
(வீட்டுக்கு. ) 
எங்கள்‌ அகத்துப்‌ பெண்‌ பொல்லாதது; உங்கள்‌ அகத்துப்‌ 
பிள்ளையை அடக்குங்கள்‌. 
எங்கள்‌ அப்பன்‌ பிறந்தது வெள்ளி மலை; ஆய்‌ பிறந்தது பொன்‌ 
மலை. 4849 


எங்கள்‌ அப்பன்‌ குதிருக்குள்‌ இல்லை. 

எங்கள்‌ வீட்டில்‌ விருந்து வைக்கிறேன்‌ வாருங்கள்‌; இலை வாங்க 
மறந்துவிட்டேன்‌ போங்கள்‌. 

எங்கள்‌ வீட்டு அகமுடையானுக்கும்‌ அரண்மனையில்‌ சேவகம்‌. 

எங்களால்‌ ஒன்றும்‌ இல்லை; எல்லாம்‌ உங்கள்‌ தர்மம்‌. 

எங்கு இருந்தாலும்‌ ஆனை பெருமரளதுதானே? 4850 
(பெருமாள்‌ தானே.) 


எங்கும்‌ சுற்றி ரங்கநாதா என்றான்‌. 

ஏங்கு ஏறிப்‌ பாய்ந்தாலும்‌ கொங்கு ஏறிப்‌ பாயேன்‌, 
(காவிரிபின்‌ கூற்று, ஏறிப்‌ பாயாது. ) 

எங்கும்‌ சிதம்பரம்‌ பொங்கி வழிகிறது. 

எங்கும்‌ சிரித்து எள்ளுக்‌ கொல்லை காக்கிறவன்‌ , 

எங்கும்‌ சுற்றி ரங்களைச்‌ சேவி. 4890 
(பார்‌) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 209 


எங்கும்‌ செத்தும்‌ நாக்குச்‌ சாகவில்லை. 

எங்கும்‌ பருத்தி எழுபது பலம்‌, 

எங்கும்‌ பொன்னம்பலந்தான்‌, 

எங்கும்‌ மடமாய்‌ இருக்கிறது; இருக்கத்தான்‌ இடம்‌ இல்லை. 

எங்கே அடித்தாலும்‌, தாய்க்குக்‌ காலிலே முடம்‌. 4860 


எங்கே அடித்தாலும்‌ நாய்‌ காலைத்‌ தூக்கும்‌. 

எங்கே சுற்றியும்‌ ரங்கனைத்தான்‌ சேவிக்க வேணும்‌. 

எங்கே திருடினாலும்‌ கன்னக்கோல்‌ வைக்க இடம்‌ ஒன்று வேண்டும்‌. 

எங்கே புகை உண்டோ, அங்கே நெருப்பு உண்டு. 

எங்கேயோ இடித்தது வானம்‌ என்று இருந்தேன்‌; தப்பாது எனி 
தலையிலேயே இடித்தது. 4965 


எங்கேயோ எண்ணெய்‌ மழை பெய்ததென்று இருந்தானாம்‌, 

எங்கே வந்தது இரை நாய்‌? பங்குக்கு வந்தது மர நாய்‌, 

எங்கே வெட்டினாலும்‌ எப்படிச்‌ சாயும்‌ என்று பார்க்க வேணும்‌. 

எச்சரசம்‌ ஆனாலும்‌ கைச்சரசம்‌ ஆகாது. 

எச்சில்‌ அறியாள்‌, துப்பல்‌ அறியாள்‌; என்‌ பெண்‌ பதின்கலக்‌ 
காரியம்‌ செய்வாள்‌. 4870 


எச்சில்‌ இரந்து அடிக்கும்‌; பற்றுப்‌ பறக்க அடிக்கும்‌. 

எச்சில்‌ இரக்கும்‌; தூமை துடைக்கும்‌. 
(தீட்டுத்‌ துடைக்கும்‌. ) 

எச்சில்‌ இலை எடுக்க வந்ததா நாய்‌? எண்ணிப்‌ பார்க்க 
வந்ததா நாய்‌? 

எச்சில்‌ இலைக்கு அலையும்‌ நாய்‌ போல, 

எச்சில்‌ இலைக்கு இச்சகம்‌ பேசுகிறது. 4675 
(எச்சில்‌ தீட்டுக்கு,] 


எச்சில்‌ இலைக்கு இதம்‌ பாடுகிறது. 

எச்சில்‌ இலைக்கு எதிர்‌ இலை போடலாமா? 

எச்சில்‌ இலைக்கு ஏஜெண்டு; குப்பைத்‌ தொட்டிக்குக்‌ குமாஸ்தா. 
எச்சில்‌ இலைக்கு நாய்‌ அடித்துக்கொண்டு நிற்கிறது போல, 
எச்சில்‌ இலைக்குப்‌ போட்டி போடும்‌ நாய்‌ மாதிரி. 4880 


எச்சில்‌ இலைக்கு மண்ணாங்கட்டி ஆதரவு; மண்ணா ங்கட்டிக்கு 
எச்சில்‌ இலை ஆதரவு. 
எச்சில்‌ இலை கண்ட தாய்‌ போல. 


210 | தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


எச்சில்‌ இலை நாய்க்கும்‌ பிறந்த நான்‌ கொண்டாட்டமா? 
எச்சில்‌ இலை நாயானாலும்‌ எசமான்‌ விசுவாசம்‌ உண்டு. 4885 


எச்சில்‌ இலையை எடுக்கச்‌ சொன்னார்களா? எத்தனை பேர்‌ என்று 
எண்ணச்‌ சொன்னார்களா? 
(எச்சிலிலைக்‌ கணக்குக்‌ கேட்கச்‌ சொன்னார்களா?) 
எச்சில்‌ கையால்‌ காக்கை ஓட்டாதவன்‌ என்ன சாமி? என்ன பூஜை? 
எச்சில்‌ கையால்‌ காக்கை ஓட்டமாட்டான்‌ . 
(கையாலும்‌. ) 
எச்சில்‌ கையால்‌ காக்கை ஓட்டாதவன்‌ பிச்சை இடுவானா? 
(பிச்சை எடுப்பானா?) 


எச்சில்‌ தின்றாலும்‌ வயிறு நிரம்பத்‌ தின்னவேண்டும்‌; ஏச்சுக்‌ 
கேட்டாலும்‌ பொழுது விடியும்மட்டும்‌ கேட்க வேண்டும்‌. 4890 


எச்சில்‌ நாய்க்குக்‌ கண்டது எல்லாம்‌ ஆசை, 

எச்சிலை எடுக்கச்‌ சொன்னாளா? இலையை எண்ணச்‌ 
சொன்னாளா? 

எச்சிலைக்‌ கழுவி உன்‌ சுத்தத்திலே வார்‌. 

எச்சிலைக்‌ குடித்துத்‌ தாகம்‌ தீருமா? 
( அடங்குமா?) 

எச்சிலைத்‌ தின்றாலும்‌ எஜமானன்‌ விசுவாசம்‌ காட்டும்‌ நாய்‌; 
பாலைக்‌ குடித்தாலும்‌ பகையை நினைக்கும்‌ பூனை, 4805 


எச்சிலைத்‌ தின்று ஏப்பம்‌ விட்டாற்‌ போல. 

எச்சிலைத்‌ தின்று பசி தீருமா? ப 

எசமான்‌ கோபத்தை எருமைக்‌ கடாவின்மேல்‌ காண்பித்தானாம்‌. 

எசமான்‌ வீடு நொடித்து விட்டதென்று நாய்‌ பட்டினியாக 
இருந்ததாம்‌. 

எசமான்‌ வெளிலை போனால்‌ பசங்கள்‌ எல்லாம்‌ கும்மாளம்‌ 
போடுவார்கள்‌. 4900 


எட்கிடை. நெற்கிடை விட்டு எழுது. 
எட்டாக்‌ கனியைப்‌ பார்த்து இச்சித்து என்ன பயன்‌? 


எட்டாத தேனுக்கு ஏறாத தொண்டி கொட்டாவி விட்ட கதை 
போல, 


எட்டாத பழம்‌ புளிக்கும்‌, 
எட்டாத மரத்து இளநீர்‌ போல ஒட்டாத பேரோடே உறவாக 
நிற்காதே. 4909 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 211 

எட்டாப்‌ பழத்திற்குக்‌ கொட்டாவி விட்டாற்‌ போல, 

எட்டாப்‌ பூத்‌ தேவருக்கு; எட்டும்‌ பூத்‌ தங்களுக்கு, 

எட்டாம்‌ நாள்‌ வெட்டும்‌ குதிரை; ஒன்பதாம்‌ நாள்‌ ஓடும்‌ குதிரை. 

எட்டாம்‌ பேறு பெண்‌ பிறந்தால்‌ எட்டிப்‌ பார்த்த வீடு குட்டிச்சுவர்‌. 
(இடம்‌,) 

எட்டாவது ஆண்‌ பிறந்தால்‌ வெட்டி அரசாளும்‌. 4910 


எட்டாளம்‌ போனாலும்‌ கிட்டாதது எட்டாது. 

எட்டி எட்டிப்‌ பார்த்துக்‌ குட்டிச்‌ சுவரில்‌ முட்டிக்‌ கொள்ளலாம்‌. 

எட்டி எட்டிப்‌ பார்ப்பாரும்‌, ஏணி வைத்துப்‌ பார்ப்பாரும்‌, 
குட்டிச்சுவர்‌ போலக்‌ குனிந்து நின்று பார்ப்பாரும்‌, . 

எட்டிக்‌ கனியின்‌ மேல்‌ அழகாய்‌ இருந்தும்‌ உள்ளே இருக்கும்‌. 
வித்தைப்‌ போல்‌, 

எட்டிக்‌ குட்டி இறக்கிக்‌ காலைப்‌ பிடித்துக்‌ கொள்கிறது. 4915 


எட்டிக்‌ குடுமியைப்‌ பிடித்து இறங்கிக்‌ காலைப்‌ பிடிக்கிறவன்‌ . 
எட்டிக்குப்‌ பால்‌ வளர்த்தாலும்‌ தித்திப்பு உண்டாகாது. 
(இனிப்பு. ) 


எட்டிக்‌ கோட்டை கட்டினால்‌ கிட்டி மழை உண்டு. 
எட்டிப்‌ பழத்தை இச்சிக்கிறது போல்‌. 
(இச்சிக்கிறதா?) 
எட்டிப்‌ பார்த்தால்‌ எட்டு இழை நட்டம்‌, 4920 


எட்டிப்‌ பார்த்தா ற்போலக்‌ கொட்டிக்‌ கொண்டு போகிறான்‌, 
எட்டிப்‌ பிடித்தால்‌ ஒரு கத்திப்‌ பிடிக்கு ஆகாதா? 
எட்டி பழுத்தால்‌ என்ன? ஈயாதார்‌ வாழ்ந்தால்‌ என்ன? 
எட்டி மரம்‌ ஆனாலும்‌ பச்சென்று இருக்க வேண்டும்‌. 
(பச்சென்று இருந்தால்‌ கண்ணுக்கு அழகு.) | 
எட்டி மரம்‌ ஆனாலும்‌ வைத்த மரத்தை வெட்டாதே. 4925 
(வைத்த மரம்‌ தோப்பாக வேணும்‌,) 


எட்டி மரம்‌ ஆனாலும்‌ வைத்தவர்க்குப்‌ பாசம்‌, 
(பக்ஷம்‌,) 

எட்டி முளையிலும்‌ இரட்டி அதிகம்‌ உண்டாகுமா? 

எட்டியிலே கட்டு மாம்பழம்‌ உண்டாகுமா? 
(உண்ணலாமா?) 

எட்டியுடன்‌ சேர்ந்த இலவும்‌ தீப்படும்‌. 
(எட்டியுடன்‌ கூடி, 


212 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


எட்டின மட்டும்‌ வெட்டும்‌ கத்தி; எட்டாத மட்டும்‌ வெட்டும்‌ 
பணம்‌, 4990 


எட்டினவன்‌ ஆனாலும்‌ முட்டப்‌ பகை ஆகாது. 
எட்டினால்‌ குடுமியைப்‌ பிடித்து எட்டாவிட்டால்‌ கரலைப்‌ பிடிப்பது, 
(தஃல்யை,) 


எட்டு அடி வாழை, கமுகு; ஈரடி கரும்பு, கத்தரி; இருபதடி பிள்ளை 
(பிள்ளை-தென்னம்‌ பிள்ளை.) 

எட்டு அடி வாழையும்‌ பத்தடி பிள்ளையும்‌. 
(பிள்ளை-தென்னம்‌ பிள்ளை.) 


எட்டு ஆள்‌ வேலையை ஒரு முட்டாள்‌ செய்வான்‌. 4935 


எட்டு இருக்கிறது, எழுத்திரடி அத்தையாரே, 

எட்டு எருமைக்காரி போனாளாம்‌, ஓர்‌ எருமைக்காரியிடம்‌. 

எட்டு எள்ளுக்குச்‌ சொட்டு எண்ணெய்‌ எடுப்பான்‌, 

எட்டு என்றால்‌ இரண்டு அறியேன்‌. 

எட்டுக்‌ கிழவருக்கு ஒரு மொட்டைக்‌ கிழவி. 4940 


எட்டுக்‌ குட்டுக்‌ குட்டி இறங்கிக்‌ காலைப்‌ பிடிக்கிறது. 

எட்டுக்‌ கோவில்‌ பூசை பண்ணியும்‌ எச்சன்‌ வீடு பட்டினி. 

எட்டுச்‌ சந்தைக்கு ஒரு சந்தை பொட்டைச்‌ சந்தை. 

எட்டுச்‌ சிந்தாத்திரை ஒரு தட்டுதலுக்கு ஒக்கும்‌, 

எட்டுச்‌ செவ்வாய்‌ எண்ணித்‌ தலை முழுகில்‌ தப்பாமல்‌ தலைவலி 
போம்‌, ப 4969 


எட்டு நாயும்‌ பெட்டைக்‌ குட்டியும்‌ போல்‌. 

எட்டுப்‌ படி அரிசியும்‌ ஒரு கவளம்‌; ஏழூர்ச்‌ சண்டை ஒரு சிம்மாளம்‌. 
எட்டுப்‌ பிள்ளைக்கு ஒரு செட்டுப்‌ பிள்ளை போதும்‌, 

எட்டும்‌ இரண்டும்‌ அறியாதவன்‌. . 

எட்டும்‌ இரண்டும்‌ அறியாத பேதை, 4950 


எட்டு மாசம்‌ குளிர்ந்திருந்தால்‌. 
எட்டு மாட்டுக்கு ஒரு சாட்டை. 
எட்டு முழமும்‌ ஒரு சுற்று; எண்பது முழமும்‌ ஒரு சுற்று. 


எட்டு வருஷத்து எருமைக்‌ கடா ஏரிக்குப்‌ போக வழி தேடுகிறது. 
(ஈட்டும்‌ பிராயத்து,) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 213 


எட்டு வட்டம்‌ கட்டிக்‌ கொண்டு எதிர்ப்புறம்‌ போனைளாம்‌; அவல்‌ 
பத்து வட்டம்‌ கட்டிக்‌ கொண்டு பரக்கப்‌ பரக்க 
வந்தாளாம்‌, 4955 
(வட்டம்‌ தையல்‌, ) 


எட்டு வீடு தட்டியும்‌ ஓச்சன்‌ குடி பட்டினி, 

எட்டே சால்‌ லக்ஷ்ணமே, எமனேறும்‌ வாகனமே, 
(எட்டேகால்‌ லக்ஷண மே- அவலக்ஷ்ணமே. எமனேறும்வாகனம்‌- 
எருமைக்கடா.) 

எடக்கு நாட்டுக்குப்‌ போனானாம்‌ தேங்காய்‌ வாங்க. 

எடுக்கப்‌ பிடிக்க ஆள்‌ இருந்தால்‌ வரப்பு ஏறிப்‌ பேள்கிறதற்கும்‌ 
கஷ்டம்‌. ப 

எடுக்கப்‌ போன சீமாட்டி இடுப்பு ஒடிந்து விழுந்தாளாம்‌. 4960 
(விழுந்தாற்‌ போல.) 


எடுக்கிறது எருத்து மட்டுச்‌ சுமை; படுக்கிறது பஞ்சணை மெத்தை; 
(எருமைச்சுமை. ) 

எடுக்கிறது சந்தைக்‌ கோபாலம்‌; ஏறுகிறது தந்தப்‌ பல்லக்கா? 
(கோபாலம்‌ ஃபிச்சை, ] 

எடுக்கிறது பிச்சை; ஏறுகிறது பல்லக்கு, 
(மூட்டி, பல்லக்கா. ) 

எடுக்கிறது வறட்டிச்‌ சுமை; நடக்கிறது தங்கச்‌ சிமிழ்ப்‌ பாதரட்சை. 

எடுக்கு முன்னே கழுதை இடுப்பு ஒடிந்து விழுந்ததாம்‌. 4965 


எடுத்த அடி மடங்குமா? 

எடுத்த கால்‌ வைப்பதற்குள்‌ வைத்த கால்‌ செல்‌ அரிக்கிறது, 

எடுத்த கை சிவக்கும்‌. 

எடுத்த சுமை சுமத்தல்லவோ இறக்க வேண்டும்‌? 

எடுத்தாலும்‌ பங்காருப்‌ பெட்டியை எடுக்க வேண்டும்‌; இருந்தாலும்‌ 
சிங்காரக்‌ கழுவில்‌ இருக்க வேண்டும்‌. 4970 


எடுத்தாலும்‌ பெயர்‌ சரியாய்‌ எடுக்க வேணும்‌. 

எடுத்தாற்‌ போல்‌ தப்பட்டைக்காரன்‌ பட்டான்‌. 
(செத்தான்‌, 

எடுத்து ஆளாத பொருள்‌ உதவாது, 

எடுத்து எடுத்து உழுதாலும்‌ எருதாகுமா கடா. 
(எருது மாடு ஆகாது.) 


214 தமிழ்ப்‌. பழமொழிகள்‌ 


எடுத்து எறிந்து பேசுகிறான்‌. 4975 


எடுத்துக்‌ கவிழ்த்துப்‌ பேசுகிறான்‌. 

எடுத்துச்‌ சொல்‌; முடித்துச்‌ சொல்‌. 

எடுத்துப்‌ பிடித்தால்‌ வெட்டுவேன்‌ என்ற கதை. 

எடுத்துப்‌ போட்டு அடிக்கிறது; முறத்தைப்‌ போட்டுக்‌. 
கவிழ்க்கிறது. | 

எடுத்து மூடிவிட்டு எதிரே வந்து நிற்பான்‌. 4980 


எடுத்து விட்ட எருது போல. 

எடுத்து விட்ட நாய்‌ எத்தனை நாளைக்குக்‌ குரைக்கும்‌? 

எடுத்து விட்ட மாடு எத்தனை தூரம்‌ ஓடும்‌? 

எடுத்து வைத்தாலும்‌ கொடுத்து வைக்க வேணும்‌. 

எடுப்பது பிச்சை; ஏறுவது பல்லக்கு. 4985 


எடுப்பார்‌ கைப்‌ பாவை போல. 
எடுப்பார்‌ கைப்‌ பிள்ளை. 
(கைக்‌ குழந்தை.) 
எடுப்பார்‌ மழுவை; தடுப்பார்‌ புலியை; கொடுப்பார்‌ . அருமை. 
எடுப்பாரும்‌ பிடிப்பாரும்‌ இருந்தால்‌ பிள்ளை களைத்தாற்‌ போல 


இருக்கும்‌. 
( தம்பி.) 

எடுப்பாரும்‌ பிடிப்பாரும்‌ உண்டானால்‌ இளைப்பும்‌ தவிப்பும்‌ 
உண்டு. 4990 


எடுப்பாரைக்‌ கண்டால்‌ குடமும்‌ கூத்தாடும்‌. 
எடுப்புண்ட கலப்பை இருந்து உழுமா? 
எண்‌ அற்றவர்‌ கண்‌ அற்றவர்‌; எழுத்தற்றவர்‌ கழுதீதற்றவர்‌. 
(இல்லா தவன்‌.) 
எண்‌ அறக்‌ கற்று எழுத்து அற வாசித்தாலும்‌ பெண்புத்தி படின்‌ 
புத்திதான்‌. 
எண்‌ காதம்‌ போனாலும்‌ தன்‌ பாவம்‌ தன்னோடே. 4995 


என்சாண்‌ இருக்க இடி விழுந்ததாம்‌ வயிற்றிலே, 

எண்சாண்‌ உடம்பிலே எள்ளத்தனை இரத்தம்‌ இல்லை. 

எண்சாண்‌ உடம்பிற்குச்‌ சிரசே பிரதானம்‌. 

எண்சாண்‌ உடம்பு இருக்கக்‌ கோவணத்திலே விழுந்ததாம்‌ இடி. 
எண்சாண்‌ உடம்பும்‌ ஒரு சாண்‌ ஆனேன்‌. 8000 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 215 


எண்ணத்தில்‌ மண்‌ விழுந்தது, 
எண்ணத்‌ தொலையாது; ஏட்டில்‌ அடங்காது. 
(ஏடு இடம்‌ கொள்ளாது.) 
எண்ணப்பட்ட குதிரை எல்லாம்‌ மண்ணைப்‌ போட்டுக்‌ கொள்ள, 
தட்டுவாணிக்‌ குதிரை வந்து கொள்ளுக்கு அழுகிறதாம்‌. 
(மண்ணைத்தின்ன. நொண்டிக்குதீரை வந்து. ) 
எண்ணப்பட்ட குதிரை எல்லாம்‌ மண்ணை மண்ணைத்‌ தின்னு 
கையில்‌ குருட்டுக்‌ கழுதை கோதுமை ரொட்டிக்கு அழுகிற 
தாம்‌, 
எண்ணம்‌ அற்ற ராஜா பன்றிவேட்டை ஆடினாற்போல்‌. 2005 
(என்னச்‌ சுற்ற.) 


எண்ணம்‌ இட்டவன்‌ தூங்கான்‌ ; ஏடு எடுத்தவனும்‌ தூங்கான்‌ , 
எண்ணம்‌ எல்லாம்‌ பொய்‌; எமன்‌ ஓலை மெய்‌, 
எண்ணம்‌ எல்லாம்‌ பொய்‌; எழுதிய எழுத்து மெய்‌. 
எண்ணம்‌ எல்லாம்‌ பொய்‌; ஏளிதம்‌ மெய்‌, 
(ஏளனம்‌. ) 


எண்ணம்‌ எல்லாம்‌ பொய்‌: மெளனமே மெய்‌, 5010 


எண்ணாச்‌ சொத்து மண்ணாய்ப்‌ போகும்‌, 

எண்ணிச்‌ சுட்டது தேசை, 

எண்ணிச்‌ செய்கிறவன்‌ செட்டி; எண்ணாமல்‌ செய்கிறவன்‌ மட்டி. 

எண்ணிச்‌ சுட்ட பணியாரம்‌,பேணித்‌ தின்னு மருமகனே மருமகனே. 
(மாப்பிள்ளை. ) 


எண்ணிச்‌ செட்டுப்‌ பண்ணு; எண்ணாமல்‌ சாகுபடி பண்ணு. 5015 


எண்ணிச்‌ செய்வது செட்டு; எண்ணாமல்‌ செய்வது வேளாண்மை. 

எண்ணித்‌ துணிக கருமம்‌, துணிந்தபின்‌ எண்ணுவது இழுக்கு. 
(குறள்‌. 

எண்ணிப்‌ பார்‌ குடித்தனத்தை; எண்ணாதே பார்‌ வேளாண்மையை . 

எண்ண முடியாது; ஏட்டில்‌ அடங்காது. 

எண்ணிய எண்ணம்‌ எல்லாம்‌ பொய்‌; எழுதிய எழுத்து மெய்‌, 5030 


எண்ணிய எண்ணம்‌ என்னடி? அண்ணா என்று அழைத்த முறை 
என்னடி! 


216 தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 


எண்ணிய ஒரு குடிக்கு ஒரு மின்னிய குடி. 

எண்ணினேன்‌ ஒரு கோடி, இழப்பது அறியாமல்‌. 

எண்ணும்‌ எழுத்தும்‌ கண்ணும்‌ கருத்தும்‌. 

எண்ணும்‌ எழுத்தும்‌ கண்ணெனத்‌ தகும்‌. 5025 


எண்ணெய்‌ இல்லாத பந்தம்‌, எரியுதடி தங்கம்‌. 

எண்ணெய்க்குச்‌ சேதமே ஒழியப்‌ பிள்ளை பிழைக்கிறதில்லை. 
எண்ணெய்க்‌ குடத்தில்‌ குளிப்பாட்டின ஆனைக்குட்டி போல, 
எண்ணெய்க்‌ குடத்திலே பிடுங்கி எடுத்தாற்‌ போல. 

எண்ணெய்க்‌ குடத்தைச்‌ சுற்றும்‌ எறும்பு போல, 9090 


எண்ணெய்க்‌ குடம்‌ உடைத்தவளும்‌ அழுகிறாள்‌; தண்ணீர்க்குடம்‌ 
உடைந்தவளும்‌ அழுகிறாள்‌? 

எண்ணெய்க்‌ குடம்‌ உடைந்தாலும்‌ ஐயோ! தண்ணீர்க்குடம்‌ உடைந்‌ 
தாலும்‌ ஐயோ! 

எண்ணெய்க்‌ குடம்‌ போட்டவனும்‌ அப்பாடா, அம்மாடி: தண்ணீர்க்‌ 
குடம்‌ போட்டவனும்‌ அப்பாடி, அம்மாடி. 

எண்ணெய்க்‌ குடமும்‌ வெறும்‌ குடமும்‌ முட்டினால்‌ எதற்குச்‌ சேதம்‌? 

எண்ணெய்‌ கண்ட இடத்தில்‌ தடவிக்‌ கொண்டு சீப்புக்‌ கண்ட 
இடத்தில்‌ தலை வாரிக்‌ கொள்கிறது. 2035 
(தலை சீவி.) 


எண்ணெய்‌ காணாத மயிரும்‌ தண்ணீர்‌ காணாத பயிரும்‌. 
எண்ணெய்‌ குடித்த நாய்‌ திண்ணையில்‌ கிடக்க, எதிரே வந்த நாய்‌ 
உதைபட்டது மாதிரி, 
(குடித்த நாய்‌ இருக்க,) 


எண்ணெய்ச்‌ சேதமே ஒழியப்‌ பிள்ளை பிழைக்கவில்லை. 
(செலவே ஒழிய. பிழைக்காது, பிழைத்தபாடு இல்லை.) 

எண்ணெய்‌ தடவிக்‌ கொண்டு மண்ணில்‌ புரண்டாலும்‌ ஒட்டுவது 
தானே ஒட்டும்‌? 

எண்ணெய்ப்‌ பிள்ளையோ? வண்ணப்‌ பிள்ளையோ? ௦040 


எண்ணெய்‌ போக முழுகினாலும்‌ எழுத்துப்‌ போகத்‌ தேய்ப்பார்‌ 
உண்டோ? 
எண்ணெய்‌ முந்துமோ? திரி முந்துமா? 
(எண்ணெய்‌ மிஞ்சுமோ?) 
எண்ணெயில்‌ இட்ட அப்பம்‌ போலக்‌ குதிக்கிறான்‌.. 
எண்ணெயில்‌ விழுந்த ஈயைப்‌ போல, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 217 


எண்ணெயைத்‌ தேய்க்கலாம்‌; எழுத்தைத்‌ தேய்க்க முடியாது, 5045 
(எண்ணெயைத்‌ துடைக்கலாம்‌, எழுத்தை அழிக்க இதயா 


எண்பது அடிக்‌ கம்பத்தில்‌ ஏறி ஆடினாலும்‌ இறங்கி வந்துதான்‌ 
சம்மானம்‌ வாங்க வேண்டும்‌! 


எண்பது வயசுக்கு மண்‌ பவளம்‌ கட்டிக்‌ ன்ண்மான்ரம்‌: 

எண்பது வேண்டாம்‌; ஐம்பதும்‌ முப்பதும்‌ கொடு, 

எண்‌ மிகுத்தவனே திண்‌ மிகுத்தவன்‌. 

எத்தனை ஏழையானாலும்‌ எலுமிச்சங்காய்‌ அத்தனை பொன்‌ 
இல்லாமற்‌ போகாது. 5050 
(நாவிதன்‌ கூற்று.) 


எத்தனை சிரமம்‌ இருந்தாலும்‌ திண்டிக்குச்‌ சிரமம்‌ இல்லை, 

எத்தனை தரம்‌ சொன்னாலும்‌ பறங்கி வெற்றிலை தின்னான்‌. 

எத்தனை தரம்‌ துலக்கினாலும்‌ பித்தளை நாற்றம்‌ போகுமா? 
(எத்தனை தேய்த்தாலும்‌ போகாது. ) 

எத்தனை தேய்த்தாலும்‌ பித்தளைக்குத்‌ தன்‌ நாற்றம்‌ இயற்கை. 

எத்தனை பாட்டுப்‌ பாடினாலும்‌ எனக்கு நீ அருகதையோ? 5099 


எத்தனை பிரியமோ அத்தனை சவுக்கை, 
எத்தனை புடம்‌ போட்டாலும்‌ இரும்பு பசும்பொன்‌ எலன்‌ 


எத்தனை பேர்‌ துடுப்புப்‌ போட்டாலும்‌ தோணி பேரவது சுக்கான்‌ 
பிடிப்பவன்‌ கையில்‌ இருக்கிறது. ப 

எத்தனைமுறை சொன்னாலும்‌ பறங்கி வெ ற்றிலை போடமாட்டான்‌. 
(தின்னான்‌.) ப 

எத்தனை வந்தாலும்‌ மிச்சம்‌ இல்லை. 5060 . 

எத்தனை வித்தை கற்றாலும்‌ செத்தவனைப்‌ பிழைப்பிக்க அறியான்‌. | 

எத்தால்‌ உரைத்தாலும்‌ தட்டான்‌ பவுனாக வளர்ந்ததாம்‌ உண்டை. 

எத்தால்‌ கெட்டான்‌ என்றால்‌ நோரால்‌ கெட்டான்‌. 
(நோருவாய்‌. ) 

எத்தால்‌ வாழலாம்‌? ஒத்தால்‌ வாழலாம்‌. 
(பிழைக்கலாம்‌) 


எத்திக்‌ கழுத்தை அறுக்கிறதா? 9062 


எத்திலே பிள்ளை பெற்று இலவசத்திலே தாலாட்டுவது. 
(இரவிலே தாலாட்டுவது,. ) 


218 "தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 


எத்துவாரை எத்தி நான்‌ எலி பிடிச்சுக்கிட்டு வாரேன்‌; கேட்பாரை. 
கேட்டு நாழி கேப்பை வாங்கித்‌ திரி, 
(கேப்பை-கேழ்வரகு,) ப 
எத்தூருக்குப்‌ போனாலும்‌ புத்தூருக்குப்‌ போகாதே. 
(யாழ்ப்பாண வழக்கு. ) 


எத்தேச காலமும்‌ வற்றாப்‌ பெருஞ்‌ சமுத்திரம்‌, 
எத்தைக்‌ கண்டு ஏய்த்தான்‌? துப்பைக்‌ கண்டு ஏய்த்தான்‌. 5070 


எத்தைச்‌ சொன்னானோ பரிகாரி, அத்தைக்‌ கேட்பான்‌ நோயாளி. 
(பரிகாரி-வைத்தியன்‌, பிணியாளி. ) 

எத்தைத்‌ தின்றால்‌ பித்தம்‌ தீரும்‌? 

எதற்கும்‌ உருகாதவன்‌ இச்சைக்கு உருகுவான்‌. . 

எதற்கு ஜோடிக்க வேணும்‌, இடித்துக்‌ கிழிக்க வேணும்‌. 

எதற்கு தலம்‌ பேசினால்‌ அகப்பைச்‌ சூன்யம்‌ வைப்பேன்‌ . 2075 


எதார்த்த வாதி வெகுஜன விரோதி, 
(பொதுஜன விரோதி, மகாஜன துவேஷி,) 
எதிர்த்தவர்‌ மார்புக்கு ஆணியாய்‌ இரு. 
எதிர்த்தவன்‌ ஏழை என்றால்‌ கோபம்‌ சண்டாளம்‌. 
எதிர்த்த வீடு ஏகாலி வீடு; அடுத்த வீடு அம்பட்டன்‌ விடு. 
எதிர்த்தும்மல்‌ எடுத்துக்‌ கொடுக்கும்‌. 5090 
எதிர்‌ நீச்சம்‌ போடுகிறான்‌. 
எதிர்ப்பாரைச்‌ செயிப்பார்‌ உண்டு, 
எதிர்‌ வீட்டுக்‌ கல்யாணமே, ஏன்‌ அழுதாம்‌ கோவணமே? 
எதிர்‌ வீடு ஏகாலி வீடு; பக்கத்து வீடு பணி செய்வோன்‌ வீடு; 
அடுத்த வீடு அம்பட்டன்‌ வீடு, 
எதிரி இளப்பமானால்‌ கோபம்‌ சண்டப்‌ பிரசண்டம்‌, 9085 


எதிரிக்கு அஞ்சிப்‌ படைக்குப்‌ போகாதவன்‌ நல்ல சேவகன்‌ என்று 
கூறிக்‌ கொண்டானாம்‌. 
எதிரிக்கு இளக்காரமாய்ச்‌ சொல்லுகிறதா? 
(பேசுகிறதா?) 
எதிரிக்குச்‌ சகுனத்‌ தடை என்று மூக்கை அறுத்துக்‌ கொள்கிறதா? 
எதிரி சுண்டெலி ஆனாலும்‌ எச்சரிக்கையாய்‌ இருக்க வேண்டும்‌. 
எதிரி போட்டு மா இடித்தால்‌ குளுமை நெல்லுக்குச்‌ சேதாரம்‌.5090 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 219 


எதிரும்‌ புதிரும்‌ உட்கார்ந்து கொள்ளுதல்‌, 

எது எப்படிப்‌ போனாலும்‌ தன்‌ காரியம்‌ தனக்கு, 

எதை அடக்காவிட்டாலும்‌ நாக்கை அடக்க வேண்டும்‌. 

எதை வாரிக்‌ கட்டிக்‌ கொண்டு போகிறது? 

எந்த ஆண்டாருக்கு எந்த மடம்‌ சதம்‌? 5095 


எந்த ஆயுதமும்‌ தீட்டத்‌ தீட்டச்‌ சுடர்‌, 

எந்த இலை உதிர்ந்தாலும்‌ ஈச்சம்‌ இலை உதிராது, 

எந்தத்‌ தலைமுறையிலோ ஒரு நாத்தனாராம்‌; அவள்‌ கந்தல்‌ 
மூறத்தை எடுத்துச்‌ சாத்தினாளாம்‌, | 

எந்தத்‌ துரை வந்தாலும்‌ தோட்டிக்குப்‌ புல்லுச்‌ சுமை போகாது, 

எந்த நாய்‌ எந்தச்‌ செருப்பைக்‌.கடித்தால்‌ என்ன? 8100 


எந்த நிலத்து வித்திடினும்‌ காஞ்சிரங்காய்‌ தெங்கு ஆகாது. 
எந்தப்‌ புராணத்தில்‌ இல்லாவிட்டாலும்‌ கந்த புராணத்தில்‌ 
இருக்கும்‌. 
எத்தப்‌ புற்றிலே எந்தப்‌ பாம்பு இருக்குமோ? 
எந்தப்‌ பொருளும்‌ கந்த புராணத்திலே, 
(“புளுகும்‌” என்பது தவறான பாடம்‌.) 


எந்த மடத்துக்கு எந்த ஆண்டி சதம்‌? 5105 


எந்த மனசும்‌ மைந்தனை வெறுக்குமா? 

எந்த வேஷம்‌ வந்தாலும்‌ தீவட்டிக்காரனுக்குக்‌ கேடு, 

எந்நேரமும்‌ அவள்‌ பேரில்‌ கண்ணாய்‌ இருக்கிறான்‌. 

எப்படியாவது என்‌ கோயில்‌ வாழ, 

எப்பயிர்‌ செய்யினும்‌ நெற்பயிர்‌ செய்‌, 2110 


- எப்பிறை கோணினாலும்‌ தைப்பிறை கோணலாகாது; 

எப்போது பார்த்தாலும்‌ என்ன சண்டை, நாயும்‌ பூனையும்‌ மாதிரி? 
எம்மதமும்‌ சம்மதம்‌. ன 

எமன்‌ ஏறுகிற கிடாவாக இருந்தாலும்‌ உழுது விடுவான்‌. 

எமன்‌ ஒருவனைக்‌ கொல்லும்‌; ஏற்றம்‌ மூவரைக்‌ கொல்லும்‌. 5115 


எமன்‌ கடாவை ஏரில்‌ பூட்டினது போல, 
எமன்‌ கையில்‌ அகப்பட்ட உயிர்‌ போல, 
எமன்‌ நினைக்கவும்‌ பிள்ளை பிழைக்குமா? 


2௦0 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


எமன்‌ பிடித்தால்‌ எவன்‌ பிழைப்பான்‌? 
எமன்‌ பிள்ளையைப்‌ பேய்‌ பிடிக்குமா? 2120 


எமன்‌ வாயிலிருந்து மீண்டது போல, 
(வந்தது போல,) 
எமனுக்கு வழி காட்டுவான்‌, 
எமனைப்‌ பலகாரம்‌ பண்ணிச்‌ சுப்பிரமணியனைத்‌ துவையல்‌ 
அரைத்தாற்‌ போல. 
எமனையும்‌ நமனையும்‌ பலகாரம்‌ செய்வான்‌. 
எய்த்து இளைத்த நாய்‌ போல ஓடி வருகிறான்‌. 5129 


எய்தவன்‌ இருக்க அம்பை நோகலாமா? 
எய்தவன்‌ எய்தால்‌ அம்பு என்ன செய்யும்‌? 
எரிகிற கொள்ளியில்‌ எண்ணெய்‌ வார்க்காதே. 
(தீயில்‌ வார்த்தாற்‌ போல்‌. ) 
எரிகிற கொள்ளியில்‌ எந்தக்‌ கொள்ளி நல்ல கொள்ளி? 
எரிகிற கொள்ளியை ஏறத்‌ தள்ளியது போல. 5130 


எரிகிறதைப்‌ பிடுங்கினால்‌ கொதிக்கிறது அடங்கும்‌. 
(இழுத்தால்‌. 

எரிகிற நெருப்பில்‌ எண்ணெய்‌ வார்த்தாற்‌ போல்‌. 

எரிகிற நெருப்பில்‌ தண்ணீரைக்‌ கொட்டலாமா? 

எரிகிற நெருப்பில்‌ எண்ணெய்‌ விட்டு அடக்கலாமா? 
(எண்ணெய்‌ ஊற்றியது போல.) 

எரிகிற நெருப்புக்குப்‌ பயந்து எண்ணெய்க்‌ கொப்பரையில்‌ விழுந்த 
மாதிரி, 2135 


எரிகிற நெருப்பை ஊதிக்‌ கெடுத்தது போல. 

எரிகிற புண்ணில்‌ எண்ணெய்‌ விட்டது போல. 

எரிக்‌.ற புண்ணில்‌ புளி இட்டது போல. 

எரிகிற மூக்கில்‌ திரியைக்‌ கொளுத்தினாற்‌ போல. 

எரிகிற விளக்கில்‌ எண்ணெய்‌ விட்ட மாதிரி, 2140 


எரிகிற வீளக்கு ஆனாலும்‌ தூண்டுகோல்‌ ஒன்று வேண்டும்‌. 
எரிகிற வீட்டில்‌ எண்ணெயை ஊற்றினாற்‌ போல்‌, 
எரிகிற வீட்டில்‌ சுருட்டுக்கு நெருப்புக்‌ கேட்டான்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 221 


எரிகிற வீட்டில்‌ பிடுங்கினது லாபம்‌, 
(எடுத்தது. ) 
எரிகிற வீட்டை அணைக்கக்‌ கிணறு வெட்ட நாள்‌ பார்த்தது 
போல, 2145 
எரிச்சல்‌ வந்தல்லவோ அடிக்கும்‌? எழுப்பி விட்டா அடிக்கும்‌? 
எரிந்த பசிபில்‌ இழந்த மணியைத்‌ தேடிப்‌ போனாற்‌ போல. 
எரிநெருப்பை எண்ணெய்‌ விட்டு அணைக்கலாமா? 
எரிப்புக்கு ஆற்றாமல்‌ ஏர்‌ உழப்‌ போகிறேன்‌; கஞ்சியுடனே சாறு 
கொண்டு வா என்ற கதை. 
எரிப்புக்காரன்‌ பின்னோடு போனாலும்‌ போகலாம்‌; செருப்புக்காரன்‌ 
பின்னோடு போகக்‌ கூடாது. 5160. 


எரியும்‌ உடம்பில்‌ எண்ணெய்‌ வாம்த்தாற்போல்‌. 
எரியும்‌ கொள்ளியை ஏறத்‌ தள்ளாதே. 
சாரு இல்லாப்‌ பயிர்‌ மாடு இல்லாக்‌ கன்று போல, 
௪ரு இல்லா வயல்‌ கன்று இல்லா மாட்டுக்குச்‌ சமம்‌. 
(பயிர்‌. ) 
எரு இல்லையேல்‌ மறு பயிரும்‌ இல்லை. 9199 


எரு உள்ள காட்டில்‌ மடையனும்‌ பயிர்‌ செய்வான்‌. 

எருக்கம்‌ புதரில்‌ மறைந்து ஆனையை வெகுள்விப்பான்‌ போல, 
எருக்கிலைக்கு மருக்கொழுந்து வாசனையா? 

எருக்குழியின்றி ஏர்‌ பிடியாதே. 

எருக்கைச்‌ சொடுக்க வேணும்‌; ஈச்சைக்‌ கிழிக்க வேணும்‌, 9160 


எருக்கை வெட்டி அடித்து ஏரைக்‌ கட்டி உழு. 

எருச்‌ செய்கிறது இனத்தான்‌ செய்ய மாட்டான்‌. 
எருதாலம்மாவுக்குக்‌ கல்யாணம்‌; எரு முட்டைப்‌ பணியாரம்‌. 
சாருதில்‌ ஏழை உண்டா? 

எருதின்‌ நோய்‌ காக்கை அறியுமா? 5169 


எருதின்‌ புண்ணுக்குச்‌ சாம்பல்‌ மருந்து. 

எருது இளைத்தால்‌ எல்லாம்‌ இளைக்கும்‌. 

எருது இளைத்தால்‌ காக்கை மச்சான்‌ முறை வைத்துக்‌ கூப்பிடும்‌. 

எருது ஈன்றது என்றால்‌ தோட்டத்திலே கட்டு என்பது போல, 
(தொழுவத்திலே-கொட்டகையிலே.) 

எருது ஈன்றது என்னுமுன்‌ என்ன கன்று என்றது போல. 5170 


222 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


எருது உழவுக்குக்‌ காய்கிறது; உண்ணி எதற்குக்‌ காய்கிறது? 

எருது உழுகிறதாம்‌; உண்ணி விடாய்க்கிறதாம்‌. 
- (உண்ணிக்கு நாக்கு வாங்குகிறதாம்‌,) 

எருது ஏழை ஆனால்‌ பசு பத்தினித்துவம்‌ கொண்டாடும்‌. 

எருது ஏறாதவரையும்‌ பசு பத்தினி கொண்டாடும்‌. 

எருதுக்குச்‌ சூடு போட்டது போல. 9119 
(எருமைக்கு. : 


எருதுக்கு நோய்‌ வந்தால்‌ கொட்டகையைச்‌ சுடுகிறதா? 

எருதுக்கும்‌ தன்‌ புண்‌ அழற்சி; காக்கைக்கும்‌ தன்‌ பசி அழற்சி. 

எருது கூடா விட்டால்‌ பசு பத்தினி விரதம்‌ கொண்டாடும்‌. 

எருது கெட்டார்க்கும்‌ எட்டுக்‌ கடுக்காய்‌; இளம்‌ பிள்ளைத்‌ 
தாய்ச்சிக்கும்‌ எட்டுக்‌ கடுக்காய்‌. 

எருது கெடுத்தார்க்கும்‌ ஏழே கடுக்காய்‌; ஈனாப்‌ பெண்டிர்க்கும்‌,ஏழே 
கடுக்காய்‌, படை எடுத்த மன்னர்க்கும்‌ ஏழே கடுக்காய்‌, 5180 
(இளம்‌ பிள்ளைத்‌ தாய்ச்சிக்கும்‌ ஏழே கடுக்காய்‌. எட்டே. கடுக்காய்‌.) 


எருது கொழுத்தால்‌ தொழுவத்தில்‌ இராது; பறையன்‌ கொழுத்தால்‌ 
பாயில்‌ இருக்க மாட்டான்‌, 

எருது கோபம்‌ கொண்டு பரதேசம்‌ போனது போல. 

எருது சுமந்தது; கோணி கொண்டது. 

எருது தன்‌ நோயை நினைக்கும்‌; காக்கை தன்‌ பசியை நினைக்கும்‌, 

எருது நினைத்த இடத்தில்‌ தோழம்‌ கட்டுகிறதா? 2185 
(தோழம்‌-தொழுவம்‌. ) 


எருது நினைத்த இடத்தில்‌ புன்செய்க்கு உழுகிறதா?. 
எருது நினைத்தால்‌ கொட்டகை கட்டுகிறதா? 
எருது நோய்‌ உண்ணிக்கு என்ன தெரியும்‌? 
எருது நோய்‌ காக்கைக்குத்‌ தெரியுமா? 
(காக்கை அறியுமா?) 
எருது நோயை நினைக்கும்‌; காக்கை பசியை நினைக்கும்‌, 5190 


எருது பொதி சுமந்தாற்‌ போல, 

எருதும்‌ எருதும்‌ போராட நடுப்புல்லுத்‌ தேய்ந்தாற்‌ போல, 

எருதும்‌ வண்டியும்‌ ஒத்தால்‌ மேடு ஏது? பள்ளம்‌ ஏது? 

எருது மறைவில்‌ புல்லுத்‌ தின்கிறாயா? 

எருப்‌ போட்டவன்‌ காடு விளையுமா? ஏர்‌ உறிஞ்சாக்‌ காடு 
விளையுமா? என்றாற்‌ போல. ௦199 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 223 


எருப்போட்டு ஏர்‌ இடு, 

எருமணம்‌ இல்லாத பயிரும்‌ நறுமணம்‌ இல்லாத மலரும்‌ வீணே. 

எருமுட்டைப்‌ போரைப்‌ பேய்‌ அடிக்குமா? 

எருமை இருந்தால்‌ அல்லவோ பால்‌ கறக்க வேணும்‌? 

எருமைக்கடா சந்தைக்குப்‌ போச்சாம்‌; அங்கேயும்‌ கட்டி 
உழுதானாம்‌. 5200 


எருமைக்‌ கடா என்றாலும்‌ குழந்தைக்கு ஒரு பீர்‌ பால்‌ கொடு, 
என்கிறாய்‌. 
(ஒரு பீர்‌ பால்‌ தா. கொடுக்காதா என்றானாம்‌.) 


எருமைக்‌ கன்று அருமைக்‌ கனிறு. 

எருமைக்‌ கிழமும்‌ மாப்பிள்ளைக்‌ கிழமும்‌ இல்லை, 

எருமைக்குச்‌ சூடு போட்டது போல, 

எருமைக்கு வெள்ளாடு ஏத்தக்‌ கறக்குமா? 9205 


எருமைக்‌ கொம்பு காய்வதற்கு முன்‌ எட்டுத்தரம்‌ மழை பெய்யும்‌. 
எருமைக்‌ கொம்பு நனைகிறதற்குள்ளே எழுபது தரம்‌ மழை 
வருகிறது. 
(முறை. ) 
எருமைக்‌ கோமயம்‌ எக்கியத்துக்கு ஆகுமா? 
(ஏற்குமா?) 
எருமைச்‌ சாணி ஓமத்திற்கு ஆகுமா? 
(எக்கியத் திற்கு.) 
எருமைப்‌ பிட்டத்திலே விளக்கு வைத்தாற்‌ போல. 2210 


எருமை போய்‌ ஏரியிலே விழுந்தால்‌ தவளைத்‌ தானே குதிதீ 
தோடும்‌, ப 
எருமை மாட்டின்மேல்‌ எத்தனை சூடு இருந்தாலும்‌ தெரியாது; 
பசு மாட்டின்மேல்‌ ஒரு சூடு இருந்தாலும்‌ தெரியும்‌. 
எருமை மாட்டின்மேல்‌ மழை பெய்தது போல. 
(எருமைமேல்‌.) 
எருமை மாட்டுப்‌ பிட்டத்தில்‌ விளக்கு வைத்துப்‌ படித்தான்‌. 
எருமை மாட்டைத்‌ தண்ணீரில்‌ போட்டுக்‌ கொண்டு விலை 
பேசுகிறது. $215 


எருமை மாடு கன்றுக்குட்டி போட்டரற்‌ போல. 
(கருத்து; அசுத்தம்‌.) 
எருமை மாடு மூத்திரம்‌ பெய்தாற்‌ போல. 


224 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


எருமை முட்டைப்‌ புராணம்‌ வாசிக்கிறான்‌, 
(எரு முட்டை. ) 
எருமை மூத்திரம்‌ லேகியத்திற்கு ஆகுமா? 
(எக்கியத் திற்கு.) 
எருமையிலும்‌ வெள்ளாடு ஏறக்‌ கறக்குமா? 9220 


எருமை வாஙிகுமுன்‌ ஏன்‌ விலை கூறுகிறாய்‌? 
எருமை வாங்கும்முன்‌ நெய்‌ விலை பேசுகிறதா? பிள்ளை 
பெறுமுன்‌ பெயர்‌ வைக்கிறதா? 
எருமை வாங்கும்‌ முன்னே நெய்‌ விலை கூறுகிறதா? 
எருவுக்குப்‌ போனவன்‌ இளையாளைக்‌ கைப்பிடித்தாற்‌ போல, 
எருவுக்குப்‌ போனவன்‌ எலுமிச்சம்‌ பழம்‌ எடுத்தது போல. 0226 


எருவும்‌ தண்ணீரும்‌ உண்டானால்‌ எந்த நிலமும்‌ விளையும்‌, 
எல்லப்ப செட்டி லக்க ஏக லக்க, 
(லக்கஃகணக்கு,) 
எல்லா ஓட்டும்‌ குல்லாவிலே, 
எல்லாத்‌ தாட்டோட்டும்‌ என்‌ குல்லாய்க்குள்ளே, 
(எல்லா ஒட்டும்‌.) 
எல்லாம்‌ அதிசயந்தான்‌; ஆக்குகிறது பூஜ்யந்தான்‌. 2230 


எல்லாம்‌ அறிந்தவனும்‌ இல்லை; ஒன்றும்‌ அறியாதவனும்‌ இல்லை, 
(ஏதும்‌) 
எல்லாம்‌ அறிந்தும்‌ கழுநீர்ப்‌ பானையில்‌ கை இடுகிறதா? 
எல்லாம்‌ அறியாதவனும்‌ இல்லை; யாதும்‌ அறிந்தவனும்‌ இல்லை. 
எல்லாம்‌ இருக்கிறது பெட்டியிலே; இலைக்கறி கடையச்‌ சட்டி 
இல்லை, 
(கீரை கடைய.) 
எல்லாம்‌ ஈசன்‌ செயல்‌, 2290 


எல்லாம்‌ ஏறி இளைத்த குதிரையின்மேல்‌ தம்பி த்க்‌ 
கட்டிப்‌ புறப்பட்டான்‌. 


எல்லாம்‌ களத்தின்மேல்‌ விளைவு, 
எல்லாம்‌ கிடக்க எருதுக்குச்‌ சீமந்தமாம்‌. 
எல்லாம்‌ கிடக்க எருமை மாட்டுக்கு என்ன? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 905 


எல்லாம்‌ கிடக்கக்‌ கிழவனைத்‌ தூக்கி மணையில்‌ 
வைத்தாளாம்‌. 9240 


எல்லாம்‌ சரி என்று எண்ணலாமா? 

எல்லாம்‌ செய்து விட்டுக்‌ கழுநீர்ப்‌ பானையில்‌ கையை விட்டான்‌, 

எல்லாம்‌ சொல்லும்‌ பல்லி கழுநீர்ப்‌ பானையில்‌ விழுந்ததாம்‌ துள்ளி. 
(காடிப்‌ பானையில்‌.) 

எல்லாம்‌ தபோபலத்தால்‌ கைகூடும்‌. 

எல்லாம்‌ தெரிந்த நாரி, நிமிண்டி ஏற்றடி விளக்கை, 9244 
(நிமிர்த்தி.) 


எல்லாம்‌ தெரிந்தவர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ தெரியாது. 
எல்லாம்‌ தெரியும்‌; ஒன்றும்‌ தெரியாது, 
(ஒன்று. ) 
எல்லாம்‌ மாயை என்கிறதைக்‌ கண்டேன்‌. 
எல்லா மீனுக்கும்‌ பெரிய மீன்‌ நான்தான்‌. 
எல்லார்‌ தலையிலும்‌ எட்டு எழுத்து; பரவி தலையில்‌ பத்து 
எழுத்து. 9250 


எல்லார்‌ வீட்டுத்‌ தோசையீலும்‌ ஓட்டை. 
எல்லாருக்கும்‌ உண்டு இலையும்‌ பழுப்பும்‌... 
(எல்லாவற்றுக்கும்‌. ) 


எல்லாருக்கும்‌ ஒவ்வொன்று எளிது. 

எல்லாருக்கும்‌ சளி துரும்பு போல; எனக்குச்‌ சளி மலை போல. 

எல்லாருக்கும்‌ சோல்லும்‌ பல்லி தான்‌ போய்க்‌ காடிப்‌ பானையில்‌ 
விழுமாம்‌, 925௦ 


எல்லாருக்கும்‌ புத்தி இருந்தால்‌ புத்தி இல்லாதவன்‌ ஆர்‌? 

எல்லாருக்கும்‌ ஆளின்‌ கீழ நுழைந்தால்‌, இவன்‌ ஆளின்‌ நிழலின்‌ 
கீழே நுழைவான்‌. 

எல்லாரும்‌ ஆளை மேய்ந்தால்‌, இவன்‌ அவன்‌ நிழலை மேய்ப்பான்‌ . 

எல்லாரும்‌ உலர்த்தினார்கள்‌ என்று எலியும்‌ தன்‌ வாலை 
உலர்த்தியதாம்‌. 

எல்லாரும்‌ உழுதார்களென்று ஈழவனும்‌ உழுதானாம்‌, 2260 


எல்லாரும்‌ எல்லாரும்‌ என்‌ தலையில்‌ குட்டுகிறார்‌; என்னைப்‌ 
பெற்ற தாயாரும்‌ என்‌ தலையில்‌ குட்டுகிறாள்‌. 
எல்லாரும்‌ என்‌ மண்டையில்‌ பொங்கித்‌ தின்கிறார்கள்‌; 


226 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


எல்லாரும்‌ சட்டியைப்‌ போட்டு உடைத்தால்‌ இவன்‌ சிரட்டையைப்‌ 
போட்டு உடைக்கிறான்‌. 
(சிரட்டை-கொட்டங்கச்சி,) 


எல்லாரும்‌ ஏறி இளைத்த குதிரையின்‌ மேல்‌ சாஸ்திரியார்‌ ஏறிச்‌ 
சரிந்து விழுந்தார்‌. 

எல்லாரும்‌ கப்பல்‌ ஏறி ஆயிற்று; இனி அம்மானார்‌ பொற்பட்டம்‌ 
கட்டப்‌ போகிறார்‌. 5965 


எல்லாரும்‌ கூடி எனக்குக்‌ குல்லாப்‌ போட்டார்கள்‌. 
(நாமம்‌,) 

எல்லாரும்‌ கூடிக்‌ குல்லாவைத்‌ தந்தார்கள்‌. 

எல்லாரும்‌ தடுக்கின்‌ கீழே நுழைந்தால்‌ அவன்‌ கோலத்தின்‌ கீழ்‌ 
நுழைகிறான்‌. 

எல்லாரும்‌ தேங்காய்‌ உடைத்தால்‌ நான்‌ சிரட்டையாவது 
உடைக்கலாம்‌. 

எல்லாரும்‌ நல்லவர்கள்‌, சேர்ந்தால்‌ பெரியவர்கள்‌ . 2210 


எல்லாரும்‌ நல்லாரா? கல்‌ எல்லாம்‌ மாணிக்கமா? 
(மனிதர்‌ எல்லாம்‌.) 
எல்லாரும்‌ நெல்லை உலர்த்தினால்‌ எலி வாலை உலர்த்திற்றாம்‌. 
எல்லாரும்‌ ரெட்டியார்‌ ஆனால்‌ பின்னே ஓடுகிறது ஆர்‌? 
எல்லாரும்‌ பல்லக்கு ஏறினால்‌ சுமப்பவர்‌ யார்‌? 
(பல்லக்கை யார்‌ தூக்குவார்கள்‌ .) 
எல்லாரும்‌ பாக்கு; இவன்‌ ஒரு தோப்பு, 92/௦ 


எல்லாரையும்‌ காக்க ஓர்‌ ஈசன்‌ இருக்கிறான்‌. 

எல்லாரையும்‌ சொல்லி ராஜா குசு விட்டானாம்‌. 

எல்லாவற்றுக்கும்‌ உண்டு இலையும்‌ பழுப்பும்‌. 

எல்லாவற்றுக்கும்‌ ஒரு சொட்டு உண்டு, 

எல்லாவற்றுக்கும்‌ ஓர்‌ அழுகை அழுங்கள்‌. 9280 


எல்லாவற்றையும்‌ செய்து கழுநீர்ப்‌ பானையில்‌ கைவிட்டது போல 

எல்லா வீட்டிற்கும்‌ இரும்பு அடுப்பே ஒழியப்‌ பொன்‌ அடுப்பு 
இல்லை. | ப 

எல்லா வேலையும்‌ செய்வான்‌; செத்தால்‌ பிழைக்கமாட்டான்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 227 


எல்லி செட்டி லக்க ஏக லக்க. 
(லக்க - கணக்கு.) 


எல்லை கடந்தால்‌ தொல்லை. ௦289 


எல்லை சுற்றின பிடாரி மாதிரி. 

எல்லை பாழ்பட்டாலும்‌ கொல்லைக்‌ கடமை விடார்‌. 

எலக்ட்ரியை நம்பி இலை போடாதே, 
(எலக்ட்ரி-மின்சாரம்‌. ) 

எலி அம்மணத்தோடே போகிறது என்கிறான்‌. 

எலி அழுது புலம்பினாலும்‌ பூனை விட்டுவிடுமா? 5290 
(பூனை பிடித்து விடாது.) ப 


எலி அறுக்கும்‌; தூக்க மாட்டாது. 

எலி இருக்கிற இடத்தில்‌ பாம்பு இருக்கும்‌. 

எலி எட்டப்‌ பாம்பு குடிகொள்ள. 

எலிக்கு அஞ்சிச்‌ சந்தியாசம்‌ போனது போல, 

எலிக்கு அஞ்சுவான்‌; புலிக்கு அஞ்சானாம்‌. 5295 


எலிக்கு அநுகூலம்‌ பாம்பு பிடாரனுக்கு அஞ்சுதல்‌; எளியார்க்கு 
அநுகூலம்‌ வலியார்‌ அரசனுக்கு அஞ்சுதல்‌. 
எலிக்கு இரணம்‌; பூனைக்குக்‌ கொண்டாட்டம்‌. 
எலிக்குத்‌ திண்டாட்டம்‌; பூனைக்குக்‌ கொண்டாட்டம்‌. 
எலிக்குப்‌ பயந்து வீட்டைச்‌ சுட்டது போல, 
(வீட்டில்‌ தீ வைத்தது போல, வீட்டைக்‌ கொளுத்தியது போல.) 
எலிக்குப்‌ பிராணாவஸ்தை பூனைக்குக்‌ கொண்டாட்டம்‌, 2300 


எலிக்குப்‌ பூனை பயப்படுமா? 
எலிக்கு மணியம்‌, சுவரை அறுக்கிறது, 
எலிக்கு வலி, பூனைக்குக்‌ கொண்டாட்டம்‌. 
எலி கடித்தால்‌ சிறுபாலை அடி. 
(செருப்பாலே அடி.) 
எலி தலையிலே கோடரி விழுந்தது போல, 5305 


எலி தலையிலே கோபுரம்‌ இடிந்து விழுந்தது போல, 

எலிப்‌ பகை தொலைக்க, இருந்த வீட்டில்‌ தீயிடல்‌ போல, 

எலிப்‌ பாழாக இருந்தாலும்‌ தனிப்‌ பாழாக இருக்க வேண்டும்‌. 

எலிப்‌ புழுக்கை இறப்பில்‌ இருந்தென்ன? வரப்பில்‌ இருந்தென்ன? 
எலி பூனைக்குச்‌ சலாம்‌ போடுவது போல, ப 5810 


228 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


எலி பூனைய வெல்லுமா? 
எலி பெருத்தால்‌ பெருச்சாளி ஆகுமா? 
எலியாரைப்‌ பூனையார்‌ வாட்டினால்‌ பூனையாரை நாயார்‌ 
வாட்டுவார்‌. 
எலியின்‌ சிறங்கை சில தானியத்தால்‌ நிரம்பும்‌. 
( சிறங்கை -சிறு அங்கை ,) 
எலியும்‌ பூனையும்‌ இணைந்து விளையாடினது போல, 5315 


எலியும்‌ பூனையும்‌ போல 

எலியைக்‌ கண்டு பூனை ஏக்கம்‌ அடையுமா? 

எலியைக்‌ கண்டு பூனை ஏங்கி ஏங்கிக்‌ கிடக்குமோ? 

எலியைத்‌ தவற விட்ட பூனை போல. 

எலியோ, பூனையோ சர சர என்கிறது: என்னடி சிறுக்கி 
பயமுறுத்துகிறாய்‌? 5920 


எலி வளை ஆனாலும்‌ தனி வளை வேண்டும்‌. 

எலி வளையில்‌ பாம்பு குடிபுகுந்தாற்‌ போல. 

எலி வீட்டைச்‌ சுற்றுகிறது; விருந்தாளி பெண்டுகளைச்‌ 
சுற்றுகிறான்‌ . 

எலி வீடு கட்டப்‌ பாம்பு குடி கொள்ளும்‌. 

எலி வெட்டிச்‌ சோதிக்கிறாற்‌ போல்‌, 5925 


எலி வேட்டை ஆடத்‌ தவில்‌ வேணுமா? 
(வேட்டைக்குத்‌ தவில்‌ அடிப்பா?) 
எலும்பு இல்லா நாக்கு எல்லாம்‌ பேசும்‌. 
(எல்லாப்‌ பக்கமும்‌ பேசும்‌; எப்படி வேண்டுமானாலும்‌ பேசும்‌. ) 
எலும்பு கடிக்கிற நாய்‌ இரும்பைக்‌ கடிக்குமா? 
எலும்பு கடிக்கிற நாய்க்குப்‌ பருப்பும்‌ சோறும்‌ ஏன்‌? 
எலும்பு ருசியை நாய்தான்‌ அறியும்‌? 5990 


எலும்பைக்‌ கடிப்பானேன்‌? சொந்தப்‌ பல்லும்‌ போவானேன்‌? 
(இருத்த பல்லும்‌. ) 

எலும்பைத்‌ தின்று சதையைக்‌ கொடுத்து வளர்த்தான்‌, 

எலுமிச்சங்‌ காய்க்குப்‌ புளிப்பு ஏற்றுகிறது போல. 

எலுமிச்சஞ்‌ செடிக்கு எருப்‌ போட்டாற்‌ போல. | 

எலுமிச்சம்‌ பழம்‌ என்றால்‌ தெரியாதா? இஞ்சி போலக்‌ கசக்கும்‌ 
என்றானாம்‌. 5985 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 229 


எவ்வளவு தின்றாலும்‌ நாய்‌ வயிறு ஒட்டித்தான்‌ இருக்கும்‌, 
எவ்வளவு புரண்டாலும்‌ ஒட்டுவது தான்‌ ஒட்டும்‌. 
எவர்‌ வைத்த தீயோ, வீடு வெந்து போயிற்று. 
எவன்‌ ஆகிலும்‌ தான்‌ சாக மருந்து உண்பானா? 
எவன்‌ பெண்டாட்டி எவனோடு போனாலும்‌ லெப்பைக்கு 
மூன்று பணம்‌. 5940 


எவனோ செத்தான்‌; அவள்‌ ஏன்‌ அழுதாள்‌? 

எவனோ சொல்வானாம்‌ கதை; அதைப்‌ போல இருக்கிறதே! 

எவனோ வைத்தான்‌ தோப்பு; அதை இழுத்தடித்ததாம்‌ காற்று. 

எழுத்து அறச்‌ சொன்னாலும்‌ பெண்‌ புத்தி பின்புத்தி. 

எழுத்து அறிந்த மன்னன்‌ கிழித்தெறிந்தான்‌ ஓலை, 5945 
(எறிவான்‌. ) 


எழுத்து அறிந்த வண்ணான்‌ குறித்து எறிந்தான்‌ ஓலை. 
(கிழித்து. ) 

எழுத்து அறியாதவன்‌ ஏட்டைச்‌ சுமந்தது போல. 

- எழுத்து இல்லாதவன்‌ கழுத்து இல்லாதவன்‌. 

எழுத்து எண்ணிப்‌ படித்தவன்‌. 

எழுத்துக்குப்‌ பால்‌ மாறின கணக்கனும்‌ உடுக்கைக்குப்‌ பால்‌ மாறிய 

. தாசியும்‌ கெடுவர்‌. 2390 

(உதட்டுக்குப்‌ பால்‌ மாறிய வருத்தம்‌ அடைவர்‌, செட்டி நாட்டு வழக்கு.) 


எழுதத்‌ தெரியாதவன்‌ ஏட்டைக்‌ கெடுத்தான்‌. 

எழுத வழங்காத வாழ்க்கை கழுதை புரண்ட களம்‌. 

எழுத வாசிக்கத்‌ தெரியாமற்‌ போனாலும்‌ எடுத்துக்‌ கவிழ்க்கத்‌ 
தெரியும்‌. 

எழுதாக்‌ கடனுக்கு அழுதால்‌ தீருமா? 

எழுதாத ஓலையும்‌ பீற்றல்‌ முறமும்‌ வந்தது போல்‌, 99305 


எழுதி அறான்‌ கணக்குக்‌ கழுதை புரண்ட களம்‌, 

எழுதிய விதி அழுதால்‌ தீருமா? 

எழுதி வழங்கான்‌ வாழ்க்கை கழுதை புரண்ட களம்‌. 

எழுதினவன்‌ ஏட்டைக்‌ கெடுத்தான்‌; படித்தவன்‌ பாட்டைக்‌ 
கெடுத்தான்‌. 

எழுதுகிற எழுத்தாணி இரட்டைக்‌ கூர்பட்டாற்‌ போல, 5960 


எழுதுகிற எழுத்தாணி குத்துகிறது போல, 


230 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


எழுதுகிறது பெரிது அல்ல; இனம்‌ அறிந்து சேர்க்கிறது பெரிது. 

எழுதுவது அருமை; எழுதினதைப்‌ பழுதற வாசிப்பது அதிலும்‌ 
அருமை. 

எழுந்ததும்‌ தொழு; தொழுததும்‌ படு. 

எழுந்தருளும்‌ கோவிலுக்கு விளக்குப்‌ பிடிக்க. 5945 


எழுந்திருக்கச்‌ சொன்னவர்கள்‌ என்‌ பாவம்‌ கொண்டவர்கல்‌. 
எழுந்திருக்கப்‌ பரல்‌ மாறி இல்லை என்றாளாம்‌ பிச்சை. 
எழுந்திருப்பான்‌ ; கால்‌ இல்லை. 
எழுப்பவோ, துஞ்சு புலியைத்‌ துயில்‌, 

(பழமொழி நானூறு.) 
எழுபது சொன்னாலும்‌ பறை ஏவினால்தான்‌ செய்யும்‌. 9970 


எழுபது பேரைக்‌ கொன்ற படுநீலி, 
( நீலி கதை.) 
எள்‌ அத்தனையை மலை அத்தனை ஆக்குகிறது. 
எள்‌ உருண்டை போல. 
(சிறுமை, ) 
எள்‌ என்கிறதற்கு, முன்னே எண்ணெய்‌ கொண்டு வருவான்‌. 
எள்‌ என்பதற்கு முன்னே எண்ணெய்‌ எங்கே என்கிறான்‌. 9975 


எள்‌ ஏன்‌ காயுது? எள்‌ எண்ணெய்க்கு; எலிப்‌ புழுக்கை ஏன்‌ காயுது? 
கூடக்‌ கிடந்த குற்றத்துக்கு, 
(யாழ்ப்பாண வழக்கு) 
எள்‌ போட்டால்‌ எள்‌ விழாது. 
எள்‌ விதைத்த காட்டில்‌ கொள்‌ முளையாது, 
எள்‌ விதைத்தால்‌ துவரை விளையுமா? 
எள்‌ விழுந்தால்‌ எடுக்க மகா சேனை; இடறி விழுந்தால்‌ எடுக்க 
மனிதர்‌ இல்லையே! 2380 


எள்‌ விழுந்தால்‌ கீழே விழாது. 

| எள்ளிலும்‌ சின்ன இலை என்ன இலை? விடத்தாரி இலை, 
எள்ளுக்காய்‌ பிளந்த விவகாரம்‌, 

எள்ளுக்காய்‌ பிளத்தாற்‌ போலப்‌ பேச வேண்டும்‌, 

எள்ளுக்காய்‌ முள்ளுத்‌ தெறிப்பது போல, 2209 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 231 


எள்ளுக்கு ஏழு உழவு உழுகிற வேளை, வேளாளா, கொள்ளுக்கு 
ஓர்‌ உழவு உழுது பயிர்‌ செய்‌. 

எள்ளுக்கு ஏழு உழவு; கொள்ளுக்கு ஓர்‌ உழவு, . 

எள்ளுக்குத்‌ தக்க எண்ணெய்‌, எண்ணெய்க்குத்‌ தகுந்த பிண்ணாக்கு. 
(எனள்ளுக்குத்‌ தக்க பிண்ணாக்கு.) 


எள்ளுக்குப்‌ புள்ளு வரும்‌; எச்சிற்கு எறும்பு வரும்‌. 
எள்ளுக்குள்‌ எண்ணெய்‌ போல. 5390 


எள்ளுக்குள்‌ எண்ணெய்‌ எங்கும்‌ நிறைந்திருக்கும்‌. 
(எண்ணெய்‌ போல.) 

எள்ளுக்‌ குறுணி; எலி முக்குறுணி. 

எள்ளுடன்‌ ஏதோ காய்கிறது என்பார்கள்‌. 

எள்ளுத்தான்‌ எண்ணெய்க்குக்‌ காய்கிறது; எலிப்‌ புழுக்கை எதற்குக்‌ 
காய்கிறது? கூடக்‌ கிடந்த பாவம்‌, 

எள்ளுத்‌ தின்றால்‌ எள்ளளவு பசி தீரும்‌, 5395 
(எள்ளைத்‌ தின்றால்‌.) 


எள்ளுப்‌ பயிரானாலும்‌ நெல்லுப்‌ பயிர்‌ செய்‌, 
எள்ளுப்‌ பயிருக்கு எழுபது நாள்‌. 
எள்ளுப்‌ போட்டால்‌ எள்‌ எடுக்கப்‌ போகாது, 
(விழாது. ) 
எள்ளும்‌ அரிசியும்‌ கலந்தாற்‌ போல. 
எள்ளும்‌ கரும்பும்‌ இறுக்கினாற்‌ பலன்‌ தரும்‌, ... 9400 


எள்ளும்‌ கரும்பும்‌ எடுக்கும்‌ பயிராம்‌. 

எள்ளும்‌ கொள்ளும்‌ எழுபது நாள்‌. 

எள்ளும்‌ தண்ணீரும்‌ இறைக்க வேண்டியதுதான்‌. 

எள்ளும்‌ தண்ணீரும்‌ கரத்தில்‌ ஏந்திச்‌ செல்கிறான்‌. 

எள்ளும்‌ தண்ணீரும்‌ விட்டுத்‌ தத்தம்‌ பண்ணினேன்‌. 9409 
(மூகம்‌ கழுவினேன்‌.) 

எள்ளும்‌ தினையும்‌ எழுபது நாளில்‌ பலன்‌ தரும்‌. 

எள்ளும்‌ பச்சரிசியும்‌ கலந்தாற்‌ போல்‌. 

எள்ளும்‌ பச்சரியும்போல்‌ இருக்க வேண்டும்‌. 

எள்ளு விதைக்க எறங்காடு; கொள்ளு விதைக்கக்‌ கல்லங்காடு. 

எள்ளூள்‌ எண்ணெய்‌ போல்‌. 2410 


232 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


எள்ளைத்‌ தின்றான்‌, எனக்கு உழைக்கிறான்‌. 
எள்ளை நீக்கிக்‌ கொண்டு வரப்போன பேய்‌ எண்ணெய்‌ கொண்டு 
வர இசைந்தது போல. 
எள்ளைப்‌ பிய்த்து எழுபது பேருக்குக்‌ கொடுப்பது போல. 
(பங்கு வைப்பது போல, ) 
எளியவன்‌ பிள்ளை ஆனாலும்‌ செய்ய வேண்டிய சடங்கு செய்ய 
வேண்டும்‌. 
எளியவன்‌ பெண்டாட்டி எல்லாருக்கும்‌ மைத்துனி. 5415 


எளியவனாய்ப்‌ பிறந்தாலும்‌ இளையவனாய்ப்‌ பிறக்கக்‌ கூடாது, 
எளியவனுக்குப்‌ பெண்டர்ட்டியாய்‌ இருக்கிறதைவிட வலியவனுக்கு 
அடிமையாகிறது நலம்‌. 
எளியவனைக்‌ கண்டு புளியங்காய்‌ பறிக்கிறான்‌, 
(அடிக்கிறான்‌, ) 
எளியவனைக்‌ கண்டு வாயால்‌ ஏய்க்கிறான்‌, 
எளியாரை எதிரிட்டுக்‌ கொண்டால்‌ பிராண ஹாளி. ௦420 


(கொள்ளலாமா?) 


எளியாரை வலியார்‌ அடித்தால்‌ வலியாரை வாசற்படி அடிக்கும்‌, 
எளியாரை வலியார்‌ வாட்டினால்‌ வலியாரைத்‌ தெய்வம்‌ வாட்டும்‌, 
(அடித்தால்‌) ப 
எற்று சால்‌ எண்ணாயிரம்‌ பொன்‌. 
(விநாயகர்‌ கணக்குப்‌ பிள்ளையாக வந்து மன்னனிடம்‌ சொன்னது, ) 
எறிகிறது முயலுக்கு; படுகிறது பற்றைக்கு 
எறிச்ச கறி பழையமுது எந்நாளும்‌ கிடைக்குமா? 9425 


எறிந்த கல்‌ விழுகிற மட்டும்‌. 
எறிந்த கல்லைக்‌ கவுளிற்‌ கொண்ட களிறு போல. 
எறிவார்‌ கையிலே கல்லைக்‌ கொடுக்கிறதா? 
எறிவானேன்‌? சொறிவானேன்‌? 
எறும்பின்‌ கண்‌ அதன்‌ அளவுக்குப்‌ பெரிது; ஆனையின்‌ கண்‌ 
அதன்‌ அளவுக்குச்‌ சிறிது, ௦420 


எறும்பு ஆனை ஆகுமா? துரும்பு தூண்‌ ஆகுமா? 
எறும்பு இட்டலியைத்‌ தூக்கியது போல. 
எறும்பு ஊர்வது போல, 


தமிழ்ப்‌ படிமொழிகள்‌ 233 


எறும்பு ஊர இடம்‌ கொடுத்தால்‌ எருதும்‌ பொதியும்‌ உள்ளே 
செலுத்துவான்‌. 

எறும்பு ஊரக்‌ கல்லும்‌ தேயும்‌, 
(கற்குழியும்‌.] 


5499 


எறும்பு ஊரில்‌ பெரும்புயல்‌ வரும்‌. 
எறும்பு எடுத்துப்‌ போவதற்குத்‌ தடி எடுத்து நிற்கிறதா? 
எறும்பு எண்ணாயிரம்‌, அப்பாற்‌ கழுதையும்‌ கை கடந்தது 
என்றபடி. 
(தண்டலையார்‌ சதகம்‌, 7 
எறும்பு எண்ணாயிரம்‌ கோடிக்கும்‌ தெரியும்‌. 
எறும்புக்‌ கடிக்கு மருந்தா? ௦80 
எறும்புக்குக்‌ கொட்டாங்கச்சித்‌ தண்ணீர்‌ சமுத்திரம்‌. 
எறும்புக்குத்‌ தெரியாத கரும்பா? 
எறும்புக்குத்‌ தன்‌ மூத்திரமே வெள்ளம்‌, 
எறும்பு கட்டிய புற்றில்‌ பாம்பு குடிபுகுந்தாற்‌ போல. 
எறும்பு கடிக்கப்‌ பொறுக்காதா?, தக்கம்‌ 
எறும்பு சேர்ப்பது போல எல்லோரும்‌ சேர்க்க வேண்டும்‌, 
எறும்பு தின்‌ றால்‌ எண்ணாயிரம்‌ காலம்‌, 
எறும்பு தின்றால்‌ நூறு வயசு. 
எறும்பு நுழைந்த ஆனைக்‌ காது போல. 
எறும்பு நுழைய இடம்‌ கொடுத்தால்‌ எருதும்‌ பொதியும்‌ உள்ளே 
செலுத்துவான்‌. 5450 


எறும்புப்‌ புற்றில்‌ பாம்பு குடி கொள்வது போல. 

எறும்பும்‌ தன்‌ கையால்‌ எண்‌ சாண்‌. 

எறும்பு முட்டை கொண்டு திட்டை ஏறின்‌ மழை பெய்யும்‌. 

எறும்பு முதல்‌ ஆனை வரையில்‌. 

என்‌ காரியம்‌ எல்லாம்‌ நந்தன்‌ படை வீடாய்ப்‌ போயிற்று. 5495 

என்‌ கிண்டி லட்சம்‌ பொன்‌, 

என்‌ குடி கெட்டதும்‌ உன்‌ குடி கெட்டதும்‌ பொழுது விடிந்தால்‌ 
தெரியும்‌. 

என்‌ குடுமி அவன்‌ சைமீல்‌ அகப்பட்டுக்‌ கொண்டது. 

என்‌ கை பூப்பறிக்கப்‌ போகுமா? 


என்‌ கையிலே எலும்பு இல்லையா? 5489 


234 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


என்‌ கை வெல்லம்‌ தின்கிறதா? 
என்‌ சீட்டுக்‌ கிழிந்து போனால்‌ அல்லவோ சாவு வரும்‌? 
என்‌ தலைக்கு எண்ணெய்‌ ஊற்று; எருமை மாட்டுக்கும்‌ 
புல்‌ போடு. 
என்‌ தோலைச்‌ செருப்பாய்த்‌ தைத்துப்‌ போடுவேன்‌, 
என்‌ பிழைப்புச்‌ சிரிப்பாய்ச்‌ சிரிக்கிறது தெருவிலே. ௦465 
(என்‌ பவிஷு, என்‌ பேச்சு.) 


என்‌ புத்தியைச்‌ செருப்பால்‌ அடிக்க வேணும்‌. 
என்‌ புருஷனுக்கும்‌ அரண்மனையில்‌ வேலை. 
என்‌ பெண்‌ பொல்லாது; உன்‌ பிள்ளையை அடக்கிக்‌ கொள்‌. 
என்‌ பேரில்‌ தப்பு இருந்தால்‌ என்னை மொட்டை அடித்துக்‌ 
கழுதையின்மேல்‌ ஏற்றிக்‌ கொள்‌. 
என்பைத்‌ தின்று சதையைக்‌ கொடுத்து வளர்ந்தார்‌. 5410 
(வளர்த்தாள்‌, ) 


என்‌ மகள்‌ வாரத்தோட வாரம்‌ முழுகுவாள்‌? என்‌ மருமகன்‌ 
தீவிளிக்குத்‌ தீவிளி முமுகுவாள்‌ . 

என்‌ மருமகனுக்கு வேப்பெண்ணெயாம்‌ தூக்கெண்ணெய்‌; 
விளக்கெண்ணெயாம்‌ தலைக்கு எண்ணெய்‌, 

என்‌ முகத்தில்‌ கரி தடவாதே. 
(சாணி பூசாதே.) 

என்‌ முகத்தில்‌ கரி பூசினாயே! 

என்‌ முகத்திலே பவிஷு இல்லை; கையிலே பணம்‌ இல்லை, 5475 


என்‌ முகுதுத்‌ தோல்‌ உனக்குச்‌ செருப்பாய்‌ இருக்கிறது. 

என்‌ முதுகை நீ சொறிந்தால்‌ உன்‌ முதுகை நான்‌ சொ றிவேன்‌ , 

என்‌ வயிற்றிலே பாலை வார்த்தாய்‌, 

என்‌ வீட்டுக்குப்‌ பூவாயி வரப்‌ பொன்னும்‌ துரும்பாச்சு 

என்‌ வீட்டுக்கு வந்தால்‌ என்ன கொண்டு வருகிறாய்‌? உன்‌ 
வீட்டுக்கு வந்தால்‌ என்ன கொடுக்கிறாய்‌? ௦480 


என்‌ வீடும்‌ பாழ்‌; எதிர்த்த வீடும்‌ பாழ்‌, 

என்று நின்றும்‌ பொன்றுவர்‌ ஒரு நாள்‌, 

என்றும்‌ இடி குலைச்சல்‌ எப்பொழுதும்‌ நீங்குவது இல்லை, 
என்றும்‌ காய்க்கும்‌ எலுமிச்சை. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 235 


என்றும்‌ பயப்படுவதிலும்‌ எதிரே போதல்‌ உத்தமம்‌. 
என்றைக்கு இருந்தாலும்‌ கிணற்றங்கரைப்‌ பிள்ளையார்‌ 

கிணற்றிலேதான்‌ . 
என்றைக்கு இருந்தாலும்‌ கொங்கல்‌ காற்றோடே, குமுமம்‌ 

ஆற்றோடே. 
என்றைக்கு இருந்தாலும்‌ திருடன்‌ பெண்டாட்டி தாலி 

அறுக்கதீதான்‌ வேண்டும்‌. 
என்றைக்கு இருந்தாலும்‌ திருமழபாடி ஆற்றோடே, 
என்றைக்கும்‌ போடாத லட்சுமி இன்றும்‌ போடவில்லை; தினம்‌ 

போடுகிற தேவடியாளுக்கு இன்றைக்கு என்ன 
கேடு வந்தது? 2490 
(போடுகிறவளுக்கு. ) 


என்ன, சின்ன மலைக்‌ கவுண்டன்‌ அதிகாரம்‌ போல்‌ இருக்கிறதே! 
(சின்னமலைக்‌ கவுண்டன்‌ கொங்குநாட்டில்‌ ஆங்கிலேயரை எதிர்த்தவன்‌. ) 

என்ன சொன்னாலும்‌ என்‌ புத்தி போகாது. 

என்னடா அப்பா என்றானாம்‌; எலி அம்மணமாய்‌ ஓடுகிறது 
என்றானாம்‌, 

என்னடா ஒன்று ஒன்றாகக்‌ குருவி போலப்‌ கொரிக்கிறாய்‌? 


என்னடா. குச்சுக்‌ கட்டிப்‌ பேசுகிறாய்‌. 5405 


என்னடா கெட்டுப்‌ போனாய்‌ என்றால்‌, இன்னமும்‌ கெட்டுப்‌ 
போகிறேன்‌, பந்தயம்‌ போடு என்கிறான்‌, 

என்னடா சவுக்கம்‌ கட்டிப்‌ பேசுகிறாய்‌? 

என்னடா தாதா, புரட்டாசி மாசம்‌ முப்பதும்‌ ஒரு கந்தாயம்‌. 

என்னடா பிரம்ம வித்தையோ? 

என்னடி அம்மா தெற்கத்தியாள்‌, எந்நேரம்‌ பார்த்தாலும்‌ 
தொள்ளைக்‌ காது. 9900 


என்னடி பெண்ணே கும்மாளம்‌ என்றால்‌ சின்ன மச்சானுக்குக்‌ 
கல்யாணம்‌, 
என்ன தின்றாலும்‌ அதற்கு மேல்‌ நாலு பேரீச்சம்‌ பழம்‌ தின்றால்‌ 
எல்லாம்‌ அடிபடும்‌. 
(செரிக்கும்‌. ) 


236 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


என்னது இல்லை இரவல்‌, மாமியாரது மரவை. 
என்ன பிள்ளை? ௮ணிற்‌ பிள்ளை, தென்னம்‌ பிள்ளை. 
என்ன பெருமையடி ஏகாலி என்றால்‌ அமுக்குப்‌ பெருமையடி 


குருநாதா! 9205 
(ஆண்டவனே!) 


என்னமாய்ச்‌ சொல்லி இதமாய்‌ உரைத்தாலும்‌ கழுதைக்கு 
உபதேசம்‌ காதில்‌ ஏறாது, 

என்ன மாயம்‌ இடைச்சி மாயம்‌? மேசரேசடு தண்ணீர்‌ கலந்த மாயம்‌, 

என்ன விலை ஆனாலும்‌ நாய்‌ நாய்தானே? 

என்னவோ சொன்னாளாம்‌ பொம்மனாட்டி; அதைக்‌ கேட்டானாம்‌ 
கம்மனாட்டி, 


என்ன ஜன்மம்‌ வேண்டியிருக்கிறது? நாய்‌ ஜன்மம்‌. 9910 


என்னால்‌ ஆகாதது என்‌ குசுவாலா ஆகும்‌? 

என்னால்‌ ஆன உப்புத்‌ திருமஞ்சனம்‌. 

என்னிலும்‌ கதி கெட்ட வன்‌ என்னை வந்து மாலையிட்டாள்‌. 
(கேடு கெட்டவன்‌. ) 

என்னிலும்‌ மேல்‌ இல்லை; என்‌ நெல்லிலும்‌ சாவி இல்லை, 

என்னுடைய வீட்டுக்குப்‌ பூவாயி வரப்‌ பொன்னும்‌ 
துரும்பாச்சு, 9019 


என்னை ஆட்டுகிறது, உன்னை ஆட்டுகிறது, மன்னி கழுத்துத்‌ 
தாலி. 

என்னை இடுக்கடி; பாயைச்‌ சருட்டடி. 

என்னை ஏண்டா அடிக்கிறாய்‌? பிள்ளையாண்டிருக்கிறேன்‌. 

என்னைக்‌ கண்டால்‌ சணலுக்குள்ளே ஒளிக்கிறாய்‌? என்‌ பெண்‌ 
சாதியைக்‌ கண்டால்‌ சட்டிக்குள்ளே ஒளிக்கிறாய்‌. 

என்னைக்‌ கலந்தவர்கள்‌ என்றாலும்‌ கைநிறையப்‌ பொன்‌ 


கொடுத்தால்‌ புணர்ந்து விடுவேன்‌. 2920 
(விடுவான்‌. ) 


என்னைக்‌ கெடுத்தது நரை, என்‌ மகளைக்‌ கொடுத்து முலை, 
(அழகு. 


என்னை நம்பாதே, தாலி வாங்காதே. 
என்னைப்‌ பவிஷு ஆற்றுகிறான்‌. 
என்னைப்‌ பார்‌ என்‌ மேனி அழகைப்‌ பார்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 237 


என்னைப்‌ போலக்‌ குரலும்‌ என்‌ அக்காளைப்‌ போல ஒயிலும்‌ 
இல்லை என்கிறதாம்‌ கழுதை. 9929 


என்னையும்‌ பார்தீது இரவல்‌ கேட்கிறதா? 

என்னை விடைந்தால்‌ உன்னை விடைவேன்‌; அம்மலாமா? 
எனக்கா கல்யாணம்‌ என்றானாம்‌. 

எனக்கு அஷ்டமத்துச்‌ சனி. 

எனக்கு ஊணும்‌ இல்லை; உறக்கமும்‌ இல்லை. 9990 


எனக்கு என்று ஒரு பெண்டாட்டி இருந்தால்‌ சடக்கென்று ஓர்‌ அடி 
அடிக்கலாம்‌. 

எனக்குக்‌ கட்டின லிங்கத்தைக்‌ குழிப்பாக்கு விளையாடுவேன்‌. 

எனக்குக்‌ கொடுக்கிறதைக்‌ கொடுத்தால்‌ போகிறேன்‌, 

எனக்குப்‌ பழையது போடு; உனக்குப்‌ பசியா வரம்‌ தருகிறேன்‌. 

எனக்குப்‌ பாக்குப்‌ பிடிக்கப்‌ பார்க்கிறான்‌. 9999 


எனக்கு வேண்டாம்‌ பூசணிக்காய்‌, 
எனது நாட்கள்‌ எல்லாம்‌ ஊமை கண்ட கனாப்போல்‌ ஆயின. 


238 


ஏஊரையா என்றால்‌ கேழ்வரகு எட்டுப்‌ படி என்றானாம்‌. 
(ஏ ஊர்‌-எந்த ஊர்‌, தெலுங்கு.) 

ஏகமும்‌ செத்தவனே ஏறடா பாடையிலே. 
(கெட்டவனே) 


ஏகாத்தே என்றால்‌ பூகாத்தே என்றாள்‌, 5௦40. 


ஏகாதசி என்றைக்கு என்றால்‌ அகமுடையாள்‌ புடைவையைப்‌ 
பார்த்துச்‌ சொல்கிறேன்‌ என்றாளாம்‌, 

ஏகாதசித்‌ திருடியை ஏற்றடா ரதத்தின்மேல்‌, 

ஏகாதசிக்கு மா இடித்தாற்‌ போல, 

ஏகாதசி தோசை; இளையாள்மேல்‌ ஆசை. 

ஏகாதசி பாஞ்சோத்‌; துவாதசி அச்சா ஹை, 9549 


ஏகாதசி மரணம்‌ என்று நாக்கைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டானாம்‌. 

ஏகாதசி மரணம்‌, துவாதசி தகனம்‌. 

ஏகாதசி மரணம்‌ முக்தி என்று நாக்கைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டு 
சாகிறதா? 

ஏகாதசியார்‌ வீட்டுக்குச்‌ சிவராத்திரியார்‌ வந்து போன கதை, 

ஏகாதசி விரதம்‌ என்று நாக்கைப்‌ பிடுங்கிக்‌ கொள்வார்களா? 5550 


ஏகாசி வீட்டில்‌ சிவராத்திரி நுழைந்தாற்‌ போல, 

ஏகாலி வாகனம்‌ பொதி சுமந்தாற்‌ போல, 

ஏகாகூடி லோக நாசினி, 

ஏகோதிஷ்டக்‌ காரனுக்குச்‌ சபிண்டிக்காரன்‌ சாட்சி, 

ஏச்சிலும்‌ பேச்சிலும்‌ வல்லவனே. 5555 


ஏச்சுக்கு ஒன்றும்‌ இல்லை என்றால்‌ எருமைக்காரனுக்கு முட்டியில்‌ 
சிரங்கு, 


ஏட்டிக்குப்‌ போட்டி, எகனைக்கு மொகனை. 
ஏட்டிக்குப்‌ போட்டி, ஏணிக்குக்‌ கோணி, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 239 


ஏட்டில்‌ அடங்காது, எண்ணத்‌ தொலையாது. 
ஏட்டில்‌ சர்க்கரை என்று எழுதி நக்கினால்‌ இனிக்குமா? 5900 
(தித்திக்குமா?) 


ஏட்டுச்‌ சுரைக்காய்‌ கறிக்கு உதவுமா? 
(கூட்டுக்கு. 
ஏட்டுச்‌ சுரைக்காயோ, வீட்டுச்‌ சுரைக்காயோ? 
ஏடா கூடக்காரனுக்கு இடம்‌ எங்கே என்றால்‌ இருக்கிறவன்‌ 
தலைமேலே என்பான்‌. ப 
(வழி எங்கே? போகிறவன்‌ தலைமேலே.) 
ஏடாகூடம்‌ எப்படி என்றால்‌ போகின்றவன்‌ தலையில்‌ பொத்தென்று 
அடித்தான்‌. 
ஏடாகூடம்‌ பேசினால்‌ அகப்பைச்‌ சூனியம்‌ வைப்பேன்‌. 565 


ஏடு அறியாதவன்‌ பீடு பெறாதவன்‌. 
(அறியான்‌, பெறான்‌. ) 
ஏடு கிடச்கத்‌ தோடு முடைந்தாளாம்‌. 
ஏடைக்கும்‌ கோடைக்கும்‌ இருந்தால்‌ இழி கண்ணி. 
ஏண்டா கருடா சுகமா என்றால்‌, இருக்கிற இடத்தில்‌ இருந்தால்‌ 
சுகந்தான்‌ என்றான்‌. 
ஏண்டா தம்பி குருநாதா, இதற்குள்‌ வந்து பகுத்து 


கொண்டாய்‌? 570 


ஏண்டா தென்ன மரத்தில்‌ ஏறுகிறாய்‌ என்றால்‌ கன்றுக்குட்டிக்குப்‌ 
புல்பிடுங்க என்றான்‌; தென்ன மரத்தில்‌ ஏதடா புல்‌ என்றால்‌ 
அதுதானே கீழே இறங்கி வருகிறேன்‌ என்றான்‌. 

ஏண்டா பட்டப்பகலில்‌ திருடினாய்‌ என்றால்‌ என்‌ அவசரம்‌ உனக்குத்‌ 
தெரியுமா என்கிறான்‌, 

ஏண்டா புளிய மரத்தில்‌ ஏறினாய்‌ என்றால்‌ புளிய மரத்தில்‌ டில்‌ 
பறிக்க என்கிறான்‌. 

ஏண்டி கிழவி மஞ்சள்‌ குளிக்கிறாய்‌? பழைய நினைப்ப்டா பேரா. 

ஏணிக்‌ கழிக்குக்‌ கோணற்‌ கழி வெட்டலாமா? 2979 


ஏணிக்குக்‌ கோணி. 
ஏணிக்குக்‌ கோணியும்‌ ஏட்டிக்குப்‌ போட்டியும்‌. 
ஏணிக்‌ கொம்புக்கு எதிர்க்‌ கொம்பு போடலாமா? 


240 தமி ழ்ப்‌ பழமெர ழி ஐ ப 


ஏணிக்‌ கொம்புக்குக்‌ கோணற்‌ கொம்பு போடலாமா? 
(ஏணிக்‌ கழிக்ரு.) 


ஏணி, தோணி, வாத்தியார்‌, நாரத்தங்காய்‌, 5880 
(அண்ணாவி, ) 


ஏணியைத்‌ தள்ளிவிட்டுப்‌ பரண்மேல்‌ ஏறலாமா? 

ஏணி வைத்தாலும்‌ எட்டாது. 

ஏணைக்‌ கழிக்குக்‌ கோணற்‌ கழி வெட்டுகிறதா? 

ஏதன்‌ போர்க்கு ஆதனாய்‌ அகப்பட்டாற்போல்‌, 
(தேவாரம்‌.) 

ஏது என்று கேட்பாரும்‌ இல்லை; எடுத்துப்‌ பிடிப்பாரும்‌ 
இல்லை. 5585 


ஏதுக்கு வீணும்‌ சாணும்‌. 

ஏதும்‌ அற்றவனுக்கு எரிமுட்டைப்‌ பாளையம்‌ திருவிழா; 
போக்கற்றவனுக்குப்‌ பொன்னேரித்‌ திருவிழா. 

ஏதும்‌ அற்றவனுக்கு ஏன்‌ இரண்டு பெண்டாட்டி? 

ஏதும்‌ இல்லை, எக்காந்தமும்‌ இல்லை; பூநாகம்‌. 

ஏந்தாழை என்றால்‌ கேரந்தாழை. 6௦90 


ஏப்பம்‌ பரிபூரணம்‌; சாப்பாடு பூஜ்யம்‌. 
ஏமாந்த சோணகிரி, 
ஏமாந்தால்‌ நாமம்‌ போடுவான்‌; இணைப்பு ஒட்டவில்லை, 
ஏய்த்தால்‌ மதனியை ஏய்ப்பேன்‌; இல்லாவிட்டால்‌ பரதேசம்‌ 
போவேன்‌ . 
(மேய்த்தால்‌. ) 


ஏர்‌ அற்றவன்‌ இரப்பாளி. 5505 


ஏர்‌ அற்றுப்‌ போனால்‌ சீர்‌ அற்றுப்‌ போகும்‌. 

ஏர்‌ உழுகிறது; கன்னி கரைகிறது. 

ஏர்‌ உழுகிற பிள்ளை இளைத்துப்‌ போனால்‌ போகிறது; பரியம்‌ 
போட்ட பெண்ணைப்‌ பார்த்து வளர்‌, 


ஏர்‌ உழுகிறவன்‌ இளப்பமானைல்‌ எருது மைத்துனன்‌ முறை 
கொண்டாடும்‌. 
(மச்சான்‌ முறை, ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 241 
ஏர்‌ உழுகிறவனுக்கு ஏகாதசி விரதமா? ௦600 


ஏர்‌ ஓட்டுவதிலும்‌ எர விடுதல்‌ நன்று. 

ஏர்‌ நடந்தால்‌ பேர்‌ நடக்கும்‌. ப 

ஏர்‌ பிடிக்கிறவனுக்கு இடது கையில்‌ மச்சம்‌; வாழப்‌ புகுந்தவளுக்கு 
வலது கையில்‌ மச்சம்‌, 

ஏர்‌ பிடித்தவன்‌ என்ன செய்வான்‌? பானை பிடித்தவள்‌ பாக்கியம்‌, 

ஏர்‌ பிடித்தவன்‌ முன்னேறினால்‌ செங்கோல்‌ பிடித்தவன்‌ 
செழிப்பான்‌. 9605 


ஏர்‌ பூட்டுவதற்குள்‌ பிராணன்‌ போய்விடும்‌. 
ஏரி உடைகிறதற்கு முன்னே அணை போட வேண்டும்‌. 
ஏரி உடைத்தவள்‌ கம்பளியைப்‌ பிடித்துக்‌ கொண்டால்‌ சரியா? 
ஏரி எத்தனை ஆள்‌ கண்டிருக்கும்‌? ஆள்‌ எத்தனை ஏரி 
_ கண்டிருப்பான்‌, 

(பிட்டம்‌.) 
ஏரிக்கு ஏற்ற எச்சக்கலை; குலத்துக்கு ஏற்ற குசவன்‌ 
குட்டை. 9640 
ஏரிக்குப்‌ பயந்து கால்‌ கழுவாமல்‌ ஒடினானாம்‌. 
ஏரிக்கும்‌ மடுவுக்கும்‌ ஏற்ற வித்தியாசம்‌, 
ஏரி நிமிர்ந்தால்‌ இடையனையும்‌ பாராது. 

(ஏரி-திமில்‌. ) 
ஏரி நிரம்பினால்‌ இடைக்கரை பொசியும்‌. 
ஏரி நிறைந்தால்‌ கரை கசியும்‌, 

(நீர்‌ கசியூம்‌,) 


9615 


ஏரி நீரைக்‌ கட்டுவது அரிது; உடைப்பது எளிது. 
(கட்டுதல்‌, உடைத்தல்‌.) 

ஏரி பெருகில்‌ எங்கும்‌ பெருக்கு. 

ஏரி மடை என்றால்‌ நோரி மழை, 

ஏரி மிதந்தால்‌ குடை அணை மிறியாது. 
(மதியாது.) 

ஏரி மேலே கோபித்துக்‌ கொண்டு கால்‌ கழுவாமல்‌ 
போனான்‌. 
(போனால்‌ ஏரியா தாறும்‌, ) 


020 


242 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஏரியோடு பகை செய்து ஸ்நானம்‌ செய்யா திருப்பதா? 
(ஏரியை மதியாது, 
ஏரியோ தண்ணீர்‌, சூரிய தேவா. 
ஏரை அடித்தேனோ, கூழை .அடித்தேனோ ! 
ஏரை இழந்தார்‌ பேரை இழந்தார்‌. 
(இழந்தாயோ, இழந்தாய்‌, ] 
ஏலவே தொலைத்தது எங்களை தொட்ட கர்மம்‌. ௨022 


ஏலாத நாய்க்கு வால்‌ டேங்குவது போல. 
ஏலேல சிங்கன்‌ பொருள்‌ ஏழு கடல்‌ போனாலும்‌ திரும்பும்‌. 
(பணம்‌, எங்கே போனாலும்‌.) 
ஏலேலம்‌! ஏலேலம்‌! எருமைச்‌ சாணி காய்கிறது. 
ஏவற்பேய்‌ கூரையைப்‌ பிடுங்கும்‌, 
ஏவா மக்கள்‌ மூவா மருந்து. 2620 


ஏவுகிறவனுக்கு வரய்ச்சொல்‌; இயற்றுகிறவனுக்குத்‌ தலைச்சுமை, 
(செய்கிறவனுக்கு. ) 
ஏழரை நாட்டுச்‌ சனியனை இரவல்‌ வாங்கின கதை. 


ஏழு அறை ஈட்டி அதிலே வைத்தாலும்‌ ஒர்‌ அறையில்‌ சோரம்‌ 
போவாள்‌, 
(உள்ளே வைத்தாலும்‌, தாழறை த! சோரம்‌ போவாள்‌.) 


ஏழாம்‌ பொருத்தம்‌, 
ஏழாயிரம்‌ பொன்‌ பெற்ற குதிரை இறப்பைப்‌ பிடுங்கையில்‌,, 
குருட்டுக்‌ குதிரை கோதுமை ரொட்டிக்கு வீங்கினதாம்‌, 903௦ 


ஏழு உழவு உழுதால்‌ எருப்‌ போட வேண்டாம்‌. 
ஏழு உழவுக்கு ஓர்‌ எடுப்புழவு ச. என்பது போல்‌, 
எழு ஊர்‌ சுற்றிப்‌ பாழூர்‌ மணத்தட்டை, 
ஏழு ஊர்‌ லங்கடா, எருமைக்கடா கர்வு, வீட்டுக்கு ஒரு துடைப்பக்‌ 
கட்டை, உஷார்‌, உஷார்‌, 
ஏழு ஊருக்கு ஒரு கொல்லன்‌, 2640 
(குறுந்தொகை) 


ஏழு ஊருக்கு ஒரு தட்டான்‌. 

ஏழு மடிப்பு உழுத புலமும்‌ ஏழு உலர்த்து உலர்த்தின விதையும்‌ 
எழுபதுநாள்‌ காய்ச்சல்‌ தாளும்‌, 

ஏழுமலை தாண்டலாம்‌; ஓர்‌ ஆறு தாண்ட முடியாது. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 243 


ஏழு வருஷம்‌ மஞ்சள்‌ பயிர்‌ இட்டால்‌ என்‌ நிறம்‌ ஆக்கிடுவேன்‌ என்று 
அது சொல்லும்‌. 

ஏழேழு ஜன்மத்துக்கும்‌ போதும்‌. 9645 
ஏழை அழுத கண்ணீர்‌ கூரிய வரள்‌ ஓக்கும்‌, 

்‌ ஏழை அடித்தானோ? கூழை அடித்தானோ? 

ஏழை என்கிற பிராமணனையும்‌ சாது என்கிற பசுவையும்‌ நம்பாதே. 
ஏழை என்றால்‌ எவர்க்கும்‌ எளிது. 

ஏழை என்றால்‌ மோழையும்‌ பாயும்‌. 650 


ஏழைக்கு இரங்கி வேளைக்கு உதவு. 

ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை; பணக்காரனுக்கு ஏற்ற 
பருப்புருண்டை. 

ஏழைக்‌ குடித்தனம்‌, ராஜவைத்தியம்‌. 

ஏழைக்குத்‌ தெய்வமே துணை. 
(தண்டலையார்‌ ௪தகம்‌. ) 


ஏழைக்கும்‌ மோழைக்கும்‌ இடுதேன்‌ பட்டேனே. 9699 


ஏழைக்கும்‌ மோழைக்கும்‌ காடுகான்‌ அம்மை. 
(காடுகாள்‌ துர்க்கை. ) 
ஏழைக்கு வாழை. 
ஏழைக்‌ குறும்பு. 
ஏழை கர்வம்‌ சும்மா இருக்கவிடாது. 
ஏழைகளின்‌ செல்வம்‌ பிள்ளைகளே. ப 5060 


ஏழை கூழுக்கு உப்பில்லை என்று ஏங்குகிறான்‌; பணக்காரன்‌ 
பாலுக்குக்‌ சக்கரை இல்லை என்று ஏங்குகிறான்‌, 

ஏழை சொல்‌ அம்பலம்‌ ஏறாது, 

ஏழை தலையில்‌ கங்கை குதித்தாற்‌ போல்‌. 

ஏழைப்‌ பிள்ளைக்கு எவர்களும்‌ துணை. 

ஏழைப்‌ பிள்ளைக்குத்‌ தெய்வமே துணை, 5665 
( இறைவனே.) 


ஏழை பாக்குத்‌ தின்ன எட்டு வீடு அறிய வேண்டுமா? 
( வேண்டும்‌.) 


ஏழை பேச்சு அம்பலம்‌ பாயுமா? 
ஏழையைக்‌ கண்டால்‌ மோழையும்‌ பாயும்‌. 
ஏழை வீட்டில்‌ ஆனையைக்‌ கட்டுவது போல. 


ஏழை வீட்டில்‌ சனீசுவரன்‌ புகுந்த மாதிரி, 9670 


244 தமிழ்ப்‌ படிமொழிகள்‌ 


ஏழை வைத்தான்‌ வாழை; மகளை வைத்தான்‌ காவல்‌. 
ஏளிதம்‌ பேசி இவ்வேடம்‌ ஆனேன்‌. 
ஏற்கனவே கோணல்‌ வாய்‌; அதிலும்‌ கொட்டாவி விட்டால்‌ எட்‌ படி? 
ஏற்கனவே துர்ப்பலம்‌; அதிலும்‌ கர்ப்பிணி. 
( துர்ப்பிணி; துர்க்குணி. ) 
ஏற்கனவே மாமியார்‌ அலங்கோலம்‌; அதிலே கொஞ்சம்‌ 
பேய்க்‌ கோலம்‌. 2675 


ஏற்கனவே மாமியார்‌ பேய்க்‌ கோலம்‌; அதிலும்‌ இப்போது 
கிழக்கோலம்‌, 
(அழகேலம்‌. ) 

ஏற்கனவே மாமியார்‌ பேய்க்‌ கோலம்‌; அதிலும்‌ கொஞ்சம்‌ அக்கிலி, 
பிக்கிலி , 

ஏற்கனவே மாமியார்‌ பேய்க்‌ கோலம்‌; அதிலும்‌ கொஞ்சம்‌ 
மாக்கோலம்‌, 

ஏற்கை வாசனை, சேர்க்கை வாசனை. 


ஏற்பது இகழ்ச்சி. 5680 


ஏற்றக்‌ கோலுக்குப்‌ பிடித்தால்‌ அரிவாள்‌ பிடிக்கு வரும்‌. 

ஏற்றக்‌ கோலுக்கும்‌ அரிவாள்‌ பிடிக்கும்‌ உள்ள தாரதம்யம்‌, 

ஏற்றத்துக்கு மேல்‌ காத்து நிற்பதை விட இரண்டு சால்‌ 
தண்ணீருக்குக்‌ கஞ்சி குடிக்கலாம்‌. 

ஏற்றப்‌ பறி நிரம்பினால்‌ சோற்றுப்‌ பானை தானே நிரம்பும்‌, 

ஏற்றப்‌ பாட்டுக்கு எதிர்ப்‌ பாட்டு இல்லை; பூசாரி பாட்டுக்குப்‌ 
பின்பாட்டு இல்லை, 90659 


ஏற்றம்‌ உண்டானால்‌ இறக்கமும்‌ உண்டு. 
(வேண்டும்‌, ) 
ஏற ஆசைப்பட்டால்‌ சாணாரப்‌ பிறவி வேண்டும்‌. ' 
(சாணானாய்ப்‌ பிறக்க வேண்டும்‌, ) 
ஏற ஒன்று, இறங்க ஒன்று, எனக்கு ஒன்று, உனக்கு ஒன்று, 
இன்னொன்று இருக்குது. தீத்தால்‌ தா, தராவிட்டால்‌ பேர, 
ஏறச்‌ சொன்னால்‌ எருதுக்குக்‌ கோபம்‌; இறங்கச்‌ சொன்னால்‌ 
முடவனுக்குக்‌ கோபம்‌, 
(தொண்டிக்குக்‌ கோபம்‌.) 
ஏறச்‌ சொன்னால்‌ குதிரைக்குக்‌ கோபம்‌; இறங்கச்‌ சொன்னால்‌. 
சாவுத்தருக்குக்‌ கோபம்‌, ட இது 1.1] 


திமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 245 


ஏறப்‌ படாத மரத்திலே எண்ணப்‌ படாத மாங்காயாம்‌, 
(முடியாத, எண்ணாயிரங்காய்‌,) 

ஏறப்‌ பார்க்கும்‌ நாய்‌; இறங்கப்‌ பார்க்கும்‌ பூனை, 

ஏற முடியாத மரத்திலே எண்ணாயிரம்‌ மாங்காய்‌. 

ஏற விட்டு ஏணியை வாங்குகிறதா! 
(வாங்கினாற்‌ போல்‌. ) 


ஏறாத வார்த்தை வசமாகுமா? 2695 


ஏறாத வார்த்தை வசையோடு ஒக்கும்‌. 

ஏறா மடைக்கு நீர்‌ பாய்ச்சுவது போல. 

ஏறா மேடும்‌ பாயாத்‌ தண்ணீரும்‌. 

ஏறாலக்கமாய்ப்‌ பேசுகிறாய்‌, 

ஏறி அடுத்து வில்‌ போட்டால்‌ மாறி அடித்து மழை பெய்யும்‌, 5700 


ஏறி இருந்த கொம்பை வெட்டுபவனைப்போல. 

ஏறி இறங்கும்‌ திருமேனி, எங்கும்‌ கண்ட திருமேனி, தட்டிக்‌ 
கொட்டும்‌ திருமேனி, வெள்ளை வெளுக்கும்‌ திருமேனி, 

ஏறிய கொக்கு என்று இருந்தாயோ கொங்கணவா? 

ஏறின வரையும்‌ திருப்பணி; கீழே பம்‌ 
(செட்டி நாட்டு வழக்கு.) 

ஏறினால்‌ எருதுக்குக்‌ கோபம்‌; ரன்கள்‌ நொண்டிக்குக்‌ 
கோபம்‌, 0705 
(மொண்டிக்கு, ) 


ஏறினால்‌ குற்றம்‌; இறங்கினால்‌ அபராதம்‌. 
(இறங்கினால்‌ குற்றம்‌.) 

ஏறுகிற குதிரைக்கு எருதே மேல்‌. 

ஏறுகிற குதிரையிலும்‌ உழவு மாடு அதிக உத்தமம்‌. 

ஏறுகிறவன்‌. இடுப்பை எத்தனை தூரம்‌ தாங்கலாம்‌? 
(பிட்டத்தை, ) 


ஏறு நெற்றி ஆறுதலை எதிர்க்க வந்தால்‌ ஆகாது. 2110 
ஏறும்‌ தேமல்‌, இறங்கும்‌ தேமல்‌. 


ஏறும்‌ தேமல்‌, இறங்கும்‌ படர்‌ தாமரை, கூடும்‌ புருவம்‌ குடியைக்‌ 
கெடுக்கும்‌. 


246. தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஏறும்‌ மடைக்கு நீரைப்‌ பாய்ச்சுவது போல. 
(ஏறா மடைக்கு,) 
ஏறு மாறாய்ப்‌ பேசுகிறதா? 
ஏன்‌ அடா இடறி விழுந்தாய்‌ என்றால்‌ இதுவும்‌ ஒரு கெருடி வித்தை 
என்றானாம்‌. 2715 
என்‌ அடா கருடா சுகமா? இருக்கிற இடத்தில்‌ இருந்தால்‌ சுகம்‌ 
என்கிறது. 
ஏன்‌ அடா கிழவா, இளைத்தாய்‌ குதிர்‌ போல? 
ஏன்‌ அடா தம்பி இளைத்தாய்‌ என்றால்‌, இதிலும்‌ துரும்பானாலும்‌ 
உனக்கு என்ன என்ற கதை. 
ஏன்‌ அடா தம்பி, ரகுநாதா, இதற்குள்‌ வந்து புகுந்து கொண்டாய்‌? 
ஏன்‌ அடா தென்ன மரத்தில்‌ ஏறினாய்‌ என்றால்‌, கன்றுக்குட்டிக்குப்‌ 
புல்‌ பிடுங்க, என்கிறான்‌; தென்ன மரத்தில்‌ புல்‌ ஏதடா 
என்றால்‌, அதுதானே கீழே இறங்குகிறேன்‌ என்கிறான்‌. 9120 


ஏன்‌ அடா பட்டப்‌ பகலில்‌ திருடுகிறாய்‌ என்றால்‌ என்‌ அவசரம்‌ 
உனக்குத்‌ தெரியுமா என்கிறான்‌. 

ஏன்‌ அடா புளிய மரத்தில்‌ ஏறினாய்‌ என்றால்‌ பூனைக்‌ குட்டிக்குப்‌ 
புல்பறிக்க என்கிறான்‌. 

ஏன்‌ அடா பையா,இடறி விழுந்தாய்‌ என்றால்‌ இதுதான்‌ ஒரு கெருடி 
வித்தை என்றானாம்‌. 

ஏன்‌ அடா முடிச்சை அவிழ்க்கிறாய்‌? என்‌ பசி உனக்குத்‌ தெரியுமா? 

ஏன்‌ அடா விழுந்தாய்‌ என்றால்‌, கரணம்‌ போட்டேன்‌ 


என்றானாம்‌. 2125 


ஏன்‌ அடி அக்சா இலையாய்ப்‌ பறக்கிறாய்‌? எங்கள்‌ வீட்டுக்கு வா, 
காற்றாய்ப்‌ பறக்கலாம்‌. 

ஏன்‌ அடி சிறுக்கி, புல்லு ஆச்சா? ஒரு நொடிக்குமுன்‌ கட்டு ஆச்சே, 

ஏன்‌ அடி பாட்டி, மஞ்சள்‌ குளித்தாய்‌? பழைய நினைப்படா 
பேராண்டி. 

ஏன்‌ அடி பெண்ணே, இளைத்தாய்‌ குதிர்‌ போலே? 

ஏன்‌ அடி பெண்ணே, குந்தியிருக்கிறாய்‌? சோறு பற்றாமல்‌. 5780 
(சோர்ந்திருக்கிறாய்‌.) 


ஏன்‌ அயலானைக்‌ கண்டாளாம்‌; ஏணிப்‌ பந்தம்‌ பிடித்தாளாம்‌. 

ஏன்‌ உதட்டாண்டே என்றால்‌ ஏன்‌ பல்லாண்டே என்ற கதை. 

ஏன்‌ என்பாரும்‌ இல்லை; எடுத்து விழிப்பரரும்‌ இல்லை. 
(எடுத்துப்‌ பார்ப்பாரும்‌.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 247 


ஏன்‌ என்று கேட்பாரும்‌ இல்லை; எடுத்துக்‌ கேட்பாரும்‌ இல்லை. 
(பார்ப்பாரும்‌.) | 
ஏன்‌ கருடா சுகமா? இருக்கிற இடத்தில்‌ இருந்தால எல்லாரும்‌ 
சுகந்தான்‌. 279௦ 
(தண்டலையார்‌ ௪தகம்‌,) 


ஏன்‌ காணும்‌ தாத்ரே, ஆண்டி புகுந்தீர்‌? இரவும்‌ ஒரு மண்டலம்‌ 
பார்த்து விடுவோம்‌. 

ஏன்‌ கொழுக்கட்டை சவுக்கிட்டாய்‌? ஒருகாசு வெல்லம்‌ இல்லாமல்‌ 
சவுக்கிட்டேன்‌. 

ஏன்‌ கொழுக்கட்டை நட்டுக்‌ கொண்டாய்‌? வெல்லம்‌ இல்லாமல்‌ 
பிட்டுக்‌ கொண்டேன்‌. 

ஏன்‌ பறையா என்கிறதைவிட வள்ளுவப்‌ பறையா என்கிறது மேல்‌. 

ஏன வாயனைக்‌ கண்டானாம்‌; ஏணிப்‌ பந்தம்‌ பிடித்தானாம்‌, 5740 
(கண்டாளாம்‌; பிடித்தாளாம்‌. ) 


ஏனானாம்‌ கோத்திரத்துக்குத்‌ தானானாம்‌ தர்ப்பயாமி, 
ஏனோ தானோ எவனோ செத்தான்‌. 
ஏனோ தானோ என்றிருத்தல்‌. 


246 


ஐங்கலக்‌ குப்பியில்‌ நழுவின . கப்பி, 


ஐங்காதம்‌ போவதற்கு அறிமுகம்‌ தேவை. : 
(ஜங்காதம்‌ போனாலும்‌ அறிமகம்‌ வேண்டும்‌. ). 


ஐங்காதம்‌ போனாலும்‌ அகப்பை அரைக்‌ காசு. 
ஐங்காதம்‌ போனாலும்‌ தன்‌ நிழல்‌ தன்னுடன்தானே வரும்‌? 
ஐங்காதம்‌ போனாலும்‌ தன்‌ பாவம்‌ தன்னோடே. 
ஐங்காதம்‌ போனாலும்‌ தன்‌ பாவம்‌ தொலையாது. 
ஐங்காயம்‌ இட்டு அரைத்துக்‌ கரைத்தாலும்‌ தன்‌ நாற்றம்‌ 
போகாதாம்‌ பேய்ச்‌ சுரைக்காய்க்கு. 
(தன்‌ காரம்‌,) 


ஐங்காயம்‌ இட்டு அவரைப்‌ பருப்பு இட்டாலும்‌ தன்‌ நாற்றம்‌ 
போகாது பேய்ச்‌ சுரைக்காய்‌, 

ஐதது நெல்லு; அடர்ந்தது சுற்றம்‌. 

ஐதர்‌ அலி என்றால்‌ அழுத பிள்ளையும்‌ வாய்‌ மூடும்‌; 

ஐதர்‌ காலம்‌, 

ஐந்து சிட்டுக்கு இரண்டு காசு விலை, 


ஐந்தும்‌ மூன்றும்‌ எட்டு; அத்தை மகளைக்‌ கட்டு. 

ஐந்து வயதில்‌ ஆதியை ஓது. 

ஐந்து வருஷம்‌ கொஞ்சி வளர்‌; பத்து வருஷம்‌ அடித்து வளர்‌; 
பதினாறு வருஷம்‌ தலைக்கு மேல்‌ பழகி வளர்‌. 

ஐந்து விரலும்‌ ஐந்து கன்னக்கோல்‌, ்‌ 

ஐந்து விரலும்‌ ஒன்று போல இருக்குமா? 


ஐந்தூரான்‌ புஞ்சை போல. 
ஐப்பசி அடை மழை; கார்த்திகை கடு மழை, 


9140 


2750 


9165 


5100 


தழிழ்ப்‌ பழமொழிகள்‌ 249 


ஐப்பசி அழுகல்‌ தூற்றல்‌. 
ஐப்பசி அறக்‌ காய்ந்தால்‌ அண்ணன்‌ இட்ட பயிரும்‌ சரி; 
தம்பி இட்ட பயிரும்‌ சரி. இ 
ஐப்பசி அறக்‌ காய்ந்தால்‌ ஆடு ஒரு மாடு; மாடு ஒரு மலை, 5769 


ஐப்பசிக்கும்‌ கார்தீதிகைக்கும்‌ மழை இல்லா விட்டால்‌ 
அண்ணனுக்கும்‌ சரி, தம்பிக்கும்‌ சரி, 

ஐப்பசி தலை வெள்ளமும்‌ கார்த்திகை கடை வெள்ளமும்‌ கெடுதி. 

ஐப்பசி நட்ட கரும்பு ஆனை வால்‌ ஒத்ததாம்‌. 

ஐப்பசி நெல்‌ விதைத்தால்‌ அவலுக்கும்‌ நெல்‌ ஆகாது, 

ஐப்பசிப்‌ பிறை கண்ட வேளாளா, கைப்பிடி நாற்றைக்‌ கண்டு 
கரையேறு. | - . 5770 

(கைப்பாத கொண்டு.) 


ஐம்பசிப்‌ பனி அத்தனையும்‌ மழை. 
(அப்போதே மழை.) 
ஐப்பசி மருதாணி அரக்காகப்‌ பற்றும்‌. 
ஐப்பசி மாதத்தில்‌ சம்பா நட்டால்‌ ஆனைக்‌ கொம்பு முளைக்கும்‌, 
ஐப்பசி மாதத்து எருமைக்‌ கடாவும்‌ மார்கழி மாதத்து 
நம்பியானும்‌ சரி. 
ஐப்ப்சி மாதத்து நடவும்‌ அறுபது பிராயத்திற்‌ பிள்ளையும்‌, 9779 
(பயன்‌ இல்லை.) 


ஐப்பசி மாதத்து நாற்றை அருகில்‌ சாத்து. 
ஐப்பசி மாதத்து வெயிலில்‌ அன்று உரித்த தோல்‌ அன்றே-காயும்‌, 
ஐப்பசி மாதம்‌ அடை மழை. 
ஐப்பசி மாதம்‌ அழுகைத்‌ தூற்றல்‌; கார்த்திகை மாதம்‌ 

கனத்த மழை, 

(அழுகல்‌ தூற்றல்‌; அடை மழை.) 
ஐப்பசி மாதம்‌ பசு கறக்குமுன்‌ பன்னிரண்டு பாட்டம்‌ மழை. 5760 


ஐப்பசி மேல்காற்று அப்போதே மழை. 
ஐப்பசி விதைப்பாட்டிற்கு ஐயப்பாடு இல்லை. 
ஐப்பசி வெள்ளாமை அரை வெள்ளாமை. ப 
ஐ பை சுரைக்காய பக்கா நெய்‌, வெள்ளைக்காரன்‌ கப்பலிலே 
தீயைக்‌ கொளுத்தி வை, ப 
(தாஞ்சில்‌ வழக்கு.) 


250 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஐம்பதாம்‌ பிராயத்திலே கருக்கோலை கட்டிச்‌ சாகிற காலத்தில்‌ 
பிச்சோலை கட்டினாளாம்‌, 189 
(அருக்கோலை கட்டி.) 


ஐம்பதிலே அறிவு; அறுபதிலே அடக்கம்‌; அதற்கு மேல்‌ 
ஒன்றும்‌ இல்லை, 
ஐம்பதுக்கு மேலே மண்‌ பவழம்‌ கட்டுகிறதா? 
ஐம்பது வந்தாலும்‌ அவசரம்‌ கூடாது. 
ஐம்பது வயசிலே ஆண்பிள்ளைக்கு மறு மகிழ்ச்சி. 
ஐம்பது£வயசு ஆனவனுக்கு அஞ்சு வயசுப்‌ பெண்ணா? 5190 


ஐம்பது வயசு ஆனவனுக்கு அரிவை ஏன்‌? 

ஐயங்கார்‌ அம்மானையில்‌ சறுக்கினார்‌. 
(ஐயங்கார்‌-பிள்ளைப்‌ பெருமாள்‌ ஐயங்கார்‌.) 

ஐயங்காரும்‌ தத்துக்‌ கொடுப்பார்‌. 
(தொத்து.) 

ஐயங்காரைக்‌ கெடுத்தவள்‌ ஐயங்காரிச்சி, தாதச்சியைக்‌ 
கெடுத்தவன்‌ தாதன்‌. 

ஐயப்பட்டால்‌. பைய நட, 795 


ஐயப்பன்‌ குதிரையை வையாளி விட்டாற்‌ போல. 
(விட்ட கதை, ) 
ஐயப்பா கையை விடு. 
ஐயம்‌ ஆன காரியத்தைச்‌ செய்தல்‌ ஆகாது. 
ஐயம்‌ உண்டானால்‌ பயம்‌ உண்டு. 
ஐயம்‌ ஏற்றும்‌ அறிவே ஓது. 9800 


ஐயம்‌ தீர்ந்தும்‌ நெஞ்சு ஆறவில்லை, 
ஐயம்பேட்டைத்‌ துலுக்கன்‌ போல்‌. 
(வலுச்சண்டைக்கு வருவான்‌, ) 
ஐயர்‌ இடம்‌ கொடுத்தாலும்‌ அடியார்கள்‌ இடம்‌ கொடார்கள்‌. 
ஐயர்‌ உண்டு தீர்ப்பார்‌; கர்ணன்‌ கொடுத்து அடிப்பான்‌. ப 
ஐயர்‌ உருள; அம்மை திரள. 9805 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 251 


ஐயர்‌ என்பவர்‌ துய்யர்‌ ஆவர்‌, 
ஐயர்‌ கொண்டு வருகிற பிச்சைக்கு அறுபத்தாறு பை. 
ஐயர்‌ தின்னும்‌ பருப்பு ஐந்து குடி கெடுக்கும்‌. 
ஐயர்‌ பாதி, அரண்மனை பாதி. 
(புதுக்கோட்டையில்‌.) 


ஐயர்‌ வரும்வரை அமாவாசை காத்திருக்குமா? 2810 


ஐயருக்கு அரை வார்த்தை சொல்‌; ஆண்டிக்கு அதுவும்‌ 
சொல்லாதே. 

ஐயன்‌ அமைப்பை ஆராலும்‌ தள்ளக்‌ கூடாது. 

ஐயன்‌ அளந்த படி. 

ஐயன்‌ பாழியில்‌ ஆனை போர்க்கு உதவுமோ? 

ஐயனார்‌ கோயில்‌ ஆனையைப்‌ போல. 2819 


ஐயனார்‌ கோயில்‌ செங்கல்‌ அத்தனையும்‌ பிடாரி, 
(தெய்வம்‌. ) 
ஐயனார்‌ கோயில்‌ மண்ணை மிதித்தவர்‌ அத்தனை பேரும்‌ பத்திர 
காளி, 
(அடிமண்ணை மிதித்தவர்‌, அத்தனை பேரும்‌ பிடாரி.) 


ஐயனார்‌ கோயிலிலே ஆனை பிடிக்க வேண்டும்‌. 
ஐயனார்‌ படையில்‌ குயவனார்‌ பட்டது போல. 


ஐயனாரே வாரும்‌; கடாவைக்‌ கொள்ளுப்‌. 9820 


ஐயா, ஐயா, அம்மா குறைக்‌ கேழ்வரகும்‌ அரைக்க : வரச்‌ 
சொன்னாள்‌. | 

ஐயா கதிர்‌ போல; அம்மா குதிர்‌ போல. ப 

ஐயாசாமிக்குக்‌ கல்யாணம்‌; அவரவர்‌ வீட்டிலே சாப்பாடு. 
(ஐயாத்துரைக்கு.) - 

ஐயா சொல்படி காலைக்‌ கிளப்படி. 


ஐயாட்டுக்‌ கிடைக்குச்‌ சமம்‌ தை உழவு. 9820 


ஐயாத்துரைக்குக்‌ கல்யாணம்‌; அவரவர்‌ வீட்டிலே சாப்பாடு; 
கொட்டு மேளம்‌ கோயிலிலே; படத்‌ பாக்குக்‌ கடையிலே; 


சுண்ணாம்பு சூளையிலே. 
(கொட்டு முழக்கு.) 


252 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஐயா தாசி கவனம்‌ பண்ண, அஞ்சாளின்‌ சுமையாச்சு. 

| ஐயா நாளிலே அம்மா மூடு பல்லக்கு ஏறினாள்‌. 

ஐயா நூற்பது அம்பியின்‌ அரைஞாண்‌ கயிற்றுக்கும்‌ ஆகாது. 

ஐயா பாட்டுக்கு அஞ்சடியும்‌ ஆறடியும்‌ தாண்டும்‌. 5830 


ஐயாவுக்கு வித்தை இல்லை; அம்மாளுக்குக்‌ கர்வம்‌ இல்லை. 

ஐயா வீட்டுக்‌ கூழுக்கு அப்பணையங்கார்த்‌ தாதாவா? 

ஐயாவைத்‌ தவிர ஆனைதாண்டவ புரத்தார்‌ அத்தனை பேரும்‌ 
அயோக்கியர்கள்‌ . 

ஐயா வையர்‌ கூழுக்கு அப்பையங்கார்‌ தாதாவா? 

ஐயைந்தில்‌ பிறத்த பிள்ளையும்‌ தை ஐந்தில்‌ நட்ட நடவும்‌, 5895 


ஐயோ என்றால்‌ ஆறு மாசத்துப்‌ பாவம்‌ சுற்றும்‌. 
ஐயோ பாவ மென்றால்‌ கையோடே. 


ஐவருக்கும்‌ தேவி, அழியாத பத்தினி, 


ணு, அறக்‌ கி்‌ லு ல அப்‌ அங்கி பயத்த 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


( தொகுதி 2 ) 


தொகுத்தவர்‌ 


கி. வா. ஜகந்நாதன்‌ 


% 
அதி க்க 
ரா? அட... 

யு AN 


ஸ்‌ 


௯. “ண்‌, டி 


7 த பட்ட ட 24 10 டு 1 
ஜெனரல்‌ பப்ளிஷர்‌ 


ஜென்ரல்‌ பப்ளிஷர்ஸ்‌ 
முதற்‌ பதிப்பு - 2001 
இரண்டாம்‌ பதிப்பு - 2006 


உரிமை பதிப்பு 


© ஆசிரியருக்கு 


விலை ரூ. 100.00 


கூடக. தவில்‌ டட வி 


ஜெனரல்‌ பப்ளிஷர்ஸ்‌ 
244, ராமகிருஷ்ண மடம்‌ சாலை, 
தபால்‌ பெட்டி நெ. 617, 

_ மயிலாப்பூர்‌, சென்னை-600 004. 


தொலைபேசி : 494 1314 


Jai Ganesh Offset Printers, 
... Chennai - 600 004. 


முகவுரை 


இந்தப்‌ புத்தகத்தில்‌ ஏறத்தாழ25, 000 பழமொழிகள்‌ உள்ளன. 
இவை கடந்த நாற்பது ஆண்டுகளாக நான்‌ சேகரித்தவை. 
சொற்பொழிவு செய்யும்‌ பொருட்டு வெளிழூர்களுக்குச்‌ சென்ற 
காலங்களில்‌ அங்கே உள்ள ஆடவர்களிடமும்‌ பெண்மணிகளிடமும்‌ 
கேட்டுப்‌ பழமொழிகளை எழுதி வந்தேன்‌. பெரும்பாலும்‌ முதிய 
பெண்மணிகளே பல்‌ பழமொழிகளைச்‌ சொன்னார்கள்‌. 
பழ்மொழியை முதுமொழி என்றும்‌ வசனம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
பழமொழிகள்‌ அடங்கிய பாடல்களைப்‌ பெற்ற நூல்கள்‌ பழமொழி 
நானூறு, கோவிந்தசதகம்‌, தண்டலையார்‌ சதகம்‌, இரத்தின 
சபாபதி மாலை, அருணாசல கவி இராம நாடகக்‌ கீர்த்தனை 
முதலியவை. 


இந்தப்‌ பழமொழிகளில்‌ பல்வேறு சாதியினரைக்‌ குறை கூறி 
உள்ளவை பல உண்டு. அவ்ற்றைக்‌ கண்டு அந்தச்‌ சாதியைச்‌ 
சேர்ந்த அன்பர்கள்‌ சினம்‌ கொள்ள மாட்டார்கள்‌ என்று நம்பு 
கிறேன்‌. இழித்துக்‌ கூறுவதில்‌ எந்தச்‌ சாதியினரையும்‌ விட்டு 
வைக்கவில்லை. பார்ப்பனர்களை இழித்துக்‌ கூறும்‌ பழமொழிகள்‌ 
பல. அத்தகையவற்றை அப்படி அப்படியே காட்டியுள்ளேன்‌ . 
தமிழ்‌ மக்களுடைய எண்ணம்‌ எவ்வாறு படர்ந்தது என்பதை இவை 
காட்டுகின்றன. 


நாடோடி இலக்கியத்தைச்‌ சார்ந்தவை பழமொழிகள்‌. அறிவு 
தெரிந்த சிறுவர்‌ முதல்‌ முதுமை உடையவர்கள்‌ வரை யாவரும்‌ 
தாம்‌ பேசும்‌ பொழுது பழமொழிகளை அளுவார்கள்‌. அவரவர்‌ 
களுடைய அனுபவத்துக்கு. ஏற்ற வகையில்‌ அவை இருக்கும்‌. 
உபதிடதம்‌, இலக்கிய இலக்கணங்கள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய 
பழமொழிகளும்‌ உண்டு. விலங்கினங்கள்‌, பறவைகள்‌, நீர்வாழ்‌ 
_ பிராணிகள்‌, ஊர்வன, புழுபூச்சிகள்‌ முதலியவற்றைப்‌ பற்றிய 
பழமொழிகள்‌ பல. இவற்றை ஆராய்ந்து கட்டுரைகளை எழுதலாம்‌. 
பல பெரியோர்களுடைய வரலாறுகள்‌ சம்பந்தமான பழமொழிகளும்‌ . 


4 


உண்டு. கம்பன்‌, ஒட்டக்கூத்தர்‌ முதலிய புலவர்களைப்‌ பற்றிய 
பழமொழிகள்‌ சில உள்ளன. 


சில சில ஊர்களைப்‌ பற்றிய பழமொழிகளும்‌ பல உண்டு. 
அந்த ஊர்களில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ தெய்வங்களைப்‌ பற்றிய 
பழமொழிகளும்‌ உள்ளன. 


இவ்வாறு பல பல துறைகளில்‌ அமைந்த இந்தப்‌ பழமொழிகள்‌ 
அறிவைத்‌ தூண்டுகின்றவை. 


தமிழ்‌ மக்கள்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ உள்ள பழமொழிகளைப்‌ 
படித்து இன்புறுவார்கள்‌ என்று நம்புகிறேன்‌. ' 


கி. வா. ஜகந்நாதன்‌. 


சென்னை-..-28 


காந்தமலை 
4—5—88 


தொகுதி 2. 


பத 
ஒக்கச்‌ சிரித்தார்க்கு வெட்கம்‌ இல்லை, 
(சிரித்தால்‌. ) 
ஒக்கப்‌ பிறந்த தங்கை ஓலமிட்டு அழுதாளாம்‌; ஒப்பாரி தங்கைக்குச்‌ 
சிற்றாடையாம்‌. ௨640 


ஒக்கலிலே பிள்ளையை வைத்து ஊரெல்லாம்‌ தேடினாளாம்‌ 
(தேடினாற்‌ போல, ) ம்‌ 


ஒச்சியம்‌ இல்லாத ஊரிலை பெண்‌ வாங்கின கதை. 
ஒட்ட உலர்ந்த ஊமத்தங்காய்‌ போல. 
ஒட்டக்‌ கூத்தன்‌ பாட்டுக்கு இரட்டைத்‌ தாழ்ப்பாள்‌, 
(கொட்டைத்‌ தாழ்ப்பாள்‌. ) 
ஒட்டகத்தின்‌ முதுகுக்குச்‌ கோணல்‌ ஒன்றா இரண்டா? 5845 


ஒட்டகத்துக்கு உடம்பெல்லாம்‌ கோணல்‌, 

ஒட்டகத்துக்குக்‌ கல்யாணம்‌, கழுதை கச்சேரி. 

ஒட்டகத்துக்குத்‌ தொட்ட இடம்‌ எல்லாம்‌ கோணல்‌, 

ஒட்டகமே, ஒட்டகமே, உனக்கு எவ்விடத்தில்‌ செவ்வை. 

ஒட்டத்து 'அப்பம்‌ தின்பாரைப்‌ போலே. ப 2850 


ஒட்டப்‌ பார்த்து மட்ட நறுக்கு, 
ஒட்டன்‌ கண்டானா லட்டுருண்டை? போயன்‌ கண்டானா பொரி 


யுருண்டை? 
ஒட்டன்‌ குச்சி வைத்துப்‌ பெருக்குகிற விளக்குமாறும்‌ . அல்ல; 
வீட்டைப்‌ பெருக்குகிற விளக்குமாறும்‌ அல்ல. 
_ தட்டன்‌ சுவருக்குச்‌ சுண்ணாம்பு அடித்தாற்‌ போல, ர 
ஒட்டன்‌ வீட்டு அழு கட்டில்‌ ஏறித்‌ தத்வம்‌ ர 5855 


ஒட்டன்‌ வீட்டு நாய்‌ கூழுக்குக்‌ காத்த மாதிரி. 
ஒட்டன்‌ வீட்டு நாய்‌ த்துப்‌ நந்தாற்‌ போல. 


6 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
ஒட்டனுக்குத்‌ தெரியுமா லட்டுருண்டை? 
ஒட்டாது பாவம்‌; கிட்டாது சேவை. 
ஒட்டி உலர்ந்து ஊமத்தங்காயாய்ப்‌ போய்விட்டான்‌. 5860 
(உலர்ந்த. 


ஒட்டிய உடம்பும்‌ ஒடுக்கிட்ட வாழ்நாளும்‌. 

ஒட்டிய சீதேவி நெட்டியோடே போம்‌. 
(சீதாதேவி. ) 

ஒட்டின பேரைத்‌ தொட்டிலும்‌ கொள்ளும்‌; ஒட்டாத பேரைக்‌. 
கட்டிலும்‌ கொள்ளாது. | 
(ஒட்டினால்‌ கொள்ளும்‌. ஒட்டினாரை,) 

ஒட்டினாலும்‌ உழக்குப்‌ பீச்சுகிறதா? 
(உழக்குப்‌ பீர்‌ செல்கிறதா?) 


ஒட்டுக்‌ கதை கேட்பவர்‌ செவிட்டுப்‌ பாம்பாய்ப்‌ பிறப்பார்‌. _ 586% 
போழ்ப்பாண வழக்கு, ) 


ஒட்டுத்‌ திண்ணை நித்திரைக்குக்‌ கேடு. 

ஒட்டுத்‌ திண்ணையில்‌ பட்டுப்‌ பாய்‌ போட்டவன்‌. 

ஒட்டு மூத்திரத்துக்கு ரக்ஷாபந்தனம்‌ செய்தாளாம்‌;. பட்டறைப்‌ 
பீயைப்‌ பாயோடு பீடித்தாளாம்‌, 

ஒட்டைக்குக்‌ கரும்பு மெத்தக்‌ கசப்பு . ர 5 

ஒட்டைக்குச்‌ சுளுவு பட்டாற்‌ போல, . டது ... 8870 
(அளவு மீட்டர்‌ போல்‌.) ப 


ஒட்டைக்குப்‌ பளுவு ஏற்றுகிறது போல. 
ஒடக்கான்‌ முட்டு வைக்காத காடு, 
ஒடிந்த கோல்‌ ஆனாலும்‌ > கோல்‌ ்‌ ஆகும்‌. 
(வேண்டும்‌. ) 
ஒடுக்கம்‌ சிதம்பரம்‌. | த த ன 
ஒடுக்கி ஒடுக்கிச்‌ தடவ பனு டனர்‌! | 5875 
ஒண்ட றல்‌ எலி உரம்‌ பெற்றது; அண்டிகிகந்த மனை ஆலாய்ப்‌ 


பறக்கிறது, தளி 


ஒண்ட வந்த. பிடாரி. ரம்ப டோரியைத்‌ ாத்தியதாம்‌. யக 
I த்து பீடாரி ட ட்தால்‌ ச்‌ ன 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஒண்டாதே, ஒண்டாதே, ஓரிக்கால்‌ மண்டபமே; அண்டாதே, 
அண்டாதே ஆயிரங்கால்‌ மண்டபமே என்றாற்‌ போல, 

ஒண்டிக்காரன்‌ பிழைப்பும்‌ வண்டிக்காரன்‌ பிழைப்பும்‌ ஒன்று. 

ஒண்ணாங்‌ குறையாம்‌ வண்ணான்‌ கழுதைக்கு, 5880 


ஒண்ணாந்‌ தேதி சீக்கிருப்பவனும்‌ ஒற்றைக்‌ கடையில்‌ சாமான்‌ 
வாங்குபவனும்‌ உருப்பட மாட்டான்‌. 
(இலங்கை வழக்கு.) 
| ஒண்ணுக்குள்ளே ஒண்ணு, எள்ளுக்குள்ளே எண்ணெய்‌, | 
ஒண்ணுக்குள்ளே ஒண்ணு, கண்ணுக்குள்ளே மண்ணாகியது. 
ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு. 
ஒண்ணைப்‌ பெற்றாலும்‌ கண்ணைப்‌ பெறு. . 2885 


ஒண்ணோ, கண்ணோ? 

ஒத்த இடத்தில்‌ நித்திரை கொள்‌. 

ஒத்த கணவனும்‌ ஒரு நெல்லும்‌ உண்டானால்‌ சித்திரம்‌ போலக்‌ 
குடிவாழ்க்கை செய்யலாம்‌. 

ஒத்தான்‌ ஓரகத்தாள்‌ ஒரு முற்றம்‌; நாத்தனார்‌ நடு முற்றம்‌. 

ஒத்தி வெள்ளம்‌ வருமுன்னே அணை கோலிக்கொகின' | 
மண்டும்‌. ... 5890 


ஒத்துக்கு ஏற்ற மத்தளம்‌. 
ஒத்தைக்கு ஒரு பிள்ளை என்றால்‌ புத்தி கூடக்‌ கட்டையாகப்‌ 
போகுமா? 

(ஒத்திக்கு. ) 

ஒதி பெருத்தால்‌ உரல்‌ ஆகுமா? 

ஒதி பெருத்தாலும்‌ உத்தரத்துக்கு ஆகாது. .. 

ஒதி பெருத்து என்ன? உபகாரம்‌ இல்லாதவன்‌ வ்‌ ட 
என்ன? இதத: 
(உதவாதவன்‌, J 


ஒதி பெருத்துத்‌ தூண்‌ ஆமா? ஓட்டாங்‌ கிளிஞ்சில்‌ காசாமோ? 
ஒதிய மரமும்‌ ஒரு சமயத்துக்கு உதவும்‌. 
ல ஒப்புக்குச்‌ சப்பாணி. ஊருக்கு. மாங்கொட்டை. 


8 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஒப்புக்கு மாங்கொட்டை, ஊருக்குச்‌ சப்பாணி. 
ஒய்யாரக்‌ கொண்டையாம்‌, தாழம்‌ பூவாம்‌, உள்ளே இருக்குமாம்‌ 
ஈரும்‌ பேனும்‌. 5900 


ஒயிலாய்ப்‌ பேசுகிறாள்‌; ஆனால்‌ கனம்‌ அறிந்த கப்பறையும்‌ அல்ல? 
கண்டறிந்த நாயும்‌ அல்ல 

ஒரு அச்சிலே உருக்கி வார்த்தால்‌ போல. 

ஒரு அடி அடித்தாலும்‌ பட்டுக்‌ கொள்ளலாம்‌; ஒரு சொல்‌ மட்டும்‌ 

்‌ கேட்க முடியாது. 

ஒரு அப்பம்‌ தின்னாலும்‌ நெய்யப்பம்‌ தின்ன வேணும்‌, ட்‌ 

ஒரு இழவு என்றாள்‌ ப்ட்‌ ஆகும்‌. 9905 
(ஆகும்‌,) 


ஒரு உறையிலே இரண்டு கத்தியா? 

ஒரு ஊர்‌ நட்பு, ஒரு ஊருக்குப்‌ பழிப்பு. 

ஒரு ஊரில்‌ இரண்டு பைத்தியக்காரர்களா ? 

ஒரு ஊருக்கு ஒரு வழியா? ப 

ஒரு ஊருக்கு வழி கேட்க ஒன்பது ஊருக்கு வழி 


காட்டுகிறான்‌. 5910 
ஒரு கட்டு. லக்க தண்ணீரில்‌ போட்டு ஒன்பது ஆள்‌ கட்டி 

இழுத்தாற்‌ போல. 

(எட்டு ஆள்‌.) 


ஒரு கண்ணிலே புகுந்து மறு கண்ணிலே புறப்படுகிறான்‌, 
(வருகிறவன்‌. ) 

ஒரு கண்ணுக்கு வெண்ணெய்‌; ஒரு கண்ணுக்குச்‌ ப்பம்‌ 
(ஏன்‌?) 

ஒரு கண்‌ மூடி ஒரு கண்‌ விழிக்கிறவன்‌, 
(விழித்தல்‌, ) ட ல 

ஒரு கம்பத்தில்‌. இர ண்டு ஆனையைக்‌ கட்டினா ற்போல்‌. 501௦ 
(ஆட்களை, 


ஒரூ கரண்டி எண்ணெய்‌ கொண்டு பலகாரம்‌ சுட்டுப்‌ பந்தி 
... விசாரீத்து வந்த பெண்டுகள்‌ வாரி முடித்துப்‌ பெண்டுகளால்‌ 
தன்ம இல்லாமல்‌ புறக்கடை த போய்‌ யதாக. 


ஒரு கல்லில்‌ இரண்டு மாங்காய்‌. | 
ஒரு. கல விதையடி உவட்டை மாற்றிட, ஆறு பல வேப்பம்‌ த 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ | 9 


ஒரு கவளம்‌ சோற்றுக்கு நாய்‌ பல்லை இளிப்பது போல, 
ஒரு கழிச்சலில்‌ உட்கார்‌ ந்து மறு கழிச்சலில்‌ மல்லாந்து போக, 5920 


ஒரு காசு அகப்படுகிறது குதிரைக்‌ கொம்பு, 

ஒரு காசு என்ற இடத்தில்‌ அழுகிறான்‌. 

ஒரு காசுக்கு மூக்கு அரிந்தால்‌ ஒன்பது காசு கொடுத்தால்‌ 
ஒட்டுமா? 

ஒரு காசுக்கு மோர்‌ வாங்கி ஊரெல்லாம்‌ தானம்‌ பண்ணினாளாம்‌, 

ஒரு காசு கொடாதவன்‌ ஒரு வராகன்‌ கொடுப்பானா? 2925 


ஒரு காசு பேணின்‌ இரு காசு தேறும்‌. 
ஒரு காதில்‌ வாங்கி ஒரு காதில்‌ விடுவது. 
ஒரு கால்‌ செய்தவன்‌ இரு கால்‌ செய்வான்‌, 


ஒரு கால்‌ பார்த்தால்‌ புஞ்சை; இரு கால்‌ பார்த்தால்‌ நஞ்சை, 
ஒரு காலிலே நிற்கிறான்‌. 5920 


ஒரு காலை செய்த தச்சன்‌ மறு காலும்‌ செய்வான்‌ , 
ஒரு குட்டியும்‌ பெட்டையும்‌ போல. ப 
ஒரு குடம்‌ பாலுக்கு ஒரு துளி பிரை... 


ஒரு குடம்‌ பாலுக்கு ஒரு துளி விஷம்‌ போதும்‌, 
ஒரு குண்டிலே கோட்டை பிடிக்கலாமா? ப - தடுத்த: 
(முடியுமா?) 


ஒரு குருவி இரை எடுக்க ஒன்பது கருவி வாய்‌ “திறக்க, 
(திறக்குமாம்‌,) 


ஒரு குலைத்‌ தேங்காய்‌. 

ஒரு குளப்படி நீரைக்‌ சுண்டு திரைகடல்‌ ஏங்குமா? 

ஒரு கூடை முடைந்தவன்‌ ஒன்பது கூடை யப்‌ 
(கூடு, கூண்டு. ) 


ஒரு கூடைக்‌ கல்லும்‌ தெய்வமானால்‌. கும்பிடுகிறது எற்றுக்‌ 
கல்லை? 5 9940 


ஒரு கூடைச்‌ செங்கல்லும்‌ பிடாரி. 
ஒரு கூன்‌ சர்க்கரையா ஒத்து வாழ்‌, 
ஒரு கை சத்தம்‌ எழுப்புமா? 
ஒரு கை தட்டினால்‌ ஓசை கேட்குமா? 


10 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
ஒரு கை முழம்‌ போடுமா? 5045 


ஒரு கோபம்‌ வந்து கிணற்றில்‌ விழுந்தால்‌ ஆயிரம்‌ சந்தோஷம்‌ 
வந்தாலும்‌ எழும்பலாமா? 

ஒரு கோமுட்டியைக்‌ கழுவில்‌ போட்டதற்கு . ஒன்பது கல எள்‌ 
ஆச்சுதே; ஊர்க்‌ கோமுட்டிகளை எல்லாம்‌ கழுவில்‌ போடு. 
என்றானாம்‌. | 

ஒரு. சந்திப்‌ பானையை நாய்‌ அறியுமா? 

ஒரு சாதிக்கு ஏச்சு; ஒரு சாதிக்குப்‌ பேச்சு. 

ஒரு சாண்‌ காட்டிலே ஒருமுழத்‌ தடி வெட்டலாமா? 950 


ஒரு சுருட்டைப்‌ பத்து நாள்‌ பிடிப்பான்‌. 

ஒரு சுற்றுச்‌ சுற்றி வயிற்றைத்‌ தடவிப்‌ பார்த்துக்‌ கொண்டது போல, 
ஒரு கூடைச்‌ செங்கலில்‌ அத்தனையும்‌ வேகாத செங்கல்‌, 

ஒரு செடியிலே விளைந்தாற்‌ போல்‌, ப 
ஒரு செவியில்‌ வார்த்தாற்‌ போல, 2995 


ஒருத்தர்‌ போன வழி ஒருத்தர்‌ போகிறது இல்லை. 
்‌ (ஒருத்தர்‌ போக,) 
ஒருத்தன்‌ ஜோலிக்குப்‌ போகவும்‌ மாட்டேன்‌; என்‌ காலை மிதித்தால்‌. 
விடவும்‌ மாட்டேன்‌. 


ஒருத்திக்கு-ஒரு "மகன்‌; 
(திருவிளையாடற்‌ புராணம்‌.) 


ஒரு தட்டில்‌ ஓர்‌ ஆனை; மறுதட்டில்‌ ஆயிரம்‌ பூனை, 
ஒரு தம்படி மிச்சப்படுத்தியது இரு தம்படி சம்பாதித்தது . 
ஆகுமா? | 5960 


; தரம்‌ விழுந்தால்‌ தெரியாதா 
; தலைக்கு இரண்டு ஆக்கினையா? 
து தலை வழக்கு நூலிலும்‌ செவ்வை. 
(சங்கம்‌, ரி 
ஒரு .தாய்‌ அற்ற பிள்ளைக்கு ௨ ஊர்‌ எல்லாம்‌ கு 
(அற்றவருக்கு.) 


ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை, த ப ... 5965 


ஒரு துட்டு: ஒரு ரூபாயாய்‌ | இருக்கிறது. 
ஒரு துரும்பு பழுதை ஆகுமா... ப 
பதிகப்‌ ன்‌ ப 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 11 


ஒரு துஷ்டனுக்கும்‌ ஒரு துஷ்டனுக்கும்‌ ஒரே வழி; ஒரு துஷ்டனுக்கும்‌ 
ஒரு நல்லவனுக்கும்‌ இரண்டு வழி; இரண்டு நல்லவர்களுக்கு 
மூன்று வழி. 

ஒரு தையல்‌ ஒன்பது தையலைத தவிர்க்கும்‌, 

ஒரு தொழிலும்‌ இல்லாதவர்‌ நாடகக்காரர்‌ ஆனார்‌. 5970 


ஒரு. தொழுமாடு முட்டிக்‌ கொள்ளவும்‌ செய்யும்‌; கக்கிக்‌ கொள்ளவும்‌ 
செய்யும்‌. 

ஒரு நன்றி செய்தாரை உள்ளளவும்‌ நினை, 

ஒரு நாக்கா, இரண்டு நாக்கா? 

ஒரு நாய்‌ ஊளையிட ஊர்‌ எல்லாம்‌ நாய்‌ ஊளை, 


ஒரு நாய்க்குத்‌ தலை வலித்தால்‌ ஒன்பது நாய்க்குத்‌ தலை 
வலிக்கும்‌, 5975 


ஒரு நாய்‌ குரைத்தால்‌ எல்லா நாயும்‌ குரைக்கும்‌; ஒரு ட்டை 
வலித்தால்‌ எல்லா நாய்க்கும்‌ வலிக்கும்‌. 

ஒரு நாய்‌ குரைத்தால்‌ பத்து நாய்‌ பதில்‌ கொடுக்கும்‌. 

ஒரு நாய்‌ வறு இருந்தால்‌ பத்துப்‌ பேர்‌ காவல்‌ காத்தது போல்‌ 
ஆகும்‌. 

ஒரு தால்‌ ஆகிலும்‌ திருநால்‌. | 

ஒரு நாள்‌ ஒரு யுகமாக இருக்கிறது. 2” 5 ... 5980 


ஒரு நாள்‌ கூத்துக்கு மீசையைக்‌ சிரத்தாளாம்‌, 
... (தலையைச்‌ சிரைத்தானாம்‌.) 

ஒரு நாள்‌ பஞ்சத்தை உற்றாரிடம்‌ கரட்டினாளாம்‌. 

ஒரு நாளும்‌ இல்லாத திருநாள்‌. 

ஒரு நாளும்‌ இல்லாமல்‌ திருநாளுக்குப்‌ போனால்‌ திருநாள்‌ எல்லாம்‌ 
வெறு தான்‌ ஆச்சு. 

ஒரு நாளும்‌ சிரிக்காதவன்‌ திரு நாளிலே சிரித்தான்‌; திருநாளும்‌ I 
வெறு நாள்‌ ஆச்சு, ட. 


ஒரு நாளும்‌ நான்‌ அறியேன்‌, உள்ளே விளக்கெரிந்து. 
ஒரு நாளைக்கு இறக்கிறது கோடி; பிறக்கிறது கோடி, 
ஒரு பக்கம்‌ பெய்தால்‌ ஒரு பக்கம்‌ காயும்‌. . 


12 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஒரு பசியும்‌ இல்லை என்பாள்‌; ஒட்டகத்தையும்‌ விழுங்கி விடுவாள்‌ 
ஒரு பணம்‌ இரண்டு பாளை; ஒன்று கள்‌; ஒன்று நுங்கு, ௦990 


ஒரு பணம்‌ கொடுத்து அழச்‌ சொல்லி ஒன்பது பணம்‌ கொடுத்து ஓயச்‌ 
சொன்னது போல. 

ஒரு பணம்‌ கொடுப்பானாம்‌; ஒயாமல்‌ அழைப்பானாம்‌. 

ஒரு பானைச்‌ சோற்றுக்கு ஒருசோறு பதம்‌, 
(ஒன்றே மாதிரி,) 


ஒரு பிள்ளை என்று ஊட்டி வளர்த்தாளாம்‌; அது சொரிமாந்த 
குணம்‌ பிடித்துச்‌ செத்ததாம்‌. 


ஒரு பிள்ளை பிள்ளை ஆகுமா? ஒரு மரம்‌ தோப்பு ஆகுமா? 0995. 
(பிள்ளையும்‌ பிள்ளை அல்ல.) 


ஒரு பிள்ளை பெற்றவளுக்கு உள்ளங்கையில்‌ சோறு; நாலு பிள்ளை 
பெற்றவளுக்கு நடுச்‌ சந்தியிலே சோறு. 


ஒரு பிள்ளை பெற்றவருக்கு உறியிலே சோறு; நாலு பிள்ளை பெற்ற 
வளுக்கு நடுத்தெருவிலே சோறு. 
(ஒரு பெண்‌ பெற்றவளுக்கு, நடுத்தெருவிலே ஓடு.) 


ஒரு பிள்ளை பேளவும்‌ ஒரு பிள்ளை நக்கவும்‌. 


ஒரு புடலங்காயை நறுக்கிப்‌ பாதி கறிக்கும்‌ பாதி விதைக்கும்‌ 
வைத்துக்‌ கொள்ள முடியுமா? 


ஒரு புத்திரன்‌ ஆனாலும்‌ குருபுத்திரன்‌ ஆவானா? ப 6000 
(குரு புத்திரன்‌ சிலாக்கியம்‌ ; நக்‌ தும்பு ) 


ஒரு. பூனை மயிர்‌ ரத்தால்‌ தந்து பீராமணனைக்‌ கொன்ற 
பாவம்‌. | 


(யாழ்ப்பாண வழக்கு. > 
ஒரு பெட்டை நாய்க்கு ஒன்பது ஆண்‌ வன்‌ 


ஒரு பெண்‌ என்று ஊட்டி வளர்த்தாள்‌; அது ஊர்மேலே ர்க்‌ 
_ ஒரு பொய்க்கு ஒன்பது பொய்‌. 


ஒரு. பொய்யை க ஒன்பது பொய்‌ சொல்ல வேண்டும்‌, 6005 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 13 


ஒரு பொருள்‌ ஆகிலும்‌ எழுதி அறி. 

ஒரு பொழுது சட்டி; அதன்மேல்‌ கவிச்சுச்‌ சட்டி. 

ஒரு மயிர்‌ போனாலும்‌ கவரிமான்‌ வாழாது. 

ஒரு மரத்துக்‌ கொம்பு ஒரு மரத்தில்‌ ஒட்டாது. 

ஒரு மரத்துப்‌ பட்டை ஒரு மரத்திலே ஒட்டுமா? க 6010 


ஒரு மரத்துப்‌ பழம்‌ ஒரு மரத்தில்‌ ஒட்டுமா? 

ஒரு மரத்துப்‌ பழமா ஒருமிக்க? 

ஒரு மரத்தை அதன்‌ கனியால்‌ அறியலாம்‌, 

ஒரு மரம்‌ இரண்டு பாளை; ஒன்று நுங்கு; ஒன்று கள்‌; அறிவுடன்‌ 
பார்க்கும்‌ போது அதுவும்‌ கள்ளே; இதுவும்‌ கள்ளே, 

ஒரு மரம்‌ தோப்பு ஆகுமர? 6015 


ஒரு மனப்படு; ஓதுவார்க்கு உதவு, 
(ஒருவர்க்கு உதவு. ) . 
ஒரு மிளகுக்கு ஆ ற்றைக்‌ கட்டி இறைத்த செட்டி. 
ஒரு மிளகும்‌ நாலு உப்பும்‌ போதும்‌. 
ஒரு மிளகைப்‌ போட்டு விட்டுப்‌ பொதி மிளகு என்னது என்றாற்‌ 
போல. | 
ஒரு முத்தும்‌ கண்டறியாதவனைச்‌ சொரிமுத்துப்‌ பிள்ளை 
என்றானாம்‌. 6020 


ஒரு முருங்கையும்‌ ஓர்‌ எருமையும்‌ உண்டானால்‌ வருகிற . 
விருந்துக்கு மனம்‌ களிக்கச்‌ செய்வேன்‌, 

ஒரு முழுக்காய்‌ முழுகிவிட வேண்டும்‌. 

ஒரு முழுக்கிலே மண்‌ எடுக்க முடியுமா? 
(மூத்து எடுக்க, எடுக்கிறதா?) 

ஒரு முறை செய்தவன்‌ ஒன்பது முறை செய்வான்‌. 

ஒருமைப்பாடு இல்லாத குடி ஒருமிக்கக்‌ கெடும்‌, 6025 


ஒரு மொழி அறிந்தவன்‌ ஊமை; பல மொழி அதித்தவன்‌ 
_ பண்டிதன்‌. 
ஒரு ரோமம்‌ போனாலும்‌ கவரிமான்‌ வாழாது. 


ஒருவர்‌ அறிந்தால்‌ ரகசியம்‌; இருவர்‌ அறிந்தால்‌ பரசியம்‌. 
(அகசியம்‌,) 


14 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
ஒருவர்‌ கூறை எழுவர்‌ உடுக்க. 
ஒருவர்‌ துணியை இருவர்‌ உடுத்தினால்‌ இருவரும்‌ 
அம்மணமாம்‌. 
ne } 


6030 


ஒருவர்‌ படுக்கலாம்‌; இருவர்‌ இருக்கலாம்‌; மூவர்‌ நிற்கலாம்‌. 
(ஆழ்வார்கள்‌ கூற்று). 

ஒருவர்‌ பொறை, இருவர்‌ நட்பு. 

ஒருவராய்ப்‌ பிறந்தால்‌ தன்மை; இருவராய்ப்‌ பிறந்தால்‌ பகைமை, 

ஒருவருக்கு இடுக்கண்‌ வந்தால்‌ அடுக்கடுக்காய்‌ வரும்‌, 

ஒருவருக்கு நிறைவும்‌ குறைவும்‌ ஊழ்வினைப்‌ பயன்‌. 6035 


ஒருவரும்‌ அறியாத உச்சித ராமன்‌, 

ஒருவன்‌ அறிந்த ரகசியம்‌ உலகத்தில்‌ பரவும்‌, 

ஒருவன்‌ அறிந்தால்‌ ரகசியம்‌; இருவர்‌ அறிந்தால்‌ அம்பலம்‌, 
ஒருவன்‌ குழியிலே விழுந்தால்‌ எல்லாரும்‌ கூடி அவன்‌ தலையில்‌ 


கல்லைப்‌ போடுகிறதா? 
(மண்ணை அள்ளிப்‌ போடுகிறதா?) 


ஒருவன்‌ செய்த தீமை அவன்‌ காலைச்‌ சுற்றி வேரை 


ஒருவன்‌ தலையில்‌ மாணிக்கம்‌ இருக்கிறதென்று வெட்டலாமா? 

ஒருவன்‌ துணையாக மாட்டான்‌; ஒரு மரம்‌ தோப்பாக மாட்டாது. 

- ஒருவனாய்ப்‌ பிறந்தால்‌ தனிமை; இருவராய்ப்‌ பிறந்தால்‌ பகைமை. 

ஒருவனாய்ப்‌ பிறப்பது-ஒரு தப்பாம ஸப மரம்‌ தோப்பாமா? 
(பிறப்பா? தோப்பா?) 


ஒருவனுக்கு இருவர்‌ துணை, 6045 


த்தல்‌ தாரம்‌; மற்றவனுக்குத்‌ தாய்‌, 
(ஒருவனுடைய தாரம்‌.) 
ஒருவனேனும்‌ உயிருடன்‌ உளனோ? 
ஒருவனை அறிய இருவர்‌ வேண்டும்‌, 
ஒருவனைக்‌ கொன்றவன்‌ உடனே சாவான்‌: பல. பேரைக்‌ 
. கொன்றவன்‌ பட்டம்‌ ஆள்வான்‌, து 
ஒரு வார்த்தை வெல்லும்‌; ஒரு வார்த்தை கொல்லும்‌, 6050. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 15 


ஒரு விரல்‌ நொடி இடாது. 

ஒரு விரல்‌ முடி இடாது. 

ஒருவிலே இருந்தாலும்‌ இருக்கலாம்‌; ஒழுச்கிலே இருக்க முடியாது. 
ஒரு விளக்கைக்‌ கொண்டு ஓராயிரம்‌ விளக்கை ஏற்றலாம்‌, 


ஒரு வீடு அடங்கலும்‌ பிடாரி. 6055 
(பஜாமி.). 


ஒரு வேலைக்கு இரு வேலை, 
(புத்தி கெட்டவன்‌ வேலை. ) 


ஒரு வேலைக்கு இரு மட்‌ ஓதி வைத்தார்‌ வாத்தியார்‌. 
(பண்டாரம்‌) 

ஒரு வேளை உண்போன்‌ யோகி; இல்வலன்‌ உண்போன்‌ போகி; 
மூவேளை உண்போன்‌ ரோகி, 

ஒரே காலில்‌. திற்கிறான்‌. 
(இருக்கிறான்‌, ) 


ஒரே துறையில்‌ குளித்த உறவு, 6060 


ஒல்லி நாய்க்கு ஒட்டியாணம்‌ வேண்டுமாம்‌, 

ஒலி இருந்த சட்டி, இன்ன சட்டி என்று தரியாது, 

ஒவ்வாக்‌ கட்டிலும்‌ தனிமை அழகு, 

ஒவ்வாப்‌ பேச்சு வசையோடு ஓக்கும்‌. 

தண நாய்க்கும்‌ அதன்‌ து உண்டு. ட்‌ 


ஒவ்வொருவனும்‌ தன்‌ தன்‌ பாட்டைத்‌ தானே அனுபலிக்கவேண்டும்‌. 

ஒவ்வெரன்றாய்‌ நூறா? ஒரேயடியாய்‌ நூறா? 

ஒழிந்த இடம்‌ பார்க்கிறதா? 

ஒழிந்த இடமும்‌ தாவாரமும்‌ தேடுகிறதா? | 

ஒழுக்கத்தைக்‌ காட்டிலும்‌ உயர்வில்லை. ப 00170 
(பழமொழி நானூறு.) 


ஒழுக்கம்‌-உயர்‌ வ்கி தன்று, 
(உயர்குலம்‌.) 


ஒழுக்கிலே முக்காடா? | 
ஓழுக்குக்கு வைத்த சட்டி போல, 


i தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 
ஒழுக்குக்கு வீட்டிலே வெள்ளம்‌ வந்தது போல, 

(ஒழுக்கு வீட்டிலே. ) 
ஒழுகாத வீடு உள்ளங்கையத்தனை போதும்‌. 6075 


ஒழுகுகிற வீட்டில்‌ ஒன்றுக்கு இருந்தால்‌ வெள்ளத்தோடு வெள்ளம்‌, 
ஒழுங்கு ஒரு பணம்‌; சளுக்கு முக்காற்‌ பணம்‌. 
(சழக்கு.) 
ஒழுங்கு கணக்கப்பிள்ளை; இடுப்பு இறக்கவில்லை. 
ஒள்ளியர்‌ தெள்ளியராயினும்‌ ஊழ்வினை பைய நுழைந்து விடும்‌, 
ஒளி இல்லா விட்டால்‌ இருளையும்‌ இருள்‌ இல்லா விட்டால்‌ 
ஒளியையும்‌ காணலாம்‌. 0080 


ஒளிக்கத்‌ தெரியாமல்‌ விதானையார்‌ வீட்டில்‌ ஒளித்துக்‌ 
கொண்டானாம்‌, 
(யாழ்ப்பாண வழக்கு. ) 

ஒளிக்கப்‌ போயும்‌ இடம்‌ இடைஞ்சலா? 

ஒளிக்கப்‌ போயும்‌ தலையாரி வீட்டில்‌ ஒளிந்தது போல்‌, 
(வீட்டிலா ஒளிப்பது?) 

ஒளிக்கும்‌ சேவகனுக்கு முகத்தில்‌ ஏன்‌ மீசை? 

ஒளிகிற சேவகனுக்கு மீசை எதற்கு? 6085 


ஒற்றியும்‌ சீதனமும்‌ பற்றி ஆள வேண்டும்‌. 
ஒற்றுமை இல்லாத குடி ஒருமிக்கக்‌ கெடும்‌, 
(குடும்பம்‌. ஒரு சேரக்‌ கெடும்‌.) 
ஒற்றுமையே வலிமை, 
ஒற்றை ஆளுக்கு விளையாட்டு இல்லை. 
ஒற்றைக்‌ காலில்‌ நிற்கிறான்‌. | 6090 


ஒற்றைக்‌ காலும்‌ ஓரியுமாய்ச்‌ சம்சாரம்‌ செய்கிறான்‌, 
ஒற்றைப்‌ பாக்கு எடுத்தால்‌ உறவு முறியும்‌. 
ஒன்றரைக்‌ கண்ணன்‌ ஓரைக்‌ கண்ணனைப்‌ பழித்தானாம்‌. 
ஒன்றாம்‌ குறைவு வண்ணான்‌ கழுதைக்கு. 
ஒன்றால்‌ ஒன்று குறைவு இல்லை; ட டமவ்க்து கட்டத்‌ துணி 
- இல்லை, | 6095 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 17 


ஒன்றான தெய்வம்‌ உறங்கிக்‌ கிடக்கும்‌ போது பிச்சைக்கு வந்த 
தெய்வம்‌ ததியோதனத்துக்கு அழுகிறதாம்‌. 

ஒன்றான தெய்வம்‌ ஒதுங்கிக்‌ கிடக்கச்சே, மூலை வீட்டுத்‌ தெய்வம்‌ 
குங்கிலியம்‌ கேட்குமாம்‌. 
(குங்கிலியத்துக்கு அழுததாம்‌.) 

ஒன்றான தெய்வம்‌ ஒதுங்கிக்‌ கிடக்க ஹனுமந்தராயனுக்குத்‌ 
தெப்பத்‌ திருநாளாம்‌, 

ஒன்றான தெய்வம்‌ ஒதுங்கி நிற்கிறதாம்‌; சுற்றுப்பட்ட தெய்வம்‌ 
ததியோதனத்துக்கு அழுகிறதாம்‌. 

ஒன்றான பிரபு உறங்கிக்‌ கிடக்கையில்‌ பிச்சைக்கு வந்தவன்‌ 
ததியோதனத்துக்கு அழுகிறானாம்‌, 6100 


ஒன்று இருந்தால்‌ இன்னொன்று இல்லை. . 

ஒன்று ஒன்றாய்‌ நூறோ? ஒருமிக்க நூறோ? 

ஒன்றுக்கு இரண்டாம்‌ வாணிபம்‌ இல்லை. 

ஒன்றுக்கு இரண்டு; உபத்திரவத்துக்கு மூன்று. 

ஒன்றுக்குப்‌ பத்து; உரைக்குப்‌ பதினாறு. 

ஒன்றுக்கும்‌ அற்ற தங்காளுக்குக்‌ களாக்காய்ப்‌ புல்லாக்கு, 6109 


ஒன்றுக்கும்‌ ஆகாத ஊர்ப்பறை, 

ஒன்றுக்கும்‌ ஆகாதவன்‌ உபாத்தியாயன்‌ ஆகட்டும்‌. 

ஒன்றுக்கு வாங்கி எட்டுக்கு விற்றால்‌ லாபம்‌. 

ஒன்று கட்டி விதை; ஒன்று வெட்டி விதை, 

ஒன்று குறைந்தது கார்த்திகை; ஒக்கப்‌ பிறந்தது மார்கழி. 6110 
(ஒக்கப்‌ பிறந்தது சங்கராந்தி.) 


ஒன்று செய்தாலும்‌ உருப்படியாகச்‌ செய்ய வேண்டும்‌, 
ஒன்று தெரிந்தவனுக்கு எல்லாம்‌ தெரியாது. 
ஒன்று நினைக்க ஒன்று ஆயிற்று. 
ஒன்றுபட்டால்‌ உண்டு வாழ்வு. 
(பாரதியார்‌.) 
ஒன்றும்‌ அற்ற தங்காளுக்கு ஒன்பது நாள்‌ சடங்கா? 6115 


ஒன்றும்‌ அற்ற நாரிக்கு ஒன்பது நாள்‌ சடங்கு; அதுவும்‌ அற்ற 
நாரிக்கு ஐந்து தாள்‌ சடங்கு, 


18 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 

ஒன்றும்‌ அறியாத கன்னி, அவளைப்‌ பிடித்தது சனி. 

ஒன்றும்‌ அறியாளாம்‌ கன்னி; ஓடிப்‌ பிடித்ததாம்‌ ஆறு மாத ஜன்னி, 
(அவளைப்‌ பிடித்ததாம்‌.) 

ஒன்றும்‌ இல்லாத தங்கைக்கு ஒன்பது நாள்‌ சடங்காம்‌. 

ஒன்றும்‌ இல்லாததற்கு ஒரு பெண்ணையாவது பெற்றாளாம்‌. 6120 


ஒன்றும்‌ இல்லாத தாசனுக்கு ஒன்றரைத்‌ தோசை, 
(ஒன்றரை முழத்‌ தோசை.) 
ஒன்றும்‌ இல்லாவிட்டால்‌ அத்தை மகள்‌ இருக்கிறாள்‌. ப 
ஒன்றும்‌ இல்லை என்று ஊதினான்‌; அதுதானும்‌ இல்லை என்று 
கொட்டினான்‌ , 
ஒன்றும்‌ தெரியாத சின்னக்‌ கண்ணு, பானை தின்னுவாள்‌ 
பன்றிக்‌ கறி. 
ஒன்றும்‌ தெரியாத பாப்பா, போட்டுக்‌ கொண்டாளாம்‌ 
தாழ்ப்பாள்‌. 6129 


ஒன்றும்‌ தெரியாதவனுக்கு எதிலும்‌ சந்தேகம்‌ இல்லை. 
ஒன்றே ஆயினும்‌ நன்றாய்‌ அறி. 
ஒன்றே குதிரை; ஒருவனே ராவுத்தன்‌. 


ஒன்றே குலமும்‌; ஒருவனே தேவனும்‌. 
(திருமந்திரம்‌ ) 


ஒன்றே செய்க; இன்றே செய்க; இன்னே செய்க, . 6130 
(கபிலர்‌ அகவல்‌.) 


ஒன்றே செயினும்‌ நன்றே செய்‌, 

ஒன்றே பிறப்பு, ஒன்றே சிறப்பு, 

ஒன்றே ராசா, ஒன்றே குதிரை. 

ஒன்றைத்‌ தொடினும்‌ நன்றைத்‌ தொடு. 

ஒன்றைப்‌ பத்தாக்கு. 6139 


ஒன்றைப்‌ பத்தாகவும்‌, பத்தை ஒன்றாகவும்‌ றான்‌ 
ஒன்றைப்‌ பிடித்தால்‌ உடனே சாதிக்க வேண்டும்‌. 
ஒன்றைப்‌ பெற்றால்‌ நன்றே பெற வேண்டும்‌. 

ஒன்றைப்‌ பெற்றாலும்‌ கடுகப்‌ பெறு, 


ஒன்றைப்‌ பெற்றாலும்‌ கன்றைப்‌ பெறு, 6140 


ஒ கெடுவானுக்கு வாழ்க்கைப்பட்டு ஓட்டமே ஒழிய நடை இல்லை. 
(ஓ கெடுப்பானுக்கு, ஓ கொடுப்பானுக்கு. ) 

ஒங்கி அறைந்தால்‌ ஏங்கி அழச்‌ சீவன்‌ இல்லை. 

ஓங்கில்‌ அறியும்‌ உயர்கடலின்‌ ஆழம்‌; பாங்கி அறிவாள்‌ தன்‌ 
பர்த்தாவின்‌ வலிமை, 

ஓங்கின கை நிற்காது, 

ஒங்கின கோடரி நிற்காது. 014 


ஓங்கு ஒன்று; அடி இரண்டு. 

ஓசிக்கு அகப்பட்டால்‌ எனக்கு ஒன்று; எங்கள்‌ வடட வ ஒன்று - 
்‌ ஓசை காட்டிப்‌ பூசை செய்‌. 

ஓசை பெறும்‌ வெண்கலம்‌; ஒசை பெறாது மண்கலம்‌.. 
ஒட்டத்துக்குப்‌ பாக்குப்‌ பிடிக்கிறான்‌, 61990 


ஒட்டம்‌ உள்ளவரை ஆட்டமும்‌ அதிகம்‌. 

ஓட்டமும்‌ ஆட்டமும்‌ உடம்புக்கு நல்லது. - 

ஓட்டி ஓட்டி மிளகு அரைக்கப்‌ பாட்டி வந்தாளாம்‌; பையனுக்குச்‌ 
சோறு போடக்‌ குட்டி வந்தாளாம்‌. 

ஓட்டின சீமான்‌ ஓட்டினான்‌ ; பழமுள்ள காட்டில்‌ அன்பன்‌, 

்‌ ஓட்டுகிறவன்‌ சரியாய்‌ இருந்தால்‌ எருது மச்சான்‌ முறை 

கொண்டாடாது. 6199 


ஓட்டைக்‌ சுப்பலுக்கு ஒன்பது மாலுமி, 
ஒட்டைக்‌ குடத்திலும்‌ சர்க்கரை திற்கும்‌; கருப்பட்டியிலும்‌ கல்‌ 
இருக்கும்‌. 
ஓட்டைக்‌ குடத்திலேதான்‌ சர்க்கரை இருக்கும்‌. 
ஓட்டைக்‌ கோயிலுக்குச்‌ சர்க்கரை கசக்குமா? 
(ஓட்டைக்‌ கோதிலுக்கு. ] 


20 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஓட்டைச்‌ சங்கு ஊது பரியாது, 6160 
(சங்கால்‌ ஊத முடியாது. ) 


ஓட்டைச்‌ சட்டி ஆனாலும்‌ கொழுக்கட்டை வெந்தால்‌ சரி, 
(வேக உதவும்‌.) 

ஓட்டைத்‌ தோண்டியும்‌ அறுந்து போன தாம்புக்‌ கயிறும்‌ சரி, 
(தோண்டிக்கு.) 

ஓட்டை நாழிக்குப்‌ பூண்‌ கட்டுவது போல. 
(கட்டி ஆவதென்ன?) 

ஓட்டைப்‌ பானைச்‌ சர்க்கரை கசக்குமா? 

ஓட்டைப்‌ பானையில்‌ உலையிட்டாற்‌ போல்‌. 6165 


ஓட்டைப்‌ பானையில்‌ கொழுக்கட்டை வேகுமா? 

ஓட்டைப்‌ பானையில்‌ சர்க்கரை இருக்கும்‌. 

ஓட்டைப்‌ பானையில்‌ நண்டை விட்டாற்‌ போல. 

ஓட்டைப்‌ பானையில்‌ விட்ட தண்ணீர்‌ போல, 

ஒட்டை மணி ஆனாலும்‌ ஓசை நீங்குமா? 6170 


ஓட்டை மதகிலே தண்ணீர்‌ போனால்‌ தோட்டிக்கு என்ன வாட்டம்‌? 
ஓட்டை வீட்டிலே மூத்திரம்‌ பெய்தால்‌ ஒழுக்கோடு ஒழுக்கு. 
ஓடக்காரனிடம்‌ கோபித்துக்‌ கொண்டு ஆற்றோடு போன மாதிரி. 
ஒடம்‌ கட்டின தூலம்‌, 

ஓடம்‌ கடந்தால்‌ ஓடக்காரனுக்கு ஒரு சொட்டு. 0175 


ஒடம்‌ கவிழ்த்த பிரமசாரியைப்‌ போல. 
ஒடம்‌ வண்டியிலே; வண்டி ஒடத்திலே, 
(வண்டிமேலே, ஓடத்து மேலே.) 
ஒடம்‌ விட்ட ஆற்றிலும்‌ அடி சுடும்‌. 
(ஆறும்‌. ) 
ஓடம்‌ விட்ட ஆறே அடி சுடும்‌ என்பது அறியாயா? 
ஓடம்‌ விட்ட இடம்‌ அடி சுடும்‌; அடி சுட்ட இடத்தில்‌ 
ஓடப்படும்‌. 6180 


ஓடம்‌ விட்டு இறங்கினால்‌ ஓடக்காரனுக்கு ஒரு சொட்டு, 
ஓட மாட்டாதவன்‌ திரும்பிப்‌ பார்த்தானாம்‌. 
ஓடமும்‌ ஒருநாள்‌ வண்டியில்‌ ஏறியே ஆக வேண்டும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 21 


ஓடவும்‌ மரட்டேன்‌; பிடிக்கவும்‌ மாட்டேன்‌. 
ஓடவும்‌ முடியவில்லை; ஒதுங்கவும்‌ முடியவில்லை, 6185 


ஓடி ஆடி உள்ளங்காலும்‌ வெளுத்தது. 

ஓடி உழக்கு அரிசி சாப்பிடுவதைவிட உட்கார்ந்து ஆழாக்கு அரிசி 
சாப்பிடலாம்‌. 

ஓடி. ஒரு கோடி தேடுவதிலும்‌ இருந்து ஒரு காசு தேடுவது நலம்‌. 

ஓடி ஒன்பது பணம்‌ சம்பாதிப்பதிலும்‌ உட்கார்ந்து ஒரு பணம்‌ 
சம்பாதிப்பது மேல்‌, 

ஓடி. ஓடி உடையவன்‌ வீட்டில்‌ ஒளிந்தாற்‌ போல்‌. 6190 


ஓடி ஓடி உள்ளங்கால்‌ வெளுத்தது. 
ஓடி ஓடி நூறு குழி உழுவதைவிட அமர்ந்து அமர்ந்து ஆறு குழி 
உழுவதே நன்று. 
ஓடி ஓடிப்‌ பறந்தாலும்‌ ஒடக்காரன்‌ தாமசம்‌. 
ஓடி ஓடி வேலை செய்தாலும்‌ நாய்‌ உட்காரப்‌ போவதில்லை, 
ஓடிப்‌ போகிறவன்‌ பாடிப்‌ போகிறான்‌. 6195 
(போனவன்‌. ) 


ஓடிப்‌ போன ஊரில்‌ ஆதரித்தவன்‌ கவுண்டலி. 

ஒடிப்‌ போன புருஷன்‌ வந்து கூடிக்‌ கொண்டானாம்‌; உடைமைமேல்‌ 
உடைமை போட்டு மினுக்கிக்‌ கொண்டாளாம்‌, 

ஒடிப்‌ போன முயல்‌ எல்லாம்‌ ஒரே முயல்‌. 

ஓடிப்‌ போன முயல்‌ பெரிய முயல்‌, 

ஓடிப்‌ போனவனுக்கு ஒன்பதாம்‌ இடத்தில்‌ ராஜா; அகப்பட்ட 
வனுக்கு அஷ்டமத்தில்‌ சனி. 6200 
(ராஜா-க௬.) 


ஓடிப்‌ போனால்‌ உமிக்காந்தல்‌; உள்ளே வந்தால்‌ செந்தணல்‌. 

ஓடி மேய்ந்த சிறுக்கிக்கு ஒன்றியிருக்க மனம்‌ வருமா? 

ஓடியம்‌ ஆகிலும்‌ ஊடுருவக்‌ கேள்‌. 

ஓடிய முயல்‌ பெரிய முயல்‌ அல்லவோ? 

ஓடியும்‌ கிழவிக்குப்‌ பிறகேயா? ப 620% 


ஓடி எந்து உமிக்காந்தலை மிதித்தாளாம்‌; திரும்பி வந்து 
திக்காந்தலை மிதித்தாளாம்‌. 
ஓடி வரும்‌ பூனை; ஆடி வரும்‌ ஆனை, 


22 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 


ஓடி வரும்‌ போது தேடி வருமாம்‌ பொருள்‌. 

ஓடின மாட்டைத்‌ தேடுவாரும்‌ இல்லை; மேய்தீத கூலி கொடுப்பாரும்‌ 
இல்லை. 

ஓடினால்‌ மூச்சு, நின்றால்‌ போச்சு, 6210 


ஓடு இருக்கிறது, நான்‌ இருக்கிறேன்‌. 
ஓடுக ஊர்‌ ஓடுமாறு. 
(பழமொழி நானூறு.) 
ஓடுகள்‌ விதையைக்‌ கேடறக்‌ காக்கும்‌. 
ஓடுகாலிக்கு வீடு மரம்‌. 
ஓடுகாலி வீடு மறந்தாள்‌. 6215 


ஓடுகிற ஆறு ஓடிக்‌ கொண்டே இருக்குமா? 
ஓடுகிற கழுதையை வாலைப்‌ பிடித்தால்‌ உடனே கொடுக்கும்‌ உதை, 
(பலன்‌. ) 
ஓடுகிற தண்ணீரை ஓங்கி அடித்தாலும்‌ அது கூடுகிற பக்கம்தான்‌ 
கூடும்‌. 
ஓடுகிறது பஞ்சையாய்‌ இருந்தாலும்‌ சிமிட்டுவது இரண்டு 
முழம்‌. 
ஓடுகிற நாய்க்கு ஒரு முழம்‌ விட்டுக்‌ கல்‌ எறி. 6220 


ஓடுகிற நாயைக்‌ கண்டால்‌ துரத்துகிற நாய்க்கு எளிது. 
ஓடுகிற நீரில்‌ எழுதிய எழுத்தைப்‌ போல. 

ஓடுகிற பாம்புக்குக்‌ கால்‌ எண்ணுகிறவன்‌ சாமர்த்தியசாலி. 
ஓடுகிற பாம்பைக்‌ கையால்‌ பிடிக்கிற பருவம்‌. 


(வயசு. ) 


ஓடுகிற பாம்பைக்‌ கையினால்‌ பிடித்து, உண்ணுகிற வாயில்‌ 
_ மண்ணைப்‌ போட்டுக்‌ கொள்கிற காலம்‌, ... 6225 


ஓடுகிற பாம்பை மிதிக்கிற பருவம்‌. 
(வயசு. ) 
ஓடுகிற மாட்டைக்‌ கண்டால்‌ துரத்துகி ம மாட்டுக்கு எளிது. 
ஓடுகிற மாடு விழுந்து விடும்‌. 
ஓடுகிற முயலுக்கு ஒரு முழம்‌ தள்ளி எறிய வேண்டும்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 23 


ஓடுகி றவனைக்‌ கண்டால்‌ துரத்துகிறவனுக்கு எளிது, 6290 
(லேசு, இன்பம்‌.) 


ஓடுகிறவனை விரட்டுகிறது எளிது, 

ஓடுகிற வெள்ளம்‌ அணையில்‌ நிற்குமா? 

ஓடுபவனும்‌ அம்மணம்‌; துரத்துகிறவனும்‌ அம்மணம்‌, 

ஓடும்‌ இருக்கிறது; நாடும்‌ இருக்கிறது. 

ஓடும்‌ நாயைக்‌ கண்டால்‌ குரைக்கும்‌ நாய்க்கு இளக்காரம்‌. 6285 


ஓடோடிப்‌ போனாலும்‌ ஓடக்காரன்‌ தாமசம்‌. 

ஒணத்து மழை நாணத்தைக்‌ கெடுக்கும்‌. 

ஓணான்‌ ஓட்டம்‌ எவ்வளவு தூரம்‌? 

ஓணான்‌ கடித்தால்‌ ஒரு நாழிகையில்‌ சாவு; அரணை கடித்தால்‌ 
அரை நாழிகையில்‌ சாவு. 

ஓணான்‌ தலை அசைத்தால்‌ ஒன்பது கலம்‌ நெல்‌ மசியும்‌, 6240 


ஓணான்‌ விழுங்கிய கதை போல. 
ஓணான்‌ வேலிக்கு இழுக்கிறது; தவளை தண்ணீருக்கு இழுக்கிறது, 
- ஓஒணானுக்கு வேலி சாட்சி; வேலிக்கு ஓணான்‌ சாட்சி, 
ஓணானை அடித்தால்‌ உழக்குப்‌ புண்ணியம்‌. 
(ஒணானைக்‌ கொன்றால்‌.) ப 
ஓதப்‌ பணம்‌ இல்லை; உட்காரப்‌ பாய்‌ இல்லை; உனக்கு என்ன 
வாய்‌? 0249 


ஒதாதார்க்கு இல்லை உணர்வொடு ஒழுக்கம்‌. 
ஒதின மஞ்சள்‌ உறியிலே இருக்கும்‌ ' போது வேதனை என்ன 
செய்யும்‌? 
ஓதும்‌ வேதம்‌ பேதம்‌ அகற்றும்‌, 
ஓதுவார்‌ எல்லாம்‌ உழுவார்‌ தலைக்கடையில்‌, 
(4 உழுவார்‌ எல்லாம்‌ கருமான்‌ தலைக்‌ கடையில்‌.) 
ஒதுவார்க்கு உதவு. 6250 


ஒதுவானுக்கு ஊரும்‌ உழுவானுக்கு நிலமும்‌ இல்லையா? 
(நிலமுமா கிடையாது?) 

ஓத்தி வேலிக்கு இழுக்கிறது; தவளை தண்ணீருக்கு இழுக்கிறது. 

ஒநாய்க்கு அதிகாரம்‌ வந்தால்‌ கிடைக்கு இரண்டு ஆடு கேட்கும்‌. 


ஓம்‌ என்ற தோஷம்‌ வயிற்றில்‌ அடைத்தது. 
ஓம பிண்டத்தை நாய்‌ இச்சித்தாற்‌ போல்‌. 6955 


ஓமல்‌ இட்ட பண்டம்‌ உள்ளே வந்து சேரவில்லை, 

ஓமலுக்குப்‌ பிள்ளை அன்றி உறுதிக்குப்‌ பிள்ளை இல்லை. 
ஓய்ச்சலும்‌ இல்லை; ஒழிவும்‌ இல்லை. 

ஓய்ந்ததடி பனங்காடு; உட்கார்ந்தாளடி சாணாத்தி. 

ஓய்ந்ததாம்‌ பானை; உட்கார்ந்தாளாம்‌ சாணாத்தி. 6260 


ஓய்ந்த முழுக்கு ஒரே முழுக்கு. 

ஓய்ந்த வேளையில்‌ அவிசாரி ஆடினால்‌ உப்புப்‌ புளிக்கு ஆகும்‌. 
ஓய்வு இலா நேசமே, ஓலமே சரணம்‌, 

ஓயாக்‌ கவலை தீரா வியாதி. 

ஒயாது சிரிப்பவள்‌ உன்னையே கெடுப்பான்‌. 6209 


ஓயாமல்‌ அழு, நோவாமல்‌ அடிக்கிறேன்‌ என்ற கதை. 
ஓயா மழையும்‌ ஒழியாக்‌ காற்றும்‌. 

ஓர்‌ ஆடு நீர்‌ விட்டால்‌ எல்லா ஆடும்‌ நீர்‌ விடும்‌. 

ஓர்‌ ஆடு மேய்த்தவனே என்றாலும்‌ அதுவும்‌ கெட்டவனே : 


என்றானாம்‌. 

ஓர்‌ ஆண்டி பசித்திருக்க உலகமெல்லாம்‌ கிறுகிறு என்று 
சுழலுகிறது. 6270 
(சுற்றுகிறது.) 


ஓர்‌ ஆறு தாண்டமாட்டாதவன்‌ ஒன்பது ஆறு த்து பத்து 

ஓர்‌ உறையில்‌ இரண்டு கத்தியா? 

ஓர்‌ ஊர்‌ நடப்பு; ஓரூர்‌ பழிப்பு, 

ஒர்‌ ஊர்ப்‌ பேச்சு ஒருருக்கு ஏச்சு, 

ஓர்‌ ஊருக்கு ஒரு பேர்‌ இட்டுக்‌ கொள்ளலாமா? | 6275 


ஒர்‌ ஊருக்கு ஒரு வழியா? 


ஓர்‌ எருமை, ஒரு முநங்கமரம்‌, கால்‌ காணி இருந்தால்‌ பஞ்சம்‌ 
போகும்‌, 


(வட ஆர்க்காட்டு வழக்கு. ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 25 


ஓர்‌ ஏர்க்காரன்‌ உழுது கெட்டான்‌; நாலு ஏர்க்காரன்‌ நிறுத்திக்‌ 
கெட்டான்‌, பத்து ஏர்க்காரன்‌ பார்த்துக்‌ கெட்டான்‌. 

ஒர்‌ ஏரை விரைவில்‌ மறி. 

ஓர்ப்படியாள்‌ பிள்ளை பெற்றாள்‌ என்று ஒக்கப்‌ பிள்ளை 
பெறலாமா? 6280 


ஓரக்‌ கண்ணனைப்‌ பழிக்கிறான்‌ ஒன்றரைக்‌ கண்ணன்‌, 
(ஒற்றைக்‌ கண்ணன்‌, 
ஓரக்‌ கண்ணும்‌ காகக்‌ கண்ணும்‌ ஆகா, 
ஓரண்டைக்‌ காடும்‌ காடு அல்ல; ஓரேர்‌ உழவு உழவும்‌ அல்ல, 
ஓரம்‌ சொன்னவலி ஆருக்கும்‌ ஆகான்‌, 
ஓரம்‌ வெளுத்து ஒரு பக்கம்‌ செல்‌ அரிக்க. 029௦ 


ஓராம்‌ கண்ணியா, ஒருத்தன்‌ ஆள? 
ஓலை டப்பாசு உதறிக்‌ கடாசு, 


ஓலைப்‌ பாயில்‌ நாய்‌ மோண்டாற்போல. 
(பேண்டாற்‌ போல.) 


ஓலைப்‌ பாயில்‌ பேண்ட நாயைப்போல ஏன்‌ சன சள என்கிறாய்‌? 


கக்கரிக்குப்‌ பந்தல்‌, கத்தரிக்குக்‌ கொத்து. 
(சொத்துதல்‌.) 

கக்கித்‌ தின்னும்‌ குக்கல்‌. 
(குக்கல்‌-நாய்‌. ) 

கக்கின பின்ளை தக்கும்‌, 


கங்கணம்‌ கட்டிக்‌ கொள்ளுதல்‌, 
கங்கா. ஸ்நானம்‌, துங்கா பானம்‌, 
(துங்கா -துங்கபத்திரை. ) 
கங்கை ஆடப்‌ போன கடாவைக்‌ கட்டி உழுதானாம்‌. 


கங்கை ஆடப்‌ போனவன்‌ கடாவைக்‌ கட்டி அழுதானாம்‌. 


கங்கை ஆடி மங்கை பார்‌. 
(மங்கை-திருக்கண்ண மங்கை.) 


கங்கைக்‌ கரையில்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்ற பாவத்தில்‌ 
போவேனாக. 

கங்கைக்கு நிகரான நதியும்‌ இல்லை; காசிக்கு நிகரான 

.... இல்லை, 

கங்கைக்குப்‌ போன கடாவைப்‌ போல. 

கங்கைக்குப்‌ போனாலும்‌ கர்மம்‌ தொலையாது, 

கங்கையில்‌ ஆடினாலும்‌ கணமும்‌ விடாமல்‌ செய்த பாவம்‌ 
தீராது. 


கங்கையில்‌ ஆடினாலும்‌ கர்மம்‌ தொலையாது, . 
(முழுகினாலும்‌ செய்த கர்மம்‌,) 

கங்கையில்‌ ஆடினாலும்‌ பாவம்‌ தீராது; 

கங்கையில்‌ நீராடுபவன்‌ குட்டையில்‌ முழுக வேணுமோ? 


6300 


6305 


பதியும்‌ 


6310 


கங்கையில்‌ படம்‌ ந்தாலும்‌ பேய்ச்‌ சுரைக்காய்‌ நல்ல சுரைக்காய்‌ 


ஆகாது. 
(படிந்தாலும்‌ ஆகிவிடுமா?) 
கங்கையில்‌ பிறந்த நத்தை சாளக்கிராமம்‌ ஆகாது. 


6315 


க்கரிக்குப்‌ பந்தல்‌, யு கொத்து. 
(கொத்துதல்‌.) 

க்கித்‌ தின்னும்‌ குக்கல்‌. 
(குக்கல்‌- நாய்‌. ) 


'க்கின பிள்ளை தக்கும்‌, 


ங்கணம்‌ கட்டிக்‌ கொள்ளுதல்‌. 
ங்கா: ஸ்நானம்‌, துங்கா பானம்‌, 
(துங்கா துங்கபத்திரை. ) 


(ங்கை ஆடப்‌ போன கடாவைக்‌ கட்டி உழுதானாம்‌. 


நங்கை ஆடப்‌ போனவன்‌ கடாவைக்‌ கட்டி அழுதானாம்‌, 


ஈங்கை ஆடி மங்கை பார்‌, 
(மங்கை-திருக்கண்ண மங்கை, 


ஈங்கைக்‌ கரையில்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்ற பாவத்தில்‌ 
போவேனாக. 


6300 


6805 


தங்கைக்கு நிகரான நதியும்‌ இல்லை; காசிக்கு நிகரான பதியும்‌ 


இல்லை, 
கங்கைக்குப்‌ போன கடாவைப்‌ போல, 
கங்கைக்குப்‌ போனாலும்‌ கர்மம்‌ தொலையாது, 
கங்கையில்‌ ஆடினாலும்‌ கணமும்‌ விடாமல்‌ செய்த பாவம்‌ 
தீராது. 


கங்கையில்‌ ஆடினாலும்‌ கர்மம்‌ தொலையாது, 
(முழுகினாலும்‌ செய்த கர்மம்‌.) 

கங்கையில்‌ ஆடினாலும்‌ பாவம்‌ தீராது. 

கங்கையில்‌ நீராடுபவன்‌ குட்டையில்‌ முழுக வேணுமோ? 


கங்கையில்‌ படர்ந்தாலும்‌ பேய்ச்‌ சுரைக்காய்‌ நல்ல சுரைக்காய்‌ 


ஆகாது. 
(படிந்தாலும்‌ ஆகிவிடுமா?) 
கங்கையில்‌ பிறந்த நத்தை சாளக்கிராமம்‌ ஆகாது. 


6310 


6216 


28 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கங்கையில்‌ முழுகினாலும்‌ கடன்காரன்‌ விடான்‌. 

கங்கையில்‌ முழுகினாலும்‌ பாவம்‌ போகாது. 

கங்கையில்‌ முளைத்தாலும்‌ பேய்ச்‌ சுரைக்காய்‌ நல்ல சுரைக்காய்‌ 
ஆகாது, 

கங்கையில்‌ மூழ்கினாலும்‌ கறுப்புக்‌ காக்கை வெள்ளை 
ஆகுமா? 

கங்கையில்‌ மூழ்கினாலும்‌ காக்கை அன்னம்‌ ஆகுமா? 6220 


கச்ச நிலமானாலும்‌ கை சேர்க்கை. 

கச்சல்‌ கருவாடு மோட்சத்துக்குப்‌ போனாலும்‌ பிச்சைக்காரன்‌ 
மோட்சத்துக்குப்‌ போக மாட்டான்‌. 

கச்சான்‌ பெண்களுக்கு மச்சான்‌, 
(மட்டக்களப்பு வழக்கு.) (கச்சான்‌: ஆனி! ஆடி, ஆவணியில்‌ வீசும்‌ 
வறண்ட காற்று,) 

கச்சினம்‌ குளப்பாடு கண்டவர்க்கெல்லாம்‌ சாப்பாடு, 
(கச்சினம்‌-திறாக்கைச்சினம்‌ என்ற தலம்‌, குளப்பாடு-அதன்‌ அருகில்‌ 
உள்ள ஊர்‌.) 

கச்சேரிக்கு முன்னே போகாதே; கழுதைக்குப்‌ பின்னே 
போகாதே. 6325 


கசக்கி மோந்து பார்க்கலாமா? 

கசடருக்கு இல்லை கற்றோர்‌ உறவு. 

கசடருக்கு யோகம்‌ வத்தால்‌ கண்ணும்‌ மண்ணும்‌ தெரியாது; 
காதும்‌ கேளாது. 

கசடரன கல்வியிலும்‌ கல்வியீனம்‌ நலம்‌, 

கசடு அறக்‌ கல்லார்க்கு இசை உறல்‌ இல்லை, 6330 


கசந்தாலும்‌ பாகற்காய்‌: காறினாலும்‌ கருணைக்‌ கிழங்கு. 
கசத்து வந்தவன்‌ கண்ணைத்‌ துடை, 
(கசிந்து வந்தவன்‌.) 
கசாப்புக்‌ கடைக்காரன்‌ தர்ம சாஸ்திரம்‌ பேசுவது போல, 
கசாப்புக்‌ கடைக்காரனைக்‌ கண்ட தாய்‌ போல. 
கசாப்புக்‌ கடையில்‌ ஈ மொய்த்தது போல, 0949 


கசாப்புக்‌ கடையை நாய்‌ காத்த மாதிரி, 


கஞ்சனுக்குக்‌ காசு பெரிது; கம்மாளனுக்கு மானம்‌ பெரிது. 
(சஞ்சன்‌-உலோபி.) ப 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 29 


கஞ்சனுக்குக்‌ கொள்ளை பஞ்சம்‌ இல்லை. 

கஞ்சி ஊற்ற ஆள்‌ இல்லை என்றாலும்‌ கச்சை கட்ட ஆள்‌ உண்டு, 

கஞ்சிக்‌ கவலை, கடன்காரர்‌ தொல்லை சொல்லத்‌ 
தொலையுமோ? 6340 


கஞ்சிக்குக்‌ காணம்‌ கொண்டாட்டம்‌, 
கோணம்‌-கொள்ளுத்‌ துவையல்‌, ) 
கஞ்சிக்குப்‌ பயறு போட்டாற்‌ போல, 
(கலந்தாற்போல, கொஞ்சமாகப்‌ போடுவார்‌.) 
கஞ்சிக்கு லாட்டரி, கைக்குப்‌ பாட்டரியா? 
கஞ்சி கண்ட இடம்‌ கைலாசம்‌; சோறு கண்ட இடம்‌ சொர்க்கம்‌, 
கஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, 6349 


கஞ்சி குடித்தது கழுக்காணி; கூழ்‌ குடித்தது குந்தாணி. 

கஞ்சி குடித்த மலையாளி சோற்றைக்‌ கண்டால்‌ விடுவானா? 
(நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு.) 

கஞ்சி குடித்தாலும்‌ கடன்‌ இல்லாமல்‌ குடிக்க வேணும்‌, 

கஞ்சித்‌ தண்ணீருக்குக்‌ காற்றாய்ப்‌ பறக்கிறான்‌. 

கஞ்சியைக்‌ காலில்‌ கொட்டிக்‌ கொள்ளும்‌ அவசரம்‌, -- 6950 


கஞ்சி வரதப்பா என்றால்‌ எங்கே வரதப்பா என்றானாம்‌. 
கஞ்சி வார்க்க ஆள்‌ இல்லாமல்‌ போனாலும்‌ கச்சை கட்ட ஆள்‌ 
இருக்கிறது. | 
கட்கத்தில்‌ நிமிண்டுகிற கை நமன்‌ கை, 
(அல்லவா?) 
கட்கத்தில்‌ வைப்பார்‌; கருத்தில்‌ வையார்‌. 
கட்டக்‌ கருகுமணி இல்லாமற்‌ போனாலும்‌ பேர்‌ என்னவோ 
பொன்னம்மான்‌. 6399 
(கரி மணி, பொன்னம்பலம்‌, முத்து மாலை, ) 


கட்டச்‌ சங்கிலி வாங்கியாகிவிட்டது; ஆனைதான்‌ பாக்கி. 
கட்டத்‌ துணி இல்லை; கூத்தியார்‌ இரண்டு பேர்‌, 
கட்டத்‌ துணியும்‌ இல்லை; நக்கத்‌ தவிடும்‌ இல்லை. 


30 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
கட்டப்பாரை பறக்கச்சே ௪ ச்சிற்கலை எனக்கு என்னகதி 
என்கிறதாம்‌. ன ப 
கட்டப்பாறையை விழுங்கிவிட்டுச்‌ சுக்குக்‌ கஷாயம்‌ குடிப்பதா? 6360 


கட்டப்பாலை முற்றப்‌ பழுக்குமோ? 

கட்டாணித்‌ தனமாய்க்‌ கல்யாணம்‌ செய்தான்‌. 

கட்டாந்தரை அட்டை போல, 

கட்டாந்தரை அட்டை போலக்‌ கட்டிக்கொண்டு புரளுகிறதா? 
(இராம நாடகம்‌, 3 

கட்டாந்தரையில்‌ தேள்‌ கொட்டக்‌ குட்டிச்சுவரில்‌ நெறி 
கட்டினதாம்‌. 6365 


கட்டாந்தரையில்‌ முக்குளிக்கிறது. | 
கட்டி அடித்தால்‌ என்ன? வீட்டு அடித்தால்‌ என்ன? 
கட்டி அழுகிற போது கையும்‌ துழாவுகிறதே! 


(துழாவுமாம்‌.) 
கட்டி அழுகையிலே. என்மகளே, உனக்குப்‌ பெட்டியிலே கை என்ன? 
கட்டி இடமானால்‌ வெட்டி அரசாளலாம்‌. 6370 


கட்டிக்‌ கறக்கிற மாட்டைக்‌ கட்டிக்‌ கறக்க வேண்டும்‌; கொட்டிக்‌ : 
கறக்கிற மாட்டைக்‌ கொட்டிக்‌ கறக்க வேண்டும்‌. ப 

கட்டிக்‌ கிடந்தால்தான்‌ உள்‌ காய்ச்சல்‌-தெரியும்‌, 

கட்டிக்‌ கொடுத்த சோறும்‌ கற்றுக்‌ கொடுத்த வார்த்தையும்‌ எவ்வளவு 
நாளைக்கு? 
(சொல்லிக்‌ கொடுத்த. நாளைக்குச்‌ செல்லும்‌, ) 

கட்டிடம்‌ கட்டச்‌ சங்கீதம்‌ பாடு, 


கட்டிடம்‌ கட்டியவன்‌ முட்டாள்‌; வாழுகிறவன்‌ சமர்த்தன்‌. 6919 


கட்டித்‌ தங்கம்‌ ஆனால்‌ கலீர்‌ என்று ஒலிக்குமா? 

(கல என்று. ) 
கட்டிப்‌ படுத்தால்‌ அல்லவோ உட்காய்ச்சல்‌ தெரியும்‌? 
கட்டிப்‌ பீ எல்லாம்‌ கூழ்ப்‌ பீயாய்க்‌ கரைந்தது. 
கட்டிப்‌ பீ எல்லாம்‌ தண்ணீர்ப்‌ பீ ஆச்சுது, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 31 


கட்டிமகள்‌ பேச்சு, கல்லுக்குக்கல்‌ அண்டை கொடுத்தது 
போல்‌. 6380 


கட்டிய கட்டிலிருந்து கின்னரி வாசிக்கிறது போல. 

கட்டில்‌ உள்ள இடத்தில்‌ பிள்ளை பெற்று சுக்குக்‌ கண்ட இடத்தில்‌ 
காயம்‌ தின்பாள்‌. 
(கஷாயம்‌ குடிப்பாள்‌. ) 

கட்டிலின்மேல்‌ ஏறியும்‌ முறைபார்க்கிறது உண்டா? 
(முறையா?) 


கட்டிலைத்‌ திருப்பிப்‌ போட்டால்‌ தலைவலி போகுமா? 
(போகும்‌. ) 


கட்டி வழி விட்டால்‌ வெட்டி அரசாளலரம்‌. 0969 


கட்டி விதை, வெட்டி விதை, 
கட்டி வைதீத பணத்தைத்‌ தட்டிப்‌ பறித்தாற்‌ போல, 


கட்டி வைத்த பூனையை அவிழ்த்துவிட்டு, வாபூஸ்‌ வாபூஸ்‌ என்றால்‌ 
வருமா? 

கட்டிவைத்த முதல்‌ அழியக்‌ கச்சவடம்‌ பண்ணாதே. 
(கச்சவடம்‌ஃ-வியாபாரம்‌, குமரி வழக்கு.) 


கட்டின கோவணத்தைக்‌ காற்றில்‌ விட்டவன்‌. 6390 


கட்டின பசுப்‌ போல்‌. 

கட்டின பெண்சாதி இருக்கக்‌ காத்தாயியைக்‌ கண்‌ அடித்தானாம்‌. 
கட்டின பெண்டாட்டி பட்டி மாடு மாதிரி, 

கட்டின பெண்டாட்டியையும்‌ உடுத்தின துணியையும்‌ நம்பாதவன்‌, 


கட்டின மாட்டை அவிழ்ப்பாரும்‌ இல்லை; மேய்த்த கூலியைக்‌ 
கொடுப்பாரும்‌ இல்லை. 0299 


கட்டினவனுக்கு ஒரு வீடு; கட்டாதவனுக்கு ஆயிரம்‌ வீடு. 
(பல வீடு.) 
கட்டினவனுக்கு ஒரு வீடு; கட்டாதவனுக்கு ஊரெல்லாம்‌ வீடு, 
கட்டின விதை வெட்டின விதை. 
கட்டின வீட்டுக்கு எட்டு வக்கணை. 


32 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கட்டின வீட்டுக்குக்‌ கருத்துக்‌ கருத்துச்‌ சொல்லுவார்‌. 0400 
(வாய்க்குச்‌ சளூவு.) 


கட்டின வீட்டுக்குப்‌ பணிக்கை சொல்லாதவர்‌ இல்லை. 
கட்டின வீட்டுக்குப்‌ பழுது சொல்வது எளிது. 
(வக்கணை சொல்வார்‌ பலர்‌.) 
கட்டினான்‌ தாலி; காட்டினான்‌ கோலம்‌. 
கட்டு அறிந்த நாயும்‌ அல்ல; கனம்‌ அறிந்த கப்பரையும்‌ அல்ல, 
கட்டுக்‌ கட்டு விளக்குமாறு கப்பலிலே வருகிறது என்றால்‌ ஒரு காசு 
விளக்குமாறு இரண்டு காசு. 6405 


கட்டுக்‌ கலம்‌ காணும்‌; கதிர்‌ உழக்கு நெல்‌ காணும்‌. 
(முக்கலம்‌. ) 
கட்டுக்‌ காடை இடமானால்‌ குட்டிச்‌ சுவரும்‌ பொன்‌ அகும்‌. 
கட்டுக்கு அடங்காக்‌ காளை போல. 
கட்டுக்கு அடங்கரப்‌ பிடாரியைப்‌ போல. 
கட்டுக்குக்‌ கட்டு மாற்றிக்‌ கட்ட வேண்டும்‌, 6410 
கட்டுக்‌ குலைந்தால்‌ கனம்‌ குலையும்‌, 
கட்டுச்‌ சோற்று மூட்டையீல்‌ எலியை வைத்துக்‌ கட்டினது போல. 
(கட்டுச்‌ சாதத்தில்‌.) 
கட்டுச்‌ சோற்று மூட்டையில்‌ பெருச்சாளியை வைத்துக்‌ கட்டின 
மாதிரி, 
கட்டுச்‌ சோற்று மூட்டையையும்‌ கைக்குழந்தையையும்‌ எடுக்கல்‌ 
ஆகாது. : 
(கைப்‌ பிள்ளையையும்‌, ) 


கட்டுச்‌ சோறு எத்தனை நாளைக்கு? 6415 


கட்டுத்‌ தறியை விட்டு மேய்ச்சற்‌ காட்டில்‌ பிடிப்பது. 


கட்டுத்‌ துறை சரியாக இருந்தால்‌ கன்றுக்குட்டி துள்ளி 
விளையாடும்‌. 


கட்டுப்‌ பட்டாலும்‌ கவரிமான்‌ மயிரால்‌ கட்டுப்பட வேண்டும்‌; குட்டுப்‌ 
பட்டாலும்‌ மோதிரக்‌ கையால்‌ குட்டுப்பட, வேண்டும்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 33 


கட்டுப்‌ படாத பெண்‌ சொட்டுக்‌ கொண்டு போயிற்று. 
(கொட்டு. ) 

கட்டுப்‌ பானை ஊற்று எட்டு நாளைக்கே. (420 
பேனை) 


கட்டு மரத்தைச்‌ சென்னாக்குனி அரிக்கிறது போல, 
(சென்னக்‌ குன்னி. ) 

கட்டுருட்டிக்‌ காளை போல. 

கட்டெறும்பு இட்டலியைத்‌ தூக்கினது போல. 

கட்டை இருக்கிற மட்டும்‌ கஷ்டம்‌ உண்டு. 
(கவலை உண்டு.) 

கட்டைக்‌ கலப்பையும்‌ மொட்டைக்‌ காளையும்‌ காணிக்கு 
உதவாது, 6425 


கட்டைக்குப்‌ போகும்போது காலாழி பீலாழியா? 

கட்டைக்‌ கோணல்‌ அடுப்பில்‌ நிமிர்ந்தது. 

கட்டை கிடக்கிற கிடையைப்‌ பார்‌;கழுதை குதிக்கிற குதியைப்‌ பார்‌, 
கட்டை போனால்‌ அடுப்போடு. 
கட்டை போனால்‌ வெட்டை. 6430 


கட்டையீலே வைக்க. 
(கட்டையிலே போவான்‌.) 


கட்டையைச்‌ சுட்டால்‌ கரி ஆகுமா? மயிரைச்‌ சுட்டால்‌ கரி ஆகுமா? 

கட்டை விளக்கு மாற்றுக்குப்‌ பட்டுக்‌ குஞ்சலம்‌ கட்டினாற்‌ போல, 
(பட்டுக்‌ கச்சு.) 

கட்டோடே போனால்‌ கனத்தோடே வரலாம்‌, 

கடகச்‌ சந்திர மழை கல்லையும்‌ துளைக்கும்‌. 6436 


கடந்த நாள்‌ கருதினால்‌ வருமா? 
கடந்தவர்க்குச்‌ சாதி இல்லை. 

(சாதி ஏது?) 
கடந்து போன காலம்‌ கதறினாலும்‌ வராது. 
கடந்து போனது கரணம்‌ போட்டாலும்‌ வராது. 


(வருமா?) 
கடப்பாரையை விழுங்கிவிட்டுச்‌ சுக்குக்‌ கஷாயம்‌ குடிக்க 


வாமா? 6440 


கடல்‌ உப்பும்‌ மலை நாரத்தங்காயும்‌ போலே. 


34 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
கடல்‌ உப்பையும்‌ மலை நெல்லையும்‌ கலந்தாற்‌ போல, 
கடல்‌ கொதித்தால்‌ விளாவ நீர்‌ எங்கே? 
(நீர்‌ ஏது?) 
கடல்‌ தண்ணீர்‌ வற்றினாலும்‌ பள்ளிச்சி தாலி வற்றாது. 
கடல்‌ தாண்ட மனம்‌ உண்டு; கால்வாய்‌ தாண்டக்‌ கால்‌ 
இல்லை, 6445 


(ஆசை இல்லை, மனம்‌ இல்லை.) 


கடல்‌ திடல்‌ ஆகும்‌; திடல்‌ கடல்‌ ஆகும்‌, 
கடல்‌ நீர்‌ நிறைந்து ஆவதென்ன? காஞ்சிரை பழுத்து ஆவதென்ன? 
கடல்‌ பாதி. கடம்பாக்குளம்‌ பாதி, 


(கடம்பாக்குளம்‌ - தீருநெல்வேலி மாவட்டத்தில்‌ சச்சனாவிளைக்கு 
அருகில்‌ உள்ளதோர்‌ ஊர்‌.) 


கடல்‌ பெருகினால்‌ கரை ஏது? 
கடல்‌ பெருகினால்‌ கரையும்‌ பெருகுமா? 6450 


கடல்‌ போயும்‌ ஒன்று இரண்டாம்‌ வாணிகம்‌ இல்‌. 
(பழமொழி நானூறு. ) 
கடல்‌ மடை திறந்தது போல, 
கடல்‌ மணலை எண்ணக்‌ கூடுமா? 
கடல்‌ மீனுக்கு நீச்சம்‌ பழக்க வேணுமா? 
கடல்‌ மீனுக்கு நுளையன்‌ இட்டதே பேர்‌, 6495 


(சட்டம்‌,) 


கடல்‌ முழுவதும்‌ கவிழ்ந்து குடிக்கலாமா? 

கடல்‌ வற்றினால்‌ கருவாடு தின்னலாம்‌ என்று உடல்‌ வற்றிச்‌ 
செத்ததாம்‌ கொக்கு. 

கடலில்‌ அகப்பட்ட மரத்துண்டு போல, 

கடலில்‌ அலையும்‌ துரும்பு போல. 

கடலில்‌ இருக்கும்‌ கள்ளியைக்‌ கொள்‌. 6460 


கடலில்‌ ஏற்றம்‌ போட்ட கதை. 
கடலில்‌ கரைத்த புளி போல. 


கடலில்‌ கரைத்த பெருங்காயம்‌ போல, 
(இட்ட பெருங்காயம்‌ மணக்குமா?) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 35 


கடலில்‌ கிடக்கும்‌ துரும்புகளை அலைகளோடு தூக்கித்‌ தரையில்‌ 
தள்ளுகிறது போல, 
கடலில்‌ கையைக்‌ கழுவி விடுகிறதா? 6469 


கடலில்‌ துரும்பு கிடந்தாலும்‌ கிடக்கும்‌; மனசிலே ஒரு சொல்‌ 
கிடவாது. 
கடலில்‌ பிறக்கும்‌ உப்புக்கும்‌ மலையில்‌ விளையும்‌ நாரத்தங்‌ 
காய்க்கும்‌ தொந்தம்‌. 
(உறவுண்டு. ) 
கடலில்‌ பெருங்காயம்‌ கரைத்தது போல, 
(உரசிய காயம்‌ போல.) 
கடலில்‌ போட்டு விட்டுச்‌ சாக்கடையில்‌ தேடுகிறதா? 
கடலில்‌ மூழ்கிப்‌ போனாலும்‌ கடனில்‌ மூழ்கிப்‌ போகாதே 6470 


கடலிலும்‌ பாதி கடம்பாக்குளம்‌. 

கடலின்‌ ஆழத்தை அளந்தாலும்‌ மனசின்‌ ஆழத்தை அளக்க 
முடியாது. 

கடலினுள்‌ நா வற்நினது போல. 
(திருவாசகம்‌,) 

கடலுக்குக்‌ கரை போடுவார்‌ உண்டா? 
(போட்டவர்கள்‌. ) 


கடலை அடைக்கக்‌ கரை போடலாமா? 6475 


கடலைக்காய்ப்‌ பானையிலே கையை விட்டாற்போல. 
கடலைத்‌ தாண்ட ஆசை உண்டு; கால்வாயைத்‌ தாண்டக்‌ 
கால்‌ இல்லை. 
(கடலைத்‌ தாண்டக்‌ கால்‌ உண்டு.) 
கடலைத்‌ தாண்டினவனுக்கு வாய்க்கால்‌ தாண்டுகிறது அரிதா? 
கடலைத்‌ தூர்த்தாலும்‌ காரியம்‌ முடியாது. 
கடலைத்‌ தூர்த்தும்‌ காரியத்தை முடிக்க வேண்டும்‌. 6480 


கடலை விதைத்தால்‌ கடுத்த உரம்‌. 
கடலை விதைப்பது கரிசல்‌ நிலத்தில்‌, 
(கரிசல்‌ காட்டில்‌.) 


36 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
கடவுள்‌ இருக்கிறாம்‌, 

கடவுள்‌ சித்தத்துக்கு அளவேது? 

கடவுளுக்குத்தான்‌ வெளிச்சம்‌, 6485 


கடவுளை நம்பினோர்‌ கைவிடப்‌ படார்‌, 

கடற்கரைத்‌ தாழங்காய்‌ கீழே தொங்கி என்ன? மேலே தொங்கி 
என்ன? 

கடற்கரையில்‌ தாழங்காய்‌ அக்கரையில்‌ கிடந்தால்‌ என்ன? 
இக்கரையில்‌ கிடந்தால்‌ என்ன்‌? 

கடன்‌ ஆச்சு; உடன்‌ அச்சு; வீட்டு மேலே சீட்டு ஆச்சு; 
விடடா தேவடியாள்‌ தெருவிலே பல்லக்கை, 

கடன்‌ இல்லாத கஞ்சி கால்‌ வயிறு போதும்‌, 6490 


அடித்து 


கடல்‌ இல்லாத சோறு கால்‌ வயிறு போதும்‌, 

கடன்‌ இல்லாவிட்டால்‌ காற்றுப்‌ போல, 

கடன்‌ இழவுக்கு அழுகிறாய்‌, 

கடன்காரனுக்குக்‌ கடனும்‌ உடன்பிறந்தானுக்குப்‌ பங்கும்‌ கொடுக்க 
வேண்டும்‌, 

கடன்காரனுக்குச்‌ கடனும்‌ பழிகாரனுக்குப்‌ பழியும்‌ கொடுத்துத்‌ 
தீர வேணும்‌. 0494 
(கொடுக்க வேண்டும்‌. 


கடன்காரனுக்கு மயிரும்‌ எமனுக்கு உயிரும்‌- 
கடன்காரனனை வைத்த கழு உண்டா? 
(வதைத்த, ] 


கடன்‌, காலச்‌ சனியன்‌, 
கடன்‌ கேட்காமல்‌ கெட்டது; வழி நடக்காமல்‌ கெட்டது, 


கடன்‌ கொடுத்துப்‌ பொல்லாப்பு அடைவதைவிடக்‌ கடன்‌ கொடுக்கா 
மல்‌ பொல்லாப்பு அடையலாம்‌. 6500 


கடன்‌ கொண்டார்‌ நெஞ்சம்‌ போலக்‌ 
வேந்தன்‌, 
(தனிப்பாடல்‌, ) 


சடன்‌ கொண்டும்‌ செய்வன செய்‌, 


கலங்கினான்‌ இலங்கை 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 37 


கடன்‌ கொண்டும்‌ செய்வார்‌ கடன்‌, 
(பழமொழி நானூறு.) 
கடன்‌ சிறிது ஆனாலும்‌ கடமை பெரிது, 
கடன்‌ நெஞ்சைக்‌ கலக்கும்‌, 6909 


கடன்‌ பட்ட சோறு கால்‌ வயிறு நிரம்பாது. 
கடன்‌ பட்டவன்‌ சோறு காற்‌ சோறு, 
கடன்‌ பட்டார்‌ நெஞ்சம்‌ போல. 
கடன்‌ பட்டாயோ, கடை கெட்டாயோ? 
(பட்டையோ, கடைபட்டையோ?) 
கடன்‌ பட்டு உடன்‌ பட்டு அம்மை கும்பிட, நீயார்‌ கூத்தி 


கும்பிட. 6510 
(கடன்‌ வாங்கி.) 


கடன்‌ பட்டு உடன்‌ பட்டு உடம்யைத்‌ தேற்று மகனே, கடன்காரன்‌ 
வந்தால்‌ தடியைத்‌ தூக்கு மகனே! 

கடன்‌ பட்டும்‌ பட்டினியா? 
(கடன்‌ கொண்டும்‌ பட்டினி கிடப்பதா?) 

கடன்‌ படுகிறவன்‌ எப்போதும்‌ சஞ்சலப்‌ படுகிறவனே, 

கடன்‌ வாங்கி உடன்‌ வாங்கிச்‌ சாமி கும்பிட, நீயாரடா கூத்திமகன்‌ 
விழுந்து கும்பிட? 

கடன்‌ வாங்கிக்‌ கடன்‌ கொடாதவனும்‌ கெட்டான்‌; வட்டியிலே 
சாப்பிடாதவனும்‌ கெட்டான்‌, 6519 


கடன்‌ வாங்கிக்‌ கடன்‌ கொடுத்தவனும்‌ கெட்டான்‌; மரம்‌ ஏறிக்‌ கை 
விட்டவனும்‌ கெட்டான்‌ . 
கடன்‌ வாங்கிச்‌ செலவு செய்தவனும்‌ மரம்‌ ஏறிக்‌ கைவிட்டவனும்‌ சரி- 
கடன்‌ வாங்கித்‌ தின்றவன்‌ கடைத்தேற மாட்டான்‌, 
கடன்‌ வாங்கிப்‌ பயிர்‌ இட்டவனும்‌ மரம்‌ ஏறிக்‌ கைவிட்டவனும்‌ 
ன்று. 
டட ந்‌ கல்யாணம்‌ செய்‌. 6520 


கடன்‌ வரங்கியும்‌ பட்டினி; கல்யாணம்‌ ஆகியும்‌ பிரமசாரி. 
(சத்நியாசி,) 


38 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 

கடன்‌ வாங்கினவன்‌ மடியில்‌ கல நெருப்பு, 

கடன்‌ வாங்குகிறபோது இனிப்பு; கடன்‌ கொடுக்கிறதென்றால்‌ 
கசப்பு, | 

கடன்‌ வாங்குகிறவன்‌ கடைத்தேற மாட்டான்‌. 


கடனாகக்‌ கிடைக்கிறதானாலும்‌ ஆனையை வாங்கிக்‌ கட்டிக்‌ 
கொள்வதா? 6525 


கடனா உடனா வாங்கிக்‌ காரியத்தை முடி, 
கடனோடு கடன்‌ ஆகிறது; அண்டை வீட்டில்‌ மேல்‌ சீட்டு ஆகிறது; 
பிள்ளைக்குக்‌ கல்யாணம்‌ பண்ணு. 
கடனோடு கடன்‌ கந்தப்‌ பொடி காற்பணம்‌. 
(கதம்பப்‌ பொடி,) 
கடனோடே கடன்‌; உடனோடே உடன்‌. 


கடா ஆனாலும்‌ உழக்குப்‌ பால்‌ கறச்காதர என்கிறான்‌, 6320 


கடா இடுக்கில்‌ புல்‌ தின்கிறது போல, 

கடா கடா என்றால்‌ கால்‌ ஆழாக்குப்‌ பீச்சு என்கிறாயே! 

கடா கடா என்றால்‌ உழக்குப்‌ பால்‌ என்று கேட்கிறாயே! 

கடா கடா என்றால்‌ கன்றுக்கு உழக்குப்‌ பரலா என்கிறான்‌, 

கடா கடா என்றால்‌ மருந்துக்கு ஒரு பீர்‌ என்கிறான்‌, 6535 


கடா கன்று போட்டது; கொட்டகையிலே பிடித்துக்‌ கட்டு. 
கடாச்‌ சண்டையில்‌ உண்ணி நசுங்கின கதை. 
கடா பின்‌ வாங்குவது எல்லாம்‌ பாய்ச்சலுக்கு இடம்‌, 
(அடையாளம்‌, ர்‌ 
கடா பொலிகிறது வண்டி பால்‌ குடிக்கவா? 
கடா மிடுக்கிலே புல்லுத்‌ தின்கிறதா? 6540 


கடா மேய்க்கிறவன்‌ அறிவானோ, கொழுப்‌ போன இடம்‌? 

கடாரங்‌ கொண்டான்‌ கிணற்றில்‌ கல்லைப்‌ போட்டது போல. 
(கடாரங்‌ கொண்டான்‌, 
உள்ள ஊர்‌.) 


சுடாவின்‌ சந்தில்‌ டவல்‌ தின்னுகிறது போல, 


செம்பொன்னார்‌ கோயிலுக்கு அருகில்‌ க்க 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 30 


கடாவும்‌ கடாவும்‌ சண்டை போடுகிறபோது உண்ணி நசுங்கினா.ம்‌ 
போல. 


கடிக்க ஒர்‌ எலும்பும்‌ இல்லை. 6545. 


கடிக்க மாட்டாத பாக்கு உத்தம தானம்‌. 
கடிக்க வந்த நாய்க்குத்‌ தேங்காய்க்‌ கீற்றுப்‌ போட்டாற்‌ போல, 
கடிக்கிற நாகம்‌ கலந்து உறவாகுமா? 
(கடித்த நாகம்‌,) 
கடிக்கிற நாய்க்குக்‌ கழுத்திற்‌ குறுங்கயிறு. 
கடிக்கிற பாம்பை நல்ல பரம்பு என்ற கதை, 0990 


கடிகோலிலே கட்டின நாய்‌ 

கடித்த நாய்க்குக்‌ கரடியைக்‌ கொடு, 

கடித்த நாயைக்‌ கொன்றாலும்‌ பயன்‌ உண்டாகாது, 

கடித்த நாயை வெறி நாய்‌ என்பது போல. 

கடித்த நாயைப்‌ பைத்தியம்‌ கொண்டது என்பார்கள்‌. 6555 


கடித்த பாக்குக்‌ கொடாத சிற்றன்னை கடற்கரை மட்டும்‌ 
வழியனுப்பினாளாம்‌. 

கடிதீத பாக்கும்‌ கொடாத சிற்றப்பன்‌ கடைத்தெரு வரையில்‌ 
வழி விட்டானாம்‌, 
(காத வழி வந்தானாம்‌. ) 

கடித்த பாம்புக்குப்‌ பால்‌ வார்த்தால்‌ அது விஷத்தைத்தான்‌ தரும்‌ 
(கக்கும்‌,) 

கடித்த பாம்புக்குப்‌ பால்‌ வார்த்தால்‌ கடித்தே தீரும்‌. 

கடித்த மூட்டை, கடியாத மூட்டை, எல்லா மூட்டையும்‌ 
சரிதான்‌, 6460 


கடித்த சூட்டையும்‌ சரி, கடியாத மூட்டையும்‌ சரி. 
கடித்த வாய்‌ துடைத்தாற்‌ போல, 
(வாய்‌ துடித்தாற்‌ போல.) 


கடித்தால்‌ நாய்‌; மிதிபட்டால்‌ வாய்‌ இல்லா ஜந்து. 
கடித்தாலும்‌ கடிக்கட்டும்‌; நீ சொல்லாதிரு. 


(சும்மாயிரு, ) 
கடித்த பாக்குக்‌ கொடுக்காத சிற்றப்பன்‌ கடைத்தெரு வரையில்‌ 
வழித்துக்‌ கொண்டு வினவ பந்த்‌ 8085 


(சிற்றன்னை; வழிவிடுவாள்‌. ) 


40 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கடிதான சொல்‌ அடியிலும்‌ வலிது. 
(பெரிது. ) 
கடிதான பிள்ளை பெற்றோருக்கு உதவுமா? 
கடிந்த சொல்லினும்‌ கனிந்த சொல்லே நன்மை. 
கடி நாய்‌ எலும்புக்குப்‌ பறந்தாற்‌ போல, 
கடிப்பதற்கு ஓர்‌ எலும்பும்‌ இல்லை; காதில்‌ மினுக்க ஓலையும்‌ 
இல்லை. 0210 


கடிய மாட்டுக்குக்‌ கம்பு உடையும்‌, கொடிய மாட்டுக்குக்‌ கொம்பு 
உடையும்‌. 

கடியாத மூட்டை என்று விட்டு விடுவார்களா? 

கடியும்‌ சுருக்குத்தான்‌; அடியும்‌ சுருக்குத்தான்‌. 

கடிவாளம்‌ இல்லாத குதிரை போல, 

கடுக்கன்‌ இட்ட நேற்றுக்குள்‌ காது அறுந்த சுருக்கு. 0919 


கடுக்கன்‌ ஜோடியும்‌ காளைமாட்டு ஜோடியும்‌ அமைவது கடினம்‌. 

கடுக்காய்க்கு அகணி நஞ்சு; சுக்கிற்குப்‌ புறணி நஞ்சு. 

கடுகிலும்‌ கால்‌ திட்டம்‌ கரண்டி; அதிலும்‌ கால்‌ முட்டை எண்ணெய்‌ 
கடன்‌ வாங்கி என்‌ தலை சிவிக்‌ கட்டி, மகள்‌ தலை வாரிக்‌ கட்டி, 
மருமகன்‌ தலை கோதிக்‌ கட்டி, குறை எண்ணெய்‌ வைத்த 
இடத்தில்‌ அயல்‌ வீட்டுக்காரி வந்து இடறி விட்டாள்‌ ; அது 
ஏரி பெருகினாற்‌ போலப்‌ போயிற்று. 
(என்றாள்‌. ) 

கடுகிற்று, முடுகிற்று, வடுகச்சி கல்யாணம்‌. 

கடுகு அத்தனை நெருப்பு ஆனாலும்‌ போரைக்‌ கொளுத்தி 
வீடும்‌. 6580 


கடுகு அளவும்‌ களவுதான்‌; கர்ப்பூரக்‌ களவும்‌ களவுதான்‌. 
(கடுகு அளவு எடுத்தாலும்‌, கர்ப்பூரம்‌ எடுத்தாலும்‌, ) 

கடுகு சிந்தினால்‌ கலகம்‌ வரும்‌. 

கடுகு சிறுத்தாலும்‌ காரம்‌ போகாது. 
(போகுமா?) 

கடுகு செத்தாலும்‌ கறுப்புப்‌ போகாது. 

கடுகு செத்தும்‌ காரம்‌ போகாது, 6௦85 
ப்ப ல, வழக்கு.) | 


கடுகு போகிற இடத்தில்‌ தடி எடுத்துக்‌ கொண்டு திரிவான்‌; 
பூசணிக்காய்‌ போவது தெரியாது. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 41 


கடுகு மலை ஆச்சு; மலை கடுகு ஆச்சு, 
கடுகைத்‌ துளைத்து ஏழ்‌ கடலைப்‌ புகட்டினது போல, 
(திருவள்ளுவ மாலை.) 
கடுஞ்‌ சிநேகிதம்‌ கண்ணுக்குப்‌ பொல்லாதது, 
(கடும்‌ நட்பு, பகை.) 
கடு நட்பும்‌ பகை விளைப்பு. 6990 


கடும்‌ காற்று மழை காட்டும்‌; கடு நட்புப்‌ பகை காட்டும்‌. 
(கடும்‌ சிநேகம்‌.) 
கடும்‌ கோபம்‌ கண்ணைக்‌ கெடுக்கும்‌. 
கடும்‌ சிநேகம்‌ கண்ணைக்‌ கெடுக்கும்‌. 
(நட்பு. கண்ணுக்குப்‌ பகை, கண்ணுக்கு-பொல்லாப்பு. ) 
கடும்‌ செட்டுக்‌ கண்ணைக்‌ கெடுக்கும்‌. 
(கடும்‌ தேட்டு,) 
கடும்‌ செட்டுக்‌ காரியக்‌ கேடாம்‌, 6595 


கடும்‌ செட்டுத்‌ தயவைக்‌ கெடுக்கும்‌. 

கடும்‌ சொல்‌ கேட்டால்‌ காதுக்குக்‌ கொப்புளம்‌, 

கடும்‌ பசி கல்மதில்‌ உடைத்தும்‌ களவு செய்யச்‌ சொல்லும்‌. 
(உடைத்தாவது.) 

கடும்‌ போரில்‌ கைவிடலாமா? 

கடு முடுக்கடா சேவகா, கம்பரிசியடா சம்பளம்‌, 6600 


கடுவெளியைக்‌ கானல்‌ ஜலமாய்க்‌ கண்டது போல. 

கடை. அரிசி கஞ்சிக்கு உதவுமா? 

கடை ஓடித்‌ தாவும்‌ நிலத்துக்குக்‌ கரையடி மேட்டு நிலம்‌ எளிது. 
கடைக்குக்‌ கடை ஆதாயம்‌, 

கடைக்குக்‌ கடை ஆள்‌ இருப்பார்கள்‌. 6005 


கடைக்குக்‌ கடை ஆன்‌ தாவியென, 
(ஆள்தான்‌. 

கடைக்குட்டி கட்டி மாம்பழம்‌. 

கடைக்குப்‌ போகக்‌ கண்ணிக்குப்‌ போக, 

கடை காத்தவனும்‌ காடு காத்தவனும்‌ பலன்‌ அடைவார்‌. 

கடை கெட்ட நாய்‌ கல்யாணத்துக்குப்‌ போனதாம்‌; எச்சில்‌ இலை 
கிடைக்காமல்‌ எட்டி எட்டிப்‌ பார்த்ததரம்‌, 6010 


42 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
கடை கெட்‌. மூளிக்குக்‌ கோபம்‌ கொண்டாட்டம்‌. 
கடை கெட்ட மூளி சூல்‌ ஆனாலும்‌ காற்பணத்துக்‌ காசு செல்லும்‌. 
கடை கெட்ட வா ழ்வு, தலை கட்ட நேரம்‌ இல்லை. 
கடைச்‌ சோற்றுக்கு மோரும்‌ கால்‌ மாட்டுக்கு அணையும்‌, 
கடைசிச்‌ சோற்றுக்கு மோரும்‌ கால்‌ மாட்டிற்குப்‌ பாயும்‌ 

வேண்டும்‌, 0019 


கடைசிப்‌ பிடி கட்டி மாம்பழம்‌, 

கடைத்‌ தேங்காயை எடுத்து வழிப்‌ பிள்ளையாருக்கு உடைத்‌ 
தானாம்‌, 

கடைத்‌ தேங்காயை எடுத்து விநாயக பூஜை செய்த கதை. 

கடைந்த மோரிலே குடைந்து வெண்ணெய்‌ எடுப்பாள்‌. 
(எடுக்கிறது. ) 


கடைந்து எடுத்த பேர்‌ வழி. 6620 


கடைப்‌ பிறப்பு கழுதைப்‌ பிறப்பு, 

கடையச்சே வாராத வெண்ணெய்‌ குடையச்சே வரப்‌ போகிறதா? 

கடையில்‌ அரிசி கஞ்சிக்கு உதவுமா? அண்டை வீட்டுக்காரி புருஷன்‌ 
ஆபத்துக்கு உதவுவானா? 

கடையில்‌ அரிசி கஞ்சிக்கு உதவுமா? அவிசாரி புருஷன்‌ ஆபத்துக்கு 
உதவுவானா? 

கடையில்‌ இருக்கும்‌ கன்னியைக்‌ கொள்‌. 6625 


கடையில்‌ வந்ததும்‌ அரிசியோ? நடையில்‌ வெந்ததும்‌ சாதமோ? 
கடையிலே கட்டித்‌ தூக்கினாலும்‌ அழுகற்‌ பூசணிக்காய்‌ அழுகலே, 
கடையிலே கொண்டு மனையிலே வைக்கி றான்‌, 

கடையிலே தேளைக்‌ கண்டு கை அசக்கினால்‌ நிற்குமா? 


கடையும்‌ போது வராத வெண்ணெய்‌ குடையும்‌ போது திரண்டு 
விடுமா? 


6630 
கடைவாயில்‌ ஆனை ஒதுக்கினாற்‌ போல, 
கடைவாயில்‌ ஒட்டின பீயைப்‌ போல, 
கண்‌ அளக்காததைக்‌ கை அளந்து வீடுமா? 
கண்‌ அறிந்தும்‌ அயல்‌ மனையில்‌ இருக்கிறதா? 
கண்‌ இமை, கை நொடி அளவே மாத்திரை. 6639 


கண்‌ இமை போலக்‌ காக்கிறான்‌ கடவுள்‌, 
_ கண்‌ இமை போலே கரிசனமாய்க்‌ காக்கிறது. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கண்‌ இமையா முன்னே பறந்து போனான்‌. 
கண்‌ இரண்டும்‌ இல்லாதவன்‌ வீட்டுக்கு வைத்த விளக்கு, 
கண்‌ இருக்கிற போதே காக்கை பிடுங்குகிறது போல. 


கண்‌ இருந்தும்‌ கண்டமங்கலத்தில்‌ பெண்‌ கொடுப்பார்களா? 
கண்‌ இருந்தும்‌ கிணற்றில்‌ விழுந்ததுபோல, 

கண்‌ இருந்தும்‌ குழியில்‌ விழலாமா? 

கண்‌ இல்லாக்‌ குருடனுக்கு மூக்குக்‌ கண்ணாடி ஏன்‌? 

கண்‌ உள்ள போதே காட்சி; கரும்புள்ள போதே ஆலை, 


கண்‌ ஊனன்‌ கைப்‌ பொருள்‌ இழப்பான்‌, 
கண்‌ ஒளி பெரிதா? கதிர்‌ ஒளி பெரிதா? 
கண்‌ கட்டி மந்திரமா காட்ட வந்தாய்‌? 
கண்‌ சுட்டி வித்தை காட்ட வந்தாயோ? 
கண்‌ கட்டின புழுவைப்‌ போல. 


கண்‌ கண்ட தெய்வம்‌. 

கண்‌ கண்டது கை செய்யும்‌. 

கண்‌ கண்டு வழி நட. 

கண்‌ காணாமல்‌ கடும்‌ பழி சொல்கிறதா? 


43 


6640 


6645 


6650 


கண்குத்திப்‌ பாம்பு போல்‌ இருந்தாலும்‌ கண்ணில்‌ மண்ணைப்‌ 


போடுகிறான்‌. 
(பாம்பு போல்‌ கண்ணில்‌, கண்‌ மூடிப்‌ பார்த்திருந்தேன்‌.) 


கண்‌ குருட்டுக்கு மருந்து இட்டால்‌ தெரியுமா? 

கண்‌ குருடு ஆனாலும்‌ நித்திரையிலே. குறைவீல்லை, 
(குறையா?) 

கண்‌ குற்றம்‌ கண்ணுக்குத்‌ தெரியுமா? 

கண்‌ கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? 

கண்‌ கெடுத்த தெய்வம்‌ கோலைக்‌ கொடுத்தது. 
(சுந்தர மூர்த்தி நாயனார்‌ வரலாறு. ) 


கண்‌ கொண்டு அல்லவோ வழி நடக்க வேண்டும்‌? 
கண்ட. இடத்தில்‌ கத்தரி போடுவான்‌. 
கண்ட இடத்தில்‌ திருடன்‌ கண்‌ போகிறது, 


6655 


6660 


(4 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 

கண்ட இடம்‌ கைலாசம்‌ , 

கண்ட கண்ட கோயிலெல்லாம்‌ கையெடுத்துக்‌ கும்பிட்டேன்‌. 
காணாத கோயிலுக்குச்‌ காணிக்கை நேர்ந்து வைத்தேன்‌. 0665 


கண்ட தண்ணீருக்கு நிறை வேளான்மை, 

சண்டது எல்லாம்‌ ஓடித்‌ தின்னும்‌ ஆடு; நின்று நின்று மேய்ந்து 
போகும்‌ மாடு, 

கண்டதில்‌ பாதி சவுசிகம்‌; சீமையில்‌ பாதி ஸ்ரீவத்ஸம்‌; பாதியில்‌ 
பாதி பாரத்துவாஜம்‌ , 
(இவை அதந்தணர்களினுடைய கோத்திரங்கள்‌. ) 

கண்டது கற்கப்‌ பண்டிதன்‌ ஆவான்‌. 
(கேட்கப்‌ பண்டிதன்‌ ஆவான்‌. ) 


கண்டது காட்சி; பெற்றது பேறு, 6670 


கண்டது கை அளவு, காணாதது உலகளவு, 
(கைம்‌ மண்‌ அளவு ) 
கண்டது சொன்னால்‌ கொண்டிடும்‌ பகை, 
[ ம்ள்வது பகை,]) 
கண்டது பாம்பு; கடித்தது கருக்குமட்டை. 
சுண்டது பாம்பு; கடித்தது சோசாத்தட்டை 
கண்டது பாம்பு; கடித்தது மாங்கொட்டை. 6675 


கண்டதும்‌ மருதாணியைக்‌ காலில்‌ இட்டுக்‌ கொண்டால்‌ 
கொண்டவனுக்கு முன்னால்‌ குதித்தோடிப்‌ போகலாம்‌. 

கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்‌, 

(கொண்டதே சொள்கை, உண்டதே மிச்சம்‌. ] 
கண்டதைக்‌ காலை வாரி அடிக்கிறதா? 

(சுண்டைக்‌ கொண்டு ,) 
கண்டதைக்‌ கேட்டதைச்‌ சொல்லாதே; காட்டு மரத்திலே நில்லாதே, 
கண்டதைக்‌ கேளா விட்டால்‌ கொண்டவன்‌ அடிப்பான்‌, 0690 


கண்டதைக்‌ கொண்டு கரை ஏ ஐ வேண்டும்‌, 

கண்ட பாவனையா கொண்டை முடிக்கி றது? 

கண்டம்‌ இல்லாத எருமை தண்டம்‌. 

கண்டம்‌ ஒருத்தன்‌; கழுத்து ஒருத்தன்‌; துண்டம்‌ ஒருத்தன்‌; துடை 
ஒருத்தன்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 45 


கண்ட மங்கலத்து அஞ்சு பெண்களும்‌ ஒருத்தர்‌ போன வழி 
ஒருத்தர்‌ போகார்‌, 6685 


கண்ட மாப்பிள்ளையை நம்பிக்‌ கொண்ட மாப்பிள்ளையைக்‌ 
கைவீட்டாற்‌ போல, 

கண்டர மாணிக்கத்துக்‌ கட்டுத்‌ தறியும்‌ வேதம்‌ சொல்லும்‌. 

கண்டவர்‌ விண்டிலர்‌; விண்டவர்‌ கண்டிலர்‌. 

கண்டவன்‌ எடுக்கானா? 

கண்டவன்‌ எடுத்தால்‌ கொடுப்பானா? 6690 


ட 


கண்டவன்‌ கொள்ளையும்‌ கணியாகுளப்‌ போரும்‌. 
(கணியாகுளம்‌ குமரிமாவட்டம்‌; 1685 நாயக்கர்‌ படைதங்கிப்‌ போரிட்டது. ) 


கண்டவன்‌ விலை சொன்னால்‌ கொண்டவன்‌ கோடி உடான்‌, 
(யாழ்ப்பாண வழக்கு.) 


கண்டார்‌ கண்டபடி பேசுகிறது. 
(பேசுகிறார்கள்‌) 
கண்டாரைக்‌ கேட்டாரைச்‌ சொல்லா தே . 
கண்டால்‌ அல்லவோ பேசுவார்‌ தொண்டைமான்‌? 6699 


கண்டால்‌ ஆயம்‌; காணா விட்டால்‌ மாயம்‌, 
(ஆயம்‌- வரி.) 

கண்டால்‌ ஒரு பேச்சு; காணா விட்டால்‌ ஒரு பேச்சு, 

கண்டால்‌ ஒன்று; காணா விட்டால்‌ ஒன்று. 

கண்டால்‌ கரிச்சிருக்கும்‌; காணா விட்டால்‌ இனித்திருக்கும்‌. 

கண்டால்‌ காமாட்சி நாயக்கர்‌; காணா விட்டால்‌ காமாட்டி 
நாயக்கன்‌, 6700 
(கவரை வடுகன்‌. காணா விட்டால்‌ மீனாச்சி நாயக்கன்‌.) 


கண்டால்‌ காயம்‌; காணாவிடில்‌ மாயம்‌. 

கண்டால்‌ சரக்கறியேன்‌; காணாமல்‌ குருக்கறியேன்‌. 

கண்டால்‌ கீச்சுக்‌ கீச்சு; காணா விட்டால்‌ பேச்சுப்‌ பேச்சு 
(கிளி. ) 


46 தமிழ்ப்‌ பழமொழ்கள 


கண்டால்‌ தண்டம்‌; வந்தால்‌ பிண்டம்‌. 
(சந்நியாசிகளுக்கு.) 
கண்டால்‌ துணை; காணா விட்டால்‌ மலை. 6705 


கண்டால்‌ தெரியாதா, கம்பளி ஆட்டு மயிரை? 

கண்டால்‌ முறை சொல்கிறது; காணா விட்டால்‌ பெயர்‌ 
சொல்கிறது, 

கண்டால்‌ ரங்கசாமி; காணா விட்டால்‌ வடுகப்பயல்‌. 

கண்டால்‌ வத்தி; காணா விட்டால்‌ கொள்ளி. 

கண்டி ஆயிரம்‌, கப்பல்‌ ஆயிரம்‌, சிறு கம்பை ஆயிரம்‌. 6710 
(சிறு கம்பை-தேவகோட்டையிலிருந்து கிழக்கே 12 மைல்‌; கப்பலூர்‌, 
சிறு கம்பையூருக்கு அருகில்‌ உள்ளது. கண்டியூர்‌ நிலம்‌ மாவில்‌ 
ஆயிரம்‌ கலம்‌ விளையும்‌. பிற ஊர்‌ நிலப்பரப்பு அதிகம்‌,) 


கண்டிப்பு இருந்தால்‌ காரியம்‌. 

கண்டியிலே ஆனைகுட்டி போட்டால்‌ உனக்காச்சா? எனக்காச்சா? 

கண்டிருந்தும்‌ மலத்தைக்‌ கவிழ்ந்திருந்து தின்பார்களா? 

கண்டு அறிந்த நாயும்‌ அல்ல; கனம்‌ அறிந்த பேயும்‌ அல்ல. 

கண்டு அறிய வேண்டும்‌ கரும்பின்‌ சுகம்‌; உண்டு அறிய வேண்டும்‌ 
உடல்‌, 6119 


கண்டு அறியாதவன்‌ பெண்டு படைத்தால்‌ காடு மேடு எல்லாம்‌ 
இழுத்துத்‌ திரிவானாம்‌. 
(கட்டி இழுப்பானாம்‌; விட்டடிப்பான்‌, காடு மேடெல்லாம்‌ தவிடு பொடி,) 
கண்டு எடுத்தவன்‌ கொடுப்பானா? ப 
(கொடான்‌,) ' 
கண்டு எடுத்தானாம்‌, ஒரு சுண்டு முத்தை. 
கண்டு கழித்ததைக்‌ கொண்டு குலாவினான்‌. 
கண்டு செத்த பிணமானால்‌ சுடுகாட்டுக்கு வழி தெரியும்‌. 0720 
(சுடுகாட்டில்‌ எரியும்‌.) 


கண்டு நூல்‌ சிடுக்கெடுத்தாச்சு; வண்டி நூல்‌ இருக்கிறது. 

கண்டு பேசக்‌ காரியம்‌ இருக்கிறது; முகத்தில்‌ விழிக்க வெட்கமாய்‌ 
இருக்கிறது. | 

கண்டும்‌ காணவில்லை, கேட்டும்‌ கேட்கவில்லை என்று இருக்க 
வேண்டும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 47 


கண்டும்‌ காணாதது போல்‌ விட்டுவிட வேண்டும்‌, 
கண்டும்‌ காணாமலும்‌ கேட்டும்‌ கேட்காமலும்‌ இருக்க 
வேண்டும்‌, 6725 


கண்டும்‌ காணவில்லை, கேட்டும்‌ கேட்கவில்லை என்று இருக்க 
வேண்டும்‌. 

கண்டும்‌ காணாததுபோல்‌ விட்டுவிட வேண்டும்‌. 

கண்டு முட்டு; கேட்டு முட்டு. 
(முட்டு-தீட்டு. ) 

கண்டேன்‌ சீதையை என்றாற்‌ போல. 

கண்ணாடி, பித்தன்‌, கருங்குரங்கு, காட்டானை, மண்ணாளும்‌ 
வேந்தனோடு ஐந்தும்‌ பித்து. 6730 


கண்ணாடியில்‌ கண்ட பணம்‌ கடன்‌ தீர்க்க உதவுமா? 
(கண்ணாடி நிழலில்‌.) 
கண்ணாரக்‌ கண்டதற்கு ஏன்‌ அகப்பைக்‌ குறி? 
கண்ணாரக்‌ காணாதது மூன்றில்‌ ஒரு பங்கு. 
(மூன்று பங்கு.) 
கண்ணால்‌ கண்டதற்குச்‌ சாட்சியா? 
(சாட்சி ஏன்‌?) 


கண்ணால்‌ கண்டது பொய்‌; அகப்பைக்குறி மெய்‌, 6735 
(கண்ணாரக்‌ கண்டது, அகப்பைக்கூறு பார்த்தது. ) 


கண்ணாலே கண்டது பொய்‌; கருதி விசாரித்தது மெய்‌, 

கண்ணாலே கண்டது பொய்‌; காதாலே கேட்டது மெய்‌. 

கண்ணாலே கண்டதும்‌ பொய்‌; காதாலே கேட்டதும்‌ பொய்‌; 
ஆராய்ந்து பார்ப்பது மெய்‌. 
(தீர விசாரித்தது மெய்‌.) 

கண்ணாலே கண்டதை எள்ளுக்காய்‌ பிளந்ததுபோல்‌ சொல்ல 
வேண்டும்‌, 

கண்ணாலே கண்டதைக்‌ கையாலே செய்வான்‌, 6740 


கண்ணாலே கண்டாலும்‌ மண்ணாலே மறைக்க வேண்டும்‌. 
கண்ணாலே சீவன்‌ கடகடவென்று போனாலும்‌ வண்ணானுக்கு 
மழை நஞ்சு, 


48 தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 


கண்ணாலேயும்‌ கண்டதில்லை. காதாலேயும்‌ கேட்டதில்லை. 

கண்ணான பேர்களை மண்‌ ஆக்குகிறான்‌. 

கண்ணான பேரை எல்லாம்‌ புண்‌ ஆக்கிக்‌ கொண்டு, கரும்பான 
பேரை எல்லாம்‌ வேம்பாக்கிக்‌ கொண்டான்‌. 6745 


கண்ணான மனசைப்‌ புண்‌ ஆக்குகிறான்‌. 
கண்ணுக்கு ஆனால்‌ புண்ணுக்கு ஆகாது. 
கண்ணுக்கு இமை காதமா? 
(புருவம்‌ காதமா?) 
கண்ணுக்கு இமை; பெண்ணுக்கு நாணம்‌, 
கண்ணுக்கு என்ன கரிப்பு? 6750 


கண்ணுக்குக்‌ கண்‌ அருகே காணலாம்‌. 

கண்ணுக்குக்‌ கண்ணாய்‌ இருந்தும்‌ கடைப்‌ பெண்ணுக்கு வழி பார்க்‌ 
கிறதா? 
(பார்க்கிறான்‌. ) 

கண்ணுக்குக்‌ கலம்‌ தண்ணீர்‌ விடுகிறது. 

கண்ணுக்குப்‌ புண்ணும்‌ அல்ல; காண்பார்க்கு நோவும்‌ அல்ல, 
(தோயும்‌. ) 

கண்ணுக்கு மூக்குக்‌ காத தூரம்‌ இல்லை. : 675% 


கண்ணுக்கும்‌ மூக்குக்கும்‌ காலம்‌ இப்படி வந்ததே! 

கண்ணுக்கும்‌ மூக்குக்கும்‌ நேராகப்‌ பார்‌, 

கண்ணுக்குள்‌ சம்மணம்‌ கொட்டுவான்‌; கம்பத்தில்‌ ஐந்தானை 
கட்டுவான்‌. 

கண்ணும்‌ கருத்தும்‌ உள்ள போது இல்லாமல்‌, கண்‌ பஞ்சு அடைந்த 
பின்‌ என்ன கிடைக்கும்‌? 
(கிடைக்காத போது.) 

கண்ணும்‌ கலத்‌ தண்ணீர்‌ விடும்‌. 6760 


கண்ணும்‌ கருத்தும்‌ உள்ள போதே காணோம்‌; அவை போனபின்‌ | 

என்ன கிடைக்கும்‌? 
கண்ணும்‌ நமது; விரலும்‌ நமது; கண்ணைக்‌ குத்துவதா? 
கண்ணும்‌ புண்ணும்‌ உண்ணத்‌ தீரும்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 49 


கண்ணும்‌ மூக்கும்‌ வைத்தான்‌; காரமும்‌ கொஞ்சம்‌ சேர்த்தான்‌. 


கண்ணே. கண்ணே என்றால்‌ உச்சி குளிருமா? 6705 
கண்ணே, காதே, நமஸ்காரம்‌; கண்டதைக்‌ கேட்டதைச்‌ 
சொல்லாதே. 


கண்ணை அலம்பி விட்டுப்‌ பார்க்க வேண்டும்‌. 
(கண்ணைக்‌ கழுவி.) 
கண்ணை இமை காப்பது போல. 
கண்ணைக்‌ கட்டிக்‌ காட்டில்‌ விட்டது போல. 
கண்ணைக்‌ கண்ணைக்‌ காட்டுது, அண்ணி கழுத்துக்‌ 
கருகுமணி. 6770 


கண்ணைக்‌ காட்டினால்‌ வராதவள்‌ கையைப்‌ பிடித்து இழுத்தால்‌ 
வருவாளா? 
(காட்டி அழைத்தால்‌. ) 
கண்ணைக்‌ குத்திய விரலைக்‌ களைந்து எறிவார்‌ உண்டோ? 
கண்ணைக்‌ கெடுத்த தெய்வம்‌ கோலைக்‌ கொடுத்தது. 
(சுந்தரர்‌ வரலாறு.) 
கண்ணைக்‌ கெடுத்த தெய்வம்‌ மதியைக்‌ கொடுத்தது. 
(கழுத்தைக்‌ கொடுத்தது.) 
கண்ணைக்‌ கொசு மொய்க்கக்‌ கடை வாயை ஈ மொய்க்கப்‌ 
புண்ணைப்‌ புழு அரிக்கப்‌ பெண்ணைப்‌ போக விட்டாள்‌ 
புங்காத்தை. 6775 


கண்ணைக்‌ கொண்டு நடந்தது போல உன்னைக்‌ கண்டு 
நடந்தேன்‌. 

கண்ணைத்‌ தின்ற குருடனும்‌ நியாயத்தை ஒத்துக்‌ கொள்ள 
வேணும்‌, 

கண்ணைப்‌ பிடுங்கி முன்னே எறிந்தாலும்‌ கண்கட்டு வித்தை 
என்பார்கள்‌, 

கண்ணைப்‌ பிதுக்கிக்‌ காட்டியும்‌ வித்தையா? 

கண்ணை மூடிக்‌ குட்டுகிறதா? : 6780 

கண்ணை மூடிக்‌ கொண்டு காட்டில்‌ நடப்பது போல. 

கண்ணை விறைச்சுக்‌ கொண்டு எங்கே போனாய்‌? கவுண்டன்‌ 
செத்தான்‌; இழவுக்குப்‌ போனேன்‌௩ 


50 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கண்ணோடே பிறந்த காவேரி ஆனாலும்‌ உதட்டைச்‌ சுட்டு 


உறவாடுவேன்‌ . 
கண்ணோடே பிறந்த காவேரி ஆனாலும்‌ நம்‌ எண்ணம்‌ சரி ஆகுமா? 
கண்ணோ, புண்ணோ? 6785 


கண்ணோ புண்ணோ என்று கலங்கி மனம்‌ திடுக்கிடுகிறது. 
கண்‌ தெரிந்து நடப்பவர்கள்‌ பள்ளத்தில்‌ விழ மாட்டார்கள்‌. 
கண்‌ தெரிந்து வழி நடக்கும்படி நினை. 

கண்‌ தெரியாமல்‌ வழி நடக்கிறது போல. 


கண்‌ படைத்தும்‌ குழியில்‌ விழலாமா? 6790 
(கண்‌ படைத்தும்‌ குழியில்‌ விழக்‌ .ணக்கும்‌ உண்டோ திருவருட்பா.) 


கண்‌ பறிகொடுத்துக்‌ கலங்கினாற்‌ போல. 

கண்‌ பார்த்தால்‌ கை செய்யும்‌ 
(பார்த்ததை.) 

கண்‌ பார்த்துக்‌ கையால்‌ எழுதாதவன்‌ கசடனாவாலன்‌. 

கண்‌ புண்ணிலே கோல்‌ இட்டது போல. 

கண்‌ பெருவிரலைப்‌ பார்க்கும்‌ போதே கடைக்கண்‌ உலகமெல்லாம்‌ 
சுற்றும்‌. 6795 


கண்‌ மூடர்‌ கைப்‌ பொருளை அழிப்பர்‌, 


கண்‌ மூடித்‌ துரைத்தனம்‌ ஆச்சே? 

கண்‌ மூடிப்‌ பழக்கம்‌ மண்‌ மூடிப்‌ போகும்‌, 
(போக வேணும்‌, ) 

கணக்கதிகாரத்தைப்‌ பிளக்கும்‌ கோடாலி, 

கணக்கப்‌ பிள்ளை எல்லாம்‌ எழுத்துப்‌ பிள்ளையா? 6800 
(எழுத்துப்‌ பிள்ளை அல்ல.) 


கணக்கப்‌ பிள்ளை கொடுக்கைத்‌ தூக்கி, கண்டவளெல்லாம்‌ 
செருப்பைத்‌ தூக்கி, I 
கணக்கப்‌ பிள்ளை பெண்சாதி கடுக்கன்‌ போட்டுக்‌ . கொண்டாள்‌ 


என்று காரியக்காரன்‌ பெண்சாதி காதை அறுத்துக்‌ 
கொண்டாளாம்‌. 


(மனைவி கம்மல்‌ போட்டுக்‌ கொண்டாள்‌. ) 


கணக்கப்‌ பிள்ளை பெண்டாட்டி குணுக்கைப்‌ போட ஆடினரளாம்‌, 
கணக்கன்‌ கண்‌ வைத்தால்‌ கால்‌ காணி பொட்டை, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 51 


ஈணக்கன்‌ கணக்கு அறிவான்‌; தன்‌ கணக்கைத்‌ தான்‌ 
அறியான்‌. 6805 


கணக்கன்‌ கணக்கைத்‌ தின்னா வீட்டாலும்‌ கணக்கனைக்‌ கணக்குத்‌ 
தின்று விடும்‌. 

கணக்கன்‌ கெட்டால்‌ பள்ளிக்கூடம்‌. 

பல்க்‌ கணக்கைத்‌ தூக்கி; கண்டவனெல்லாம்‌ செருப்பைத்‌ 

க்கி, 

கணக்கன்‌ மனைவி கடுக்கன்‌ அணிந்தாளென்று காரியக்காரன்‌ 
மனைவி காதை அறுத்துக்‌ கொண்டாளாம்‌. 

கணக்கன்‌ வீட்டுக்‌ கல்யாணம்‌ விளக்கெண்ணெய்க்குக்‌ கேடு. 6810 


கணக்கனுக்குக்‌ கைக்‌ கூலி கட்டிக்‌ குடியிருக்கக்‌ கடன்‌ என்றாராம்‌. 
கணக்கனுக்குப்‌ பட்டினி உடன்‌ பிறப்பு. 

கணக்கனுக்கு மோட்சம்‌ இல்லை; ஒட்டனுக்கு நரகம்‌ இல்லை. 
கணக்கனைக்‌ கண்ட இடத்தில்‌ கண்ணைக்‌ குத்து. ன 
கணக்களைப்‌ பகைத்தாயோ? காணியை இழந்தாயோ? 6619 


கணக்கனோ, குணக்கனோ? 

கணக்கிலே கயிறு கோத்திருக்கிறது. 

கணக்கு அதிகாரத்தைப்‌ பிளக்கும்‌ கோடாலி. 

கணக்கு அரைக்கால்‌, முக்காலே அரைக்கால்‌, கணக்கன்‌ 
பெண்டாட்டி தாலி அறுத்தாள்‌. 
(கணக்கன்‌ முக்காலே அரைக்கால்‌.) 

கணக்கு அறிந்த பிள்ளை வீட்டில்‌ இருத்தால்‌ வழக்கு 
அறாது. | 68-0 


கணக்கு அறிவான்‌, காலம்‌ அறிவான. 

கணக்குக்‌. குஞ்சையும்‌ காக்கைக்‌ குஞ்சையும்‌ கண்ட இடத்திலே 
கண்ணைக்‌ குத்து. 

கணக்கிலே கயிறா கோத்திருக்கிறது? 

கணக்கைப்‌ பார்த்தால்‌ பிணக்கு வரும்‌. 

கணபதி பூஜை கைமேலே பலன்‌. 6825 


கணவன்‌ இல்லாத கற்புடைய பெண்ணின்‌ கட்டழகு பயன்‌ படாதது 
போல. 
கணவனுக்கு மிஞ்சித்‌ தெய்வம்‌ இல்லை, 


52 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கணவனுக்கு மிஞ்சின கடவுள்‌ இல்லை; கடலுக்கு மிஞ்சின ஆழம்‌ 
இல்லை. 

கணவனைப்‌ பிரிந்து அயல்‌ வீட்டில்‌ இருக்கிறதா? 

கணவனை வைத்துக்‌ கொண்டு அல்லவோ கள்ள மாப்பிள்ளையைக்‌ 
கொள்ள வேண்டும்‌? 0890 


கணிகாலங்காரம்‌ போல. 
(கணிகா ஃ தேவடியாள்‌.) 

கணிசத்துக்கு இவள்‌; காரியத்துக்கு அவள்‌. 

சணுக்‌ கணுவாகக்‌ கரும்பானாலும்‌ ஆனைக்கு என்னவோ கடை 
வாய்க்குத்தான்‌. ண 

கணுக்கால்‌ பெருத்தால்‌ கணவனைத்‌ தின்பாள்‌, 

கணை முற்றினால்‌ கட்டையிலே. 689௦ 


கணையாழி கண்டான்‌ ஆறு கொண்டது பாதி; தூறு கொண்டது 
பாதி. 
(கணையாழி கண்டான்‌ -ஓரர்‌.) 
கத்தரிக்காய்‌ என்று சொன்னால்‌ பத்தியம்‌ முறிந்து போகுமா? 
கத்தரிக்காய்க்குக்‌ காம்பு ரசி; வெள்ளரிக்காய்க்கு விதை ருசி. 
கத்தரிக்காய்க்குக்‌ கால்‌ முளைத்தால்‌ கடைத்தெருவுக்கு வந்தால்‌ 
தெரிகிறது. 
கத்தரிக்காய்க்குக்‌ கையும்‌ காலும்‌ முளைத்தாற்‌ போல்‌. 6840. 


கத்தரிக்காய்‌ சொத்தை என்றால்‌ அரிவாள்‌ மணை குற்றம்‌ என்‌ 
கிறாள்‌ ப 
(குற்றமா?) 
கத்தரிக்காய்‌ நறுக்குகிற கையும்‌ காலும்‌ பார்த்தால்‌ பூசணிக்‌ 
காய்‌ வழி போகாதே, போகாதே என்கிறதாம்‌. 
கத்தரிக்காய்‌ வாங்கப்‌ பூசணிக்காய்‌ கொசுரா? 
கத்தரிக்காய்‌ விதை சுரைக்காயாய்‌ முளைக்காது. 
கத்தரி? காய்க்குக்‌ காலும்‌ தலையும்‌ முளைத்தது போல்‌. 6845 


கத்தரிக்காய்‌ விற்ற பெட்டி காசுப்‌ பெட்டி; வெள்ளரிக்காய்‌ விற்ற 
பெட்டி வெறும்‌ பெட்டி, 

கத்தரிக்காயை நறுக்கிக்‌ காலும்‌ கையும்‌ வெட்டிக்‌ கொண்ட 
பெண்ணே, நீ பூசணிக்காய்ப்‌ பக்கம்‌ போகாதே. 

கத்தரிக்‌ கொல்லையிலே கூத்து வேடிக்கை பார்த்தது போல, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 53 


கத்தரித்‌ தோட்டக்காரனுக்குக்‌ கண்‌ தெரியாது;வெள்ளரித்தோட்டக்‌ 
காரனுக்குக்‌ காது கேளாது. 

கத்தரித்‌ தோட்டத்துக்‌ களை பிடுங்கினாற்‌ போலும்‌ இருக்க 
வேண்டும்‌; கன்றுக்‌ குட்டிக்குப்‌ புல்‌ பிடுங்கினாற்‌ போலும்‌ 
இருக்க வேண்டும்‌, 6850 


கத்தி இருக்கும்‌ இடத்துக்கு மரை காவுகிறதா? 

கத்தி எட்டின மட்டும்‌ வெட்டும்‌; பணம்‌ எட்டாத மட்டும்‌ வெட்டும்‌. 
(பாயும்‌; பணம்‌ பாதாளம்‌ மட்டும்‌ பாயும்‌.) 

கத்தி கட்டி பெண்சாதி எப்போதும்‌ கைம்பெண்டாட்டி, 

கத்தி கூர்‌ மழுங்கத்‌ தீட்டுகையில்‌ அது இரட்டைக்‌ கூர்‌ பட்டது 
போல. 

கத்திப்‌ பிடிக்குப்‌ பிடித்தால்‌ அரிவாள்‌ பிடிக்கு ஆகட்டும்‌. 6855 


கத்தியும்‌ கடாவும்‌ போல, 

கத்தியும்‌ வெண்ணெயும்‌ காய்ச்சித்‌ துவைத்துக்‌ கடை. 

கத்தியைப்‌ பார்க்கிலும்‌ கனகோபம்‌ கொலை செய்யும்‌. 

கத்து, கத்து என்றால்‌ கழுதையும்‌ சத்தாது; சொல்‌ சொல்‌ என்றால்‌ 
புலவனும்‌ சொல்லான்‌, 
(பாடு பாடு என்றால்‌ பாடான்‌.) 


கதீதுகிற மட்டும்‌ கத்திவிட்டுப்‌ போகச்சே கதவைச்‌ சாத்திக்‌ 
கொண்டு போ. 6860 


கதலீனாம்‌ முதலீனாம்‌ பலகாலே வக்ர கதி, 
கதவின்‌ கீழே நின்று கொண்டு கரலைக்‌ காலைக்‌ காட்டினாளாம்‌. 
கதவைச்‌ சாத்தினால்‌ நிலை புறம்பு, 
கதி இருவர்‌ கன்னித்‌ தமிழுக்கு. 
(கதிகம்பரும்‌ தீருவள்ளுவரும்‌ .) 
கதி கெட்ட மாப்பிள்ளைக்கு எரு முட்டை பணியாரம்‌. 6865 
(கணவனுக்கு. ) 


கதிர்‌ களைந்தும்‌ களை எடு. 

கதிர்‌ நூல்‌ குறைந்தாலும்‌ கள்ளச்சி கழுத்து நூல்‌ குறையாது. 

கதிர்‌ போல இளைத்துக்‌ குதிர்‌ போல்‌ பெருப்பது 

கதிர்‌ முகத்தில்‌ என்ன ராசி முழக்கம்‌ வேணும்‌? 

கதிரவன்‌ சிலரைக்‌ காயேன்‌ என்னுமோ? 6870 
(கபிலர்‌. அகவல்‌. ) 


54 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கதிரிலே ஒடிக்காதே என்றால்‌ கணுவிலே ஒடித்துப்‌ போடுகிறாயே! 

கதிருக்கு முந்நூறு நெல்‌ இருந்தால்‌ முழு வெள்ளாண்மை, 
(விளைச்சல்‌. ) . 

கதிரைக்‌ களைந்தும்‌ களையைப்‌ பிடுங்கு . 

கதிரைப்‌ பார்க்கிறதா? குதிரைப்‌ பார்க்கிறதா? 

கதை அளக்கிறான்‌. 6875 


கதைக்குக்‌ கண்‌ இல்லை; காமத்திற்கு முறை இல்லை. 

கதைக்குக்‌ கால்‌ இல்லை; கண்ட புருஷனுக்கு முறை இல்லை. 

கதைக்குக்‌ கால்‌ இல்லை; கொழுக்கட்டைக்குத்‌ தலை இல்லை; 
கூத்தாடிக்கு முறை இல்லை. 

கதைக்குக்‌ கால்‌ இல்லை, பேய்க்குப்‌ பாதம்‌ இல்லை. 
(பிட்டம்‌ இல்லை. ) 

கதைக்குக்‌ காலும்‌ இல்லை; கத்தரிக்காய்க்கு வாலும்‌ 
இல்லை. 6880 


கதைக்குக்‌ காலும்‌ இல்லை; தலையும்‌ இல்லை . 

கதை கதையாம்‌ காரணமாம்‌; காரணத்தில்‌ ஒரு தோரணமாம்‌, 
கதை கேட்ட நாயைச்‌ செருப்பால்‌ அடி. 

கதை பண்ணுகிறான்‌. 

கதை முடிந்தது; கத்தரிக்காய்‌ காய்த்தது. 6885 


கதையை நிறுத்திக்‌ காரியத்தைப்‌ பேசு, 

கதையோ பிராமணா, கந்தையோ பொத்துகிறாய்‌? அல்லடி பேய்‌ 
முண்டை, சீலைப்பேன்‌ குத்துகிறேன்‌. ப 

கந்தப்பூர்‌ சிற்றப்பா நமஸ்காரம்‌; பாதி பொச்சை மூடிக்கொண்டு 
பாக்கியசாலியாய்‌ இரு, 

கந்தப்‌ பொடிக்‌ கடைக்காரனுக்குக்‌ கடுகு வாசனை தெரியுமா? 

கந்த புராணத்தில்‌ இல்லாதது எந்தப்‌ புராணத்திலும்‌ 
இல்லை, 6890 


கந்த புராணம்‌, நம்‌ சொந்தப்‌ புராணம்‌. 
கந்தர்‌ அந்தாதியைப்‌ பாராதே; கழுக்குன்ற மாலையை நினை 
யாதே, 
- (கழுக்குன்றம்‌ மலை வழி போகாதே, தொடாதே, ) 


கந்தலில்‌ கால்‌ இட்டது போல, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 55 


கந்தன்‌ களவுக்‌ கல்யாணத்துக்குக்‌ கணபதி சாட்சி. 
கந்தனுக்குப்‌ புத்தி கவட்டிலே. 6895 


கந்தை ஆனாலும்‌ கசக்கிக்‌ கட்டு; கூழ்‌ ஆனாலும்‌ குளித்துக்‌ குடி 
கந்தை உடுத்துக்‌ கடைவீதி போனாலும்‌ கண்ணாடி கண்ணாடியே: 
கந்தைக்கு ஏற்ற பொந்தை; கழுவுக்கு ஏற்ற கோமுட்டி: 
(தகுந்த. 
கந்தைக்குச்‌ சரடு ஏறுகிறது எல்லாம்‌ பலம்‌, 
(சரடு ஓட்டுகிறது.) 
கந்தைத்‌ துணி கண்டால்‌ களிப்பாள்‌; எண்ணெய்த்‌ தலை கண்டால்‌ 
எரிவாளி, 6900 


கந்தைத்‌ துணியும்‌ கரி வேஷமும்‌ ஆனான்‌ . 
(கரிக்‌ கோலமும்‌) 

கந்தையை அவிழ்த்தால்‌ குட்டி வெளிச்சம்‌ தெரியும்‌. 

கந்தையை அவிழ்த்தால்‌ சிந்தை கலங்கும்‌. 

கந்தையைக்‌ கட்டி வெளியே வந்தால்‌ கண்ணாட்டி; வெள்ளையைக்‌ 

கட்டி வெளியே வந்தால்‌ வெள்ளாட்டி. ்‌ 

கப்பரையிலே கல்‌ விழுகிற்து. 6905 

(இடுவார்‌ உண்டோ?) 


கப்பல்‌ அடிப்பாரத்துக்குக்‌ கடற்கரை மண்ணுக்குத்‌ தாவு கெட்டாற்‌ 
போல, 

கப்பல்‌ உடைந்தாலும்‌ கன்னத்தில்‌ கை வைக்காதே. 
(கவிழ்ந்தாலும்‌. 

கப்பல்‌ ஏற்றிக்‌ கடலில்‌ கவிழ்த்தது போல. 

கப்பல்‌ ஏறிப்‌ பட்ட கடன்‌ கொட்டை நூற்றுப்‌ போகுமா? 
(ஓடிப்பட்ட.,) 

கப்பல்‌ ஏறிய காகம்‌ போலக்‌ கலங்குகிறது. 6910 


கப்பல்‌ ஏறிவிட்ட காகம்‌ கலங்குமா? 
கப்பல்‌ ஓட்டிய வாழ்வு காற்று அடித்தால்‌ போச்சு. 
கப்பல்‌ போம்‌; துறை கிடக்கும்‌. 

(நிற்கும்‌.) 


56 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கப்பலில்‌ ஏற்றிக்‌ கடலில்‌ கவிழ்த்தது போல, 
கப்பலில்‌ ஏறிய காகம்‌ போல, 6915 


கப்பலில்‌ பாதிப்‌ பாக்கு. 
(இட்டது போல, திருமங்கையாழ்வார்‌ வரலாறு.) 
கப்பலில்‌ பாதிப்‌ பாக்கைப்‌ போட்டுவிட்டுத்‌ தேடுவது போல. 
கப்பலில்‌ பெண்‌ வருகிறது என்றானாம்‌; அப்படியானால்‌ எனக்கு 
ஒன்று என்றானாம்‌, 
கப்பலை விற்றுக்‌ கப்பல்‌ விற்றான்‌, கொட்டை வாங்கித்‌ தின்‌ 


றானாம்‌. 
கப்பற்காரன்‌ பெண்டாட்டி தொப்பைக்காரி; கப்பல்‌ உடைந்தால்‌ 
பிச்சைக்காரி, 6920 


கப்பற்காரன்‌ வாழ்வு காற்றடித்தால்‌ போச்சு, 
(கப்பற்காரன்‌ பேச்சு.) 

கப்பி என்றால்‌ வாயைத்‌ திறக்கிறது குதிரை; கடிவாளம்‌ என்றால்‌ 
வாயை மூடிக்‌ கொள்கிறது. 

கபடச்‌ சொல்லிலும்‌ கடிய சொல்லே மேல்‌. 
(கபடன்‌ சொல்லிலும்‌, ) 

சபடாவும்‌ இல்லை; வெட்டுக்‌ கத்தியும்‌ இல்லை. | 

கபடு இருந்த நெஞ்சும்‌ களை இருந்த பயிரும்‌ உருப்படா. 6925 


கபடு சூது கடுகாகிலும்‌ தெரியாது. 

கபாலக்‌ குத்துக்‌ கண்ணைச்‌ சுழிக்கும்‌, 

கம்பங்‌ கொல்லையில்‌ மாடு புகுந்தது போல. 

கம்ப சூத்திரமோ? கம்ப சித்திரமோ? 

கம்பத்தில்‌ ஏறி ஆடினாலும்‌ கீழ்‌ வந்துதான்‌ தியாகம்‌ வாங்க 
வேணும்‌, 6930 


கம்பத்தில்‌ கொடுத்த பெண்ணும்‌ வாணியனுக்குக்‌ கொடுத்த பாரும்‌, 
விளங்கா. (கம்பத்தில்‌ நெடுந்தூரம்‌ சென்று தண்ணீர்‌ கொண்டு 
வர வேண்டும்‌.) 

சும்பப்‌ பிச்சையோ? கடைப்‌ பிச்சையோ? 

கம்பமே காவேரி; ரங்கனே தெய்வம்‌, 

கம்பர்‌ போன வழி, 


கம்பர்‌ போன வழி கண்டு கழித்தது. ப 6935 


தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 51 


கம்பராமாயணம்‌ போல்‌. 

கம்பளி மூட்டை என்று கரடி மூட்டையை அவீழ்த்தானாம்‌, 
(கரியைப்‌ பிடித்தாற்‌ போல்‌. ) 

கம்பளி மேல்‌ பிசின்‌. 

கம்பளியிலே ஒட்டின கூழைப்‌ போல. 

கம்பளியிலே ஒட்டின பீ மாதிரி, 6940 
(விடாது. ) 


கம்பளியிலே சோற்றைப்‌ போட்டு மயிர்‌ மயிர்‌ என்கிறதா? 

கம்பளி வேஷம்‌, 

கம்பன்‌ வீட்டுக்‌ கட்டுத்‌ தறியும்‌ கவிபாடும்‌, 
(அடுப்புக்‌ கட்டியும்‌, ) 

கம்பன்‌ வீட்டு வெள்ளாட்டியும்‌ கவி பாடுவாள்‌, 
(வெள்ளாட்டி-வேலைக்காரி. ) 

கம்பனோ, வம்பனோ? 6945 


கம்பி நீட்டினான்‌. 

சும்புக்குக்‌ களை பிடுங்கினாற்‌ போலவும்‌ தம்பிக்குப்‌ பெண்‌ பார்த்‌ 
தாற்‌ போலவும்‌ ஆகும்‌, 

கம்புக்குக்‌ கால்‌ உழவு. 

கம்பு கொண்டு வந்து நாயை அடிப்பதா? கம்பு கிடக்கும்‌ இடத்‌ 
துக்கு நாயைத்‌ தூக்கிக்கொண்டு போவதா? 

கம்பு மாவு கும்பினால்‌ களிக்கு ஆகுமா? 6950 
(கூழுக்கு ஆகுமா?) 


கம்மரீகமோ, ராஜரீகமோ? 

கம்மாளப்‌ பிணம்‌ விறைத்‌ தாற்‌ போல, 

கம்மாளன்‌ இருந்த இடமும்‌ கழுதை இருந்த இடமும்‌ சரி. 
கம்மாளன்‌ எடுக்காத சிக்கலை வாணியன்‌ எடுப்பான்‌. 

கம்மாளன்‌ குடித்தனம்‌ பண்ணாதே. 6058 


கம்மாளன்‌ துணி வாங்கினால்‌ கால்மயிர்‌ தெரிய வாங்குவான்‌, 
அதைச்‌ சலவைக்கும்‌ போடும்‌ போது அடுப்பிலே போட்‌ 
டாலும்‌ வேகாது, 
(சலவைக்குப்‌ போட்டாலும்‌ வேகாது. ) 

கம்மாளன்‌ நாய்‌ பட்டி ஒலிக்கு அஞ்சுமா? 
(தொனிக்கு.) 


ர தமிழ்ப்‌ பழமொழிக ல்‌ 


கம்மாளன்‌ பசுவைக்‌ காது அறுத்துக்‌ கொண்டாலும்‌ உள்ளே செவ்‌ 
வரக்குப்‌ பாய்ச்சியிருப்பான்‌ . 

கம்மாளன்‌ பசுவை காதறுத்துக்‌ கொள்‌, 

சம்மாளன்‌ பக வைக்‌ காது அறுத்து வாங்கு, 6960 
(கொள்வானாம்‌.) 


கம்மசளன்‌ பசுவைக்‌ காது அறுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌, 

கம்மாளன்‌ பணம்‌ கரியும்‌ பொறியுமாய்ப்‌ போய்‌ விட்டது. 

கம்மாளன்‌ பல்லக்கு ஏறினால்‌ கண்டவர்க்கு எல்லாம்‌ இறங்க 

கம்மாளன்‌ பிணத்தைக்‌ காது அறுத்தாலும்‌ ரத்தம்‌ வராது, 

கம்மாளன்‌ வீட்டிற்‌ பிள்ளை பிறந்தால்‌ தேவடியாள்‌ வீட்டில்‌ 
சர்க்கரை வழங்குவாள்‌. 6965 
(விலை மகள்‌ தெருவில்‌. ) 


கம்மாளன்‌ வீட்டு நாய்‌ சம்மட்டிக்கு அஞ்சுமா? 

கம்மாளன்‌ வீட்டுப்‌ பசுவை காதறுத்துப்‌ பார்த்தாலும்‌ அங்கும்‌ செவ்‌ 
வரக்குப்‌ பாய்ந்திருக்கும்‌, 

கமரில்‌ ஊற்றிய பால்‌. 

சமரில்‌ கவிழ்த்த பால்‌, அமரர்க்கு அளித்த அன்னம்‌. 6970 

கயா கயா. . 


கயிற்றுப்‌ பிள்ளை, கைப்பிள்ளை. 
(கயிற்றுப்‌ பிள்ளை-மனைவி, ) 
கயிற்றைப்‌ பாம்பு என்று எண்ணிக்‌ கலங்குகிறது போல. 
கயிறு அறுந்த பட்டம்‌ போல. | 
கயிறு இல்லாப்‌ பம்பரம்‌ போல. 6975 


கயிறு திரிக்கிறான்‌, 

கர்ணன்‌ கொடை பாதி, காவேரி பாதி, 

கர்ணனுக்குப்‌ பட்டினி உடன்‌ பிறப்பு, 
(கர்ணன்‌-கணக்கப்பிள்ளை ப) 

கர்த்தனைக்‌ குருடன்‌ கண்தான்‌ வேண்டுவான்‌. 


கர்த்தா, போக்தா, ஜனார்த்தனா, 6980 


கர்தீதாவின்‌ செயல்‌ உள்ளபடி, 


த.மிழ்ப்‌ பழமொழிகள்‌ 59 


கர்த்தாவைக்‌ குருடன்‌ வேண்டுவது கண்‌ பெறத்தானே? 
கர்ப்பத்துக்குச்‌ சுகம்‌ உண்டானால்‌ சிசுவுக்குச்‌ சுகம்‌, 

கர்ப்பிணியின்‌ பேரில்‌ துர்ப்பலம்‌. . 

கர்ப்பூர மலையில்‌ ஆக்நேயாஸ்திரம்‌ பிரயோகித்தது போல, 
கர்மத்தினாலே வந்தது தர்மத்தினாலே போக வேண்டும்‌, 6985 


(தொலைக்க. ) 


கர்மம்‌ முந்தியா? ஜனிமம்‌ முந்தியா? 
கர்விக்கு மானம்‌ இல்லை; கோபிக்குப்‌ பாபம்‌ இல்லை, 
கரகத்துத்‌ தண்ணீர்‌ காத வழி, 
கரகத்து நீர்‌ காதம்‌ காக்கும்‌, 
(கரகத்துக்கு நீர்‌ காகம்‌ காக்கும்‌,) 
கரட்டுக்‌ காட்டுக்கு முரட்டு மண்‌ வெட்டி; 6990 


கரடிக்கு உடம்பெல்லாம்‌ மயிர்‌, 

கரடிக்குப்‌ பயந்து ஆனையிடம்‌ தஞ்சம்‌ புகுந்தாற்‌ போல. 

கரடிக்குப்‌ பிடித்த இடம்‌ எல்லாம்‌ மயிர்‌, 

கரடி கையில்‌ அகப்பட்டவனுக்கு கம்பளிக்காரனைக்‌ கண்டாலும்‌ 
பயம்‌. 
(உதை பட்ட வனுக்கு, ) 

கரடி துரத்தினாலும்‌ கைக்கோளத்‌ தெருவில்‌ போக இடம்‌ 
இராது. 6995 
(வழி இராது, இருக்குமா?) 


கரடி பிறையைக்‌ கண்டது போல, 

கரடியைக்‌ கைவிட்டாலும்‌ கரடி கையை விடவில்லை, 

கரண்டி ஆபீஸ்காரனுக்குக்‌ காதிலே கடுக்கன்‌ என்ன? 

கரண்டி பிடித்த கையும்‌ கன்னக்கோல்‌ பிடித்த கையும்‌ சும்மா 
இருக்குமா? 

கரணம்‌ தப்பினால்‌ மரணம்‌, 7000 
(கரணம்‌-திருமணம்‌,) 


கரதலாமலகம்‌ போல்‌ காண்கிறது. 

கரம்‌ கொண்டவன்‌ அறம்‌ வழுவலாகாது. 

கரம்‌ பற்றிய கன்னியைக்‌ கதற அடிக்கக்‌ கூடாது. 
கரம்‌ மாறிக்‌ கட்டினால்‌ கனம்‌ குறையாது. 


கரிக்காலி முகத்தில்‌ விழித்தால்‌ கஞ்சியும்‌ கிடையாது, 1005 


60 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கரிக்குருவியார்‌ கண்ணுக்குக்‌ காக்கையார்‌ பொன்னொத்துத்‌ 

தோன்றும்‌. 

(சீவக சிந்தாமணி.) 
கரிச்சுக்‌ கொட்டினால்‌ எரிச்சல்‌ வராதா? 
கரிசனப்பட்ட மாமியார்‌ மருமகளைப்‌ பார்த்து ஏக்கம்‌ உற்றாளாம்‌, 
கரிசனம்‌ உள்ள கட்டியம்மா, கதவைத்‌ திற பீப்பெய்ய, 
கரிசனம்‌ உற்ற சிற்றாத்தே, நீ தம்ப சொலகை்‌ வாடி 

கட்டி அழ. 7010 


கரிசனம்‌ எல்லாம்‌ கண்ணுக்குள்ளே; வஞ்சனை எல்லாம்‌ 
நெஞ்சுக்குள்ளே. 

கரியாய்‌ உமியாய்க்‌ கட்டை விளக்குமாறாய்‌. 

கரியை வழித்து முகத்தில்‌ தடவினாள்‌, 

கரி விற்ற பணம்‌ கறுப்பாய்‌ இருக்குமா? 
(விற்ற காசு கரியாய்‌ இருக்குமா? கறுக்குமா?) 

௧௬ இல்லாத முட்டையும்‌ குரு இல்லாத வித்தையும்‌, 7019 
(சிஷ்யனும்‌. ) 


கருக்கலில்‌ எழுந்தாலும்‌ நறுக்கென்று சமைக்க மாட்டாள்‌. 

கருக்கலில்‌ கயிற்றைப்‌ பாம்பு என்ற கதை, 

கருக்கி உருக்கி நெய்‌ வார்த்தாலும்‌ கண்ட நியாயந்தான்‌ 
சொல்லுவான்‌. 

கருங்கண்ணி பட்டாலும்‌ கரையான்‌ கண்ணாலும்‌ திரும்பிப்‌ 
பாரான்‌, 

கருங்கல்லில்‌ ஈரம்‌ ஏறாத்‌ தன்மை போல, . 7020 


கருங்கல்லில்‌ எழுதிய எழுத்தைப்‌ போல. 
கருங்கல்லிலே நார்‌ உரிப்பான்‌ . 
கருங்காலி உலக்கைக்கு வெள்ளிப்‌ பூண்‌ கட்டினது போல, 
க்ங்காலிக்‌ கட்டைக்கு வாய்‌ நாணாத கோடாலி இளவாழைத்‌ : 
தண்டுக்கு வாய்‌ நாணும்‌, 
(கோணாத கோடாலி, கதலித்‌ தண்டுக்குக்‌ கோணி விடும்‌.) 
கருங்குரங்கு போல மலங்க விழிக்காதே, 7025 


கருங்கொல்லன்‌ உலைக்களத்தில்‌ நாய்க்கு என்ன வேலை? 
கருடன்‌ இடம்‌ போனால்‌ எவன்‌ கையில்‌ பொருளும்‌ தன்‌ கையில்‌ 
சேரும்‌. 
(பிறன்‌ கைப்பொருள்‌, தன்‌ கைப்பொருள்‌,) 


;மிழ்ப்‌ பழமொழிகள்‌ 01 


ருடன்‌ காலில்‌ கெச்சை கட்டினது போல, 
(சதங்கை,) 


ருடன்‌ பறக்க ஒரு கொசு பறந்தாற்‌ போல. 
ஈருடனுக்கு முன்‌ ஈ ஆகுமா? 7030 


கருடன்‌ முன்னே கொசு பறந்த கதை. 
ஈருடனுடன்‌ ஊர்க்குருவி பறந்தது போல. 
கருடனைக்‌ கண்ட பாம்பு போல, 
(சர்ப்பம்‌) 
கருடி கற்றவன்‌ இடறி விழுந்தால்‌ அதுவும்‌ ஒரு வித்தை. 


கருப்பங்கட்டி ஆதாயத்தை எறும்பு இழுத்துக்‌ கொண்டு 
போச்சுதாம்‌. 7035 


கருப்பங்கட்டியிலும்‌ கல்‌ இருக்கும்‌, 

கருப்பங்‌ கொல்லையிலே நெருப்புப்‌ பொறி விழுந்தாற்போல்‌, 

கருப்பட்டி என்றவுடனே சளப்பட்டி என்று நக்கக்‌ கூடாது, 
(என்றவன்‌ வாயைக்‌ கருப்பட்டி என்று.) 


கருப்பட்டியிலும்‌ கல்‌ இருக்கும்‌. 


(உண்டு.) 
கருப்பட்டியைக்‌ கொடுத்துக்‌ கட்டிக்கொண்டு அழுதாலும்‌ கசக்குது 
என்று சொல்கிறான்‌, 7040 


கருப்பட்டி லாபம்‌ என்று புழுத்துப்‌ போன..கதை. 

கருப்பிலே பிள்ளை விற்றாற்போல. 
(விற்ற கதை. கருப்பு-பஞ்சம்‌.) 

கருப்புக்‌ கட்டி ஆதாயத்தை எறும்பு இழுத்துக்‌ கொண்டு 
போயிற்றாம்‌, 

கருப்புக்‌ கட்டிக்கு எறும்பு தானே வரும்‌. 

கருப்புக்‌ கட்டியிலும்‌ கல்‌ கிடக்கும்‌. 1045 


கருப்புக்கு இருந்து பிழை; கலகத்துக்கு ஓடிப்‌ பிழை, 
கருப்பூர்‌ மத்யஸ்தம்‌ போல, 


62 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
கருப்பூர்‌ வழக்குப்‌ போல. 

கரும்பில்‌ எறும்பு இருந்தால்‌ ஆனைக்கு என்ன? 

கரும்பிலும்‌ தேன்‌ இருக்கும்‌. 7050 


கரும்பிலும்‌ தேன்‌ இருக்கும்‌; கள்ளியிலும்‌ பால்‌ இருக்கும்‌. 
கரும்பு ஆலையில்‌ பட்ட எறும்பு போல, 
(அகப்பட்ட. ) 
கரும்பு இருக்க இரும்பு கடித்து எய்த்தாற்போல்‌. 
(தேவாரம்‌.) 
கரும்பு உள்ள போதே ஆலை ஆட்டிக்கொள்‌, 
(ஆலையிடு, ஆட்டவேணும்‌. ) 
கரும்புக்‌ கட்டாலே கழுதையை அடித்தால்‌ கழுதைக்குத்‌ 
தெரியுமா கரும்பு ரசி? 7055 


கரும்புக்‌ கட்டுக்கு எறும்பு தானே வரும்‌, 

கரும்புக்கு உழுத புழுதி காயச்சின பாலுக்குச்‌ சர்க்கரை ஆகுமா? 

கரும்புக்குக்‌ கணு இருந்தாலும்‌ சசக்குமா? 

கரும்புக்குப்‌ பழமும்‌ கற்றவருக்குப்‌ பணமும்‌ பொன்னுக்கு 
மணமும்‌ இல்லை. 


கரும்புக்‌ கொல்லையைக்‌ காக்க ஆனையை விட்டது போல, 7060 


கரும்பு கட்டோடு இருத்தால்‌ எறும்பு தன்னோடு வரும்‌, 

கரும்பு கசத்தல்‌ வாய்க்‌ குற்றம்‌. 

கரும்பு கசந்தால்‌ வாய்க்குப்‌ பொல்லாப்பு, 

கரும்பு கசந்தது காலத்தோடே; வேம்பு தித்தித்தது 
வேளையோடே. 

கரும்பும்‌ எள்ளும்‌ கசக்கினால்தான்‌ பலன்‌. 7065 


கரும்பு முறித்துக்‌ கழுதையை அடித்த கதை, 
கரும்பும்‌ வேம்பு ஆகும்‌ காதல்‌ போதையிலே. 
கரும்பும்‌ வேம்பு ஆச்சே, 

கரும்பு ரசி என்று வேரோடு பிடுங்கலாமா? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
கரும்பு லாபம்‌ எறும்பு கொண்டு போகும்‌. 


கரும்பு வைப்பது காணி நிலத்தில்‌, 

கரும்பைக்‌ கழுதை முன்‌ போட்டால்‌ அதற்குத்‌ தெரியுமோ 
கரும்பு ருசி? 

கரும்பைக்‌ கையில்‌ பிடித்தவன்‌ எல்லாம்‌ மன்மதன்‌ 
ஆகிவிடுவானா? 

கரும்பை நறுக்கிப்‌ பிழிந்தாற்‌ போல, 

கரும்பை முறித்தாற்‌ போல, 


கரும்பை முறித்துக்‌ கழுதையை அடித்த கதை, 
கரும்பை விரும்ப அது வேம்பு ஆயிற்று. 
கரும்பை விரும்ப விரும்ப வேம்பு. 
கரும்பை வேம்பு ஆக்கினாற்‌ போல, 
கரும ஒழுங்கு பெருமைக்கு அளவு. 

(அழகு. ) 


கருமத்தை முடிக்கிறவன்‌ அருமை பாரான்‌, 
(ஒன்றும்‌ பாரான்‌.) 
கருமத்தை முடிக்கிறவன்‌ கடலை ஆராய்வான்‌. 
கருமம்‌ தொலையாது, 
கருமான்‌ இருந்த இடமும்‌ கழுதை புரண்ட களமும்‌ சரி, 
கருமான்‌ உலைக்களத்தில்‌ நாய்க்கு என்ன வேலை? 


கருமான்‌ வீட்டு நாய்‌ சம்மட்டித்‌ தொனிக்கு அஞ்சமா? 
கருவளையும்‌ கையுமாய்‌, 


63 


71070 


7075 


7080 


7085 


கருவேல மரத்திற்கு நிழல்‌ இல்லை; கன்னானுக்கு முறை இல்லை. 


கருவை உரு அறியான்‌, கண்டாரைப்‌ பேரறியான்‌. 


கரைக்கும்‌ கரைக்கும்‌ சங்கிலி; நடுவிலே இருக்கிறவன்‌. நாய்‌ 


விட்டை, 


கரை காணாத தோணிபோலத்‌ தவிக்கிறது, 
(கப்பலைப்‌ போல.) 
கரை தட்டின கப்பலைப்‌ போல, 


(கப்பற்காரன்‌ போல.) . 


7090 


64 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கரைப்‌ பக்கம்‌ பாதை இருக்கக்‌ கப்பல்‌ ஏறினவனும்‌, சொல்லாததை 
மனையாளுக்குச்‌ சொன்னவனும்‌ பட்ட பாடுபோல. 
கரைப்பார்‌ கரைத்தால்‌ கல்லும்‌ கரையும்‌. 
(கலைப்பார்‌. ) 


கல்‌ அடிச்‌ சித்தன்‌ போனவழி :காடூ। வீடெல்லாம்‌ தவிடு பொடி, 


1095 
கல்‌ அடி பட்டாலும்‌ கண்‌ அடி படக்‌ கூடாது. 
கல்‌ ஆனாலும்‌ கணவன்‌; புல்‌ ஆனாலும்‌ புருஷன்‌, 
கல்‌ ஆனாலும்‌ தடி ஆனாலும்‌ பல்‌ போகிறது ஒன்று. 
கல்‌ உள்ளதே கிணறு; கரை உள்ளதே தோட்டம்‌, 
கல்‌ எடுத்தால்‌ நாய்‌ ஓடும்‌; கம்பு எடுத்தால்‌ பேய்‌ ஒடும்‌. 7100 


கல்‌ எல்லாம்‌ மாணிக்கக்‌ கல்‌ ஆமோ? 

கல்‌ எறிக்குத்‌ தப்பினாலும்‌ கண்‌ எறிக்குத்‌ தப்பிக்க முடியாது, 
(கூடாது. ) | 

கல்‌ என்றாலும்‌ கணவன்‌ ; புல்‌ என்றாலும்‌ புருஷன்‌. 

கல்‌ ஒன்று, கணக்கு ஒன்று, குதிரை ஒன்று, கூத்தியாள்‌ ஒன்று. 
(கொங்கு நாட்டுக்‌ குருக்களுக்கு உள்ளவை, ) 


கல்‌ கிணற்றுக்கு ஏற்ற இரும்புத்‌ தோண்டி. 7109 


கல்‌ கிள்ளிக்‌ கை உய்ந்தார்‌ இல்‌, 
(பழமொழி நானூறு.) 
கல்‌ பிறவாத காடே உழு. . 
கல்மேல்‌ எழுத்துக்‌. கலைமான்‌, 
கல்மேல்‌ எழுத்துப்‌ போல. 
கல்மேல்‌ நெல்‌ விளையும்‌ கல்யாணம்‌ முடி, 7110 


கல்யாணச்‌ சந்தடியில்‌ தாலி கட்ட மறந்த கதை போல. 

கல்யாணத்தில்‌ பஞ்சம்‌ இல்லை. 

கல்யாணத்திலும்‌ பஞ்சம்‌ இல்லை; களத்திலும்‌ பஞ்சம்‌ இல்லை, 

கல்யாணத்துக்கு உதவாத பூசணிக்காய்‌ பந்தலிலே கட்டி 
ஆடுகிறது, 

கல்யாணத்துக்கு வந்த பெண்டுகளிடத்தில்‌ போனால்‌ போவேன்‌; 
இல்லாவிட்டால்‌ கல்லிலே வைத்து நறுக்குவேன்‌. 7115 


தமிழ்ப்‌.பழமொழிகள்‌. 65 


கல்யாணத்தை நிறுத்தச்‌ சீப்பை ஒளித்து வைத்தது போல. 
கல்யாணப்‌ பஞ்சமும்‌ களப்பஞ்சமும்‌ இல்லை. 
(கல்யாணப்‌ பஞ்சம்‌ உண்டு.) 
கல்யாணப்‌ பந்தலிலே கட்டின ஆடு போல. 
கல்யாணப்‌ பந்தலிலே தாலி கட்ட மறந்தது போல்‌, 
கல்யாணம்‌ ஆகாதவனுக்கு ஒரு கவலை; கல்யாணம்‌ ஆனவனுக்கு 
ஆயிரம்‌ கவலை, 7120 


கல்யாணம்‌ எங்கே? காசுப்‌ பையிலே. 

கல்யாணம்‌ என்றால்‌ கிள்ளுக்‌ கீரையா? 

கல்யாணம்‌ கழிந்தால்‌ கைச்சிமிழ்‌ கிட்டாது. 

கல்யாணம்‌, கார்த்திகை, சீர்‌, செனத்தி . 

கல்யாணம்‌ செய்கிறதும்‌ கதவைச்‌ சாத்துகிறதும்‌. 7125 


கல்யாணம்‌ செய்தும்‌ சந்நியாசியா? 

கல்யாணம்‌ பண்ணவில்லையென்று களிப்பு; ஊர்வலம்‌ 
வரவில்லையென்று உளப்பு. 
(ஒளப்பு. ) 

கல்யாணம்‌ பண்ணாமல்‌ பைத்தியம்‌ தீராது; பைத்தியம்‌ தீராமல்‌ 
கல்யாணம்‌ ஆகாது. 

கல்யாணம்‌ பண்ணிக்கொள்‌ என்றால்‌, நீயே பெண்டாட்டியாய்‌ 


இரு என்றது போல. 
கல்யாணம்‌ பண்ணியும்‌ சந்நியாசி; கடன்‌ வாங்கியும்‌ பட்டினி, 1190 


சல்யாணம்‌ பண்ணின வீட்டில்‌ ஆறு மாசம்‌ கருப்பு; 
(கருப்பு-பஞ்சம்‌. ) 
கலயாணம்‌ பண்ணும்‌ வரையில்‌ பிள்ளை; கண்ணை மூடும்‌ வரையில்‌ 
பெண்‌. 
கல்யாணம்‌ போவதும்‌ கட்டி அழுவதும்‌ வட்டியில்லாக்‌ கடன்‌. 
கல்யாணம்‌ முடிந்த பிறகு பந்தலில்‌ வேலை என்ன்‌? 
கல்யாணமும்‌ வேண்டாம்‌; கல்லெடுப்பும்‌ வேண்டாம்‌, 7195 


68 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 

கல்யரண வீட்டில்‌ ஆறு மாதம்‌ கருப்பு. 

கல்யாண வீட்டில்‌ கட்டி அழுகிறவள்‌ இழவு வீட்டில்‌ விட்டுக்‌ 
கொடுப்பாளா? 

கல்யாண வீட்டிலே கட்டி அழலாமா? 

கல்யாண வீட்டிலே பந்தற்காலைக்‌ கட்டி அழுகிறவன்‌ செத்த 
வீட்டில்‌ சும்மா இருப்பாளா? 

கல்யாண வீட்டிலே பிள்ளை வளர்த்தாற்போல்‌, 7140 


கல்யாண வீட்டிற்குப்‌ போய்‌ அறியான்‌; மேளச்சத்தம்‌ கேட்டு 
அறியான்‌, 

கல்யாண வீட்டுக்‌ கறி அகப்பை; சாவு வீட்டுச்‌ சோற்று அகப்பை. 

கல்யாணி என்கிற பெண்ணுக்குக்‌ கல்யாணமும்‌ வேண்டுமோ? 

கல்லடி சித்தன்‌ போன வழி காடு மேடு எல்லாம்‌ தவிடுபொடி. 

கல்லன்‌ கரியும்‌ கொல்லன்‌ குசுவமாம்ப்‌ போச்சு. 14 


கல்லா ஒருவன்‌ குல நலம்‌ பேசுதல்‌ நெல்லுடன்‌ பிறந்த பதராகும்மே! 
(வெற்றி வேற்கை. ) 

கல்லாடம்‌ படித்தவனோடு சொல்லாடாதே, 
(மல்லாடாதே.) 

கலலாதவரே கண்‌ இல்லாதார்‌. 

கல்லாதார்‌ செல்வத்திலும்‌ கற்றார்‌ வறுமை நலம்‌. 

கல்லாமல்‌ குல வித்தை பாதி வரும்‌, ப 7380 


கல்லார்‌ உறவிலும்‌ கற்றார்‌ பகை நலம்‌. 

கல்லார்‌ உறவு அகல்‌; காமக்‌ கடல்‌ அட்‌. 

கல்லாலே கட்டிச்‌ சாந்தாலே பூசியிருக்கிறதா? 

கல்லில்‌ நார்‌ உறிப்பவன்‌. 

கல்லில்‌ நெல்‌ முளைத்தாற்போல. 1159 
(அருமைப்பா டு. ] 


கல்லிலும்‌ வன்மை கனமூடர்‌ நெஞ்சு, 
கல்லிலே நார்‌ உரிக்கிறது போல, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 67, 


கல்லிலே வெட்டி நாட்டினது போல. 
கல்லின்மேல்‌ இட்ட அம்புகளைப்‌ போல. 
கல்லின்மேல்‌ இட்ட கலம்‌ 1160 


கல்லினுள்‌ தேரையையும்‌ முட்டைக்குள்‌ குஞ்சையும்‌ ஊட்டி வளர்ப்‌ 
பது யார்‌? 

கல்லுக்‌ கிணற்றுக்கு ஏற்ற இருப்புத்‌ தோன்டி. 

கல்லுக்கும்‌ முள்ளுக்கும்‌ அசையாது வெள்ளிக்கிழமைப்‌ பிள்ளையார்‌. 

கல்லுக்குள்‌ இருக்கிற தேரையையும்‌ முட்டைக்குள்‌ இருக்கிற 
பறவைக்‌ குஞ்சையும்‌ ஊட்டி வளர்க்கிறவர்‌ யார்‌? 

கல்லுக்குள்‌ தேரையைக்‌ காப்பாற்றவில்லையா? 1165 


கல்லுப்‌ பிள்ளையாரைக்‌ கடித்தால்‌ பல்லுப்‌ போம்‌, 

கல்லும்‌ கரியும்‌ கொல்லன்‌ குசுவுமாய்ப்‌ போச்சு, 

கல்லும்‌ கரைய மண்ணும்‌ உருக அழுதாள்‌, 

கல்லும்‌ கரையுமே, கற்றூணும்‌ இற்றுப்‌ போமே! 

கல்லும்‌ காவேரியும்‌ உள்ள" மட்டும்‌ வாழ்க! 7170 


கல்லும்‌ தேங்காயும்‌ சந்தித்தது போலப்‌ பேசுகிறான்‌, 
கல்லுளிச்‌ சித்தன்‌ போன வழி கரடு மேடெல்லாம்‌ தவிடுபொடி. 
கல்லுளி மங்கா, கதவைத்‌ திற. 
கல்லே தலையணை, கானலே பஞ்சு மெத்தை. 
கல்லை ஆகிலும்‌ சுரைக்கலாம்‌; கல்மனத்தைக்‌ கரைக்க 
லாகாது, 7175 
(மூர்க்கன்‌ மனத்தை,) 


கல்லை இடறினாலும்‌ கணக்கனை இடறாதே, 
(கல்லோடு, கணக்கனோடு. ) 
கல்லை எதிர்த்தாலும்‌ கணக்கனை எதிர்க்காதே, : 
கல்லைக்‌ கட்டிக்‌ கொண்டு கசத்தில்‌ இறங்குவது போல. - 
கல்லைக்‌ கட்டி முத்தம்‌ கொடுத்தாற்போல. 
கல்லைக்‌ கண்டால்‌ நாயைக்‌ காணோம்‌; நாயைக்‌ கண்டால்‌ 
கல்லைக்‌ காணோம்‌. 7180 


கல்லைக்‌ கிள்ளிக்‌ கை இழந்தது போலாம்‌, | 
கல்லைக்‌ கிள்ளினால்‌ கை நோகும்‌. 
கல்லைக்‌ குத்துவானேன்‌? கைநோகுதென்று அழுவானேன்‌?8,. 


68 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கல்லைப்‌ பிளக்கக்‌ காணத்தை விதை. 


(பிளந்து, ) 
கல்லைப்போல்‌ அகமுடையான்‌ இருக்கக்‌ கஞ்சிக்கு 


அழுவானேன்‌? 7185 


கல்லைப்‌ போலக்‌ கணவன்‌ இருக்க நெற்சோற்றுக்கு அழுவானேன்‌? 
கல்லைப்‌ போலப்‌ பெண்டாட்டி இருக்கக்‌ கடப்பை அரிசிச்‌ 
சோற்றுக்கு நிற்பானேன்‌? 
கல்லோடு இடறினாலும்‌ கணக்கனோடு இடறாதே. 
(முரணினாலும்‌,) 
கல்‌ வருகிற விசையைக்‌ கண்டால்‌ பல்லைச்‌ சிக்கென மூட 
வேண்டும்‌. 
கல்வி அழகே அழகு. 7190 
(நாலடியார்‌. ) 


கல்வி இல்லாச்‌ செல்வம்‌ கற்பில்லா அழகு. 
(அழகி. கடுகளவும்பிரகாசிக்கா. ) 
கல்வி உள்ள வாலிபன்‌ கன கிழவனே, 


(கற்றவன்‌ கன கிழவன்‌, ) 


கல்வி என்ற பயிருக்குக்‌ கண்ணீர்‌ என்ற மழை வேண்டும்‌. 

கல்வி ஒன்றே அழியாச்‌ செல்வம்‌. 

கல்விக்காரப்‌ பெண்ணாள்‌ களைவெட்டப்‌ போனாள்‌; களைக்கொட்டு 
இல்லையென்று மெனக்கெட்டுப்‌ போச்சு. 7199 


கல்விக்கு அழகு கசடு அற மொழிதல்‌, 

கல்விக்கு இருவர்‌, களவுக்கு ஒருவர்‌. 

கல்வி கரை இல; கற்பவர்‌ நாட்‌ சில, 
(நாலடியார்‌. ) 

கல்வி கற்கிறதைவிடக்‌ கருத்தை ஆராய்கிறது உன்மை. 
(தன்‌ கருத்தை,) 

கல்வி கற்றும்‌ கழுநீர்ப்‌ பானையில்‌ கை இடுகிறது. 7200 
(விடுவது போல, ) 


கல்‌ விதைத்து நெல்‌ அறுத்தவர்‌ யார்‌ ? 

கல்வியிற்‌ பெரியவன்‌ கம்பன்‌. 

கல்வீயும்‌ குலமும்‌ வெல்வது வினவின்‌. 

சல்‌ விழுந்தாலும்‌ விழும்‌; காய்‌ விழுந்தாலும்‌ விழும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 69 


கல்‌ வீட்டில்‌ இருக்கும்‌ கடனும்‌ தெரியாதாம்‌; கறுப்புப்‌ புடைவையில்‌ 
இருக்கும்‌ அழுக்கும்‌ தெரியாதாம்‌. 7209 


கல்வீட்டுக்காரி போனால்‌ கமுக்கம்‌; கூரை வீட்டுக்காரி 
போனால்‌ கூச்சம்‌. 

கல உமி நின்றால்‌ ஓர்‌ அரிசி தட்டாதா? 
(ஓர்‌ அவிழ்‌. ) 

கல உமி தின்றால்‌ ஓர்‌ அவல்‌ கிடைக்காதா? 

கலக்கத்தில்‌ கலக்கம்‌ கடன்‌ கொண்டார்‌ நெஞ்சக்‌ கலக்கம்‌, 

கலக்கந்தை கட்டிக்‌ காணப்‌ போனால்‌ இருகலக்‌ கந்தை கட்டி 
எதிரே வந்தாள்‌. 7210 


கலக்கம்‌ இல்லா நெஞ்சுக்கு இனக்காப்பு என்ன? 

கலக்கம்பு தின்றாலும்‌ காடை காட்டிலே. 

கலக்கம்பு போட்டு வளர்த்தாலும்‌ காடை காட்டிலே. 

கலக்க விதைத்தால்‌ களஞ்சியம்‌ ப்பம்‌ அடர விதைத்தால்‌ 
போர்‌ உயரும்‌, 

கலக்கிய தண்ணீரில்‌ வப்‌ மீன்‌ வாய்‌ திறந்து தவிப்பது 
போல. 7215 


கலக்கினும்‌ தண்‌ கடல்‌ சேறு ஆகாது. 
கலத்தில்‌ இட்டாயோ, வயிற்றில்‌ இட்டாயோ? 
கலத்தில்‌ சாதம்‌ போட்டதும்‌ காசிக்குப்‌ போனவனும்‌ வருவான்‌, 
க்லகத்திலே புளுகாதவன்‌ நரகத்திலே போவானாம்‌. 
(புகா தவன்‌ ,) 


கலகத்திலே புளுகாதவர்‌ இல்லை. 7220 


கலகத்திலே போயும்‌ கால்மாடு தலைமாடா? 
(போன பிற்பாடு.) 


கலகம்‌ கலந்தால்‌ உலகம்‌ கலங்கும்‌. 

கலகம்‌ பிறந்தால்‌ நியாயம்‌ பிறக்கும்‌, 

கலகமே மெய்யானால்‌ புளுகாதவன்‌ பாவம்‌. 

கலத்தில்‌ இட்டுக்‌ கையைப்‌ தடம்‌ 7220 


(பிடிக்கிறதா. ) 


70 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கலத்தில்‌ சோற்றை இட்டுக்‌ கையைப்‌ பிடித்தாற்போல. 

கலத்துக்குத்‌ தெரியுமா, கர்ப்பூர வாசனை? 

கலந்த வீதைப்புச்‌ சிறந்த பலனைத்‌ தரும்‌. 

கலப்‌ பணத்தைக்‌ காட்டிலும்‌ ஒரு கிழப்‌ பிணம்‌ நல்லது. 

கலப்‌ பயறு விதைத்து உழக்குப்‌ பயிர்‌ விளைந்தாலும்‌ புதுப்‌ பயறு 
புதுப்‌ பயறுதான்‌ . 7230 


கலப்‌ பால்‌ கறக்கலாம்‌; துளிப்‌ பால்‌ முலைக்கு ஏற்றலாமா? 
(உழக்குப்‌ பால்‌ ஏற்ற முடியுமா?) 

கலப்‌ பால்‌ கறந்தாலும்‌ கன்று முதலாகுமா? 

கலப்‌ பால்‌ குடித்த பூனை ஆழாக்குப்‌ பால்‌ குடியாதா? 
(உழக்குப் பால்‌) 

கலப்‌ பால்‌ குடித்த பூனை ஓர்‌ உழக்காகிலும்‌ கறக்கத்‌ தருமா? 

கலப்‌ பால்‌ கூடி ஒரு கன்று ஆகுமா? | 7239 


கலப்‌ பாலில்‌ ஒரு துளி விஷம்‌ கலந்தாற்‌ போல. 
கலப்‌ பாலுக்குத்‌ துளி பிரை. 
கலப்‌ பாலை ஒருமிக்கக்‌ குடித்த பூனையை உழக்காகிலும்‌ 
கறக்கச்‌ சொன்னால்‌ ௧ றக்குமா? 
கலப்‌ பாலைக்‌ காலால்‌ உதைத்துவிட்டு விலை மோருக்கு 
வெளியே அலைகிறதா? 
(விலை மோருக்கும்‌ கூழுக்கும்‌ வெளியே தவிக்கிறதா?) 


கலப்பு ஆனாலும்‌ பூசப்‌ பூசப்‌ பொன்‌ நிறம்‌. 7240 


கலப்புல்‌ தின்றாலும்‌ காடை காட்டுக்குள்ளே , 

கலப்புழுவை நீக்கின கர்ணன்‌, 

கலம்‌ கந்தை கொண்டு காண வந்தாள்‌; இருகலக்‌ கந்தை கொண்டு 
எதிரே வந்தாள்‌. 

கலம்‌ கலந்தால்‌ குலம்‌ கலக்கும்‌. 

கலம்‌ கிடக்கிறது கழுவாமல்‌; கல நெல்‌ கிடக்கிறது 
குத்தாமல்‌. 749 


கலம்‌ குத்தினாலும்‌ பதர்‌ அரிசி ஆகாது, 
கலம்‌ குத்துகிறவள்‌ காமாட்டி; கப்பி குத்துகிறவள்‌ சீமாட்டி, 
கலம்‌ ப..ரைக்‌ குத்தினாலும்‌ அரிசி ஆகாது. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ _- 71 


கலம்‌ பாலுக்குத்‌ துளிப்‌ பிரை, 
கலம்‌ போனதும்‌ அல்லாமல்‌ வக ்த மூக்குக்கும்‌ 
வந்ததுபோல, 7250 


க்லம்‌ மா இடித்தவள்‌ பாவி; கப்பி இடித்தவள்‌ புண்ணியவதியா? 
கலவன்‌ கீரை பறிப்பது போலப்‌ பேசுகிறாள்‌. 
(கலவைக்கீரை. ) 
கலிக்குப்‌ புதுமையான காரியம்‌ இருக்கிறது. 
கலிக்கும்‌ கிலிக்கும்‌ கந்தனை எண்ணு. 
கலி காம தேனு. 7268 


கலி காலத்திலே கண்ணுக்கு முன்‌ காட்டும்‌. 
கலியன்‌ பாற்சோறு கண்டது போல. 
கலெக்டரோடு வழக்குக்குப்‌ போனாலும்‌ கணக்கனோடு 
வம்புக்குப்‌ போகக்‌ கூடாது. 
கலை பல கற்றாலும்‌ மலைப்பது போல இருக்கும்‌. 
கலையும்‌ மப்பைக்‌ கண்டு கட்டி இருந்த விதையை 
வட்டிக்கு விட்டானாம்‌. 7200 


கலையும்‌ மப்பைக்‌ கண்டு கரைத்த மாவை வட்டிக்கு விட்டதுபோல்‌. 
கவ்வை சொல்லின்‌ எவ்வர்க்கும்‌ பகை. 
கவடு இருந்த நெஞ்சும்‌ களை இருந்த பயிரும்‌ கடைத்தேறா. 
கவண்‌ எறி நிலை நில்லாது; கண்டவன்‌ தலையை உடைக்கும்‌. 
கவண்‌ எறி நெறியில்‌ நில்லாதே; கண்டவன்‌ தலையை 
உடைக்கும்‌? 7260 


கவரைச்‌ செட்டி மேலே கழுதை புரண்டு ஏறினாற்‌ போல. 
கவலை இல்லாக்‌ கஞ்சி கால்‌ வயிற்றுக்குப்‌ போதும்‌. 
கவலை உடையாருக்குக்‌ கண்‌ உறக்கம்‌ வராது. 
(இல்லை,) 
கவி அறியாவிடில்‌ ரவியும்‌ அறியான்‌, 
கவி கண்‌ காட்டும்‌, 7270 


கவி கொண்டாருக்குக்‌ கீர்த்தி; அதைச்‌ செவி கொள்ளாருக்கு 


அபகீர்த்தி. 
கவி கொண்டாருக்கும்‌ கீர்த்தி; கலைப்பாருக்கும்‌ கீர்த்தியா? 


72 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கவிதை எழுதின கை கணக்கு எழுதுகிறது. 
கவிழ்ந்த பால்‌ கலம்‌ ஏறாது. 
கவீந்திராணாம்‌ கஜேந்திராணாம்‌ ராஜாவே நிர்பயோகி, 7915 


கவுண்டன்‌ கல்யாணம்‌ ஒன்று இரண்டாய்‌ முடிந்து போச்சு, 

கவுண்டன்‌ வீட்டு எச்சில்‌ இலைக்கு கம்பன்‌ வீட்டு நாய்கன்‌ 
எல்லாம்‌ அடித்துக்‌ கொள்கின்றன. 

கவைக்கு உதவாத காரியம்‌. 

கவைக்குக்‌ கழுதையையும்‌ காலைப்‌ பிடி. 

கவைக்குத்‌ தகாத காரியம்‌ சீமைக்குத்‌ தகுமா? 1280 


கவையை ஓங்கினால்‌ அடி இரண்டு, 
கவையைப்‌ பற்றிக்‌ கழுதையின்‌ காலைப்‌ பிடி, 
கழனிக்கு அண்டை வெட்டிப்‌ பார்‌; கண்ணுக்கு மை இட்டுப்‌ பார்‌. 
கழனியில்‌ விழுந்த கழுதைக்கு அதுவே கைலாசம்‌, 
(புரண்ட, ) 
கழி இருந்தால்‌ கழுதையை மேய்த்துக்‌ கொள்ளலாம்‌. 7285 


கழிச்சலும்‌ விக்கலும்‌ சேர்ந்தால்‌ நம்பப்‌ படாது. 
கழித்த பாக்குக்‌ கொடுக்காத பெரியாத்தாள்‌ கடற்கரை வரை வந்து 
வழி விட்டாளாம்‌. 
(செட்டிநாட்டு வழக்கு, ) 
கழுஏறத்‌ துணிந்த நீலி கையில்‌ மை இட்டதற்குக்‌ கரிக்கிறது 
என்றாளாம்‌. 
(கண்ணில்‌ மை கரிக்கிறது என்றாளாம்‌. ) 
கழு ஒன்று, களவு ஆயிரம்‌. 
கழுக்கு மொழுக்கு என்று இருக்கிறான்‌. 7290 


கழுக்கு மொழுக்கு என்று கட்டுருக்‌ காளை போல, 
கழுகாய்ப்‌ பிடுங்குகிறான்‌. 
(கழுகுபோல்‌.) 
கழுகுக்கு மூக்கிலே வேர்த்தாற்‌ போல. 
கழுத்தில்‌ இருக்கிறது ருத்திராட்சம்‌; கையிலே இருக்கிறது கொடிய 


நகம்‌, 
கழுத்தில்‌ இருக்கிறது ருத்திராட்சம்‌; மடியில்‌ இருப்பது கன்னக்‌ 
கோல்‌. 7295 


(கட்கத்தில்‌, கையில்‌,) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 73 


கழுத்திலே கரிமணி இல்லை; பெயர்‌ முத்துமாலை. 

கழுத்திலே குத்துகிறது கண்‌ கெட்டவனுக்குத்‌ தெரியாதா? 

கழுத்திலே தாலி ஏறினால்‌ நாய்மாதிரி வீட்டில்‌ கிடக்க வேண்டியது 
தானே? 

கழுத்துக்குக்‌ கருகுமணி இல்லை; பெயர்‌ முத்தாபரணம்‌. 

கழுத்திலே தாழி வடம்‌; மனத்திலே கரவடம்‌, : 7300 
(அவகடம்‌.) 


கழுத்து அறுக்கக்‌ கத்தி கையில்‌ கொடுத்தது போல. 
கழுத்துக்குக்‌ கீழே போனால்‌ கஷ்டம்‌, 
கழுத்துக்குமேல்‌ கத்தி வந்திருக்கச்சே செய்ய வேண்டியது என்ன? 
கழுத்துக்குமேல்‌ சாண்‌ போனால்‌ என்ன? முழம்‌ போனால்‌ என்ன? 
கழுத்து மாப்பிள்ளைக்குப்‌ பயப்படாவிட்டாலும்‌ வயிற்றுப்‌ 
பிள்ளைக்குப்‌ பயப்பட வேண்டும்‌. 7805 


கழுத்து வெளுத்தாலும்‌ காக்கை கருடன்‌ ஆகுமா? 

கழுத்தைக்‌ கொடுத்தாச்சு; கைவிலங்கு போட்டாச்சு; பத்து நாள்‌ 
சிறையில்‌ பதுங்கிக்‌ கிடக்க வேணும்‌. 

கழுத்தைக்‌ கொடுத்தாலும்‌ எழுத்தைக்‌ கொடாதே. 

கழுதை அறியுமா, கந்தப்பொடி வாசனை? 
(கர்ப்பூர வாசனை.) 


கழுதை உழவுக்கு வராது. 7910 


கழுதை உழுகிறவன்‌ குடியானவனா? 

கழுதை உழுது கம்பு விளையுமா?. கண்டியான்‌ உழுது நெல்‌ 
விளையுமா? 

கழுதை உழுது குறவன்‌ குடி ஆனானா? 

கழுதை உழுது வண்ணான்‌ குடி ஆனானா? 

கழுதைக்‌ காமம்‌ கத்தினால்‌ தீரும்‌; நாய்க்‌ காமம்‌ அலைந்தால்‌ 
தீரும்‌, 7915 


கழுதைக்கு உபதேசம்‌ காதில்‌ ஏறுமா? 
(உபதேசம்‌ செய்தால்‌.) 


கழுதைக்கு உபதேசம்‌ காதிலே ஓதினாலும்‌ காள்‌ காள்‌ தது 
. புத்தியை விடாது, 


74 தமிழ்ப்‌ பழமொழிகளி 
கழுதைக்கு உபதேசம்‌ காதிலே சொன்னாலும்‌ அவஙக்‌ கூரலன்‌ றி 
அங்கொன்றும்‌ இல்லை, 
(அங்கேதும்‌,] 
கழுதைக்கு உபதேசம்‌ காதிலே சொன்னாலும்‌ அவயக்‌ குரலே 
ஒழியச்‌ சவைக்குரல்‌ இல்லையாம்‌. 
(உரைத்தாலும்‌. ) 
கழுதைக்கு உபதேசம்‌ பண்ணினால்‌ அபத்தக்‌ குரலைத்‌ தவிர 
நல்ல குரல்‌ இல்லை, 7320 


கழுதைக்கு ஏன்‌ கடிவாளம்‌? 
(ஏன்‌ கலினம்‌ா) 
கழுதைக்குக்‌ காது அறுந்து, நாய்க்கு வால்‌ அறுத்தது போல, 
கழுதைக்குச்‌ சேணம்‌ கட்டினால்‌ குதிரை ஆகுமா? 
(ஜீனி கட்டினால்‌.) 
கழுதைக்குத்‌ தெரியுமா கரும்பு ருசி? 
(சுஸ்தூரி வாசனை.) 


சழுதைக்குப்‌ பரதேசம்‌ குட்டிச்‌ சுவர்‌. 14222 


கழுதைக்குப்‌ பின்னால்‌ போகாதே; எஜமானுக்கு முன்னால்‌ 
போகாதே. 

கழுதைக்கு வரி கட்டினால்‌ குதிரை ஆகுமா? 

கழுதைக்கு வாழ்க்கைப்பட்டு உதைக்கு அஞ்சலாமா? 

கழுதை கத்து என்றால்‌ கத்தாதாம்‌; தானாகக்‌ கத்துமாம்‌. 

தழுதை கெட்டால்‌ குட்டிச்‌ சுவர்‌) நாய்‌ கெட்டால்‌ குப்பைத்‌ 
தொட்டி. 7330 


கழுதை தப்பினால்‌ குட்டிச்‌ சுவர்‌, 

கழுதை தேய்ந்து கட்டெறும்பு ஆனது போல, 

கழுதை நினைத்ததாம்‌ கத்தலும்‌ கதக்கலும்‌, 

கழுதை தினைத்ததாம்‌ கெண்டை போட்ட முண்டாசு, 

கழுதைப்‌ பாரம்‌ வண்ணானுக்கு என்ன தெரியும்‌? 7335 


கழுதைப்‌ பால்‌ குடித்தவன்‌ போல்‌ இருக்கிறான்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 75 


கழுதைப்‌ புட்டை ஆனாலும்‌ கைநிறைய வேண்டும்‌. 
(விட்டை. லத்தி.) 

கழுதைப்‌ புண்ணுக்குத்‌ தெருப்புழுதி மருந்து. 

கழுதைப்‌ பொதியில்‌ உறை மோசமா? 
(மாறாட்டமா?) 


கழுதைப்‌ பொதியில்‌ ஐங்கலம்‌ மாறாட்டமா? 7340 


கழுதை புரண்ட களம்‌ போல. 

கழுதை புரண்டால்‌ காடு கொள்ளாது. 

கழுதை புவியில்‌ இருந்தால்‌ என்ன? பாதாளத்தில்‌ இருந்தால்‌ 
என்ன? 

கழுதை மயிர்‌ பிடுங்கித்‌ தேசம்‌ கட்டி ஆள்கிறதா? . 

கழுதை மூத்திரத்தை நம்பிக்‌ கட்டுச்‌ சோற்றை அவிழ்க்கிறதா?7345 


கழுதைமேல்‌ ஏறி என்ன? இறங்கி என்ன? 

கழுதைமேல்‌ ஏறியும்‌ பெருமை இல்லை; இறங்கியும்‌ சிறுமை 
இல்லை. 

கழுதையாகப்‌ போய்க்‌ கட்டெறும்பாய்த்‌ திரும்பி வந்தது. 

கழுதையாய்ப்‌ பிறந்தாலும்‌ காஞ்சீ புரத்திலே பிறக்க வேணும்‌, 

கழுதையின்‌ எறியைக்‌ கழுதைதான்‌ தாங்க வேணும்‌. 7850 


கழுதையின்‌ காதிலே கட்டெறும்பை விட்டாற்‌ போல, 
(பிட்டத்தில்‌. ) 

கழுதையும்‌ குதிரையும்‌ சரி ஆகுமா? 

கழுதையும்‌ நாயும்‌ சேர்ந்து கதீதினாற்போல. 

கழுதையும்‌ பணமும்‌ சேர்ந்து வந்தால்‌ பணத்தை வாங்கிக்‌ கொண்டு 
கழுதையைத்‌ துரத்தி விடு, 

கழுதையைக்‌ கட்டி ஓமம்‌ வளர்த்தது போல, 7955 

.. (வளர்க்கலாமா?) 


கழுதையைக்‌ கொண்டு உழுது குறவன்‌ உழவன்‌ ஆனான்‌. 
கழுதையையும்‌ குதிரையையும்‌ பிணைத்தாற்‌ போல, 
கழுதை லத்தி கை நிறைய, 


76 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கழுதை வளையற்காரன்‌ கிட்டப்‌ போயும்‌ கெட்டது; வண்ணான்‌ 
கிட்டப்‌ போயும்‌ கெட்டது. 


கழுதை வாலைப்‌ பிடித்துக்‌ கரை ஏறுகிறதா? 1360 


கழுதை விட்டை ஆனாலும்‌ கைநிறைய வேண்டும்‌, 

கழுதை விட்டை கை நிரம்பினால்‌ போதும்‌ என்ற கதை. 

கழுதை விட்டையிலே மேல்‌ விட்டை வேறே; அடி விட்டை 
வேறேயா? | 
(முன்‌ விட்டை, பின்‌ விட்டை.) 

கழுதை விட்டையைக்‌ கைநிறையப்‌ ட அவல போல, 

கழுதீர்த்‌ தொட்டி நாய்‌ போல, 7360 


கழுநீர்ப்‌ பானையில்‌ விழுந்த பல்லியைப்‌ போல. 

கழுநீருக்கு அண்டை வீட்டைப்‌ பார்‌; கண்ணுக்கு மையிட்டுப்‌ பார்‌, 

கழுவிக்‌ கழுவி ஊற்றினாலும்‌ கவிச்சு நாற்றம்‌ போகாது. 

கழுவிக்‌ கழுவிப்‌ பின்னும்‌ சேற்றை மிதிக்கிறதா? | 

கழுவிக்‌ குளித்தாலும்‌ காக்கை நிறம்‌ மாறாது; உருவிக்‌ குளித்தாலும்‌ 
ஊத்தை நாற்றம்‌ போகாது. 7370 


கழுவிய காலைச்‌ சேற்றில்‌ வைக்கிறதா? 

கழுவில்‌ இருந்து கை காட்டுவான்‌. 

்‌ கழுவிலே நெய்‌ உருக்குகிற கள்ளி முண்டை, 

கழுவுக்கு ஏற்ற கோமுட்டி . I 
கழுவுகிற மீனிலும்‌ நழுவுகிற மீன்‌. 73716 


- கழைக்‌ கூத்து ஆடினாலும்‌ காசுக்குக்‌ கீழேதான்‌ வரவேணும்‌, 
கழைமேல்‌ ஏறி ஆடினாலும்‌ கீழே வந்துதான்‌ பிச்சை கேட்க 
வேணும்‌, . 
(இறங்கித்தான்‌ காசு.) 
கள்‌ உண்ட குரங்கு போல, 
கள்‌ உண்ட நாய்‌ போல, 
கள்‌ கலப்பணத்திலும்‌ கர்ப்பூரம்‌ கால்‌ பணத்திலும்‌, 380 
கள்‌ குடித்தவன்‌ பேச்சு, பொழுது ட போச்சு. 


கள்‌ குடித்தவனுக்குக்‌ கள்‌ ஏப்பம்‌, 
கள்‌ வீற்ற காற்காசிலும்‌ அமிர்தம்‌ விற்ற அரைக்‌ காக நேர்த்தி, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


71 


கள்‌ விற்றுக்‌ கலப்பணம்‌ சம்பாதிப்பதை விடக்‌ கர்ப்பூரம்‌ விற்றுக்‌ 


கால்‌ பணம்‌ சம்பாதிப்பது மேல்‌. 
(ஆயிரம்‌ பணம்‌ சம்பாதிப்பதை விட, கஸ்தூரி விற்று.) 


கள்ளத்தனம்‌ எல்லாம்‌ சொல்லத்தானே போகிறேன்‌? 


கள்ள நெஞ்சம்‌ துள்ளிக்‌ குதிக்கும்‌. 

கள்ள நெஞ்சு காடு கொள்ளாது. 

கள்ளப்‌ பிள்ளையிலும்‌ செல்லப்‌ பிள்ளை உண்டா? 
கள்ளப்‌ பிள்ளையும்‌ செல்லப்‌ பிள்ளையும்‌ ஒன்றா? 


கள்ளப்‌ புருஷனை நம்பிக்‌ கணவனைக்‌ கைவிடலாமா? 


கள்ளம்‌ பெரிதா? காப்புப்‌ பெரிதா? 
கள்ளம்‌ போனால்‌ உள்ளது காணும்‌. 
கன்ள மனம்‌ துள்ளும்‌. 

(துள்ளிப்‌ பாயும்‌; துள்ளி யடிக்கும்‌.) 
கள்ள மாடு சந்தை ஏறாது, 
கள்ள மாடு துள்ளும்‌. 


கள்ள மாப்பிள்ளைக்குக்‌ கண்ணீர்‌ முந்தும்‌, 

கள்ள வாசலைக்‌ காப்பானைப்‌ போல. 

கள்ள விசுவாசம்‌, கழுத்தெல்லாம்‌ செபமாலை, 
கள்ளன்‌ அக்கம்‌ காடு கொள்ளாது, 

கல்ளன்‌ ஆனால்‌ கட்டு; வெள்ளன்‌ ஆனால்‌ வெட்டு, 


கள்ளன்‌ உறவு உறவு அல்ல; காசா விறகு விறகு அல்ல, 
கள்ளன்‌ கொண்ட மாடு எத்துறை போய்‌ என்ன? 
கள்ளன்‌ செய்த சகாயம்‌ காதை அறுக்காமல்‌ கடுக்கனைக்‌ 
கொண்டான்‌. 
கள்ளன்‌ பிள்ளைக்குக்‌ கள்ளப்‌ புத்தி, 
(பிள்ளைக்கும்‌. ) 


கள்ளன்‌ பின்‌ போனாலும்‌ குள்ளன்‌ பின்‌ போகக்‌ கூடாது. 


7385 


1990 


7395 


7400 


கழற்றிக்‌ 


7405 


கள்ளன்‌ புத்தி கன்னக்‌ கோலிலே, 
(புத்தி திருட்டு மேலே.) 
கள்ளன்‌ பெண்சாதி சைம்பெண்டாட்டி, 
(பெண்‌.) 
சுள்ளன்‌ பெரியவனா? காப்பான்‌ பெரியவனா? 
கள்ளன்‌ போன மூன்றாம்‌ நாள்‌ கதவை இழுத்துச்‌ 
சாத்தினானாம்‌. 


கள்ளன்‌ மறவன்‌ கலந்த அகும்படியான்‌, மெல்ல மெல்ல வந்த 


வெள்ளாளன்‌. 


(கனத்ததோர்‌ அகம்படியன்‌, வெள்ளாளன்‌ ஆனான்‌. 


1410 


கள்ளன்‌ மனையாளைக்‌ களவுப்‌ பொருளைக்‌ குறி கேட்கலாமா? 


கள்ளன்‌ மனைவி கைம்பெண்‌ என்றும்‌. 
கள்ளனுக்கு ஊர்‌ எல்லாம்‌ பகை, 
கள்ளனுக்குக்‌ களவிலே சாவு. 


கள்ளனுக்குக்‌ காண்பித்தவன்‌ பகை. 
கள்ளனுக்குக்‌ கூ. என்றவன்‌ பேரிலே பழி. 
கள்ளனுக்குத்‌ தெரியும்‌ களவு முறை, 
கள்ளனுக்குத்‌ தோன்றும்‌ திருட்டுப்‌ புத்தி, 
கள்ளனுக்குப்‌ பாதி, கறிக்குப்‌ பாதி, '. 


கள்ளனுக்கும்‌ பாதி, வெளிளனுக்கும்‌ பாதி, 
கள்ளனுக்குள்‌ குள்ளன்‌ பாய்ந்தது போல. 
கள்ளனும்‌ ஆகி விளக்கும்‌ பிடிக்கிறான்‌, 
(கள்ளனாயிருந்து பிடிக்கிறதா?) 
கள்ளனும்‌ உண்டு, பயமும்‌ இல்லை என்கிறது போல, 
கள்ளனும்‌ தோட்டக்காரனும்‌ ஒன்று கூடினால்‌ விடியுமட்டும்‌ 
திருடலாம்‌, 
(சேர்ந்தால்‌, ) 


7415 


7420 


7429 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கள்ளனும்‌ வெள்ளனும்‌ ஒன்று. 
கள்ளனை ஆரும்‌ நள்ளார்‌ என்றும்‌. 


கள்ளனை உள்ளே விட்டுக்‌ சுதவைச்‌ சார்த்தினாற்‌ போல. 


(உள்ளே வைத்து.) 
கள்ளனைக்‌ காட்டிக்‌ கொடுத்தவன்‌ பகை, 
கள்ளனைக்‌ காவல்‌ வைத்தது போல, 


சுள்ளனைக்‌ குள்ளன்‌ கிள்ளியது போல, 

கள்ளனைக்‌ குள்ளன்‌ பிடித்தான்‌. 

கள்ளனைக்‌ கொண்டுதான்‌ கள்ளனைப்‌ பிடிக்க வேணும்‌. 

கள்ளனைத்‌ தேடிய கள்ளப்‌ பசுப்‌ போல. 

கள்ளனை நம்பினாலும்‌ நம்பலாம்‌; குள்ளனை நம்பக்‌ 
கூடாது. 


கள்ளனையும்‌ தண்ணீரையும்‌ கட்டி விட வேணும்‌, 
கள்ளனையும்‌ புகையிலையையும்‌ கட்டித்‌ தீர்‌. 
கள்ளனையும்‌ வெள்ளனையும்‌ கட்டி விடு, 

கள்ளா வா, புலியைக்‌ குத்து. 


79 


7430 


7435 


கள்ளி என்னடி கல்‌ இழைப்பது? காதில்‌ இருப்பது பித்தளை, 7440 


கள்ளிக்கு ஏன்‌ முள்‌ வேலி? கழுதைக்கு ஏன்‌ கடிவாளம்‌? 


கள்ளிக்குக்‌ கண்ணீர்‌ முந்தும்‌; கொள்ளிக்கு வாய்‌ முந்தும்‌. 


கள்ளிக்குக்‌ கண்ணீர்‌ முந்தும்‌; அவள்‌ கணவனுக்குக்‌ கை முந்தும்‌, 


கள்ளிக்குக்‌ கல நீர்‌ கண்ணிலே. 
கள்ளிக்குத்‌ தண்ணீர்‌ கண்ணீர்‌; நீலிக்குத்‌ தண்ணீர்‌ 
நிமையிலே, 


கள்ளிக்கு நாடு எல்லாம்‌ காடு, 

கள்ளிக்கும்‌ கற்றாழைக்கும்‌ களை வெட்டுவதா? 
கள்ளிக்கு முள்வேலி இடுவானேன்‌? 

கள்ளிக்கு வேலி ஏலி? சுள்ளிக்குக்‌ கோடாலி ஏன்‌? 


கள்ளிக்‌ கொம்புக்கு வதம்‌ கட்டினது போல, 
(கட்டூளானாம்‌.]) 


7443 


4490 


80 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கள்ளிகள்‌ எல்லாம்‌ வெள்ளிகள்‌ ஆவார்‌; காசு பணத்தாலே; 
வெள்ளிகள்‌ எல்லாம்‌ கள்ளிகள்‌ ஆவார்‌, விதியின்‌ வசத்தாலே, 

கள்ளிச்‌ செடிக்கு மகாவிருட்சம்‌ என்று பெயர்‌ வைத்தது போல, 

கள்ளி நீண்டு வளர்ந்தால்‌ காய்‌ உண்டோ? கனி உண்டோ? 


(வளர்ந்தால்‌ என்ன?) 


கள்ளிப்‌ பூவைக்‌ கட்டிச்‌ சூட்டினது போல. 
கள்ளி பெருத்து என்ன? காய்‌ ஏது? பழம்‌ ஏது? 7455 
(காய்‌ உண்டா? நிழல்‌ உண்டா?) 


கள்ளியிலும்‌ சோறு; கற்றாழையிலும்‌ சோறு, 
கள்ளி வயிற்றில்‌ அகில்‌ பிறக்கும்‌. 
கள்ளி வேலியே வேலி; கரிசல்‌ நிலமே நிலம்‌. 
கள்ளுக்‌ குடித்தவன்‌ கொள்ளுப்‌ பொறுக்கானி, 
கள்ளுக்‌ குடியனுக்கு வாய்‌ என்றும்‌ பிட்டம்‌ என்றும்‌ 
தெரியாது, 7460 


கள்ளுக்‌ கொள்ளா வயிறும்‌ இல்லை; முள்ளுக்‌ கொள்ளா வேலியும்‌ 
இல்லை. 
(யாழ்ப்பாண வழக்கு, ) 


கள்ளும்‌ சூதும்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ விலை மகளும்‌ கள்ளனும்‌ 
கண்டிப்பாய்‌ இருப்பார்கள்‌, 

கள்ளை ஊற்றி உள்ளதைக்‌ கேள்‌. 

கள்ளைக்‌ காலால்‌ உதைத்தது தவறா? 

கள்ளைக்‌ குடித்தவன்‌ உள்ளதைக்‌ கக்குவான்‌, [409 


கள்ளைக்‌ குடித்தவனுக்குக்‌ கள்‌ ஏப்பம்‌;பாலைக்‌ குடித்தவனுக்குப்‌ 
பால்‌ ஏப்பம்‌, 

கள்ளைக்‌ குடித்தால்‌ உள்ளதைச்‌ சொல்வான்‌, 

கள்ளைக்‌ கொடுத்துக்‌ காரியத்தை அறி, 

கள்ளை விட்டுக்‌ காட்டுத்‌ தேனைக்‌ குடித்தது போல. 

களக்காடு, ன க 7470 
(-பைத்தியம்‌,) : 


கூமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 81 

களக்காடு மடக்ராமம்‌, அன்ன வஸ்த்ரம்‌ ஜலம்‌ நாஸ்தி; நித்யம்‌ 
கலக மேவச. 

களஞ்சியத்தில்‌ பெருச்சாளி சாப்பிடுவது போல, 

களம்‌ காக்கிறவனை மிரட்டுவானாம்‌, போர்‌ பிடுங்குகிறவன்‌ . 

களர்‌ உழுது கடலை விதை. 

களர்‌ கெடப்‌ பிரண்டை இடு. 7475 


களர்‌ நிலத்தில்‌ கரும்பு வை. 

களர்‌ நிலத்திலே சம்பா விளையுமோ? 
களர்‌ முறிக்க வேப்பந்‌ தழை. 

களரை ஒழிக்கக்‌ காணம்‌ விதை. 


(காணம்‌-கொள்‌,) 


களரை நம்பிக்‌ கெட்டவனும்‌ இல்லை; மணலை நம்பி 


வாழ்ந்தவனும்‌ இல்லை. 1480 
களவாண்டு பிழைப்பதிலும்‌ கச்சட்டம்‌ கழுவிப்‌ பிழைக்கலாம்‌, 
களவு ஆயிரம்‌ ஆனாலும்‌ கழு ஒன்று, 
களவுக்கு ஒருவர்‌; கல்விக்கு இருவர்‌. 
களவு கற்றாலும்‌ தன்னைக்‌ காக்க வேண்டும்‌. 
7485 


களவு கொண்டு ஆபரணம்‌ பூண்டாற்‌ போல. 


களவும்‌ கற்று மற, 
(கத்து மற.) 
களி கிளறிக்‌ கல்யாணம்‌ செய்தாலும்‌ காளியண்ணப்‌ புலவனுக்குப்‌ 
பத்துப்‌ பணம்‌, 
(பூற்துறைப்‌ பகுதி வழக்கு.) 
களியப்‌ பேட்டை களக்ராமம்‌. 
(செட்டிபாளையத்துக்கு அக்கரை.) 
களிறு பிளறினால்‌ கரும்பைக்‌ கொடு. 
களிறு வாயில்‌ அகப்பட்ட கரும்பு மீளுமா? 7490 


களை எடாப்‌ பயிர்‌ கால்‌ பயிர்‌. 
களை எடாப்‌ பயிரும்‌ கவடுள்ள நெஞ்சும்‌ சுடைத்தேறா, 


82 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


களை எடாதவன்‌ விளைவு எடான்‌. 
களை எடுக்காதவன்‌ கபோதி. 
களை எடுத்தவன்‌ கைமூடி உள்ளான்‌. 7495 


களை கிளைத்தால்‌ போச்சு; பயிர்‌ கிளைத்தால்‌ ஆச்சு . 
களைத்தவன்‌ கம்பைத்‌ தின்ன வேண்டும்‌. 
களைந்த பழம்‌ தானே விழும்‌. 

(கனிந்த பழம்‌.) 


களை பிடுங்காப்‌ பயிர்‌ கால்‌ பயிர்‌. 


களை மூடிக்கொண்டது போல, 7500 


களையக்‌ கூடாததைக்‌ கண்டால்‌ அடிபெயர்ந்து அப்புறம்‌ போ. 
களையக்‌ கூடாததைக்‌ கண்டியாமல்‌ சகித்துக்‌ கொள்‌, 

களையை முளையிலே கிள்ளு. 

கற்க கசடு அறக்‌ கற்க. 

கற்க கசடு அற; கற்றபின்‌ அதுவே இனிப்பு, 7505 


கற்கண்டால்‌ செய்த எட்டிக்‌ கனியும்‌ கசக்குமா? 

கற்கையில்‌ கல்வி கசப்பு; கற்றபின்‌ அதுவே இனிப்பு. 

கற்பகத்‌ தருவைச்‌ சார்ந்த காகமும்‌ அமுதம்‌ உண்ணும்‌. 

கற்பகத்தைச்‌ சார்ந்தும்‌ காஞ்சிரங்காய்‌ கேட்கலாமா? 

கற்பக விருட்‌ சத்தண்டை போயும்‌ காஞ்சிரங்காய்‌ வாங்கினாற்‌ 
போல்‌, 7510 


கற்பனை கல்லைப்‌ பிளக்கும்‌, 

கற்பாறையில்‌ அடிக்கும்‌ முளைக்‌ கச்சானது அப்பரறையில்‌ இறஙி 
காதது போல, 

கற்பித்தவன்‌ கண்ணைக்‌ கொடுத்தவன்‌. 

கற்பித்தவன்‌ காப்பாற்றுவான்‌, 
(உயிரை. ) 


.. கற்பித்தவனுக்குக்‌ காக்கக்‌ கடன்‌, 1919 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 83 


கற்பித்தவனுக்குக்‌ காக்க வல்லமை இல்லையா? 
கற்பு இல்லா அழகு வாசனை இல்லாப்‌ பூ. 
கற்பு எனப்படுவது சொல்‌ தவறாமை. 
(திறம்பாமை. ) | 
கற்ற இடத்திலா வித்தையைக்‌ காட்டுகிறது? ப 
கற்றது எல்லாம்‌ வித்தை அல்ல; பெற்றது எல்லாம்‌ பிள்ளை ல்ல 
நட்டது எல்லாம்‌ பயிர்‌ அல்ல. 7920 
(மரம்‌ அல்ல.) | 


கற்றது கடுகளவு; கல்லாதது கடல்‌ அளவு. 
(கற்றது கை அளவு.) 

கற்றது கை மண்‌ அளவு; கல்லாதது உலகளவு, 

கற்றது சொல்வான்‌; மற்று. என்ன செய்வான்‌? 

கற்றதைக்‌ காய்ச்சியா குடிக்கப்‌ போகிறாய்‌? 
(பார்க்கிறாய்‌-) 


கற்றலிற்‌ கேட்டலே தன்று. 7528 


(பழமொழி நானூறு.) 


கற்றவர்‌ கோபம்‌ நீர்ப்பிளவு போல்‌ மாறும்‌. 
கற்றவன்‌ உண்பான்‌; பெற்றவளும்‌ உண்பாள்‌, 
கற்றவனிடத்திலா வித்தையைக்‌ காட்டுவது? 
கற்றவனுக்கு எந்த வித்தையும்‌ கால்‌ நாழிகையில்‌ வரும்‌. 
- (கற்றவனுக்கு வித்தை கால்‌ நாழிகை.) 
கற்றவனுக்கு மயிர்‌ அத்தனை; கல்லாதவனுக்கு மலை 
அத்தனை, 7520 


கற்றவனும்‌ உண்பான்‌; பெற்றவனும்‌ உண்பான்‌, 
(பெற்றவளும்‌. ) 

கற்ற வித்தையைக்‌ காய்ச்சிக்‌ குடிக்கிறவன்‌ போல. 

கற்ற வித்தையைப்‌ பெற்ற தாயிடம்‌ காட்டுவதா? 
(காட்டாதே.). 


கற்றறி மூடன்‌. 
(மோழை. ) 


8.4 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கற்றறிவு இல்லாத மாந்தர்‌ கதிகெட்ட மடையர்‌ ஆவார்‌. 7535 


கற்றாழை காய்ச்சியா குடிக்கப்‌ பார்க்கிறாய்‌? 

கற்றாழைச்‌ சோறும்‌ வெண்டைக்காய்க்‌ குழம்பும்‌ விளக்கெண்‌ 
ணெய்த்‌ தாளிதமும்‌ சேர்ந்தாற்‌ போல. 

கற்றாழை சிறுத்தாலும்‌ ஆனை அடி வைக்காது. 

கற்றாழை நாற்றமும்‌ பித்தளை வீச்சும்‌ போகா, 

கற்றது அறிந்தார்‌ கண்டது அடக்கம்‌. 7940 


கற்றுக்‌ கற்றுச்‌ சொல்லியும்‌ காரியத்தின்மேல்‌ கண்‌. 

கற்றுக்‌ கற்றுப்‌ பேசாதே, 
(கத்திக்‌ கத்திப்‌ பேசாதே,) 

கற்றுக்‌ கொடுத்த சொல்லும்‌ கட்டிக்‌ கொடுத்த சோறும்‌ எத்தனை 
நாள்‌ நிற்கும்‌? 
(நிலையா?) 

கற்றும்‌ கற்றறி மோழை; கண்‌ இருந்தும்‌ குருடு. 

கற்றோர்‌ அருமை கற்றோர்‌ அறிவர்‌. 1549 
(பெற்றோர்‌ அறிவர்‌. ) 


கற்றோர்க்குச்‌ சென்ற இடமெல்லாம்‌ சிறப்பு, 
(புகழ்‌ உண்டு.) 
கறக்க ஊறும்‌ ஆவின்‌ பால்‌. கற்க ஊறும்‌ மெய்ஞ்ஞானம்‌. 


(கறக்கக்‌ கறக்க ஊறும்‌ பசுவின்பால்‌, படிக்கப்‌ படிக்க ஊறும்‌ மெய்ஞ்‌ 
ஞானம்‌,) 


கறக்கிறது நாழிப்‌ பால்‌; உதைக்கிறது பல்லுப்‌ போக. 
(உழக்குப்‌ பால்‌. ) 


கறக்கிற பசுவையும்‌ கைக்‌ குழந்தையையும்‌ கண்ணாரப்‌ பார்க்க 


வேண்டும்‌. 
கறக்கிற மாட்டைக்‌ கள்ளன்‌ கொண்டு போனால்‌ வறட்டு மாடு 
மகாலட்சுமி ஆகும்‌, - 7590 


கறந்த பால்‌ கறந்த படியே பேசு... 
கறந்த பால்போல்‌ பேசுகிறான்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 85 


கறந்த பால்‌ முலைக்கு ஏறுமா? 
(காம்புக்கு ஏறுமா? முலைப்‌ புகா. ) 
கறந்த பாலும்‌ எச்சில்‌; பிறந்த பிளிளையும்‌ எச்சில்‌, 
கறந்த பாலைக்‌ கரக்கையும்‌ தொடாது. 15955 


கறந்த பாலைக்‌ காய்ச்சாமல்‌ குடித்தால்‌ காச வியாதி தானே வரும்‌. 
(காச நோய்‌.) 


கறந்த மேனியாய்ப்‌ பேசுகிறது. 

கறவை உள்ளான்‌ விருந்துக்கு அஞ்சான்‌. 

கறவை மாடு கண்ணுக்குச்‌ சமானம்‌. 

கறிக்கு அலைந்தவன்‌ பீர்க்குப்‌ போடு. 1960 


கறிக்கு இல்லாத வாழைக்காய்‌ கட்டித்‌ தொங்குகிறதாம்‌. 

கறிக்கு இல்லாத வாழைக்காய்‌ பந்தலிலை கட்டித்‌ தொங்கிற்றாம்‌. 
(தொங்கவோ? பந்தலில்‌ தோரணம்‌ கட்டினானாம்‌, ) 

கறிக்கு உழக்கு நெய்‌ வார்த்தாலும்‌ கண்ணாரக்‌ கண்டதைச்‌ 
சொல்‌, 

கறிக்குக்‌ கலநெய்‌ வார்த்தாலும்‌ கணக்கோடே வார்க்க 
வேண்டும்‌. 

கறிக்குக்‌ கறி நெய்‌ வீட்டாலும்‌ கணக்குக்‌ கணக்காய்‌ இருக்க 
வேணும்‌. 1965 


கறி மீனுக்காகக்‌ குளத்தை வெட்டி விடுவதா? 
கறியிலே உயர்த்தி கத்தரிக்காய்‌; உறவிலே உயர்த்தி சின்னரயி. 
கறியிலே கத்தரிக்காய்‌; உறவிலே சிற்றம்மை. 
கறி வேப்பிலை கண்போல்‌, 
(கறி வேப்பிலை கன்று போல்‌.) 


கறுத்தது எல்லாம்‌ தண்ணீர்‌; வெளுத்தது எல்லாம்‌ பால்‌. 7570 


கறுத்த பார்ப்பானையும்‌ வெளுத்த பறையனையும்‌ நம்பாதே, 
கறுத்த மூஞ்சியும்‌ வெளுத்த சோறும்‌. 
கறுப்பாய்‌ இருந்தாலும்‌ சந்திரன்‌ சந்திரன்தான்‌. 

(கறை இருந்தாலும்‌.) 


கறுப்பிலும்‌ குறிப்பு அழகு. 
கறுப்புக்கு நகை பூட்டிக்‌ கண்ணாலே பார்‌, . 7919 


86 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கறுப்புக்கு நகை போட்டுக்‌ காதவழி நின்று பார்‌; சிவப்புக்கு 
நகை போட்டுச்‌ செருப்பால்‌ அடி. 

கறுப்பு நாய்‌ வெள்ளை நாய்‌ ஆகுமா? 

கறுப்புப்‌ பார்ப்பானையும்‌ சிவப்புப்‌ பறையனையும்‌ நம்பக்‌ கூடாது. 
(வெளுத்த பறையனையும்‌. ) 

கறுப்பும்‌ வெள்ளையும்‌ கண்ணுக்குத்‌ தெரியாவா? 

கறுப்பு மாடு கால்‌ மாடு, 7880 


கறுப்பு வெளுப்பு ஆகாது; கசப்பு இனிப்பு ஆகாது. 

கறுப்பே ஓர்‌ அழகு; காந்தலே ஒரு ருசி. 

கறுப்பைக்‌ கண்டு சிரிக்காதே. 

கறுமுறு காந்தப்படலம்‌ வாசிக்கிறார்‌ கவிராயர்‌ . 

கறையான்‌ புற்றில்‌ அரவம்‌ குடிகொண்டது போல. 7985 
(பாம்பு புகுந்தது போல.) 


கறையான்‌ புற்று எடுக்கப்‌ பாம்பு குடி புகுகிறது போல. 
கறையான்‌ புற்றுப்‌ பாம்புக்கு உதவாது. 
கறையானும்‌ வாய்‌ ஈரம்‌ கொண்டு பிழைப்பது போல, 
கன்மத்தினால்‌ சாதியன்றிச்‌ சன்மத்தினால்‌ இல்லை. 
(சாதியா?) 
கன்மத்தினால்‌ வந்தது தன்மத்தினால்‌ போக வேண்டும்‌. 7590 


கன்யாகுமரி முதல்‌ கருக்கரை வரை. 

கன்றின்‌ கீழேயும்‌ கடன்காரன்‌ கீழேயும்‌ நிற்காதே. 

கன்றும்‌ ஆடும்‌ களத்தில்‌ படுத்தால்‌ வைக்கேரலும்‌ இல்லை; 

 செத்தையும்‌ இல்லை. 
கன்று இருக்கக்‌ காசு அத்தனை பால்‌ கறவாப்‌ பசு, கன்று செத்த 
பிறகு கலப்பால்‌ கறக்குமா? 

கண்று இருக்கச்சே கரண்டிப்‌ பால்‌ இல்லை; கன்று செத்த பிறகா 

கலப்‌ பால்‌ கறக்கும்‌? 7095 


கன்று இருக்கையில்‌ கறவாத பசு கன்று செத்த பிறகு கறக்குமா? 

. கன்று உள்ளபோதே காணோம்‌; செத்த பிறகா கொட்டப்‌ 
போகிறது? 

கன்றுக்‌ குட்டி களம்‌ படுக்குமா? 

கன்றுக்குட்டி கிட்டவும்‌ கடன்காரன்‌ கிட்டவும்‌ இருக்கக்‌ கூடாது. 

கன்றுக்‌ குட்டி பயம்‌ அறியாது. 7600. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 87 


கன்றுக்குட்டி மன்றைத்‌ தின்று மன்று மன்‌.றாய்ப்‌ பேன்றது, 
கன்றுக்‌ குட்டியை அவிழ்க்கச்‌ சொன்னார்களா? கட்டுத்‌ தறியைப்‌ 
பிடுங்கச்‌ சொன்னார்களா? 
(பிரிக்க. ) 


கன்றுக்குப்‌ புல்‌ பிடுங்கியது போலவும்‌ தென்னைக்குக்‌ களை 
எடுத்தது போலவும்‌. 

கன்றுகளாய்க்‌ கூடிக்‌ களம்‌ பறிக்கப்‌ போனால்‌ வைக்கோல்‌ ஆகுமா? 
செத்தை ஆகுமா? 

கன்று கூடிக்‌ களம்‌ அடித்தால்‌ வைக்கோலும்‌ ஆகாது; 
கற்றையும்‌ ஆகாது. 7605 
(செத்தையும்‌ ஆகாது, களை பறிக்க ) 


கன்று கெட்டால்‌ காணலாம்‌ தாய்‌ அருகே. 

கன்று செத்தது கமலம்‌; மாடு செத்தது நிமிளம்‌ 

கன்று செத்துக்‌ கைமேலே கறக்கலாமா? 

கன்றும்‌ தாயும்‌ காடு ஏறி மேய்ந்தால்‌ கன்று ஒரு பக்கம்‌, தாய்‌ ஒரு 
பக்கம்‌, 

கன்று தின்னப்‌ போரும்‌ பசங்கள்‌ தின்னப்‌ பந்தியும்‌, 7610 


கன்றும்‌ பசுவும்‌ காடு ஏறி மேய்ந்தால்‌ கன்று கன்று வழியே; பசு 
பசு வழியே. 
(கன்று வார்க்கும்‌ பசு வயிற்றுக்குஃ) 
கன்றை இழந்த பசுவைப்‌ போல. 
கன்றைக்‌ கண்டு ஓடிவரும்‌ பசுவைப்‌ போல, 
(நாடி வரும்‌.) 
கன்றைத்‌ தேடிப்‌ பசு தவிக்கிறது போல. 
கன்றைப்‌ பார்த்துப்‌ பசுவைக்‌ கொள்‌. 7615 


கன்றைப்‌ பிரிந்த பசுவைப்‌ போல, 

கன்றை விட்டுக்‌ கட்டுத்தறியைப்‌ பிடித்தது போல, 

கன்றை விட்டுக்‌ கல்யாணம்‌ போவதா? 

கன்றை விட்டு மாட்டை முட்ட விடுகிறது. 

கன்னக்‌ கோலை மறைத்துக்‌ கொண்டு கைச்‌ செபமணியைச்‌ 
செபிக்கிறது போல. 7620 


கன்னத்தில்‌ அடித்தாலும்‌ குதறி அழச்‌ சீவன்‌ இல்லை, 
கன்னவாசல்‌ கரிப்‌ பானை போல்‌. 


88 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கன்னா பின்னா என்று பிதற்றுகிறாலி. 
கன்னான்‌ கொண்டது கடை கொண்டது. 
கன்னான்‌ நடமாடக்‌ குயவன்‌ குடிபோவானி. 1025 


கன்னானுக்கும்‌ குயவனுக்கும்‌ ஜன்மப்‌ பகை, 
கன்னானுக்கு முன்னே கழுதை பரதேசம்‌ போனாற்‌ போல, 
கன்னி அறிவாளோ காம ரசம்‌? 
கன்னி இருக்கும்‌ பொழுது காளை மணை ஏறக்‌ கூடாது. 
(மணம்‌ பேசலாமா? கன்னி இருக்க. ) 
கன்னிக்‌ காற்றுக்‌ கடலும்‌ வற்றும்‌. 7630 


கன்னிச்‌ செவ்வாய்‌ கடலும்‌ வற்றும்‌. 
கன்னிச்‌ சேற்றைக்‌ காய விடாதே; கண்ட மாட்டைக்‌ கட்டி உழு. 


(கன்னி-புரட்டாசி. புரட்டாசியில்‌ வெயில்‌ கொடூரம்‌; மழையும்‌ உண்டு. 
வயலில்‌ சேறாக உழுதாலும்‌ உடனுக்குடன்‌ காய ஆரம்பிக்கும்‌. அம்‌ 
மா தங்கள்‌ வெயில்‌ மழை இரண்டும்‌ தாங்கிக்‌ கடினமான வேலை செய்ய 
எருமைக்‌ கடாவே தகுதி. அதைக்‌ கட்டித்தான்‌ ஏர்‌ ஓட்டுவார்கள்‌.) 

கன்னி நிலவிலே கட்டி ஓட்டடா கடா மாட்டை. 
கன்னிப்‌ பூ மலரவில்லை. 
கன்னியாகுமரிக்‌ கடலறியார்‌; சுசீந்திரம்‌ தேரறியார்‌. 109௦ 


(விருந்தினர்களைக்‌ கவனிப்பதனால்‌. ) 


சுன்னியும்‌ துக்கமும்‌ தனிவழிப்‌ போகா. 

கன்னி வளரக்‌ காடு எரிய. 

கன ஆசை, கன நஷ்டம்‌. 

கன எலி வளை எடாது. 

கன எலி விளையாடாது, 7640 


கனக மரரி பொழிந்தது போல. 
கனத்த உடைமைக்கு அனர்த்தம்‌ இல்லை. 
கனத்தால்‌ இனம்‌ ஆகும்‌; மனத்தால்‌ ஜனம்‌ ஆகும்‌. 
கனத்திற்கு நற்குணம்‌ சுமைதாங்கி, 
கனத்தைக்‌ கனம்‌ அறியும்‌; கருவாட்டுப்‌ பொடியை நாய்‌ 
அறியும்‌, ப 7649 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 89 


கனத்தைக்‌ கனம்‌ காக்கும்‌; கருவாட்டுச்‌ சட்டியைப்‌ பூனை காக்கும்‌, 
(பார்க்கும்‌.) 

கனத்தைக்‌ கனம்‌ காக்கும்‌; கருவாட்டை ஈ காக்கும்‌, 
(கருவாட்டுப்‌ பானையைப்‌ பூனை காக்கும்‌.) 

கனத்தைக்‌ கனம்‌ காக்கும்‌; கறிச்‌ சட்டியை நாய்‌ காக்கும்‌. 

கனத்தைக்‌ கனம்‌ தேடும்‌; கருவாட்டுத்‌ தலையை நாய்‌ தேடும்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 

கனதாராளம்‌; மனசு குறுகல்‌, 1660: 


கனபாடிகள்‌ வீட்டுக்‌ கட்டுத்தறியும்‌ வேதம்‌ சொல்லும்‌, 

கன நேசம்‌ கண்ணைக்‌ கெடுக்கும்‌, 

கனம்‌ கனத்தைப்‌ பார்க்கும்‌; கருவாட்டுப்‌ பானையைப்‌ பூனை 
பார்க்கும்‌, 

கனம்‌ செய்தால்‌ இஷ்டம்‌; கன ஈனத்தால்‌ நஷ்டம்‌, 

கன மழை பெய்தாலும்‌ கருங்கல்‌ கரையுமா?! 1055 


கனமழை பெய்து காடு தளிர்த்தது போல, 

கனமூடன்‌ சைப்‌ பொருள்‌ இழப்பான்‌. 

கனவில்‌ உண்ட சோறு பசி தீர்க்குமா? 
(கண்ட சோறு. ) 

கனவில்‌ கண்ட கத்தரிக்காய்‌ கறிக்கு ஆகுமா? 

கனவில்‌ கண்ட பணம்‌ கைச்‌ செலவுக்கு உதவுமா? 7660 
(கடன்‌ தீர்க்க,) 


கனவில்‌ கண்ட பணம்‌ கடனைத்‌ தீர்க்குமா? 
கனவில்‌ கண்ட பொருள்‌ கானில்‌ கண்ட புல்‌. 
(கானலில்‌ கண்ட புனல்‌, 
கனவில்‌ கண்ட பொருள்‌ கைக்கு எட்டுமா? 
கனவில்‌ கண்டவனுக்குப்‌ பெண்‌ கொடுத்த கதை; 
(பெண்‌ போன.) 
கனவிலும்‌ காக்கைக்கு மலம்‌ தின்கிறதே நினைப்பு, 1665 


கனவோ, நனவோ என்று ஐயுற்றான்‌. 

கனா முந்துறாத வினை இல்லை, 
(பழமொழி நானூறு.) 

கனி இருக்கக்‌ காய்‌ சுவர்வது போல, 
(தேவாரம்‌. ) 


90 தமிழ்ப்‌ பழமொ ழிக்ள்‌ 


அனிந்த பும்‌ தானே விழும்‌, 


கனிந்த பழம்‌ நீர்‌ தின்றீர்‌; காயை உலுக்கி விட்டீர்‌, 


கனிந்த பொங்கலில்‌ கரும்புச்‌ சாறும்‌ கலந்ததாம்‌. 
கனிந்த மரத்தில்‌ கல்லடி கில்லடி. 

கனியாத கனியை அடித்துப்‌ பழமாக, 

கனியிலே முள்‌ ஏறினது போல. 

_ கனியை விட்டுக்‌ காயைத்‌ தின்கிறதா? 


கஜ கரணம்‌, 

கஜ கரணம்‌ கோ கரணம்‌ போட்டுப்‌ பார்க்கிறான்‌. 
கஜ கர்ப்பம்‌. 

கஜப்‌ புளுகு. 

கஷ்கம்‌ தெரியாமல்‌ நெல்லுக்‌ குத்தலாமா? 


கஷ்டத்திற்கு நஷ்டம்‌ அதிகம்‌, 
கஷ்டத்தின்‌ அந்தியத்தில்‌ சுகம்‌, 
கஷ்டப்‌ படலாம்‌; துக்கப்படல்‌ ஆகாது. 
கஷ்டப்‌ படாவிட்டால்‌ லாபம்‌ இல்லை. 


7670 


1019 


1080 


காக்கனுக்கும்‌ பூக்கனுக்கும்‌ பூத்தாயோ புன்னை? கண்ணாளன்‌ 
வரும்‌ வரையில்‌ பொறுக்கவில்லையே புன்னை? 7685 


காக்கனும்‌ பூக்கனும்‌ சேர்ந்து ராக்கன்‌ வீட்டு நெல்லுக்கு வினை 
வைத்தார்கள்‌, 

காக்கை இருந்த கொம்பு அசையாது. 

காக்கை ஏறப்‌ பனம்பழம்‌ விழுந்தது போல. 
(காகதாளிக நியாயம்‌.) 

காக்கை ஏறின கொம்பு அசையாதா? 

காக்கைக்‌ கழுத்தில்‌ சீட்டுக்‌ கட்டினது போல, 7090 


காக்கைக்கு இருட்டில்‌ கண்‌ தெரியாது. 

காக்கைக்கு ஐந்து குணம்‌. 

காக்கைக்கு ஒரு கீர்த்தி; நரிக்கு ஓர்‌ அபகீர்த்தி. 

காக்கைக்குக்‌ கொண்டாட்டம்‌; எருதுக்குத்‌ திண்டாட்டம்‌. 

காக்கைக்‌ குஞ்சையும்‌ கணக்கன்‌ குஞ்சையும்‌ கண்ட இடத்தில்‌. 
குத்தவேண்டும்‌, 7696 


காக்கைக்குத்‌ தன்‌ குஞ்சு பொன்‌ குஞ்சு. 

காக்கைக்குப்‌ பயந்திருப்பால்‌; கழுகுக்குத்‌ துணிந்திருப்பாள்‌, 
காக்கைக்குப்‌ பயந்து அழுவான்‌; கழுகுக்குத்‌ துணிந்து எழுவாள்‌. 
காக்கைக்குப்‌ புடுக்கு உண்டானால்‌ பறக்கிற போது தெரியாதா? 
காக்கைக்குப்‌ போடு என்றால்‌ நாய்க்குப்‌ போட்டாற்‌ போல. 7100 


காக்கைக்கும்‌ காக்கையிலும்‌ கன சிறப்பு, 
காக்கைக்‌ கூட்டம்‌ போலச்‌ கட்டுக்‌ கோப்பு, 


92 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


காக்கைக்‌ கூட்டில்‌ குயிற்‌ குஞ்சு வளர்வது போல. 
காக்கை கண்ணுக்குப்‌ பீர்க்கம்‌ பூப்‌ பொன்‌ நிறம்‌. 
காக்கை கதறப்‌ பயந்து கணவனைக்‌ கட்டிக்‌ கொண்டாளாம்‌, 770% 


காக்கை கர்‌ என்றதாம்‌; அகமுடையானை இறுகக்‌ கட்டிக்‌ 
கொண்டாளாம்‌. 
(அப்பா என்று போய்க்‌ கட்டிக்‌ கொண்டாளாம்‌.) 

காக்கை கரிச்‌ சட்டியைப்‌ பழித்ததாம்‌. 

காக்கை கரைந்தால்‌ ஆரோ வருவார்‌. 

காக்கை கரைந்து உண்ணும்‌. 

காக்கை குசுவினாற்‌ போல்‌ இருக்கிறது. 7710 


காக்கை குருவி மூக்காலே கொரிக்கிறது போல, 

காக்கை குளிக்கிறது போல. 

காக்கை நோக்கு அறியும்‌; கொக்கு உப்பு அறியும்‌. 

காக்கை பிடிக்கி போல்‌ இருக்கிறான்‌. 

காக்கை பிடிக்கிறவருக்குக்‌ காலம்‌. | 7716 
(கால்‌ கை பிடிக்கிறவருக்கு. ) 


காக்கை பிடிக்கிறவனை நம்பாதே, 
காக்கை பிடித்தல்‌. 
(கால்‌ கை பிடித்தல்‌.) 
கரக்கை மிளகாய்ப்பழம்‌ கொத்தினாற்‌ போல்‌, 
கரக்கை மூக்கு நிழலிலே கண்டாலும்‌ கம்மாளன்‌ கண்ணிலே 
எழுபது கோடி பசும்‌ பொன்‌ படும்‌. 
காக்கையிற்‌ கரிது களம்‌ பழம்‌, 7720 


காக்கையின்‌ கண்ணுக்குப்‌ பீர்க்கம்பூப்‌ பொன்‌ நிறம்‌. 
காக்கையின்‌ கழுத்தில்‌ பனம்பழம்‌ கட்டினது போல, 
(பனங்காயை,) 


காக்கையினும்‌ கன சிவப்பு, 


காக்கையும்‌ கத்திப்‌ போகிறது; கருவாடும்‌ உலர்ந்து போகிறது. 


தமிழ்ப்‌ பீழமொழிகள்‌ 93 


காக்கையும்‌ காற்றும்‌ போக்கு உண்டானால்‌ வரும்‌. 7725 


காக்கையும்‌ குயிற்குஞ்சைத்‌ தன்‌ குஞ்சு போல்‌ வளர்க்கும்‌. 
(காக்கும்‌. ) 


காக்கையைக்‌ கண்டு அஞ்சுவான்‌ ; கரடியைப்‌ பிடித்துக்‌ கட்டுவான்‌, 
(அஞ்சுவான்‌. ) 

காக்கையைக்‌ கண்டு அஞ்சுவான்‌; காவேரி ஆற்றை நீந்துவான்‌ , 

காக்கையைக்‌ கண்டு பயப்படுவான்‌; கள்ளன்‌ கூடப்‌ புறப்படுவான்‌. 

காக்கையை விடக்‌ கரியது களாப்பழம்‌, 7730 


காக்கை விரும்பும்‌ கனி வேம்பு. 

காகத்திலே வெள்ளை உண்டா? 

காகத்தின்‌ கழுத்துக்‌ கறுத்தென்ன? வெளுத்தென்ன? 

காகம்‌ இருக்கப்‌ பனம்பழம்‌ விழுந்தது போல, 

காகம்‌ இல்லாத ஊர்‌ சோனகன்‌ இல்லாத ஊர்‌. 1735 
(சோனகன்‌-முகம்ம தியன்‌, ) 


காகம்‌ இல்லாத ஊர்‌ பாவி இல்லாத ஊர்‌, 
(பாவம்‌ இல்லாத ஊர்‌,) 

காகம்‌ உட்கார்ந்த கிளை ஆடாமல்‌ இருக்குமா? 
(ஆடாமலா?) ர 


காகம்‌ ஏறிப்‌ பனங்காய்‌ உதிருமா? 
(பனம்பழம்‌ விழுமா?) 


காசா லேசா? 
காசி இரண்டு எழுத்துத்தான்‌;காண எத்தனை நாள்‌ செல்லும்‌? 7740 


-கரசிக்குத்‌ திருவையாறு அதிகம்‌. 

காசிக்குப்‌ போய்த்‌ தயிர்‌ கொண்டு வந்ததைப்‌ போல்‌, 

காசிக்குப்‌ போயும்‌ கருமம்‌ தொலையவில்லை. 

காசிக்குப்‌ போயும்‌ மூடத்‌ தவசி காலில்‌ விழுகிறதா? 

காசிக்குப்‌ போன கடா மாடு போல. 7745 
(அங்கும்‌ உழுவான்‌. ) 


காசிக்குப்‌ போனால்‌ கால்‌ ஆட்டலாம்‌; கால்‌ ஆட்டக்‌ கால்‌ ஆட்டத்‌ 
தோள்‌ ஆட்டலாம்‌. 


94 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
காசிக்குப்‌ போனாலும்‌ அகப்பை அரைக்காசு. 


காசிக்குப்‌ போனாலும்‌ கட்கத்தில்‌ மூட்டையா? 
(கம்பளி மூட்டையா?) 


காசிக்குப்‌ போனாலும்‌ கதி பெற வழி இல்லை. 
காசிக்குப்‌ போனாலும்‌ கருமம்‌ தொலையாது. 7750 


காசிக்குப்‌ போனாலும்‌ தன்‌ பாவம்‌ தன்னோடே. 

காசிக்குப்‌ போனான்‌; கங்கை கொணர்ந்தான்‌. 

காசிக்குப்‌ போனான்‌; காலடி கொண்டு வந்தான்‌. 

காசிக்கு வீசம்‌ அதிகம்‌ திருப்பூவணம்‌, 

காசி முதல்‌ ராமேசுவரம்‌ வரையில்‌. 7755 
(-- தெரிந்தவன்‌.) 


காசியில்‌ இருக்கிறவன்‌ கண்ணைக்‌ குத்தக்‌ காஞ்சீபுரத்திலிருந்து 
கையை நீட்டிக்‌ கொண்டு போகிறதா? 
(போனானாம்‌. 
காசியில்‌ இறக்க முக்தி; கமலையில்‌ பிறக்க முக்தி. 
(கமலை திருவாரூர்‌, ) 
காசியில்‌ தண்டம்‌; பிரயாகையில்‌ முண்டம்‌; கயையில்‌ பிண்டம்‌, 
காசியில்‌ பாதி கல்பாத்தி, 
காசியில்‌ வாசி அவிநாசி, 7160 


 காசியிலே கலமானால்‌ நமக்கு என்ன? 
காசி வாசி கண்ணைக்‌ குத்தக்‌ காஞ்சியிலிருந்து கை நீட்டிப்‌ 


போனானாம்‌, 
காசி விசாலாட்சி, கஞ்சி சம்பத்‌ மதுரை மீனாட்சி, 
காசு இருந்தால்‌ பெட்டியிலே; பவிசு இருந்தால்‌ மூஞ்சியிலே; எனக்கு 


என்ன ஆச்சு? 


காசு இல்லாதவன்‌ முழுவதும்‌ போட்டது போல, 7160 


காசு இல்லாதவனுக்கு வராகன்‌ பேச்சு என்ன? 
காசு இல்லாதவனை வேசியும்‌ துப்பமாட்டாள்‌. 
காசுக்கு இரண்டு ஆனை வேணும்‌; காற்றைப்‌ போல்‌ பறக்கவும்‌ 
வேணும்‌, 
காசுக்கு இரண்டு: பீசுக்கு நான்கு, 
(பிசுக்கு இரண்டு.) | 
காசுக்கு இரண்டும்‌ பீசுக்கு ஒன்றும்‌. 7110 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 95 


காசுக்கு எட்டுசி சட்டி வாங்கிச்‌ சட்டி எட்டுக்‌ காசுக்கு விற்றாலும்‌ 
வட்டிக்குக்‌ கட்டாது. 

காசுக்கு ஒரு குஞ்சு விற்றாலும்‌ கணக்கன்‌ குஞ்சு ஆகாது. 

காசுக்கு ஒரு குஞ்சு விற்றாலும்‌ கம்மாளன்‌ குஞ்சு ஆகாது. 

காசுக்கு ஒரு குட்டி ஆனாலும்‌ கரூர்க்‌ குட்டி ஆகாது. 

காசுக்கு ஒரு குதிரையும்‌ வேண்டும்‌; அது காற்றைப்‌ போல்‌ 
பறக்கவும்‌ வேண்டும்‌. 7775 


காசுக்கு ஒரு தம்பி ஆனாலும்‌ கள்ளத்‌ தம்பி ஆகாது. 
காசுக்கு ஒரு படி என்றால்‌ பணத்துக்குப்‌ பத்துப்‌ படி என்கிறாயே! 
காசுக்கு ஒரு புடைவை விற்றாலும்‌ நாய்க்கு லாபம்‌ என்ன? 
காசுக்கு ஒரு முழம்‌ விற்றாலும்‌ நாய்‌ அம்மணந்தான்‌, 
(ஒரு புடைவை.) 
'காசுக்குக்‌ கம்பன்‌, ... 7780. 


(காசுக்குப்‌ பாடுவான்‌ கம்பன்‌, ) 


காசுக்குப்‌ பத்துப்‌ பெண்டாட்டி; கொசுவுக்கு ஒரு குத்து, 

காசுக்குப்‌ போன மானம்‌ கோடி கொடுத்தாலும்‌ வராது. 

காசுக்‌ கூடு கரிக்‌ கூடாய்ப்‌ போயிற்று, 

காசுக்கு லோபி கழுதையினிடத்தில்‌ போனாற்‌ போல, 

காசு கண்ட இடம்‌ கைலாசம்‌; சோறு கண்ட இடம்‌ சொர்க்கம்‌, 7785 


காசு கிடைப்பது குதிரைக்‌ கொம்பாய்‌ இருக்கிறது. 
காசு கொடுத்தவனே கணவன்‌. 
காசு கொடுத்தால்‌ வேசி வருவாள்‌; கலம்‌ ன்‌ கொடுத்தால்‌ அவள்‌ 


ஆத்தாளும்‌ வருவாள்‌. 

காசுப்‌ பையோடே களவு போனால்‌ கடையிலே செட்டிக்குக்‌ காரியம்‌ 
என்ன? 

காசைக்‌ கரி ஆக்காமல்‌ சீனி வெடி வாங்கிச்‌ சுடு, 7190 


(வாணம்‌ வாங்கி.) 


காசைக்‌ கொடுத்தால்‌ தாசி வருவாள்‌ ;கலம்‌ நெல்லைக்‌ கொடுத்தால்‌ 
அவள்‌ தாயும்‌ வருவாள்‌. 

காசைக்‌ கொடுத்து நோயை விலைக்கு வாங்காதே. 

காசைக்‌ கொடுத்துக்‌ குத்து மாடு தேடுகிறதா? 


96 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


காசைப்‌ பார்த்தால்‌ ஆசையாய்‌ இருக்கிறது; கண்ணைப்‌ பார்த்தால்‌ 
போதையாய்‌ இருக்கிறது . 
காசையும்‌ கொடுத்து தேளையும்‌ கொட்டிக்‌ கொண்டதுபோல்‌, 7795 


காஞ்சிக்குப்‌ போனாலும்‌ மஞ்சத்தின்‌ கால்‌ நான்கு. 

காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, 

காஞ்சிரங்‌ கனி கடுஞ்சிவப்பாய்‌ இருந்தால்‌ கடிதாக உயிர்‌ 
மாய்க்கும்‌, 
(மாய்க்க,) 

காஞ்சீபுரத்து உபசாரம்‌, 

காஞ்சீபுரத்துக்குப்‌ போனால்‌ காலை ஆட்டிக்‌ கொண்டு 
சாப்பிடலாம்‌. 7800 
(நெசவு செய்து. தின்னலாம்‌, பிழைக்கலாம்‌.) 


காஞ்சீபுரம்‌ குடை அழகு. 

காஞ்சீபுரம்‌ குடை, திருப்பதி வடை, சீரங்கத்து நடை, 

காட்சிகள்‌ காணக்‌ கண்‌ ணுக்கு அலுப்பா? 

காட்டக்‌ கொடுத்த பணத்தை எடுத்துக்‌ கொண்டு குமர கண்ட 
௫ வலிப்பு வருகிறது. 

காட்ட முடியுமே தவிர ஊட்ட முடியுமா? 7805 


காட்டாளுக்கு ஒரு நீட்டாள்‌; நீட்டாளுக்கு ஒரு முடக்கான்‌; முடக்‌ 
காளுக்கு ஒரு நொண்டிக்‌ குதிரை. 
(செங்கற்பட்டு வழக்கு.) 
காட்டாளுக்கு ஒரு மோட்டாள்‌; மோட்டாளுக்கு ஒரு மொண்டி 
ஆள்‌. 
(ஒரு துடைப்பைக்‌ கட்டை. ) 
காட்டாற்றுச்‌ சரசரப்புக்‌ காட்டானைக்குப்‌ பரபரப்பா? 
காட்டாற்று வெள்ளம்‌ போலே, ப 
காட்டான்‌ மோட்டான்‌ சண்டைக்கு இளைச்சான்‌. 1810 


காட்டானை உண்ட கனி போல்‌ இ நக்கும்‌, தேட்டாளன்‌ திரவியம்‌, 
காட்டாளை தின்ற கனிபோலே, 

காட்டானைக்கு வீட்டு ஆனையைக்‌ கண்டால்‌ இளப்பம்‌. 
காட்டானை கனவில்‌ நாட்டுச்‌ சிங்கம்‌ வந்தது போல, 
காட்டானையைக்‌ காட்டி வீட்டுப்‌ பெண்ணைத்‌ தள்ளுகிறது, 7815 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 97 


காட்டானையைப்‌ பிடிக்க வீட்டானை வேண்டும்‌. 

காட்டானை ராஜாவுக்கு எலிக்குஞ்சு மந்திரியாம்‌. 

காட்டானை விட்டாலும்‌ கவியானை விடாது. 

காட்டிக்‌ கொடுத்தாலும்‌ கூட்டிக்‌ கொடுக்காதே. 

காட்டிக்‌ கொடுத்துக்‌ கடக்கப்போய்‌ நிற்கலாமா? [820 


காட்டில்‌ அழுத குரல்‌. 
காட்டில்‌ ஆனையைக்‌ காட்டி வீட்டில்‌ பெண்ணைக்‌ கொடுக்கிறது 


போல. 

காட்டில்‌ உள்ள ஆனையைக்‌ காட்டி வீட்டில்‌ உள்ள பெண்ணைக்‌ 
கடத்து. 

காட்டில்‌ எரித்த நிலாவும்‌ கசட்டுக்குச்‌ செய்த நன்றியும்‌ வீண்‌. 


காட்டில்‌ எரித்த நிலாவும்‌ கானலில்‌ பெய்த மழையும்‌. 7825 


காட்டில்‌ கடுவாய்‌; கடலில்‌ கொடுவாய்‌, 

காட்டில்‌ செத்தாலும்‌ வீட்டில்தான்‌ தீட்டு, 

காட்டில்‌ செய்த சபதம்‌ வீட்டில்‌ மறந்தது போல. 

காட்டில்‌ புதைத்த கனதனமும்‌ பாட்டில்‌ புதைத்த பழம்‌ பொருளும்‌ 
வீட்டில்‌ மனையாள்‌ மனமும்‌ நாட்டில்‌ அறிவது அரிது. 

காட்டில்‌ புலி கொல்லும்‌; நாட்டில்‌ புளி கொல்லும்‌. 7820 


காட்டில்‌ யானையைக்‌ காட்டி பந்த பெண்ணைக்‌ கொடுப்பது 
போல. 

காட்டிலே மேயுதடி காடை; அவன்‌ காட்டுகிறானடி பெண்ணை 
ஜாடை. 

காட்டு எரு முட்டை பொறுக்கி மட்கலம்‌ சுட்ட புகை போய்‌ 
மேற்கே மேகம்‌ கிளம்ப, மின்னிக்‌ குமுறி மழை பொழிய, 
ஆற்றில்‌ வெள்ளம்‌ பெருகி அடித்துப்‌ போன பலசரக்கை ஊரார்‌ 
இழுப்பது வழக்கு; குயவன்‌ இழுப்பது கணக்கு. 

காட்டுக்‌ கட்டைக்கு ஏற்ற முரட்டுக்‌ கோடாலி, 

காட்டுக்‌ களாக்காயும்‌ கண்கெட்ட தயவு இல்லாத ஒணானும்‌ 
கோத்துக்‌ குலாவுவது போல, 783% 
(சேர்ந்து குலாவுவது.) ப ப்‌ 


98 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


காட்டுக்‌ காடையைப்‌ பிடிக்க வீட்டுக்‌ காடை வேணும்‌. 

காட்டுக்காரன்‌ சும்மா இருந்தாலும்‌ பூட்டைப்‌ பிடுங்கி சும்மா 
இருக்க மாட்டானாம்‌. 

காட்டுக்கு எறித்த நிலாவும்‌ கசட்டுக்குச்‌ செய்த நன்றியும்‌ வீண்‌, 
(கசத்துக்கு. ) 

காட்டுக்கு எறித்த நிலாவும்‌ கானலுச்குப்‌ பெய்த மழையும்‌. 
(கானல்‌-கடற்கரை,) 


காட்டுக்கு ஒரு தெய்வம்‌; வீட்டுக்கு ஒரு தெய்வமா? 7840 


காட்டுக்குப்‌ புலி ஆதரவு; புலிக்குக்‌ காடு ஆதரவு. 

காட்டுக்குப்‌ பெய்த மழை, கானலுக்கு எறித்த நிலா. 

காட்டேரி உடைமை இராத்‌ தங்காது. 

காட்டேரிக்கும்‌ கணக்கனுச்கும்‌ அடிக்கடி கொடுக்க வேணும்‌. 

காட்டைக்‌ காத்த நரியும்‌ வீட்டைக்‌ காத்த நாயும்‌ வீண்‌ 
பேரகா. 7845 


காட்டைக்‌ காத்தவனும்‌ கடையைக்‌ காத்தவனும்‌ வீண்‌ போவது 
இல்லை, 

காட்டை வெட்டிச்‌ சாய்த்தவனுக்குக்‌ கம்பு பிடுங்கப்‌ பயமா? 

காட்டை வைத்கக்‌ கொண்டு அல்லவோ வேட்டை ஆட வேணும்‌? . 

._ காடிக்‌ கஞ்சி. ஆனாலும்‌ மூடிக்‌ குடி. 

காடிக்குப்போய்த்‌ தயிர்‌ கொண்டு வந்தது போல. 7850 


காடு அழிந்தால்‌ நாடு அழியும்‌. 
காடு அறியாகவன்‌ கல்லாங்‌ காட்டை உழுவான்‌. 
(உழ வேண்டும்‌.) 
காடு ஆறு மாசம்‌; நாடு ஆறு மாசம்‌, 
காடு எரியும்‌ பொழுது வீடு எரியக்‌ கூடாது. | 
_ காடுகள்‌ இருப்பின்‌ நாடுகள்‌ செழிக்கும்‌. 7859 


காடு காத்த நாயும்‌ வீடு காத்த நாயும்‌ வீண்‌ போகுமா? 
காடு காத்தவனும்‌ கச்சேரி காத்தவனும்‌ பலன்‌ அடைவான்‌. 
காடு கெட ஆட்டை வீடு. 


காடு கெட. வீடு கெடு, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 99 


காடு திருத்திப்‌ பருத்தி விதைக்கப்‌ போகிறேன்‌ என்றானாம்‌ 


அப்பன்‌; அதற்குள்‌ மகன்‌ அந்த நூலில்‌ தனக்குத்‌ துப்பட்டி 
நெய்து தர வேணும்‌ என்றானாம்‌. லவ்‌ பரி 1600 


காடும்‌ செடியும்‌ அவளாகத்‌ தோன்றுகின்றன என்‌ கண்களுக்கே. 

காடும்‌ செடியும்‌ இல்லாத ஊருக்குக்‌ கழுதை முள்ளி கற்பக விருட்சம்‌. 
(ஊரில்‌. ) 

காடு வளம்‌ குண்டை வளம்‌, குண்டை வளம்‌ குடி வளம்‌, குடி வளம்‌, 
கோல்‌ வளம்‌, கோல்‌ வளம்‌ கோன்‌ வளம்‌. 
(குடிவளம்‌ கோயில்‌ வளம்‌.) 


காடு வா வா என்கிறது; வீடு போ போ என்கிறது, 
காடு விளைந்தாலும்‌ ஒரு மேடு விளைந்தாலும்‌ கடன்‌ 
கழிந்துவிடும்‌. 7865 


காடு விளைந்து என்ன மச்சானே, நம்‌ கையும்‌ காலுந்தானே மிச்சம்‌? 
காடு விளையாவிட்டாலும்‌ கடமை போகுமா? 

காடு வெட்டிச்‌ சாய்த்தவனுக்குக்‌ கம்பு வெட்டப்‌ பயமா? 

காடு வெட்டி நஞ்சை பண்ணு; மாடு கட்டி வைக்கோல்‌ போடு. 

காடு வெந்தால்‌ சந்தன மரமும்‌ வேகாதோ? 7870 


காடை இடம்‌ ஆனால்‌ நாட்டை ஆளலாம்‌, 


காடை கத்தினால்‌ பாடை கட்டும்‌. 
(காடை கட்டினால்‌.) 


காண்பாரைக்‌ கண்டு கழுதையும்‌ பரதேசம்‌ “போமிற்றாம்‌. 
காண ஒரு தரம்‌, கும்பிட ஒரு தரமா? 
காணக்‌ கிடைக்காத தங்கம்‌. 1819 


காணக்‌ கிடைக்குமோ? காண-என்றால்‌ கிட்டுமோ? 

காணக்‌ கிடைத்தது, கார்த்திகைப்‌ பிறை போல. 

காணப்‌ பட்டன எல்லாம்‌ அழியப்‌ பட்டன. 
(அழியத்‌ தக்கன.) 

காணம்‌ என்றால்‌ வாயைத்‌ திறக்கிறது; கடிவாளம்‌ ப்‌ 
வாயை மூடிக்‌ கொள்கிறது. 


காணம்‌ விற்று ஓணம்‌ கொண்டாட வேண்டும்‌. 7880 


400 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


காணலாம்‌, கேட்கக்‌ கூடாது; கேட்கலாம்‌, காணக்கூடாது; 
காணவும்‌ காணலாம்‌, கேட்கவும்‌ கேட்கலாம்‌, 
(சகுன வகை, ) 
காண வேண்டி இருப்பாரைக்‌ கிள்ள வேண்டி இருக்குமாம்‌. 
காணாத கனவு கண்டால்‌ ஒருவரோடும்‌ சொல்லாதே. 
காணாததை எல்லாம்‌ காணலாம்‌ கந்த புராணத்திலே. 
(பொருளெல்லாம்‌, புளுகெல்லாம்‌,) 
காணாத நாயைக்‌ கண்ட மனிதன்‌ போல. 7885 


காணாத மூளி கஞ்சியைக்‌ கண்டால்‌ ஓயாமல்‌ கூட்டரைப்பாளாம்‌, 
காணாதவன்‌ கஞ்சியைக்‌ கண்டானாம்‌; ஓயாமே ஓயாமே 
ஊதிக்‌ குடித்தானாம்‌. 
காணாதவன்‌ கண்டால்‌ கண்டதெல்லாம்‌ கைலாசம்‌, 
காணாது கண்ட கம்பங்‌ கூழைச்‌ சிந்தாது குடியடா சில்லி மூக்கா, 
(குடியடி சில்லி நூச்கி. ) 


காணாது கண்டாற்‌ போல. 7890 
(கண்டார்‌. ) 


காணாப்‌ பால்‌ கலப்‌ யால்‌, 
(காணாப்‌ பால்‌ மாடு அடக்கும்‌ பால்‌, 
காணாப்‌ பீ கழுவாமல்‌ போம்‌. 
காணாமல்‌ கண்டேனே கம்பங்கதிரை. 
காணாமல்‌ கோணாமல்‌ கண்டு கொடு. 
(சந்தியா வந்தன அர்க்கியம்‌, ) 
காணாமல்‌ போன முயல்‌ பெரிய முயல்‌, 7895 


காணார்‌ என மாணாவினை செய்யார்‌. 
(பழமொழி நானூறு. ) 

காணி அறுத்தாலும்‌ கோணி கொள்ளவில்லை. 

சாணி ஆசை கோடி கேடு, 

காணி ஏறக்‌ கோடி அழியும்‌. 


காணிக்கு ஒத்தது கோடிக்கு. 1900 
(ஏற்றது. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 101 


காணிக்குச்‌ சோம்பல்‌, கோடிக்கு வருத்தம்‌, 

காணி கவிழ்ந்து போகிறதா? 

காணி காணியாய்ச்‌ சம்பாதித்துக்‌ கோடி கோடியாய்ச்‌ 
செலவழிக்கிறது. 
(கோணி கோணியாய்‌,) 

காணிச்‌ சோம்பல்‌ கோடி கேடு. 
(கோடி வருத்தம்‌. காணி. 1/84.) 

காணி தேடிக்‌ கோடி அழிப்பதா? | 7905 
( அழிக்கிறது.) 


காணி தேடினும்‌ கரிசல்‌ தேடு. 

காணி நாணம்‌, ஊண்‌ நாணம்‌ உயிர்க்கே சேதம்‌. 

காணி மந்தம்‌. கோடி துக்கம்‌, 

காணியாளன்‌ வீடு வேகும்‌ போது காலைப்‌ பிடித்து இழுத்த கதை. 
காணியில்‌ இல்லாததா கோடியில்‌ வரப்‌ போகிறது? 1910 


காணியை நட்டபின்‌ களத்தில்‌ நிற்பதே நன்மை. 

காணி லாபம்‌, கேர்டி நஷ்டம்‌. 

காத்திருந்த நாய்க்குக்‌ கல்லெறிதான்‌ மிச்சம்‌. 

காத்திருந்தவன்‌ பெண்டாட்டியை நேற்று வந்தவன்‌ 
கொண்டு போனான்‌. 


காதம்‌ ஓடினும்‌ முயலுக்குக்‌ கைத்தூக்கு, 791௦ 


காதம்‌ கொடுத்து இரு காதம்‌ வாங்குகிறது போல, 

காதம்‌ போனாலும்‌ கண்ணுக்கு உரியவர்‌ வேண்டும்‌. 

காதம்‌ விட்டு இரு காதம்‌ சுற்றுவது போல, 

காதலரோடு ஆடார்‌ கவறு. ப 

காத வழிதான்‌ குத்தும்‌ வெட்டும்‌; அப்புறம்‌ ராமராஜ்யம்‌. 7999 


காத வழி பேர்‌ இல்லாதவன்‌ கழுதைக்குச்‌ சமானம்‌, 


(தண்டலையார்‌ சதகம்‌.) 
காத வழி போய்‌ அறியாதவன்‌ மாதம்‌ எல்லாம்‌ நடந்தானாம்‌. 
காத வழி போம்‌ அறியான்‌ கழுதைப்‌ பிறப்பு. 
காதில்‌ கடுக்கன்‌ இட்டால்‌ முகத்தினுக்கு அழகு. 
காதில்‌ கேட்டதும்‌ பொய்‌; கண்ணில்‌ கண்டதும்‌ பொய்‌; தீர 
விசாரிப்பதே மெய்‌, | 192௦ 


102 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


காதில்‌ சிலந்தி, ஓதடி ஆனந்தி, 
காதில்‌ நாராசம்‌ காய்ச்சி விட்டது போல, 
காது அற்ற ஊசியும்‌ வாராது காணும்‌ கடை வழிக்கே, 
(கூட வராது, பட்டினத்தார்‌ பாடல்‌,) 
காது அறுத்த கூலி கை மேலே, 
காது அறுத்தாலும்‌ அறுக்கும்‌, பேன்‌ எடுத்தாலும்‌ எடுக்கும்‌ 
குரங்கு. * 7990 


காதுக்கு இட்டால்‌ முகத்துக்கு அழகு. 

காதுக்குக்‌ கடுக்கன்‌ இட்டு ஆட்டிக்‌ கொண்டு திரிகிறான்‌. 

காதுக்குக்‌ கடுக்கன்‌ முகத்துக்கு அழகு, 

காதுக்குக்‌ கம்மல்‌ அழகு. 

காது காது என்றால்‌ செவிடு செவிடு என்கிறான்‌, 7935 


காது காது என்றால்‌ நாதி நாதி என்கிறான்‌. 
(நாதி- என்னுடையது, தெலுங்கு. ) 

காது காது என்றால்‌ வேது வேது என்கிறான்‌. 
(வேது வேது. ) 

காது குத்த மனம்‌ பொறுக்காதா? 

காது குத்துகிறான்‌ . 


காதும்‌ காதும்‌ வைத்தாற்‌ போல. 7940 
(காதோடு காதோடு, ) ட 3 


காதுரா காதுரா என்றால்‌ நாதிரா நாதிரா என்கிறான்‌. 
(இரு பொருள்‌,) 


காதை அறுத்தவன்‌ கண்ணைக்‌ குத்தாமல்‌ விட்டானே! 

காதை அறுத்தவன்‌ கண்ணைக்‌ குத்தினாலும்‌ குத்துவான்‌. 

காதை அறுத்தவன்‌ கண்ணையும்‌ குத்துவானா? 

காதை அறுத்தாலும்‌ அறுக்கும்‌; பேனை எடுத்தாலும்‌ எடுக்கும்‌ 
குரங்கு, 7945 


காதை அறுத்தாலும்‌ அறுத்தது; பேனைப்‌ பார்‌. 
காதைக்‌ கடிக்கிறான்‌, 


காதோடு காது வைத்தாற்போல்‌ இருக்க வேண்டும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 103 
காந்தத்தின்முன்‌ ஊசி கம்பித்தாற்‌ போல. ௮ 
காந்தம்‌ இழுத்த ஊசியைப்‌ போல, ; 7950 


காந்தமும்‌ இரும்பும்‌ போல. 

காந்தமும்‌ ஊசியும்‌ போல. 

காந்தலே ருசி; கறுப்பே அழகு. 

கரந்தாரி கண்‌ பட்டால்‌ கல்லும்‌ கரித்து விடும்‌. 

காந்தூர்‌ நாயும்‌ களத்தூர்ப்‌ பேயும்‌. 7955 
£ (மிகுதி. செங்கற்பட்டுப்‌ பகுதி.) 


காப்பானுக்குக்‌ கள்ளம்‌ இல்லை. 

காப்புச்‌ சொல்லும்‌ கை மெலிவை. 

காப்பு இட அத்தை இல்லை; கலகமிட அத்தை உண்டு; தண்டை 
இட அத்தை இல்லை; சண்டை இட அத்தை உண்டு. 

காப்‌ பொன்னிலும்‌ மாப்‌ பொன்‌ திருடுவான்‌ . 

காமத்துக்குக்‌ கண்‌ இல்லை. 7960 
(கண்‌ தெரியாது. ) ப 


காமனுக்குக்‌ கண்‌ இல்லை. 
(திருவாலவாய்ப்‌ புராணம்‌, 48:7.) 
காமாட்டிப்‌ பையனுக்கு ஒரு சீமாட்டி கிடைத்தது போல, 
காமாலைக்‌ கண்‌ ணனுக்குக்‌ கண்டது எல்லாம்‌ மஞ்சல்‌. 
கா மாறிக்‌ கட்டினால்‌ கனம்‌ குறையுமா? 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
காமிக்கு முறை இல்லை, 7965 


காமுகனுக்குக்‌ கண்ட இடத்தில்‌ கண்‌. 

காய்க்கு அலைந்தவன்‌ பீர்க்குப்‌ போடு. 

காய்க்குக கொடி இளைக்குமா? 

காய்‌ கொடிக்குக்‌ கனமா? 

காய்ச்சல்‌ இல்லா நிலம்‌ கடுகளவும்‌ பயன்‌ கொடாது, 7970 


காய்ச்சலும்‌ கழிச்சலும்‌ சேர்ந்து விட்டால்‌ நம்பப்‌ படாது. 
காய்ச்சிக்‌ காய்ச்சித்‌ தானே நீட்ட வேண்டும்‌? 


404 தமிழ்ப்‌ படிமோழிககி 


காய்ச்சிக்‌ குடிக்கிறதையும்‌ கெடுத்தான்‌, கன்னாரப்‌ பட்டு 
விழுவான்‌. 
(கன்னாரச்‌ சொட்டன்‌ .) 

காய்ச்சித்‌ தோய்த்த தயிரைக்‌ கண்ணை மூடிக்கொண்டு சாப்‌ 
பிட்டாயே! 


காய்ச்சி வார்த்த பெண்ணுக்குப்‌ பேச்சு மூச்சு அற்றது. {975 


காய்ச்சின கஞ்சி வார்க்க ஆள்‌ இல்லாமல்‌ போனாலும்‌, கச்சை கட்ட 
ஆள்‌ இருக்கிறது. | 

காய்ச்சினவள்‌ காய்ச்சினால்‌ கழுதை மூத்திரமும்‌ ருசியாய்‌ இருக்கும்‌ 

காய்த்த கொம்பு பணியும்‌, 

காய்த்த மரத்தில்‌ கல்‌ எறிபடும்‌; காயாத மரத்தில்‌ எறிபடுமா? 

காய்த்த மரத்தி3ல கல்‌ எறியும்‌ சில்‌ எறியும்‌. 7980 
(கல்லடியும்‌ சில்லடியும்‌ .) 


காய்த்த மரம்‌ கல்‌ அடிபடும்‌, 

காய்த்த மரம்‌ வளைந்து நிற்கும்‌; நற்குணமுடையவர்‌ தணிந்து 
நிற்பார்‌. 
(பணிந்து.) 

காய்த்த மரம்‌ வளையாத கணக்கும்‌ உண்டோ? 
(அருட்பா, ) 

காய்த்த மரம்‌ வளையும்‌, 

காய்த்த இரும்பு குடித்த நீரை விடாது. 7985 


காய்ந்த ஓட்டிலே தண்ணீரை ஊட்டினாற்‌ போல. 

காய்ந்த ஓட்டுக்குச்‌ சேதம்‌ இல்லை, 

காய்ந்த கொம்பு பணியும்‌. 

காய்ந்த சுண்ணாம்பையும்‌ வதங்கின வெற்றிலையையும்‌ இளைத்த 
ராஜாவையும்‌ விடக்‌ கூடாது, 


காய்ந்த புலி ஆட்டு மந்தையில்‌ விழுந்தது போல. 7990 


காய்ந்த புலி ஆவிலே விழுகிறது. 

காய்ந்த மரம்‌ தளிர்க்குமா? 

காய்ந்த மாடு கம்பில்‌ புகுந்தாற்‌ போல. 
(கம்பங்‌ சுதிரில்‌.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 105 


காய்ந்த வானம்‌ பெய்தால்‌ வீடாது, 
காய்ந்த வித்துக்குப்‌ பழுது இல்லை. 7995 


காய்ந்த வெள்ளத்தில்‌ விழுந்த பூனை பச்சை வெள்ளத்தைக்‌ கண்‌ 
டாலும்‌ பேடிக்கும்‌. 
(வெள்ளம்‌ நீர்‌, பேடிக்கும்‌-அஞ்சும்‌, ) 
காய்ந்த வெற்றிலையையும்‌ மெலிந்த ராஜாவையும்‌ கைவிடாதே. 
காய்ந்தால்‌ காயும்‌ கார்த்திகை. 
காய்ந்தாலும்‌ கவலை; பேய்ந்தாலும்‌ கவலை. 
காய்ந்தாலும்‌ வெந்நீர்‌ அவம்‌ போமோ? | 8000 


காய்ந்து கெட்டது பிசானம்‌; காயாமல்‌ கெட்டது கார்‌. 

காய்ந்து போன கார்த்திகை வந்தால்‌ என்ன? தீய்ந்து போன 
தீபாவளி வந்தால்‌ என்ன?மகாராஜன்‌ பொங்கல்‌ வந்தால்‌ மார்பு 
முட்டும்‌ சோறு. 

காய்ந்தும்‌ கெடுத்தது வெயில்‌; பேய்ந்தும்‌ கெடுத்தது மழை, 

காய்ப்‌ பாரத்தைக்‌ கொடி தாங்காதா? 
(தாங்கும்‌. ) 

காய்‌ பறிக்கக்‌ கத்தரி நடு. ப ப 8005 


காய்‌ மகாரன்‌ நெஞ்சிலே கொள்ளிக்‌ கட்டையால்‌ சுடவேண்டும்‌, 
காய சித்தி பெற்றோர்‌ சட்டை கழற்றுவது போல, 
காயத்திரி ஜபத்துக்குச்‌ சமர்த்தியும்‌ சமைக்க மாட்டாள்‌. 
காயம்‌ என்ன கற்கண்டா? உயிர்‌ என்ன தித்திப்பா? 
(உயிர்‌ என்ன வெல்லு?) 
காயாகக்‌ காய்த்துப்‌ பூவாகப்‌ பூத்ததாம்‌. 8010 


காயா? பழமா? 
காயிலே கெட்டது கத்தரிக்காய்‌. 
காயும்‌ கனியும்‌ உண்டானால்‌ கார்த்திகை மாதம்‌ கல்யாணம்‌. 
(காயும்‌ கறியும்‌.) 
'காயும்‌.பயிருக்குப்‌ பெய்யும்‌ மழை போல. 
_ காயும்‌ பழமும்‌ கலந்தது போல்‌. 8015 


196 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


காயும்‌ புழுவுக்குச்‌ சாயும்‌ நிழல்‌ போல 

காயேனவாசா-கறி என்ன சமைச்சாள்‌? 

கார்‌ அரிசிச்‌ சாதம்‌, கருணைக்‌ கிழங்குத்‌ துவையல்‌, அத்தையைச்‌ 
சமைக்கச்‌ சொன்னாளாம்‌: அகப்பையை எடுத்துக்‌ 
காட்டினாளாம்‌. 

கார்‌ அறுக்கட்டும்‌; கத்தரி பூக்கட்டும்‌. 

கார்த்திகை அகத்தி கரம்பெல்லாம்‌ நெல்‌_வழியும்‌. 8020 


கார்த்திகை ஆத்தி காம்பு எல்லாம்‌ ருசி. 
கார்த்திகை எண்ணெயும்‌ கனுவுப்‌ பழையதும்‌ ஆர்‌ இடுவார்‌ 
அம்மா என்று அழுதாளாம்‌. 
கார்த்திகைக்‌ கார்‌ கடை விலை; தைச்‌ சம்பா தலை விலை. 
கார்த்திகைக்‌ கீரை கணவனுக்குக்‌ கொடாதே. 
கரர்த்திகைக்குப்‌ பின்‌ மழை இல்லை: கர்ணனுக்குப்‌ பின்‌ 
கொடை இல்லை, 8025 


கார்த்திகை கண்டு களம்‌ இடு. 
கார்த்திகை கன மழை. 
கார்த்திகை கார்த்திகை என்று கழுத்தறுத்த பிராமணா, 


கார்த்திகைக்குப்‌ பின்‌ இந்த அகமுடையாள்தானா? 
(தீ தானா அகமுடையான்‌? ) 
கார்த்திகை கால்‌ கோடை. 


கார்த்திகை நண்டுக்குக்‌ கரண்டி நெய்‌, 8080 


கார்த்திகைப்‌ பனியைப்‌ பாராதே; கட்டி ஓட்டடா ஏர்‌ மாட்டை, 
கார்த்திகைப்‌ பிறை போல. 
(பிறை கண்டவன்‌ போல. ) 
கார்த்திகைப பிறையைக்‌ கண்ட கண்ணால்‌ கைப்பிடி நாற்றைப்‌ 
போட்டுக்‌ கரை ஏறு, 
(பிறகு மழை இல்லை என்றபடி.) 
கார்த்திகைப்‌ பொரியும்‌ கனுவுப்‌ பழஞ்‌ சோறும்‌, 
கார்த்திகை மழை கல்லை உடைக்கும்‌. 6059 


கார்த்திகை மாசத்தில்‌ உழுதால்‌ கடுகு மிளகு காணாது. 
கார்த்திகை மாசத்தில்‌ கடு மழை பெய்தால்‌ கல்லின்‌ கீழ்‌ 
இருக்கிற புல்லும்‌ கதிர்‌ விடும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 107 


கார்த்திகை மாசத்தில்‌ கால்‌ கொள்ளு விதைத்தால்‌ மேல்‌ கொள்ளு 
முதலாகாது. 

காச்த்திகை மாசத்தில்‌ தண்ணீர்ப்‌ பந்தல்‌ வைத்தது போல, 

கார்த்திகை மாசத்துக்‌ கர்க்கட சந்திர யோகம்‌ கல்லைத்‌ 
துளைக்கும்‌. 8040 


கார்த்திகை மாசத்து நாய்‌ படும்‌ பாடு போல. 
கார்த்திகை மாசத்துப்‌ பூமா தேவியைப்‌ போல. 
கார்த்திகை மாசத்து மழை கலம்‌ கழுவுகிறதற்கு முன்னே 
வந்து போகும்‌. 
கார்த்திகை மாசம்‌ கல்லுக்குள்‌ இருக்கும்‌ நெல்லும்‌ கதிராகும்‌. 
கார்த்திகை மாசம்‌ கலம்‌ கழுவப்‌ போது இல்லை. 6045 


கார்த்திகை மாசம்‌ கலம்‌ கழுவ மழை விடாது, 
கார்த்திகை மாசம்‌ கையிலே; மார்கழி மாசம்‌ மடியிலே. 
(அவரைக்‌ காய்‌.) 
கார்த்திகையில்‌ கருக்கல்‌ கண்ட இடத்தில்‌ மழை. 
கார்‌ நடவைக்‌ கலக்க நட்டது போல. 
கார்ப்‌ பயிர்‌ கலந்து கெட்டது; பிசானப்‌ பயிர்‌ நெருங்கிக்‌ 
கெட்டது. | 8050 


கார்ப்பயிரைக்‌ கண்ணைக்‌ கட்டி அறு. 

கார்‌ மின்னிக்‌ கெட்டது; பருவம்‌ மின்னாமல்‌ கெட்டது, 

கார்‌ மேக மழையில்‌ காற்றடித்தால்‌ போச்சு. 

காரண குருவே காரிய குரு. 

காரணம்‌ அடா கல்லுக்‌ கொத்தா; சாகிற கிழவி பிள்ளை 
பெற்றான்‌, 8095 


காரணம்‌ இல்லாமல்‌ நாய்‌ குரைக்காதே, 
காரணம்‌ இன்றிக்‌ காரியம்‌ இல்லை. 
காராம்‌ பசுவுக்குப்‌ புல்‌ ஆனால்‌ நந்தவனத்துக்குக்‌ களையும்‌ ஆம்‌. 
(தத்தவனுத்துக்குக்‌ காளையும்‌ ஆம்‌; மழையும்‌ ஆம்‌.) 
காரிகை கற்றுக்‌ கவி பமடுவதிலும்‌ பேரிகை அடித்துப்‌ பிழைப்பது 
நன்று, 
(பேரிகை கொட்டி.) 


108 _ தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


காரியக்காரன்‌ கொல்லையிலே கழுதை வந்து மேய்கிறது. 8060 


காரியத்தில்‌ வருகிற போதுதான்‌ மாடு படுத்துக்‌ கொள்கிறது, 

காரியத்திலே கண்‌ அல்லாமல்‌ வீரியத்திலே இல்லை. 

காரியத்திலே கப்பல்‌. 

காரியத்துக்குக்‌ கழுதையின்‌ காலைப்‌ பிடி. 

காரியத்துக்குச்‌ சோம்பினவர்களுக்குக்‌ கைக்‌ குழந்தை ஒரு 
சாக்கு. 8065 


காரியத்துக்கு வாசுதேவர்‌ கழுதையின்‌ காலைப்‌ பிடித்தார்‌. 

காரியத்தைப்‌ பற்றிக்‌ கழுதையையும்‌ காலைப்‌ பிடி. 
(காரியத்தை வேண்டிக்‌ கழுதையின்‌. ) 2 

காரியப்‌ பைத்தியம்‌. 

காரியம்‌ ஆகிற வரையில்‌ கழுதையையும்‌ காலைப்‌ பிடி, 
(கழுதைக்‌ காலையும்‌ பிடி, கும்பிடு.) 


காரியம்‌ ஆகிறவரையில்‌ காலைப்‌ பிடி;பின்னே கழுத்தைப்‌ பிடி, 8070 
(மென்னியை, ) 


காரியம்‌ ஆகுமட்டும்‌ காலைப்‌ பிடி; காரியம்‌ ஆன பி ற்கு குடுமியைப்‌ 
பிடி. 
(கழுத்தைப்‌ பிடி.) 
காரியம்‌ ஆகுமானால்‌ தலையைப்‌ பிடி; காரியம்‌ ஆகாவிட்டால்‌ 
காலைப்‌ பிடி, ப 
காரியம்‌ இல்லாத மாமியாருக்குக்‌ கல்‌ 
தாள்‌. 
(மாமியார்‌ வைத்தா ளாம்‌.) 


லும்‌ நெல்லும்‌ கலந்து வைத்‌ 


காரியம்‌ உண்டானால்‌ கழுதையையும்‌ காலைப்‌ பிடி, 
காரியம்‌ உள்ளவரை காலைப்‌ பிடி; இல்லாவிட்டால்‌ 


பல்லைப்‌ பிடி. 8075 


கரரியம்‌ செய்துவிட்டுக்‌ கழுநீர்ப்‌ பானையில்‌ கைவிட்டாளாம்‌. 
காரியம்‌ பெரிதா? வீரியம்‌ பெரிதா? 
(பிரதானமா?) 


காரியம்‌ முடிந்தால்‌ கம்மாளன்‌ புறத்தே. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 109 


காரியும்‌ வெள்ளையும்‌ கருதிப்‌ பயிரிடு. 
(காரி.எள்‌, வெள்ளை-பருத்தி, ) 


காருக்கு ஒன்று; சம்பாவுக்கு ஒன்று, 8080 


காருக்குக்‌ களை எடுத்தாற்‌ போல்‌. 

காருக்குப்‌ பட்டம்‌ இல்லை. 

காருக்குப்‌ பின்‌ பட்டம்‌ ப்‌ கார்த்திகைக்குப்‌ பின்‌ மழையும்‌ 
இல்லை, 

காருக்கும்‌ கத்தரிக்கும்‌ காலம்‌ இல்லை. 

காருக்கு வயலும்‌ மோருக்குச்‌ சாதமும்‌ அதிகமாக வைக்கக்‌ 
கூடாது. 6089 


காரும்‌ கம்பும்‌ கதிரிலே. 

காரைக்காட்டானோ? ஊரைச்‌ சுட்டானோ? 

காரைக்‌ கிள்ளி நடு; சம்பாவை அள்ளி நடு, 

காரையும்‌ எள்ளையும்‌ கருதிப்‌ பயிர்‌ இடு. 

காரையை வெட்டிக்‌ கரணை போட்டால்‌ எடையும்‌ பணமும்‌ 
காணும்‌. 8090 


கால்‌ அடிபட்ட நாயும்‌ காது அறுந்த செருப்பும்‌ கவைக்கு உதவுமா? 

கால்‌ அடி வைக்கச்சே நீச்சானால்‌ கரை ஏறுகிறது எப்படி? 
(வைக்கச்சே நீரானால்‌,) 

காரல்‌ அணாக்‌ கொடுக்கிறேன்‌ என்றால்‌ காத வழி நடப்பான்‌. 
(கால்‌ அரை கொடுக்கிறேன்‌. ) 

'கரல்‌ அளவே ஆகுமாம்‌ கப்பலின்‌ ஓட்டம்‌; நூல்‌ அளவே ஆகுமாம்‌ 
நுண்‌ சீலை, ப 
(நாற்‌ சீலை.) 

கால்‌ ஆட்டக்‌ கால்‌ ஆட்டத்‌ தூணாட்டம்‌ வீங்கிப்‌ போயிற்று, 8095 


கால்‌ ஆட்டி வீட்டில்‌ வாலாட்டி இருக்காது. 

கால்‌ ஆட்டுகிறவர்‌ வீட்டில்‌ வாலாட்டி நாய்‌ தங்காது. 

கால்‌ ஆடக்‌ கோல்‌ ஆடும்‌; கோல்‌ ஆடக்‌ குரங்கு ஆடும்‌. 
(கால்‌ ஆடப்‌ பாம்பு ஆடும்‌.) 

கால்‌ இல்லா முடவன்‌ கடலைத்‌ தாண்டுவானா? 


110 ப தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கால்‌ எட்டினால்‌ காகுழியில்‌ போடு. 8100. 
(நெசவாளர்‌ வழக்கு.) 

கால்‌ ஒடிந்த கோழிக்கு உரற்குழியே கைலாசம்‌. 

கால்‌ காசுக்குக்‌ குதிரை வாங்க வேணும்‌; அது காற்றாகவும்‌ 
பறக்க வேணும்‌. 
(கால்‌ துட்டுக்கு.) 

கால்‌ காசு தாலி கட்டாதவனும்‌ காலில்‌ விழாத பிள்ளையும்‌ 
பிரயோசனம்‌ இல்லை. 

கால்‌ காசுப்‌ பூனை முக்காற்‌ காசுத்‌ தயிரைக்‌ குடித்தது. 

கால்‌ காசு பெறாது. 8105 


கால்‌ சிறிது ஆகில்‌ கண்‌ ஊரும்‌; கன்னியர்மேல்‌ மால்‌ சிறிது ஆகில்‌ 
மனம்‌ ஊரும்‌. 
(ஊறும்‌. ) 

கால்‌ துட்டுக்குப்‌ பசு வாங்க வேணும்‌; அது கால்படி பால்‌ கறக்க 
வேணும்‌. 

கால்‌ தூக்குகிற கணக்கப்‌ பிள்ளைக்கு மாசம்‌ பத்து ரூபாய்‌, 

கால்‌ தூசு பெற மாட்டார்கள்‌. | ப 

கால்‌ நடைக்கு இரண்டு காசு; கைவீச்சுக்கு ஐந்து காச. 6110 


கால்‌ படி அரிகி இருந்தால்‌ கஞ்சி; அரைப்‌ படி அரிசி இருந்தால்‌ 
அன்னம்‌. 

கால்‌ படி அரிசிக்காரன்‌ உள்ள மட்டுந்தான்‌ 

கால்‌ பணத்துக்‌ குரங்கு முக்கால்‌ பணத்து வாழைப்பழம்‌ 
தின்றதாம்‌. 

கால்‌ பாடகம்‌ கழன்று விடுமோ? 


கால்‌ போகா இடத்தில்‌ தலையிட்டுக்‌ கொள்ளாதே. 9419 
(கொள்ளுகிறதா$9)-“--- 


கால்மாடு, தலைமரடு தெரியாதவன்‌. 

கால்‌ மாறிக்‌ கட்டினால்‌ கனம்‌ குறையுமா? 

கால்‌ வந்து சூழக்‌ கரி வந்து சூழ்ந்தது. 

கால்வாயைத்‌ தாண்டாதவன்‌ கடலைத்‌ தாண்டுவானா? | 
கால கதியை ஆரும்‌ கடக்க மாட்டார்கள்‌. 8120 
கால சக்கரம்‌ சுழல்கிறது. 
காலத்தில்‌ ஒட்டை அடைக்கப்படாவிட்டால்‌ கப்பலும்‌ முழுகிவிடும்‌. 
காலத்தில்‌ பயிர்‌ செய்தால்‌ கடன்‌ வாங்க வேண்டாம்‌... 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ | 111 


காலத்தில்‌ பிறந்த பிள்ளை கைக்கு உதவும்‌, 
காலத்தில்‌ பெய்த மழை போல. 8125 


காலத்தில்‌ போனாலும்‌ சூலத்தில்‌ போகாதே, 
காலத்தினால்‌ செய்த நன்றி. 
(குறள்‌. ) 
காலத்துக்கு ஏற்ற கோலம்‌. 
(தக்க கோலம்‌. ) 
காலத்துக்கு ஏற்றபடி பெருச்சாளி காவடி எடுத்து ஆடிற்றாம்‌, 
காலத்துப்‌ பயிர்‌ கரம்பிலே, 8:30 


காலத்து விதை கரம்பிலே, 

காலத்தே பயிர்‌ செய்‌. 

கால தாமதம்‌ காரியம்‌ நஷ்டம்‌, 

காலப்‌ பயிர்‌ கடக்க நிற்கும்‌. 

காலப்‌ புழுதி இல்லாதவன்‌ கைம்முதல்‌ இழப்பான்‌. 8195 


காலம்‌ அல்லாத காலத்தில்‌ கடல்‌ ஏறிக்‌ கதிர்காமா, கதிர்காமா 
என்றால்‌ கைகொடுக்குமா? 

காலம்‌ அல்லாத காலத்தில்‌ கப்பல்‌ ஓட்டி. 

காலம்‌ அல்லாத காலத்தில்‌ காய்த்ததாம்‌ பேய்ச்‌ சுரைக்காய்‌, 

காலம்‌ அறிந்து ஞாலம்‌ ஒழுகு. 

காலம்‌ அறிந்து பிழையாதவன்‌ வாலறுந்த குரங்கு ஆவான்‌. 8140 


காலம்‌ அறிந்து பெய்யாத மழையும்‌, நேரம்‌ அறிந்து உண்ணாத. 
உணவும்‌ வீண்‌, 

காலம்‌ எவருக்காகவும்‌ காத்திருப்பதில்லை. 

காலம்‌ கண்ட கூனி, 

்‌ காலம்‌ கலி காலம்‌ அல்லவா? 

காலம்‌ கலி காலம்‌; கறுப்புக்‌ கோழி வெள்ளை முட்டை இடும்‌. 814௦ 
(இடுகிறதாம்‌.) 

காலம்‌ கெட்ட கேட்டிற்குக்‌ கருத்தான்‌ என்ன செய்வான்‌? 

காலம்‌ கெட்டுக்‌ கிடக்கிறது; ஜாக்கிரதையாய்‌ இரு, 

காலம்‌ கெட்டுக்‌ கைப்பிச்சை எடுத்தாற்‌ போல. 

காலம்‌ செய்கிறது ஞ: லம்‌ செய்யாது. 
(செய்வதைக்‌ கோலம்‌ செய்யாது. ) 

காலம்‌ செய்த கோலத்துக்கு ஆரை வெறுப்பது? 81௦0 


112 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 


காலம்‌ செய்வதைக்‌ காலன்‌ செய்வான்‌. 
காலம்‌ செய்வதைக்‌ கோலம்‌ செய்யாது. 
(செய்யுமா?) 
காலம்‌ துக்கத்தை மாற்றும்‌, 
காலம்‌ போம்‌; வார்த்தை நிற்கும்‌. கப்பல்‌ போம்‌; துறை நிற்கும்‌. 
காலம்‌ போன காலத்தில்‌ மூலம்‌ வந்து குறுக்கிட்டது போல, 3105 


காலம்‌ வரும்‌ வரைக்கும்‌ யமன்‌ காத்திருப்பான்‌. 
- (பழமொழி நானூறு.) 
காலமே எழுந்திருந்து காக்கை பார்க்கிறது ஆகாது. 
காலமே எழுந்திருந்து காக்கை முகத்தில்‌ விழித்தல்‌ ஆகாது. 
காலனுக்கு விளைச்சல்‌ கூடுதல்‌, 
(நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு.) 
கால கேஷபத்துக்குக்‌ கூலிக்குக்‌ குத்தினாலும்‌ கமுக்கட்டு மயிர்‌ 
வெளியே தெரியக்‌ கூடாதாம்‌. 8160 


காலா காலத்தில்‌ செபம்‌ பண்ணினால்‌ மேல்‌ ஒரு பாவமும்‌ இல்லை. 
காலால்‌ இடுவதைத்‌ தலையால்‌ செய்கிறான்‌, 
(இட்ட வேலையை.) 
காலால்‌ காட்டினதைக்‌ கையால்‌ செய்கிறது. 
(காலால்‌ ஏவியதை. ) 
காலால்‌ நடக்காமல்‌ காற்றாய்ப்‌ பறக்கிறது. 
காலால்‌ நடந்தால்‌ காத வழி? தலையால்‌ நடந்தால்‌ எவ்வளவு 
தூரம்‌? 8165 


காலால்‌ முடிந்ததைக்‌ கையால்‌ ஆவிழ்க்கக்‌ கூடாது. 
(தள்ள முடியாது. அவிழ்க்கப்படா து, 
காலில்‌ அழுக்கு இருந்தால்‌ தலையில்‌ அமேத்தியம்‌ என்பார்‌, 
காலில்‌ கட்டினால்‌ விருது; குப்பையில்‌ கிடந்தால்‌ துணி, 
காலில்‌ தைத்தது கண்ணிலே தைத்தது போல, 
காலில்‌ நகம்‌ முளைத்த நாள்‌ முதலாக, 8170 


காலில்‌ பட்டது கண்ணில்‌ பட்டது போல. 
(தைத்தது போல.) 

காலில்‌. பட்டது கையிலும்‌ படும்‌; மூக்கிலும்‌ படும்‌. 

காலில்‌ பட்ட பிறகு கிரகசாரம்‌ போய்‌ விடாது, 
(போகாது.) | 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 113 


காலில்‌ பட்ட பீ மூஞ்சிக்கு வந்தாற்‌ போலே. 
காலில்‌ விழுகிறது நல்லது; மேலில்‌ விழுகிறது கெட்டது. 8179 


காலுக்கு ஆகாத செருப்பைக்‌ கழற்றி எறி, 
(உதவாத செருப்பை.) 
காலுக்கு ஆகிற செருப்புத்‌ தலைக்கு ஆகுமா? 
காலுக்கு என்றால்‌ தலைக்கு இடுவான்‌. 
காலுக்குக்‌ கடுப்பே தவிரக்‌ கண்ட பலன்‌ ஒன்றும்‌ இல்லை. 
காலுக்குக்‌ கண்‌ வேண்டுமா? 8180 


காலுக்குக்‌ கை உதவி; கைக்குக்‌ கால்‌ உதவி. 

காலுக்குச்‌ சேராத செருப்பைக்‌ கழற்றி எறிய வேண்டும்‌. 

காலுக்குத்‌ தக்க செருப்பும்‌ கூலிக்குத்‌ தக்க உழைப்பும்‌, 

காலுக்குப்‌ போட்டால்‌ தலைக்குப்‌ போடுகிறான்‌. 

காலும்‌ இல்லாமல்‌ தலையும்‌ இல்லாமல்‌ பேசுகிறான்‌, 8185 


காலும்‌ தலையும்‌ சாமி குடுமியும்‌ போல, 

காலை இஞ்சி. கடும்‌ பகல்‌ சுக்கு, மாலை கடுக்காய்‌ மண்டலம்‌ 
தின்றால்‌ கோலை ஊன்றிக்‌ குறுகி நடந்தவர்‌ கோலை விட்டுக்‌ 
குலாவி நடப்பரே. 

காலை உப்பலும்‌ கடும்பகல்‌ வெயிலும்‌ மாலை மேகமும்‌ மழைதனில்‌ 
உண்டு. 

காலைக்‌ கடம்பர்‌, மத்தியான்னச்‌ சொக்கர்‌, அந்தித்‌ திருவேங்கி 
நாதர்‌, அர்த்தஜாமம்‌ சிம்மபுரீசுவரர்‌. 
(கருப்பத்தூர்‌, ) 

காலைக்‌ கல்‌, மாலைப்‌ புல்‌, 8190 


காலைக்‌ குளி மாதம்‌ தாங்கும்‌; நடுப்பகல்‌ குளி வாரம்‌ தாங்கும்‌; 
அந்திக்‌ குளி அன்றைக்‌ குளி, 

(எண்ணெய்‌ தேய்த்துக்‌ கொள்ள.) 

காலைக்‌ கடன்‌ வாங்கச்‌ சொல்லும்‌; அந்தி ஆனை கட்டச்‌ சொல்லும்‌, 
(பயிரின்‌ நிலை, காலையில்‌ வாட்டம்‌. மாலையில்‌ செழிப்பு,) 

காலைக்‌ கூழைத்‌ தள்ளாதே; கம்மாளன்‌ வரவைக்‌ கொள்ளாதே. 
(காயைலக்‌ குழையது, காலைப்‌ பழையது. ) 

காலைக்‌ கேட்டுக்‌ கொண்டா நடக்கிறது? 

காலைச்‌ சுற்றிய பாம்பு கடிக்காமல்‌ ஒழிய விடாது. 8195 
(கடியாமல்‌ விடாது.) 


14 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


காலைச்‌ செவ்வானம்‌ கடலுக்குப்‌ பெய்யும்‌, 

காலைச்‌ செவ்வானம்‌ கரம்பில்‌ கட்டு; அந்திச்‌ செவ்வானம்‌ ஆற்றில்‌ 
கட்டு. 

காலைச்‌ செவ்வானம்‌. காலத்திலும்‌ மழை இல்லை; அந்திச்‌ 
செவ்வானம்‌ அப்பொழுதே மழை, 

காலைச்‌ செல்‌ பூத்தால்‌ அடுத்த மழை அடக்கும்‌. 


(அடர்த்த மழை.) . , 
காலைத்‌ தூக்குகிற கணக்கப்பிள்ளைக்கு மாசம்‌ பத்து ரூபாய்‌, 8200 


காலைத்‌ தென்றல்‌ மழையைக்‌ காட்டும்‌; மாலைத்‌ தென்றல்‌ 
மழையை விலக்கும்‌. 

காலை துயில்வானும்‌ மாலை இருப்பானும்‌ பதர்‌. 

காலைப்‌ பனிக்கும்‌ கண்‌ விழிக்கும்‌ ஒத்தது செல்வம்‌. 

காலைப்‌ பிடி என்றால்‌ கழுத்தைப்‌ பிடித்தாளாம்‌. 

காலைப்‌ பிடித்த சனி நடந்தால்‌ ஒழிய விடாது. 8205 


காலைப்‌ பிடித்த சனியன்‌ ஊரைச்‌ சுற்றியடிக்கும்‌, 

காலைப்‌ புல்லும்‌ மாலைக்‌ கல்லும்‌ ஆளைக்‌ கொல்லும்‌, 

காலை மிதித்தால்‌ தலையை மிதிப்பான்‌. 

காலை மேகமும்‌ கருந்தனி வெயிலும்‌ மாலை உப்பலும்‌ மழைதனில்‌ 
இல்லையே. 

காலை மோட்சமும்‌ வாலை ஞானமும்‌ நிலைக்காது. 8210 
(ஆகாது.) 


காலையில்‌ எழுந்து காக்கை முகத்தில்‌ விழிக்காதே. 

காலையில்‌ தயிர்‌, கடும்‌ பகலில்‌ மோர்‌, மாலையில்‌ பால்‌. 

காலையில்‌ பூத்த மலர்‌ மாலையில்‌ வாடுவதைப்‌ போல. 

காலை வாடை, மாலை உப்பு, மழை அப்புறம்‌. 

காலை விருந்தைத்‌ தட்டாதே: கசடருடன்‌ கூடித்‌ திரியாதே, 8215 


காவடிப்பாரம்‌ சுமக்கிறவனுக்குத்தான்‌ தெரியும்‌. 

காவல்‌ காக்க வந்த குரங்கு கைத்துப்பாக்கி கேட்டதாம்‌. 
காவல்தானே பாலையர்க்கு அழகு, 

காவேட்டி ரங்கனுக்கு மேல்‌ வெட்டி இரண்டாம்‌. 

காவேட்டி ரங்சனுக்கு மேல்‌ வேட்டி வெள்ளை, . 8220 


தமிழ்ப்‌: பழமொழிகள்‌ 115 


காவேட்டி ரங்கனுக்கு வைப்பாட்டி இரண்டாம்‌. 
காவேரிக்‌ கரைப்‌ பசுப்‌ போல்‌ அலைகிறாண்‌. 
காவேரி. கடவாக்‌ கந்தாடை. அண்ணன்‌. 
(காவிரி. 
காவேரித்‌ தண்ணீர்‌ குடித்தவனுக்குச்‌ சாவேரி ராகம்‌ கஷ்டமா? 
காவேரி ஆறு கரை புரண்டு: போனாலும்‌ வீராணத்‌ தேரி விதை 
முதலூக்குக்‌ கட்டாது. 8225 


காவேரி ஆற்றை மறிப்பாய்‌; கார்த்திகை மாதத்துக்‌ கர்க்கடகச்‌ 
சந்திரனையும்‌ மறிப்பாயா? 

காவேரி கஞ்சியாய்ப்‌ போனாலும்‌ நாய்‌ நக்கித்தான்‌ குடிக்க 
வேண்டும்‌. 

காவேரி பாதி, கர்ணன்‌ பாதி. 

கரவேரியைப்‌ போல நதி இல்லை; சாவேரியைப்‌ போல ராகம்‌ 
இல்லை. 

காவோலை விழுந்ததென்று குருத்தோலை சிரித்ததாம்‌. 8230 


காழி பாதி, வீழிபாதி 
(தேவாரம்‌ வீடு திருவீடுமிழலை) 

காளை தேட, சோமன்‌ அழிக்க, சுந்தரன்‌ சுகிக்க. 
(காளையார்‌ கோயிலில்‌ 3 கோயில்கள்‌, காமேசுவரர்‌, சொர்ணவல்லி 
இவர்‌ மேல்‌, சோமேசுவரர்‌ செளத்தரிய நாயகி அலங்கார விசேஷம்‌, 
சுந்தரேசர்‌, மீனாட்சி நிவேதன விசேஷம்‌.) 

காளவாய்க்கு மழையும்‌ கைம்பெண்டாட்டிக்குப்‌ பிள்ளையும்‌. 

காளி தோட்டத்துக்‌ கற்பக விருட்சம்‌ ஆருக்கும்‌ உதவாது. 

காளிப்‌ பட்டம்‌ போனாலும்‌ மூளிப்‌ பட்டம்‌ போகாது. 8285 


காளியோடு பிறந்த மூளி, மூளியோடு பிறந்த காளி, 
காளை ஈன்றதென்று கேட்குமுன்னே கயிறு எடு என்றானாம்‌. 
காளை கட்டிக்‌ கார்‌ உழவை ஒட்டு, 
கரளை போன வழியே கன்று போகும்‌. 
(கயிறு போகும்‌. ) 
காளை மாடு ஆனாலும்‌ கன்றுக்கு உழக்குப்‌ பால்‌ தா 
என்றானாம்‌. 8240 


காளையைக்‌ கட்டுத்‌ தறியில்‌ விட்டுவிட்டு மேயும்‌ இடத்தில்‌ 


பிடிக்க முடியுமா? 
காற்றில்‌ அகப்பட்ட இலவம்‌ பஞ்சு போல, 


116 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


காற்றில்‌ அகப்பட்ட கப்பல்‌ போல அலைகிறது மனம்‌. . 

காற்றின்‌ இடைப்பட்ட கயவர்‌ மனம்‌ போல, 

காற்று அடிக்கக்‌ காற்று அடிக்க நாற்று முடி தூக்குகிறாயா? 
வேர்த்து வேர்த்துவிட உம்மாச்சி பண்ணுகிறாயா? 9245 


காற்றில்‌ ஆடினதாம்‌ கம்பங்கதிர்‌; அதற்குப்‌ பயந்ததாம்‌ 
சிட்டுக்குருவி, 

காற்றிலே கருப்பிலே கண்ட தில்லை. 

காற்றடிக்கக்‌ காற்றடிக்க நாற்றுக்‌ கட்டு சுமக்கிறாயா? 
கரிவடியக்‌ கரிவடியச்‌ சிவபூஜை செய்கிறாயா? 
(காற்றடிக்கக்‌ கலம்‌ நெல்லுக்‌ குத்துகிறாயா? கரிவடியக்‌ கரிவடியச்‌ 
சமையல்‌ செய்கிறாயா?) 

காற்றடிக்கத்‌ தாழை பூத்தது போல்‌, 8250 


காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்‌. 

காற்றுக்கா, மழைக்கா, போர்த்துக்‌ கொள்ளத்‌ துணிக்கா? 

காற்றுக்‌ காற்றோடே போயிற்று. 

காற்றுக்கு எதிர்‌ ஏற்றிய விளக்குப்‌ போல, 

காற்றுக்கு எதிரில்‌ துப்பினால்‌ முகத்தில்‌ விழும்‌, . 9296 
(எதிரே. முகத்துக்கு தேரே.) 


காற்றிலே அகப்பட்ட கப்பல்‌ போல்‌ அலைகிறது மனம்‌. 

காற்றுக்கு எதிரே ஏற்றின விளக்கைப்‌ போல, 

காற்றிலே கருப்பிலே கண்டது இல்லை. 

காற்று இல்லாமல்‌ தூசி பறக்குமா? 

காற்றுக்கு எதிரே சுற்றினால்‌ முகத்துக்கு நேரே விழும்‌. 8260 


காற்றுக்குத்‌ தகுந்தாற்‌ போல்‌ பாயை மாற்றிக்‌ கட்டு. 

காற்றுக்குத்‌ தோணி எதிர்த்து ஓடாது, 

காற்றுக்கோ மழைக்கோ போர்த்திக்‌ கொள்ளத்‌ துணி இருக்கிறதா? 
காற்று காற்றோடு போயிற்று, 

காற்றுப்‌ படாமல்‌ காப்பாற்றுகிறேன்‌. 6265 


காற்றும்‌ சிலரை நீக்கி வீசுமோ? 
(கபிலர்‌ அகவல்‌, ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


காற்றும்‌ மழையும்‌ கலந்து அடித்தது போல்‌. 

காற்றைப்‌ பார்த்துக்‌ கப்பல்‌ நாட்டு. 

காற்றைப்‌ பிடித்துக்‌ கரகதீதில்‌ அடைத்த கதை. 
(அடைத்துக்‌ கொள்ளலாமா? அடைத்தது போல.) 

காற்றைப்‌ பிடித்துக்‌ கையினில்‌ அடக்க முடியுமா? 


கானகத்து உக்க நிலா, 

(பழமொழி நானூறு. ) 
கானல்‌ நீர்‌ போல. 
கானலைத்‌ தண்ணீராய்க்‌ கண்டதைப்‌ போல, 
கானலை நீர்‌ என்று எண்ணும்‌ மான்‌ போலே, 
கானலைச்‌ சலமாய்க்‌ கண்டது போல. 


காஷ்மீர்க் கண்டமோ? 
காஷ்மீரம்‌ முதல்‌ கன்யாகுமரிவரை. 
காஷ்மீருக்குப்‌ போனால்‌ காசு மீறாது. 


117 


8270 


8275 


கிங்கிணிக்குக்‌ கிங்கிணியும்‌, மங்கிணிக்கு மஙிகிணியும்‌ கெட்டது, 
சிட்ட உறவு முட்டப்‌ பகை, 

ஏ தூர இருந்தால்‌ நீள உறவு.) 
கிட்டக்‌ கிட்ட வந்தாலும்‌ எட்ட எட்டப்‌ போகிறான்‌, 8280 


கிட்ட நெருங்க முட்டப்‌ பகை. 
கிட்ட வா நாயே, என்றால்‌ எட்டி மூஞ்சியை நக்க வ நீதாற்‌ போல.. 
கிட்டாதாயின்‌ வெட்டென மற, 
(கிட்டாத ஒன்றை.) 
கிட்டிற்று, முட்டிற்று, வடுகச்சி கல்யாணம்‌. 
கிட்டினால்‌ ராமா, கோவிந்தா; கிட்டாவிட்டால்‌ 
ஒன்றும்‌ இல்லை, 8485 


கிடச்கிறது எல்லாம்‌. கிடக்கட்டும்‌; கிழவனைத்‌ தூக்கி 
மணையில்‌ வை, 
(கிழவியை, கிழவனை எடுத்து மடியில்‌ வைத்துக்கொள்‌, ) 
கிடக்கிறது எல்லாம்‌ கிடக்கக்‌ கிழவியைத்‌ தூக்கி மணையில்‌ 
வைத்தாளாம்‌. 
கிடக்கறது ஒட்டுத்‌ திண்ணை; கனவு சாண்கி றது மச்சு வீடு. 
கிடக்கிறது கிடக்கட்டும்‌; கிழவனையும்‌ கிழவியையும்‌ 
உள்ளே விடுங்கள்‌, 
கிடக்கிறது குட்டிச்சுவர்‌; கனாக்‌ காண்கிறது மச்சு வீடு, 8299 
(மச்சு மாளிகை, ) 
கிடந்த கிடைக்கு நடந்த நடை மேல்‌. 
கிடந்த பசியைக்‌ கிள்ளிக்‌ கிளப்பினானாம்‌. 
கிடாக்‌ கன்று போட்டது என்றால்‌ பிடித்துக்‌ கட்டு என்றானாம்‌. 


கிடாரம்‌ உடைந்தால்‌ கிண்ணிக்கு ஆகும்‌; கிண்ணி உடைந்தால்‌ 
எனைத்துக்கு ஆகும்‌? 
கிடாவும்‌ காளையும்‌ பிணைத்தாற்‌ போல, 8299 . 


த.மிழ்ப்‌ பழமொழிகள்‌ 119 


கிடைக்காத சரக்குக்‌ கிடைத்ததைப்‌ போல, 
(கிடையா,) 

கிடைக்குத்‌ கிடை ஆடுதான்‌, 

கிடை கிடந்த இடத்தில்‌ மயிர்‌ கூடக்‌ கிடையாது. 

கிடைப்பது குதிரைக்‌ கொம்பு. 


கிண்ட்யாய நம: 8300. 


கிண்டக்‌ கிண்ட அம்பட்டன்‌ குப்பையிலே மயிரே புறப்படும்‌. 
கிண்டக்‌ கிண்டக்‌ கீரையும்‌ மயிரும்‌. 
கிண்டி விட்டுக்‌ கிளறி வைக்கிறது. 
(கிளறி விடு.) 
கிண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறது. 
கிண்ணி பட்டாலும்‌ பட்டது; கிடாரம்‌ பட்டாலும்‌ பட்டது. 8305 


கிண்ணி வைத்துக்‌ கிண்ணி மாற்றுகிறது. 

கிணற்றில்‌ அகப்பட்டது போல. 

கிணற்றில்‌ இருக்கும்‌ ஆமைபோல்‌ இருப்பவனுக்கு உலகம்‌ 
தெரியுமோ? 

கிணற்றில்‌ கல்லைப்‌ போட்டது போல. 
(கிணற்றில்‌ தள்ளிக்‌ கல்லையும்‌ போட்டான்‌.) 

கிணற்றில்‌ தண்ணீர்‌ உதித்தது. 8310 


கிணற்றில்‌ போட்ட கல்‌ மாதிரி, 

கிணற்றில்‌ போட்டாலும்‌ எண்ணிப்‌ போடு, 

கிணற்றில்‌ விழுந்தவன்‌ மறுபடியும்‌ விழுவானா? 

கிணற்றின்‌ ஆழமும்‌ சுயிற்றின்‌ நீளமும்‌ பார்க்க வேண்டும்‌. 

கிணற்று ஆழத்தைக்‌ கண்டாலும்‌ காணலாம்‌; நெஞ்சு ஆழத்தைக்‌ 
காண முடியுமா? 8815 


கிணற்றுக்குத்‌ தப்பித்‌ தீயில்‌ பாய்ந்தான்‌, 

(விழுந்தது போல.) 
கிணற்றுக்குள்‌ இருந்து பேசுகிறவனைப்‌ போல்‌ பேசுகிறான்‌. 
கிணற்றுக்குள்‌ இருப்பவனை விளக்கிட்டுத்‌ தேடினாற்போல, 
கிணற்றுக்குள்ளே கங்கை குதித்தாற்‌ போல. 
கிணற்றுத்‌ தண்ணீரை வெள்ளமா கொண்டு போகும்‌? 8820. 


120 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கிணற்றுத்‌ தவளைக்குக்‌ கிணறுதான்‌ சமுத்திரம்‌, 
கிணற்றுத்‌ தவளைக்கு நாட்டு வளப்பம்‌ ஏன்‌? 
கிணற்றுத்‌ தவளை தண்ணீர்‌ குடித்ததைக்‌ கண்டது யார்‌? கேட்டது 
யார்‌? 
(குடியாததை.) 
கிணற்று நீரை வெள்ளம்‌ கொண்டு போகுமா? 


கிணற்றைக்‌ கண்டு கடல்‌ ஒதுங்கிப்‌ போகுமா? 9925 


கிணற்றைக்‌ காத்தால்‌ வயிற்றைக்‌ காக்கும்‌. 
கிணற்றைத்‌ தூர்த்தால்‌ வயிற்றைத்‌ தூர்க்கும்‌, 
கிணறு இருக்க மலை தோண்டாதே, 
(கிடக்க மலை கல்லாதே, ) 
கிணறு இறைக்க இறைக்கச்‌ சுரக்கும்‌. 
கிணறு தப்பித்‌ துரவில்‌ விழலாமா? 8990 


கிணறு மெத்தினால்‌ கீழ்வரை பொசியும்‌. 

கிணறு வெட்டப்‌ பூதம்‌ புறப்பட்டாற்‌ போல. 

கிணறு வெட்டித்‌ தவளையையும்‌ பிடித்து விடுகிறதா? 

கிணறு வெட்டித்‌ தாகம்‌ தீர்க்கலாமா? 

கிரக சாந்திக்கு க்ஷவரம்‌ செய்து கொள்கிறதா? 8395 


கிராக்கி மொச்சைக்‌ கொட்டை; வராகனுக்கு இரண்டு கொட்டை. 
(பத்துக்‌ கொட்டை. ) 


கிராம சாந்திக்காகத்‌ தலையைச்‌ சிரைத்துக்‌ கொண்டானாம்‌, 

கிராமத்தைப்‌ பார்க்கச்‌ சொன்னால்‌ சேரியைப்‌ பார்க்கிறான்‌. 

கிராம தேவதை முதல்‌ க்ஷ£ம தேவதை வரை ராம தேவனுக்குச்‌ 
சரியாமோ? 


கிரிசை கெட்டு வரிசை மாறுகிறது, 8240 


கிரியை அற்றோன்‌ மறை சாற்றுவது ஏன்‌? 
கிரியை அறிந்து சொன்னால்‌ கிழித்துக்‌ கொள்கிறதா? 
கிருக சாந்திக்கு க்ஷவரம்‌ பண்ணுவதா? 
கிருபா நிதியே கருணாநிதி. 
(சருவா நிதி.) 
கிருஷ்ண பட்சத்துச்‌ சந்திரனைப்‌ போல்‌. 8355 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 12] 


கிருஷ்ண வாத்தியார்‌ திவசம்‌ பண்ணுகிறதற்கும்‌ கிழக்கு வெளுக்‌ 
கிறதற்கும்‌ சரியாய்ப்‌ போகும்‌. 

கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, கிழக்கு எப்போது வெளுக்குமடா? 

கிலி பிடித்ததோ? புலி பிடித்ததோ? 

கிழ ஓணான்‌ மரம்‌ ஏறாதா? 

கிழக்‌ கிடாவைப்‌ புகழ்கிறது இகழ்ச்சி அல்லவா? 9950 


கிழக்கிலும்‌ மேற்கிலும்‌ கருவிலும்‌ கடன்‌ படாதே, 
(கொடாதே.) 

கிழக்‌ குடலுக்குச்‌ சோறும்‌ இடி சுவருக்கு மண்ணும்‌ இடு. 

கிழக்‌ குரங்கு குட்டி போட்டாற்‌ போல, 

கிழக்‌ குரங்குபோல விழிக்கிறதைப்‌ பார்‌. 

கிழக்கே கடன்‌ கொடாதே. 8355 
(செங்கற்பட்டு வழக்கு. ) 


கிழட்டுக்‌ குதிரைக்குச்‌ சவுக்கடி கொடுத்து போல்‌, 
கிழத்துக்குச்‌ சாதமும்‌ முறத்துக்குச்‌ சாணியும்‌. 
கிழ தாய்‌ குரைப்பதற்கும்‌ காரணம்‌ உண்டோ? 
கிழப்‌ பேச்சுக்‌ கவைக்கு உதவுமா? 


கிழம்‌ ஆனாலும்‌ கெட்டு ஆனாலும்‌ கட்டிக்‌ கொண்டவன்‌ பிழைப்‌ 
பான்‌. 8360 


கிழமைக்கு வைத்து அழுவது. 
(8ஆம்‌ நாளில்‌ திருநெல்வேலி வேளாளர்‌ இறந்தவன்‌ . விரும்பிய பொருள்‌ 
களை வைத்து அழுவார்கள்‌.) 

கிழவன்‌ கொடுத்த பணத்துக்கு நரை உண்டா? 

கிழவன்தான்‌ நரை; கிழவன்‌ கொடுத்த பணமுமா நரை? 

கிழவன்‌ பேச்சுக்‌ கிண்ணாரக்காரனுக்கு ஏற்குமா? 
(கிழவி பேச்சு. கேட்குமா?) 

கிழவனுக்கு வாழ்க்கைப்‌ படுவதிலும்‌ கிணற்றில்‌ விழலாம்‌, 6865. 


கிழவனைக்‌ கல்யாணம்‌ பண்ணிக்‌ கொண்டால்‌ கடைசி வரையில்‌ 
சாப்பாடு, 

கிழவி இருந்த வீடும்‌, கிளி இருந்த காடும்‌ ஈடேற முடியா. 

கிழவி கிண்ணாரம்‌ போடுகிறாள்‌, 

கிழவி சொல்லக்‌ குமரி கேளாள்‌. 
போழ்ப்பாண வழக்கு.) 


122 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கிழவி தலை நரைத்தது என்ன? அதை மழுங்கச்‌ சிரைத்தது 
என்ன? 8870 


கிழவி திரண்டாளாம்‌; பஞ்சாங்கக்காரன்‌ பிட்டுக்கு அழுதானாம்‌. 
கிழவி பாட்டைக்‌ கிண்ணாக்காரன்‌ கேட்பானா? 
(கிழவி பேச்சைக்‌ கின்னரக்காரன்‌. ) 
கிழவி போன போது சுவர்‌ இடிந்து விழுந்ததாம்‌. 
கிழவியும்‌ காதம்‌ குதிரையும்‌ காதம்‌, 
(ஒளவையார்‌ கூற்று.) 
கிழவியும்‌ காலை மடக்க மாட்டரள்‌. 6975 


கிழவியை அடித்தால்‌ வழியிலே பேளுவாள்‌. 

கிழவியை எடுத்து மணையிலே வைத்தாற்‌ போல. 

கிழவியைப்‌ பாட்டி என்பதற்குக்‌ கேட்க வேண்டுமா? 
கிழிஞ்சாப்பிள்ளை மணியத்திலே நீட்டின விரல்‌ அற்றுப்‌ போம்‌. 
கிழித்த கோட்டைத்‌ தாண்ட மாட்டான்‌. 8380 


கிழிந்த சேலை காசுக்கு இரண்டு. 
கிழிந்த சேலையும்‌ பேச்சுக்‌ கற்ற வாயும்‌ சும்மா இரா. 
கிழிந்தது கிருஷ்ணன்‌ வேட்டி; தைத்தது தாசன்‌ வேட்டி. 
கிழிந்த பம்பரம்‌ காசுக்கு இரண்டு, 
(கிழிந்த பட்டு.) 
கிள்ளப்‌ பழுக்குமாம்‌; கிளி இருந்து கொஞ்சுமாம்‌. 6385 


கிள்ளாவுக்குச்‌ செல்லும்‌ கெடி மன்னர்‌ போல. 

கிள்ளி எடுக்கச்‌ சதை இல்லை; பேர்‌ தொந்தியா பிள்ளை. 

கிள்ளுக்‌ கீரை போல்‌ உள்ளத்தில்‌ எண்ணாதே. 

கிள்ளுக்‌ கீரையா? 

கிள்ளுகிறவனிடத்தில்‌ இருந்தாலும்‌ அள்ளுகிறவனிடத்தில்‌ இருக்கக்‌ 
கூடாது. 8690 


கிள்ளுவார்‌ கீழே இருந்தாலும்‌ இருக்கலாம்‌; அள்ளுவார்‌ கீழே 
இருக்க முடியாது. | 

கிள்ளை பழுக்குமாம்‌; கிளி வந்து கொஞ்சுமாம்‌. 

கிளர்த்தும்‌ கல்வி தளர்ச்சி படாது. 

கிளி அருமையைப்‌ பூனை அறியுமா? 

கிளி அழுதால்‌ பூனை விடுமா? 8395 


கிளி போலப்‌ பெண்டாட்டி இருந்தாலுல்‌ குரங்குபோலக்‌ கூத்தியாள்‌ . 
வேணுமாம்‌. ப 

கிளியைப்‌ போலப்‌ பேச்சும்‌ மயிலைப்‌ போல நடையும்‌, 

கிளியை வளர்த்துக்‌ குரங்கு சையில்‌ கொடுத்தது போல, 


கீர்த்தி பெற்றும்‌ கிலேசம்‌ என்ன? ப 
கீர்த்தியால்‌ பசி தீருமா? 8400 


கீர்தீதியும்‌ அபகீர்த்தியும்‌ வந்தால்‌ போகா. 
கீரிக்கும்‌ பாம்புக்கும்‌ தீராப்‌ பகை. 
கீரி கடித்த பாம்பு போல. ப 
கீரி கீரி நண்டு பிடி, வாய்க்கால்‌ கீரி நண்டு பிடி, வயலுக்‌ கீரி நண்டு 
பிடி. 
ப மூடித்‌ திறக்கும்‌ விளையாட்டு. ) 
கீரியும்‌ பாம்பும்‌ போல: 8405 


கீரி வாய்ப்‌ பாம்பு போல, 
கீரை இல்லாச்‌ சோறும்‌ கிழவன்‌ இல்லா பட்டணமும்‌ பாழ்‌. 
கீரைக்‌ கட்டை வெட்டச்‌ சொன்னால்‌ தோரணம்‌ கட்டுவதற்கா? 
(கட்டுகிறதா?) 
கீரைக்‌ கடைக்கும்‌ எதிர்க்கடை வேண்டும்‌. 
(வைப்பது போல, ) 
கீரைக்குக்‌ கழுவின தண்ணீர்‌ கிண்டி அவிக்கப்‌ போதும்‌; 8410 


கீரைக்குப்‌ புல்லுருவி கீழே முளைத்தாற்‌ போல்‌. 
கீரைக்குப்‌ புழு வேரில்‌. 
கீரை, கீரைத்தண்டு, கீரைப்‌ புளிக்‌ குழம்பு என்றானாம்‌. 


கீரைத்தண்டு பிடுங்க ஏலேலப்‌ பாட்டு ஏன்‌? 
(பாட்டா?) 


கீரை நல்லதானால்‌ கழுவின தண்ணீரே போதாதா? 8415 
(கழுவின தண்ணீரிலே வெந்துவிடும்‌, ) 


கீரை மசித்த வாணாயில்‌ ரச!!: வைத்த உறவு. 
கீரையும்‌ இரண்டு கறி பண்ணாதே. 
கிரையும்‌ மயிரும்‌ வீரவியது போல, 


124 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கீரையும்‌ மாவும்‌ கெட்ட புளிச்சாறும்‌. 
(கட்ட.) 


கீரை விற்ற தரனியம்‌ போல. 6420 


கீழ்‌ அகத்து மன்னி குளித்தால்‌ கிழக்கு வெளுக்கும்‌. 
கீழ்‌ எலி போலத்‌ தோண்டிக்‌ கிளறுகிறது. 
கீழ்‌ ஏழ்‌ உலகமும்‌ மேல்‌ ஏழ்‌ உலகமும்‌ பார்த்தவன்‌ போல்‌ 
பேசுகிறான்‌. 
கீழ்‌ ஏழு லோகமும்‌ மேல்‌ ஏழு லோகமும்‌ கண்ட காட்சியா? 
கீழ்க்காது மூளி, மேற்காது மூளி, சண்டைக்கு ரணபத்திர 
காளி. 8425 


கீழ்க்குலத்தான்‌ ஆனாலும்‌ கற்றவன்‌ கற்றவன்தான்‌. 

கீழ்க்‌ குலத்தான்‌ ஆனாலும்‌ கற்றவன்‌ மேற்குலத்தான்‌. 

கீழக்‌ கரை நாய்‌ அடிபட்டாற்‌ போல்‌ அடிபடுகிறாயே . 

கீழே பாம்பு என்றால்‌ மேலே பார்க்கின்றான்‌. 

கீழே போட்டு உதைக்கச்சே மீசையில்‌ மண்‌ படவில்லை என்ற 
கதை, 6490 


கீழே போனால்‌ பிணம்‌; மேலே வந்தால்‌ பணம்‌. 
(கோலார்‌ தங்க வயலில்‌,) 
கீழே விழுகிற மாப்பிள்ளைக்கு அரிவாள்‌ மணையை மாட்டுக்‌ 
கொடுத்தது போல. 
கீழே விழுந்தாலும்‌ மீசையில்‌ மண்‌ படவில்லை என்றானாம்‌. 
கீழைத்தெருக்‌ கிழவி அவிசாரி போனாள்‌ என்று மேலைத்‌ தெருக்‌ 
.... கிழவன்‌ கோவணத்தில்‌ கிட்டியைக்‌ கட்டி அடித்தானாம்‌, 
கீழைத்‌ தெருவிலே பல்லக்குக்‌ கொடுத்து மேலைத்‌ தெருவிலே 
பிடுங்கிக்‌ கொள்கிறது. 8435 
(கீழைத்‌ தெருவிலே. கொடுத்து, ) 


கீழோர்‌ ஆயினும்‌ தாழ உரை; 
கீற்றிலே கனவிலே தெரியுமா? 
கீற்றிலே வேண்டாம்‌; காற்றிலே வாரு. 
கீறி ஆற்றினால்‌ புண்‌ ஆறும்‌. 


குங்குலியத்‌ தூபம்‌ காட்டிச்‌ சன்னதமும்‌ குலைந்தால்‌ கும்பிடு 
எங்கே? 8440 
காட்டியும்‌.) 


குங்குமக்‌ கோதைக்கும்‌ அஞ்சு பணம்‌; குருட்டுக்‌ கண்ணிக்கும்‌ 
அஞ்சு பணமா? 
குங்குமம்‌ இட்ட நெற்றியும்‌ குசு விட்ட குண்டியும்‌ சரியாகுமா? 
குங்குமம்‌ சுமந்த கழுதை வாசனை அறியுமா? 
(பரிமளம்‌. ) 
குச்சத்திரம்‌ குசுவாகப்‌ போக. 
குச்சத்திரம்‌ குடியைக்‌ கெடுக்கும்‌. 8445 


குச்சு நாய்க்கு மச்சு வீடா? 
குச்சு வீடு கட்டி அல்லவா மச்சு வீடு கட்ட வேண்டும்‌? 
குசதீதாதனும்‌ இடை ஆண்டியும்‌ இல்லை, 
குசத்தி நாக்கை அறுத்தாலும்‌ குண்டு மூன்று காசு என்பாள்‌. 
ருசத்தி நாக்கைக்‌ குட்டம்‌ போட்டு நறுக்கினாலும்‌ குடம்‌ 
தோண்டி இரண்டு காசு என்பாள்‌ ட 8450 
(கூழ்‌ கூழாய்‌ அறுத்தாலும்‌ கூழையாய்‌ அறுத்தாலும்‌,) 


குசவணுக்கு ஆறு மாதம்‌ வேலை; தடிகாரனுக்கு அரை நாழிகை, 
(தடியனுக்கு ஆறு நாழிகை வேலை.) 
குசவனுக்குப்‌ பல நாள்‌ வேலை; தடிகாரனுக்கு ஒரு நிமிஷ 
வேலை. 
(ஒரு க்ஷண வேலை, அரை தாழிகை வேலை.) 
குசு கும்பிடப்‌ போனால்‌ தெய்வம்‌ திருடுக்கென்றதாம்‌. 
குசு கொண்டு வந்திருக்கிறேன்‌, கதவைத்‌ திற, கொட்டி வைக்க 
இடம்‌ இல்லை, 
குசு புடைக்க வெறும்‌ முறம்‌ ஆச்சு, 845% 


126 .... தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குசும்புக்கும்‌ கவுண்டிக்கும்‌. மருந்து: ஏது? 
(பொறாமைக்கும்‌. வழுக்கைக்கும்‌... நாஞ்சில்‌ நாட்டு. வழக்கு... 
குசு விடாமல்‌: இருந்தால்‌ குங்கிலியம்‌ மணக்கும்‌. 
குசுவுக்குப்‌.பயந்து குடி ஒடிப் போனாளாம்‌. 
குஞ்சிரிப்புக்கு மருந்து சாப்பிட உள்ள சிரிப்பும்‌ போனாற்‌ போல. 
குஞ்சு செத்த காக்கை சிறகு அடித்துக்‌ கொள்வது போல, 8460 


குஞ்சுடன்‌ மேய்ந்த. கோழியைப்‌ போல, 

குட்டக்‌ குட்டக்‌ குனிகிறவனும்‌ முட்டாள்‌; குனியக்‌ குனியக்‌ 
கூட்டுகிறவனும்‌ முட்டாள்‌. 
(மடையன்‌. ) 

குட்டங்கோனி தட்டான்‌ குறைக்கும்‌ வரி வைத்தான்‌. 

குட்ட நாடு கெட்டால்‌ எட்டு நாடும கெட்டன. 

குட்டி ஆடு கொழுத்தாலும்‌ வழுவழுப்புப்‌ போகாது. 8465 
(குறையாது. ) 


குட்டி ஆடு செத்ததென்று கோனாய்‌ குந்தி அழுததாம்‌, 

குட்டி ஆனைக்குக்‌ கொம்பு முளைத்தது; பட்டணமெல்லாம்‌ 
பறந்தோடிப்‌ போச்சு. 

குட்டி ஆனையும்‌ குளத்தைக்‌ கலக்கும்‌. 

குட்டி இட்ட நாய்க்குக்‌ குப்பை மேடு கோபுரம்‌. 

குட்டிக்‌ கரணம்‌ போட்டாலும்‌ கொடுப்பது அரிது. 8470 


குட்டிக்‌ கரணம்‌ போட்டாலும்‌ மட்டி புத்தி போகாது. 
(மட்ட,) 
குட்டிக்‌ கரணம்‌ போட்டாலும்‌ லோபி கொடான்‌, 
(காசு கொடான்‌.). 
குட்டிக்‌ கரணம்‌ போட்டாலும்‌ வட்டில்‌ சோற்றுக்கு வழி இல்லை. 
குட்டிக்‌ கலகம்‌ பண்ணுகிறவன்‌ குட்டுப்பட்டுச்‌ சாவான்‌, 
(செய்பவன்‌. ) 
குட்டிக்‌ கிடையிலே ஓநாய்‌ புகுந்தது போல, 8475 


குட்டிக்கும்‌ பட்டிக்கும்‌ குடிபோகச்‌ சந்தோஷம்‌. 
(குட்டிக்கும்‌ நாய்க்கும்‌, பட்டி-நாய்‌. குடிபோகக்‌ கொண்டாட்டம்‌. ) 
குட்டிக குரஙகானாலும்‌ கெட்டிப்‌ பிடி, 
குட்டிக்‌ கொழுந்தனும்‌ கோள்‌ சொல்லி நாத்தனாரும்‌. 
குட்டிக்‌ கொள்ளும்‌ போதே கண்ணில்‌ குட்டிக்‌ கொண்டான்‌. 
(கொண்டால்‌. ) 
குட்டிக்‌ கொள்ளும்‌ போதே முட்டிக்‌ கொண்டானாம்‌, 8480 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 127 


குட்டி குரைத்து நாயின்‌ தலையிலே வைத்தது போல. 
குட்டி கொழுத்தாலும்‌ வழுக்கை வழுக்கைதான்‌. 
குட்டிச்‌ சுவரில்‌ முட்டிக்‌ கொள்ள வெள்ளெழுத்தா? 
குட்டிச்‌ சுவரிலே தேள்‌ கொட்டக்‌ கட்டுத்‌ தறியிலே நெறி ஏறுமா? 
(இடுமா?) 
குட்டிச்‌ சுவரிலே தேள்‌ கொட்டத்‌ தண்ணீர்‌ மிடாவிலே 
நெறி கட்டினது போல. 8485 


குட்டிச்‌ சுவரிலே தேள்‌ கொட்ட நெடுஞ்‌ சுவரிலே நெறி கட்டியதாம்‌. 
குட்டிச்‌ சுவரும்‌ குரங்கு இருந்த மாளிகையும்‌ பாழ்‌. 
(மாளிகையும்‌ போல.) 
குட்டிச்‌ சுவரே; கூறை இல்லா வீடே! 
குட்டி செத்ததுமல்லா மல்‌ குழி தோண்ட இரண்டு பணம்‌. 
குட்டி செத்தாலும்‌ குரங்கு விடாது. 8490 


குட்டி நரை குடியைக்‌ கெடுக்கும்‌. 
குட்டி நாய்க்குப்‌ பல்‌ முளைத்தது போல, 
குட்டி நாய்க்கும்‌ குழந்தைப்‌ பிள்ளைக்கும்‌ இடம்‌ 
கொடுக்கக்‌ கூடாது. 
குட்டி நாய்‌ குரைக்கிறது போல, ர 
குட்டி நாய்‌ குரைத்துப்‌ பட்டி நாய்க்குக்‌ கேடு வந்தது. 8495 
(உதை வந்தது,) 


குட்டி நாய்‌ கொண்டு வேட்டை ஆடினது போல. 
(காயை, ) 
குட்டி நாய்‌ வேட்டை நாயை விரட்டினாற்‌ போல, 
குட்டி நாயும்‌ குழந்தைப்‌ பிள்ளையும்‌ இட்ட கையைப்‌ பார்க்கும்‌; - 
குட்டி நாயை விட்டு வேட்டை ஆடினாற்போல, ப 
குட்டிப்‌ பாம்பை அடித்தாலும்‌ குற்றுயிராக விடக்கூடாது, 6௨00. 
(விடாதே.) 


குட்டி பெருத்தாலும்‌ வழுக்கை வழுக்கைதான்‌. 

குட்டி போட்ட நாய்‌ கூனி உட்கார்ந்தது போல. 

குட்டி போட்ட நாய்‌ போலக்‌ குரைக்கிறது. 

குட்டி போட்ட நாய்‌ போல வள்ளென்று விழுகிறான்‌. 

குட்டி போட்ட நாய்‌ முடங்கினாற்‌ போல, 8509 


குட்டி போட்ட நாய்‌ முணுமுணுத்தாற்‌ போல. 
குட்டி போட்ட, நாயைப்‌ போல்‌ ஏன்‌ உறுமுகிறாய்‌? 


128 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குட்டி போட்ட பூனைபோல அலைகிறான்‌. 
குட்டி மானம்‌ விட்டுக்‌ குசவனோடு பேசினால்‌ சட்டையும்‌ 
பண்ணான்‌; சட்டியும்‌ கொடான்‌, 
(சட்டியும்‌ கொடான்‌, சட்டையும்‌ பண்ணான்‌ மானம்‌ தப்பி,) 
குட்டியீன்‌ கையைப்‌ பிடித்துக்‌ குரங்கு கொள்ளிக்‌ கட்டைச்‌ சூடு 
பார்த்தாற்‌ போல, 8510 


குட்டி வேதாந்தம்‌ குடியைக்‌ கெடுக்கும்‌. 
குட்டின குட்டும்‌ குண்டிற்‌ பாய்ந்த தண்ணீரும்‌ வருமா? 

(குழியிற்‌ பாய்ந்த.) 
குட்டுப்பட்டாலும்‌ மோதிரக்‌ கையால்‌ குட்டுப்பட வேண்டும்‌, 
குட்டை ஏறிக்‌ குரைத்த நாயே, சதை வீங்கிச்‌ செத்த நாயே! 
குட்டை குழப்பினால்‌ சேறுதான்‌ மிஞ்சும்‌. 8515 


குட்டை குழப்புகிறான்‌, 

குட்டைத்‌ தாதன்‌ குட்டையிலே விழுந்தான்‌. 

குட்டைத்‌ தாதன்‌ மகன்‌ மட்டைத்தாதன்‌ குளத்திலே விழுந்து 
செத்தான்‌. 

குட்டை மரம்‌ குலை குலையாய்க்‌ காய்த்திருக்கிறது. 

குட்டையில்‌ ஊறிய மட்டை. 8520 


குட்டையைக்‌ கலக்கிப்‌ பருந்து இரை இட்டதுபோல. 
(இரை தேடுவது. ) 
குட்டையைக்‌ குழப்பி மீனைப்‌ பிடிக்கிறது போல. 
குட்டை வால்‌ நாய்க்கு நெஞ்சில்‌ அறிவு, 
குடத்தில்‌ பாக்குப்‌ போடு; மிளகாய்ப்‌ பொடிக்கு உப்புப்‌ போடாதே. 
குடத்தில்‌ பொன்‌ கூத்தாடுமா? 8525 


குடத்தில்‌ விளக்கை இட்டுக்‌ கோபுரத்தின்‌ மேல்‌ வைத்தாற்‌ போல. 
குடத்து விளக்குக்கும்‌ குன்றி மணிச்‌ சாதத்துக்கும்‌ இருக்கிறேன்‌, 
குடத்துள்‌ ஏற்றிய விளக்குப்‌ போல. 

(குடத்தில்‌. ) 
குடத்தைக்‌ கவிழ்த்துப்‌ பழத்தைச்‌ சொரிந்த கதை, 
குடப்‌ பாம்பினிடைச்‌ சிறு தேரை. 8580 : 


குடப்பால்‌ கறந்தாலும்‌ குதிரை யோட்டம்‌ ஓட மாட்டாது, 
குடப்பால்‌ கறந்தாலும்‌ கூரை பிடுங்குகிற மாடு ஆகாது. 

(கூரைபிடுங்கித்‌ தின்னுமாம்‌ மாடு.) 
குடப்பாலில்‌ கையைவிட்டுச்‌ சத்தியம்‌ செய்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 129 


குடம்‌ தண்ணீரில்‌ கொள்ளி வைத்தாற்‌ போல, 
குடல்‌ அறுந்த கோழி எங்கே போகும்‌? 6999 


குடல்‌ அறுந்த நரி எவ்வளவு தூரம்‌ ஒடும்‌? 
(எந்த மட்டும்‌.) 
குடல்‌ ஏற்றத்துக்குக்‌ கோடி வைத்தியம்‌. 
குடல்‌ காய்ந்தால்‌ குதிரையும்‌ வைக்கோல்‌ தின்னும்‌. 
குடல்‌ காய்ந்தால்‌ நாய்க்கு நாற்றம்‌ நறுமணம்‌. 
குடல்‌ காய உண்டால்‌ உடல்‌ காயம்‌ ஆகும்‌. 8540 


குடல்‌ கூழுக்கு அழுகிறதாம்‌; கொண்டை பூவுக்கு அழுகிறதாம்‌. 

குடலில்‌ கண்ட தினவு போல்‌. 

குடலும்‌ கூந்தலும்‌ கொண்டது மட்டும்‌ கொளிக. 
(கொள்கை, ) 

குடலைப்‌ பிடுங்கிக்‌ காட்டினாலும்‌ அதுவும்‌ கஜகர்ண வித்தை 
என்கிறான்‌. 

குடலைப்‌ பிடுங்கிக்‌ காட்டினாலும்‌ வாழைநார்‌ என்பார்‌. 8945 
(உருவிக்‌ காட்டினாலும்‌. ) 


குடலைப்‌ பிடுங்கி மாலையாய்ப்‌ போட்டுக்‌ கொள்வேன்‌. 
குடலைப்‌ பிடுங்குகிறது ஓக்காளம்‌. 
குடி. இருக்க வந்தாயோ? கொள்ளி வைக்க வந்தாயோ? 
குடி இருந்த வீட்டிலே கொள்ளி வைக்கிறவன்‌, 
(வீட்டுக்கே வைப்பதா?) 
குடி இருந்து அறி; வழி நடந்து அறி, 9550 


குடி. இருந்து பார்‌; கூட்டுப்‌ பயிர்‌ இட்டுப்‌ பார்‌. 
குடி இருப்பது குச்சு வீடு; கனாக்‌ காண்பது மச்சு மாளிகை, 
(மச்சு வீடு.) 
குடி இல்லா ஊரிலே அடியிடல்‌ ஆகாது. 
குடி இல்லா ஊரிலே ஒற்றைப்‌ பணக்காரன்‌. 
(ஒற்றை விர்த்தகன்‌.) 
குடி இல்லா ஊரிலே குருவியும்‌ பறக்காது, 8995 


குடி இல்லா ஊருக்குக்‌ குள்ள நரியே அரசன்‌. 

குடி இல்லா விட்டால்‌ குண்டுப்‌ பெருச்சாளி ப்‌ 
(குடியில்லா வீட்டில்‌.) 

குடி உடையானே முடி உடையால்‌, 


130 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குடி உயரக்‌ கோல்‌ உயரும்‌. 
குடி உயர முடி உயரும்‌. 8560 


குடிக்க கஞ்சி இல்லை; கொப்புளிக்கப்‌ பன்னீராம்‌. 

குடிக்கச்‌ செம்பும்‌ எரிக்க விளக்கும்‌ வேண்டாமா? 
குடிக்கச்சேகுமட்டினால்‌ எடுக்கும்‌. 

குடிக்கத்‌ சண்ணீர்‌ கேட்டால்‌ குளிப்பாட்டக்‌ கொண்டு வருவான்‌. 
குடிக்கத்‌ தெரியாதவன்‌ கவிழ்த்துக்‌ கொட்டினானாம்‌. 8505 


குடிக்கா விட்டால்‌ கொட்டிக்‌ கவிழ்‌. 
(குடிக்கத்‌ தெரியாவிட்டால்‌.) 
குடிப்பது எருமை மூத்திரம்‌; கடித்துக்‌ கொள்வது இஞ்சிப்‌ பச்சடி. 
குடிக்கிறது காடி நீர்‌; அதற்குத்‌ தங்க வட்டிலா? 
குடிக்கிறது கூழ; இருக்கிறது சிங்காசனம்‌, 
குடிக்கிறது கூழ்‌; கொப்புளிக்கிறது பன்னீர்‌, ப 8570 
(குடிக்கிறது நீர்‌.) 


குடிக்கிறது பழங்‌ கஞ்சி; கொப்புளிக்கிறது பன்னீர்‌. 
குடிக்கிறது வெந்நீர்‌; கொப்புளிப்பது பன்னீர்‌. 
குடிக்கிற பாலை வெடிப்பிலே வார்க்கிறதா? 
குடிக்கிற முலையும்‌ சரி, பிடிக்கிற முலையும்‌ சரியா? 
(ஒன்றுதானா?) 
குடிக்கிறவன்‌ கையைச்‌ சுற்றிச்‌ சூடு போட்டாலும்‌ குடியை 
விடான்‌, 8975 


குடிக்கிற வீடு விடியுமா? 
குடிக்குச்‌ சகுனியும்‌ கொல்லைக்குப்‌ பல்லியும்‌ கூடா. 
குடிகாரன்‌ புத்தி விடிந்தால்‌ தெரியும்‌. 
குடிகாரன்‌ பேச்சு விடிந்தால்‌ போச்சு. 
(பொழுது விடிந்தால்‌) ப 
குடிகாரன்‌ வீட்டில்‌ விடிய விடியச்‌ சண்டை. 9980 


குடி கெடுத்த குஷியிலே குரங்கைக்‌ கட்டிக்கொண்டு அழுதானாம்‌. 
குடி, சூது, விபசாரம்‌ குடியைக்‌ கெடுக்கும்‌. 
குடித்த மருந்து குடித்தாற்‌ போல எடுத்தால்‌ பரிகாரி வாயிலே 
மண்ணுதான்‌, த 
(பரிசாரி- வைத்தியன்‌ ,) 
குடித்த மறி கூட்டில்‌ கிடைக்காது, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 131 


குடித்தனம்‌ என்று பண்ணினால்‌ நன்மையும்‌ வரும்‌; தீமையும்‌ 
வரும்‌. 8555 


குடித்தனம்‌ செழித்தால்‌ துரைத்தனம்‌ செழிக்கும்‌. 
குடித்தனம்‌ மேலிட வேண்டிப்‌ பிடாரியைப்‌ பெண்டு வைத்துக்‌ 
கொண்டான்‌. 
குடித்தனமே துரைதீ தனம்‌, 
(குடித்தனமோ, துரைத்தனமோ?) 
குடி.ப்பது கூழ்‌; ஏறுவது தந்தப்‌ பல்லக்கு. 
குடிப்பது கூழ்‌; கொப்புளிப்பது பன்னீராம்‌. 8590 


குடிப்பது மல ஜலம்‌; கொப்புளிப்பது பன்னீர்‌. 

குடிப்‌ பெண்‌ வயிறு எரிய, கொடிச்‌ சீலை நின்றெரிய. 

குடி போகிற வீட்டுக்கு வரச்‌ சொன்ன கதை. 

குடி போன வீட்டிலே வறட்டு நாய்‌ காத்தது போல, 

குடி மக்கள்‌ துரைத்தனம்‌ செய்கிறது போல்‌, 8595 


குடி மதம்‌ அடிபடத்‌ தீரும்‌. 
( அடிபட்டால்‌.) 
குடியனும்‌ வெறியனும்‌ அடிபடாமல்‌ குணப்பட மாட்டார்கள்‌, 
குடியனும்‌ வெறியனும்‌ சரி, 
குடியாத வீடு விடியாது. 
குடியில்‌ பிறந்து குரங்காட்டம்‌ ஆடுகிறான்‌. 8600 


குடியில்‌ பிறந்து செடியில்‌ விழுந்தான்‌. 

குடியில்‌ பெண்‌ வயிறு எரிந்தால்‌ கொடியிற்‌ சேலை நின்று எரியும்‌. 
குடியில்லா ஊரில்‌ ஒற்றைப்‌ பணக்காரன்‌ வர்த்தகன்‌, 

குடியிலே குரங்கானாலும்‌ கொள்‌. 

குடியும்‌ கெட்டுக்‌ குடிக்கிற ஓடும்‌ கெட்டது. 8005 


குடியும்‌ சூதும்‌ குடியைக்‌ கெடுக்கும்‌. 

குடியே குடியைக்‌ கெடுக்கும்‌, 

குடி வரி உயர்த்திக்‌ கொள்ளை அடிக்காதே. 

குடி வைத்த வீட்டில்‌ கொள்ளி வைக்கலாமா? 

குடி வைத்துக்‌ கொண்டாயோ? கொள்ளி வைத்துக்‌ 
கொண்டாயோ? 8010 


குடு குடு என்று ஓடிக்‌ குடுமியைச்‌ சிரைத்தானாம்‌. 
(ஓடி வந்தானாம்‌.) 


132 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குடும்பதீதில்‌ இளையவனும்‌, கூத்தாடியில்‌ மூத்தவனும்‌ உதவார்‌. 
(கூத்தாடியில்‌ சோம்பேறியும்‌ .) 

குடும்பா என்றால்‌ கொத்து வேண்டாம்‌, 

குடுமிக்கு ஏற்ற கொண்டை. 
(தக்க,) 

குடுமித்‌ தலையின்‌ வீறாப்பைக்‌ கொண்டைத்‌ தலையா 
பாரடா. 8615 
(பார்த்தாயா?) 


குடுமித்‌ தலையும்‌ மொட்டைத்‌ தலையும்‌ கூடுமா? 

குடுமித்‌ தலையும்‌ மொட்டைத்‌ தலையுமாய்க்‌ கட்டுகிறது. 

குடூமியரனுக்குக்‌ குறுணி கொடுக்கிறதா என்று புற்றின்மேல்‌ 
படுத்த கதை, 

குண்டன்‌ கூடினால்‌ சண்டை வரும்‌;குமரி கூடினால்‌ நகர்‌ பாழாகும்‌. 

குண்டா கரணம்‌ போட்டாலும்‌ பிண்டச்‌ சோற்றுக்கு வழி 
இல்லை, 8620 


குண்டி அறுந்த பருந்து போல. 

குண்டி எத்தனை கோணல்‌ கோணினாலும்‌ சுமை வீட்டில்‌ 
போய்ச்‌ சேர்ந்தால்‌ சரி. 

குண்டி எத்தனையோ குளம்‌; குளம்‌ எத்தனையோ குண்டி. 

குண்டி எத்தனையோ துணிகளைக்‌ கண்டது; குத்தாணி 
எத்தனையோ உரலைக்‌ கண்டது. 


குண்டி காய்ந்தால்‌ குதிரையும்‌ வைக்கோல்‌ தின்னும்‌. 8625 


குண்டித்‌ துணியும்‌ குடிக்கக்‌ கூழும்‌ இன்றிக்‌ கண்டிக்குச்‌ சென்றும்‌ 
கவலையே கொண்டாற்‌ போல்‌. 

குண்டி மறைக்கத்‌ துணி இல்லை; கொண்டை பூவுக்கு 
அழுகிறதாம்‌. 

குண்டி மினுக்கி அரிவாள்‌ தீட்டுமுன்‌ உள்ள பதநீர்‌ கள்‌ ஆகிவிடும்‌, 

குண்டி வற்றினால்‌ குதிரையும்‌ வைக்கோல்‌ தின்னும்‌. 

குண்டு குண்டு என்று ஓடினாலும்‌ குட்டி ஆனை குதிரை 
ஆகுமா? 8630 


குண்டு சட்டிக்குள்ளே குட்டி யானை நுழைந்தாற்‌ போல்‌, 
குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுகிறான்‌, 
(ஓட்டுகிறது.) 


த.மிழ்ப்‌ பழமொழிகள்‌ 133 


குண்டுணிக்‌ குப்பன்‌, 

குண்டுணி சொல்கிறவர்களுக்கு இரு நாக்கு; கட்டு விரியனுக்கும்‌ 
இரு நாக்கு. 
(கடு நாக்கு.) 

குண்டுப்‌ பெருச்சாளியும்‌ வண்டும்‌ போல, 663௦ 


குண்டு பட்டுச்‌ சாகாதவன்‌ வண்டு கடித்துச்‌ செத்தானாம்‌. 
குண்டு போன இடத்தில்‌ குருவி நேர்ந்தது. 
குண்டும்‌ இல்லாமல்‌ மருந்தும்‌ இல்லாமல்‌ குருவி சுடலாமா? 
குண்டு மாற்று, குழி மாற்று. 
(கச்சிதமான அளவு.) 
குண்டை இணைத்தால்‌ குடி இளைக்கும்‌. 8640 


குண்டை சாவு கொடுத்தவனும்‌ பெண்டைச்‌ சாவு கொடுதீதவனும்‌ 
ஒன்று. 

குண்டை பலத்தால்‌ குடி பலக்கும்‌. 

குண்டை பலமோ, குடி பலமோ? 

குண்டை பெருத்தால்‌ குடி பெருக்கும்‌, 
(விளங்கினால்‌ விளங்கும்‌.) 

குண்டோட்டம்‌ குதிரை ஒட்டம்‌, 8649 


குணக்கு எடுக்க நாய்‌ வால்‌ நிமிருமா? 
(குணக்கெடுக்க நாய்‌ வாலைக்‌ கூடுமா?) 

குணச்சிறப்பைக்‌ குலத்தில்‌ பார்‌. 

குணத்திற்கு அழுகிறதா? பிணத்திற்கு அழுகிறதா? 

குணத்தைச்‌ சொல்‌; குலத்தைச்‌ சொல்லாதே. 


குணத்தை மாற்றக்‌ குரு இல்லை. 8650 


குணம்‌ இல்லாக்‌ கல்வி பாழ்‌. 
குணம்‌ இல்லா விதீதை எல்லாம்‌ அவித்தை, 
குணம்‌ உள்ள இடத்திலே மணம்‌ உண்டு, 
(நிறைவு உண்டு,) 
குணம்‌ உற்றவன்‌ மணம்‌ உற்றவன்‌; குணம்‌ அற்றவன்‌ மணம்‌ 
அற்றவன்‌, 
குணம்‌ கெட்ட இடத்திலே குன்றியும்‌ இராது. 8659 


குணம்‌ கெட்ட மாப்பிள்ளைக்கு மணம்‌ கெட்ட பணியாரம்‌, 
குணம்‌ கெட்டால்‌ குரங்கு, 


134 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குணம்‌ பாதி; கொண்ட நோவு பாதி, 
குணம்‌ பெரிதே அன்றிக்‌ குலம்‌ பெரிதல்ல. 
குணம்‌ போல வாழ்வு. 8600 


குத்தக்‌ கூலியும்‌ கொடுத்து எதிர்‌ மூச்சும்‌ போட்டானாம்‌. 
(போடுகிறது.) 
குத்தாக்‌ குறும்பி, குடுமி இல்லாப்‌ பத்தங்கி . 
(குறும்பி, பத்தங்கி என வைணவர்களில்‌ இரு வம்சம்‌, குறும்பியர்‌ 
உபநயனத்தில்‌ காது குத்துவர்‌;பத்தங்கி சாமகர்‌ மொட்டையடிப்பர்‌. ) 
குத்தாத காதுக்கு ஊனம்‌ இல்லை; குரைக்காத நாய்க்கு 
உதையும்‌ இல்லை, 
குத்திக்‌ கெட்டது பல்‌; குடைந்து கெட்டது காது. 
குத்திக்‌ கொண்டு வா என்றால்‌ வெட்டிக்‌ கொண்டு 
வருகிறான்‌. 8665 


குத்திரம்‌ குடியைக்‌ கெடுக்கும்‌. 

குத்தி வடிதீதாலும்‌ சம்பா; குப்பையிலே போட்டாலும்‌ தங்கம்‌, 
(மாணிக்கம்‌. ) 

குத்தி விட்டு வேடிக்கை பார்க்கிறது. 

குத்தின அரிசி கொழியலோடு இருக்க, இந்தாடா மாமா என்‌ 
தாலி என்றாளாம்‌, 


குத்துக்கு முன்னே குடுமியைப்‌ பிடி, 8670 


குத்துகிற உரல்‌ பஞ்சம்‌ அறியுமா? 

குத்துப்‌ பட்டவனும்‌ தூங்க மாட்டான்‌, குறை வயிற்றுக்காரனும்‌ 
தூங்க மாட்டான்‌, 

குத்துப்பட்டுப்‌ பொறுத்தாலும்‌ குறை வயிறு பொறுக்காது. 
(பொறுக்குமா?) 

குதிக்கும்‌ முன்‌ பார்த்துக்‌ குதி, ப 

குதி குதி என்பார்கள்‌ எல்லாரும்‌ கூடக்‌ குதிப்பார்களா? 8675. 


குதித்துக்‌ குதித்து மா இடித்தாலும்‌ குண்டனுக்கு ஒரு கொழுக்‌ 
கட்டை. 

குதித்துக்‌ குதித்து மா இடித்தாலும்‌ குந்தாணிக்கு ஒரு 
கொழுக்கட்டையும்‌ கிடையாது. 

குதித்துக்‌ குதித்து மா இடித்தாலும்‌ புழுக்கைக்கு ஒரு 
கொழுக்கட்டையே, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 135 


(கூழைச்சிக்கு இரண்டு கொழுக்கட்டையே. ) 

குதிரை இருப்பு அறியும்‌; கொண்ட பெண்டாட்டி குணம்‌ அறிவாள்‌. 
(கொண்டவன்‌ குணம்‌ அறிவாள்‌ பெண்டாட்டி.) 

குதிரை இல்லாத ஊருக்குக்‌ கழுதை தம்பிரான்‌. 8680 


குதிரை உதைத்தாலும்‌ உதைக்கலாம்‌; கழுதையா உதைக்கிறது? 
(கழுதை உதைக்கலாமா?) 

குதிரை எட்டடி பாய்ந்தால்‌ குட்டி பதினாறடி பாயும்‌. 

குதிரை ஏற அதிருஷ்டம்‌ இருந்தால்‌ கொண்டு ஏற வேண்டுமா? 
(குண்டை ஏறவேண்டுமா?) 

குதிரை ஏறாமல்‌ கெட்டது; கடன்‌ கேளாமல்‌ கெட்டது. 

குதிரை ஏறி என்ன? கோணல்‌ கொம்பு ஊதி என்ன? 
வீணர்க்கும்‌ கீர்த்திக்கும்‌ வெகு தூரம்‌. 8685 


குதிரைக்குக்‌ குர்ரம்‌ என்றால்‌ ஆனைக்கு அர்ரம்‌ என்கிறான்‌. 
(குர்ரம்‌- குதிரை; தெலுங்கு.) 
குதிரைக்குக்‌ குளம்பு கொடுத்தவன்‌ கொம்பு கொடுக்கவில்லை. 
குதிரைக்குக்‌ கொம்பு முளைத்தாலும்‌ நாய்க்கு வால்‌ நிமிராது. 
குதிரைக்‌ குணம்‌ அறிந்தல்லவோ தம்பிரான்‌ 
கொம்பு கொடுக்கவில்லை. 
குதிரைக்குப்‌ படை கட்டினாற்‌ போல. 8690 


(பட்டை...) 


குதிரைக்கும்‌ நாய்க்கும்‌ குடி போகச்‌ சந்தோஷம்‌. 
குதிரைக்கு வால்‌ இருந்தால்‌ குண்டி மட்டும்‌. 
குதிரைக்‌ கொம்பு 
(+ ஆகிவிட்டது.) 
குதிரை கீழே தள்ளியதோடு குழியையும்‌ பறித்ததாம்‌, 
குதிரை குட்டி போடுகிறது, குட்டி போடுகிறது என்று 
லத்தி போட்டதாம்‌. 8699 
(ஆனை குட்டி போடுகிறது.) 


குதிரை குருடாக இருந்தாலும்‌ கொள்ளுத்‌ தின்கிறதில்‌ 
குறைச்சல்‌ இல்லை. 
(தின்னும்‌ கொள்‌ முக்குறுணி.) 
குதிரை குருடாக இருந்தாலும்‌ நித்திரையிலே குறை இல்லை. 
குதிரை செத்ததும்‌ அல்லாமல்‌ குழி தோண்ட மூன்று பணம்‌. 
(பத்துப்‌ பணம்‌. ) 


136 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குதிரை செத்ததும்‌ அல்லாமல்‌ சேணம்‌ சுமக்க வேலை ஆயிற்று. 


குதிரை தூக்கிப்‌ போட்டதன்றியும்‌ குழியும்‌ பறித்ததாம்‌. 6700 
(தோண்டுகிறதரம்‌. ) 


குதிரை நடக்காவிட்டால்‌ ரரவுத்தர்‌ கொக்காய்ப்‌ பறப்பாரோ? 
குதிரை நடந்தால்‌ அல்லவா ராவுத்தன்‌ கொக்காய்ப்‌ பறக்கலாம்‌? 
குதிரை நடைவராமல்‌ கொக்காய்ப்‌ பறப்பானாம்‌ ராவுத்தன்‌. 
குதிரை நல்லது தான்‌; சுழி கெட்டது, 

குதிரை நொண்டி ஆனாலும்‌ கொள்ளுத்‌ தின்ன ராஜா. 8105 


குதிரை பிடிக்கச்‌ சம்மட்டி அடிக்கக்‌ கூப்பிட்டுக்‌ குரலுக்கு ஏனென்று 
கேட்க 
குதிரை முட்டை. 
( அவிவேக பூரண கதை.) 
குதிரையான குதிரையெல்லாம்‌ கூரையைப்‌ பறித்துத்‌ தின்கிற 
போது, குருட்டுக்‌ குதிரை கோதுமை மாவுக்கு அழுததாம்‌, 
குதிரையின்‌ குணம்‌ அறிந்தல்லவோ தம்பிரான்‌ கொம்பு 
கொடுக்கவில்லை? 
குதிரையின்‌ கொழுப்பு அறிந்து சுவாமி கொம்பு கொடாமற் 
போனார்‌. 8710 


குதிரையும்‌ ஏறிக்‌ குதிரைக்‌ குட்டியும்‌ ஏறுவதா? 
குதிரையும்‌ கழுதையும்‌ ஒன்றாகுமா? 
குதிரையும்‌ காதம்‌, கிழவியும்‌ காதம்‌. 
(ஒளவையார்‌ பாடல்‌.) 
குதிரையைத்‌ தண்ணீரண்டை இழுத்துச்‌ செல்லலாமே தவிரக்‌ 
குடிக்கச்‌ செய்ய முடியாது. 
குதிரையைப்‌ போல நாயை வளர்த்து ரெட்டிச்சி, நீ குரை, 8718 


குதிரை ராவுத்தனைத்‌ தள்ளினதும்‌ அல்லாமல்‌ குழியும்‌ 
தோண்டுகிறதாம்‌. 
(பாகனை, பறிக்கிறதாம்‌.) 

குதிரை வாங்கியபின்‌ லகானுக்கு வழக்கா? 
(வழக்கு. ) 

குதிரை வால்‌ இருந்தால்‌ எட்டின மட்டுந்தானே வீசும்‌? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 137 


குதிரை வால்‌ படைத்தால்‌ தன்‌ மட்டும்‌ வீசுகிறது. 
குதிரை வால்‌ வீச்சுக்‌ குதிரை மட்டும்‌. 8720 


குதிரை வீற்ற குச்சிலியன்‌ போல. 
குந்திக்‌ கொண்டு தின்றால்‌ குன்றும்‌ கரையும்‌. 
(குந்தியிருந்து. ) 
குந்தினால்‌ எழுந்திருக்க மாட்டேன்‌; குஞ்சு பொரித்தால்‌ பேர்‌ பாதி, 
குந்தினாயே குரங்கே, உல சந்தடி அடங்கே, 
குப்புற விழுந்தாலும்‌ மீசையில்‌ மண்‌ ஒட்டவில்லை 
என்றானாம்‌, 9129 


குப்புற விழுந்து தவம்‌ செய்தாலும்‌ குருக்களுக்கு மோட்சம்‌ இல்லை, 
குப்புற விழுந்தும்‌ முதுகில்‌ மண்‌ படவில்லை என்றானாம்‌. 
குப்பை யில்லா வேளாண்மை சப்பை. 

(இல்லாப்‌ பயிர்‌,) 
குப்பையின்றிப்‌ பயிர்‌ விளையாது. 
குப்பை உயர்ந்தது; கோபுரம்‌ தாழ்ந்தது. 8790 


குப்பை உயர்ந்தால்‌ குடி உயரும்‌. 
(குப்பை உயர,) 

குப்பை உயர்ந்தால்‌ கோபுரம்‌ ஆகுமா? 

குப்பை உயர்ந்து என்ன? கோபுரம்‌ தாழ்ந்து என்ன? 

குப்பை ஏறிக்‌ குடை. பிடிக்க மாட்டாதவன்‌ வானம்‌ ஏறி வைகுந்தம்‌ 
பார்த்தானாம்‌. 

குப்பை ஏறிக்‌ கூவாத கோழி, கோபுரம்‌ ஏறி வைகுண்டம்‌ 
காட்டுமா? 8135 


குப்பை ஏறிக்‌ கோணற்‌ சுரைக்காய்‌ அறுக்காதவல்‌ வானில்‌ 
ஏறி வைகுண்டம்‌ பார்த்தானாம்‌. 

குப்பைக்‌ கீரை, 

குப்பைக்‌ கீரைத்‌ தண்டு கப்பலுக்குப்‌ பாய்மரம்‌ ஆகுமா? 
(காலாகுமா 2) 

குப்பைக்குள்‌ இருந்தாலும்‌ குன்றிமணி குன்றாது. 

குப்பை கொட்ட முடியாது. 8740 


குப்பை சிக்கும்‌ நாயே, உனக்குக்‌ கொற்றத்‌ தவிசும்‌ உண்டோ? 
குப்பைத்‌ தொட்டி தாய்‌ எருக்கிடங்கு நாயை ஏளனம்‌ செய்ததாம்‌, 


138 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குப்பைத்‌ தோட்டியாய்‌ இருந்தாலும்‌ நாய்க்குத்‌ தன்‌ தொட்டி 
பொன்‌ தொட்டியே. 

குப்பை நாய்க்குச்‌ சுவர்க்க ஞாபகம்‌. 

்‌ குப்பை மேட்டில்‌ இருக்கும்‌ நாய்‌ பூர்வோத்தரங்களை எண்ணியது 

போல. 8745 


குப்பை மேடு உயர்ந்தது; கோபுரம்‌ தாழ்ந்தது. 

குப்பையில்‌ இருந்தாலும்‌ குன்‌.றிமணி; செப்பிலே இருந்தாலும்‌ 
மாணிக்கம்‌, ப 

குப்பையில்‌ கிடந்தாலும்‌ குன்றிமணி நிறம்‌ மாறாது. 
(கிடந்த குன்றிமணி போல, நிறம்‌ குன்றாது, மாறாது.) 

குப்பையில்‌ கிடந்தாலும்‌ மாணிக்கம்‌ மாணிக்கந்தான்‌. 
(இருந்தாலும்‌. ) 

குப்பையில்‌ கீரை முளைத்தால்‌ கப்பலுக்குக்‌ கால்‌ ஆகுமா? 6750 - 


குப்பையில்‌ கோடி தனம்‌. 

குப்பையில்‌ புதைத்தாலும்‌ குன்றிமணியின்‌ நிறம்‌ மாறாது. 

குப்பையில்‌ போட்டாலும்‌ குண்றிமணி குண்றிமணிதான்‌. 

குப்பையில்‌ போட்டாலும்‌ குறிப்‌ பேட்டில்‌ பதிந்து விட்டுப்‌ போடு. 
(செட்டி நாட்டு வழக்கு.) 

குப்பையில்‌ முளைத்த கீரை கப்பலுக்குக்‌ கால்‌ ஆகுமா? 8755 


குப்பையில்‌ முளைத்த கொடி கூரையில்‌ ஏறினது போல. 
(ஏறும்‌.) 
குப்பையும்‌ கோழியும்‌ போலக்‌ குருவும்‌ சீடனும்‌. 
குபேரப்‌ பட்டணம்‌ கொள்ளை போகிறதா? 
குபேரன்‌ பட்டணத்தில்‌ கொள்ளை போயிற்றாம்‌; ஒருவனுக்கு 
ஊசி கிடைத்ததாம்‌. 
குபேரன்‌ பட்டணத்திலும்‌ கோவணாண்டி உண்டு, | 6160 


குபேரன்‌ பட்டணத்திலும்‌ விறகு சுமக்கிறவன்‌ உண்டு. 
(பதியிலும்‌ விறகு தலையன்‌. ) 

குபேரன்‌ பட்டணம்‌ கொள்ளை போனாலும்‌ கொடுத்து 
வையாத பாவிக்கு ஒன்றும்‌ இல்லை, 

கும்பகோணத்தில்‌ காவேரி தாண்டக்‌ கொட்டையூரில்‌ கச்சம்‌ 
கட்டினானாம்‌. 

கும்பகோணத்தில்‌ மூட்டையைத்‌ தூக்கக்‌ குத்தாலத்தில்‌ 

முண்டாசு கட்டினானாம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 139 


கும்பகோணத்துக்கு வழி என்ன என்‌ ஈறால்‌ கொட்டைப்‌ பாக்குக்கு 
விலை சொன்னானாம்‌. 8765 


கும்பகோணத்துப்‌ பள்ளன்‌ கொள்ளை கொண்டு போகத்‌ 
தஞ்சா வூர்ப்‌ பார்ப்பான்‌ தண்டம்‌ கொடுத்தான்‌, 
கும்பலோணம்‌ கோபுரத்‌ தழகு; தஞ்சாவூர்‌ தடி அழகு. 
கும்பகோணம்‌ கோயில்‌ அழகு. 
கும்பகோணே க்ரதம்பாபம்‌ கும்பகோணே விநக்யதி, 
கும்பகோணே க்ரதம்பாபம்‌, கொட்டையூரே விநக்யதி; 
கொட்டையூரே க்ரதம்பாபம்‌ கும்கோணே விநக்யதி. 8770 


கும்பத்தில்‌ மழை பெய்தால்‌ குப்பை மேடு எல்லாம்‌ நெல்‌. 

கும்பத்து வெள்ளி குடம்‌ கொண்டு சாய்க்கும்‌. 

கும்பலிலே கோவிந்தா போடுகிறான்‌. 

கும்பி கூழுக்கு அழுகிறது; கொண்டை பூவுக்கு அழுகிறது, 
(எண்ணெய்க்கு, ) 


கும்பிட்ட கையை வேட்டியது போல, 8775 


கும்பிட்ட கோயில்‌ தலை மேல்‌ இடிந்து விழுந்தது போல. 

கும்பீட்ட தெய்வம்‌ குல தெய்வம்‌. 

கும்பிட்டுக்‌ கடன்‌ கொடாதே; கும்பிட்டுக்‌ கடன்‌ வாங்காதே. 
(கும்பிட்டு. 

கும்பிட்டுக்‌ கடன்‌ வாங்குகிறதா? 

கும்பிடப்‌ போன தெய்வம்‌ குறுக்கே வந்தது போல. 8780 


கும்பிடுகிறவனைத்‌ தான்‌ கேட்குமாம்‌ கோழிக்‌ குஞ்சுக்‌ காவு, 
கும்பிடு கொடுத்துக்‌ கும்பிடு வாங்கு, 
(வாங்க வேண்டும்‌, ) 
கும்பீடு போட்டுக்‌ குடியைக்‌ கெடுக்காதே, 
கும்பிடும்‌ கள்ளர்‌, குழைந்திடும்‌ கள்ளர்‌. 
கும்பியிலே கல்லை விட்டு எறிந்தால்‌ கூடத்‌ தெறிக்கும்‌. 8785 
(மேலே தெறிக்கும்‌. ) 


கும்பினிக்‌ கோழி முட்டை அம்மிக்‌ கல்லையும்‌ உடைக்கும்‌. 
(கும்பினி-ஈஸ்ட்‌ இந்தியா கம்பெனி, ) 

குமர்‌ முற்றிக்‌ குரங்காகிறது. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 

குமரிக்கு ஒரு பிள்ளை; கோடிக்கு ஒரு வெள்ளை. 


140 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குகரிக்குக்‌ கொண்டாட்டம்‌; கிழவனுக்குத்‌ திண்டாட்டம்‌, 
குமரிக்கும்‌ நாய்க்கும்‌ குடிபோகக்‌ கொண்டாட்டம்‌, 8790 


குமரிக்கு முதுகில்‌ பின்ளை. 

குமரிக்குள்ள தளுக்கு, குட்டி போட்டால்‌ லொடக்கு, 

குமரி தனியாகப்‌ போனாலும்‌ கொட்டாவி தனியாகப்‌ போகாது. 
(தனி வழி.) 

குமரிப்‌ பால்‌ குமட்டுமா? 

குமரிப்‌ பெண்ணைத்‌ தாசி வீட்டில்‌ அடகு வைத்தது போல, 8795 


குமரியாக இருக்கையில்‌ கொண்டாட்டம்‌; கிழவியாக இருக்கையில்‌ 
திண்டாட்டம்‌. 
குமரியைக்‌ கொண்டவனை விட்டுக்‌ கூட்‌ வந்தவனோடு 
கூட்டி அனுப்புவது போல, 
குமரீசுவரரே, குமரீசுவரரே, கொட்டு மேளம்‌ முழங்குவதேன்‌? 
அக்கினீசுவரரே, அக்கினீசுவரரே அவரவர்‌ தலைவிதி. 
(குமரீசுவரர்‌-மோகனூர்ச்‌ சிவபெருமான்‌. அக்கினீசுவரர்‌ -நெரூர்ச்‌ 
சிவபெருமான்‌) 
குயத்தி நாக்கை அறுத்தாலும்‌ குண்டு சட்டி இரண்டு காசுதான்‌ 
என்பாள்‌, 
குயத்தி நாக்கைக்‌ குட்டம்‌ போட்டாலும்‌ குடம்‌ மூன்று காசுதான்‌ 
என்பாள்‌, 6800 


குயவன்‌ வீட்டில்‌ பானை இருந்தால்‌ வர மாட்டார்களா? பெண்‌ 
இருந்தால்‌ கேட்க மாட்டார்களா? 

குயவனில்‌ தாதன்‌ இல்லை; ஆயரில்‌ ஆண்டி இல்லை, 

குயவனுக்கு ஆறு மாதம்‌; தடிகாரனுக்கு அரை நாழிகை, 
(குயவனுக்கு ஒரு தாள்‌.) 

குயவனுக்கு ஒரு மாச வேலை; தடியனுக்கு ஒரு நாழிகை வேலை. 

குயவனுக்குப்‌ பல நாள்‌ வேலை; தடியடிக்காரனுக்கு ஒரு நாள்‌ 
வேலை. 8809 
(அரை நாழிகை வேலை.) 


குயவா கலசம்‌ கொண்டு வா, இடையா பால்‌ கொடு என்றாற்‌ 
போல, 

குயில்‌ குரலும்‌ மயில்‌ அழகும்‌ போல. 

குயில்‌ கூவிக்‌ கெடுகிறதாம்‌; மயில்‌ ஆடிக்‌ கெடுகிறதாம்‌. 

குயில்‌ கூவினாற்‌ போல, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ | 141 


குயில்‌ போலப்‌ பெண்டாட்டி இருந்தாலும்‌ குரங்கு போல்‌ ஒரு 
வைப்பாட்டி வேணும்‌. 8810 


குயில்‌ முட்டை இடக்‌ காகம்‌ கண்டு களிக்க, 
குயிலைப்‌ போலக்‌ கூவுகிறான்‌. 
குரங்காட்டிக்கு அவன்‌ குரங்குதான்‌ பெரிது. 
குரங்கின்‌ கைக்‌ கொள்ளி கொடுத்து விடல்‌, 
(பழமொழி நானூறு. ) 
குரங்கின்‌ கைப்‌ பூமாலை, 9975 


குரங்கின்‌ கையில்‌ கொள்ளி அகப்பட்டது. 
(கொடுக்கலாமா?) 
குரங்கின்‌ கையில்‌ சிக்கிய பாம்பு போல. 
குரங்கின்‌ தலையில்‌ கரகம்‌ வைத்துக்‌ காளி கும்பிட்டது போல 
குரங்கின்‌ மலத்தை மருந்துக்குக்‌ கேட்டால்‌ சொப்புக்களை 
யெல்லாம்‌ தத்திப்‌ பாயும்‌, 
குரங்கின்‌ மூத்திரம்‌ துளி ஆயிரம்‌ பொன்‌, 8820 


்‌ குரங்கின்‌ வயிற்றில்‌ குஞ்சரம்‌ பிறக்குமா? 
குரங்கின்‌ வாயில்‌ அடக்கம்‌ போட்டாற்‌ போல. 
குரங்கினிடம்‌ பேன்‌ அகப்பட்டாற்‌ போல, 
குரங்கினுள்‌ நன்‌ முகத்த இல்‌. 
(பழமொழி தாஜூறு.) 
குரங்கு ஆடினாலும்‌ ஆடாவிட்டாலும்‌ குரங்காட்டி ஆடுவான்‌ , 9825 


குரங்கு ஆனாலும்‌ குலத்திலே கொள்ள வேண்டும்‌, 

குரங்கு உடம்பில்‌ புண்‌ வந்தால்‌ கோவிந்தாதான்‌. 

குரங்கு எல்லாம்‌ கூட்டம்‌ கூட்டமாக இருக்கும்‌. 

குரங்கு எறி விளங்காய்‌. | 

குரங்கு என்றாலும்‌ குலத்திலே கொள்‌, 8830 


குரங்கு ஏறாத கொம்பு உண்டோ? 

குரங்கு ஓடம்‌ கவிழ்த்த கதை ஆகி விட்டது, 

குரங்குக்கு ஏணி வைத்துக்‌ கொடுத்தது போல, 

குரங்குக்குக்‌ கள்‌ வார்த்தாற்‌ போல. 

குரங்குக்குக்‌ குல்லாய்‌ போட்டு அழகு பர்த்து 8839 


௪ ப 00 DE [<Y, 


142 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குரங்குக்குச்‌ சாவு சிரங்கிலே, 

குரல்குக்‌ குட்டிக்குத்‌ தாவக்‌ ௧ ற்றுக்‌ கொடுக்க வேண்டுமா? 

குரங்குக்‌ குட்டிக்கு மரம்‌ ஏழக்‌ கற்றுக்‌ கொடுத்தானாம்‌. 

குரங்குக்‌ குட்டி கையைத்‌ தேய்க்கிறது போல, 

குரங்குக்குத்‌ தன்‌ மணம்‌ நறுமணமாம்‌. 8840 


குரங்குக்குத்‌ தேள்‌ கொட்டினாற்‌ போல. 

குரங்குக்குத்‌ தேள்‌ கொட்டினால்‌ மரத்துக்கு மரம்‌ தாவுமாம்‌. 

குரங்குக்குப்‌ பிய்க்கத்‌ தெரியும்‌; கட்டத்‌ தெரியாது. 

குரங்குக்குப்‌ புண்‌ வந்த கதை. 

குரங்குக்குப்‌ புண்‌ வந்தால்‌ தொட்டுத்‌ தொட்டுப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே இருக்குமாம்‌. 8845 


குரங்குக்குப்‌ புத்தி சொல்லித்‌ தூக்கணாங்குருவி கூண்டு அறுந்தது. 
(தன்‌ கூண்டை இழந்தது.) 

குரங்குக்குப்‌ புத்தி சொன்னால்‌ குடியிருப்புப்‌ பாழ்தான்‌, 

குரங்குக்குப்‌ பொரி போட்டுத்‌ தடி வெட்டிக்‌ கொடுத்தது போல, 

குரங்குக்கும்‌ தன்‌ குட்டி பொன்‌ குட்டி. 

குரங்குக்கு வால்‌ வைப்பதற்குள்‌ விடிந்து விட்டது. 8850 


குரங்கு கள்ளும்‌ குடித்துப்‌ பேயும்‌ பிடித்துத்‌ தேளும்‌ கொட்டினால்‌ . 
என்ன கதி ஆகும்‌? 

குரங்கு காது அறுத்தாலும்‌ அறுக்கும்‌; பேன்‌ எடுத்தாலும்‌ எடுக்கும்‌, 

குரங்கு கால்‌ பணம்‌; விலங்கு முக்காற்‌ பணம்‌. , 

குரங்கு குட்டி கையை நெருப்பில்‌ தோய்க்கிறது போல, 

குரங்கு கைப்‌ பூனை போல. 8855 


குரங்கு கையில்‌ குட்டிக்குக்‌ கள்‌ வார்த்தாற்‌ போல. 
குரங்கு கையில்‌ கொடுத்த கொள்ளி போல, 
(கொள்ளி அகப்பட்ட கதை, ) 
குரங்கு கையில்‌ பூமாலை அகப்பட்டது போல. 
குரங்குச்‌ சேஷ்டை. 
குரங்கு சாகக்‌ கொடுத்த ஆண்டி போல. 8860 


குரங்கு செத்த குறவன்‌. 
' (மலையாள வழக்கு,) 
குரங்கு செய்கிற தொல்லை அப்பப்பா, அது செத்தால்‌ சமாதி 
கட்ட வேணும்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 143 


குரங்கு சொறிந்தால்‌ புண்‌ ஆகும்‌. 

குரங்கு தன்‌: அழகைப்‌ பார்க்கக்‌ கண்ணாடி தேடியதாம்‌, 

குரங்கு தன்‌ குட்டியின்‌ கையைக்‌ கொண்டு பதம்‌ பார்க்கிறது 
போல. 8865 
(அடுப்பின்‌ தீயைச்‌ சோதித்தது போல. ) 


குரங்கு தாவுகிற தாவிலே குட்டியை மறக்குமா? 

குரங்கு தீவட்டி பிடித்தாற்‌ போல. 

குரங்கு நியாயம்‌. 

குரங்குப்‌ பிடி, கரும்புப்‌ பிடி. 

குரங்குப்‌ பிடிபோல்‌ பிடிக்க வேண்டும்‌. 8870 
(குரங்குப்‌ பிடியாய்ப்‌ பிடிக்கிறது.) 


குரங்குப்‌ பிடி போன்ற பிடிவாதம்‌ பிடிக்காதே. 

குரங்குப்‌ பிடியும்‌ குழந்தைப்‌ பிடியும்‌. 

குரங்குப்‌ பிணமும்‌ குறப்பிண மும்‌ கண்டவர்‌ இல்லை, 
(குறவன்‌ சுடுகாடும்‌.) 

குரங்குப்‌ பீயை மருந்துக்குக்‌ கேட்டால்‌ கொம்புக்குக்‌ கொம்பு 
தாவுமாம்‌. 

குரங்குப்‌ புண்‌ ஆறாது. 8875 
(பிரம்மாண்டம்‌. ) 


குரங்குப்‌ புத்தி. 

குரங்கு பிடித்த பிடியை விடாது; நாய்‌ கடித்த கடியை விடாது. 

குரங்கு பேன்‌ பார்த்தாலும்‌ பார்க்கும்‌; காதைப்‌ பிய்த்தாலும்‌ 
பிய்க்கும்‌. . 

குரங்கும்‌ உடும்பும்‌ பிடித்தது விடா, 

குரங்கு மரத்தில்‌ ஏறும்‌; குழந்தை இடுப்பில்‌ ஏறும்‌, 8880 


குரங்கு மழையில்‌ நனைந்தாலும்‌ நனையும்‌; குடிசையில்‌ போய்‌ 
ஒண்டாது. 

குரங்கு முகத்துக்குப்‌ பொட்டு எதற்கு? 

குரங்கு முகம்‌ எல்லாம்‌ ஒரு முகம்‌; கூத்தாடி பேச்செல்லாம்‌ ஒரு 
பேச்சு . 

குரங்கு வாழைப்பழத்தை கண்டால்‌ சும்மா விடுமா? 

குரங்கு விழுந்தால்‌ கூட்டத்துடன்‌ சேராது, 8889 


144 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குரங்கை அழைத்துக்‌ கொண்டு கூத்துப்‌ பார்க்கப்‌ போனானாம்‌! 

குரங்கைக்‌ கண்ட நாயைப்‌ போல, 

குரங்கைத்‌ தாங்காத கொம்பு உண்டா? 

குரங்கைப்‌ பறி கொடுத்த ஆண்டி போல. 

குரங்கைப்‌ பிடித்தாலும்‌ பிடித்து விடலாம்‌; காக்கையைப்‌ பிடிக்க 
முடியாது. 8890 


குரப்பம்‌ இட்டுத்‌ தேய்த்தாலும்‌ கழுதை குதிரை ஆகுமா? 

குரல்‌ இல்லாதவனுக்கு விரல்‌, 

குரு இல்லாச்‌ சிகையயும்‌, கரு இல்லா வித்தும்‌ பாழ்‌. 

குரு இல்லாச்‌ சீடன்‌ உண்டா? 

குரு இல்லார்க்கு வித்தையும்‌ இல்லை; முதல்‌ இல்லார்க்கு. லாபமும்‌ 
இல்லை. 8895 
(ஊதியமும்‌) 


குரு இல்லா வித்தை பயன்‌ இல்லை. 
குரு இல்லா வித்தையும்‌ முதல்‌ இல்லா வாணிகமும்‌, 
குரு என வந்தான்‌; திருஉரை தந்தான்‌. 
(சிறு உரை.) 
குருக்கள்‌ குசு விட்டால்‌ குற்றம்‌ இல்லை. 
(யாழ்ப்பாண வழக்கு, ) 


குருக்கள்‌ நின்று பெய்தால்‌ சிஷ்யன்‌ ஓடிப்‌ பெய்வான்‌. 8900 


குருக்கள்‌ பிழைத்தது மறு பிறப்பு. 

குருக்கள்‌ பீயை அரைப்பென்று தேய்த்துக்‌ கொள்கிறதா? 
குருக்கள்மேல்‌ ஆணை; இந்தக்‌ கழியை விழுங்கு. 

குருக்கள்‌ வீட்டுச்‌ சோமன்‌ கொடி கண்டதே ஒழிய அரை கண்ட 


தில்லை. 
குருக்களைக்‌ கடித்த நாய்‌ சொர்க்கத்துக்குப்‌ போகுமா, நரகத்துக்‌ 
குப்‌ போகுமா என்றது போல, 8905 


குருக்களைக்‌ கடித்த நாய்‌ புழுத்துச்‌ சாகும்‌. 
குருக்களைக்‌ கடித்த நாய்‌ புழுத்துச்‌ செத்தாலும்‌ குருக்கள்‌ 
வலிக்கு என்ன செய்வது? 
குரு கடாட்சம்‌ கூட்டுவிக்கும்‌. 
குருட்டுக்‌ கண்ணுக்குக்‌ குறுணி மை எதற்கு? 
(மை இட்டு ஆவதென்ன?) 
குருட்டுக்‌ கண்‌ தூங்கி என்ன? விழித்து என்ன? 8910 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 145 


குருட்டுக்‌ குதிரைக்குச்‌ சறுக்கினது சாக்கு. 

குருட்டுக்‌ கொக்குக்கு ஊர்க்குளமே சாட்சி, 

குருட்டுக்‌ கோழி தவிட்டுக்கு வீங்கினது போல்‌. 

குருட்டு நாய்க்கு அதிருஷ்டம்‌ வந்த மாதிரி, 

குருட்டு நாய்க்கு இருட்டுள்‌ வறட்டுப்‌ பீ அகப்பட்டாற்‌ போல, 8915 


குருட்டு நாய்க்குத்‌ திருட்டுப்‌ புதீதி எதற்கு? 

குருட்டு நாய்க்கு வறட்டு மலம்‌ கிடைத்தது போல. 

குருட்டுப்‌ பூனை விட்டத்தில்‌ தாவினாற்‌ போல. 

குருட்டுப்‌ பெண்ணுக்கு வறட்டு ஜம்பம்‌, 

குருட்டு மாட்டைத்‌ தெய்வம்‌ காக்கும்‌, 6920 


குருடர்கள்‌ ஊரிலே ஒற்றைக்‌ கண்ணன்‌ ராஜா. 

குருடன்‌ கூடி ஆனையைக்‌ கண்ட கதை. 

குருடன்‌ அளந்ததும்‌ கோணியில்‌ கொண்டதும்‌ போல. 

குருடன்‌ ஆடு மேய்க்க எட்டு ஆளுக்கு வேலையா? 

குருடன்‌ ஆனையைப்‌ பார்த்தாற்‌ போல. 8925 


குருடன்‌ கூட வழி போனாலும்‌ செவிடன்‌ கூடப்‌ போகக்‌ கூடாது. 
குருடன்‌ கூத்துப்‌ பார்க்கப்‌ போனால்‌ பயன்‌ என்ன? 
(பார்த்தது போல.) 
குருடன்‌ கைக்‌ கோலைப்‌ பிடுங்கினாற்‌ போல. 
குருடன்‌ கையில்‌ விலாங்கு அகப்பட்டது போல. 
(விலாங்கு-ஒருவகை மீன்‌. ) 
குருடன்‌ சந்தைக்குப்‌ போக எட்டாள்‌ மெனக்கிடு, 8930 
(வினைக்‌ கேடு.) 


குருடன்‌ தண்ணீருக்குப்‌ போனால்‌ பின்னோடு எட்டாள்‌ மெனக்கீடு. 
குருடன்‌ தூங்குவதும்‌ ஒன்றுதான்‌ ; விழித்திருப்பது ஒன்றுதான்‌. 
குருடன்‌ பரத நாட்டியம்‌ ஆடினது போல. 

குருடன்‌ பழுதை திரித்தது போல, 

குருடன்‌ பெண்டாட்டி கூனனோடு உற்வாடினாள்‌, 8980 


குருடன்‌ பெண்டிரை அடித்தாற்‌ போல. : 

குருடன்‌ மாங்காய்‌ எறிந்தாற்‌ போல. 

குருடன்‌ ராஜ விழி விழித்தாற்‌ போல. 
(விழித்த கதை.) 


146 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குருடன்‌ வேண்டுவது கண்‌ பெறத்தானே? 
(வேண்டுவதெல்லாம்‌ கண்தான்‌, ) 
குருடனுக்கு என்ன, கோல்தான்‌ வேண்டும்‌. 


குருடனுக்குக்‌ கண்ணாடி காட்டின கதை. 
குருடனுக்குக்‌ கண்‌ வேண்டுமென்றுதான்‌ சொல்லுவான்‌ ; 
வேண்டாமென்று சொல்லுவானா? 


குருடனுக்குக்‌ குருடன்‌ கோல்‌ பிடிக்க முடியுமா? 

குருடனுக்குக்‌ குருடன்‌ வழி காட்டினால்‌ இருவரும்‌ குழியில்‌ 
விழுவார்கள்‌. 

குருடனுக்குக்‌ கோல்‌ கொடுத்தாற்‌ போல, 


குருடனுக்குக்‌ கோல்‌ பிடிக்க முடியுமா? 

குருடனுக்குத்‌ தெய்வம்‌ கண்‌ கொடுத்தாற்‌ போல, 

குருடனுக்குத்‌ தொட்டால்‌ கேசபம்‌; முடவனுக்கு விட்டால்‌ 
கோபம்‌, 

குருடனுக்குப்‌ பால்‌ கொக்குப்‌ போன்றது. 

குருடனுக்குப்‌ பால்‌ சோறு இட்டது போல? 


குருடனுக்கு விட்ட இடத்தில்‌ கோபம்‌. 
(பகை,) 
குருடனுக்கு வேண்டியது கண்‌, 
குருடனும்‌ செவிடனும்‌ கூத்துப்‌ பார்க்கப்‌ போய்க்‌ குருடன்‌ 


கூத்தைப்‌ பழித்தான்‌; செவிடன்‌ பாட்டைப்‌ பழித்தான்‌. 


குருடனும்‌ செவிடனும்‌ கூத்துப்‌ பார்த்தது போல, 
(பார்த்த கதை.) 
குருடனை நோட்டம்‌ பார்க்கச்‌ சொன்னாற்‌ போல, 


குருடனை ராஜவிழி விழிக்கச்‌ சொன்னால்‌ விழிப்பானா? 

குருடா சுகமா என்றாற்‌ போல. 

குருடி தண்ணீருக்குப்‌ போனால்‌ எட்டாள்‌ வு ய 
(வினைக்‌ கேடு.) 

குருடி மை இட்டாலும்‌ குருடு குருடே, 

குருடி வயிற்றிலே குஞ்சரம்‌ பிறந்தது போல்‌, 


குருடு ஆனாலும்‌ குதிரை சிமிட்டுகிறதில்‌ தா ல்லை, 
குருடு குருடு என்றால்‌ செவிடு செவிடு என்கிறாய, 
(குடுகுடு என்கிறாய்‌, ) 


8940 


8945 


8950 


8959 


6960 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 147 


குருடும்‌ செவிடும்‌ கூத்துப்‌ பார்த்தாற்‌ போல்‌. 

குருதீ துரோகம்‌ குல நாசம்‌, 

குரு நின்ற நிலையில்‌ நின்றால்‌ சீடன்‌ ஓடுகிற ஓட்டத்தில்‌ 
இருக்கிறான்‌. 8965 


குரு நின்று கொண்டு பெய்தால்‌ சிஷ்யன்‌ ஓடிக்‌ கொண்டு 
பெய்வான்‌, 

குரு பார்வையால்‌ கோடிப்‌ பாவம்‌ விலகும்‌, 

குரு மொழிக்கு இரண்டு உண்டா? 

குரு மொழிக்குச்‌ குறுக்கே போகலாமா? 

குரு மொழி கேளர்தவனும்‌ தாய்‌ வார்த்தை கேளாதவனும்‌ 
சண்டி. 6970 


குரு மொழி மறந்தோன்‌ திரு அழிந்து அழிவான்‌. 

குரு வாய்‌ மொழியே திருவாய்‌ மொழி. 

குருவி உட்காரப்‌ பனம்‌ பழம்‌ விழ, 

குருவிக்கு ஏற்ற ராகசுரம்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு. குருவி வாய்க்குள்‌ வைக்கும்‌ நாகசுரத்தின்‌ உறுப்பு 
சக்கை என்பர்‌.) 

குருவிக்குத்‌ தகுந்த ராம சரம்‌. 8975 
(ராமேசுவரம்‌.) 


குருவிக்குத்‌ தகுந்த பாரம்‌. 
குருவிக்குப்‌ பல நாளைய வேலை; குரங்குக்கு ஒரு நாழிகை வேலை. 
குருவிக்‌ கூட்டைக்‌ குலையக்‌ கலைக்காதே, 
குருவிக்‌ கூட்டைக்‌ கோலாலே கலைக்காதே. 
(கலைக்கிறது. ) 
குருவி கழுத்தில்‌ பனங்காயைக்‌ கட்டித்‌ தொங்கவிட்டது 
போல. 8980 
(கட்டித்‌ தூக்கலாமா?) 


குருவி சிறுகச்‌ சிறுகத்‌ தனக்குக்‌ கூட்டைக்‌ கட்டுகிறது. 
குருவி சொல்லும்‌ மருவிக்‌ கேள்‌. 
குருவி தலையில்‌ பனங்காயை வைத்தாற்‌ போல. 
(தேங்காயை.,) 
குருவி போலக்‌ கூடு கட்டிக்‌ குரங்கு போலப்‌ பிய்த்தெறிவான்‌, 
குருவி போல மூக்காலே சேர்த்தானாம்‌. 8985 


148 தமிழ்ப்‌ பழ்மொழிகல்‌ 


குருவுக்கு ஏற்ற சீடன்‌. 

குருவுக்குத்‌ துரோகம்‌ செய்தாலும்‌ குடலுக்குத்‌ துரோகம்‌ செய்யக்‌ 
கூடாது. 

குருவுக்கும்‌ நாமம்‌ குழைத்துப்‌ போடுவான்‌, 

குருவுக்கு நாமம்‌ போட்டுக்‌ கோபாலப்‌ பெட்டியில்‌ கைபோட்டது 
போல்‌, 


குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன்‌, 8990 


குருவும்‌ தாரமும்‌ கொண்டவன்‌ தவம்‌. 

குரு வேஷம்‌ கொண்டவன்‌ எல்லாம்‌ குரு ஆவானா? 

குரைக்காத நாய்‌ குதிகாலைக்‌ கடிக்கும்‌, 

குரைக்காத நாயையும்‌ அசையாத நீரையும்‌ நம்பாதே. 

குரைக்கிற நாய்‌ ஆனாலும்‌ பட்டியைக்‌ காக்கட்டும்‌. 899௦ 


குரைக்கிற நாய்க்கு எல்லாம்‌ கொழுக்கட்டை போட முடியுமா? 
குரைக்கிற நாய்க்கு எலும்பைப்‌ போட்டாற்‌ போல, 
(எலும்புத்‌ துண்டைப்‌ போடு.) 
குரைக்கிற தாய்க்கு ஒரு துண்டுக்‌ கருப்பட்டி, 
குரைக்கிற நாய்க்குக்‌ குத்துச்‌ சோறும்‌, சிலைக்கிற புண்ணுக்குப்‌ 
பொட்டு எண்ணெயும்‌ தேவை. 
குரைக்கிற நாய்க்குக்‌ கொழுக்கட்டை போட்டாற்‌ போல. 9000 


குரைக்கிற நாய்க்குப்‌ பிண்டம்‌ போடு; தானே ஓடிப்‌ போகும்‌. 
குரைக்கிற நாய்‌ கடிக்காது. 
(கடிக்கிறது அரிது, ) 
குரைக்கிற நாய்‌ கடிக்காது; இடிக்கிற மேகம்‌ பெய்யாது, 
குரைக்கிற நாய்‌ குதி காலைக்‌ கடிக்கும்‌. 
குரைக்கிற நாய்‌ வேட்டைக்கு உதவாது. 9005 
(ஆகாது, வேட்டை பிடிக்குமா?) 


குரைக்கிற நாயின்‌ வாயிலே கோலைக்‌ கொடுத்தால்‌ ஊர்‌ எங்கும்‌ 
கொண்டோடிக்‌ குரைக்கும்‌. 

குரைக்கிற நாயை அடித்தால்‌ இன்னம்‌ வெர்ன்‌ குரைக்கும்‌. 

குரைக்கிற நாயைக்‌ கண்டு பயப்படாதே. 

குரை குரை என்றால்‌ குரைக்காதாம்‌ கொல்லக்குடி நாய்‌; 
தானாகக்‌ குரைக்குமாம்‌ தச்சக்குடி நாய்‌. 

குரைத்தால்‌ நாய்‌; இல்லாவிட்டால்‌ பேய்‌. 9010 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 149 


குல்லாய்க்கார நவாபு, செல்லாது உன்‌ ஜவாபு. 

குல்லாய்க்குத்‌ தலையா? தலைக்குக்‌ குல்லாயா? 

குல்லாய்‌ போடப்‌ பார்க்கிறான்‌. 

குல்லாயை எடு என்‌ றால்‌ முல்லாவை அழைத்த கதை, 
குலத்தனவே ஆகும்‌ குணம்‌. 9019 


குலத்திலே குரங்கைக்‌ கொள்‌. 

குலத்திலே முளைத்த கொடி என்ன கொடி? கற்பிலே மலர்ந்த 
பெண்‌ கொடி. 

குலத்துக்கு ஈனம்‌ கோடாரிக்‌ காம்பு, 

குலத்துக்கு ஏற்ற குணம்‌. 

குலத்துக்கு ஏற்ற பெண்‌; நிலத்துக்கு ஏற்ற நெல்‌. 9020 


குலத்துக்கு ஏற்ற பேச்சு, 

குலத்தைக்‌ கெடுக்கவந்த கோடாரி. 

குலத்தைக்‌ கெடுக்குமாம்‌ குரங்கு, 

குலம்‌ எப்படியோ, குணமும்‌ அப்படியே. 

குலம்‌ குப்பையிலே; பணம்‌ பந்தியிலே, 9025 


குலம்‌ குலத்தோடு; வெள்ளம்‌ ஆற்றோடு. 

குலம்‌ குலத்தோடே; வெள்ளாடு தன்னோடே. 

குலம்‌ புகுந்தும்‌ குறை தீரவில்லை. 
(குறையா?) 

குலமகட்கு அழகு கொழுநனைப்‌ பேணுதல்‌, 

குலமகன்‌ குலத்துக்கு அழுவான்‌; மூக்கறையன்‌ மூக்குக்கு 
அழுவான்‌, 9080 


குலமும்‌ ஒன்று; குறியும்‌ ஒன்று. 

குல விச்சை கல்லாமற்‌ பாகம்‌ படும்‌. 
(பழமொழி நானூறு. ) 

குல வித்தை கற்றுப்‌ பாதி; கல்லாமற்‌ பாதி. 

குலஸ்தீரீ தன்‌ பர்த்தாவையும்‌ பரஸ்திரீ தன்‌ மேனியையும்‌ 
பேணுவாளி. 
(தன்‌ கணவனையும்‌. ) 

குலாசாரத்தைக்‌ குழிக்கறி ஆக்கி மதாசாரத்தின்‌ வாயில்‌ மண்‌ 

அடிக்க வேண்டும்‌. 9095 

(மண்‌ அடிக்கிறது.) 


150 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குலாம்‌ காதருக்கும்‌ கோகுலாஷ்டமிக்கும்‌ என்ன சம்பந்தம்‌? 
குலை நடுங்கப்‌ பேசினால்‌ அலமலந்து போகும்‌. 
குழக்கட்டைக்குத்‌ தலை பார்த்துக்‌ கடிப்பதுண்டா? 
குழக்கட்டைக்குத்‌ தலையும்‌ இல்லை; குறவனுக்குக்‌ 
குறையும்‌ இல்லை. 
(கூத்தாடிக்கு. ) 
குழக்கட்டை தின்ற நாய்க்குக்‌ குறுணி மோர்‌ 


குருதட்சிணையா? 9040 


குழக்கட்டை தின்ற பூனைக்குக்‌ குடுவை மோர்‌ வரதட்சிணை. 
குழந்தாய்‌ குழுயில்‌ அமிழ்ந்தாதே, 

குழந்தை இல்லாத வீடு சுடுகாடு. 

குழந்தை உள்ள வீடு கோவில்‌. 

குழந்தைக்‌ காய்ச்சலும்‌ குண்டன்‌ காய்ச்சலும்‌ பொல்லா. 9045 


குழந்தைக்காரன்‌ குழந்தைக்கு அழுதால்‌ பணிச்சவன்‌ காசுக்கு 
அழுதானாம்‌. 

குழந்தைக்கும்‌ நாய்க்கும்‌ குடிபோகச்‌ சந்தோஷம்‌. 

குழந்தை காய்ச்சலும்‌ குள்ளன்‌ காய்ச்சலும்‌ பொல்லாதவை, 
(குண்டன்‌ காய்ச்சலும்‌.) 

குழந்தை தூங்குகிறது எல்லாம்‌ அம்மையாருக்கு லாபம்‌. 

குழந்தை நோய்க்கு வஞ்சகம்‌ இல்லை. 9050 


குழந்தைப்‌ பசி கொள்ளித்‌ தேள்‌. 
(கொள்ளி போலே. ) 
குழந்தைப்‌ பசியோ? கோவில்‌ பசியோ? 
குழந்தைப்‌ பட்டினியும்‌ கோயில்‌ பட்டினியும்‌ இல்லை. 
குழந்தைப்‌ பாலை வெடிப்பிலே வார்க்கிறதா? 
குழந்தைப்‌ பிடியோ? குரங்குப்‌ பிடியோ? 9059 


குழந்தை பிறக்குமுன்‌ பேர்‌ இடுகிறதா? 

குழந்தை மலத்துக்குக்‌ குட்டி நாய்‌ வந்தது போல, 

குழந்தையின்‌ காதிலே திருமந்திரம்‌ உபதேசித்தாற்‌ போல்‌. 

குழந்தையின்‌ தேகம்‌ போல, 

குழந்தையின்‌ முகமும்‌ வாடக்‌ கூடாது; குலுக்கையின்‌ நெல்லும்‌ . 
குறையக்‌ கூடாது. 9060 


. தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 151 


குழந்தையும்‌ தெய்வமும்‌ கொண்டாடும்‌ இடத்தில்‌, 
(இடத்திலேதான்‌ மகிழ்ச்சி.) 
குழந்தையும்‌ தெய்வமும்‌ கொண்டு அணைக்கிற பக்கம்‌. 
குழந்தையைப்‌ பறிகொடுத்துத்‌ தவிக்கிற போது, கிடக்கிறது 
கிடக்கட்டும்‌, கிழவனை மணையில்‌ வை என்றது போல, 
குழந்தையையும்‌ கிள்ளி விட்டுத்‌ தொட்டிலையும்‌ ஆட்டுதல்‌, 
குழத்தை வளர்ப்பது ஒரு கோயில்‌ கட்டுவதற்குச்‌ சமம்‌. 9005 


குழந்தை வாக்குத்‌ தெய்வ வாக்கு, 

குழந்தை வாயை முத்தம்‌ இட்டது போல 

குழம்புப்‌ பால்‌ குடிக்கவும்‌ குமர கண்ட வலிப்பா? 

குழவணப்பிள்ளை போல்‌ பெருத்திருக்கிறான்‌. 

குழறிக்‌ குழறிக்‌ குமரனைப்‌ பாடு. 9070 

குழிக்‌ கண்ணும்‌ கோடுவாய்‌ வழிச்சலும்‌, 

குழிப்பிள்ளை மடிப்பிள்ளை. 

குழிப்பிள்ளையை எடுத்து இழவு கொண்டாடுகிறது போல, 
(கொண்டாடாதே.) 

குழிப்‌ பிள்ளையைத்‌ தோண்டி ஒப்பாரி வைப்பது போல, | 

குழிப்‌ பிள்ளையை தரி சுற்றுவது போல. 9075 


குழியிற்‌ பயிரைக்‌, கூரைமேல்‌ ஏற விடுகிறது. 
(ஏற்றினாற்‌ போல, ) 
குள்ளக்‌ குளிர நீராடினால்‌ குளிர்‌ போகும்‌, 
குள்ள நரி தின்ற கோழி, கூவப்‌ போகிறதோ? 
(கூப்பிடப்‌ போகிறதோ?) 
குள்ளப்‌ பார்ப்பான்‌ பள்ளத்தில்‌ விழுந்தான்‌; தண்டு எடு, தடி எடு, 
குள்ளன்‌ குடி கெடுப்பான்‌; குள்ளன்‌ பெண்சாதி ஊரைக்‌ கெடுப்‌ 
பாள்‌. | 9080 


குள்ளன்‌ குழியில்‌ விழுந்தால்‌, தண்டெடு தடி எடு, 
குள்ளனைக்‌ கொண்டு கடலாழம்‌ பார்க்கலாமா? 
(பார்க்கிறான்‌. ) 
குளத்தில்‌ போட்டுக்‌ கிணற்றில்‌ தேடலாமா?. 
(நதியில்‌ தேடுவதா?) 
குளத்திலே கால்‌ கழுவா விட்டால்‌ குளத்துக்கு என்ன குறை? 
குளத்தின்‌ மேலே கோபம்‌ வந்தால்‌ தண்ணீர்‌ குடிக்காமல்‌ 
போகிறதா? | 9083 


152 தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 


குளத்தினிடம்‌ கோபித்துக்‌ கொண்டு கால்‌ கழுவாமல்‌ போனானாம்‌, 
குளத்துக்கு மழை குந்தாணி போற்‌ பெய்யுமோ? 

(கோவிந்த சதகம்‌.) 
குளத்தைக்‌ கலக்கிப்‌ பருந்துக்கு இரை இட்டது போல, 

(இரை கொடுக்கவோ?) 
குளத்தை வெட்டி வீட்டுத்‌ தவளையைக்‌ கூப்பிட வேண்டுமா? 
குளப்படி கண்டு கடல்‌ ஏங்குமா? 9090 


குளப்படி தண்ணீர்‌ சமுத்திரம்‌ ஆனால்‌, குடம்‌ தண்ணீர்‌ எவ்வளவு 
ஆக வேண்டும்‌? 

குளப்படி தண்ணீரைச்‌ சமுத்திரத்தில்‌ இறைப்பானேன்‌? 

குளப்படி நீரை இறைத்தால்‌ கடற்பள்ளம்‌ நிரம்புமா? 

குளம்‌ இருக்கிறது; நான்‌ இருக்கிறேன்‌. 

குளம்‌ எத்தனை குண்டியைக்‌ கண்டதோ? குண்டி எத்தனை 
குளத்தைக்‌ கண்டதோ? 9099 


குளம்‌ காக்கிறவன்‌ தண்ணீரைக்‌ குடியானோ? 
குளம்‌ தோண்டித்‌ தவளையைக்‌ கூப்பிட வேண்டுமா? 
குளம்‌ பெருத்தது அடைச்சாணி; கோயில்‌ பெருத்தது சேரமா தேவி, 
குளம்‌ வற்றினால்‌ முறை வீதம்‌ உண்டா? 
(வறிறியும்‌, குளம்‌ உடையும்‌ போது. ) 
குளம்‌ வெட்டப்‌ பூதம்‌ புறப்பட்டது போல. 9100 


குளம்‌ வெட்டு முன்னே முதலை குடி இருக்குமா? 
குளவி ஊதி ஊதிப்‌ புழுவைத்‌ தன்‌ நிறம்‌ ஆக்கியது போல, 
குளவிக்குப்‌ பச்சைப்‌ புழு பிள்ளை, 
குளவிக்‌ கூட்டிலே கல்லை விட்டு எறியாதே. 
(எறிகிறதா ?) 
குளவிக்‌ கூட்டைக்‌ கோலால்‌ கலைக்காதே, 9105 
(கலைத்தாற்‌ போல. ) 


குளவி கூடு கட்டினால்‌ பிறப்பு; நாய்‌ பள்ளம்‌ தோண்டினால்‌ 
இறப்பு. 
குளவி புழுவைத்‌ தன்‌ நிறம்‌ ஆக்குவது போல, 
குளிக்கப்‌ போய்ச்‌ சேற்றைப்‌ பூசிக்‌ கொண்டது போல, 
குளிசம்‌ கட்டிக்‌ குட்டி இரட்டித்தது. 
(கட்டியும்‌), 
குளித்தால்‌ குளிர்‌ போகும்‌; நசித்தால்‌ நாணம்‌ போகும்‌. 9110 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 153 


குளித்துப்‌ பேணினவனுக்கு இரு வேலை. 

குளித்து முப்பது நாள்‌ ஆகவில்லை; குனிந்து உப்பு எடுக்க 
முடியவில்லை. 

குளிர்ந்த கொள்ளியாய்‌ இருந்து குடியைக்‌ கெடுக்கலாமா? 

குளிர்ந்த நிழலும்‌ கூத்தியார்‌ வீடும்‌ உள்ளபோது மயிரான 
உத்தியோகம்‌ இருந்தால்‌ என்ன? போனால்‌ என்ன? 


(இந்த வருமானம்‌ வந்தால்‌ என்ன? போனால்‌ என்ன?) 
குளிர்‌ விட்டுப்‌ போயிற்று, 9115 


குளிராத உள்ளும்‌ கூத்தியாரும்‌ உண்டானால்‌ மயிரான சம்பளம்‌ 
வந்தால்‌ என்ன? போனால்‌ என்ன! 

குளிராத வீடும்‌ கூத்தியாரும்‌ உண்டானால்‌ மயிரான வேளாண்மை 
விளைந்தால்‌ என்ன? விளையாமற்‌ போனால்‌ என்ன? 

குளுகுளு என்பார்‌ தீப்‌ பாய்வார்களா? 
(குலுகுலு என்பார்‌.) 

குற்றத்‌ தண்டனையிலும்‌ சுற்றத்‌ தண்டனை நல்லது. 

குற்றத்தைத்‌ தள்ளிக்‌ குணத்தைப்‌ பாராட்டு, 9120 
(எடுத்துக்‌ கொள்‌,) 


குற்றம்‌ அடைந்த கீர்த்தி குணம்‌ கொள்வது அரிது. 
(கொள்ளல்‌ ஆகாது.) 
குற்றம்‌ உள்ள நெஞ்சு குறுகுறு என்னும்‌; குறும்பி உள்ள காது 
தினவு கொள்ளும்‌. 
(குறுகுறுக்கும்‌, தினவு எடுக்கும்‌.) 
குற்றம்‌ பார்க்கிற்‌ சுற்றம்‌ இல்லை. 
(சுற்றம்‌ ஏது?) 
குற்றம்‌ போலச்‌ செய்து குணம்‌ செய்கிறது. 
குற்றம்‌ மறைப்பதில்‌ மற்றொரு குற்றம்‌ நேரும்‌. 9129 


குற்ற மனச்சாட்சி கூடி வாழச்‌ சத்துரு. 
(வாழும்‌ சத்துரு.) 
குற்றவாளி பலவீனன்‌. 
குற்றாலத்தில்‌ குளித்தவனும்‌ குடை வரையில்‌ தூங்கினவனும்‌, 
குற்றாலத்துக்‌ குரங்கே, மரத்தை விட்டு இறங்கே, 
குற்றால நாதருக்கு நித்தம்‌ தலைவலி. 9180 


குற்றால நாதருக்கு வற்றாக்‌ குடி நீரும்‌ மாறாத்‌ தலையிடியும்‌. 
(குறுமுனி அமுக்கியதால்‌ தலைவலி, அதற்குத்‌ தலைமுழுக்கு,) 


154 தமிழ்ப்‌ படிமொழிகள்‌ 


குறட்டுக்‌ கததி ஆண்‌ பிள்ளையை விடாது; கொழுந்துக்கூடை 
பெண்‌ பிள்ளையை விடாது. 

குறத்தி பிள்ளை பெறக்‌ குறவன்‌ பத்தியம்‌ தின்ன, 
(மருந்து. காயம்‌.) 

குறத்தி பிள்ளை பெறக்‌ குறவன்‌ பெருங்காயம்‌ தின்பான்‌. 
(காயம்‌. ) 


குறத்தி பிள்ளை பெறக்‌ குறவன்‌ மருத்துவம்‌ பண்ண, 0135 


குற வழக்குக்குச்‌ சக்கிலி வழக்கு இலேசு, 
(வழக்கும்‌. ) 
குற வழக்கும்‌ இடை வழக்கும்‌ கொஞ்சத்தில்‌ தீரா. 
குறவன்‌ குச்சுக்‌ கட்டினாற்‌ போல. 
குறவன்‌ விழிப்பது போல வீழிக்கிறான்‌. 
குறிக்குத்‌ தகுந்த ராமசரம்‌. 9140 


குறிஞ்சி அழிந்து நெருஞ்சி ஆயிற்று. 
குறிப்பு அறிந்து கொடுக்கும்‌ கொடையே கொடை. 
குறுக்குச்‌ சால்‌ ஓட்டுகிறான்‌. 
குறுக்கே வந்து குட்டை ல்‌ 
(பேசி. ) 


குறுகு குறுகு குற்றாலம்‌, 9145 
(அகத்தியர்‌ கூற்று.) 


குறுகுறு நாதா குற்றால நாதா. 

குறுங்கைக்கும்‌ கயிலைக்கும்‌ கூப்பிடு தூரம்‌. 
(குறுங்கை. திருக்குறுங்குடி .) 

குறுணிக்காரனுக்கு வாழ்க்கைப்‌ பட்டுப்‌ பதக்குப்‌ பதக்கு என்று 
அடித்துக்‌ கொண்டால்‌ வருமா? 

குறுணி கொடுத்து நாழி வாங்குகிறதா? 

குறுணிப்‌ பால்‌ கறந்த போதிலும்‌ கூரை பிடுங்கப்‌ 
பார்த்திருக்கலாமா? 91௦0 


குறுணி போட்டால்‌ பதக்கு வருமா? 
குறுணி மைதான்‌ இட்டாலும்‌ குருட்டுக்‌ கண்‌ லம்‌ பப்‌ 
(குருடு குருடே. ] 
குறுணி மைதான்‌ இட்டாலும்‌ குறிவடிவம்‌ கண்‌ ஆகாது. 
குறும்பாடு போல, 
குறும்பைத்‌ தவீர்க்கும்‌ குடி தாங்கு, 9159 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 155 


குறும்பை பூத்தாலும்‌ குணம்‌ போமா நெருப்புக்கு? 
(குறுமை, ) 
குறை அறக்‌ கற்றவன்‌ கோடியில்‌ ஒருவன்‌. 
குறை உள்ளார்க்கு உண்டு குறுகுதல்‌; கறை உள்ளார்க்கு 
உண்டு கரவு. 
குறைக்‌ கேழ்வரகு அரைக்கவா? 
குறை குடம்‌ கூத்தாடும்‌. 9160 


குறை குடம்‌ தளும்பும்‌; நிறை குடம்‌ தளும்பாது. 
குறைந்த கருமான்‌, தீண்ட தச்சன்‌, 
குறைந்த வயிற்றுக்குக்‌ கொள்ளும்‌ பலாக்‌ காயும்‌; நிறைந்த 
வயிற்றுக்கு நீர்மோரும்‌ பானகமும்‌. 
(ததியோ தனமும்‌.) 
குறையச்‌ சொல்லி நிறைய அள. 
(நிறையக்கொடு. ) 
குறையை நினைத்துக்‌ கோயிலுக்குப்‌ போகக்‌ குறை வந்து 
கொண்டையிலே ஏறிற்றாம்‌, 9165 


குறை வித்தையைக்‌ குருவுக்குக்‌ காட்டுகிறதா? 
குறைவு அறக்‌ கற்றவன்‌ கோடியில்‌ ஒருவன்‌. 
குறை வேலையை அம்பலத்தில்‌ கொண்டு வரலாமா? 
குறை வேலையைக்‌ குருக்களுக்குக்‌ காட்டாதே, 
(குருக்களுக்கும்‌ காட்டலாகாது.) 
குறை வேலையை முடியாமல்‌ அம்பலத்துக்கு வரலாமா? 9110 


குன்றக்குடித்‌ தேவடியாளுக்கு நின்றாற்‌ போலப்‌ பயணம்‌ வரும்‌. 
குன்றி மணி இல்லாத்‌ தட்டான்‌ குசுவுக்குச்‌ சமானம்‌. 
(குசுக்‌ கூடப்‌ பெறமாட்டான்‌.) 
குன்றி மணிக்குக்‌ குறுக்கே கறுப்பு. 
குன்‌ றி மணிக்கும்‌ பின்புறத்தில்‌ கறுப்பு, 
குன்றி மணித்‌ தங்கம்‌ இல்லாவிட்டால்‌ கொஞ்சங்கூடத்‌ தட்டான்‌ 
பிழைக்கமாட்டான்‌. 9175 


குன்றி மணி குப்பையில்‌ கிடந்தாலும்‌ குன்றுமா நிறம்‌? 
குன்‌ றி மணிப்‌ பொன்‌ பூட்டிக்‌ கொள்ளக்‌ கோடி தவம்‌ 
செய்ய வேணும்‌. 
(பொன்‌ கிடைக்க.) 


156 தமிழ்ப்‌ பழமொழி 


குன்றில்‌ ஏறி ஆனைப்போர்‌ பார்த்தாற்‌ போல. 
குன்றின்மேல்‌ இட்ட விளக்குப்‌ போல, ட 
குன்றினால்‌ பாலா? குழைந்தால்‌ சாதமா? 918 


குன்று முட்டிய குருவி போல, 

குனிந்தவனுக்குக்‌ கூட ஒரு குட்டு. 

குனிந்து ஒரு துரும்பு கிள்ளிப்‌ போடச்‌ சீவன்‌ இல்லாமல்‌ போனாலு। 
பெயர்‌ என்னவோ பனைபிடுங்கி, 


குஷ்டம்‌ பிடித்த நாய்‌ மாதிரி, 


கூ என்றவன்‌ பேரில்‌ கொல்லச்‌ சினம்‌. 9185 


கூகைக்குப்‌ பகலில்‌ கண்‌ தெரியாது, 

கூகை வீழித்தாற்போல்‌ விழிக்கிறான்‌ 

கூச்‌ கூச்‌ என்றால்‌ நாய்‌ மூஞ்சியை நக்குமாம்‌. 

கூட்டத்தில்‌ கட்டுச்‌ சோறு அவிழ்த்தாற்‌ போல, 

கூட்டம்‌ பெருத்தால்‌ குசுப்‌ பெருக்கும்‌. 9190 


கூட்டு வியாபாரம்‌ குடுமிப்‌ பிடி. 

கூட்டோடு கயிலாயம்‌ சேர்ந்தாள்‌ காரைக்கால்‌ அம்மை. 

கூட்டோடு போச்சுது குளிரும்‌ காய்ச்சலும்‌, 

கூட இருந்து கொண்டு கொள்ளியைச்‌ செருகலாமா? 

கூட இருத்து பார்‌; கூட்டுப்‌ பயிர்‌ இட்டுப்‌ பார்‌. 9199 


கூடக்‌ குடியிருந்து கொண்டு கொள்ளி சொருகலாமா? 

கூடத்தைக்‌ கொடுத்தாலும்‌ மாடத்தைக்‌ கொடுத்தல்‌ ஆகாது, 
(கெடுத்தல்‌. ) 

கூடப்‌ பிறந்தவனைக்‌ கோன்‌ சொல்லிக்‌ கொல்லுகிறதா? 

கூடம்‌ ஒன்று போடும்‌ முன்னே சுத்தி இரண்டு போடும்‌, 

கூடம்‌ இடிந்தால்‌ மாடம்‌, 9200 


கூடி இருந்து குலாவுவார்‌ வீட்டில்‌ ஓடி உண்ணும்‌ கூழும்‌ இனிது. 

கூடி இருந்து பார்‌; கூட்டுப்‌ பயிர்‌ இட்டுப்‌ பார்‌, 

கூடி எல்லோரும்‌ தூக்கி விடுங்கள்‌; பிணக்காடாய்‌ வெட்டிக்‌ 
குவித்துப்‌ போடுகிறேன்‌ என்றான்‌. 

கூடி வருகிற காலத்தில்‌ குடுமி நட்டமா நிற்குமாம்‌. 

கூடி வாழ்ந்தால்‌ கோடி நன்மை, 9200 
(வாழ்வது. ) 


158 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கூடு இருக்கக்‌ குருவி போன மாயம்‌ என்ன? 

கூடு புருவம்‌ குடியைக்‌ கெடுக்கும்‌. 

கூடும்‌ காலம்‌ வந்தால்‌ தேடும்‌ பொருள்‌ நடு மடியிலே. 

கூடு முடி குடியைக்‌ கெடுக்கும்‌. 

கூடைக்‌ கல்லும்‌ பிள்ளையாரானால்‌ எந்தக்‌ கல்லைக்‌ 
கும்பிடுகிறது? 9210 


கூடை கூடையாகக்‌ கொடுத்தாலும்‌ குறை நீங்காது. 

கூடை நகையும்‌ குச்சிலிப்‌ பொட்டும்‌ 

கூடையைச்‌ சுட்டுக்‌ கரியாகுமா? கூந்தலைச்‌ சுட்டுக்‌ கரியாகுமா? 
(மயிரை) 

கூண்டில்‌ அகப்பட்ட புலிபோல்‌, 

கூண்டிலே குறுணி நெல்‌ இருந்தால்‌ மூலையிலே முக்குறுணித்‌ 
தெய்வம்‌ கூத்தாடும்‌. 9215 


கூண்டோடு கைலாசம்‌. 

கூண்டோடு போயின குளிரும்‌ காய்ச்சலும்‌. 

கூத்தரிசி குத்துகிற வீட்டில்‌ வாய்க்கரிசிக்காரிக்கு வழி இல்லை, 
(கூத்தரிசிக்காரி, வழி ஏது? வழி இல்லை. ) . 

கூத்தன்‌ என்றும்‌ கோழி என்றும்‌ சொல்கிறார்களா? ப 

கூத்தாட்டுச்‌ சிலம்பம்‌ படை வெட்டுக்கு ஆகுமா? 9220 
(கூத்தாடி சிலம்பம்‌. ) | I 


கூத்தாடிக்‌ கணவன்‌ வயிற்றைக்‌ கெடுத்தான்‌; வாய்ப்பட்டி 
மாமியார்‌ வாயைக்‌ கெடுத்தாள்‌, | 
கூத்தாடிக்கு ஒரு குரங்கு கிடைத்தாற்‌ போல, 
கூத்தாடிக்குக்‌ கீழே கண்‌; கூலிக்காரனுக்கு மேலே கண்‌. 
கூத்தாடிக்கு மீசை எதற்கு? 
கூத்தாடிக்கு முறை இல்லை; கொழுக்‌ கட்டைக்குத்‌ தலை 
இல்லை. 9225 


கூத்தாடிக்‌ குரங்கு ஆகாமலும்‌ சூதாடித்‌ தோற்காமலும்‌. 

கூத்தாடிகளில்‌ பெரியவர்‌; கூட்டத்தில்‌ சிறியவர்‌. 

கூத்தாடி கிழக்கே பார்த்தான்‌; கூலிக்காரன்‌ மேற்கே பார்த்தான்‌. 

கூத்தாடி குண்டாகரணம்‌ படமாகும்‌ பிண்டச்‌ சோற்றுக்கு 
மன்றாட்டம்‌. 


கூத்தாடி சிநேகம்‌ குடியைக்‌ கெடுக்கும்‌. 9290 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 159 


கூத்தாடி சிலம்பப்படை வெட்டுமா? 

கூத்தாடிப்‌ பெண்ணுக்குச்‌ சூதா டிக்‌ கணவன்‌. 

கூத்தாடுவதும்‌ குண்டி நெளிவதும்‌ ஆற்றாதவன்‌ செயல்‌, 
(யாழ்ப்பாண வழக்கு.) 

கூத்திக்‌ கள்ளன்‌ பெண்டாட்டியை நம்பமாட்டான்‌, 

கூத்திக்‌ கள்ளனுக்குக்‌ குணம்‌ ஏது? 9235 


கூதீதிக்கு இட்டுக்‌ குரங்கானான்‌ ; வேசிக்கு இட்டு விறகானான்‌. 
(கொடுத்து. ) 
கூத்திக்குத்‌ தக்க பந்தம்‌; காற்றுக்குத்‌ தக்க படல்‌, 
கூத்தியார்‌ ஆத்தாள்‌ செத்தால்‌ கொட்டும்‌ முழக்கும்‌; கூத்தியார்‌ 
'செத்தால்‌ ஒன்றும்‌ இல்லை, 
கூத்தியார்‌ செத்தால்‌ குறுங்கட்டில்‌ வெறுங்கட்டில்‌ அம்மம்‌ 
கூத்தியார்‌ செத்தால்‌ பிணம்‌: அவள்‌ ஆத்தாள்‌ செத்தால்‌ 
மணம்‌, 9240 
(தாய்‌.) 


கூத்தியார்‌ பிள்ளைக்குத்‌ தகப்பன்‌ யார்‌? 

கூத்தியார்‌ போனால்‌ குறுங்கட்டில்‌ வெறுங்கட்டில்‌. 

கூத்தியார்‌ வீட்டுக்கு நாய்‌ போல்‌ அலைகிறான்‌. 
கூத்தியாருக்கு வழி அற்றவன்‌. | 

கூத்திலே கோணங்கி வந்தாற்‌ போல, 9245 


கூத்துக்கு ஏற்ற கொட்டுக்‌ கொட்டுகிறது. 

கூத்துக்கு ஏற்ற கோமாளி போல, 

கூத்துக்குத்‌ தக்க பந்தம்‌; காற்றுக்குத்‌ தக்க படல்‌, 

கூத்துக்குப்‌ பந்தம்‌ பிடித்தாற்‌ போல. 

கூத்துக்குப்‌ பீத்துக்‌ கட்டினாற்‌ போல. 9250 


கூத்துக்குப்‌ புகுந்தவன்‌ கொட்டுக்கு அஞ்சித்‌ தீருமா? 

கூத்துக்கு மீசை சிரைக்கவா? 

கூத்து நெல்லுக்‌ குத்துகிற வீட்டில்‌ வாய்க்கரிசிக்கு வழி இல்லை, 
கூதீதுக்குப்‌ பேரனஇடத்தில்‌ தேள்‌ கொட்டினது போல, 

கூத்துக்குப்‌ போன இடத்தில்‌ பேய்‌ பிடித்தது போல, 9255 


கூந்தல்‌ அழகி, கூப்பிட்டாள்‌ பந்தலிலே, 
கூந்தலும்‌ குடலும்‌ கொண்டது கொள்கை, 


160 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கூப்பாடு போட்டால்‌ சாப்பாடு வருமா? 
(கூப்பிட்டால்‌ சாப்பாடு ஆகுமா?) 

கூப்பிடப்‌ போன தாதி மாப்பிள்ளையைக்‌ கைக்கொண்டால்‌. 
(மாப்பிள்ளை கூடப்‌ போன கதை.) 


கூர்ச்சம்‌ போல நிற்கிறான்‌. 9260 


கூர்ந்து கவனித்தால்‌ குதிரையும்‌ கழுதையாகத்‌ தெரியும்‌. 
கூர்மத்தை நம்பிக்‌ குடிகெட்டுப்‌ போனேன்‌, 
(கூர்மம்‌ கூர்ம்புராணம்‌, ) 
கூர்மையாளனே நேர்மையாளன்‌, 
கூரிய சொல்லான்‌ ஆரினும்‌ வல்லான்‌. ப 
கூரியன்‌ ஆயினும்‌ வீரியம்‌ பேசேல்‌, 9265 


கூருக்கு எதிர்‌ உதைத்தால்‌ ஆர்‌ எழ வருத்தும்‌? 
(சூர்‌ எழ.) 

கூரை இட்ட நாள்‌ முதல்‌ தாள்‌ முதல்‌ தாரசையிட்டு அழுதாள்‌. 
(கூறை.) 

கூரை நில்லா வீடு வீடு ஆகுமா? 

கூரை ஏறிக்‌ கோழி பிடிக்காதவனா வானம்‌ ஏறி வைகுந்தம்‌ 


காட்டுவான்‌? 
(கோபுரம்‌ ஏறி வைகுந்தம்‌ போகப்‌ போகிறான்‌. கோழி பிடிக்காத 

குருக்களா?) 
கூரைக்‌ காய்‌ வைத்தியம்‌ குணத்துக்கு ஏற்குமா? 9210 


கூரை மீது ஓடும்‌ குரங்கைப்‌ பார்த்துக்‌ கூட்டில்‌ இருந்த குரங்கு 

விசாரித்ததாம்‌. 
கூரைமேல்‌ .ஏறிக்‌ குருவி பிடிக்காத குரு கைலாசத்துக்கு வழிகாட்டப்‌ 

போனானாம்‌. 

(வைகுந்தத்துக்கு. வானத்தைக்‌ கீறி வழிகாட்டிப்‌ போகிறாரோ?) 
கூரைமேல்‌ ஏறிக்‌ கோணல்‌ சுரைக்காய்‌ அறுக்கத்‌ தெரியாதவன்‌ 

வானத்தைக்‌ கிழித்து வைகுண்டம்‌ காட்டப்‌ போகிறானாம்‌. 

கூரை மேலே சோறு போட்டால்‌ ஆயிரம்‌ காசும்‌ வரும்‌. 
கூரையைப்‌ பிரிக்கக்‌ குரங்குக்குப்‌ பிடி கடலை. 9275 


கூலிக்காரன்‌ பெண்‌ சாதி குளி குளிக்கப்‌ போகிறாளா? குப்பையிலே 
ஆமணக்கு முளைக்கப்‌ போகிறதா? 
(முளைக்காமல்‌. ) 


கூலிக்கு அறுத்தாலும்‌ குறுணிக்கு அறுக்கலாம்‌; வீணனுக்கு 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 161 


அறுத்து வெளியிலே நிற்கிறேன்‌, 
(வீணுக்கு.) 
கூலிக்கு உழைக்கிறவனுக்கு ஆனைத்‌ எனில்‌ 
கூலிக்குக்‌ கழு ஏறுவார்களா? 
(ஏற்பார்களா?) 
கூலிக்குக்‌ குத்துகிறவளைக்‌ கேளிக்கை ஆடச்‌ சொல்வது 
போல்‌. 9280 


கூலிக்குக்‌ குதீதுவாள்‌ பிள்ளைக்‌ குத்தவிடு பஞ்சமா? 

கூலிக்கு தாலி அறுப்பாரும்‌ இல்லை; மேலைக்கு இருப்பாரும்‌ 
இல்லை. 

கூலிக்கு நாற்று நட வந்தவனுக்கு எல்லைக்கு வழக்கோ? 

கூலிக்கு நெல்‌ குத்தலாமாம்‌; கைமூலம்‌ தெரியக்‌ கூடாதாம்‌, 

கூலிக்குப்‌ பாவம்‌ குறுக்கே. 9265 
(வந்தது. பாவி குறுக்கே வந்தான்‌, ) 


கூலிக்குப்‌ போனாலும்‌ குறுணி நெல்‌ கிடைக்கும்‌. 

கூலிக்கு மார்‌ அடிப்பது. 

கூலிக்கே குத்துவதானாலும்‌ கமுக்கட்டு மயிர்‌ தெரியாமல்‌ 
இருக்குமா? 

கூலி குறைத்தாயோ? குறை மரக்கால்‌ இட்டாயோ? 

கூலி குறைத்தால்‌ வேலை கெடும்‌, 9290 


கூலிப்‌ படை குத்துமா? கூவத்தைக்‌ கண்டு கடல்‌ ஒத்துமா? 
கூலிப்‌ படைவெட்டுமா? 
கூலியும்‌ கொடுத்து எதிர்‌ மூச்சும்‌ போட்டாளாம்‌. 
(போடுகிறது. ) 
கூலியைக்‌ குறைக்காதே; வேலையைக்‌ கெடுக்காதே, 
கூவுகிற கோழிக்கும்‌ குந்திக்‌ கொண்டு இருக்கிற அம்மையாருக்கும்‌ 
என்ன வேலை? 9295 


கூழ்‌ ஆனாலும்‌ குப்பை ஆனாலும்‌ குடித்துக்‌ கொண்டவன்‌ 
பிழைப்பான்‌ . 

கூழ்‌ ஆனாலும்‌ குளித்துக்‌ குடி; கந்தை ஆனாலும்‌ கசக்கிக்‌ கட்டு, 

கூழ்‌ என்றாலும்‌ குடிக்கிறவன்‌ பிழைப்பான்‌. 

கூழ்‌ என்றாலும்‌ வாழ்வுக்குத்‌ தக்கதாகக்‌ குடிக்கத்தான்‌ வேண்டும்‌, 
(வாழ்வுக்குத்‌ தக்கதென்றால்‌,) 

கூழ்‌ குடிக்காத பொட்டை, கேழ்வரகு ஏண்டா நட்டாய்‌? 9900 


162 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கூழ்‌ குடிக்கிறாயா அப்பா? குறுணி குடிப்பேன்‌ குப்பா. 

கூழ்‌ குடித்த குழந்தை குந்தாணி. | 

கூழ்‌ குடித்தவன்‌ ஆனான்‌; குந்தித்‌ தின்றவன்‌ குடியால்‌ மடிந்தான்‌. 

கூழ்‌ குடித்தால்‌ குந்தாணி; கஞ்சி குடித்தால்‌ கழுக்காணி. த 

கூழ்‌ குடித்தாலும்‌ குட்டாய்க்‌ குடிக்க வேண்டும்‌, 9905 
(குட்டு-இரகசியம்‌, ) 


கூழ்‌ குடித்தாலும்‌ கூட்டு ஆகாது. 

கூழ்‌ சுடுகிறது, கீரைக்குக்‌ கேடு, 

கூழ்‌ சுடுகிறதென்று ஊதிக்‌ குடிக்கிற வேளை. 

கூழ்ப்‌ பதனிப்‌ பானையில்‌ கைவிட்டவன்‌ விரலைச்‌ சப்பாமல்‌ 
வேட்டியிலா துடைப்பான்‌? 

கூழ்‌ புளித்தது, பால்‌ கூடப்‌ புளித்ததென்று விட்டு விடாதே. 9910 


கூழ்‌ புளித்ததென்றும்‌ மாங்காய்‌ புளித்ததென்றும்‌ உணராமல்‌ 
சொல்லலா மர? 

கூழாய்‌ இருந்தாலும்‌ மூடிக்‌ குடி. 

கூழிலே வீழுந்த ஈ குழம்புகிறது போல, 

கூழுக்கு உப்பு இல்லை என்பார்க்கும்‌ பாலுக்குச்‌ சர்க்கரை 
இல்லை என்பார்க்கும்‌ ஒரே அழுகை, 
(விதனம்‌ ஒன்றே.) 

கூழுக்குக்‌ குட்டிச்‌ சுவரோடு போனவனே! 9319 


கூழுக்குக்‌ குறடு மாங்காய்‌, 
(மிளகாய்‌. ) 
கூழுக்குப்‌ பாடிக்‌ குடியைக்‌ கெடுத்தான்‌. 
கூழுக்கும்‌ அசை; மாவுக்கும்‌ ஆசை. 
கூழுக்கும்‌ ஆசை; மீசைக்கும்‌ ஆசை, ை 
கூழுக்கும்‌ கொழுக்கட்டைக்கும்‌ ஒன்றே குறி. 9820. 


கூழுக்கு மாங்காய்‌ கொண்டாட்டம்‌; குரங்குக்குத்‌ தேங்காய்‌ 
கொண்டாட்டம்‌, 

கூழுக்கு மாங்காய்‌ தோற்குமா? 

கூழும்‌ பஞ்சமோடி? கொடுமை மாமியாரே! 

கூழைக்‌ குடிக்கிறரயா அப்பா? குறுணி குடிப்‌: ' அப்பா! 

கூழைக்‌ குடித்தாலும்‌ குப்பையைச்‌ சுமந்தாலுட கருப்பைக்‌ 
காட்டுப்‌ பெண்‌ ருக்குமிணி; பாலைக்‌ குடித்தாலும்‌ பட்டுக்‌ 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 163 


கட்டினாலும்‌ பட்டணத்துப்‌ பெண்‌ பறக்கை, 9929 
(பட்டணத்துப்‌ பெண்‌ தட்டுவாணி,) 


கூழைக்‌ கும்பிடு, 

கூழை குடியைக்‌ கெடுக்கும்‌; குட்டைக்‌ கலப்பை காட்டைக்‌ 
கெடுக்கும்‌. 

கூறி விற்காதே; தேடி வாங்காதே, 

கூறு கெட்ட மாட்டுக்கு ஆறு கட்டுப்‌ புல்லா? 

கூறையும்‌ தாலியும்‌. 

கூனனைக்‌ கொண்டு குழப்படி மகளே, காணிக்குப்‌ 
பேரப்பிள்ளை . 9330. 

(குழப்படி மாமி காணிக்குப்‌ பிள்ளை பெற.) 


கூனி ஆனாலும்‌ கூடை சுமந்துதான்‌ கூலி பெற வேண்டும்‌. 

கூனியூர்‌ சென்றால்‌ இங்கிருந்தே கூனிக்‌ கொண்டா 
போக வேண்டும்‌? 

கூனி வாயால்‌ கெட்டது போல. 


இச 


கெஞ்சினால்‌ மிஞ்சுவது, மிஞ்சினால்‌ கெஞ்சுவது. 
கெஞ்சும்‌ புத்தி கேவலம்‌ கொடுக்கும்‌, 99989 


கெஞ்சு மணியம்‌ பண்ணுகிறது, 
(கெஞ்சி பண்ணுகிறதா?) 
கெட்ட இடையனுக்கு எட்டு ஆடு போதும்‌. 
கெட்ட ஊருக்கு எட்டு வார்த்தை. 
கெட்ட கழுதைக்குத்‌ துஷ்ட புத்தி, 
கெட்ட கழுதைக்குப்‌ பட்டது கண்டது. 9340 


கெட்ட காலத்துக்கு நாரை கெளிற்று மீனை எடுத்து 
விழுங்கினது போல, 
கெட்ட காலத்துக்கு விபரீத புத்தி. 
(விநோத புத்தி.) 
கெட்ட குடிக்கு ஒரு கேட்டை பிறந்தது. 
கெட்ட குடிக்கு ஒரு துஷ்டப்‌ பிள்ளை, 
கெட்ட குடி கட்டி வருமா? 9945 


கெட்ட குடி கெட்டது; பூராவாய்க்‌ குடி அப்பா! 
கெட்ட குடி கெட்டாலும்‌ வட்டி நஷ்டம்‌ இல்லாமல்‌ வாங்கிவிடு, 
(கெட்ட குடி கெட்டது. ) 
கெட்ட குடியே கெடும்‌; பட்ட காலிலே படும்‌. 
கெட்ட கேட்டுக்குக்‌ கொட்டு ஒன்று, முழக்கு ஒன்றா? 
கெட்ட கேட்டுக்குக்‌ கெண்டை போட்ட முண்டாசு 
குறைச்சலா? 9390 


(கொண்டை போட்ட.) 


கெட்ட கேட்டுக்கு நெட்டை ஆள்‌ கூலியா? 
(இரட்டையாள்‌. ) 

கெட்ட கேட்டுக்குப்‌ பட்டுப்‌ பீதாம்பரம்‌! 

கெட்ட கேட்டுக்குப்‌ பிச்சைக்‌ குடுவை இரண்டாம்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகலி 165 


கெட்ட கேட்டுக்கு வட்டம்‌ காற்பணம்‌, 
கெட்டது கிழவன்‌ குடித்தனம்‌, 9355 


கெட்டது கெட்டாய்‌ மகளே, கிட்ட வந்து படுத்துக்‌ கொள்‌. 
கெட்டது பட்டது கிருஷ்ணரங்குளம்‌; அதிலும்‌ கெட்டது 
அத்திப்பட்டான்‌ குளம்‌, 
(கிரஷ்ணாம்பேட்டை, ஆனைக்குளம்‌, ) 
கெட்டதும்‌ கிழிந்ததும்‌ பெற்றான்‌ கோனான்‌ நாட்டிலே. 
கெட்டதும்‌ பட்டதும்‌ கீரைக்கு இறைத்ததும்‌ போதும்‌, 
கெட்டதைக்‌ கேனத்தில்‌ தேடு, 9200 
(கேனம்‌-கேனோப நிஷத்‌.) 


கெட்ட நாய்க்குப்‌ பட்டது அரிது. 
(பட்டது உறுதி.) 
- கெட்ட நாய்க்குப்‌ பட்டது பிரிதி. 
(பட்டது லாபம்‌.) 
கெட்ட நாய்க்குப்‌ பட்டதே சரி, 
கெட்ட பயலுக்கு ஏற்ற துஷ்டச்‌ சிறுக்கி, 
கெட்ட பால்‌ நல்ல பால்‌ ஆகுமா? 9365 


கெட்ட பெயர்‌ ஒரு போதும்‌ மறையாது. 
கெட்ட பேருக்கு எட்டு வார்த்தை. 
கெட்ட மாடு தேடுவாரும்‌ இல்லை; மேய்த்த கூலி கொடுப்பாரும்‌ 
இல்லை. 
(தேடுகிறதும்‌, கொடுக்கிறதும்‌. ) 
கெட்ட மாட்டைத்‌ தேடும்‌ முன்னம்‌ எட்டு மாடு கட்டலாம்‌. 
(தேடலாம்‌; சம்பாதிக்கலாம்‌.) 
கெட்ட மார்க்கத்தில்‌ இருக்கும்‌ ஒருவன்‌ மற்றவர்களையும்‌ 
இழுத்துக்‌ கொள்வான்‌. 9810 


கெட்டவள்‌ கெட்டாள்‌ மகளே, கிட்ட வா. 

கெட்டவள்‌ கங்கை ஆடினால்‌ பாவம்‌ தீருமா? 
(போகுமா?) 

கெட்டவள்‌ பட்டணம்‌ சேர்வாள்‌. 

கெட்டவன்‌ வாழ்ந்தால்‌ கிளை கிளையாய்த்‌ தளிர்ப்பான்‌; 
வாழ்ந்தவன்‌ கெட்டால்‌ வறையோட்டுக்கும்‌ ஆகான்‌. 

கெட்டவனுக்கு எத்தனை படிப்பித்தாலும்‌ துஷ்டத்தனம்‌ ப 
விடான்‌, 0378 . 


166 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கெட்டவனுக்குக்‌ கெட்டதுதான்‌ கிடைக்கும்‌; நல்லவனுக்கு 
நன்மையே கிடைக்கும்‌. 

கெட்டவனைக்‌ கண்டால்‌ கிளையிலும்‌ சேரார்‌. 

கெட்டாயே கீரைத்‌ தண்டே, தலையை விரித்துக்‌ கொண்டோடக்‌ 

கண்டேன்‌. 

கெட்டார்க்கு உற்றார்‌ கிளையிலும்‌ இல்லை. 

கெட்டார்க்கு நட்டார்‌ இல்லை. 9380 
(குறள்‌, 1293.) 


கெட்டார்‌ வாழ்ந்தால்‌ களப்பொறை தாமரை; வாழ்ந்தார்‌ 
கெட்டால்‌ வறையோட்டுக்கும்‌ உதவார்‌, 
(கிளம்புகிற தாமரை.) 
கெட்டார்‌ வாழ்ந்தால்‌ கிளைப்புரை தலைமுறை. 
கெட்டார்க்கு உற்றார்க்குக்‌ கிளையிலும்‌ இல்லை. 
- (வாழ்த்தாருக்கு உறவு வழியிலும்‌ உண்டு.) 
கெட்டால்‌ தெரியும்‌ கோமுட்டிக்கு, 
கெட்டால்‌ பெரிய வெட்டரிவாள்‌. 9385 


“கட்டாலும்‌ குலாசார முறையோடு கெட்டான்‌. 
- 'கட்டாலும்‌ கெடுகிறது, கிட்ட வந்து படுத்துக்‌ கொள்‌. 
கெட்டாலும்‌ செட்டி; கிழிந்தாலும்‌ பட்டு. 
(கெட்டாலும்‌ வேட்டியே. கெட்டாலும்‌ செட்டி.யே. ) 
கெட்டாலும்‌ பட்டணம்‌ சேர்‌. 
கெட்டான்‌ பயல்‌ பொட்டலிலே; விழுந்தாண்‌ பயல்‌ 
சறுக்கலிலே. 9390 


கெட்டான்‌ வாழ்ந்தால்‌ கிளை கிளையாய்த்‌ தளிர்ப்பான்‌ ; வாழ்ந்தான்‌ 
கெட்டால்‌ வறையோட்டுக்கும்‌ ஆகான்‌. 
கெட்டிக்கார முட்டாள்‌. 
கெட்டிக்காரன்‌ கொல்லையிலே கழுதை மேய்கிறது. 
கெட்டிக்காரன்‌ புளுகு எட்டு நாளிலே தெரியும்‌. 
(-- அசடன்‌ புளுகு அப்போதே தெரியும்‌. ) ப 
கெட்டிக்காரன்‌ பொட்டு எட்டு நாள்‌ அளவும்‌, 9995 


கெட்டிக்காரனுக்குப்‌ பயம்‌ இல்லை; மட்டித்தனத்துக்கு நயம்‌ 
இல்லை, 

கெட்டித்‌ தங்கம்‌ ஆனால்‌ கலீர்‌ என்று ஒலிக்குமா? 

கெட்டு ஓடினாலும்‌ நட்டு ஓடு. 

கெட்ட கிழக்கே போ, 
(வடஆற்காடு வமக்க % 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 167 


கெட்டுக்‌ கெட்டுக்‌ குடி ஆகிறதா? 9400 


கெட்டுப்‌ போகிற காலம்‌ வந்தால்‌ சொட்டுப்‌ புத்தி தேடுவானாம்‌. 
(நாள்‌ வந்தால்‌, சொட்டுப்‌ புத்தி தோன்றும்‌. தேறாது.) 

கெட்டுப்‌ போன பார்ப்பானுக்குச்‌ செத்துப்‌ பீயான பசுவைத்‌ தானம்‌ 
செய்தானாம்‌, 

கெட்டும்‌ பட்டணம்‌ சேர்‌, 

கெடுக்க நினைக்கின்‌ அடுக்கக்‌ கேடுறும்‌. 

கெடுக்கினும்‌ கல்வி கேடு படாது. 9405 
(கொடுக்கினும்‌. ) 


கெடுங்‌ காலத்துக்குக்‌ கெட்டார்‌ புத்தியைக்‌ கேட்டார்‌. 
கெடுங்குடி சொற்‌ கேளாது. 
கெடுத்தவருக்கும்‌ கேடு நினையாதே. 
கெடுப்பதும்‌ வாய்‌; படிப்பதும்‌ வாய்‌. 
(வாயால்‌,) 


கெடுப்பாரைத்‌ தெய்வம்‌ கெடுக்கும்‌. 8410 


கெடுமதிக்குப்‌ படுகுழியை வெட்டு, 

கெடுமதி கண்ணுக்குத்‌ தோன்றாது, 

கெடுவது செய்தால்‌ படுவது கருமம்‌. 

கெடுவாய்‌, கேடு நினையாதே. 

கெடுவார்க்குக்‌ கெடுமதி பிடரியில்‌. 9415 
(கெடுப்பார்க்கு. ) 


கெடுவான்‌ கேடு நினைப்பான்‌, 
கெண்டை பட்டாலும்‌ பட்டது; கிடாரம்‌ பட்டாலும்‌ பட்டது, 
கெண்டையைப்‌ போட்டு வராலை இழுக்கிறதா? 
( இழுக்கிறது.) 
கெதம்‌ போனது கிருஷ்ணப்ரீ தி, 
கெருடி கற்றவன்‌ இடறி விழுந்தால்‌ அதுவும்‌ ஒரு வித்தை 
என்பான்‌. 9420 


(பல்டி என்பான்‌. ) 


கெலிப்பும்‌ தோற்பும்‌ ஒருவர்‌ பங்கு அல்ல, 
கெலியன்‌ பாற்சோறு கண்டது போல, 
.... (கலியன்‌.) 


63 


சேசம்‌ உள்ள பெண்‌ எப்படியும்‌ கொண்டை கட்டுவாள்‌. 

கேட்காமல்‌ கொடுப்பது உத்தமம்‌; கேட்டுக்‌ கொடுப்பது மத்திமம்‌; 
கேட்டும்‌ கொடாமல்‌ இருப்பது அதமம்‌. 

கேட்டதை எல்லாம்‌ நம்பாதே; நம்பினதை எல்லாம்‌ 
சொல்லாதே, 0495 


கேட்ட நாயைச்‌ செருப்பால்‌ அடி; சொன்ன நாயைச்‌ சோட்டால்‌ 
அடி. 

கேட்டில்‌ உறுதி கூட்டும்‌ உடைமை. 

கேட்டு ஊற்றுகிற கஞ்சியும்‌ எடுத்து வைக்கிற பேனும்‌ உரைக்கு 


வராது. 
கேட்டுக்கு மூட்டை; கேடு காலத்துக்குச்‌ சீலைப்‌ பேன்‌, 
கேட்டை நட்சத்திரம்‌ ஏட்டனுக்கு ஆகாது. 9430 


(ஏட்டன்‌ -மூத்‌ தவன்‌.) 


கேட்டை நாலும்‌ ஈட்டி போல. 

கேட்டை, மூட்டை, செவ்வாய்க்‌ கிழமை. 

கேட்டையிலே பிறந்தால்‌ கோட்டை கட்டி ஆள்வான்‌. 

கேட்பார்‌ சொல்லைக்‌ கேட்டுக்‌ கெடாதே, 

கேட்பார்‌ பேச்சைக்‌ கேட்டு நாட்டான்‌ வாய்க்கால்‌ சாலையோடு 
போனானாம்‌. 9495 


(-கும்பகோணத்துக்கும்‌ காரைக்காலுக்கும்‌ இடையில்‌ உள்ள வாய்க்கால்‌ 
வளைத்து வளைந்து செல்கிறது. ) 


கேட்பாரும்‌ இல்லை; மேய்ப்பாரும்‌ இல்லை, 
கேடகத்தையும்‌ பெருமாளையும்‌ கீழாறு கொண்டு போகச்சே 
கூட வந்த அநுமாருக்குத்‌ தெப்பத்‌ திருநாளாம்‌. 
கேடது இல்லான்‌ பாடது இல்லான்‌. 
(கேடு, பாடு.) 
கேடு காலத்தில்‌ ஓடு கப்பரை, 
கேடு கெட்ட நாயே, வீடு விட்டுப்‌ போயேன்‌, ' 940 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 169 


கேடு வரும்‌ பின்னே; மதி கெட்டு வரும்‌ முன்னே, 

கேடு வரும்போது மதி கெட்டு வரும்‌. 

கேதம்‌ கேட்க வந்தவள்‌ தாலி அறுப்பாளா? 
(செட்டி நாட்டு வழக்கு.) 

கேதுவைப்‌ போல்‌ கெடுத்தவனும்‌ இல்லை; ராகுவைப்‌ போல்‌ 
கொடுத்தவனும்‌ இல்லை. 

கேரளம்‌ வானராசாரம்‌; கூகூ சப்தம்‌ நிரந்தரம்‌. 9445 


கேழ்வரகில்‌ நெய்‌ ஒழுகுகிறது என்றால்‌ கேட்போருக்கு மதி 
எங்கே போச்சு? 
(நெய்‌ ஓடுகிறது என்றால்‌, 
கேழ்வரகு மாவில்‌ நெய்‌ ஒழுகுகிறது என்று சொல்கிறவர்‌ 
சொன்னாலும்‌ கேட்கிறவர்களுக்கு மதி இல்லையா? 
கேன்‌ அற்றவருக்கு வேள்‌. 
கேள்வி உடைமை, கீர்த்தியே கல்வி. 
கேளிவி கேளாமல்‌ தலையை வெட்டுகிறதா? 9450 


கேள்விச்‌ செவியன்‌ ஊரைக்‌ கெடுப்பான்‌. 

கேள்விப்‌ பேச்சில்‌ பாதிதான்‌ நிற்கும்‌, 

கேள்விப்‌ பேச்சு ஊரைச்‌ சுடும்‌. 

கேள்வி முயல்‌, 

கேளாச்‌ செவிக்கு மூளா நெருப்பு, 9495 


கேளாத கடன்‌ பாழ்‌. 
கேளாமல்‌ கெட்டது கடன்‌; நடவாமல்‌ கெட்டது உறவு. 
கேளும்‌ கிளையும்‌ கெட்டோர்க்கு இல்லை, 


62 


கை அழுத்தமானவன்‌ கரையேற மாட்டான்‌. 
(காசைச்‌ செல்விடான்‌.) 


கை இல்லாதவன்‌ கரணம்‌ போடலாமா? கால்‌ இல்லாதவன்‌ 
ஓடலாமா? 9400 


கை ஈரம்‌ காயாமல்‌ காட்ட வருகிறது. 
கை உண்டாவது கற்றவர்க்கு ஆமே. 
கை ஊன்றி அல்லவோ கரணம்‌ போட வேண்டும்‌? 


கைக்‌ காசு இல்லாமல்‌ கடைப்‌ பக்கம்‌ போகாதே. 
கைக்கு எட்டியது வாய்க்கு எட்ட வில்லை. 9465 


கைக்குக்‌ கண்ணாடியா? 
(கண்ணாடி போல.) 

கைக்‌ காடையைக்‌ காட்டிக்‌ காட்டுக்‌ காடையைப்‌ பிடிக்க வேண்டும்‌, 
(காடையை விட்டு, ) 

கைக்கு அடங்காத விளக்குமாறும்‌ வாய்க்கு அடங்காத மருமகளும்‌. 

கைக்குக்‌ கை நெய்‌ வார்த்தாலும்‌ கணக்குத்‌ தப்பாது. 

கைக்‌ குருவியைக்‌ கொண்டுதான்‌ காட்டுக்‌ குருவியைப்‌ பிடிக்க 
வேணும்‌. 9470 


கைக்கு வாய்‌ உபசாரமா? 

கைக்‌ கொள்ளாத சத்தியத்தைக்‌ கற்காதிருத்தல்‌ நலம்‌. 

கைக்கோளறுக்குக்‌ கால்‌ புண்ணும்‌ நாய்க்குத்‌ தலைப்‌ புண்ணும்‌ 
ஆறா. 


கை கண்ட பலன்‌. 


கை கண்ட மாத்திரை, வைகுண்ட யாத்திரை. 9479 


கை கண்ட வேசிக்குக்‌ சண்ணீர்‌ குறைச்சலா? 
கை கண்ணைக்‌ குத்தினால்‌ கையை வெட்டி விடுகிறதா? 
கை கருணைக்‌ கிழங்கு; வாய்‌ வேப்பங்காய்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ப 171 


கை காய்த்தால்‌ கமுகு காய்க்கும்‌. 
(பாக்கு மரம்‌.) 
கை கைக்குமா நெய்‌ வார்க்க வரும்‌? 9480 


கை கொடுத்துக்‌ கொண்டே கடையாணி பிடுங்குகிறான்‌. 

கைத்தது மானானாலும்‌ கை ஏல்வை. 

கைத்‌ தாலி கழுத்தில்‌ ஏறட்டும்‌. 

கை தப்பிக்‌ கண்ணில்‌ பட்டால்‌ கையைக்‌ கண்டிப்பது உண்டா? 

கைத்‌ துப்பைக்‌ கொண்டு காரியம்‌ இல்லை; வாய்த்‌ துப்பைக்‌ 
கொண்டு வாழ வந்தேன்‌ மாமியாரே. 9485 


கை நிறைந்த பணத்தை விடக்‌ கண்‌ நிறைந்த புருஷன்தான்‌ 
வேண்டும்‌. 
(பொன்னிலும்‌ விட, சுணவன்‌ தான்‌. புருஷன்தான்‌ மேல்‌,) 

கைப்பண்டம்‌ கருணைக்‌ கிழங்கு. 

கைப்‌ பழத்தைக்‌ கொடுத்துத்‌ துறட்டுப்‌ பழத்துக்கு அண்ணாந்து 
நிற்பானேன்‌? ப 
(பழத்தை விட்டு விட்டு, துறட்டுப்‌ பழத்துக்கு ஆசைப்பட்டானாம்‌, ) 

கைப்‌ பழத்தை நம்பி வாய்ப்‌ பழத்தை வழியில்‌ விட்டான்‌. 

கைப்‌ பறவையைப்‌ பறக்க விட்டுக்‌ காட்டுப்‌ பறவைக்குக்‌ கண்ணி 
வைக்கலாமா? 9490 


கைப்‌ பீள்ளைக்கு முன்‌ கயிற்றுப்‌ பிள்ளை. 
(வயிற்றுப்‌ பிள்ளை.) 
கைப்‌ புண்ணுக்குக்‌ கண்ணாடியா? 
கைப்‌ பூணுக்குக்‌ கண்ணாடி வேண்டுமா? 
கைப்‌ பொருள்‌ அற்றவனைக்‌ கட்டின பெண்டாட்டியும்‌ எட்டிப்‌ 
பாரான்‌, 
(கட்டின பெண்ணும்‌. ) 
கைப்‌ பொருள்‌ ஆற்றால்‌ கட்டுக்‌ கழுத்தியும்‌ பாரான்‌, 
(கட்டினவளும்‌.) 
9495 


கைப்‌ பொருள்‌ இல்லாதவனைக்‌ கள்வன்‌ என்ன செய்வான்‌? 

கைப்‌ பொருள்‌ இல்லா வழிப்போக்கனுக்குக்‌ கள்வர்‌ முன்‌ படலாம்‌. 
கைப்‌ பொருள்தன்னிலும்‌ மெய்ப்‌ பொருள்‌ கல்வி, 

கைப்‌ பொருள்‌ போனால்‌ கால்‌ காசுக்கும்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 
கைப்‌ பொருள்‌ போனாலும்‌ கல்விப்‌ பொருள்‌ போகாது. 9500 


கைப்‌ பொன்னுக்குக்‌ கண்ணாடியா? 
கை பட்டால்‌ கண்ணாடி. 


172 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கைபிடித்து இழுத்தும்‌ அறியாதவன்‌ சைகை அறிவானா? 
கை போடாத புருஷன்‌ இல்லை; விரல்‌ போடாத பெண்‌ இல்லை, 
கைம்பெண்டாட்டி எருமையிலே கறவை பழகினாற்‌ போல, 9905 


கைம்பெண்டாட்டிக்கு ஒருத்தன்‌ ஆனால்‌ கட்டுக்‌ கழுத்திக்கு 
எட்டுப்‌ பேர்‌. 
கைம்பெண்டாடிக்கும்‌ காளவாய்க்கும்‌ எங்கே என்று காத்திருக்கும்‌, 
கைம்பெண்டாட்டி தாலியைக்‌ கூழைக்‌ கையன்‌ அறுத்தானாம்‌. 
கைம்பெண்டாட்டி பெற்ற பிள்ளை ஆனாலும்‌ செய்யும்‌ சடங்கு 
சீராய்ச்‌ செய்ய வேண்டும்‌, 
(பெண்‌ ஆனாலும்‌,) 
கைம்பெண்டாட்டி வளர்த்த கழுக்காணி. 9510 


கைம்பெண்‌ பிள்ளை ஆனாலும்‌ செய்கிற சடங்கு செய்‌, 
கைம்பெண்‌ வளர்த்த கழிசடை, 
(கழி சிறை.) 
கைம்‌ மேல்‌ கண்ட பலன்‌. 
கையது சிந்தினால்‌ அள்ளலாம்‌; வாயது சிந்தினால்‌ அள்ளமுடியாது, 
கையால்‌ ஆகாத சுப்பி, திருவாரூர்த்‌ திப்பி. 9315 


கையால்‌ ஆகாத சிறுக்கி வர்ணப்‌ புடைவைக்கு ஆசைப்பட்டாளாம்‌. 
கையால்‌ ஆகாததற்கு வாய்‌ பெரிது. 
கையால்‌ ஆகாதவனுக்குக்‌ கரம்பிலே பங்கு; உழாதவனுக்கு 


ஊரிலே பங்கு. 

கையால்‌ கிழிக்கும்‌ பனங்‌ கிழங்குக்கு ஆப்பும்‌ வல்லீட்டுக்‌ குற்றியும்‌ 
ஏன்‌? 

கையால்‌ கிள்ளி எறியும்‌ வேலைக்குக்‌ கனத்த கோடரி 
வேண்டுமோ? 9520 


கையால்‌ பிடிக்கப்‌ பொய்யாய்ப்‌ போச்சுது. 

கையாலே தொட்டது கரி. 

கையாளாத ஆயுதம்‌ துருப்‌ பிடிக்கும்‌. 

கையாளுகிற இரும்பு பளபளக்கும்‌. 

கையானைக்‌ கொண்டு காட்டானையை பிடிக்க வேண்டும்‌. 9525 


கையில்‌ அகப்பட்ட துட்டுக்‌ கணக்குப்‌ பேசுகிறது. 
(பேசும்‌) 

கையில்‌ அகப்பட்ட பொருளுக்கும்‌ கணக்கு, 

கையில்‌ அரிசியும்‌ கமண்டலத்தில்‌ தண்ணீரும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 73 


கையில்‌ அரைக்‌ காசுக்கும்‌ வழி இல்லாத அஷ்ட தரித்திரம்‌, 
கையில்‌ இருக்க நெய்யிலே கைவிடுவானேன்‌ ? 9530 


கையில்‌ இருக்கிற கனியை எறிந்து மரத்தில்‌ இருக்கிற கனியைத்‌ 
தாவுகிறது போல, 
(கனியை விட்டு விட்டு.) 
கையில்‌ இருக்கிற குருவியை விட்டு விட்டுப்‌ பறக்கிறதற்கு 
ஆசைப்பட்டாற்‌ போல்‌, 
கையில்‌ இருக்கிற சோற்றைப்‌ போட்டு விட்டு எச்சிற்‌ 
சோற்றுக்குக்‌ கை ஏந்தினது போல. 
கையில்‌ இருக்கிற பறவையை விட்டு விட்டுக்‌ காட்டுப்‌ 
பறவைக்குக்‌ கண்ணி வைக்கலாமா? 
கையில்‌ இருந்தால்‌ கடை கொள்ளலாம்‌. 9535 
(செல்லலாம்‌) 


கையில்‌ இருந்தால்‌ கர்ணன்‌. 

கையில்‌ இருந்தால்‌ பாக்கு; கையை விட்டால்‌ தோப்பு. 

கையில்‌ இருப்பது செயமாலை; கட்கத்தில்‌ இருப்பது கன்னக்‌ 
கோல்‌, 

கையில்‌ இல்லாதவன்‌ கள்ளன்‌. 
(இல்லா விட்டால்‌.) 

கையில்‌ இல்லா விட்டால்‌ கண்டாரும்‌ பேச மாட்டார்‌; 
கேட்டாரும்‌ மதிக்க மாட்டார்‌. 9540 
(கண்டாரும்‌ மதிக்க மாட்டார்கள்‌.) 


கையில்‌ உண்டானால்‌ காத்திருப்பார்‌ ஆயிரம்‌ பேர்‌. 

கையில்‌ உள்ள களாப்பழம்‌ மரத்தில்‌ உள்ள பலாப்பழத்துக்கு மேல்‌, 
கையில்‌ எடுக்குமுன்‌ கோழி மோசம்‌ என்று அறியாது. 

கையில்‌ எடுப்பது ஜபமாலை; கட்கத்தில்‌ வைப்பது கன்னக்‌ 


கோல்‌. 
கையில்‌ ஒரு காசும்‌ இல்லை; கடன்‌ கொடுப்பார்‌ ஆரும்‌ 
இல்லை. 9945 


(4- தேவடியாள்‌ வீட்டைக்‌ கண்டால்‌ துக்கம்‌ துக்கமாய்‌ வருகிறது.) 


கையில்‌ காசு இருக்கக்‌ கறிக்கு அலைவானேன்‌? 
கையில்‌ காசு இருந்தால்‌ அசப்பில்‌ ஒரு வார்த்தை வரும்‌, 


174 தமிழ்ப்‌ பழமெர்ழிகள்‌ 


கையில்‌ காசும்‌ இல்லை; முகத்தில்‌ பொலிவும்‌ இல்லை. 
கையில்‌ காசு, வாயில்‌ தோசை. 
கையில்‌ கிடைத்த அமுதைக்‌ சமரில்‌ ஊற்றலாமா? 9550 


கையில்‌ குடையும்‌ காலில்‌ சோடும்‌ வேண்டும்‌. 
கையில்‌ கெளுத்தி மீனை வைத்துக்கொண்டு ஆணத்திற்குக்‌ 
கத்தரிக்காயைத்‌ தேடி அலைந்தாளாம்‌. 


கையில்‌ சாவு, வாயில்‌ கோல்‌, 

கையில்‌ தாழ்வடம்‌, மனசிலே கரவடம்‌. 

கையில்‌ பணம்‌ இருக்கிறதா என்றால்‌, பணம்‌ இருந்த கை 
இருக்கிறது என்றானாம்‌. 9555 


கையில்‌ பறவையை விட்டுக்‌ காட்டுப்‌. பறவைக்குக்‌ கண்ணி 
வைக்கலாமா? 

கையில்‌ பிடிப்பது துளசி மாலை; கட்கத்தில்‌ இடுக்குவது 
கன்னக்கோல்‌. 
(ஜபமாலை, ) 

கையில்‌ பிள்ளையோடு கடலில்‌ விழுந்தாள்‌. 

கையில்‌ மஞ்சள்‌ ஆனால்‌ காரியம்‌ மஞ்சூர்‌ தான்‌, 

கையில்‌ வெண்ணெய்‌ இருக்க நெய்ககு அழுவானேன்‌? 9560 


கையில்‌ ஜபமணி கொண்டு மிரட்ட வருகிறாயே! 

கையில்‌ ஜபமாலை; கட்கத்தில்‌ கன்னக்‌ கோல்‌. 

கையிலே காசு; வாயிலே தோசை, 

கையும்‌ இல்லை; காலும்‌ இல்லை; திம்‌ தடாக்கா. 

கையும்‌ கணக்கும்‌ சரி. 9565 


கையும்‌ களவுமாய்க்‌ கண்டு பிடிக்கிறது. 

கையெழுத்துப்‌ போடத்‌ தெரிந்தால்‌ கடனுக்குத்தான்‌ வழி. 

கையை அறுத்து விட்டாலும்‌ அகப்பையைக்‌ கட்டிக்‌ கொண்டு 
திருடுவான்‌. 

கையை உடைத்து விட்டவன்‌ தலையை உடைத்தாலும்‌ 
உடைப்பான்‌, 


கையை ஊன்றித்தான்‌ கரணம்‌ போட வேண்டும்‌, 9510 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 175 


கையைக்‌ காட்டி அவலட்சணமா? 
கையைச்‌ செட்டியார்‌ குறைத்தால்‌ காலைக்‌ கைக்கோளன்‌ 
குறைப்பான்‌ . 

(குறைத்தான்‌. ) 

கையைப்‌ பார்த்து முகத்தைப்‌ பார்‌. 

கையைப்‌ பார்‌, முகத்தைப்‌ பார்‌ என்று இருந்தால்‌ காரியம்‌ ஆகுமா? 
(தடக்குமா?) 

கையைப்‌ பிடித்தால்‌ காலபலன்‌ . 9575 


கையைப்‌ பிடித்து இழுத்து வராதவள்‌ கண்ணைக்‌ காட்டி 
அழைத்தால்‌ வருவாளா? 

கையைப்‌ பிடித்துக்‌ கண்ணைப்‌ பார்த்து மயிரைப்‌ பிடித்துக்‌ காசு 
வாங்குவதா? 

கையைப்‌ பிடித்துக்‌ கள்ளை வார்த்து மயிரைப்‌ பிடித்துக்‌ காசு 
வாங்குகிறது, 

கையைப்‌ பிடித்துத்‌ தூக்கிவிடு; பிணக்‌ காடாயக்‌ குவிக்கிறேன்‌ 


என்றானாம்‌. 
கையை மூடிக்‌ கொண்டிருந்தால்‌ கமுக்கம்‌; விரலைத்‌ திறந்தால்‌ 
வெட்டவெளி, 9580 


(விரலைத்‌ திறந்து விட்டால்‌ ஒன்றும்‌ இல்லை.) 


கையை விட்டுத்‌ தப்பினால்‌ காடை காட்டிலே. 

கைவரிசை இருந்தாலும்‌ மெய்வரிசை வேண்டும்‌. 

கை விதைப்பை விடக்‌ கலந்த நடவை நல்லது, 

கைவிரல்‌ கண்ணிலே பட்டால்‌ கையை என்ன பண்ணலாம்‌? 

கை வைத்தால்‌ கை இற்றுப்‌ போம்‌, 9585 


க௱ 


கொக்கரித்த பேர்‌ எல்லாம்‌ கூடத்‌ தீப்‌ பாய்வார்களா? 

கொக்கரிப்பார்க்குச்‌ சொர்க்கமோ? நெருப்பில்‌ குதிப்பார்க்குச்‌. 
சொர்க்கமோ? 
(தீயில்‌.) 

கொக்கின்‌ தலையில்‌ வெண்ணெய்‌ வைத்து அது உருகிக்‌ கண்ணில்‌ 
வழியும்‌ போது பிடித்துக்‌ கொள்வேன்‌ என்றானாம்‌, 

கொக்கின்‌ தலையில்‌ வெண்ணெயை வைத்துப்‌ பிடிப்பது போல, 
(பிடித்தல்‌) 

கொக்கு இளங்குஞ்சும்‌ கோணாத தெங்கும்‌ கண்டது இல்லை. 9590 


கொக்கு என்கிறது அத்தை, குத்த வருகிறது அத்தை, அத்தைத்‌ 
துரத்திப்‌ பார்த்தேன்‌ அத்தை; பறந்து போச்சு அத்தை. 
கொக்கு என்று நினைத்தாயோ கொங்கணவா? 
(இருந்திரோ? எண்ணினையோ? கொங்கணரே.) 
கொக்குக்கு உண்டா வீரசைவம்‌? 
கொக்குக்கு ஒன்றே மதி, 
கொக்குக்கு ஒன்றே மதி; கொழுக்கட்டைக்கு ஒன்றே குறி. 9595. 


கொக்குக்குத்‌ தெரியுமா கோழிக்‌ குஞ்சைக்‌ கொண்டு போக? 
கொக்குக்‌ கூட்டத்தில்‌ ராஜாளி விழுந்தாற்‌ போல, 

கொக்கு குருவிபோலக்‌ கொத்திக்‌ கொத்திச்‌ சேர்க்கிறது, 

கொக்குத்‌ தின்னப்‌ பெருச்சாளி பாய்ந்தாற்‌ போல்‌, 

கொக்குப்‌ பிக்கலாட்டம்‌, 9600 


கொக்கு மேடை ஏறினால்‌ மழை பெய்யும்‌, 

கொக்கோகம்‌ பார்த்தவன்‌ அக்காளை ஏறுவான்‌, 

கொக்கோடு இளங்குஞ்சு தெரிந்தார்‌ இல்லை. 

கொங்கனுக்குக்‌ குலம்‌ இல்லை; கொழுக்கட்டைக்குத்‌ தலை 
இல்லை, 


கொங்கிலே குறுணி விற்கிறது; இங்கு என்ன லாபம்‌? 960௦ 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 177 


கொங்கு மலிந்தால்‌ எங்கும்‌ மலியும்‌. 

கொங்கு வெறுத்தால்‌ எங்கும்‌ வெறுக்கும்‌. 

கொச்சிக்கப்‌ போனவன்‌ செய்தியைப்‌ பார்‌, தன்‌ குருவை விற்றவன்‌ 
செய்தியைப்‌ பார்‌. 

கொச்சி மஞ்சளும்‌ கூறை நாட்டுப்‌ புடைவையும்‌. 

கொச்சியிலே குறுணி மிளகு என்றால்‌ இங்கு என்ன? 9010 


கொசு இழந்த இறக்கைக்கும்‌ ஆனை இழந்த காலுக்கும்‌ சமம்‌, 
கொசுக்‌ வண்ணியைக்‌ கூடக்‌ குமரியிலே பார்க்க வேண்டும்‌. 
கொசு கருடன்‌ கூடப்‌ பறந்தாற்‌ போல்‌. 

கொசு முதுகிலே பிளவை வந்தது போல, 


கொசு மூத்திரம்‌ குறுணி. 9615 
கொசு மொய்த்த கண்ணியைக்‌ குமரியில்‌ பார்‌. 

(கண்ணை. ) 
கொசு வனத்தில்‌ கொள்ளி வைத்துக்‌ கொண்டது போல்‌. 


கொசுவிலே குறுணிப்‌ பால்‌ கறக்கலாமா? 
கொசுவிலே பிளவை; அதிலே நீரிழிவு; அறுக்கிறது எங்கே? 
(அண்டை விடுகிறது எங்கே?) 
கொசுவின்‌ முதுகிலே பிளவை வந்தாற்‌ போல. 9020 
கொசுவின்‌ மேல்‌ கருடன்‌ நிற்குமா? 
கொசுவுக்கு அஞ்சிக்‌ குடிபெயர்ந்து போகிறதா? 
(பயந்து போகிறானாம்‌.) 
கொசுவுக்குப்‌ பயந்து கோட்டையை விட்டு ஓடியது போல. 
கொசுவுக்குப்‌ பிளவை; அதிலே நீரிழிவு; அட்டை விடுவது எங்கே? 
அறுப்பது எங்கே? 
கொசுவுக்குப்‌ பிளவை புறப்பட்டால்‌ அறுப்பது எங்கே? தீய்ப்பது 
எங்கே? 9625 


கொசுவே, கொசுவே தலை முழுகு; நான்‌ மாட்டேன்‌, சனிக்கிழமை. 
கொசுவை அடிக்கக்‌ குண்டாந்தடியா? ்‌ 

கொசுவை அடித்தால்‌ கொசுவும்‌ கிடையாது. 

கொசுவைப்‌ பொருட்டாய்‌ எண்ணிக்‌ கருடன்‌ எதிர்த்தாற்‌ போல்‌, 
கொ௭வை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறதா? 9630 


கொசுவை வடிப்பார்‌ அசிகைப்‌ படுவார்‌. 


கொஞ்சத்தில்‌ இருக்கிறதா, குரங்கு மிளகு தீர்‌ குடிக்கிறது? 


178 தமிழ்ப்‌ பழமெசழிகள்‌ 


கொஞ்சத்தில்‌ உண்மை இல்லாதவன்‌ கோடியிலும்‌ இருக்க 
மாட்டான்‌. 

கொஞ்ச நஞ்சம்‌ இருந்தது குருக்களை அடைந்தது; கோவிலை 
வெளவால்‌ அடைந்தது. 

கொஞ்சப்‌ பொருளை மந்திரம்‌ பண்ணுகிறது போல்‌ கை 
காட்டுகிறான்‌. 9095 


கொஞ்சம்‌ இடம்‌ கொடுத்தால்‌ மிஞ்ச இடம்‌ தேடிக்‌ கொள்வான்‌. 
கொஞ்சம்‌ கொஞ்சமாய்த்‌ தின்றால்‌ பனையையும்‌ தின்று விடலாம்‌, 
கொஞ்சம்‌ தழை போட்டுச்‌ சேடை உழுதால்‌ கெட்டிச்‌ சம்பா 

நெல்‌ விளையும்‌, 
கொஞ்சம்‌ பட்டால்‌ துக்கம்‌; அதிகம்‌ பட்டால்‌ புன்சிரிப்பு. 
கொஞ்சிக்‌ கூத்தாடி நடந்தாலும்‌ குதிரை ஆகுமா கழுதை? 9040 


கொட்டகை சுருட்டும்‌ நாய்க்குப்‌ பட்டா மணியம்‌ ஏன்‌? 

கொட்டை பெருக்குகிற கட்டைத்‌ துடைப்பத்துக்குப்‌ பட்டா 
மணியம்‌ பகலிலே வந்தாற்‌ போல. 

கொட்டடா, கொட்டடா என்றால்‌, பறையன்‌ கொட்ட 
மாட்டானாம்‌; கொட்டாதே, கொட்டாதே என்றால்‌ டிவிண்‌ 
டிவிண்‌ என்று கொட்டுவானாம்‌, 

கொட்டாங்கச்சித்‌ தண்ணீரிலே குபுக்கென்று பாய்ந்தாற்‌ போல, 

கொட்டினால்‌ விதைக்கும்‌ கம்பு கடகத்தில்‌ வாரிக்‌ கொட்டு 

. கிறது. 9645 


(கொட்டானால்‌. ) 


கொட்டிக்‌ கிழங்கு பறிக்கப்‌ போனால்‌ கோபித்துக்‌ கொள்வார்‌ 
பண்டாரம்‌; அவித்து அவித்து முன்னே வைத்தால்‌ அமுது 
கொள்வார்‌ பண்டாரம்‌. 
(அவித்து உரித்து.) 

கொட்டிக்‌ கிழங்கும்‌ ஒரு முட்டுக்கு உதவும்‌, 

கொட்டிக்‌ கிழங்கும்‌ வெட்டைக்கு உதவும்‌. 

கொட்டிக்‌ கிழங்கு வத்த அது கோவி. லே வந்து 
ஆடத்‌ தெரியுமா? 

கொட்டிக்‌ கொட்டி அளந்தாலும்‌ குறுணி பதக்காகுமா? 9650 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 179 


கொட்டிக்‌ கொட்டிக்‌ குளவி புழுவைத்‌ தன்‌ நிறத்துக்கு ஆக்கி 
விடும்‌. 
கொட்டிய பாலின்‌ முன்‌ கூவி அழுது ஆவதுண்டா? 
கொட்டினால்‌ தேள்‌; கொட்டா விட்டால்‌ பிள்ளைப்பூர்சி. 
கொட்டும்‌ பறை தட்டம்‌ அறியாது. 
கொட்டை நூற்கிற அம்மாளுக்குப்‌ பட்டணம்‌ 
விசாரிப்பது ஏன்‌? 


(பட்டணத்து விசாரணை, . 


9655 


கொட்டை நூற்கும்‌ கூனற்‌ கிழவி, 
கொட்டை நூற்றுச்‌ சம்பாதித்துக்‌ கெட்டுப்‌ போயிற்றா? 
கொட்டோடே முழக்கோடே வந்தவன்‌ எட்டோடே இழவோடே 
அல்லவா போவான்‌! 
(எட்டாம்‌ நாள்‌ படைக்கும்‌ நாள்‌, சோழநாட்டு வேளாளரிடையே 
வழங்குவது. ) 
கொடாக்‌ கண்டன்‌, வீடாகச்‌ கண்டன்‌. 
கொடாக்‌ கண்டனும்‌ விடா கண்டனும்‌ கூடினாற்‌ போலே, 9000 


கொடாத இடையன்‌ சினை ஆட்டைக்‌ காட்டினது போல. 

கொடாதவன்‌ எருமைப்‌ பாலும்‌ கொடான்‌, 

கொடாதவனுக்குக்‌ கூத்துப்‌ பறி; இடமாட்டாதவனுக்கு எச்சில்‌, 

கொடிக்‌ கம்பத்தைப்‌ பயற்றங்காயாய்த்‌ தின்பவருக்குக்‌ கோபுர ம்‌ 
கொழுக்கட்டை. 

கொடிக்‌ காலில்‌ மின்னினால்‌ விடிகாலை மழை. 9005 


கொடிக்குக்‌ காய்‌ கனமா? 
(பாரமா?) 
கொடிக்குக்‌ கும்மட்டிக்‌ காய்‌ கனத்திருக்குமா? 
கொடிக்குச்‌ சுரைக்காய்‌ கனமா? 
(கனக்காது,) 
கொடிகள்‌ அருகான மரத்திலே படரும்‌. 
(அருகிலுள்ள மரத்திலே தாவும்‌.) 
கொடி சுற்றிப்‌ பிறந்த பிள்ளை குலத்திற்கு ஆகாது. 9670 
(பெண்‌ பிறந்தால்‌.) 


செடிகற்றிப்‌ பிறத்தால்‌ கோத்திரத்துக்கு ஆகாது. 
கொடியும்‌ பெண்டிரும்‌ கொண்டதை விடார்‌. | 
கொடிறும்‌ பேதையும்‌ கொண்டது விடா. 


180 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கொடுக்க மாட்டாத இடையன்‌ சினையாட்டைக்‌ க்‌ ற்‌ 


போல, 
கொடுக்க மாட்டாதவன்‌ கூத்தைப்‌ பழித்தான்‌; இட மாட்டாதவன்‌, 
எச்சில்‌ என்று சொன்னான்‌. 9675 


கொடுக்கிற கைக்கு என்றும்‌ குறைவு இருக்காது. 

கொடுக்கிற சாமி என்றால்‌ குண்டியைக்‌ கிழித்துக்கொண்டு 
கொடுக்கும்‌. 

கொடுக்கிறது உழக்குப்‌ பால்‌; உதைக்கிறது பல்லுப்‌ போக. 

கொடுக்கிறதும்‌ கொடுத்துக்‌ குஷ்ட ரோகி காலில்‌ விழுகிறதா? 

கொடுக்கிற தெய்வம்‌ கூரையைப்‌ பிரித்துக்‌ கொண்டு வந்து 
கொடுக்கும்‌, 9680 
(பிய்த்துக்‌ கொண்டு. கிளப்பிக்‌ கொடுக்கும்‌.) 


கொடுக்கிற தெய்வம்‌ மூஞ்சியிலே அடித்துக்‌ கொடுக்கும்‌. 
(முகத்திலே அறைந்து. ) 


கொடுக்கிற தெய்வம்‌ ஆனால்‌ கூரையைப்‌ பிரித்துப்‌ போட்டுக்‌ 
கொடுக்காதோ? 

கொடுக்கிறவன்‌ எப்போதும்‌ கொடுப்பான்‌ . 

கொடுக்கிறவன்‌ கை என்றும்‌ மேல்தான்‌; வாங்குகிறவன்‌ கை 
என்றும்‌ கீழ்தான்‌. 

கொடுக்கிறவன்‌ வாழைத்‌ தாறாகிலும்‌. கொடுப்பான்‌. 9685 


கொடுக்கிறதைக்‌ கொடுத்தால்‌ குடம்‌ கொண்டு தண்ணீருக்குப்‌ 
போவாள்‌. 

கொடுக்கிறதையும்‌ கொடுத்துக்‌ குருட்டுத்‌ தேவடியாளிடம்‌ 
போனானாம்‌, 

கொடுக்கிறதையும்‌ கொடுத்துக்‌ ப்பு காலில்‌ 
விழுவானேன்‌? 

கொடுக்கிறவன்‌ கன்னத்தில்‌ அழித்துக்‌ கொடுப்பான்‌. 

கொடுக்கிறவன்‌ கை என்றும்‌ மேலேதான்‌; வாங்குகிறவன்‌ கை 
என்றும்‌ கீழேதான்‌. 9090 


'கொடுக்கிறவனைக்‌ கண்டால்‌ பேய்‌ குளைத்துக்‌ ன்றது ஆடும்‌. 
(குழைந்து குழைந்து.) 
கொடுக்கிறான்‌ பழனியாண்டி; தின்கிறான்‌ சுப்பனாண்டி. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 181 


கொடுக்கிறேன்‌ என்றால்‌ ஆசை; அடிக்கிறேன்‌ என்றால்‌ பயம்‌. 
கொடுக்கினும்‌ கல்வி கேடு படாது. 
கொடுங்கோல்‌ அரசு நெடுநாள்‌ நில்லாது. 0695 


கொடுங்கோல்‌ கீழ்க்‌ கடியிருத்தல்‌ ஆகாது. 

கொடுங்கோல்‌ மன்னன்‌ நாட்டிலும்‌ கடும்புலி வாழும்‌ காடு தன்று. 
கொடுத்த கடன்‌ கேட்டால்‌ (குமரசண்ட. வலிப்பு வலிக்கிறதாம்‌. 
கொடுத்தது கேட்டால்‌ அடுத்தது பகை. 

கொடுத்ததுபோல வாங்கிக்‌ கொள்ளும்‌. 9700 


கொடுத்ததைக்‌ கொடுக்கும்‌ குறளிப்‌ பிசாசு, 
(குட்டிச்சாத்தான்‌.) 
கொடுத்த பணம்‌ செல்லா விட்டால்‌ கூத்தரிசிக்காரி 
என்ன செய்வாள்‌? 
கொடுத்தவருக்கு எல்லாம்‌. உண்டு; கொடாதவருக்கு 
ஒன்றும்‌ இல்லை. 
கொடுத்தவரைப்‌ புகழ்வார்‌; கொடாதவரை இகழ்வார்‌. 
கொடுத்தவன்‌ அப்பன்‌; கொடாதவன்‌ சுப்பன்‌. 9705 


கொடுத்தவன்‌ கைக்கு இளைத்தவன்‌ துரும்பு. 
கொடுத்தால்‌ ஒரு பேச்சு; கொடாமற்‌ போனால்‌ ஒரு பேச்சு, 
கொடுத்தால்‌ ஒன்று; கொடுக்கா விட்டால்‌ ஒன்று, 
கொடுத்தால்‌ குறை வராது. ப 
(வருமா?) 
கொடுத்தால்தான்‌ சாமி; கொண்டு வந்தால்தான்‌ மாமி. 9710 


கொடுத்தாலும்‌ ஒன்று; கொடா விட்டாலும்‌ ஒன்று. 
கொடுத்தாற்‌ போல்‌ கொடுத்து வாங்கிக்‌ கொள்ளுகிறது . 
கொடுத்து உறவு கொள்‌; கோளன்‌ என்று இரேல்‌, 
கொடுத்து ஏழை ஆயினார்‌ இல்லை... 
(பழமொழி நானூறு.) 
- கொடுத்துக்‌ கெட்டார்‌ ஆரும்‌ இல்லை. , 9715 
கொடுத்துக்‌ கொடுத்து இரு கையும்‌ கூழையாய்ப்‌ போயின. 
(கூழாய்‌. ) 
கொடுத்துக்‌ கொடுத்துக்‌ கையும்‌ காய்ப்பு ஏறிப்‌ போயிற்று. 
கொடுத்து நிஷ்டூரப்‌ ட்ப கொடுக்காமல்‌ நிஷ்டூரப்‌ 
படுவதே மேல்‌, 


182 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கொடுத்துப்‌ பொல்லாப்பு ஆகிறதை விடக்‌ கொடுக்காமல்‌ 
.... இருக்கிறது நலம்‌. 
கொடுத்தும்‌ அறியான்‌; கொடுப்பவர்களைக்‌ கண்டும்‌ 
அறியான்‌. 9720 


கொடுத்தும்‌ கொல்லை வழியாய்ப்‌ போகிறதா? 

கொடுத்து வாங்கினாயோ? கொன்று வாங்கினாயோ? 

கொடுத்து வைத்தது போலக்‌ கிடைக்கும்‌. 

கொடுப்பது உழக்குப்‌ பால்‌; உதைப்பது பல்லுப்‌ போக. 
கொடுப்பதைக்‌ கெடுப்பாரைத்‌ தெய்வமே கெடுக்கும்‌. 9725 


கொடுப்பதைத்‌ தடுப்பவன்‌ உடுப்பதும்‌ இழப்பான்‌. 
கொடுப்பதையும்‌ கொடுத்துக்‌ குஷ்டரோகி காலில்‌ விழுந்தானாம்‌. 
கொடுப்பார்‌ பிச்சையைக்‌ கெடுப்பார்‌ கெடுக்கிறது . 
(கெடுவார்‌ கெடுப்பார்‌. ) 
கொடுப்பாரைத்‌ தடுக்காதே. 
கொடும்பாவி ஆனாலும்‌ கொண்ட மாமியார்‌ வேண்டும்‌. 9730 


கொடும்பாவி சாகாளா? கோடை மழை பெய்யாதா? 

கொடுமை அற்றவன்‌ கடுமை அற்றவன்‌, 

கொடுமை, கொடுமை என்று கோயிலுக்குப்‌ போனேன்‌; அங்கே 
இரண்டு கொடுமை ஆடிக்கொண்டு வந்தது, 

கொடுமை சுடப்பட்ட செல்வம்‌ பசுங்கலத்தில்‌ பால்‌ கவிழ்ந்தது. 

. (கலந்தது.) | 

கொடுமையான அரசன்கீழ்‌ இருப்பதைக்‌ காட்டிலும்‌ கடுமையான 

புலியின்‌ கீழ்‌ இருப்பது நன்று. 9739 


கொடைக்குக்‌ கர்ணன்‌; படைக்குத்‌ துரியோதனன்‌. 
கொடைக்குக்‌ குமணன்‌ ; சத்தியத்துக்கு அரிச்சந்திரன்‌ . 
கொடையிலும்‌ ஒருத்தன்‌; படையிலும்‌ ஒருத்தன்‌. 
(கொடைக்கும்‌, படைக்கும்‌.) 
கொண்ட இடத்திலே கொடுத்தாலும்‌ கண்ட இடத்திலே 
கொடுக்காதே. | 
கொண்ட கடையிலா விற்கிறது? 9740 


கொண்ட கணவனிட த்திலே இரண்டகமா? 
கொண்ட கொண்ட கோலம்‌ எல்லாம்‌ குந்தி பெற்ற மக்களுக்கு. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 183 


கொண்டதா, கொடுத்ததா, கோமுட்டி வீட்டுப்‌ பெருச்சாளி? 
கொண்டதுக்கு இரட்டி கண்டது வாணிகம்‌. 
கொண்டது கொள்முதல்‌ ஆனால்‌ கோணி விலையும்‌ 

தாணாது. ப 979 


கொண்டதைக்‌ கொண்டபடி விற்றால்‌ கோணி லாபம்‌. 

கொண்டபடி விற்றால்‌ கோடி லாபம்‌. 

கொண்ட பிறகு குலம்‌ பேசுவது போல. 

கொண்ட பெண்சாதியே கூரரிவாளாய்‌ இருந்தாள்‌. 

கொண்ட பெண்சாதியை விட்டாலும்‌ கொள்ளுக்‌ கடகாலை 
விடாதே. 9750 

ல்‌ (கொள்ளுக்‌ கடலையை. ) 


கொண்டவள்‌ குறிப்பு அறிவாள்‌; குதிரை இகுப்பு அறியும்‌. 

கொண்டவள்‌ அடிக்கக்‌ கொழுந்தன்மேல்‌ விழுந்தாளாம்‌.. 

கொண்டவன்‌ இருக்கக்‌ கண்டவனோடு போவதா? 

கொண்டவன்‌ உறவு உண்டானால்‌ மண்டலம்‌ எல்லாம்‌ ஆளலாம்‌. 

கொண்டவன்‌ உறுதியாக இருந்தால்‌ கோபுரம்‌ ஏறிச்‌ சண்டை . 
போடலாம்‌, . 9755 


கொண்டவன்‌ காய்ந்தால்‌ கூரை ஒலையும்‌ காயும்‌. 

கொண்டவன்‌ குட்டிச்சாத்தான்‌ என்பது போல, 

கொண்டவன்‌ குரங்கு; கண்டவன்‌ கரும்பு. 

கொண்டவன்‌ கோபி ஆனால்‌ கண்டவனுக்கு இளக்காரம்‌. 
கொண்டவன்‌ சீறினால்‌ கண்டவனுக்கு எல்லாம்‌ இளக்காரம்‌. 9760 


கொண்டவன்‌ செத்த பிறகா கொண்டையும்‌ வெண்டயமும்‌? : 

கொண்டவன்‌ தரற்றினால்‌ கூரையும்‌ தூற்றும்‌, | 

கொண்டவன்‌ நாயே என்றால்‌ கண்டவனும்‌ கழுதை என்பான்‌. 

கெரண்டவன்‌ பலம்‌ இருந்தால்‌ கூரை ஏறிச்‌ சண்டை போடுவாள்‌. 
(அறிந்தால்‌. ) 

கொண்டவன்‌ பலம்‌ இருந்தால்‌ குப்பைமேடு ஏறிச்‌ சண்டை 
செய்யலாம்‌. 9765 


கொண்டவன்‌ வலுவாளி; கொடுத்தவன்‌ ஏழை. 
கொண்டவனுக்கு இல்லாத வெட்கம்‌ கண்டவனுக்கு உண்டா? 
கொண்டவனுக்கு இல்லை; கண்டவனுக்கு என்ன கேடு? 


184 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கொண்டவனும்‌ கொடுத்தவனும்‌ ஒன்றாய்ப்‌ போய்விடுவார்கள்‌; 
கொட்டு மேளக்காரனுக்குத்தான்‌ கோணக்‌ கோண இழுக்கும்‌, 
கொண்டவனும்‌ கொடுத்தவனும்‌ ஒன்று; கொட்ட வந்த 
பறையன்‌ தூரத்‌ தூர. 9710 


கொண்டவனே தொண்டையைப்‌ பிடித்தால்‌ பெண்டு 
என்ன செய்வாள்‌? 

கொண்டவனை அடித்துக்‌ கோமுட்டிக்குக்‌ கொடுப்பாய்‌. 

கொண்டவனை விட்டுக்‌ கண்டவனிடம்‌ போய்க்‌ கொண்டவனும்‌ 
இல்லை; கண்டவனும்‌ இல்லை. 

கொண்டவனை வீட்டுக்‌ கண்டவனிடம்‌ போனால்‌ கண்டவன்‌ 
பெண்டாட்டிக்குக்‌ கால்பிடிக்க வேண்டும்‌, 

கொண்டா குட்டிச்சாத்தா என்பது போல்‌. 9715 


கொண்டாட்டம்‌ போய்த்‌ திண்டாட்டம்‌ ஆச்சுது. 

சொண்டாடுவார்‌ இல்லாவிட்டால்‌ திண்டாடி நிற்கும்‌. 

கொண்டார்‌ முனியில்‌ கண்டார்‌ கடிவர்‌. 
(கொண்டார்‌ கடிந்தால்‌ கண்டார்‌ முனிவர்‌.) 

கொண்டாலும்‌ பெண்‌; கொடுத்தாலும்‌ பெண்‌. 

கொண்டான்‌ காயின்‌ கண்டான்‌ காயும்‌, 9780 
(குறள்‌, 1196, மணக்குடவர்‌ உரை.) 


கொண்டான்‌ குறிப்பு அறிவாள்‌ பெண்டாட்டி. 

கொண்டானும்‌ கொடுத்தானும்‌ ஒன்று; கல்யாணம்‌ கட்டி 
வைத்தோன்‌ வாயில்‌ மண்‌. 

கொண்டானும்‌ கொடுத்தானும்‌ கூடக்‌ கூட; பெற்றாரும்‌ 
பீறந்தாரும்‌ வேறு வேறு. 
(யாழ்ப்பாண வழக்கு. கொண்டாரும்‌. ) 

கொண்டானும்‌ கொண்டானும்‌ ஒன்றாய்ப்‌ போனால்‌ கொட்ட 
வந்த பறையன்‌ ஒத்திப்‌ போக வேணுமாம்‌. 

கொண்டானும்‌ கொண்டானும்‌ சம்பந்தி; கொட்ட வந்தவன்‌ . 
அம்பலம்‌. 9785 


கொண்டிருந்து குலம்‌ பேசி, மொண்டிருந்து முகம்‌ கழுவி. 
கெரண்டு குலம்‌ பேசுறதா? 
(பேசாதே,) 


கொண்டு கொடுத்துக்‌ குலம்‌. பேசுவது போல, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 485 


கொண்டும்‌ கொடுத்தும்‌ உண்டு வாழ்‌. 
கொண்டு வந்த அகமுடையான்‌ குளித்து வருவதற்குள்ளே 
நடுக்கிழித்து மூட்டினாளாம்‌ முழுச்சமர்த்தி. 9790 


கொண்டு வந்த அகமுடையான்‌ குனிந்து வருவதற்கு முன்‌ 
கண்டு வந்த மாப்பிள்ளை கொண்டோடிப்‌ போனான்‌. 
கொண்டு வாரம்‌ கொடுத்தவனும்‌ உழுது வாரம்‌ கொடுத்தவனும்‌ 
கடைத்தேற மாட்டார்கள்‌, 
கொண்டை அழகி போனால்‌ பின்னல்‌ அழகி வருவாள்‌. 
கொண்ட அழகே அன்றிக்‌ குடித்தனத்துக்கு லாயக்கு அல்ல. 
கொண்டைக்காரி ஒழிந்தாள்‌; பின்னற்காரி ப்ப ப்‌ 
(போனால்‌ வருவாள்‌.) 
கொண்டைக்குத்‌ தக்க பூ; 9795 


கொண்டைக்குப்‌ பூச்‌ சூடிச்‌ சண்டைக்கு நிற்கிறது. 
கொண்டைக்குப்‌ பூச்‌ சூடுகிறதா? தாடிக்குப்‌ பூச்சூடுகிறதா? 
கொண்டை கட்டி மச்சானுக்குக்‌ கொண்டாடி பூமாலை என்றாளாம்‌. 
கொண்டையம்‌ பேட்டை, குரங்குப்‌ பேட்டை. 

கொண்டையிலே காற்று அடித்தாற்‌ போல, 9800 


கொண்டோர்‌ எல்லாம்‌ பெண்டிர்‌ அல்ல. 

கொத்தடிமைக்குக்‌ குடியடிமையா? 

கொத்தன்‌ ஆனாலும்‌ பெற்றவள்‌ பிள்ளை. 

கொத்திக்‌ கண்ட கோழியும்‌ நக்கிக்‌ கண்ட நாயும்‌ நில்லா. 
கொத்தித்‌ தின்கிற கோழியை மூக்கு அறுந்தது போல, 9805 


கொத்துதடி கோழி; வித்தையடி மாமி. 

கொத்துமல்லிச்‌ சட்டினியும்‌ கத்தரிக்காய்க்‌ கொத்ஸும்‌ இட்டலி 
தோசைக்கு உபசாதகம்‌, 

கொத்து வாழ்வுக்கு ஒரு பலகை பிடிக்கிறது, 

கொதிக்கிற எண்ணெயில்‌ தண்ணீர்‌ தெறித்தது போல்‌. 
(தெளித்தது.) 

கொதிக்கிற கூழுக்கு இருக்கிற சிற்றப்பா, 9810 


கொப்பத்தில்‌ வீழ்ந்த ஆனையும்‌ வலையிற்‌ சிக்கிய மானும்‌ 
போல. 


கொம்பனோ? . 
(கொம்பு முளைத்தவனோ?) 


186 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கொம்பாட்‌ உழுது கொண்டியால்‌ பரம்படி . 

கொம்பில்‌ ஒரு நெல்‌ விளைந்தாலும்‌ சம்பாவுக்கு இணை ஆகாது, 
(ஈடு.) 

கொம்பு முளைக்காத ஆனைக்குத்‌ தும்புக்‌ கயிறு 
தொண்ணூறு. 9819 


கொய்யா வனத்துக்குக்‌ குரங்கைக்‌ காவல்‌ வைத்தானாம்‌. 
கொய்யாது குவியாது பசியாது. 
கொல்லத்தில்‌ குறுணி விற்றாலும்‌ இல்லத்துக்குச்‌ சுகம்‌ வருமோ? 
கொல்லத்துக்காரன்‌ மேற்கே பார்ப்பான்‌; கூத்துக்காரன்‌ 
கிழக்கே பார்ப்பான்‌. 
கொல்லத்‌ தெருவில்‌ ஊசி விற்றாற்‌ போல. 9820 
(விற்பதா?) 


கொல்ல வரும்‌ ஆனை முன்னே கல்லை விட்டெறியாதே, 
(யானையை, ) 


கெரல்லன்‌ உலையில்‌ கொசுவுக்கு என்ன வேலை? 


(அலுவல்‌. ) 
கொல்லன்‌ எளிமை கண்டு குரங்கு தன்‌ காலுக்குப்‌ பூண்‌ கட்டச்‌ 
... சொன்னதாம்‌. 
கொல்லன்‌ களத்திலே ஈக்கு என்ன வேலை? 
கொல்லன்‌ கைக்‌ குறடுபோல, 5625 


கொல்லன்‌ பிணம்‌ விறைத்தாற்‌ போல. 

கொல்லனைக்‌ கண்ட குரங்கும்‌ பணி செய்யும்‌. 

கொல்லனைக்‌ கண்டால்‌ குரங்கும்‌ மல்லுக்‌ கட்டச்‌ 
சொல்லும்‌. 


கொல்லுக்‌ கொலைக்கு அஞ்சாத கொடும்பாவி, 
(அஞ்சாத நெஞ்சு,) 


கொல்லுவதும்‌ சோறு; பிழைப்பிக்கிறதும்‌ சோறு, 9830 


கொல்லைக்‌ காட்டில்‌ நரியைக்‌ குடிவைத்துக்‌ கொண்டது போல. 

கொல்லைக்‌ காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சுமா? 

கொல்லைக்‌ காட்டு நரி பல்லைக்‌ காட்டினது போல, 

. கொல்லைக்‌ கீரை மரு ந்துக்கு ஆகாது, 
கொல்லைக்குப்‌ பல்லி; குடிக்குச்‌ சனி, 9895 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ப 187 


கொல்லை காய்ந்தாலும்‌ குருவிக்கு மேய்ச்சல்‌ உண்டு. 

கொல்லை குறுணியாகிலும்‌ சொன்ன குறுணி போமா? 

கொல்லைத்‌ தலைமாட்டில்‌ இருப்பது போல, 

கொல்லைப்‌ பச்சிலை மருந்துக்கு உதவுமா? 

கொல்லை பாழாய்ப்‌ போனாலும்‌ குருவிக்கு மேய்ச்சல்‌ 
போச்சா? ்‌ ப 
(இரை பஞ்சமா? பாழானாலும்‌.) 


9840 


கொல்லையில்‌ குற்றியை அடைந்த புல்‌ உழவன்‌ உழுபடைக்குக்‌ 
கெடுமா? ந 

கொல்லொணாப்‌ படை எவர்க்கும்‌ வெல்லொணாது. 
(திருவாலவாய்ப்‌ புராணம்‌, 86:20) 

கொலைக்கு அஞ்சாதவன்‌ பழிக்கு அஞ்சுவானா? 

கொலையாளியை நம்பினாலும்‌ மலையாளியை நம்பாதே, 
(மலேயா வழக்கு.) 

கொழுக்கட்டைக்குத்‌ தலை பார்த்துக்‌ கடிப்பார்களா* ட 9845 


கொழுக்கட்டைக்குத்‌ தலையும்‌ இல்லை; குடியனுக்கு முறையும்‌ 
இல்லை. 
(குறவனுக்கு. ). 
கொழுக்கட்டை தின்ற நாய்க்குக்‌ குருதட்சிணை வேறா? 
கொழுக்கட்டை தின்ற நாய்க்குக்‌ குறுணி மோர்‌ குருதட்சிணை. 
(தின்ற பிள்யைருக்கு. ) 
கொழுக்கட்டை தின்ற பூனைக்குக்‌ குடுவை மோர்‌ வரதட்சிணை, 
கொழுக்‌ கட்டையை எடுத்து நாயை எறிந்தது போல, 9850 


கொழுக்‌ குத்தக்‌ கூட்‌ இடம்‌ கொடுக்க மாட்டான்‌. 
கொழு கொம்பு இல்லாத கொடிபோல, 
( 3. ஆனேன்‌.) 
கொழுத்த ஆடு குட்டி போட்டாலும்‌ உழுக்கட்டை 
வழுக்கட்டைதானி. ன ரோ 
கொழுத்த ஆடு பார்த்துப்‌ பிடிக்கிறதா? 
(கொழுத்தாடை.) | 
கொழுத்த பிணத்தை இழுத்து எறி. ... 9855 


கொழுத்த மீன்‌ தின்கிறவன்‌ குருவிக்‌ கறிக்கு அசிங்கப்படுவானா? 
கொழுத்தவன்‌ கைக்கு இளைத்தவன்‌ துரும்பு. 
கொழுத்தவனுக்குக்‌ கொள்ளும்‌ இளைத்தவனுக்கு எள்ளும்‌. 


188 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கொழுத்துச்‌ செத்தால்‌ இழுத்து எறி. 
கொழுநன்‌ நட்பு இல்லாத பெண்ணும்‌ உழவு நட்பு இல்லாத பயிரும்‌ 
பிரயோசனம்‌ இல்லை. 9860 


கொழுமீதிற்‌ குடிகொண்ட குடிச்‌ செல்வம்‌ செல்வம்‌, 

கொள்‌ என்றால்‌ வாயைத்‌ திறக்கும்‌; கடிவாளம்‌ என்றால்‌ வாயை 
மூடும்‌ . 
(குதிரை. 

கொள்வார்‌ அற்ற குயக்கலம்‌ போல. 

கொள்வாரும்‌ இல்லை; கொடுப்பாரும்‌ இல்லை. 

கொள்ளப்‌ போய்க்‌ குருடியைக்‌ கொண்டானாம்‌. 9865 


கொள்ளி இல்லாத இனத்து பிள்ளை இல்லாத. சம்பாத்தியம்‌, 
(கொள்ள. ) 


கொள்ளிக்‌ கட்டையால்‌ சுட்டால்‌ கொப்பளிக்குமென்று 
வாழைப்பழம்‌ கொண்டு வடுவடுவாய்ச்‌ சுடுகிறான்‌ , 
(வைக்கிறான்‌. ) 
கொள்ளிக்‌ கட்டையால்‌ தலையைச்‌ சொறிந்தது போல. 
(கொள்ளிக்‌ கட்டை கொண்டு சொறிவதா?) 
கொள்ளிக்கு எதிர்‌ போனாலும்‌ வெள்ளிக்கு எதிர்‌ போகலாகாது, 
கொள்ளித்‌ தேளுக்கு மணியம்‌ கொடுத்தது போல. 9870 


கொள்ளித்‌ தேளை மடியில்‌ வைத்துக்‌ கட்டிக்‌ கொண்டது போல. 

கொள்ளி பட்ட குதிரை லாயம்‌ பாழ்‌. 

கொள்ளியால்‌ தலை சொறிகிறதா? 

கெசள்ளியும்‌ தீயும்‌ உனக்கு; பிள்ளையும்‌ தள்ளையும்‌ எனக்கு, 
(நாஞ்சில்‌ நாட்டில்‌ கண்ணேறு கழித்தல்‌. தள்ளை-ஃ தாய்‌. ) 

கொள்ளியை ஆனைக்குத்‌ தானம்‌ செய்த மாதிரி. 9875 


கொள்ளியை எடுத்துப்‌ போட்டால்‌ கொதிக்கிறது பகலை விடும்‌. 
(கொள்ளியை வாங்கினால்‌, இழுத்து விட்டால்‌, ) 


கொள்ளி வைத்த இடத்தில்‌ அள்ளி எடுக்கிறதா? 

கொள்ளுக்‌ குத்தின உலக்கை போல. 

கொள்ளுக்கு வாயைத்‌ திறந்து கடிவாளத்துக்கு வாயை மூடுவது. 
கொள்ளுக்‌ கொடி பந்தல்‌ ஏறாது, 9680 


கொள்ளுத்‌ தின்று கொள்ளையிலே போவான்‌. 
கொள்ளும்‌ வரையில்‌ லை வட்டம்‌ கொண்ட பிறகு 
திண்டாட்டம்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ன க 189 


கொள்ளு வாசனை கண்ட குதிரை போல, 

கொள்ளு வெள்ளாமை கொள்ளை வெள்ளாமை, 

கொள்ளை அடித்துத்‌ தின்கிறவனுக்குக்‌ கொண்டு தின்னத்‌ 
தாங்குமா? 9885 


கொள்ளை இடப்‌ போகிறவனுக்குக்‌ குருடன்‌ துணை ஆகுமா? 

கொள்ளைக்குப்‌ போனாலும்‌ கூட்டு ஆகாது, 

கொள்ளைக்கும்‌ ஊழிக்கும்‌ தப்பு, 

கொள்ளைக்கு முந்து; கோபத்துக்குப்‌ பிந்து. 

கொள்ளைக்‌ கூட்டத்துக்குத்‌ தலை இல்லை; க ்ன்த்கு முறை: 
இல்லை. 989 0 


கொள்ளைப்‌ பறிக்கிறது; கொடுக்கப்‌ பறக்கிறது; கொண்டவனைக்‌ 
கண்டால்‌ குடலைப்‌ புரட்டுகிறது. 
கொளிஞ்சி மிதித்தால்‌ களஞ்சியம்‌ நிறையும்‌. 
கொற்றவன்‌ அறிதல்‌ உற்றிடத்து உதவி, 
(அறியான்‌.) 
கொற்றவன்‌ தன்னிலும்‌ கற்றவன்‌ மிக்கோன்‌, 
(சிறந்தவன்‌. 
கொன்றவனை விடக்‌ கற்றவன்‌ பெரியவன்‌. 9895 


கொன்ற பாவம்‌ தின்றதில்‌ போச்சு, 
கொள்றாரைக்‌ கொல்லும்‌ அல்லால்‌ கொலை விடாது. 
கொன்றால்‌ பாவம்‌ தின்றால்‌ போச்சு, 

(தீரும்‌. ) 


61 அடர 


கோகுலாஷ்டமிக்கும்‌ குலாம்‌ காதருக்கும்‌ என்ன சம்பந்தம்‌? 
கோட்டாறு சேவியர்‌ கேட்டவரம்‌ தருவார்‌. 9000 
கோட்டானை மடியிற்‌ கட்டிக்‌ கொண்டது போலஃ 

(கட்டிக்‌ கொண்டு சகுனம்‌ பார்த்தது போல.) 


கோட்டி என்றால்‌ கோயம்‌ சண்டாளம்‌. 

கோட்டுச்‌ சம்பா ஆக்கிவைத்தால்‌ போட்டுச்‌ சாப்பிட வருவார்கள்‌.. 

கோட்டைக்குள்‌ எலியை வைத்துக்‌ கட்டியது போல. 

கோட்டைக்குள்‌ ளே குத்தும்‌ வெட்டுமா? 9905 

கோட்டைக்குள்ளே படை வெட்டிக்‌ கொள்கிறதா? 

கோட்டையில்‌ குண்டு போடுவான்‌, கோயிலில்‌ குண்டு 
போடுவானா? 

கோட்டையில்‌ பெண்‌ பிறந்தாலும்‌ போட்ட எழுத்துப்‌ போகுமா? 
(போட்ட சுழி;போட்ட புள்ளி.) 

கோடாலிக்‌ காம்பிளால்‌ குலத்திற்குக்‌ கேடு வரும்‌. 

கோடாலிக்‌ காம்பு குடித்தனத்துக்கு ஆகாது. 
(குலத்துக்கு ஈனம்‌.) 


9910 


கோடாலிக்காரனுக்குப்‌ பிளவை புறப்பட்டது போல. 
கோடானுகோடி வினை வரினும்‌ மனம்‌ கோணாமல்‌ இருப்பதே 
கோடி பெறும்‌, 
கோடி ஒரு வெள்ளை; குமரி ஒரு பிள்ளை. 
கோடிக்கும்‌ வேதைக்கும்‌ காதம்‌; வேதைக்கும்‌ கள்ளிக்கும்‌ 
காதம்‌; கள்ளிக்கும்‌ பூண்டிக்கும்‌ காதம்‌; பூண்டிக்கும்‌ 
நகைக்கும்‌ காதம்‌; நாகைக்கும்‌ காரைக்கும்‌ காதம்‌. 
(கோடி- கோடிக்கரை; வேதைஃ வேதாரண்யம்‌; கள்ளி-கள்ளி மேடு. 
பூண்டி-திருப்பூண்டி, இப்படியே காசிவரைக்கும்‌ உண்டு என்பர்‌.) 
கோடி கப்பல்‌ நஷ்டம்‌ கொட்டை நூற்றா விடியும்‌? 9919 
(கப்பல்‌ ஓடிய வீடு, ) 


தமிழ்ப்‌ பழமொ ழிகள்‌ 191 


கோடி கொடுத்தாலும்‌ குழந்தை கிடைக்குமா? 

கோடி கொடுத்தாலும்‌ கோபுரம்‌ தாழாது. 

கோடிச்‌ சீமான்‌ துணிய வேண்டும்‌; அல்லது கோவணாண்டி துணிய 
வேண்டும்‌. 

கோடிச்‌ சீமானும்‌ கோவணாண்டியும்‌ சரியா? 

கோடித்‌ துக்கம்‌ குழந்தை முகத்தில்‌ மறையும்‌, 9920 
(ஆறும்‌,) 


கோடி தனம்‌ இருந்தாலும்‌ குணமில்லா மங்கையை மணம்‌ 

முடித்தல்‌ ஆகாது. 

(மங்கையுடன்‌ கூடாதே.) 
கோடி நேசம்‌ கேடு படுத்தும்‌. 
கோடிப்‌ புடைவையைக்‌ கட்டிக்‌ கொண்ட தைரியத்தில்‌ இலாக்‌ 

கொளுத்திக்‌ கொண்டாளாம்‌. 

(குடிசையை, ) 
கோடி போனாலும்‌ ஐயோ! கோவணம்‌ போனாலும்‌ ஐயோ! 
கோடி முண்டர்‌ ஏறி மிதித்தாலும்‌ கூழாங்கல்‌ சாந்துக்கு 

வருமா? 9929 


கோடி வித்தையும்‌ கூழுக்குத்தான்‌, 
கோடீசுவரன்‌ ஆக வேண்டுமா? லட்சாதிபதி ஆக வேண்டுமா? 
கோடீசுவரனைக்‌ கெடுக்க ஒரு கோவணாண்டி போதும்‌, 
கோடு அடுத்தவன்‌ ஏடு எடுப்பான்‌. 
(எடுத்தவன்‌. கோடு-0௦0ப[*1 போனவன்‌.) | 
கோடு ஏறினார்‌ மேடு எறினார்‌. 9990 
(கோடு-ேபா!.) 


கோடு கண்டாயோ? ஓடு கண்டாயோ, 

(ஷ) 
கோடை இடி இடித்துக்‌ கொட்டும்‌ மழைபோல, 
கோடை இடி இடித்துப்‌ பெய்யும்‌; மாரி மின்னிப்‌ பெய்யும்‌. 
கோடை இடி குமுறி இடித்தாற்‌ போல. 
கோடை இடித்துப்‌ பெய்யும்‌; மாரி மின்னிப்‌ பெய்யும்‌. 999 
கோடை இடி விழுந்தாற்‌ போல்‌, ப 


கோடையால்‌ காய்கிற பயிர்‌ வாடையால்‌ தளிர்க்கும்‌. 

(கோடையில்‌ பயிர்‌) வாடையில்‌ பயிர்‌,) 
கோடையிலே தண்ணீர்‌ ஓடை கண்டமான்‌. போல்‌, 
கோணக்‌ கோணக்‌ கோவித்தா! 


492 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கோணல்‌ கொம்பு ஏறி என்ன? குதிரை மீது ஏறி என்ன? வீணர்க்கும்‌ 
கீர்த்திக்கும்‌ வெகு தூரம்‌. 9040 


கோணல்‌ வாயன்‌ கொட்டாவி விட்டாற்போல. 

கோணா மாணாப்‌ பெண்டாட்டி மாணிக்கம்‌ போலப்‌ பிள்ளை பெற்‌ 
றாள்‌. 

கோணிக்‌ கோணீக்‌ கோடி கொடுப்பதிலும்‌ கோணாமல்‌ காணி 
கொடுப்பது மேல்‌. 
(நல்லது. ) 

கோணி கொண்டது; எருது சுமந்தது, 

கோத்திர ஈனன்‌ சாத்திரம்‌ பார்ப்பான்‌, 9945 


கோத்திரத்திலே குரங்கு ஆனாலும்‌ கொள்‌. 
(கோத்திரத்திலே கிடைத்தால்‌.) 

கோத்திரம்‌ அறிந்து பெண்ணைக்‌ கொடு; பாத்திரம்‌ அறிந்து பிச்சை 

இடு. 

கோப்பாயில்‌ நாய்‌ குட்டிச்‌ சுவரில்‌ ஏறியது போல, 
(கோப்பாய்‌-இலங்கையில்‌ ஓர்‌ ஊர்‌.) 

கோப்புத்‌ தப்பினால்‌ குப்பையும்‌ பயிராகாது, 

கோபத்தில்‌ அறுத்த மூக்குச்‌ சந்தோஷத்தில்‌ வருமா? 9950 


கோபம்‌ ஆறினால்‌ குரோதம்‌ ஆறும்‌, 

கோபம்‌ இல்லாத துரைக்குச்‌ சம்பளம்‌ இல்லாத சேவகன்‌. 

கோபம்‌ இல்லாத துரையும்‌ சம்பளம்‌ இல்லாத சேவகனும்‌. ப 

கோபம்‌ இல்லாத புருஷனும்‌ புருஷன்‌ அல்ல; கொதித்து வராத 
சோறும்‌ சோறு அல்ல. 

கேரபம்‌ இல்லாத ராசாவும்‌, சம்பளம்‌ இல்லாத மந்திரியும்‌, 9995 


கோபம்‌ இல்லாதவனைக்‌ குரு காப்பார்‌. 

கோபம்‌ உள்ள இடத்தில்‌ குணம்‌ உண்டு. 
(இருக்கும்‌. ) 

கோபம்‌ உள்ள இடத்தில்தான்‌ சந்தோஷம்‌ இருக்கும்‌. 

கோபம்‌ எல்லாம்‌ கொடுமைக்கு லட்சணம்‌, 

கோபம்‌ குடிகெடுக்கும்‌. 9960 
(எடுக்கும்‌. ) 


கோபம்‌ சண்டாளம்‌ 
(கோபம்‌ பாபம்‌ சண்டாளம்‌,) 
கோபம்‌ பாபம்‌; தித்திரை சத்துரு. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 193 


கோபம்‌ பெரும்‌ பாவம்‌. 

கோபம்‌ வந்து கிணற்றில்‌ விழுந்தால்‌ சந்தோஷம்‌ வந்தால்‌ எழுந்‌ 
திருக்கலாமா? 

கோபமும்‌ தாபமும்‌ கூடிக்‌ கெடுக்கும்‌, 9965 


கோபமும்‌ நெருப்பும்‌ உடனே கெடு. 

கோபிக்காத புருஷன்‌ புருஷன்‌ அல்ல; கொதிக்காத சோறு சோறு 
அல்ல. 

கோபி குதிரைமேல்‌ கடிவாளம்‌ இல்லான்‌ . 

கோபுரத்தில்‌ ஏறிப்‌ பொன்தகடு திருடு என்ற கதை. 

கோபுரத்தில்‌ ஏறி விழுந்தவனுக்கு எங்கே கண்டு இழை 
இடுகிறது? 

கோபுரத்தில்‌ கட்டிய கொடி போல, 


9970 


கோபரத்தில்‌ விளக்கை வைத்துக்‌ கொட்டுக்‌ கூடையால்‌ மூடுவச 
னேன்‌. 
(பொட்டுக்‌ கூடையால்‌.) 
கோபுரத்தின்‌ மேல்‌ ஏறிக்‌ கும்பத்தைக்‌ கழற்றுகிறவன்‌ அகத்திக்‌ 
சீசைக்‌ கொல்லையைப்‌ பார்த்துக்‌ கொள்ளை கொள்ளை 
என்றானாம்‌. 
கோபுரத்தின்மேல்‌ குரங்கு உட்கார்ந்தாற்‌ போல, 
- கோபுரத்தைப்‌ பொம்மையா தாங்குகிறது? 9975 
கோபுர தரிசனம்‌ பாப விமோசனம்‌... . 
கோபுரம்‌ ஏறிக்‌ குதித்தாற்‌ போல. 
கோபுரம்‌ தாங்கிபோல நடக்கிறான்‌, 
கோபுரம்‌ தாங்கிய பூதம்‌ போல்‌ சுமக்கிறான்‌. 


கோபுரம்‌ தாங்கிய பொம்மை போல்‌. 9980 


கோபுரம்‌ தாண்டுகிற குரங்குக்குக்‌ குட்டிச்சுவர்‌ என்ன பிரமாதம்‌? 
கோபுரமும்‌ எட்டும்‌; குபேரனுக்கும்‌ கை சளைக்கும்‌. 
கோபுர வஸ்து: 

கோபுர விளக்கைக்‌ கூடையால்‌ மூடுவானேன்‌? 


கோம்பை நாயைப்‌ போல்‌ கேரபிக்காதே . 9985 


சோமாளி இல்லாத கூத்துச்‌ சிறக்குமா? 

கோமாளிக்‌ கூதீது. 

கோமுக வியாக்கிரம்‌ போல்‌. 
(வியாக்கிரம்‌ - புலி. ) 


194 தமிழ்ப்‌ பழமோழிக 


சோமுட்டி சாட்சி. 
கோமுட்டிப்‌ பிசாசு பிடித்தால்‌ விடாது. 999! 


கோமுட்டிப்‌ பிள்ளை வீணுக்கா நெய்ப்பல்லாயைப்‌ போட்டு 
உடைக்கும்‌? 
கோமுூட்டி புத்திக்கு மோசம்‌ இல்லை. 
கோமுட்டி புத்திக்கு மோசம்‌ லேது; மோசம்‌ வந்தால்‌ செப்ப லேது, 
(லேது - இல்லை, தெலுங்கு.) I 
கோமுட்டியைச்‌ சாட்சிக்குக்‌ கூப்பிட்டது போல. 
கோமுட்டி வீட்டுப்‌ பெருச்சாளிக்குக்‌ கொண்டதென்ன? ர 
கொடுத்ததென்ன? 9995 
(கொண்டது கொடுத்தது தெரியாது.) 


கோயில்‌ அருகே குடி இருந்தும்‌ கெட்டேன்‌. 
கோயில்‌ இல்லா ஊரில்‌ குடி இருக்க வேண்டாம்‌. 
கோயில்‌ ஐந்து வேலி, குளம்‌ ஐந்து வேலி, செங்கழுநீர்‌ ஓடை ஐந்து 
வேலி. 
( திருவா ரூமில்‌.) 
கோயில்‌ சாந்து ஒன்பது குளிக்கு மாறாது. 
(சீரங்கத்தில்‌. ) | 
கோயில்‌ பூனைக்குப்‌ பயம்‌ ஏது? 10000 


கோயீல்‌ மணியம்‌ என்று கூப்பிட்டால்‌ போதும்‌. 

கோயிலையும்‌ குளத்தையும்‌ அடுத்திருக்க வேண்டும்‌. 

கோர்ட்டுக்கு முன்னால்‌ போகாதே; கழுதைக்குப்‌ பின்னால்‌ 
போகாதே. 

கோரக்கல்‌ வைத்தியம்‌ குணத்துக்கு ஏற்குமா? 

கோரைக்‌ கொல்லை பிடித்தவனும்‌ மலடி. ஸ்திரீயை மணந்தவனும்‌ : 
பயன்‌ அடைய மாட்டார்கள்‌. 10005 


கோரை குடியைக்‌ கெடுக்கும்‌. 

கோரை முடி குடியைக்‌ கெடுக்கும்‌. 

கோல்‌ ஆடக்‌ குரங்கு ஆடும்‌; அதுபோல மனம்‌ ஆடும்‌. 
கோல்‌ இழந்த குருடன்‌ போல. 
கோல்‌ உயரக்‌ கோன்‌ உயர்வான்‌, 10010. 


கோல்‌ எடுக்கக்‌ குரங்கு அடும்‌. 
(கோல்‌ ஆட, ) 

கோல்‌ எடுத்த பிள்ளை குருட்டுப்‌ ன்ஸ்‌: 
(கொடுத்த பிள்ளை. பிள்ளை வு கண்ணைத்‌ தானே கத்திக்கொள்ளும்‌ ச்இ 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 195 


கோல்‌ பிடித்த பிள்ளை குரங்கு. 

கோல்‌ பிடித்தவன்‌ கோமான்‌; தண்டம்‌ பிடித்தவன்‌ தண்டல்காரன்‌. 

கோலச்‌ சமத்தி, கோலச்‌ சமத்தி என்றாளாம்‌; அவசரக்‌ கோலம்‌ 
அள்ளித்‌ தெளித்தாளாம்‌, 10015 


கோவணத்தில்‌ இடி விழுந்தது என்றாளாம்‌. 
கோவணத்தில்‌.ஒரு பணம்‌ இருந்தால்‌ கோழி கூப்பிடும்‌ வேளையில்‌ 
ஒரு பாட்டு வரும்‌: 

(ஒரு காசு' கோழி கூப்பிடும்‌ போதே.) 
கோவணத்தில்‌ முக்கால்‌ துட்டு இருந்தால்‌ கோழி கூப்பிடப்‌ 

பாட்டு வரும்‌. 

(காசு இருந்தால்‌, ) 
கோவணத்துக்கு மிஞ்சின தரித்திரம்‌ இல்லை, 
கோவணத்தை அவிழ்த்து மேற்கட்டுக்‌ கட்டுகிறது, 10020 


கோவணம்‌ கட்டாக ஊரில்‌ கோவணம்‌ கட்டியவன்‌ 
பைத்தியக்காரன்‌. 

கோவணம்‌ பீயைத்‌ தாங்குமா? 

கோவணாண்டிக்குக்‌ குடித்தனம்‌ பெருத்ததுபோல. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 

கோவணாண்டி துணிவிலும்‌ கோடிச்‌ சீமான்‌ துணிவா. 


( துணிவு.) 
கோவிந்தா என்றால்‌ கோடி ஸ்நானம்‌ என்று குளிக்காமல்‌ முழுகா 


மல்‌ இருக்கலாமா? 0029 


கோவில்‌ ஆனை கல்‌ ஆனை. 

கோவில்‌ இடிக்கத்‌ துணித்தவனா குளம்‌ வெட்டப்‌ போகிறான்‌? 
(குளம்‌ கட்ட.) | 

கோவில்‌ உண்டைச்‌ சோறு குமட்டின தேவடியாள்‌ குத்துமிதீ 
தவிட்டுக்குக்‌ கூத்தாடுகிறாள்‌, 

கோவில்‌ கட்டி அல்லவா விளக்குப்‌ போடவேண்டும்‌? 

கோவில்‌ கட்டிக்‌ குச்சு நாயைக்‌ காவல்‌; மாடி வீட்டைக்‌ கட்டி 
மர நாயைக்‌ காவல்‌. 


10090 


கோவில்‌ கல்லைப்‌ பிடுங்கப்‌ போகிறான்‌, 

கோவில்‌ காளை போலத்‌ திரிகிறான்‌, | 

கோவில்‌ குளம்‌ போகாத கோபி சாஸ்திரி; கன்னி குளம்‌ 
போகாக கன்யா சாஸ்திரி, ர 


196 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கோவில்‌ கொள்ளைக்காரன்‌ குருக்களுக்குத்‌ தட்சிணை 


கொடுப்பானா? 
கோவில்‌ சோற்றுக்குக்‌ குமட்டின தேவடியாள்‌ காடிச்‌ சோற்றுக்குக்‌ 
கரணம்‌ போடுகின்றாள்‌. 100385 


கோவில்‌ தாசிக்குச்‌ சதிர்‌ ஆடக்‌ கற்றுக்‌ கொடுத்தது போல. 

கோவில்‌ பட்டியை விட்ட குதிரை கோபால சமுத்திரம்‌ 
போனவுடன்‌ துள்ளிக்‌ குதிதீததாம்‌, 

கோவில்‌ பூனைக்குப்‌ பயம்‌ ஏன்‌? 

கோவில்‌ பூனை தேவர்க்கு அஞ்சாது. 

கோவில்‌ மணி போனால்‌ நம்பியானுக்கு என்ன? 10040 


கோவில்‌ மணியம்‌ என்று கூப்பிட்டால்‌ போதும்‌. 

கோவில்‌ மணியம்‌ என்று பேர்‌ இருந்தால்‌ போதும்‌. 

கோவில்‌ மணியம்‌ போனால்‌ நம்பியான்‌ சுழலும்‌ போச்சுதா? 

கோவில்‌ மதில்மேலே தேள்‌ கொட்டிற்றாம்‌; குருக்களகத்து 
ஞானாம்பாளுக்கு நெறி கட்டிற்றாம்‌. 

கோவில்‌ விளக்குக்‌ கோடி புண்ணியம்‌, 10049 


கோவில்‌ விளங்கக்‌ குடி விளங்கும்‌. 

கோவிலில்‌ கொட்டு முழக்கு; கடையில்‌ பாக்கு வெற்றிலை. 

கோவிலில்‌ வைத்துக்‌ கும்பிட வேண்டும்‌. 

கோவிலிலே பூஜித்துக்‌ குளத்திலே கை அலம்பிக்‌ கோபுர 
வாசலிலே உறங்கும்‌ ஸ்ரீ வைஷ்ணவர்களைப்‌ போலே. 

கோவிலுக்கும்‌ முட்டும்‌; குபேரனுக்கும்‌ கை சளைக்கும்‌. 10050 


கோவிலை அடைத்துக்‌ கொள்ளை அடிப்பவனா குருக்களுக்குதீ 
தட்சிணை கொடுப்பான்‌? 

கோவிலைக்‌ கட்டி நாயைக்‌ காவல்‌ வைத்தாற்‌ போல, 

கோவிலை நம்பிக்‌ குயவன்‌ பிழைக்கிறது போல, 

கோவிலைப்‌ பார்த்துக்‌ கும்பிடுகிறதா? கொட்டைப்‌ பார்த்துக்‌ 
கும்பிடுகிறதா? 

கோவிலையும்‌ குளத்தையும்‌ அடுத்து இருக்க வேண்டும்‌. 10055 


கோவுக்கு அழகு செங்கோல்‌ முறைமை. 


கோவூரான்‌ அவிசாரி போகக்‌ குன்றத்தூராஸ்‌ தண்டம்‌ கொடுக்க, 
(ஊர்மேல்‌ போக. ) 


கோவூருக்கு வழி எது என்றால்‌ கன்று என்னுடையது என்றானாம்‌, 
கோழி அடிக்கிறதற்குக்‌ குறுந்தடி வேண்டுமா? ப 

(அடிக்க,) 
கோழி அடை வைக்குமுன்னே குஞ்சுகளை எண்ணலாமா? 10060 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கோழி ஓட்டத்‌ தெரியாதவன்‌ கொக்கு வாரியா? 
கோழி ஓட்டினாலும்‌ கும்பினிக்கு ஒட்டு, 
(கும்பினி-௩95% India Company.) 


197 


கோழிக்‌ கறி என்றதும்‌ கொண்டாடிக்‌ கொண்டதும்‌ கீரைத்‌ தண்டர 


ணம்‌ அடாசப்பா; கீரைத்‌ தண்டாணம்‌ அடாசு. 
(அடா) 
கோழிக்‌ கறி கொடுத்துக்‌ குயில்‌ கறி வாங்கினாற்‌ போல, 
"கோழிக்‌ காய்ச்சல்‌, வேசைக்‌ காய்ச்சல்‌. 


கோழிக்‌ காய்ச்சலும்‌ குண்டன்‌ காய்ச்சலும்‌ விடா. 


கோழிக்குக்‌ கொண்டை அழகு; குருவிக்கு மூக்கு அழகு. 


கோழிக்‌ குஞ்சுக்குப்‌ பால்‌ கொடுத்ததுபோல, 

கோழி களவு போனால்‌ ஆடு வெட்டிப்‌ பலி இடுகிறதா? 
(பொங்கல்‌ இடுகிறதா?) 

கோழி கவிழ்க்கும்‌ போதே கூடக்‌ கவிழ்த்து: 
கொள்ளுகிறாயே. 


கோழி கறுப்பு ஆனால்‌ அதன்‌ முட்டையும்‌ கறுப்பா? 

கோழி குஞ்சிலும்‌, அவரைக்காய்‌ பிஞ்சிலும்‌. 

கோழி குஞ்சுக்குப்‌ பால்‌ கொடுக்குமா? 

கோழி குருடு ஆனாலும்‌ சாறு மணக்காது போகுமர? 

கோழி கூப்பிட்டு விடிகிறதா? நாய்‌ குரைத்து விடிகிறதா? 
(விடியுமா?) 


கோழி கூவாவிட்டால்‌ விடியாதர? 
கோழி கூவிப்‌ பொழுது புலர்ந்தது. 
(பொழுது விடியுமா?) 
கோழி கூவுகிறதற்கு நாழிகை தெரிகிறது போல, 
கோழி கொடுத்துக்‌ குரலும்‌ அழுகிறதா? 
(அழிகிறது) 
கோழி கொடுத்துக்‌ குரலும்‌ பறிகொடுத்தது போல, 


கோழி கொரிப்பது போல்‌ சாப்பிடுகிறான்‌, 
கோழி கொழுத்தால்‌ முட்டை இடாது. 
கோழி சிறகால்‌ குஞ்சுகளைக்‌ காப்பது. போல, 


கோழித்‌ திருடியும்‌ கூடி அழுகிறான்‌. 
கோழி தட்டிக்‌ கூவுமா? 


கோழி திருடிக்‌ கூடக்‌ குலாவுகிறான்‌. 
கோழி திருடிய கள்ளனும்‌ கூட தின்று குலாவுகிறான்‌, 


10065 


10070 


10075 


40080 


10085 


ட்‌ தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கோழி திருடியவன்‌ தலையில்‌ கொண்டை மயிர்‌. 
கோழி தின்ற கள்ளனும்‌ கூட” நின்று குலாவுகிறான்‌. 
கேரழி போனது அல்லாமல்‌ குரலும்‌ போயிற்று. 10090 


கோழி மிதித்துக்‌ குஞ்சு சாவது இல்லை. 

கோழி மிதித்துக்‌ குஞ்சு முடம்‌ ஆகுமா? 
(குஞ்கக்குக்‌ கேடு ஆகுமா?) 

கோழி முட்டைக்குச்‌ சுருக்கு வைத்து, வாத்து முட்டைக்கு வரிச்சல்‌ 
போடுவான்‌. 

கோழி முட்டைக்குத்‌ தலையும்‌ இல்லை; கோவில்‌ ஆண்டிக்கு முறை 
யும்‌ இல்லை. 

கோழி முட்டைக்கு மயிர்‌ பிடுங்குகிறான்‌. 10095 


கோழி முடத்துக்குக்‌ கடாவெட்டிக்‌ காவு கொடுக்கிறதா? 
(கடா வெட்டிப்‌ பலி இட்டது போல.) 

கோழி மேய்த்தாலும்‌ கும்பினியான்‌ கோழி மேய்க்க வேணும்‌. 
(கோறண்மேந்திலே. Government.) 

கோழியின்‌ காலில்‌ கச்சையைக்‌ கட்டினாலும்‌ குப்பையைத்தான்‌ 
சீக்கும்‌ 
(கிளறும்‌,) 

கோழியும்‌ கொடுத்துக்‌ குலையும்‌ இழந்தாளாம்‌. 
(கூக்குரலும்‌ படுகிறதா?) 

கோழியும்‌ யாருடையதோ? புழுங்கலும்‌ யாருடையதோ? 10100 
(யாழ்ப்பாண வழக்கு. ) 


கேரழியை அடிப்பதற்குக்‌ குறுந்தடி ஏன்‌? 

கோழியைக்‌ கேட்டர்‌ ஆணம்‌ காய்ச்சுகிறது? 

கோழியைக்‌ கேட்டுத்தான்‌ மிளகாய்‌ அரைப்பார்களா? 

கோழியைப்‌ பருந்து அடிக்கும்‌; பருந்தைப்‌ பைரி அடிக்கும்‌. 
(பைரி-ராஜாளி.) 

கேரழியையும்‌ கொடுத்துக்‌ குரலையும்‌ இழந்தாளாம்‌. 10105 


கோழியை வளர்க்கப்‌ பிடித்தாலும்‌ கேர்‌ கேர்‌ என்னும்‌; கழுத்தை 
அறுக்கப்‌ பிடித்தாலும்‌ கேர்‌ கேரி என்னும்‌, 

கோழை நாய்க்குப்‌ பட்டது அரிது, 

கோழையில்‌ மொய்த்துக்‌ குழம்பும்‌ ஈயைப்‌ போல்‌, 

கோழையும்‌ ஏழையும்‌ கூடின காரியம்‌ பாழிலே பாழ்‌. 

கோள்‌ செரல்பவனைக்‌ கொடுந்தேள்‌ என்று நினை, 10410 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 199 


சோன்‌ சொல்லிக்‌ குடும்பத்தைக்‌ கெடுத்தாலும்‌ குடிவரி உயர்த்திக்‌ 
கொள்ளை அடிக்காதே. 
கோள்‌ சொல்லிக்‌ குண்டுணி, 
(குண்டுப்‌ பெருமாள்‌. ) 
கோள்‌ சொல்லும்‌ வாய்‌ காற்றுடன்‌ நெருப்பு. 
கோளாற்றக்‌ கொள்ளாக்‌ கொள்ளாக்‌ குளத்தின்‌ கீழ்ப்‌ பைங்கூழ்‌. 
கோளாறு இல்லாத செட்டி கோவணத்தை அவிழ்ப்பானா? 10115 


கோளுக்கு முந்தேன்‌; கூழுக்குப்‌ பிந்தேன்‌, 
(உணவுக்கு.) 
கோளும்‌ குறளையும்‌ குலத்துக்கு ஈனம்‌. 
கோளும்‌ சொல்லிக்‌ கும்பிடுவானேன்‌? 
கோனான்‌ கோல்‌ எடுக்க நூறு ஆடும்‌ ஆறு ஆடு ஆயின, 
கோஷ்டியூர்‌ காணாதவர்‌ குரங்காய்ப்‌ பிறப்பார்‌. 10120 


கவ 


கெளசிகத்துக்கு ஒளியில்‌ எவர்க்கும்‌ ஒளியும்‌. 
(ஒளிரும்‌. 

கெளபீனத்துக்கு இச்சைப்பட்ட சாமியார்‌ கல்யாணத்துக்குப்‌ பெண்‌ 
தேடிக்‌ கொண்டாராம்‌. 

கெளபீன ஸம்ரக்ஷணார்த்தம்‌ அயம்‌ படாடோப: 

கெளவை உடையார்‌ காலைத்‌ தொடு. 

கெளவை கருதேல்‌, 10195 


கெளவை சொல்லின்‌ எவ்வருக்கும்‌ பகை. 
கெளவைப்‌ பட்டால்‌ காயத்தில்‌ ஒருமுழம்‌ நீளமா? 
கெளவையது இல்லான்‌ திவ்விய சொல்வான்‌. 
-கெளளி ஊருக்கெல்லாம்‌ பலன்‌ சொல்லும்‌; தான்‌ மாத்திரம்‌ கழு 
தீர்ப்‌ பானையில்‌ விழும்‌. 


ஙப்பன்‌ பிறந்தது வெள்ளிமலை; ஙாய்பிறந்தது பொன்மலை. 
ஙப்போல்‌ வளை, 10190. 


(ஆத்திசூடி...) 


சக்களத்தி அறுதீதால்‌ தானும்‌ அறுப்பாள்‌. 
சக்களத்திக்கு ஆண்பிள்ளை பெற்றால்‌ பொறாமை, மலடிக்கு 
எவள்‌ பிள்ளை பெற்றாலும்‌ பொறாமை, 
சக்களத்தி பிள்ளை தலைமாட்டுக்‌ கொள்ளி. 
சக்களத்தி மாமியார்‌. 
சக்கிலித்‌ தெரு நாய்‌ சமயத்துக்கு உதவாது, 10125 


சக்கிலிப்‌ பெண்‌ நெற்றியிலே குஜ்ஜிலிப்‌ பொட்டைப்‌ பார்‌. 
சக்கிலிப்‌ பெண்ணும்‌ சாமைக்‌ கதிரும்‌ பக்குவத்திலே 
பார்த்தால்‌ அழகு. 
சக்கிலியன்‌ சாமிக்குச்‌ செருப்படிதான்‌ பூஜை. 
சக்கிலியன்‌ சாமியைச்‌ செருப்பால்‌ அடித்துக்‌ கும்பிடுவானா? 
சக்கு சக்கு என்று பாக்குத்‌ தின்பான்‌, சபை மெச்ச வீட்டிலே 
வந்து கடைவாய்‌ நக்குவான்‌. 10140 
(பெண்டுகள்‌ மெச்௪. ) 


சக்கை போடு போடுகிறான்‌. 

சக்தி இருந்தால்‌ செய்‌; சக்தி இல்லாவிட்டால்‌ சிவனே என்று இரு. 

சக்தி இல்லா விட்டால்‌ சிவனே என்று கிட்‌, 

சதீதியம்‌ பயந்து சங்கீதம்‌. 

சகசண்டி மாட்டுக்கு இரண்டொரு சூடு: நம்‌ சைவப்‌ பிள்ளைக்கு 
மேலெல்லாம்‌ சூடு. 30349 


சகத்தைக்‌ கெடுத்துச்‌ சுகத்தை வாங்குகி றார்‌. 

சகத்தைக்‌ கொடுத்தும்‌ சுகம்‌ வாங்கிக்‌ கொள்‌. 
(தேடிக்‌ கொள்‌.) 

சகதியில்‌ கல்லை விட்டு எறிந்தால்‌ தன்‌ துணி என்றும்‌ பிறர்‌ துணி 

என்றும்‌ பாராது. 

சகதியில்‌ கல்லை விட்டு எறிந்தால்‌ மேலே தெறிக்கும்‌, 
(சேறு முகத்தில்‌ தெறிக்கும்‌.) 

சகல தீர்த்தங்களுக்கும்‌ சமுத்திரமே ஆதரவு. 10150 
(ததிசளூக்கும்‌ காரணம்‌.) 


202 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


சகல நட்சத்திரமும்‌ ஒன்றாய்க்‌ கூடினாலும்‌ சந்திரனுக்கு 
இணை ஆகுமா? 
சகலமும்‌ கற்றவன்தண்னைச்‌ சார்ந்து இரு. 
சகலன்‌ உறவில்‌ சாண்‌ கொடி பஞ்சமா? 
(சாண்‌ கயிறு.) 
சகுனம்‌ சொன்ன பல்லி கழுநீர்ப்‌ பானையில்‌ வீழும்‌, 
சகுனம்‌ நன்றாக இருக்கிறது என்று பொழுது விடிகிற வரைக்கும்‌ 
கன்னம்‌ வைக்கலாமா? 10155 


சகுனம்‌ பார்க்கப்‌ போகும்போது மடியில்‌ பூனையைக்‌ கட்டிக்‌ 
கொண்ட மாதிரி. 
சகுனம்‌ பார்க்காதவன்‌ காத வழியில்‌ மாண்டான்‌. 
சகோதரன்‌ உள்ளவன்‌ படைக்கு அஞ்சான்‌, 
சங்கஞ்‌ செடி ஓணானைக்‌ கண்டு சாகிற கிழவியைக்‌ குத்தின்‌ கதை. 
சங்கட சனியனே, சடுதியில்‌ விட்டுத்‌ தொலை. 10160 
(சகதியில்‌. ) 


சங்கடமான பிள்ளையைப்‌ பெற்று வேங்கடராமன்‌ எனப்‌ 
பெயர்‌ வைப்பார்‌. 
சங்கட வேதனைக்கெல்லாம்‌ தலையிட்டுக்‌ கொள்கிறதா? 
சங்கடப்‌ பாட்டா, தங்கப்‌ பாட்டா? 
சங்கரா சங்கரா என்றால்‌ சாதம்‌ வாயில்‌ விழுமா? 
சங்கனும்‌ புங்கனும்‌ சந்நியாசிக்கு உதவியா? 10405 


சங்கிலே வார்த்தால்‌ தீர்த்தம்‌; செம்பிலே-வார்த்தரல்‌ தண்ணீர்‌, 
(சட்டியிலே வார்த்தால்‌. ) 

சங்கீதம்‌ தெரியாவிட்டாலும்‌ இங்கிதம்‌ தெரியும்‌. 

சங்கு ஆயிரத்தோடு காசி போனாலும்‌ தன்‌ பாவம்‌ தன்னோடே. 
(ஆயிரம்‌ கொண்டு.) 

சங்கு ஆயிரம்‌ கொண்டு வங்காளம்‌ போனால்‌ பொன்பாளம்‌ 
வந்தாலும்‌ வந்தது; மண்‌ பாளம்‌ வந்தாலும்‌ வந்தது. 

சங்கு உடைந்தது; மண்‌ கரைந்தது. 10170 


சங்கு ஊதாமல்‌ தாலி கட்டுவது உண்டா? 

சங்கு ஊதிப்‌ பொழுது விடியுமா? 

சங்கு சுட்டாலும்‌ தன்‌ வெண்மை குன்றாது. 

சங்கு சுட்டாலும்‌ வெண்மை தரும்‌, 

சங்கு சூத்து ஆகிறது; ஆண்டி வாய்‌ ஆகிறது. 10175 
(சங்கு சூத்தும்‌ ஆண்டி வாயும்‌; ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 203 
சற்கூதிப்‌ பண்டாரம்‌; அங்கு ஊதி இங்கு வராதே; இங்கு ஊதி 
அங்கே போ, 
(பூஜை பண்ணும்‌ பண்டா ரத்தைப்‌ பார்த்துச்‌ சிவலிங்கம்‌ சொன்னது.) 
சங்கைச்‌ சுட்டாலும்‌ மங்குமா திறம்‌? 
சங்கோசம்‌ வீட்டால்‌ சங்கையும்‌ இல்லை. 
(சங்கோசம்‌ இல்லையென்றால்‌.) 
சட்டி ஓட்டை ஆனாலும்‌ கொழுக்‌ கட்டை வெந்தால்‌ சரி, 
(வேக வேண்டும்‌.) 
சட்டி சுட்டது; கை விட்டது. 10180 


சட்டி திருடும்‌ நாய்க்குப்‌ பெட்டி பணம்‌ எதற்கு? 

சட்டி பாலுக்கு ஒரு சொட்டு மோர்‌ பிரை. 

சட்டி புழைக்கடையிலே; அகப்பை வாசலிலே. 

சட்டியில்‌ இருந்தால்‌ அல்லவா அகப்பையில்‌ வரும்‌? 

சட்டியோடு அகப்பை தட்டாமல்‌ போகுமா? 10185 

சுட்டியோடு தின்று பானையோடு கை அலம்புகிறது. 

சட்டுவம்‌ கறிச்‌ சுலையை அறியுமா? 

சட்டைக்காரன்‌ நாயை எட்ட நின்று பார்‌, 

சட்டைநாதபுரம்‌ உழவு; சீகாழி இழவு; செம்மங்குடி வறட்டி, 
(எப்போதும்‌ இருக்கும்‌. சீகாழிக்கு 1% மைலில்‌ உள்ளது செம்மங்குடி.) 

சடை கொண்ட இலுப்பையைத்‌ தடிகொண்டு அடித்தாற்‌ 


போல, 10390 
சடை கொண்டு வெருட்டல்‌ வேண்டா. 
(திருவால. 16:26.) 5 
லிங்கம்‌ பஞ்சாமிர்ததி 


சடைத்‌ தம்பிரான்‌ சோற்றுக்கு அழுகிறானாம்‌; 
துக்கு அழுகிறதாம்‌. 
(சாற்றுக்கு. ) 

சடைத்‌ தம்பிரான்‌ தவிட்டுக்கு அழுகிறான்‌; லிங்கம்‌ பரமான்னதீ 
துக்கு அழுகிறதாம்‌. | 

சடைத்‌ தம்பிரானுக்குச்‌ சாதம்‌ இல்லாதபோது மொட்டைத்‌ தம்பி 
ரானுக்கு மோர்‌ எங்கே கிடைக்கும்‌? 4 | ப 

சடையைப்‌ பிடித்தால்‌ சந்நியாசி தன்னாலே வருவான்‌. 10194. 

(பிடித்து இழுத்தால்‌. கிட்டே வருவான்‌, தம்பிரான்‌ கூட வருவார்‌.) 


சண்ட மாருதத்துக்குமுன்‌ எதிர்ப்பட்ட சருகுபோல்‌ , 
சண்டிக்கு ஏற்ற மிண்டன்‌. 
(முண்டன்‌. ) 
சண்டிக்‌ குதிரைக்கு ஏற்ற மொண்டிச்‌ சாரதி. 
(நொண்டிச்‌ சாரதி.) 


204 தமிழ்ப்‌ பழமொழி 


சண்டி முறைத்தால்‌ காடு கொள்ளாது. 
(புரண்டால்‌; மிரண்டால்‌; வெறிச்சால்‌,) 

சண்டியிலும்‌ சண்டி சகசண்டி . 1090 
(௪ண்டிக்கும்‌ முண்டி படு௪ண்டி. ) 


சண்டைக்குச்‌ சிங்காரம்‌ இல்லை. 

சண்டை செய்யும்‌ இரண்டு கடாக்களில்‌ நடுவில்‌ நரி நின்று நசுங்க 
னது போல. 

சண்டை நடந்ததற்குச்‌ சாட்சி என்‌ மகன்‌ இருக்கிறான்‌. 

சண்டை. பிடிக்கிறவனுக்குக்‌ கூடச்‌ சனிக்கிழமை ஆகாது. 

சண்டை. முகத்திலே உறவா? 10908 
(உறவு ஏது£). 


சண்டை. வந்தது பிராமணா, சோற்று மூட்டையை இறக்கு. 
(சாத மூட்டையை, ) 

சண்டை. வருகிறது மாமியாரே, சாதத்தை எடுத்து உள்ளே வையும்‌, 
(பானையை எடுத்து.) 

சண்ணி அண்ணாமலை என்று பெயர்‌ இடுவான்‌. 

சணப்பன்‌ கையில்‌ அகப்பட்ட சீலைப்‌ பேனைக்‌ கொல்லவும்‌ 
மாட்டான்‌; விடவும்‌ மாட்டான்‌. 
.(சணப்பன்‌-சமணன்‌.) 

சணப்பன்‌ வீட்டுக்‌ கோழி தானாக வந்து மாட்டிக்கொள்ளும்‌, 10210 
(தோனே விலங்கு பூட்டிக்‌ கொண்டது போல.) 


சணப்பன்‌ வீட்டு நாய்‌ சணல்‌ கட்டிலின்‌ மேல்‌ ஏறினாற்‌ போல்‌, 

_ சதிததிதுக்கு அளப்பதற்குமுன்‌ பொதிக்கு அள. 

சத்தம்‌ பிறந்த இடத்தே சகல கலையும்‌ பிறக்கும்‌, 

சத்த மேகங்களும்‌ கூடி நெருப்பு மழை பெய்தாற்‌ போல. 

சதீதாவரணம்‌ சேவித்தால்‌ செத்தவுடனே வைகுண்டம்‌, 10215. 
(மீவில்லீபுத்தூரில்‌. ) 


சத்தியத்தில்‌ சிறந்தவன்‌ அரிச்சந்திரன்‌. 

சத்தியத்திலே சாமி சாட்சி என்கிற சத்தியம்‌ பெரிது. 

சத்தியத்துக்கு அரிச்சந்திரன்‌; சாந்தத்துக்குத்‌ தருமராஜன்‌, 
சத்தியத்துக்கு இல்லாத பிள்ளை துக்கப்பட்டு அழப்போகிறானா? . 
சத்திய நெறியே சன்மார்க்க நெறி, 10220 


சத்தியம்‌ இல்லாத வாய்‌ போலே, 

சத்தியம்‌ சத்தி; தத்துவம்‌ சுத்தி, 
(சத்தியமே, சத்துவமே சித்தி.) 

சத்தியம்‌, தர்மம்‌ நித்தியம்‌, 
(சத்திய தர்மம்‌.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 205 


சத்தியம்‌ தலை காக்கும்‌. 
சத்தியம்‌ நண்ணலை, சாவைத்‌ தினம்‌ நினை. 10225 


சத்தியம்‌ வெல்லும்‌, அசத்தியம்‌ கொல்லும்‌. 
சதீதியமே கொல்லும்‌; சத்தியமே வெல்லும்‌. 


சத்தியமே ஜயம்‌. 

சத்திய வாசகன்‌ சமஸ்த சற்குணன்‌, 
(நற்குணன்‌.) 

சத்திரத்தில்‌ இன்னும்‌ நுழைய விடவில்லை; இலை கிழிசல்‌ என்றா 
னாம்‌. 10290 


சத்திரத்தில்‌ சந்நியாசிக்குப்‌ போஜனம்‌; மடத்தில்‌ நித்திரை, 
சத்திரத்தில்‌ சாப்பாடு; சாவடியில்‌ நித்திரை 

(மண்டபத்தில்‌ படுக்கை.) 
சத்திரத்தில்‌ சாப்பாடு; மடத்தில்‌ நித்திரை. 
சத்திரத்தில்‌ சோறு இல்லை என்றால்‌ இலை பீற்றல்‌ என்றானாம்‌. 
சத்திரத்துக்‌ கூழுக்கு நாயக்கர்‌ அப்பணையோ? 1029௦ 


(அப்பணை - ஆணை.) 


சத்திரத்துச்‌ சாப்பாட்டுக்கு அப்பணையங்கார்‌ சிபாரிசர? 

சத்திரத்துச்‌ சாப்பாட்டுக்குச்‌ தாத்தையங்கார்‌ அப்பணையா? 
(உத்தரவா?) 

சத்திரத்துச்‌ சாப்பாட்டுக்கு நாயின்‌ சிபாரிசா? 

சத்திரத்துச்‌ சோற்றுக்குத்‌ தாத்தையங்கார்‌ அப்பணையா? 
(கூழுக்கு.) 

சத்திரத்து நாயை அடித்தால்‌ கேட்பார்‌ யார்‌? ... 10240 


சத்திரத்துப்‌ பாட்டுக்குத்‌ தெருப்பா ட்டு மேலா? 
( திருப்பாட்டு.) 
சத்திர த்தைக்‌ சுட்டி நாயைக்‌ காவல்‌ வைத்தது போல, 
சத்திரர போஜனம்‌; மடத்தில்‌ நித்திரை. 
சுத்துக்களோடு சத்துக்கள்‌ சேர்வர்‌; ;சந்தனத்தோடு கர்ப்பூரம்‌ சேரும்‌. 
சத்துருக்களையும்‌ சித்தமாய்‌ நேசி, 
10245... 


சத்துரு பகை; மித்துரு வதை. 
சத்துரு பொறுமை தனக்கே அத்த பர்கல்‌ 
(சத்துரு பெருமை,) 
சத்துருவைச்‌ சார்ந்து கொல்ல வேண்டும்‌. 
சத்ரா போஜனம்‌, மடா நித்ரா. ர | 
சதகோடி சங்கத்திலே மொட்டைத்‌ தாதனைக்‌ கண்டாயோ என்‌ 


டை, 


206 தமிழ்ப்‌ பழமொழி 


சத சுவோகீ ஏக பண்டித, 

சதி செய்கிறவர்களுக்குச்‌ சமர்த்தர்‌ என்று பெயர்‌, 

சதுரக்‌ கன்னியில்‌ அகில்‌ உண்டாகும்‌. 

சதை இல்லாமல்‌ கத்தி நாடுமா? 
சதை உள்ள இடத்திலே கத்தி நாடும்‌. 103] 


சதை கண்டு கத்தி நாட வேண்டும்‌. 

சந்தடி சாக்கிலே கந்தப்‌ பொடி காற்பணம்‌. 
(சந்‌ தடியோ சத்தடி.) 

சத்தம்‌ இல்லாக்‌ கவிக்கு அந்தம்‌ இல்லை. 
(அத்தம்‌-அழகு. ) 

சந்தனக்‌ கட்டை தேய்ந்தது; சாதமும்‌ வடித்தாச்சு. 

சந்தனக்‌ கட்டை தேய்த்தால்‌ கத்தம்‌ குறையுமா? 1094 
(குறைபடுமா?) ப 


சந்தனக்‌ கருடன்‌ வத்த வழி போனால்‌ கங்கையில்‌ பேசட்டதும்‌ 
தன்‌ கைக்‌ கூடும்‌. 

சத்தனக்‌ குறடு தேய்ந்தாலும்‌ மணம்‌ குறையாது. 

சந்தக்‌ கோல்‌ குறுகினாலும்‌ பிரப்பங்‌ கோல்‌ ஆகாது. 

சந்தனம்‌ கொடுத்த சரஸ்வதி. 

சந்தனம்‌ தெளித்த கையாலே சாணி தெளிக்கலாச்சுது. 1026 


சந்தனம்‌ தேய்ப்பவன்‌ அலைவது போலே. 

சந்தனம்‌ மிகுந்தால்‌ பிட்டத்தில்‌ பூசிக்‌ கொள்கிறதா? 
சந்தன மரம்‌ போல்‌ பிள்ளை; சம்பங்கிப்பூப்‌. போல்‌ பெண்‌. . 
_ சந்தன வாள்‌ போல. 


எய்‌ 


சத்தன விருட்சக்‌ காட்டிலே சர்ப்பம்‌ இருக்கி றது போல, 1021 


ட, 


சந்திக்குச்‌ சந்தி தாய்‌ அடிபடுவது போல, 

சந்திக்கும்‌ பொறையாற்றுக்குமாக அலையாதே. 
(இருக்கிறான்‌...) 

சந்தி சிரிக்கிறது. 

சந்தியில்‌ அடித்தால்‌ சாட்சிக்கு ஆர்‌ வருவார்‌. 

சந்தியில்‌ நிற்கிறது, 1027: 

சந்தியிலே அடித்ததற்குச்‌ சாட்சியா? | 

சந்திர சூரியர்‌ உள்ள வரைக்கும்‌, 

சந்திர சூரியர்‌ உள்ள வரைக்கும்‌ வார்த்தை பிசகான்‌, 

சந்திரன்‌ இல்லாத வானம்‌ பேரல. 

சந்திரன்‌ இல்லா வானமும்‌ மந்திரி இல்லா அரசும்‌ பாழ்‌, 30860 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 207 


சந்திரன்‌ குளிர்ச்சியாய்க்‌ காய்ந்தாலும்‌ சூரியனையே உலகத்தார்‌ 
நாடுவார்கள்‌. 

சந்திரன்‌ கோயிலிலும்‌ விளக்கு எரிகிறது. 

சந்திரன்‌ சண்டாளன்‌ வீட்டிலும்‌ பிரகாசிக்கிறான்‌ , 

சதீதிரன்‌ மறைந்த பின்‌ நிலா நிற்குமா? 

சந்திரனுக்கு உண்டோ சண்டாளன்‌ வீடு? 10285 


சந்திரனுக்குச்‌ சரியாக முட்டை தட்டினாளாம்‌. 
சந்திரனுக்கும்‌ களங்கம்‌ உண்டு. 
சந்திரனைப்‌ பார்த்த கண்ணுக்குச்‌ சனியனைப்‌ பார்த்தாற்‌ 
போல. 
சந்திரனைப்‌ பார்த்து நாய்‌ குரைத்தாற்‌ போல, 
(குரைத்து ஆவதென்ன?) 
சந்தில்‌ சிந்து பாடுகிறான்‌ . 10299 


சந்திலே சமாராதனை செய்ய முடியுமா? 
சந்துக்குச்‌ சந்து சதிராட்டம்‌. 
சந்து விட்டால்‌ வந்து விட்டேன்‌. 
சந்தை இரைச்சலில்‌ குடியிருந்து கெட்டேனே! 
(சந்தைக்‌ கடையிலே. ) 
சந்தைக்குப்‌ போகிறவன்‌ வழித்துணை வாரான்‌. 10295 


சந்தைக்குப்‌ போய்‌ வந்த நாய்‌ போல, 
சந்தைக்கு வந்தவர்கள்‌ வழிக்குத்‌ துணையா? 
(வழித்துணை ஆவாரா?) 
சந்தைக்‌ கூட்டம்‌, பொம்மலாட்டம்‌. 
(பொம்மை ஆட்டம்‌, 9 
சந்தைக்‌ கோபாலம்‌; "தந்தப்‌ பல்லக்கா? 
(கோபாலம்‌-பிச்சை,) 
சந்தையில்‌ அடித்ததற்குச்‌ சாட்சி ஏன்‌? 10300 


சந்தையில்‌ அடிபட்டவனுக்குச்‌ சாட்சி ஆர்‌? 
சந்தையில்‌ கும்பிட்டால்‌ வாழ்த்துவாரும்‌ இல்லை; வைவாரும்‌ 
இல்லை. 
சந்தோஷம்‌. சாண்‌ பல்‌, 
(௪௧௦ பலம்‌.) 
சந்தோஷ வார்த்தை சமயத்தில்‌ வந்தது. 
சத்தியாசம்‌ சகல நாசம்‌. . . 10306 


208 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


சந்நியாசிக்கு என்ன சம்சாரக்‌ கவலை? 

சந்நியாசிக்குசி சாப்பாட்டுக்‌ கவலையா? 

சந்நியாசிக்கும்‌ பழைய குணம்‌ போகாது. 

சந்நியாசிக்கும்‌ போகாது ஜாதி அபிமானம்‌. 

சந்நியாசி கோவணத்துக்கு இச்சித்துச்‌ சம்சாரம்‌ மேலிட்டது 
போல. 10340 


சந்நியாசி கோவணம்‌ கட்டினது போல. 
சந்நியாசி செய்த சத்திக்குள்‌ அகப்பட்ட சடை. 
(சடை...) 
சந்நியாசி பயணம்‌ திண்ணை விட்டுக்‌ குதிப்பதுதான்‌. 
சந்நியாசி பிரயாணம்‌ திண்ணை விட்டு இறங்கினால்‌ ஆச்சு, 
சந்நியாசி பூனை வளர்த்தது போல. 10345 


சந்நியாசியார்‌ சந்தையிலே கண்டவனே என்று ஆட்டினார்‌; 
தவசிப்‌ பிள்ளை சந்நியாசியால்‌ கண்டவனே என்று ஆட்டி 
னான்‌. 

சந்நியாசியைக்‌ கடித்த நாய்க்குப்‌ பின்னாலே நரகமாம்‌; சத்தியா 
சிக்கு முன்னே மரணமாம்‌, 

சந்தியாசியை நிந்தித்தவனுக்குப்‌ பின்னாலே நரகமாம்‌. 

சந்நியாசி வீடு திண்ணையிலே. 

சப்தப்‌ பிரம்மத்தில்‌ அசப்தப்‌ பிரம்மம்‌ பிரகாசிக்கிறது... 10920. 

சப்தப்‌ பிரம்மம்‌ பரப்பிரம்மம்‌, இரண்டையும்‌ அறிய வேண்டியது. 

சப்தம்‌ பிறந்த இடத்திலே சகல கலைகளும்‌ பிறக்கும்‌. 

சங்த மேகங்களும்‌ ஒன்று கூடி நெருப்பு மழை பெய்தாற்போல, 

சப்பரத்துக்கு முன்னே வந்தாயா? பின்னே வந்தாயா? 

சப்பாணிக்கு நொண்டி குடுகுடுப்பை, ப 10325 


சப்பாணிக்கு நொண்டி சண்டப்‌ பிரசண்டன்‌ . 
சப்பாணிககு விட்ட இடத்திலே கோபம்‌. 
சடபாணி மாப்பிளளைக்கு சந்து ஒடிநத பெண்டாட்டி. 
(பெண்சா தி.) 
சப்பபண வநதால நகர வேணும்‌; பல்லக்கு வந்தால்‌ ஏறவேணும்‌. 
சப்யை ப கட்டுகிறான்‌. 10980 


சபைக்‌ கோழை ஆகாது. 

சடையிலே நக்கீரன்‌; அரசிலே விற்சேரன, 

சப்சாரக்‌ குட்டு, வியாதி ரெட்டு, 
(ரெட்டிப்பு. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 209 

சம்சாரக்‌ குட்டு வெளியிட்டால்‌ நஷ்டம்‌, 

சம்சாரம்‌ சாகரம்‌ துக்கம்‌. 10335 

சம்சாரம்‌ பெருதீதுப்போச்சு என்று சாலுக்குக்‌ குறுணி விதைத்‌ 
தானாம்‌. 

சம்சாரமோ சாகாமோ? 

சம்சாரி அகத்திலே சாதத்துக்கு என்ன குறைவு? 

சம்பத்தும்‌ விபதீதும்‌ கூடவே இருக்கின்றன. 

சம்பந்தன்‌ தன்னைப்‌ பாடுவான்‌; அப்பன்‌ என்னைப்‌ பாடுவான்‌ ; 
சுந்தரன்‌ பொன்னைப்‌ பாடுவான்‌. 30340 


சம்பந்தி கிருசஸ்தன்‌ வந்தான்‌; தவலையை எடுத்து உள்ளே வை. 

சம்பந்தியும்‌ சம்பந்தியும்‌ ஒன்று; கொட்டு மேளக்காரன்‌ தனி, 

சம்பந்தியும்‌ சம்பந்தியும்‌ ஒன்று; கொட்டு மேளக்காரனுக்குக்‌ 
கோணக்‌ கோண இழுக்கும்‌. 

சம்பந்தியும்‌ சம்பந்தியும்‌ சத்திரத்துக்குப்‌ போனால்‌ ஏச்சும்‌ இல்லை; 
பேச்சும்‌ இல்லை. 
(சத்திரத்தில்‌ உண்டால்‌.) 

சம்பந்தி வாய்க்கும்‌ மாப்பிள்ளை குணத்துக்கும்‌ இன்னும்‌ ஒரு 
பெண்ணை இழுத்து விட்டாளாம்‌. 10340 


சம்பளம்‌ அரைப்பணம்‌ ஆனாலும்‌ சலுகை இருக்க வேண்டும்‌, 
(சலுகை,) | 

சம்பளம்‌ இல்லாத சேவகனும்‌ கோபம்‌ இல்லாத எசமானும்‌. 

சம்பளம்‌ இல்லாத மந்திரி; கோபம்‌ இல்லாத ராஜா. 

சம்பளம்‌ இல்லாமல்‌ ஆஜர்‌. 

சம்பளம்‌ குறைந்தாலும்‌ சலுகை இருக்க வேண்டும்‌: 10950 


சம்பளம்‌ சனிக்கிழமை; பெண்டாட்டி பேர்‌ புதன்‌ கிழமை. 
சம்பள வீதத்திலேயா குண்டு படுகி றது? 
சம்பா விளைந்து காய்ந்து கிடக்கிறது; 
குருவி மேய்கிறது. 
(அழிக்கிறது. 
சம்மன்‌ இல்லாமல்‌ ஆஜர்‌. 
சமண சந்நியாசிக்கும்‌ வண்ணானுக்கும்‌ சம்பந்தம்‌ 


உண்பார்‌ இல்லாமல்‌ ஊர்க்‌ 


என்ன? 10969 


சமண சந்நியாசி கையில்‌ அகப்பட்ட சீலைப்பேன்‌ போல. 
(சமணன்‌ கைச்‌ சிலைப்போன்‌ போல,) 

சமய சஞ்சீவி, ள்‌ 

சமயத்திலே காலைப்பிடி, தீர்ந்து போனதும்‌ தலையைப்‌ பிடி. 


210 தமிழ்ப்‌ பழமொரழிகக்‌ 
சமயம்‌ வாய்த்தால்‌ களவு செய்வான்‌ . 
சமயம்‌ வாய்த்தால்‌ நமனையும்‌ பலகாரம்‌ செய்வான்‌. 10360 


சமயம்‌ வாய்த்தால்‌ நமனையும்‌ வெல்லலாம்‌. 

சமர்த்தன்‌ சந்தைக்குப்‌ போனால்‌ கொள்ளவும்‌ மாட்டான்‌, 
கொடுக்கவும்‌ மாட்டான்‌. 
(வாங்கவும்‌ மாட்டான்‌, ) 

சமர்த்தன்‌ பெண்சாதியும்‌ சோரம்‌ போவாள்‌. 

சமர்த்தனுக்கு ஏதும்‌ பெரிது அல்ல 

சமர்த்தி என்ன பெற்றாள்‌? சட்டிச்‌ சோறு தின்னப்‌ 
பெற்றாள்‌, 10309 


சமர்த்தி என்ன பெற்றாள்‌? தலைச்சன்‌ பெண்‌ பெற்றாள்‌. 
சமர்த்தில்‌ குண்டு பாயுமா? 
சமர்த்தில்‌ வாழ்ந்தவர்களும்‌ இல்லை; அசட்டில்‌ கெட்டவரும்‌ 
... இல்லை. 
சமர்த்து உள்ள சேவகனுக்குப்‌ புல்லும்‌ ஆயுதம்‌. 
சமர்த்துக்கிட்டே பேசி ஜயிக்கலாம்‌; அசட்டுக்கிட்டே சண்டை 
போட்டாலும்‌ முடியாது, 10970 


சமர்த்துச்‌ சனியன்‌ . 
(சமர்த்துக்குச்‌ சனியன்‌.) 
சமர்த்த சந்தியில்‌ நிற்கிறது. 
சமாசாரம்‌ தெரியாமல்‌ அமாவாசைக்குப்‌ போகிறான்‌, 
சமிக்ஞை அறியாதவன்‌ சதுரன்‌ அல்ல, 
- சமிக்ஞை காட்டிச்‌ சண்டைக்கு அழைக்கிறான்‌ 10375 


சமுத்திர அலைகள்‌ ஓயப்‌ போகிறதும்‌ இல்லை; தம்பி தலை 
முழுகித்‌ தர்ப்பணம்‌ பண்ணப்‌ போகிறதும்‌ இல்லை, 
சராத்திரத்தில்‌ ஏற்றம்‌ போட்டது போல்‌ இருக்கிறது. 
சமுத்திரத்தில்‌ ஏற்றம்‌ போட்டுத்‌ தண்ணீர்‌ இறைத்தாற்பேரல. 
சமுத்திரத்திலே பாய்கிற நதி வயலிலே பாயட்டுமே என்றாற்‌ போல, 
சமுத்திரத்திலே பெருங்காயம்‌ கரைத்தது போல. 10380 


சமுத்திரத்துக்கும்‌ சரண்‌ துண்டுக்கும்‌ எம்மாத்திரம்‌? 

(குண்டுக்கும்‌.) 
சமூத்திரத்து ஜலத்தை முட்டை கொண்டு அன்ன னாம்‌. 
சமுத்திரம்‌ பொங்கினால்‌ கிணறு கொள்ளுமா? 
சமுத்திரமும்‌ சாக்கடையும்‌ சரியா? | 
சமுத்திர வன்கணன்‌. சண்டாளன்‌, 10985. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 041 


சமுத்திர ஜலம்‌ தாகத்துக்கு உதவாது. 

சமைக்கப்‌ படைக்கத்‌ தெரியாமல்‌ போனாலும்‌ உடைக்கக்‌ கவிழ்க்கத்‌ 

சமையல்‌ தெரிந்தவனுக்கு உமையவள்‌ உள்ளங்கையில்‌. 

சமையல்‌ பாகம்‌ தெரிந்தவளுக்கு உமையவள்‌ பாகன்‌ உலிளங்‌ 
கையில்‌. 

சமையல்‌ வீட்டிலே நாய்‌ நுழைந்தாற்‌ போல, 10990 


சமையல்‌ வீட்டிலே முயல்‌ தானே வந்தது போல. 

சர்க்கரை என்ற ல்‌ திதீதிக்குமா? 

சர்க்கரை என்று எழுதி நக்கினால்‌ தித்திக்குமா ? 
(என்று எழுதினால்‌ நாக்கு ருசிக்குமா?) 

சர்க்கரை தின்று பித்தம்‌ போனால்‌ கசப்பு மருந்து ஏன்‌ தின்ன 
வேண்டும்‌? 

சர்க்கரை தின்னக்‌ கூலியா? 108:5 


சர்க்கரை தொண்டை மட்டும்‌; சவ்வாது கண்ட மட்டும்‌. 

சர்க்கரைப்‌ பந்தலில்‌ தேன்‌ மாரி பெய்தது போல. 

சர்க்கரைப்‌ பாகுத்‌ தோண்டியிலே தாழ மொண்டாலும்‌  திதீதிப்பு; 
மேலே மொண்டாலும்‌ தித்திப்பு. 

சர்க்கரைப்‌ பொங்கலுக்கு ஒரு சத்தியமா? 

சர்க்கரைப்‌ பொங்களுக்குப்‌ பத்தியம்‌ இல்லை; சாண்வயிறு நிரம்பி 
விட்டால்‌ வைத்தியம்‌ இல்லை. 10400 


சர்க்கரைப்‌ பொம்மையில்‌ எந்தப்‌ பக்கம்‌ தித்திப்பு? 
சர்க்கரை முத்துக்குட்டி சாதம்‌ குழைந்து போச்சு; 
பல்லக்கை; பிறந்தகத்துக்குப்‌ போகிறேன்‌. 
(தூக்கடா பல்லக்கை. ) 
சர்க்கரையும்‌ தேனும்‌ சிற்றப்பா, ஏட்டில்‌ எழுதி நக்கப்பா . 
சர்க்கரையும்‌ நெய்யும்‌ சேர்ந்தால்‌ கம்பளத்தையும்‌ தின்னலாம்‌. 
சர்க்கரையும்‌ மணலும்‌ சரி ஆகுமா? 1040௦ 


எடுடா 


சர்க்காரான்‌ பணத்தை வெட்டியான்‌ சுமந்தானாம்‌. 
(சுமற்த மாதிரி.) 

சர்த்திக்கும்‌ பிள்ளை வர்த்திக்கும்‌. 
(சர்த்திக்கும்‌-வாந்தி எடுக்கும்‌.வர்த்‌ திக்கும்‌-வளரும்‌. ) 

சர்ப்பத்தின்‌ வாய்த்‌ தவளை போல, | ன 
(தேரை போல.) 

சர்வ வில்லங்க சித்தி. 


212 தமிழ்ப்‌ பழமொழிக 


சரக்குக்‌ கண்ட இடத்தில்‌ பிள்ளைக்கு அமிழ்தம்‌ கொடுக்க நினை 
கிறது போல. 1041 
(மருந்து கொடுக்கிறது போல.) 


சரக்குக்‌ கண்ட இடத்திலே பிள்ளை பெறுகிறது போல. 
சரக்கு மலித்தால்‌ கடைக்கு வரும்‌. 
(சந்தைக்கு வரும்‌.) 
சரத்தைப்‌ பார்த்து பரத்தைப்‌ பார்‌. 
சரசம்‌ மிஞ்சி ரவிக்கையில்‌ கை போடக்‌ கூடாது. 
(ரவிக்கை மேலே.) 


சரடு ஏறுகிறது கந்தைக்கு லாபம்‌. 1041 


சரப்பளி சந்திரஹாரம்‌ தாங்க முடியவில்லை. 

சரம்‌ பார்த்தவனைச்‌ சருகாதே; பட்சி பார்தீதவனைப்‌ பகைக்காதே 
சரம்‌ பார்ப்பான்‌, பாம்‌ பார்ப்பான்‌, 

சரமாரியாய்ப்‌ பொழிகிறான்‌. | 
சரி விற்கக்‌ குழி மாறுகிறதா? 1044 


சரீரப்‌ பீரயாசை எதற்கு? சாண்‌ வயிற்றுக்குதீதான்‌, 

சருகு அரிக்க நேரம்‌ இருந்ததன்‌ றிக்‌ குளிர்‌ காய நேரம்‌ இல்லை. 
(தீக்காய, ) 

சருகு உதிர்ந்த மரம்‌ போல, 

சருகைக்‌ கண்டு தழல்‌ அஞ்சுமா? 

சல்லடைக்‌ கண்‌ போலச்‌ சில்லுச்‌ சில்லாய்த்‌ துளைக்கிறது. 10424 


சல்லி கட்டின மாட்டுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுக்க வேண்டுமா? 

சல்லி மோதக்‌ கல்லி பறிக்கிறது. 

சல்லிய சார்த்தியம்‌ . 

சல்லிவேர்‌ அறக்‌ கல்லி பறக்கிறது. 

சலித்துக்‌ கொடுத்த காரியம்‌ தம்‌ வந்தால்‌ தீருமா? 1049( 


சலிப்போடு சம்பந்தி இழுத்தால்‌ இலைப்‌ பருக்கை. 
(ஏழு இலை.) ie 
சலுகை உள்ள மாடு படுகை எல்லாம்‌ மேய்ந்ததாம்‌, 
சவ்வாதில்‌ மயிர்‌ வாங்கினது போல. 
சவத்துக்கு அழுவாரும்‌ தம்‌ துக்கம்‌, 
சவலைப்‌ பிள்ளை முலைக்‌ குத்து அறியுமா? ப 30499 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 213 


சவுடால்‌ பொடி மட்டை; தட்டிப்‌ பார்த்தால்‌ வெறு மட்டை, 
சவுண்டிக்குச்‌ சாப்பிட்டவன்‌ இருக்கச்‌ செத்தது பொய்யா. 

சளி பிடிக்காத மூக்கு இல்லை; சாராயம்‌ குடிக்காத நாக்கு இல்லை. 
சளி பிடித்ததே, சனி பிடித்ததோ? 

சளுக்கன்‌ தனக்குக்‌ சத்துரு; சவுரிக்காரனுக்கு மிதீதுரு, 10440 


சற்குருவைப்‌ பழித்தோர்‌ சாய்ந்தே போவார்‌. 
சற்சனர்‌ உறவு சர்க்கரைப்‌ பாகு. 
சற்புத்திரன்‌ இருக்கிற இடத்திலே தறிதலையும்‌ இருக்கிறது. 
சன்னதம்‌ குலைந்தால்‌ கும்பிடு எங்கே? 
(எங்கே வரும்‌?) 
சன்னம்‌ சன்னம்‌ பர்வதம்‌. 


சனத்தோடு சனம்‌ சேரும்‌; சந்தனத்தோடு கர்ப்பூரம்‌ சேரும்‌. 

சனப்பலம்‌ இருந்தால்‌ மனப்‌ பலம்‌ வரும்‌. 

சனமருளோ, சாஸ்திர மருளோ? 

சனி ஒழிந்தது; சங்கடம்‌ தீர்ந்தது. 

சனிக்கிழமையும்‌ புதன்‌ கிழமையும்‌ தவறாமல்‌ எண்ணெய்‌ 
தேய்த்துக்‌ குளிப்பான்‌ . .. 10450 
(செட்டிநாட்டு வழக்கு; வேறு ஒன்றும்‌ செய்வதில்லை என்பது கருத்து.) 


சனி நீராடு. 
சனிப்பயிர்‌ சாத்திரத்துக்கு உதவும்‌. 
சனிப்‌ பினாம்‌ தனிப்‌ போகாது. 
சனிப்‌ பிணம்‌ துணை தேடும்‌. 
(துணை கூட்டும்‌.) 
சனிப்‌ பெருக்கு. 
(வேளாண்மைக்கு நல்லது.) 


கணி பிடித்த நாரை கெளி ற்றைப்‌ பிடித்து விழுங்கினரற்‌ போலி, 

சனியன்‌ தொலைந்தது. 

சனியன்‌ பிடித்தவள்‌ சந்தைக்குப்‌ போனாலும்‌ புருஷன்‌ 
அகப்படமாட்டான்‌. 

சனியன்‌ பிடித்தவனுக்குச்‌ சந்தையிலும்‌ கந்தை அகப்படாது. 
(பிடித்தவளுக்கு. ) 

சனியனை அடிமடியில்‌ கட்டியது போல. 10460 

சனியனை விலைக்கு வாங்கினது போல. 

சனியும்‌ புதனும்‌ தங்கும்‌ வழி போகக்‌ கூடாது. 

சனியும்‌ புதனும்‌ தன்னை விட்டுப்‌ பேரகாது. : 

சனியைப்‌ போலக்‌ கொடுப்பவனும்‌. ல்‌ சனியைப்‌ போலக்‌ 
கெடுப்பவனும்‌ இல்லை. ள்‌ 

சஜ்ஜனர்‌ உறவு சர்க்கரைப்‌ பாகுபோல 10465 


10449 


10499 


ச்டீ 


சாக்கடைக்குப்‌ போக்கிடம்‌ எங்கே? 

சாக்கடைக்‌ கும்பிக்குப்‌ போக்கிடம்‌ எங்கே? 

சாக்கடைக்குப்‌ போக்கிடம்‌ இல்லை, 

சாக்கடைச்‌ சேறு என்றாலும்‌, சக்களத்தி என்றாலும்‌ ௪4, 
சாக்கடைப்‌ புழு என்றாலும்‌ சக்களத்தி என்றாலும்‌ போதும்‌. 10470 


சாக்கடைப்‌ புழு என்றாலும்‌ சக்களத்தியை வெல்லப்‌ போகாது. 
சாக்கடைப்‌ புழுவிற்குப்‌ போக்கிடம்‌ எங்கே? 

சாக்கிரி செய்யப்‌ போனாலும்‌ போக்கித்‌ தனம்‌ குறையாது, 
சாக்குப்‌ போக்குச்‌ சொல்லுதல்‌ , 

சாக்கும்‌ போக்கும்‌ ஏற்கா ஐயன்முன்‌, 10475 


சரக்கோ, நாக்கோ, அம்மையார்‌ வரக்கோ? 
சாகக்‌ காசிக்குப்‌ போ; சாப்பிடச்‌ சூரத்துக்குப்‌ போ, 
சாகத்‌ திரிகிறான்‌ சண்டாளன்‌; சாப்பிட்டுத்‌ திரிகிறான்‌ 
- பெண்டாளன்‌. 
சாகத்‌ துணிந்தவனுச்குச்‌ சமுத்திரம்‌ முழங்கால்‌ ஆழம்‌, 
(சமுத்திரம்‌ நீச்சு மட்டும்‌.) | 
சாக நேரம்‌ ஒழிய, வேக நேரம்‌ இல்லை. 10496 


சாகப்‌ பயந்தவள்‌ சுடுகாட்டை முறைக்க முறைக்கப்‌ பார்த்தானாம்‌, 
சாகப்‌ பிறந்தாயோ? பேசப்‌ பிறந்தாயோ? 

சாகப்‌ போகிற நாய்‌ கூரைமேல்‌ ஏறின மாதிரி, 

சாகப்‌ போகிற நாளில்‌ நாய்‌ வீட்டின்மேல்‌ ஏறினாற்‌ போல, | 
சாகப்‌ போது இருந்தாலும்‌ வேகப்‌ போது இல்லை, 10485 


சாக மாட்டாத மாடு கொம்பைக்‌ கொம்பை அலைத்தரற்‌ போல, 

சாக மாட்டாமல்‌ சங்கடப்படுகிறது. 

சாக வேண்டும்‌ என்கிற சதுரையை விட்டு விட்டு வா; வாழ 
வேண்டும்‌ என்கிற வதந்தியை அழைத்து வா, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 215 


சாகாத்‌ தலை, வேகாக்‌ கால்‌. ப 
சாகாப்‌ பேருக்கு ஆகாரம்‌ ஏன்‌? 10490 


சாகாமல்‌ கற்பதே கல்வி; பிறரிடத்தில்‌ ஏகாமல்‌ உண்பதே ஊண்‌. 

சாகாய வாஸ்யாத்‌, லவணாய வாஸ்யாத்‌. 

சாகிற காலத்தில்‌ சங்கரா, சங்கரா என்கிறது போல. 

சாகிறது போல்‌ இருந்து வியாதி தீருகிறதும்‌ உண்டு. 

சாகிற நாய்‌ வீரத்தைக்‌ காட்டினாற்‌ போல. 10495 
(வீட்டின்‌ மேல்‌ ஏறினாற்‌ போல, ) 


சாகிற நாளைக்கு வாதம்‌ பலித்ததாம்‌. 
(சாகிற வயதில்‌. வாதம்‌-ரஸவா தம்‌. ) 
சாகிற பேருக்குச்‌ சமுத்திரம்‌ கால்வாய்‌. 
சாகிற வரைக்கும்‌ சங்கடம்‌ ஆனால்‌ வாழ்கிறது எக்காலம்‌? 
சாகிறவரைக்கும்‌ சங்கடம்‌ என்றால்‌ சந்தோஷம்‌ எக்காலம்‌? 
சாகிற வரைக்கும்‌ சஞ்சலம்‌ போனால்‌ போகிறது எக்காலம்‌? 10900 


சாகிற வரைக்கும்‌ பட்டினி இரு என்றால்‌ ஒரு நாளாவது பட்டினி 
இருக்கும்‌ நிலை வரும்‌. 

சாகிற வரையில்‌ கஷ்டம்‌ ஆனால்‌ சுகம்‌ எப்போது? 

சாகிற வரையில்‌ மருந்து கொடுக்க வேண்டும்‌. 

சாகிற வரையில்‌ வைத்தியன்‌ விடான்‌; செத்தாலும்‌ விடான்‌ 
பஞ்சாங்கக்காரன்‌ , ப 

சாகிற வரையில்‌ துன்பம்‌ ஆனால்‌ சுகம்‌ எப்போது? 10505 


சாகிறவன்‌ சனியனுக்குப்‌ பயப்படுவானா? 
(அஞ்சுவானா?2) 
சாகிறவனுக்குச்‌ சமுத்திரம்‌ முழங்கால்‌ மட்டும்‌. 
சாகிறவனைப்போல்‌ இருப்பான்‌ பிழைப்பான்‌; பிழைப்பானைப்‌ 
போல்‌ இருப்பான்‌ சாவான்‌. 
சாகிறேன்‌, சாகிறேன்‌ என்ற பெண்ணும்‌, போகிறேன்‌. போகிறேன்‌ 
என்ற புருஷ்னும்‌ போல்‌ மிரட்டாதே. . 
சாகுந்தனையும்‌ சங்கடம்‌ ஆனால்‌ வாழ்கிறது எப்போது? 10510 


| சர்கும்போது வாணியனிடம்‌ அகப்பட்டுக்‌ கொண்டது போல. 
சாகையிலே வந்தால்‌ பாடையிலே பார்க்கலாம்‌, 


216 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


சரட்சிக்காரன்‌ காலில்‌ விழுகிறதிலும்‌ சண்டைக்காரன்‌ காலில்‌ 
_ விழலாம்‌. 
(கட்சிக்காரன்‌ காலில்‌ விழலாம்‌.) 

சாட்டு இல்லாமல்‌ சசவு இல்லை. 


(சாக்கு 
சாட்டை அடியும்‌ சவுக்கடியும்‌ பொறுக்கலாம்‌; மூட்டைப்‌ பூச்சிக்‌ 
கடியும்‌ முணுமுணுப்பும்‌ ஆகா. 10515 


சாட்டை இல்லாப்‌ பம்பரத்தை ஆட்ட வல்லார்‌ உண்டோ? 
சாட்டை இல்லாப்‌ பம்பரம்‌ ஆட்டி வைக்க வல்லவன்‌, 

சாட்டை இல்லாமல்‌ பம்பரம்‌ ஆடுமா? 

சாடிக்கு ஏற்ற மூடி. 

சாடிக்கு மூடி வாய்த்தது போல. 10520 


சாடி சட்டி சூளையிலே கோடை இடி விழுந்தாற்‌ போலே. 
சாடை தெரியாதவன்‌ சண்டாளன்‌. 
சாண்‌அடி இண்டியோ மூணடி கட்டடா,. 
(கட்றா.) 
சரண்‌ உழவு முழ எருவுக்குச்‌ சமம்‌. 
சாண்‌ ஏற முழம்‌ சறுக்குகிறது, 109329 


சாண்‌ கல்‌ அலம்பினால்‌ முழம்‌ சோறு. 
(கழுவினால்‌அகோயிற்‌ குருக்களுக்கு, ) 
சாண்‌ காட்டிலே முழத்தடி வெட்டலாமா? 
சாண்‌ குருவிக்கு முழம்‌ வாலாம்‌, 
சாண்‌ சடைக்கு முழக்‌ கயிறர்‌? 
(மூழத்‌ துணியா?) 
சாண்‌ சடை; முழம்‌ சோறு. 10530 


சாண்‌ செடியிலே முழத்தடி வெட்டலாமா? 
சாண்‌ தண்ணீரிலே முழப்பேய்‌. 
சாண்‌ தள்ளிப்படுத்தால்‌ இந்த வினை இல்லை, 
சாண்‌ பண்டாரத்துக்கு முழத்‌ தாடி, 
(முழ விபூதி.) 
சாண்‌ பண்டாரத்துக்கு முழம்‌ இலிங்கம்‌. 40௦99 


சாண்‌ பறையனுக்கு முழத்‌ தடி. : 
சாண்‌ பாம்பு ஆனாலும்‌ முழத்‌ தடி வேண்டும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 217 
சாண்‌ பிள்ளை ஆனாலும்‌ ஆண்பிள்ளை. 
(4 இருக்க வேண்டும்‌. 7 
சாண்‌ போனால்‌ என்ன? கழுத்துமட்டும்‌ போனால்‌ என்ன? 
சரண்‌ முறியும்‌ முழம்‌ புரியும்‌ பொத்தல்‌ ஒன்று, 10540 


சாண்‌ வீட்டுக்கு முழத்தடி. 

சாணான்‌ உறவு சாக்கடை வரையில்‌, 

சாணான்‌ எச்சில்‌ கருப்புக்‌ கட்டி; சர்க்கரை வெல்லம்‌ உழவன்‌ எச்சில்‌, 
(கருப்பட்டி) 

சாணான்‌ புத்தி தட்டிக்குள்ளே , பெட்டிக்குள்ளே . 


சாணான்‌ புத்தி சாணுக்குள்ளே. 10548 


சாணான்‌ வந்தால்‌ என்ன? சவரி முத்து வந்தால்‌ என்ன? 
சடகோபத்தை ஒழுங்காகச்‌ சாதி. 
சரணானுக்கு ஏறும்போது ஒரு புத்தி; இறங்கும்போது ஒரு புத்தி. 
சாணானுக்குக்‌ கிணை சட்டிக்குள்ளும்‌ பெட்டிக்குளீளும்‌, 
சாணி ஒரு கூடை: சவ்வாது ஒரு பண எடை. 
சாணிக்‌ குழியையும்‌ சமுத்திரத்தையும்‌ சரியாய்‌ 
நிணைக்கலாமா? 


111-111 


சாணிச்‌ சட்டியும்‌ சருவச்‌ சட்டியும்‌ ஒன்றா? 
(சசியாமா?) 

சாணிச்‌ சட்டி வைக்கிற இடத்தில்‌ சாணிச்‌ சட்டி வைக்க வேண்டும்‌; 
சரூவச்‌ சட்டி வைக்கிற இடத்தில்‌ சறாவச்‌ சட்டி வைக்க 
வேண்டும்‌. 

சாணி சுமக்கிற சிறுமிக்குச்‌ சந்தனப்‌ பூச்சு எதற்கு? 

சாணீப்‌ புழு. 

சாணியும்‌ சவ்வாதும்‌ சரி ஆகுமா? 10555 


சாணியைக்‌ கொடுத்து மெழுகு என்றாளாம்‌, 

சாணுக்கு ஒரு பாம்பு; முழத்துக்கு ஒரு பேய்‌. 

சாணோ வயிறு? சரீரம்‌ எல்லாம்‌ வயிறோ? 

சாத்தாணி குடுமிக்கும்‌ சந்நியாசி பூணூலுக்கும்‌ 
முடி போடுகிறாற்‌ போல. | 

சாத்திரத்துக்குத்‌ திருமந்திரம்‌; தோத்திரத்துக்குத்‌ 
திருவாசகம்‌. 10900 

சாத்திரத்தைச்‌ கட்டுச்‌ சதுர்‌ மறையைப்‌ பொய்யாக்கிச்‌ 
சூத்திரத்தைக்‌ கண்டு சுகம்‌ பெறுவது எக்காலம்‌? 


218 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


சாத்திரம்‌ கற்றவன்‌ தானே காசு? 
சாத்திரம்‌ படித்தாலும்‌ ஆத்திரம்‌ போகாது. 
சாத்திரம்‌ பார்த்தால்‌ மூத்திரம்‌ பெய்ய இடம்‌ இல்லை, 
சாத்திரம்‌ பார்த்துப்‌ பெண்ணைக்‌ கொள்‌; கோத்திரம்‌ 
பார்த்துப்‌ பெண்ணைக்‌ கொடு. 10565 


சாத்திரம்‌ பாராத வீடு சமுத்திரம்‌; பார்த்த வீடு தரித்திரம்‌. 

சாதத்துக்கு இல்லாத வாழைக்காய்‌ பந்தலிலே தொங்குகிறதா? 

சாதத்துக்குப்‌ புனுகும்‌ சந்தனத்துக்குப்‌ பெருங்காயமும்‌ 
போடலாமா? 

சாதி அந்த புதீதி; குலம்‌ அந்த ஆசாரம்‌. 

சாதிக்கு அடுத்த புத்தி; தீனிக்கு அடுத்த லத்தி. 10570 


சாதி அபிமானமும்‌ சமய அபிமானமும்‌ சந்நியாசிக்கும்‌ உண்டு. 
(போகா. ) 
சாதி ஒளிக்குமா? சதகுப்பை நாற்றம்‌ போகுமா? 
சாதிக்‌ குணத்தைச்‌ செருப்பால்‌ அடித்தாலும்‌ போகாது. 
ச£திக்குத்‌ தக்க புத்தி; குலத்துக்குத்‌ தக்க ஆசாரம்‌, 
சரதிக்குத்‌ தகுந்த புத்தி; சாப்பாட்டுத்‌ தகுந்த லத்தி. 
( தீனிக்கு.) 
சாதி குணம்‌ காட்டும்‌; சந்தனம்‌ மணம்‌ காட்டும்‌. 10575. 


சாதி சாதியைக்‌ கொள்ளும்‌; சதகுப்பை நாற்றத்தைக்‌ கொள்ளும்‌, 
(சாதி சனத்தைக்‌ கொள்ளும்‌, வழக்கத்தைக்‌ கொள்ளும்‌. ) 

சாதித்‌ தொழில்‌ விடுமா? சர்க்கரை கசக்குமா? 

சாதிப்‌ பழக்கமும்‌ சதகுப்பை நாற்றமும்‌ போகா. 

சாதி பேதம்‌ சண்டாளர்‌ வேதம்‌. 

சாதியபிமானமும்‌ சமயாபிமானமும்‌ சந்நியாசிக்கும்‌ உண்டு. 10580 


சாதியில்‌ கெட்டது கிள்ளை; சாமியில்‌ கெட்டது மாரியம்மலி; 
காயில்‌ கெட்டது கத்தரிக்காய்‌. 
சாதி வாக்கு ஜங்கிட வாக்கு; இலுப்பைப்பூத்‌ தொளை வாக்கு, 
சாது சாது என்கிற சந்நியாசிக்குத்‌ தடிபோல ஐந்து குழந்தை 
களாம்‌, 
(சாமியாருக்கு நாலு பிள்ளைக்‌ குழந்தைகளாம்‌. நாலு பிள்ளை.) 
சாது... பசுவையும்‌ ஏழைப்‌ பிரரமணனையும்‌ தத, 
சாதுப்‌ பாம்பு சாகக்‌ கடித்தது. 10999. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 219 
சாதுப்‌ பெண்ணுக்கு ஒரு சூதுப்பிள்ளை வந்தது போல, 
சாது மிரண்டால்‌ காடு கொள்ளாது. 

(இடம்‌ கொள்ளாது.) 
சாதுரியப்‌ பூனை தயிர்‌ இருக்கச்‌ சட்டியை நக்கியதாம்‌, 
சாதுரியப்‌ பூனை மீனை விட்டுப்‌ புளியங்காயைத்‌ தின்றதாம்‌, 
சாந்துப்‌ பெட்டி பாம்பு ஆயிற்று. 10590 


சாப்பாட்டுக்கு நான்‌; மோதிரப்‌ பணத்துக்கு முத்தண்ணா. 

சாப்பிட்ட சோற்றுக்கு ஊறுகாய்‌ தேடுவார்களா? 

சாப்பிடுகிற அழகைப்‌ பார்‌, நாய்‌ போல. 

சாப்பிடும்‌ கலம்‌ பொன்‌ ஆனாலும்‌ ஊறுகாய்‌ இல்லாமல்‌ 
முடியுமா? 


(ஊறுகாய்‌ கேளாமல்‌.) 


சாப்பிணி மருந்து ஏற்காது, 10595 


சாப்பின்ளை பெற்றவளுக்குச்‌ சந்தோஷம்‌ வருமர? 

சரப்பிள்ளை பெற்றாலும்‌ மருத்துவச்சி கூலி தப்பாது, 

சாப்பிள்ளை பெற்றுத்‌ தாலாட்டவா? 

சாப்பிள்ளை பெறுவதிலும்‌ தான்‌ சாவது நலம்‌, 

சாபம்‌ இட்டார்‌ உண்டோ? தலையின்‌ திருவெழுத்தோ? 
வேகவீட்டார்‌ உண்டோ? எழுத்தின்படிதானோ? 10600 


சாம்‌ அளவும்‌ இருந்தால்‌ கல்யாணம்‌ செய்து வைக்கிறேன்‌. 

சாம்பல்‌ மேட்டு நாய்க்குத்‌ தன்‌ பூர்வஜன்ம ஞாபகம்‌. 

சாம்பலில்‌ பண்ணின ஆருதி போலே. 

சாம்பலில்‌ புரளும்போது நாய்க்குப்‌ பூர்வஞானம்‌ உதயமாகும்‌. 

சாம்பலைக்‌ கிளறிக்‌ கோழி தானே விலங்கிட்டுக்‌ கொண்டது 
போல்‌. 10605 


(சாம்பலைக்‌ கிண்டி.) 


சாம்பலைத்‌ தின்று வெண்ணெயைப்‌ பூசினது போல. 

சாமத்து நாய்‌ ஊளை தெருவுக்குக்‌ கேடு, 

சாமர்த்தியர்‌ கோழி சாமம்‌ போலக்‌ கூவிற்றாம்‌. 

சாமி இல்லை என்றால்‌ சாணியைப்‌ பார்‌; மருந்து இல்லை 
என்றால்‌ பாணத்தைப்‌ பார்‌; பேதி இல்லை என்றால்‌ 
நேர்வாளத்தைப்‌ பார்‌. த, ப 

சாமி கை காட்டும்‌; எடுத்து ஊட்டுமா? 10640 


220 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


சரமி சக்தி பூசாரிக்குத்‌ தெரியாதா? 

சாமி மலையேறிப்‌ போச்சு, 

_. சாமியார்‌ நாய்‌ சிஷ்யனுக்குப்‌ பயப்படுமா? 

சாமியாருக்குச்‌ சாமியார்‌ வேண்டும்‌. 

சாமி வரம்‌ கொடுத்தாலும்‌ பூசாரி வரம்‌ கொடான்‌ . 10615 
(இடம்‌ கொடுக்கமாட்டான்‌.] | 


சாமி வரம்‌ கொடுத்தாலும்‌ பூசாரி குறுக்கே நிற்பது போல, 

சாமைப்‌ பயிரும்‌ விளைந்தால்‌ தெரியும்‌; சக்கிலியப்‌ பெண்ணும்‌ 
சமைந்தால்‌ தெரியும்‌. 

சாமைப்‌ பயிரைக்‌ கதிரில்‌ பார்‌. 

சாய்ந்த பக்கம்‌ சாய்வது. 

சாய்ந்த மரத்தில்‌ ஓடி ஏறலாம்‌. 10620 


சாய்ந்தாள்‌ சமயபுரம்‌; சாதித்தாள்‌ கண்ணபுரம்‌. 
சாயந்தரத்தில்‌ கல்யாணம்‌; பிடி தாம்பூலம்‌. 
சரர்வு இல்லாதவனுக்கு நிலை இல்லை, 
சாரத்தை உட்கொண்டு சக்கையை உமிழ்ந்து விடுவது போல. 
சாராயத்தைதீ தினம்‌ குடித்தால்‌ க கடைமகள்‌ 
ஆவான்‌, 10629 


சாராயத்தை வார்த்துப்‌ பூராயத்தைக்‌ கேள்‌, 
(கேட்பான்‌. ) 

சாராயம்‌ குடித்த நாய்போல. 

சாரை கொழுத்தால்‌ மாட்டுக்காரனிடம்‌ போகும்‌. 

சாரை தின்னும்‌ காட்டுக்குப்‌ போனால்‌ நடுத்துண்டம்‌ நமக்கு, 
(ஊருக்குப்‌ போனால்‌ நடுக்கண்டம்‌ நடுமுறி, 2. 

சாரையும்‌ சர்ப்பமும்‌ இழைவது போல, 10630 


சரல்போல்‌ வயிறும்‌ சப்பரக்‌ கட்டைக்‌ காலும்‌. 

சரன்போல வயிறு; ஊசி போலத்‌ தொண்டை. 

சால்‌ வயிறு நிறைந்தாலும்‌ சவலை வயிறு நிறையாது. 

சாலாய்‌ வளைந்தால்‌ எனன? சட்டியாய்‌ வளைந்தால்‌ என்ன? 
சாலாய்‌ வைத்தாலும்‌ சரி; சட்டியாய்‌ வைத்தாலும்‌ சரி. 10695 


சாலை வழியே போகிற சனியனைச்‌ சாயங்காலம்‌ வீட்டுக்கு வா 
என்றானாம்‌. 
சாலோடு அகப்பை தட்டாமல்‌ போகுமா? 
சாலோடு தண்ணீர்‌ சாய்த்துக்‌ குடித்தாலும்‌ தாய்‌ வார்க்கும்‌ 
தண்ணீர்‌ தாகம்‌ தீர்க்கும்‌, 
(தண்ணீரால்‌ தாகம்‌ தெளியும்‌,) 


சாலோடு முழவைத்‌ தட்டு. 
சாவாமற்‌ கற்பதே கல்வி; பிறர்‌ ஏவாமல்‌ உண்டதே ஊண்‌, 10640 


(பிறரிடத்தில்‌ ஏகாமல்‌ உண்பதே ஊண்‌ ,) 


சாவாரைப்‌ போலே வாழ்வார்‌; வாழ்வாரைப்‌ போலே சாவார்‌. 
சாவுக்குப்‌ பிடித்தால்‌ லங்கணத்துக்கு வரும்‌, 
(சாவுக்குப்‌ போட்டால்‌. ) 
சாவுக்கு வாடா என்றால்‌ பாலுக்கு வருவான்‌. 
(வந்தது போல.) 
சாவுப்‌ பானை விடியாது; சங்கடப்‌ பானை விடியும்‌. 
சாவேரியே ராகம்‌; காவேரியே தீரம்‌. 10645 


சாளக்கிராமம்‌ சாமியாருக்குச்‌ சோறு போடுமா? 
சாற்றிலே பீ; இறுத்தாற்‌ போல வாரு. 
சாற்றிலே வேண்டாம்‌; தெளிவிலே வாரு. 
(கீற்றிலே போடு.) 
சாற்றுக்குப்‌ புளியங்காய்‌ நறுக்கினாற்‌ போல. 
சாறு மிஞ்சினால்‌ பாறை; சாந்து மிஞ்சினால்‌ குப்பை, 10650 


சான்றோர்‌ அவைப்படிற்‌ சாவாதாம்‌ பாம்பு. 
(சாவாதாம்‌. ) 
சான்றோர்‌ இல்லாத சபை குறவர்‌ சேரி, 
சரன்றோர்‌ கயவர்க்கு உரையார்‌ மறை, 
(மறை இரகசியம்‌. பழமொழி தானூறு. ) 
சாஸ்திர உறுதிக்குக்‌ கிரகணம்‌; மந்திர உறுதிக்குப்‌ பாம்பு, 
சாஸ்திரத்துக்குச்‌ சாஸ்திரம்‌; சுகத்துக்குச்‌ சுகம்‌. 10655 


சாஸ்திரம்‌ பார்த்துப்‌ பெண்ணைக்‌ கொள்‌; கோத்திரம்‌ பார்த்துப்‌ 
பெண்ணைக்‌ கொடு, ப 

சாஸ்திரம்‌ பொய்‌ என்றால்‌ கிரகணத்தைப்‌ பார்‌. 

சாஸ்திராயச சுகாயச, 


சிக்கலில்‌ வேல்‌ வாங்கிச்‌ செந்தூரில்‌ சங்காரம்‌. 1066 
சிங்க சொப்பனம்‌ கண்ட ஆனைபோல. 
சிங்கத்தின்‌ கூட்டைச்‌ சிறு நரி வளைத்தாற்‌ போல்‌, 
சிங்கத்தின்‌ செவியில்‌ ஈப்‌ புகுத்தது போல. 
(ஒட்டிய ஈ.) 
சில்கத்துக்குத்‌ தன்‌ காடு பிறன்‌ காடு இல்லை. 
சிங்கத்துக்கு நாயா சிங்கார முடி சூட்டுகிறது? 1066! 


சிங்கத்துக்குப்‌ பங்கம்‌ இல்லை. 
(பங்கமா?) 
சிங்கத்துக்குப்‌ பிறந்தது சிற்றெறும்பு ஆகுமா? 
சிங்கத்தைச்‌ சொப்பனத்தில்‌ கண்ட ஆனை போல. 
சிங்கத்தை நரி வளைதீத கதை. 
சிங்கம்‌ அரசு செய்யும்‌ காட்டிலே நரி அம்பலம்‌ செய்வது 
போல. 1067 


சிங்கம்‌ இருக்கக்‌ குட்டி வசம்‌ ஆமா? 
சிங்கம்‌ தன்‌ பசிக்கு ஆனையையே தேடிக்‌ கொல்லும்‌. 
(கொள்ளும்‌. ) 
சிங்கம்‌ பசித்தால்‌ தேரையைப்‌ பிடிக்குமா? 
சிங்கார வல்லி அங்கயற்‌ கண்ணிக்குத்‌ தீட்டு மாறிய பின்‌ திரட்டி 
சடங்கு. 
(இருட்டுச்‌ சடங்கு.) 
சிங்காரித்து மூக்கு அறுத்தது போல. 1067 


சிட்டாள்‌ எட்டாளுக்குச்‌ சமானம்‌; முட்டாள்‌ எதற்கு ஆவான்‌? 

சிட்டாளுக்கு ஒரு முட்டாள்‌; செருப்புத்‌ தூக்கிக்கு ஓர்‌ அடைப்பைக்‌. 
காரனா? 

சிட்டுக்‌ குருவிக்குப்‌ பட்டம்‌ கட்டினால்‌ சட்டி பானை எல்லாம்‌ லொட 
லொட என்று தத்தும்‌. 

சிட்டுக்‌ குருவிக்குப்‌ பிரம்மாஸ்திரமா? 

சிட்டுக்‌ குருவிக்கு மத்தியஸ்தம்‌ போனாற்‌ போல. 1068( 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ௦23 


சிட்டுக்‌ குருவிக்கு ராமபாணமா? 
(குருவிக்கு மேலே.) 
சிட்டுக்‌ குருவியா திருவணை அடைக்கப்‌ போகிறது. 
சிட்டுக்குருவியின்மேல்‌ பிரம்மாஸ்திரம்‌ தொடுக்கலாமா? 
சிட்டுக்‌ குருவியின்‌ தலையில்‌ பனங்காயைக்‌ கட்டினது போல. 
சிட்டுக்‌ குருவியின்‌ மேல்‌ ராம பாணம்‌ தொடுக்கிறதா? 10685 
(நாராயணாஸ்திரம்‌,) 


சிட்டுக்‌ குருவியைத்‌ நூக்குவானேன்‌? அது கொண்டையை ஆட்டிக்‌ 
கொத்த வருவானேன்‌? 

சிடுக்குத்‌ தலையும்‌ சொடுக்குப்‌ பேனும்‌. 

சிடுக்குப்‌ பெருத்தால்‌ கொண்டை பெருக்கும்‌; தாயார்‌ செத்தால்‌ 
வயிறு பெருக்கும்‌. 

சிண்டு முடிந்து விடுகிறான்‌ . 

சிணுக்கு எல்லாம்‌ பிணக்குக்கு இடம்‌. 10690 


சிணுங்குகிறது எல்லாம்‌ பூசைக்கு அடையாளம்‌. 
சித்தன்‌ போக்குச்‌ சிவன்‌ போக்கு; ஆண்டி போக்கு அதே போக்கு. 
சித்தன்‌ போக்குச்‌ சிவன்‌ போக்கு; பித்தன்‌ போக்குப்‌ பெரும்‌ 
போக்கு. 
(சித்தம்‌ போக்கு,) 
சித்தி பெறாத மருந்தும்‌ மருந்தோ? பெற்றுப்‌ படையாத பிள்ளையும்‌ 
பிள்ளையோ? 


சித்திரச்‌ செந்தாமரையை ஒத்திட முகம்‌ மலர்ந்தது. 10695 


சித்திரத்தில்‌ எழுதிய செந்தாமரைப்பூப்‌ போல, 

சித்திரத்தில்‌ வைத்து எழுதாத சோழியனைத்‌ தொப்பூர்ச்‌ சத்தி 
ரத்தில்‌ ஏன்‌ வைத்தாய்‌, சண்டாளா? 

சித்திரத்திலும்‌ சோழியன்‌ ஆகாது. 

சித்திரத்துக்‌ கொக்கே, ரத்தினத்தைக்‌ கக்கே, 

சித்திரத்தைக்‌ குத்தி அப்புறத்தே வைப்பான்‌. 10700 
(சித்திரத்தைத்‌ தோண்டி.) 


சித்திரப்‌ பதுமைபோல்‌ பிரமிக்க, 

சித்திரபுத்திரனுக்குத்‌ தெரியாமல்‌ சீட்டுக்‌ கிழியுமா? 
(சித்திரகுப்தனுக்கு.) 

சித்திரமும்‌ கைப்பழக்கம்‌; செந்தமிழும்‌ நாப்பழக்கம்‌. 

சித்திர வேலைக்காரனுக்குக்‌ கை அப்‌ SE புலவனுக்கு 
நா உணர்த்தி, | 

சித்திராங்கி பொம்மா, சின்ன வேங்கடம்மா, ப 10705 


224 தமிழ்ப்‌ பழமெரழிகல்‌ 


சித்திரை அப்பன்‌ தெருவிலே, 

சித்திரை எள்ளைச்‌ சிதறி விதை. 

சித்திரை என்று சிறுக்கிறதும்‌ இல்லை; பங்குனி என்று பருக்கிறதும்‌ 
இல்லை. 

சித்திரை என்று சிறுக்கிறதும்‌ இல்லை) வைகாசி என்று வளர்வதும்‌ 
இல்லை, 
(வாழ்வதும்‌ இல்லை.) 

சித்திரை ஐப்பசி சீர்‌ ஒக்கும்‌. 
(பகல்‌ இரவு சமம்‌.) 


10110 


சித்திரைக்குச்‌ சிற்றப்பா, பெரியப்பா; வைகாசிக்கு வாங்காணும்‌ 
போங்காணும்‌, 

சித்திரைக்‌ குழப்பம்‌, 

சித்திரைக்‌ கோடையில்‌ உத்தரவு சாடை. 

சித்திரைச்‌ செந்தா மரையை ஒத்திட முகம்‌ மலர்ந்தது, 
(சித்திர) 

சித்திரைத தேர்‌ போல்‌. 
(ஆகிருதி) 


10745 


சித்திரைப்‌ புழுதி பத்தரை மாற்றுத்‌ தங்கம்‌. 

சிததிரை பத்தில்‌ சிறந்த பெருங்காற்று, ஐப்பசி பதீதில்‌ அறையில்‌ 
அடைபடும்‌. 

சித்திரை பத்தில்‌ சிரித்தெழுந்தார்‌ சோழகளனார்‌ 
(சோழகனார்‌ - சோழகக்‌ காற்று, யாழ்ப்பாண வழக்கு.) 

சித்திரை பத்தில்‌ சிலம்பன்‌ பிறந்தால்‌ அக்குடி நாசம்‌. 
(புத்திரன்‌ பிறந்தால்‌, யாழ்ப்பாண வழக்கு.) 

சித்திசை பத்துக்குமேல்‌ சிறந்த பெருங்காற்று. 10720 
(தென்காசிப்‌ பக்க வழக்கு. சித்திரை பின்‌ ஏழு; வைகாசி முன்‌ ஏழு 
சிக்கலான அக்கினி நட்சத்திரம்‌.) 


சித்திரை மழை சின்னப்படுத்தும்‌, 
சித்திரை மழை சினை அழிக்கும்‌. 
சித்திரை மழை செல்வ மழை, 
சிததிரை மழை பெய்தால்‌ பொன்‌ ஏர்‌ கட்டலாம்‌. 
சித்திரை மாதத்தில்‌ சிறந்துழுத புழுதியிலே கத்தரி நடாமல்‌ 
கரும்பு நட்டு வீணானேன்‌. 10729 


சித்திரை மாதத்தில்‌ சீராய்‌ விதை விழுந்தால்‌ பத்தரை மாற்றுப்‌ 
. பொன்‌ விளையும்‌. 


சித்திரை மாதத்தில்‌ செல்வன்‌ பிறந்தால்‌ சீரும்‌ சிறப்பும்‌ கெடும்‌, 
(ஆன குடிக்கு அனர்த்தம்‌.) 
சித்திரை மாதத்தில்‌ பிறந்த சீர்கேடனும்‌ இல்லை; ஐப்பசி 
மாதத்தில்‌ பிறந்த அதிர்ஷ்டவானும்‌ இல்லை, 
சித்திரை மாததீது உழவு பத்தரை மாற்றுத்‌ தங்கம்‌. 
சித்திரை மாதப்புழுதி பத்தரை மாற்றுத்‌ தங்கம்‌, 10730 
சித்திரை மாதம்‌ கத்திரி வெயில்‌. 
(கத்திரி: அக்கினி நட்சத்திரம்‌.) 
சித்திரை மாதம்‌ சிறந்த மழை பெய்யாமல்‌ போனால்‌ 
வில்லாததை விற்று வெள்ளாடு கொள்ளு. 
சித்திரை மாதம்‌ சீருடையோர்‌ கல்யாணம்‌: வைகாசி மாதம்‌ வரிசை 
யுள்ள கல்யாணம்‌; ஆனி மாதம்‌ அரைப்‌ பொறுக்கி கல்யாணம்‌. 
சித்திரை மாதம்‌ செய்வது கல்யாணம்‌, 
(செல்வது. ) 
சித்திரை மாதம்‌ செல்வன்‌ பிறந்தால்‌ ஆன குடி அழியும்‌; 1073௦ 
சித்திரை மாதம்‌ பிறந்த சீர்கேடனு 5 இல்லை; ஐப்பசி மாதம்‌ 
பிறந்த அதிர்ஷ்டவானும்‌ இல்லை. | 
சித்திரை மின்னல்‌ ஆகாது; கடைக்கால மார்கழி இழக்கவும்‌ ஆகாது 
சித்திரையில்‌ சிறு மாரி, 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
சித்திரையில்‌ பெற்றாள்‌; மார்கழியில்‌ மகிழ்ந்தாள்‌. 
(“எட்டு மாதத்தில்‌ குழந்தை நடக்கும்‌ ,) 
சித்தூரிலே செல்லக்‌ கூத்து, ன ச்‌ 


சிதம்பர சக்கரத்தைப்‌ பேய்‌ பார்ப்பது போல. 
சிதம்பரத்திலே பிறந்த பிள்ளைக்குத்‌ திருவெம்பாவை 
கற்றுக்‌ கொடுக்க வேண்டுமா? 
சிதம்பரம்‌ தீட்சிதர்‌; திருவகிந்திரபுரம்‌ ராட்சதர்‌, 
சிதம்பர ரகசியம்‌. 
சிந்தச்சே போகிற மூக்கா? 10745 


சிந்தாது இருந்தால்‌ மங்காது இருக்கலாம்‌. 

சிந்தி அறுந்து போகிற மூக்கு எந்த மட்டில்‌ இருக்கும்‌? 
சிந்திப்போன பாலைப்‌ பற்றி அழுவதில்‌ பயன்‌ இல்லை, 
சிந்திப்‌ போன வீட்டிலே சேராது; மங்கின வீட்டிலே வாராது, 


(சிநீதின,) | 
சிந்தின இடத்திலே சேரேன்‌, மங்கின இடத்திலே வாரேன்‌, 10750 


226 தமிழ்ப்‌ பலமொழிகள்‌ 


சிந்தின பண்டம்‌ திரட்டுப்பால்‌. 
சிந்துக்குக்‌ குந்தி பேசுகிறது. 
சித்தை நொந்தவருக்குக்‌ கந்தனே துணை. 
சிநேகிதம்‌ செய்தபின்‌ சோதி; தெளிந்தபின்‌ நம்பு. 
சிநேகிதம்‌ செய்யுமுன்‌ ஆராய்ந்து செய்‌; செய்தபின்‌ 
ஐயப்படாதே, 10755 


சிப்பாய்‌ நாய்‌ துப்பாக்கிக்குப்‌ பயப்படுமா? 

சிப்பியிலே விழுந்த மழைத்துளி முத்தாகும்‌; அதுபோல 
நல்லார்க்குச்‌ செய்த உதவி நிலை நிற்கும்‌. 

சிம்பீலே விளையாதது கம்பிலே விளையப்‌ போகிறதா? 

சிரங்கு முற்றிப்‌ பவித்திரம்‌ ஆனாற்‌ போல. 

சிரசுக்கு மேலே ஆக்கினையும்‌ உண்டோ? 10760 
(ஆக்கினை இல்லை.) 


சிரஞ்சீவி பெற்றவருக்கு யமபயம்‌ ஏது? 

சிரட்டைத்‌ தண்ணீர்‌ எறும்புக்குச்‌ சமுத்திரம்‌. 

சிரிக்கத்‌ தெரியாதவன்‌ பிழைக்கத்‌ தெரியாதவன்‌ . 

சிரித்தாயோ? சீரைக்‌ குலைத்தாயோ? 

சிரித்தாயோ? சீலையை அவிழ்த்தாயோ? 10765 


சிரித்தாளாம்‌, சிரித்தாளாம்‌ சீழ்‌ வடிந்த கண்ணி; அவள்மேல்‌ ஆசை 
வைத்தானாம்‌ தண்ணீர்‌ வடிந்த உதடன்‌, 

சிரித்துக்‌ கழுத்தை அறுக்கிறது . 

சிரித்துச்‌ சிரித்துத்‌ தின்ற தோசைக்குக்‌ காசு இல்லையா? 

சிரிப்பாணிக்‌ கூத்து, சிரிப்பாய்ச்‌ சிரித்துச்‌ சீலைப்பேன்‌ குத்துகிறது. 

_ சிரிப்பாய்ச்‌ சிரித்துத்‌ தெருவிலே நிற்கிறது, 10710 

(சிரிப்பார்‌ சிரிக்க.) 


சிரிப்பார்‌ முன்னே இடறி விழுந்தாளாம்‌, 
சிரிப்புக்‌ குடியைக்‌ கெடுக்கும்‌; சீதளம்‌ உடம்பைக்‌ கெடுக்கும்‌, 
சிரைக்க வத்தால்‌ அடைப்பமும்‌ கிண்ணியும்‌ சரியாயிருக்க 
வேணும்‌. 
சிரைத்ததைச்‌ சிரைக்கிறது போல. 
சிரைத்தால்‌ கூலி; சேவித்தால்‌ சம்பளம்‌. 10775 


சிரைத்தால்‌ மொட்டை; வைத்தால்‌ குடுமி. 
சில்லறைக்‌ கடன்‌ சீர்‌ அழிக்கும்‌. 


தயிழ்ப்‌ பழமொழிகள்‌ 227 


சில்லறைப்‌ பேர்வழி. 
சில்லறை வைத்தியம்‌. 
சில்வாழ்நால்‌ பல்பிணிச்‌ சிற்றறிவினோர்‌. 10780 


சில்வானக்‌ கள்ளி செலவு அறிவாளா? 

சிலு உண்டானால்‌ சேவகம்‌ உண்டு. 

சிலுக்கச்‌ சிலுக்கக்‌ குத்துகிறது எல்லாம்‌ சித்திரத்துக்கு அழகு. 
சிலேட்டுமத்தில்‌ அகப்பட்ட ஈயைப்‌ போல, 

சிவக்க முற்றின வாழைக்காய்‌ புளியில்லாமல்‌ இனிக்கிறது. 10785 


சிவசிவா, திருப்பிப்‌ போட்டு அடித்தால்‌ சாகும்‌ என்றான்‌ 
சந்நியாசி. 

சிவப்பு ஒர்‌ அழகு; சூடு ஒரு மணம்‌. 
(ருசி,) 

சிவப்புப்‌ பறையனையும்‌ கறுப்புப்‌ பிராமணனையும்‌ நம்பல்‌ ஆகாது. 

சிவப்பே அழகு; சுடுகையே ருசி. 

சிவபூஜை வேளையில்‌ கரடியை விட்டாற்‌ போல, 10790 
(கரடியிருந்தது போல. கெருடி.) 


சிவராத்திரியோடு பனி சிவா சிவா என்று போகும்‌. 

சிவலிங்கத்தின்மேல்‌ எலி போல, 

சிவன்‌ என்றால்‌ சிவனுக்குக்‌ கோபம்‌; ஹரி என்றால்‌ ஹரிக்குக்‌ 
கோபம்‌. 


சிவன்‌ சொத்துக்‌ குலநாசம்‌. 
சிவனுக்கு மிஞ்சின தெய்வம்‌ இல்லை; சித்தியாருக்கு மிஞ்சின 


சாஸ்திரம்‌ இல்லை. 10795 
சிவனே என்று இருந்தாலும்‌ தீவினை விடவில்லை, 
சிவனை நினைந்து ஆர்‌ செட்டார்‌? 
சிவாய நம என்பவருக்கு அபாயம்‌ ஒருநாளும்‌ இல்லை. 
சிவியான்‌ ராஜவட்டம்‌ போனது போல. 
சிவீயானுக்கு அடிமைப்பட்டால்‌ காவவும்‌ வேண்டும்‌; சுமக்கவும்‌ 
10500 


வேண்டும்‌. 


சிற்றப்பன்‌ வீட்டுக்குப்‌ போய்ச்‌ சிற்றாடை வாங்கி வரலாம்‌ என்று 
போனாளாம்‌; சிற்றப்பன்‌ பெண்சாதி ஈச்சம்‌ பாயை இடுப்பில்‌ 
கட்டிக்‌ கொண்டு எதிரே வந்தாளாம்‌. | 

சிற்றப்பா சீராட்டிக்‌ கண்ணிலே சுட்டானாம்‌. 

சிற்றம்மை சீராட்டிக்‌ கண்ணைக்‌ சொருகினாளாம்‌, 


228 தமிழ்ப்‌, பழமோழிகள்‌ 


சிற்றாத்தை பிள்ளையும்‌ பிள்ளையோ? செத்தையிற்‌ பல்லியும்‌ 
பல்லியோ? 
(செத்தபின்‌.) 

சிற்றாள்‌ எட்டாளுக்குச்‌ சமானம்‌. 10805 
(சரி.) 


சிற்றாற்றங்கரையிலே நான்‌ சிறு பந்தடிக்கையிலே வாரி 
எடுத்தாரே, மடிமேல வச்சா ர, குப்பச்சி கையாலே குட்டுப்பட 
வைத்தாரே, நான்‌ வரமாட்டேன்‌, 

சிற்றாளைக்‌ குட்டிக்குச்‌ சிற்றெறும்பு சளைக்காது. 

சிற்றாளைக்‌ குட்டிக்குப்‌ பட்டை நாமம்‌ சாத்தியது போல்‌, 

சிற்றின்பம்‌ எண்ணார்‌, மற்றின்பம்‌ கண்டார்‌. 

சிற்றுணர்வோர்‌ என்றும்‌ சிலுசிலுப்பார்‌. 10810 

சிற்றுளியால்‌ கல்லும்‌ தகரும்‌, 

சிற்றாண்‌ இனிது . 

சிற்றூரிலே செல்லக்‌ கூத்துக்‌ கட்டின கதை. 

சிற்றூரிலே பாரிக்‌ கூத்தா? 
(பாரக்‌ கூத்தா?) 

சிற்றெறும்புக்குக்‌ கொட்டங்கச்சி நீர்‌ சமுத்திரம்‌. 10815 


சிற்றெறும்யைச்‌ சிற்றெறும்பும்‌ கட்டெறும்பைக்‌ கட்டெறும்பும்‌ 
தேடும்‌. 
சிறகிலும்‌ மெல்லிசாய்ப்‌ பொன்‌ அடிப்பான்‌. 
சிறகு இல்லாத பறவைபோல்‌,. 
(சிறகை இழந்து.) 
சிறகு பறிகொடுத்த பறவை போல. 
சிறகு முளைத்தார்‌, பறத்தலும்‌ கற்றார்‌. 10820 


சிறப்போடு பூனை இறப்பில்‌ இருந்தால்‌ புறப்படமாட்டாது எலி. 

சிறிசுக்கு இடம்‌ கொடேன்‌; சேம்புக்குப்‌ புளி இடேன்‌. 

சிறய கண்ணாடி பெரிய உருக்களைக்‌ காட்டுமாப்போலே. 

சிறிய பாம்பு ஆனாலும்‌ பெரிய தடி கொண்டு அடி. 

சிறியாநங்கை இல்லையேல்‌ சீறிய பாம்பு பிடிப்பார்‌ 
இல்லை. 10829 


சிறியாநங்கை செல்வம்‌ போல. 
சிறியார்‌ இட்ட வேளாண்மை அறுவடை ஆகாது; அறுத்தாலும்‌ 
களம்‌ சேராது. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 229 


சிறியார்‌ எல்லாம்‌ சிறியார்‌ அல்லர்‌. 

சிறியார்‌ கைச்‌ செம்‌ பொன்‌ போல. 
(சிறியார்‌ அங்கை.) 

சிறியார்‌ செய்த சிறு பிழை எல்லாம்‌ பெரியார்‌ ஆயின்‌ பொறுப்பது 
கடமை. 10830 


சிறியாருக்கு இனியதைக்‌ காட்டாதே; சேம்புக்குப்‌ புளியிட்டு 
மசியாதே. 
(புளி விட்டு ஆக்காதே.) 

சிறியா ரோடு இணங்காதே; சேம்புக்குப்‌ புளியிட்டுக்‌ கடையாதே. 

சிறுக்கி சின்னப்‌ பணம்‌; சிறுக்கி கொண்டை மூன்று பணம்‌. 

சிறுக்கி சேதி தெரியாமல்‌ செடியைச்‌ செடியைச்‌ சுற்றுகிறது. 
(அறியாமல்‌. ) 

சிறுக்கி மனம்‌ தெரியாமல்‌ செடி தூக்கி பப்‌ 10895 
(மயல்‌ தெரியாமல்‌. ) 


சிறுக்கி ஜிம்‌ என்றாளாம்‌; பாவாடை பர்க்‌ கென்றதாம்‌, 
சிறுகக்‌ கட்டிப்‌ பெருக வாழ்‌. 
சிறுகச்‌ சிறுகத்‌ தின்றால்‌ மலையையும்‌ தின்னலாம்‌. 
சிறுகச்‌ சிறுக வெட்டினால்‌ பெரிய மரமும்‌ வீழ்ந்துவிடும்‌. 
சிறுக விதைத்தவன்‌ சிறுக அறுப்பான்‌, 

(பழமொழி நானூறு.) 


10840 


சிறு குரங்கின்‌ கையால்‌ துழா. 

சிறு குழந்தை இல்லாத வீடும்‌ வீடு அல்ல; சீரகம்‌ விட்டு ஆக்காத 
கறியும்‌ கறி அல்ல. 

சிறு குழிகள்‌ கொஞ்சம்‌ தண்ணீரால்‌ நிரம்பும்‌. 

சிறுதீது இருக்கையில்‌ வளையாதது பருத்திருக்கையில்‌ கா. 

சிறு தீ பெரு நெருப்பு. 10845 


சிறு துரும்பும்‌ பல்லுக்‌ குத்த வயு 
சிறு துளி பெரு வெள்ளம்‌. 
சிறு பாம்பையும்‌ பெரிய தடியால்‌ அடிக்க வேண்டும்‌. 
சிறு பிள்ளை ஆனாலும்‌ ஆடுவான்‌ முப்பு. 
சிறு பிள்ளை இல்லாத வீடும்‌, சீரகம்‌ இட்டு ஆக்காத 
கறியும்‌, | 
(கறி அல்ல,) 


10850 


230 தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 


சிறு பிள்ளை செய்த வேளாண்மை விளைந்தாலும்‌ வீடு வந்து 
சேராது, 
(இட்ட,) 
சிறு பிள்ளை பயம்‌ அறியாது, 
சிறு பிள்ளை யோசனை 
சிறு பிள்ளை விளையாட்டு, அழிந்தது மாங்காடு. 
சிறு பிள்ளை விளையாட்டு, சுண்டெலிக்கும்‌ நாசம்‌. 40699 


சிறு பிள்ளை வீடு வீடு அல்ல. 
சிறு பிளை வேளாண்மை விளைந்தும்‌ வீடு வந்து சேராது. 
சிறு பெண்‌ கட்டிய சிற்றாடையா? 
சிறு பொறியே பெருந்‌ தீ, 
சிறு போது படியாத கல்வி அழுக்குச்‌ சேலையில சாயம்‌ ஏற்றி 
னது போல. 10800 


சிறு மீன்‌ எல்லாம்‌ பெரு மீனுக்கு இரை. 
(ஆகாரம்‌) 
சிறு முள்ளுக்‌ குத்திப்‌ பெருமலை நோகுமா? 
சிறுமைப்‌ படுகிறதை விடச்‌ செத்தால்‌ உத்தமம்‌. 
(சாவது நலம்‌.) 
சிறுமையில்‌ கல்வி சிலைமேல்‌ எழுத்து. 
சிறுமையும்‌ பெருமையும்‌ தான்‌ தர வரும்‌. 10809 


சிறு ரூபத்தை உடையவரும்‌ அரும்‌ பொருளைச்‌ செய்வார்‌. 
(அறம்‌ பொருளை.) 
சிறு வயதில்‌ கற்ற கல்வி சிலையில்‌ எழுதிய எழுத்துப்‌ போலாம்‌. 
சிறு விதை ஆகிய ஆலமரம்‌ பெரு நிழலைக்‌ கொடுக்கும்‌. 
சிறைக்குக்‌ கீழ்ச்‌ சிறை; அதன்‌ கீழ்‌ அம்பட்டன, 
சிறைச்சாலைக்கும்‌ அழகு இல்லை; தேவடியாளுக்கும்‌ 
முறை இல்லை. 10870 


சிறைப்பட்டாயோ? குறைப்பட்டாயோ? 

சின்ன ஆத்தாள்‌ வீட்டுக்குக்‌ சீலை வாங்கிக்‌ கட்டலாம்‌ என்று 
போகச்‌ சின்னாத்தா ஈச்சம்பாயைக்‌ கட்டிக்‌ கொண்டு 
எதிரே வந்தாளாம்‌. ப 

சின்னக்‌ கண்ணி அகமுடையான்‌ செவ்வாய்க்கிழமை செத்தானாம்‌; 
வீடு வாசல்‌ மெழுகி வைத்து வெள்ளிக்கிழமை அழுதாளாம்‌. 

சின்னக்‌ காசை அலட்சியம்‌ செய்தால்‌ பெரிய காசு சேராது. 

சின்னக்‌ குட்டி அகமுடையான்‌ சித்திரை மாதம்‌ அடித்தானாம்‌; 
அவள்‌ அடி பொறுக்காமல்‌ ஆடி மாதம்‌ அழுதாளாம்‌, 10879 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 231 


சின்னச்‌ சின்னப்‌ பேச்சு, சிங்காரப்‌ பேச்சு, வன்ன வன்னப்‌ பேச்சு 
மெத்த வழக்கமான பேச்சு, 

தின்னச்‌ சின்னப்‌ பேச்சும்‌ சிரித்தாற்‌ போல வார்த்தையும்‌, 

சின்னச்‌ சின்ன வார்த்தை, சிங்கார வார்த்தை, 

சின்னச்‌ சொல்லும்‌ சிங்காரச்‌ சொல்லும்‌, 

சின்னதாகப்‌ பண்ணினாலும்‌ பண்ணுவாள்‌ ; பெரிதாகப்‌ 


பண்ணினாலும்‌ பண்ணுவான்‌ . 10880 


சின்னப்‌ பாம்பு ஆனாலும்‌ பெரிய தடி கொண்டு அடி. 
(பெரிய கொம்பால்‌. ) 
சின்னப்‌ பிணம்‌ ஆனாலும்‌ பெரிய பிணம்‌ ஆனாலும்‌ சங்கு ஊதிக்குக்‌ 
கால்‌ பணம்‌. 
(முக்கால்‌ பணம்‌.) 
சின்னப்‌ பிள்ளைக்கு வாழைப்‌ பழத்தைக்‌ கொடுத்து 
ஏமாற்றினாற்போல. 
சின்ன மீன்‌ பெரிய மீனுக்கு இரை. ப 
சின்னவனுங்கு இனியது காட்டாதே; சேம்பில்‌ புளியிட்டு 
ஆக்காதே. 10885 
சின்ன வீட்டில்‌ நடந்த சமாசாரம்‌ சீமந்தத்தில்‌ தெரியும்‌. 
(வீட்டில்‌ செய்தது தெரிந்து போயிற்று.) 
சின்ன வீட்டுச்‌ சேதி அம்பலத்திலே வரும்‌. 
சின்ன வீடாம்‌, சிறு கதவாம்‌, அரக்கு முத்திரையாம்‌, 
வையரபுரியான்‌ கலகம்‌ இட வைத்தது வைத்தாற்‌ போல. 
சின்னாரண்ணன்‌ கோவிலிலே சிலை பண்ணி வைத்தா ற்போல. 
சினத்தால்‌ அறுத்த மூக்குச்‌ சிரித்தால்‌ வருமா? 10890 
(சினந்த போது; சிரித்தபோது.) 


சினத்தாலும்‌ இனத்தோடே . 

சினத்தைப்‌ பேணில்‌ தவத்துக்கு அழகு. 
(அழிவு. ) 

சினந்தவரை இனம்‌ தழுவாது. 

சினந்தாலும்‌ சீர்‌ அழியப்‌ பேசாதே, 

சினந்திருந்தார்‌ வாசல்‌ வழி சேரவேண்டாம்‌. 10895 

சினம்‌ மீறினால்‌ இனம்‌ தெரியாது. 

சிறுக்குச்‌ சின்னம்மா, சிங்காரப்‌ பொன்னம்மா, 


சீ என்கிற வீட்டில்‌ நாயும்‌ நுழையாது, 
(பேயும்‌. ) 
சீ என்ற காட்டிலே செந்நாய்‌ சேருமா? 
சீ என்றால்‌ நாயும்‌ திரும்பிப்‌ பாராது. 10900 


சீக்கிர புத்தி பலஹீனம்‌. 

சீக்கிரம்‌ பழுப்பது சீக்கிரம்‌ உளுக்கும்‌. 

சீக்கிரான்‌ கறிவேப்பிலை; இழுத்துக்கொண்டு திரி பிள்ளை. 
(கறிப்பிலை.) 

சீ சீ, இந்தப்‌ பழம்‌ புளிக்கும்‌ என்றதாம்‌ நரி. 

சீ சீ என்கிறதும்‌ இந்த வாய்தான்‌; சிவ சிவா என்கிறதும்‌ இந்த 
வாய்தான்‌, 1090௦ 


சீ சீ நாயே என்றால்‌ பிள்ளை பிள்ளைதானே? 

சீ சீ நாயே வாலைச்‌ சுருட்டு. 

சீட்டாளுக்கு ஒரு மோட்டாள்‌; செருப்புத்‌ தூக்கிக்கு ஓரி 
அடைப்பைக்காரனா? 

சீதனக்‌ கள்ளி விருந்து அறியாள்‌, 

சீதனம்‌ வேதனை. 10910 


சீதேவி தன்னுடனே செல்வத்‌ திருப்பாற்‌ கடலில்‌ மூதேவி ஏன்‌ 
பிறந்தாள்‌ முன்‌? 

சீதேவியுடன்‌ கூட மூதேவி பிறந்தாற்‌ போல. 

(பிறந்தாள்‌.) 

சீதை அழகால்‌ கெட்டாள்‌; திரோபதை சிரிப்பால்‌ கெட்டான்‌. 
(திரோபதை வாயால்‌,) 

சீதை பிறந்தது லங்கை அழிய. 
(பிறக்கவும்‌. அழியவும்‌.) 

சீதை முகத்திலே சிரிப்பைக்‌ கண்டேன்‌. 10915 


சீந்தி நகைத்துத்‌ தெருவில்‌ அலைய விட்டுப்‌ பாந்தி நின்று 
வேடிக்கை பார்ப்பது போல. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 253 


சீப்பை ஒளித்து வைத்தால்‌ கல்யாணம்‌ நின்று விடுமா? 

சீபுரதீதுப்‌ பள்ளி செத்தும்‌ கெடுத்தான்‌; இருந்தும்‌ கெடுத்தான்‌. 
(சீவரத்து, சீயபுரத்து.) 

சீமந்தத்தோடு சிடுக்கு விட்டது 
(அறுந்தது. ) 

சீமந்தப்‌ பந்தலில்‌ புடைவையை நடுக்கிழிதீது மூட்டினாளாம்‌,10920 


சீமான்‌ வயிற்றில்‌ பிறந்தது உண்டு; தறிதீ துணிக்குத்‌ தரித்திரப்‌ 
பட்டது இல்லை. 
(திரித்துணிக்கு. ) 

சீமான்‌ வயிற்றிலே பிறந்தேன்‌; திரித்துணிக்குச்‌ சங்கடப்பட்டது 
இல்லை; பாவி வீட்டுக்கு வந்தேன்‌; பட்டேன்‌ திரித்துணிச்‌ 
சங்கட ததை. 

பெண்‌ செல்வர்‌ வீட்டில்‌ புகுந்து சொன்னது; கந்தையில்லா 
2 

சீமையிலே பாதி ஸ்ரீவத்ஸ கோத்திரம்‌. 

சீர்‌ அற்ற பானைக்குச்‌ செம்பொன்‌ ஏது? 

சீர்‌ அற்றார்‌ கையில்‌ செம்பொன்‌ வீலை பெறாது. 10925 


சீர்‌ உண்டானால்‌ சிறப்பு உண்டு. 

சீர்கேடனுக்கு வாழ்க்கைப்பட்டுத்‌ திரைச்சீலைத்‌ துணிக்கு வாதைப்‌ 
படாமல்‌ இருந்தேன்‌; சீராளனைப்‌ பெற்ற பிறகு திரிசீலைத்‌ 
துணிக்கு வருத்தம்‌ ஆச்சுது. 

சீர்‌ கொண்டு வந்தால்‌ சகோதரி 

சீர்மை உண்டானால்‌ நேர்மையும்‌ உண்டு. 

சீரக ரசத்துக்குச்‌ சிற்றாட்கள்‌ எட்டுப்‌ பேர்‌. 10980 


சீரங்கத்தில்‌ உண்டா சிவ. தருமம்‌? 
சீரங்கத்தில்‌ உலக்கை பிடித்த மாதிரி... 
(கொடுத்த. 
சிரங்கத்தில்‌ பிறந்த பிள்ளைக்குத்‌ திருவாய்‌ மொழி கற்பிக்க 
வேண்டுமா? 
சீரங்கத்துக்‌ காகம்‌ கோவிந்தம்‌ போடுமா? 
(காகமானாலும்‌ பாடுமா?) 
சீரங்கத்துக்குப்‌ போகிறவன்‌ ஓரியை மாராப்புப்‌ 10995 
போட்டது போல. 


சீரங்கத்துக்குப்‌ போகிறவன்‌ வழியிலே பாரியைப்‌ பறி 
கொடுத்தது போல, 
சீரங்கத்துக்குப்‌ போயும்‌ சொறிக்தாதன்‌ காலில்‌ விழுகிறதா? 


234 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


சிரங்கத்த நடை அழகு; காஞ்சீபுரம்‌ குடை அழகு. 

சீரங்கம்‌ நடை; பெருமாள்‌ குடை; திருப்பதி வடை; திரு 
நாரரயணபுரம்‌ முடி. 

சீரணி கெட்டால்‌ கோரணி , 10940 


சீராளன்‌ கல்யாணத்தில்‌ மாரோடே மார்‌ தள்ளுது. 
(மூன்று பேர்‌ பெண்கள்‌; மாரோடே மார்‌ தள்ளுது.) 
சீரரளனைப்‌ பெற்ற பிறகு திரிச்சீலைத்‌ துணிககு வருத்தம்‌ ஆச்சுது, 
சீரிய தனம்‌ உடையார்‌ சேமித்து வாழுமாப்‌ போலே. 
சீரியர்க்கு அன்பு செய்‌. 
சீரியர்‌ கெட்டாலும்‌ சீரியரே . 10945 


சீரைத்‌ தேடின்‌ ஏரைத்‌ தேடு, 
(கொன்றை வேந்தன்‌.) 

சீலம்‌ குரு ஆகும்‌. 

சீலை இல்லை என்று சிற்றாத்தாள்‌ வீட்டுக்கு ஒடி வந்தாளாம்‌; 

அவன்‌ ஓலைப்பாயைக்‌ கட்டிக்‌ கொண்டு ஓடி வந்தாளாம்‌. 

(ஈச்சம்‌ பாயைக்‌ கட்டிக்‌ கொண்டு வந்தாளாம்‌. சின்னாயி. ) 

சீலைப்‌ பாய்‌ ஈழம்‌ போய்க்‌ சீனிச்‌ சர்க்கரை கட்டுமா? 
(ஈயும்‌ போய்‌, ) 

சீலைப்‌ பேன்‌ குத்துகிறான்‌. 10950 


சீலை மேல்‌ சீலை கட்டித்‌ தேவரம்பை ஆடினரனும்‌ ஓலை மேல்‌ 
எழுத்தாணி ஊன்றும்‌ பெண்‌ ஆகாது. 
சீலையை விற்றும்‌ சீலரவைக்‌ கொள்‌; ஓலையை விற்றும்‌ 
ஓராவைக்‌ கொள்‌, 
(யாழ்ப்பாணத்து வழக்கு,) 
சீவரத்துக்‌ கிராமணி இருந்தும்‌ கெடுத்தான்‌; செத்தும்‌ கெடுத்தான்‌, 
(சீவரத்துப்‌ பள்ளி, செங்கற்பட்டு மாவட்ட வழக்கு. ) 
சீவன்‌ போனால்‌ கீர்த்தியும்‌ போகுமா? 
(சிவனம்‌, கீர்தித்யும்‌ ) 
சீவனம்‌ செய்ய நாவினை வீற்கேல்‌, 10955 


சீவனும்‌ கெட்டது, வியாதியும்‌ பொட்டென்று நின்றது. 
(வியாதியும்‌ கெட்டது, ) 
சீ விடு என்றாளாம்‌ சிறு பருப்பில்‌ நெய்யை. 
சீறிய பாம்புக்குச்‌ சிறியா நங்கை வேர்‌. 
சீறி வரும்‌ வடவாக்கினியைச்‌ சிறு குட்டைத்‌ தண்ணீர்‌ அவிக்குமா? 
சீறும்‌ படையைக்‌ கண்டு செடிக்குள்‌ நுழைகிறது. 10960 


சீனி இட்டுக்‌ காய்ச்சிய பால்‌ தித்திப்பு இல்லை என்பது போல்‌, 
சீனி என்று எழுதி நக்கினால்‌ இனிக்குமா? 


தபிழ்ப்‌ பழமொழிகள்‌ 235 


சீனிக்‌ கிழங்கு தின்ற பன்றி செல்‌ அறுத்தால்‌ நிற்காது. 
(செவி அறுத்தாலும்‌ போகாது.) 
சீனி போட்டால்‌ ஆனை தின்னுமா? 
(இலங்கை வழக்கு.) 
சீனி வெல்லம்‌ போட்டு நாழிப்பால்‌ வார்த்தாலும்‌ நடுவே 
சொல்வார்‌ அறிவுள்ளார்‌. 
சீஸம்‌. 
(பைத்தியம்‌.) 


10965 


சுக்கான்‌ செட்டி சோறு போடுவானா? 

சுக்கிர தசை பிட்டத்திலே அடிக்கிறது. 

சுக்கிர தசை வந்தால்‌ சுமந்து வந்து கொடுக்கும்‌. 

சுக்கிர பகவான்‌ புறப்பட்ட கண்ணீரி ல இண்ட முள்‌ குத்தினது 
போல. 10970 


சுக்கிரன்‌ அக்கிரமி. 

சுக்கிரன்‌ முளைக்கத்‌ தாலி கட்டின கதை. 

சுக்கிரன்‌ முளைப்பு ஒருவருக்கும்‌ தெரியாது, 

சுக்கிரனைப்‌ போலக்‌ கொடுக்கிறவன்‌ இல்லை; கேதுவைப்‌ போலக்‌ 
கெடுக்கிறவன்‌ இல்லை, 

சுக்கீரிவ ஆக்ஞை. 10975 


சுக்கிரீவ ஆக்ஞை எங்கும்‌ இல்லை. 

சுக்கிரோதயத்தில்‌ தாலி கட்டிச்‌ சூரியோதயத்தில்‌ தாலி அறுத்‌ 
தாள்‌, 
(சுக்கிரோதயத்திற்குள்‌. சூரியோதயத் திற்குள்‌. ) 

சுக்கு அறியாத கஷாயம்‌ உண்டா? 
(இல்லாத,) 

சுக்குக்‌ கண்ட இடத்தில்‌ பிள்ளை பெற்றாளாம்‌; செக்குக்‌ சண்ட 
இடத்தில்‌ தலை விரித்தாளாம்‌. 

சுக்குக்‌ கண்ட இடத்தில்‌ பிள்ளை பெற்றுச்‌ சூரிய நாரரயணன்‌ 
என்று பெயர்‌ இடுவாள்‌. 10980 


சுக்குக்‌ கண்ட இடத்தில்‌ பிள்ளை பெற்றுத்‌ தொட்டில்‌ கண்ட 
இடத்தில்‌ தாலாட்டலாமா? 

சுக்குக கண்ட இடத்தில்‌ முக்கிப்‌ பிள்ளை பெறுவாளா? 

சுக்குக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை; சுப்பிரமணிய சுவாமிக்கு 
மிஞ்சின கடவுள்‌ இல்லை, | 

சுக்குக்கு மிஞ்சின மருந்தும்‌ இல்லை; சூரி௱னுக்கு மிஞ்சின 
தெய்வமும்‌ இல்லை, 

சுக்குக்கு மிஞ்சின மருந்தும்‌ இல்லை; தாய்க்கு மிஞ்சின 
உறவும்‌ இல்லை, 0986 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 237 


சுக்குச்‌ செத்தாலும்‌ சுரணை போகாது. 

சுக்குத்‌ தின்று முக்கிப்‌ பெற்ற பிள்ளையைப்போல்‌ 
காப்பாற்றுகிறாள்‌. 

சுக்குத்‌ தின்று முக்கிப்‌ பெற்றால்‌ தெரியும்‌ பிள்ளை அருமை. 

சுக்கும்‌ பாக்கும்‌ வெட்டித்‌ தருகிறேன்‌; சுள்‌ சுள்‌ என்று வெயில்‌ எறி. 
(தலையில்‌ ஏறு.) 

சுக்லாம்‌ பரதரம்‌ குட்டிக்‌ கொள்ளும்‌ போதே கண்ணில்‌ குட்டிக்‌ 
கொண்டது போல. 10990 


சுக சரீரம்‌ கழுதைப்‌ பிறப்பு. 

சுகத்துக்குப்‌ பின்‌ துக்கம்‌; துக்கத்துக்குப்‌ பின்‌ சுகம்‌. 

சுகத்தைத்‌ தள்ளினாலும்‌ துக்கத்தைத்‌ தள்ளலாகாது. 

சுகத்தைப்‌ பெற்றதும்‌ அல்ல; தவத்தைப்‌ பெற்றதும்‌ அல்ல. 
( அல்லி.) 

சுகத்தையாவது பெறவேண்டும்‌; தவத்தையாவது பெற 
வேண்டும்‌ 10990 


சுகதுக்கம்‌ சுழல்‌ சக்கரம்‌. 
(சுழல்‌ காற்று.) 
சுகந்தம்‌ இல்லா மலர்‌ போலே. 
சகம்‌ கெட்டால்‌ விரதம்‌ தக்க வேண்டும்‌; விரதம்‌ கெட்டால்‌ சுகம்‌ 
தக்க வேண்டும்‌. 
சுகம்‌ கெட்டால்‌ விரதம்‌ லாபம்‌; விரதம்‌ கெட்டால்‌ சுகம்‌ லாபம்‌; 
இரண்டும்‌ கெட்டால்‌ என்ன லாபம்‌? 
சுகம்‌ தக்குகிறதும்‌ இல்லை; விரதம்‌ தக்குகிறதும்‌ 
இல்லை. 11000 


சுகம்‌ மெத்தை அறியுமா? 

சுகம்‌ வந்தால்‌ சந்தோஷப்‌ பட்டுத்‌ துன்பம்‌ வந்தால்‌ பின்‌ 
வாங்குவானேன்‌? 

சுகமும்‌ கூழும்‌ இறுகத்‌ தடிக்கும்‌, 

சுகமும்‌ துக்கமும ஒருவர்‌ பங்கு அல்ல, 

சுகவாசி உடம்பு கழுதைப்‌ பிறப்பு. 1009 

சுகுண சுந்தரி இல்லாத வீடு சுடுகாடு. 

சுங்கக்காரனிடம்‌ சுக்துக்கம்‌ சொல்லிக்‌ கொள்வது போல. 

சுங்கம்‌ மாறினால்‌ சுண்ணாம்பு கிடையாது 
(சுண்ணாம்புக்‌ கொடார்‌.) 


238 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


சுங்கமும்‌ கூழும்‌ இறுகத்‌ தடிக்கும்‌, 
(இருக்க,) 
சுங்கா, மூஞ்சி காட்டாதே; வந்த விருந்தாளியை ஓட்டாதே, 11010 


சுட்ட களியை நாய்‌ புரட்டுகிறது போல, 
(சுடுகிற.) 
சட்ட சட்டி அறியுமா ஆப்பதீதின்‌ சுவையை? 
(அப்பத்தின்‌, கறிச்சுவையை) 
சுட்ட சட்டி சட்டுவம்‌ கறிச்‌ சுவை அறியுமா? 
சுட்ட சட்டி சுவை அறியுமா? 
சுட்ட சட்டி தொடாதவளா உடன்கட்டை ஏறப்‌ போகிறாள்‌? 14015 


சுட்ட நண்டுக்கு வேலி கட்டின சுடுக்காட்டுப்‌ பள்ளி. 
சுட்ட நரியை நாய்‌ புரட்டுகிறது போல. 
சுட்ட மண்ணும்‌ பச்சை மண்ணும்‌ ஒட்டுமா? 
(ஓட்டா. ) 
சுட்டவன்‌ இருக்கக்‌ குண்டை நோகிறதா? 
சுட்டால்‌ தெரியும்‌ குயவனுக்கு. 11020 


கட்டால்‌ தெரியும்‌ சூத்திரனுக்கு . 

சுட்டால்‌ தெரியும்‌ நண்டுக்கு . 

சுட்டாலும்‌ தெரியாது; தொட்டாலும்‌ தெரியாது. 

சுட்டிக்‌ காட்டாத வித்தை சுட்டுப்‌ போட்டாலும்‌ ஒரெழுதீது வராது. 
சுடர்‌ விளக்கு ஆனாலும்‌ தூண்டு கோல்‌ ஒன்று வேண்டும்‌. 1125 


சுடலை ஞானம்‌ திரும்பி வரும்‌ மட்டும்‌. 

சுடு கஞ்சி குடித்த நாய்‌ போல, 

சுடுகாட்டில்‌ வில்வமரம்‌ முளைத்தது போல. 

சுடுகாட்டுக்குப்‌ போன பிணம்‌ திரும்பி வருமா? 

சுடுகாட்டுத்‌ தத்துவம்‌ வீடு வரை வராது. 11030 


சுடுகாட்டுப்‌ புகையைப்‌ பார்க்கும்‌ கொம்பேறி மூக்கன்‌ . 

சுடுகாட்டு வழி போனாலும்‌ இடுகாட்டு வழி போகலாகாது. 

சுடுகாடு போன பிணம்‌ திரும்பாது. 

சுடுகாடு போன பிணம்‌ நடுவீடு வந்து சேருமா? 

சுடுகிற தழலை மடியில்‌ கட்டலாமா? 11035 


சுடுகிறது, மடியில்‌ பிடி. 
சுடு கெணடைக்காக ஏரியை உடைக்கலாமா? 
(உடைக்கிறதா?) 


சுடு தண்ணீரிலே விழுந்த பூனை பச்சைத்‌ தண்ணீரைக்‌ 
கண்டாலும்‌ பயப்படுமாம்‌. 

சுடு நெருப்பை மடியிலே முடியலாமா? 

சுண்டன்‌ வண்டி இழுக்குமா? 31040 


சுண்டினால்‌ சண்டைப்‌ பழமோ? 
சுண்டினாலும்‌ பாற்‌ சுவை குறையுமா? 
சுண்டெலிக்குப்‌ பயந்தது மத்த கஜம்‌; சுக்குக்குப்‌ பயந்தது 
வாத ரோகம்‌, 
சுண்டெலி சிலம்பம்‌ படித்து ஆனையை ஜயிக்க முடியுமா? 
சுண்டைக்காய்‌ அளவு சாப்பிடுகிறதில்‌ சாப்பிடுகிறது 33049 
பாதியா? வைக்கிறது பாதியா? 


சுண்டைக்காய்‌ இல்லாமல்‌ சோற்று இறக்கம்‌ இல்லை. 

சுண்டைக்காய்‌ காற்பணம்‌; சுமை கூலி முக்காற்பணம்‌. 

சுண்டைக்காயனும்‌ மண்டைக்காரனும்‌ சண்டை போட்டால்‌ 
அண்டைக்காரனுக்கு என்ன? 

சுண்டைக்காயில்‌ இரண்டு கடியா? 

சுண்டைக்காயில்‌ கடிக்கிறது பாதி; வைக்கிறது பாதியா? 11050 


சுண்டைக்காயே, சுண்டைக்காயே எனக்கு முந்தி வந்திருக்காயே, 

சுண்ணாம்பில்‌ இருக்கிறது சூக்ஷ்மம்‌; சூஷ்மதீதில்‌ இருக்கிறது 
மோக்ஷம்‌. | 

சுண்ணாம்புக்‌ கலயத்தை நாய்‌ தூக்காது, 

சுண்ணாம்பு கொடுத்துச்‌ சுங்கம்‌ தெரிந்து கொள்வார்களாம்‌. 

சுண்ணாம்பு தந்த சூர்ப்பணகை, ப 11055 


சுத்த சைவம்‌; மரக்கறி எல்லாம்‌ தள்ளுபடி. 
சுத்தம்‌ உள்ள இடத்திலே சுகம்‌ உண்டு, 
சுத்தம்‌ சோறு இடும்‌; சுகம்‌ தரும்‌. 
(சோறு போடும்‌. ) 
கத்தம்‌ சோறு போடும்‌; எச்சில்‌ இரக்க வைக்கும்‌. 
(இரக்கச்‌ செய்யும்‌,) 
"சுத்த விலங்கோடு சுத்த விலங்குதான்‌ சேரும்‌. 11060 


சுத்த வீரனுக்கு உயிர்‌ துரும்பு. 
சுத்திக்கா ரனுக்கு மூன்று இடத்திலே மலம்‌. 
சுதேசம்‌ விட்டுப்‌ பரதேசம்‌ போகாதே. 


240 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


சுந்தரன்‌ பொன்னைப்‌ பாடுவான்‌, 
சுந்தரியும்‌ வாழ்க்கைப்பட்டாள்‌; பந்தலிலே தீப்பட்டது. 11065 
சப்பனுக்கு வீரப்பன்‌ திடம்‌, 


சுப்பா சாஸ்திரிக்குப்‌ பெண்ணாய்ப்‌ பிறந்து குப்பா சாஸ்திரிக்கு 
வாழ்க்கைப்பட்டு லவணம்‌ என்றால்‌ எருமைச்‌ சாணி என்று 
தெரியாதா என்றாளாம்‌. 

சுப்பா சுப்பா பிட்டத்தைக்‌ கடி; அப்பா அப்பா, நான்‌ மாட்டேன்‌, 

சுப்பாளு பெண்ணுக்கு அப்பளம்‌ பிடிக்கும்‌. 

சுப்பிரமணிய சுவாமி மயில்மேல்‌ இருப்பது போல. 41070 


' சுபஸ்ய சீக்ரம்‌. 

சும்மா அறுக்கிறாய்‌ என்ன, சொத்தைக்‌ களாக்காய்‌? 

சும்மா அறுப்பாளா சொத்தைக்‌ களாக்காயை? 

சும்மா ஆடுகிற சாமி கொட்டைக்‌ கேட்டால்‌ சும்மா இருக்குமா? 

சும்மா ஆடுகிற பேய்க்குச்‌ சாம்பிராணிப்‌ புகை போட்டால்‌ சொல்லவா 
வேண்டும்‌? 11075 
(ஈழநாட்டு வழக்கு.) 


சும்மா ஆடுமா, சோழியன்‌ குடுமி? 

சும்மா இரு என்றால்‌ அம்மானை போலக்‌ குதிக்கிறாயே! 

சும்மா இருக்கிற சிட்டுக்‌ குருவிக்குச்‌ சோற்றை வைப்பானேன்‌? 
அது கொண்டையைக்‌ கொண்டையை ஆட்டிக்கிட்டுக்‌ கொத்த 
வருவானேன்‌? 

சும்மா இருக்கிற தம்பிரானுக்கு இரண்டு பட்டை, 
(சாமியாருக்கு. ) 

சும்மா இருக்கிற தாரையை ஊதிக்‌ கெடுத்தான்‌ தாதன்‌. 11080 


சும்மா இருக்கிற பெண்ணைத்‌ தகப்பன்‌ வந்து கெடுத்தானாம்‌. 

சும்மா இருக்கிறபோது சோடு கொடுத்தவன்‌ கேட்டால்‌ குதிரையும்‌ 
கொடுப்பான்‌. 

சும்மா இருக்கிற மணியாரனைத்‌ தூண்டி விடுவானேன்‌? போன 
வருஷ வாயிதரவைப்‌ போட்டுக்‌ கொள்வானேன்‌? 

சும்மா இருக்கிறவன்‌ பிட்டத்திலே சுப்பல்‌ எடுத்துக்‌ குத்துவானேன்‌? 

சும்மா இருக்கிறவனைப்‌ பிடிப்பானேன்‌? இரவெல்லாம்‌ கிடந்து 
பிதற்றுவானேன்‌? 11085 


சம்மா இருக்கிறாயா? சொரூபத்தைக்‌ காட்டட்டுமா? 


சும்மா இருந்த அம்மையாருக்கு அரைப்‌ பணத்துத்‌ தாலி போதாதா? 
(பெண்ணுக்கு. ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 241 


சும்மா இருந்த உடம்பிலே சுண்ணாம்பைத்‌ தடவிப்‌ புண்ணாக்கு 
வானேன்‌? 

சும்மா இருந்த நாய்‌ சுருக்கில்‌ போய்த்‌ தொங்கியதாம்‌. 

சும்மா இருந்தால்‌ ஏதும்‌ .சரதிக்கலாம்‌, 11090 


சும்மா இருந்தால்‌ சோறு ஆமா? வாடா, சிதீதா கால்‌ ஆட்ட, 
சும்மரக லம்சுமக்க மாட்டாதவன்‌, நனைந்தால்‌ முக்கலம்‌ சுமப்பானா? 
சும்மா கிடக்கிறதாம்‌ சீவல்கட்டை; தூக்கிப்‌ போட்டதாம்‌ 
வெறும்‌ கட்டை, 

(கல அரிசி.) 
சும்மா கிடக்கிற சங்கை ஊதிக்‌ கெடுத்தான்‌ ஆண்டி. ப 
சும்மா கிடக்கிற தரையை ஊதிக்‌ கெடுத்தான்‌ தாதன்‌, 11098 

(அம்மான்‌. 


சும்மா கிடந்தால்‌ ஆர்‌ அறிவார்‌? வாடர்‌ திம்மா, தாலாட்ட, 

சும்மா கிடைக்குமா சோணாசலல்‌ பாதம்‌? 
(சொர்க்கலோகம்‌...) 

சும்மர கிடைத்த மாட்டைப்‌ பல்லைப்‌ பிடித்துப்‌ பார்க்கிறதா? 

சும்மா கிடைத்தால்‌ எனக்கு ஒருத்தி; எங்கள்‌ அப்பனுக்கு ஒருத்தி, 
(எனக்கு ஒன்று; எங்கள்‌ அண்ணனுக்கு ஒன்று.) 

சும்மா கிடைத்தால்‌ எனக்கு ஒரு வைப்பாட்டி; எங்களி சிற்றப்பாவுக்கு 
ஒரு வைப்பாட்டி என்றானாம்‌. 11100 


சும்மாட்டுக்கும்‌ சும்மா இருப்பவனுக்கும்‌ என்ன தெரியும்‌? 

சும்மா போகிறவனைப்‌ பிடிப்பானேன்‌? ராத்திரி எல்லாம்‌ கிடந்து 
பிதற்றுவானேன்‌? 

சும்மா வந்த மாட்டைப்‌ பல்லைப்‌ பிடித்துப்‌ டள; 
(சும்மா விற்ற, பார்ப்பதா?) 

சும்மா வந்தால்‌ சிற்றப்பனுக்கு ஒன்று. 

சுமந்த தலையும்‌ சும்மாடுமாய்தீ திரிகிறது. 11105 
(திண்டாடுகிறது. ) 


சுமந்தவன்‌ தலையிலே சும்மாடு. 
சுமந்தவன்‌ தலையிலே பத்துச்‌ சுமை. 
- சுமப்பவன்‌ அல்லவோ அறிவான்‌ கரவடிப்‌ பாரம்‌? 


சுமை இழந்தாருக்குச்‌ சுங்கம்‌ இல்லை, 
சுமை கனத்தால்‌ முன்னது பின்னதாகப்‌ பேசுகிற்தா? டட. க்கக்‌ 


242 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


சுமை தாங்கி ஆயம்‌ தீர்க்குமா? 
' சுமை தாங்கி சுங்கம்‌ இறுப்பது இல்லை. 
(ஆயம்‌ தீர்க்காது.) 
சுமை போட்டால்‌ ப ந்தலிலே காரியம்‌ என்ன? 
(பநீதாலே. ) 
சுயகாரிய துரந்தரன்‌, வரம்‌ காரியம்‌ வழவழ, 
சுயகாரிழ துரந்தரன்‌, பரகாரிய பராமுகன்‌, | 41115 


சுயகாரியப்‌ புவி. 
சுரை ஆழ அம்மி மிதப்‌! ப 
சுரைக்காய்‌ ஆனால்‌ க க்குப்‌ பாதி விதைக்குப்‌ பதிவ? 


சுரைக்‌ காய்க்க உப்‌! ரில்லை என்று சொன்னானாம்‌. 
சுரைச்‌ காய்க்கு உப்ப ர பழும்க்த்‌ பரகத்‌ லட்டு பருப்பு | 
இல்லை. 11120 


சுரைக்‌ காய்க்கு உப்பு இல்லை; பீர்க்கங்காய்க்குப்‌ ப்பட லை 
சுரைக்காய்‌ மிதச்கிறது; கல்‌ பறபல 

(அம்மிக்‌ கல்‌.) 
சுரைப்பட்‌ பறைப்பாட்டு, ப 
சுரைப்பூவுக்கும்‌ பறைப்பாட்டுக்கும்‌ மணம்‌. இல்லை, கழ 
சுலுமுச்குராமராம. ட. ண்‌. 11125 


சுவர்க்‌ கீரையை வழித்துப்‌ போடடி, சுரணை கெட்ட வெள்ளாட்டி. 
சுவரின்‌ மறைவில்‌ யாரடா? சுரக்காரன்‌ பத்தியம்‌ சாப்பிடுகிறேன்‌. 
சுவரின்மேல்‌ இருக்கும்‌ பூனை இந்தப்‌ பக்கம்‌ குதிதீதாலும்‌ 
ப குதிக்கும்‌; அந்தப்‌ பக்கம்‌. பங்கஸ்‌ ல்‌. ப 
சுவருக்கும்‌ . காது உண்டு. _ 
(காதுகள்‌ இரண்டு.) ்‌ 
சுவருக்கு மண்‌ இட்டுப்‌ பார்‌; பென்னுக்கு்‌ பொன்‌. இட்டுப்‌ 
பார்‌, ப ப ட்ட க்கக்‌ 


சுவரை வைத்துக்‌ கொண்டல்லவேோ சத்திரம்‌! எழுத. வேண்டும? 
சுவரோடாவது சொல்லி அழு, 

(ஆறு.) 
சுவாசம்‌ போனாலும்‌ ரசம்‌ போகாது. 
சுவாதியில்‌ வில்‌ ரல்‌ சா ம: க 
சுவான வைராக்கியம்‌; : த்த த த ர ட 
... (சுவானம்‌ - நாய்‌.) ட. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ப od 


சுள்ளாப்பு எல்லாம்‌ பொல்லாப்பு, 
சுள்ளைச்‌ சுட்டுக்‌ கொண்டு கள்ளைக்‌ குடிக்கிறது. 
(தொட்டுக்‌ கொண்டு.) 
௬ற்றச்‌ சுற்றத்‌ தூசும்‌ கிடைக்காது, 
சுற்றத்தவரைப்‌ பற்றி இரு. 
சுற்றதீதுக்கு அழகு சூழ இருத்தல்‌, 11140 


சுற்றத்‌ துணியும்‌ இல்லை; நக்கத்‌ தவிடும்‌ இல்லை. 

சுற்றம்‌ பார்க்கின்‌ குற்றம்‌ இல்லை. ப 
சுற்றிச்‌ சுற்றிச்‌ சுங்கச்‌ சாவடிக்கே வந்தது போல, 

சுற்றிச்‌ சுற்றி வந்தாலும்‌ சுவ்கக்காரனிடந்தான்‌ வரவேண்டும்‌. 


சூட்சத்திலே இருக்கிறது மோட்சம்‌. 

(சூக்ஷ்மத்திலே. ) 
சூட்சாதி, சூட்சத்‌ துல்லியன்‌ . 
சூட்சுமம்‌ அறியாதவனுக்கு மோட்சம்‌ இல்லை. 
சூட்டோடு சூடு; நூற்றோடு நூறு. 
சூடியும்‌ உணர்ச்சி வராது சுரணை கெட்ட மாட்டுக்கு. 
சூடு அடிக்கிற மாட்டை வாயைக்‌ கட்டலாமா? 


சூடு அடித்த மாடு வைக்கோல்‌ தின்னாமல்‌ இருக்குமா? 

சூடு ஒரு ருசி, சிவப்பு ஓர்‌ அழகு. 

சூடு கண்ட நாய்‌ சாம்பல்‌ குளிக்காது. 

சூடு சுட்டுப்‌ பொரி பொறுக்கினது போல. 

சூடு சுரணை அற்றவனுக்கு நாடு நகரம்‌ பெரிதா? 
(ஏது)? 


சூடுண்ட பூனை அடுப்படியில்‌ செல்லாது. 
(அடுப்பங்கரையை நாடாது.) 
சூடு பட்ட பூனை பால்‌ குடிக்குமா? 
சூதீதிரப்‌ பாவை போல்‌ நடிக்கிறான்‌. 
சூத்திரம்‌ இல்லாமல்‌ பொம்மை ஆடாது, 
சூத்திர வேதன்‌ சாத்திரம்‌ பார்ப்பான்‌. 


சூதீது இல்லாக்‌ குடுஷவ சுழன்று சுழன்று ஆடுகிறது. 


சூத்து ஒட்டினால்‌ குதிரை வர்கு வைக்கோலைத்‌ தின்னும்‌. 


சூத பலத்தைச்‌ சக முகத்தினால்‌ அறி, 
சூதன்‌ கொல்லையில்‌ மாடு மேயும்‌. 


சூதனுக்கு நீதி இல்லை. 


சூதாடி கெட்டான்‌; சுற்றி இருந்தவன்‌ வாழ்ந்தான்‌. 
சூதாடி கையும்‌ கோள்காரன்‌ வாயும்‌ சும்மா இரா, 
(சூதுக்காரன்‌. ) 


11145 


11150 


11105 


11160 


11165 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 245 


சூதானத்துக்கு அழிவு இல்லை. 
சூதினால்‌ வெல்வது எளிது. 
(சூதில்‌) 
சூது ஆடித்‌ தோற்றவனுக்குச்‌ சுகம்‌ கிட்டாது. 11170 


சூது ஆடினவன்‌ கெட்டான்‌ ; சுற்றியிருந்தவன்‌ பிழைத்தான்‌, 

சூதுக்காரன்‌ கையை வெட்டிப்‌ போட்டாலும்‌ துடுப்பைக்‌ 
கட்டிக்‌ கொண்டு சூது ஆடுவான்‌. 

சூதுக்கரரன்‌ பணம்‌ சுற்றியிருக்கிற பேரைச்‌ சாரும்‌. 

சூதும்‌ வாதும்‌ வேதனை செய்யும்‌. 

சூது விரும்பேல்‌. 11175 

சூரன்‌ இல்லா விட்டால்‌ சுப்பிரமணியன்‌ வருவதற்கு இல்லை; 
வள்ளி இல்லா விட்டால்‌ வடிவேலன்‌ வருவதற்கு இல்லை. 

சூரனுக்குத்‌ துரை மக்கள்‌ துரும்பு. 

சூரிய விளக்கு இருக்கச்‌ சுடர்‌ விளக்கு எதற்கு? 

சூரியன்‌ எழுமுன்‌ காரியம்‌ ஆடு. 

சூரியன்‌ கீழ்த்‌ தோன்றியது எல்லாம்‌ மாயை. 11180 


சூரியன்‌ தந்த அக்கினியைக்‌ கொண்டு சூரியனைப்‌ பணிவது போல, 
சூரியன்‌ முன்‌ சூழ்ந்த கருமேகம்‌. 

சூரியன்‌ முன்னே சந்திரன்‌ தோன்றும்‌. 

சூரியன்‌ முன்னே சூழ்ந்த இருள்‌ போல. 

சூரியன்‌ முன்னே தோன்‌ றின சந்திரன்‌ போல, 11185 


சூரியன்‌ முன்னே பனி திற்காது. 

சூரியன்‌ வெளிச்சத்தில்‌ சுடர்‌ விளக்கு எதற்கு? 

சூரியனுக்குக்‌ குடை பிடிக்கலாமா? 

சூரியனுக்கு முன்‌ பனி போல, 

சூரியனுக்கு முன்‌ மின்னாம்‌ பூச்சி போல. 11190 
(மின்மினி. ) 


சூரியனைக்‌ கண்ட இருள்‌ போல. 

சூரியனைக்‌ கண்ட தாமரை போல. 

சூரியனைக்‌ கண்ட பனி போல. 

சூரியனைக்‌ கண்டு உலகம்‌ விளங்கும்‌. 

சூரியனைக்‌ கண்டு பட்டி குரைத்தால்‌ சூரியனுக்கு என்ன? 11195 
(பட்டி- நாய்‌; நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு, 


246 தமிழ்ப்‌ பழமொழிக 
சூரியனைக்‌ கல்லால்‌ அடித்தது போல, 
சூரியனைக்‌ கிரகணம்‌ பீடித்தது போல்‌ என்னைச்‌ சனி பிடித்தது, 
சூரியனைக்‌ கையால்‌ மறைத்தாற்‌ போல, 

(மறைக்க முடியுமா?) 
சூரியனைப்‌ பார்த்து நாய்‌ குரைத்தது போல, 
சூல்‌ ஆடும்‌ மீன்கள்‌ ஒன்றை ஒன்றை மோந்து கொள்ளும்‌. 1120( 


சூல்‌ வித்தை காட்டுகிறேன்‌; பராக்கு பக்‌ பார்‌. 

சூலிக்குசி சுக்குமேல்‌ ஆசை. ன 

சூலி சூலி என்று சோற்றைத்‌ தின்று வல்‌ வாயில்‌ மண்ணைப்‌ 
போடுகிறதா? 

சூலி மயக்கமும்‌ சுடுகாட்டு ஞானமும்‌ பாதி வழி மறையும்‌ மட்டும்‌. 

சூழ ஓடியும்‌. வாசலாலே. ப ன ச க்‌ ஜல 11205 
(வெட்டியும்‌. ) வ . ட ன 


சூறைக்‌ காற்றில்‌ அகப்பட்ட பூனைப்‌ போல, 
சூக்ஷ்மதீதில்‌ இருக்கிறது மோட்சம்‌, 


குறிப்பு 


குறிப்பு 


2k 


‘இ 


தொகுத்தவர்‌ 


கி. வா. ஐகந்நாதன்‌ 


பப்ளிஷர்ஸ்‌ 


அ 01.௯௮ 2A ல்‌ ன ்‌ ச ல்‌ 
RTA SD த NE ன்‌ கப்‌ ஸி 
1191 அணா. ழு] Pi 
ps 


ஜெனரல்‌ பப்ளிஷர்ஸ்‌ 
முதற்‌ பதிப்பு - 2001 
இரண்டாம்‌ பதிப்பு - 2006 


உரிமை பதிப்பு 


© ஆசிரியருக்கு 


விலை ரூ. 100.00 


ண்‌ ப்‌ ளிஷர்ஸ்‌ 

244, ராமகிருஷ்ண மடம்‌ சாலை, 
தபால்‌ பெட்டி நெ. 617, 
மயிலாப்பூர்‌, சென்னை-600 004. 


தொலைபேசி : 494 1314 


Jal Ganesh Offset Printers, 
Chennai - 600 004, 


முகவுரை 


இந்தப்‌ புத்தகத்தில்‌ ஏறத்தாழ25 ,000 பழமொழிகள்‌ உள்ளன. 
இவை கடந்த நாற்பது ஆண்டுகளாக நான்‌ சேகரித்தவை. 
சொற்பொழிவு செய்யும்‌ பொருட்டு வெளியூர்களுக்குச்‌ சென்ற 
காலங்களில்‌ அங்கே உள்ள ஆடவர்களிடமும்‌ பெண்மணிகளிடமும்‌ 
கேட்டுப்‌ பழமொழிகளை எழுதி வந்தேன்‌, பெரும்பாலும்‌ முதிய 
பெண்மணிகளே பல  பழமொழிகளைச்‌ சொன்னார்கள்‌. 
பழமொழியை முதுமொழி என்றும்‌ வசனம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
பழமொழிகள்‌ அடங்கிய பாடல்களைப்‌ பெற்ற நூல்கள்‌ பழமொழி 
. நானூறு, கோவித்தசதகம்‌, தண்டலையார்‌ சதகம்‌, இரத்தின 
சபாபதி மாலை, அருணாசல கவி இராம நாடகக்‌ வபய்‌ 
முதலியவை. 


இந்தப்‌ பழமொழிகளில்‌ பல்வேறு சாதியினரைக்‌ குறை கூறி 
உள்ளவை பல உண்டு. அவற்றைக்‌ : கண்டு அந்தச்‌ சாதியைச்‌. 
சேர்ந்த அன்பர்கள்‌ சினம்‌ கொள்ள மாட்டார்கள்‌ என்று நம்பு 
கிறேன்‌. இழித்துக்‌ கூறுவதில்‌ எந்தச்‌ சாதியினரையும்‌ விட்டு 
வைக்கவில்லை. பார்ப்பனர்களை இழித்துக்‌ கூறும்‌ பழமொழிகள்‌ 
பல. அத்தகையவற்றை அப்படி அப்படியே காட்டியுள்ளேன்‌. 
தமிழ்‌ மக்களுடைய எண்ணம்‌ எவ்வாறு படர்ந்தது என்பதை இவை 
காட்டுகின்றன. 


நாடோடி இலக்கியத்தைச்‌ சார்ந்தவை பழமொழிகள்‌. அறிவு 
தெரிந்த சிறுவர்‌ முதல்‌ முதுமை உடையவர்கள்‌ வரை யாவரும்‌ 
தாம்‌ பேசும்‌ பொழுது பழமொழிகளை ஆளுவார்கள்‌. அவரவர்‌ 
களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற வகையில்‌ அவை இருக்கும்‌. 
உபநிடதம்‌, இலக்கிய இலக்கணங்கள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய 
பழமொழிகளும்‌ உண்டு. விலங்கினங்கள்‌, பறவைகள்‌, நீர்வாழ்‌ 
பிராணிகள்‌, ஊர்வன, புழுபூச்சிகள்‌ முதலியவற்றைப்‌ பற்றிய 
பழமொழிகள்‌ பல. இவற்றை ஆராய்ந்து கட்டுரைகளை எழுதலாம்‌. 
பல பெரியோர்களுடைய வரலாறுகள்‌ சம்பந்தமான பழமொழிகளும்‌ . 


4 


உண்டு. கம்பன்‌, ஒட்டக்கூத்தர்‌ முதலிய புலவர்களைப்‌ பற்றிய 
பழமொழிகள்‌ சில்‌ உள்ளன. 


சில சில ஊர்களைப்‌ பற்றிய பழமொழிகளும்‌ பல உண்டு. 
அந்த ஊர்களில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ தெய்வங்களைப்‌ பற்றிய 
பழமொழிகளும்‌ உள்ளன. 


தல்‌  - துறைகளில்‌ அமைந்த இந்தப்‌ பழமொழிகள்‌ . 
அறிவைத்‌ தூண்டுகின்றவை. 


தமிழ்‌ மக்கள்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ உள்ள பழமொழிகளைப்‌ 
படித்து இன்புறுவார்கள்‌ என்று நம்புகிறேன்‌. 


கி. வா. ஜகந்நாதன்‌ 


சென்னை—28 : 


“காந்தமலை” 
45-88 , 


தொகுதி 3 


௪ 


செக்கானிடம்‌ சிக்கின மாடும்‌ பார்ப்பானிடம்‌ சிக்கிய ஆளும்‌ 
உருப்படமாட்டார்கள்‌. 
(உருப்படவே முடியாது, 

செக்கில்‌ அரைபட்ட எள்ளுப்‌ போல. 

செக்கில்‌ அரைபட்ட எள்‌ திரும்ப மூழுசு ஆகுமா? 11210 


செக்கில்‌ அரைபட்ட தேங்காய்‌ பிண்ணாக்கு ஆவது போல, 
(பிண்ணாக்கைப்‌ போல.) 

செக்கு அடிக்கும்‌ தம்பூருக்கும்‌ ஒத்து வருமா? 

செக்கு அடி முண்டம்‌ போல உட்கார்ந்திருக்கிறான்‌. 

செக்கு அடி முத்தி, எனக்கு எனின புத்தி? 

செக்கு அளவு பொன்‌ இருந்தாலும்‌ செதுக்கி உண்டால்‌ எத்தனை 
நாளுக்குக்‌ காணும்‌? 11219 
(செதுக்குத்‌ தின்னக்‌ குறையும்‌. செக்குப்‌ போல. ) 


செக்கு உலக்கையோல்‌ நிற்கிறான்‌. 
செக்கு உலக்கையை விழுங்கினவனுக்குச்‌ சுக்குக்‌ கஷாயம்‌ 
மருந்து ஆமா? 
(தின்றவனுக்கு. சுக்குக்‌ கஷாயம்‌ குடித்தாற்‌ போல) 
செக்கு என்றும்‌ சிவலிங்கம்‌ என்றும்‌ தெரியாதா? 
செக்குக்‌ கண்ட இடத்தில்‌ எண்ணெய்‌ தேய்த்துச்‌ சுக்குக்‌ கடை 
இடத்தில்‌ பிள்ளை பெறுவது. 
( தலை முழுகிப்‌ பிள்ளை பெறலாமா?) 
செக்குக்கு ஏற்ற சிவலிங்கம்‌. 11220 


செக்குக்கும்‌ சிவலிங்கதீதுக்கும்‌ வித்தியாசம்‌ தெரியாதவன்‌. 

செக்குக்கு மாடு கொடுத்தாலும்‌ கொடுக்கலாம்‌; சீவலப்பேரியில்‌ 
பெண்‌ கொடுக்கக்‌ கூடாது. 

செக்கு நக்குகிற தம்பிரானே, உன்‌ திருவடிக்குத்‌ தண்டம்‌; 
அந்தண்டை நக்குடா பிள்ளாய்‌; ஐசுவரியம்‌ பெருகி இருப்பாய்‌, 

செக்கு நக்குகிற தம்பிரானே, தண்டம்‌; நீ தென்புறம்‌ நக்கு; நான்‌ 
வடபுறம்‌ நக்குகிறேன்‌ 

செக்கும்‌ சிவலிங்கமும்‌ தெரியாதா? 11225 


A தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


செக்குமாட்டைக்‌ கவலையிலே கட்டினாற்‌ போல. 

செக்குமாடு போல்‌ உழைக்கிறான்‌. 

செக்கை நக்குகிற தம்பிரானே, தண்டம்‌, நீ தென்புறம்‌ நக்கு; நான்‌ 
உட்புறம்‌ நக்குகிறேன்‌ . 

செக்கை வளைய வரும்‌ எருதுகளைப்‌ போல்‌. 

செக்கை விழுங்கிவிட்டுச்‌ சுக்குத்‌ தண்ணீர்‌ குடித்தாற்‌ போல. 11280 


செங்கதிர்‌ முன்னே வெண்கதிர்‌ அடங்கினது போல. 

செங்கோல்‌ அரசனே தெய்வம்‌ ஆவான்‌. 

செங்கோல்‌ ஓங்குபவன்‌ திரித்துவத்‌ தேவன்‌, 

செங்கோல்‌ கோணினால்‌ எங்கும்‌ கோணும்‌. 

செங்கோலுக்கு முன்‌ சங்கீதமா? 11285 


செஞ்சி அழிந்தது; சென்னை வளர்ந்தது. 
(சென்னப்‌ பட்டணம்‌ தோன்றியது.) 
செட்டிக்கு இறுத்துப்‌ பைக்கும்‌ இறுத்தேன்‌. 
(-* துலுக்கச்சிக்கு எதற்கு உருக்கு மணி?) 
செட்டிக்கு உறக்கம்‌ உண்டு; வட்டிக்கு உறக்கம்‌ இல்லை, 
செட்டிக்கு எதற்குச்‌ செம்புச்‌ சனியன்‌? ப 
செட்டிக்கு ஏன்‌ சென்மச்‌ சனியன்‌? 11240 


செட்டிக்கு ஒரு சந்தை; திருடனுக்கு ஓர்‌ அமாவாசை. 

செட்டிக்கு ஒரு தட்டு; சேவகனுக்கு ஒரு வெட்டு. 

செட்டிக்குத்‌ தெற்குச்‌ செம்புச்‌ சனியன்‌. 

செட்டிக்கும்‌ பயிருக்கும்‌ சென்மப்‌ பகை, 

செட்டிக்கும்‌ மட்டிக்கும்‌ சென்மப்‌ பகை, 11249 


செட்டிக்கு வேளாண்மை சென்மப்‌ பகை, 
செட்டி கப்பலுக்குச்‌ செந்தூரான்‌ துணை. 
(காப்பு. ) 
செட்டிகள்‌ மாடு மலை ஏறி மேயுமா? 
செட்டி கூடிக்‌ கெட்டான்‌ ; சேணியன்‌ பிரிந்து கெட்டான்‌. 
செட்டி கெட்டால்‌ பட்டு உடுத்துவான்‌ , 11250 
(கெட்டும்‌, உடுப்பான்‌.) 


செட்டி கொடுத்துக்‌ கெட்டான்‌. 

செட்டி சிதம்பரம்‌, 

செட்டி சுற்றாமல்‌ கெட்டான்‌; தட்டான்‌ தட்டாமல்‌ கெட்டால்‌. 

செட்டி நீட்டம்‌ குடி தலையிலே- 

செட்டி தட்டம்‌ தட்டானில்‌; தட்டான்‌ தட்டம்‌ ஊர்மேலே. 41255 
(யாழ்ப்பாண வழக்கு,) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 7 


செட்டிப்‌ பிள்ளையோ? கெட்டிப்‌ பிள்ளையோ! 

செட்டி பட்டினி; கால்பணம்‌ சொட்டினான்‌, 

செட்டி படை வெட்டாது; செத்த பாம்பு கொத்தாது. 

செட்டி படை வெல்லுமா? சேற்றுத்‌ தவளை கடிக்குமா? 

செட்டி பணத்தைக்‌ குறைத்தான்‌; சேணியஸ்‌ நூலைக்‌ 
குறைதீதான்‌ . 11260 


(காலை. ) 


செட்டி பிள்ளை கெட்டி. 

செட்டி புறப்படப்‌ பட்டணம்‌ முடியும்‌. 

செட்டி போன இடம்‌ எல்லாம்‌ வட்டம்‌ காற்பணம்‌. 

செட்டி மகன்‌ கப்பலுக்குச்‌ செந்தூரான்‌ துணை, 

செட்டி முறை எட்டு முறை; எட்டு முறையும்‌ கெட்ட முறை, 11265 
(நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு.) 


செட்டியார்‌ கப்பலுக்குத்‌ தெய்வமே துணை. 
(செந்தூரான்‌.) 

செட்டியார்‌ பிணம்‌ சீத்தென்று போயிற்று. 

செட்டியார்‌ பிள்ளை செல்லப்‌ பிள்ளை ஆனால்‌ படைக்குப்‌ போகிற 

நாயக்கரைப்‌ பயமுறுத்தலாமா? 

செட்டியார்‌ மிடுக்கா? சரக்கு மிடுக்கா? 
(முடுக்கா? -- அம்மி முடுக்கா, அரைப்பு முடுக்கா?) 

செட்டியார்‌ வாழ்வு செத்தால்‌ தெரியும்‌, 11270 
(செத்தால்தான்‌.) 


செட்டியாருக்கு ஒரு காலம்‌; சேவகனுக்கு ஒரு காலம்‌, . 

செட்டியாரே, செட்டியாரே என்றால்‌ சீரகம்‌ பண எடை முக்காற்‌ 
பணம்‌ என்கிறான்‌. 

செட்டியாரே, செட்டியாரே என்றால்‌ சீரகம்‌ மணக்கிறது என்பான்‌. 

செட்டியாரே, வாரும்‌; சந்தையை ஒப்புக்‌ கொள்ளும்‌. 

செட்டியும்‌ தட்டானும்‌ ஒன்று; கட்டிப்‌ புரண்டாலும்‌ தனி, 11275 


செட்டியை நீலி தொடர்ந்தது போல. 
(நீலி கதை. ) 

செட்டி வீட்டில்‌ பணம்‌ இருக்கிறது; ஆல மரத்தில்‌ பேய்‌ 
இருக்கிறது. 

செட்டி வீட்டு நாய்‌ சேர்‌ காத்திருந்தது போல. 

செட்டி வீட்டு நாயும்‌ கணக்குப்‌ பார்த்துக்‌ கடிக்கும்‌. 

செட்டி வெள்ளரிக்காய்‌ என்றால்‌ நரி நொட்டை விட்டுத்‌ 11280 
தின்னுமாம்‌, 
(சொட்டாங்கு விட்டு.) 


6 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


செட்டுக்கு ஒரு தட்டு; தேவடியாளுக்கு ஒரு மெட்டு. 

செட்டும்‌ கட்டுமாக வாழ்ந்தான்‌. 

செடி இல்லாத குடி போல, 

செடி கண்டு பேளாதான்‌ வாழ்க்கை தடி கொண்ட நாயோடு ஒக்கும்‌. 
்‌ செடியில்‌ இருக்கிற ஓணானை மடியில்‌ கட்டிக்‌ கொண்டு 

குடைகிறது குடைகிறது என்றாள்‌. 11285 


செடியில்‌ வணங்காதது மரத்தில்‌ வணங்குமா? 
செடியை வைத்துக்‌ கொண்டு விலை கூறலாமா? 
செண்ணூருக்குப்‌ போகிறேன்‌; செம்மை உண்டா என்ற கதை, 
செத்த அன்று வா என்றால்‌ பத்தன்று வருவான்‌ . 
(என்று சொன்னால்‌ பத்தாம்‌ நாள்‌ வருவான்‌.) 
செத்த ஆட்டுக்குக்‌ கண்‌ பெரிது; தாய்‌ இல்லாப்‌ பிள்ளைக்கு 12390 
வயிறு பெரிது. 


செத்த அடு காற்‌ பணம்‌; சுமை கூலி முக்காற்‌ பணம்‌, 

செத்த இடத்தில்‌ புல்‌ முளைத்துப்‌ போகும்‌, 

செத்தது செத்தாயே, செட்டி குளத்தில்‌ விழுந்து சாகலாமா? 

செத்த நாய்‌ ஊதினாற்‌ போல, 

செத்த நாய்‌ செருப்பைக்‌ கடித்தது போல, 11295 


செத்த நாய்‌ திரும்பக்‌ கடிக்காது. 
(திறுப்பி,) 
செத்த நாயில்‌ உண்ணி கழன்றது போல. 
செத்த நாயை இழுத்து எறிவது போல, 
செத்த பாம்பு வருகிறதே அத்தை, நான்‌ மாட்டேன்‌ 
என்றதைப்‌ போல. 
செத்த பாம்பை அடிப்பது எளிது. 11300 


செத்த பாம்பை ஆட்டுகிறான்‌ , 

செத்த பாம்பை ஆட்டுவாளாம்‌ வித்தைக்காரப்‌ பெண்‌ பிள்ளை. 
(வித்தைக்காரன்‌ மனைவி, ) 

செத்த பாம்பை எட்ட நின்று அடிப்பான்‌, சீனத்து அதிகாரி, 

செத்த பாம்பை எட்டித்‌ தள்ளி நின்று அடிக்கும்‌ தீரன்‌. 

செத்த பிணத்திற்‌ கடை, உற்றார்க்கு உதவாதவன்‌ . 1180௦ 


செத்த பிணத்துக்கு: அருகே நாளைச்‌ சாகும்‌ பிணம்‌ அழுகிறது. 
(இனிச்‌ சாகும்‌), ப 

செத்த பிணததுக்கு இனிச்‌ சாகும்‌ பிணம்‌ அழுகிறது. 

செத்த பிணத்துக்‌ கண்‌ ஏன்‌? சிவசிவ ஆண்டிக்குப்‌ பெண்‌ ஏன்‌? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 9 


செத்த பிணத்தைச்‌ சுற்றித்‌ திரிந்தாற்‌ போல. 
செத்த பிறகே செய்தவனுக்குச்‌ செய்கிறது? 41910 
(செத்தவனுக்கு. ) 


செத்த பிறகா செல்வம்‌ அநுபவிக்கிறது? 

செத்தபின்‌ எப்படிப்‌ போனால்‌ என்ன? 

செத்தபின்‌ வீட்டில்‌ கெட்டவன்‌ யார்‌? 

செத்த மாட்டை அறுக்காத கத்தி சொத்தைக்‌ கத்தரிக்காயை 
அறுக்கும்‌, 

செத்த மாடு புல்‌ தின்னுமா? 11315 


செத்தவன்‌ இருக்கச்‌ சவுண்டி சாப்பிட்டது நிஜம்‌ ப்‌ போல்‌, 
செத்தவன்‌ உடலம்‌ சுமந்தவன்‌ கண்மேலே. 
செத்தவன்‌ உடைமை இருந்தவனுக்குக்‌ கிடைக்கும்‌. 
(இருந்தவன்‌ சொத்து. ) 
செத்தவன்‌ கண்‌ கடாக்கண்‌; இருந்தவன்‌ கண்‌ இல்லிக்கண்‌, 
செத்தவன்‌ கண்‌ செந்தாமரைக்‌ கண்‌; இருக்கிறவன்‌ கண்‌ 
தொள்ளைக்‌ கண்‌. 41920 


செத்தவன்‌ கண்‌ பெரிய கண்‌. 

செத்தவன்‌ காதில்‌ சுக்கு வைத்து ஊதினாற்‌ போல, 

செத்தவன்‌ கையில்‌ வெற்றிலை பாக்குக்‌ கொடுத்த சம்பந்தம்‌. 
(வெறும்‌ பாக்குக்‌ கொடுத்தது போல.) 

செத்தவன்‌ சாட்சிக்கு வருவது இல்லை. 

செத்தவன்‌ செந்தாமரைக்‌ கண்ணி. 11825 


செத்தவன்‌ தலை கிழக்கே இருந்தால்‌ என்ன? மேற்கே இருந்தால்‌ 
என்ன? 

செத்தவன்‌ தலையில்‌ எத்தனை வண்டி ஏறினால்‌ என்ன? 

செத்தவன்‌ நான்‌ இருக்கச்‌ சவுண்டி சாப்பிட்டவன்‌ நான்‌ 
என்றானாம்‌. 

செத்தவன்‌ பாரம்‌ சுமந்தவன்‌ தலையில்‌. 

செத்தவன்‌ பிழைத்தால்‌ வெற்றி கொள்கிறது ஆர்‌? 11230 


செத்தவன்‌ பிட்டத்தில்‌ நெய்‌ எடுத்துத்‌ திருவண்ணாமலைக்கு 
விளக்கு ஏற்று. 

செத்தவன்‌ பிட்டம்‌ தெற்கே கிடந்தால்‌ என்ன? வடக்கே கிடந்தால்‌ 
என்ன? 
(கிழக்கே இருந்தால்‌ என்ன? மேற்கே இருந்தால்‌ என்ன?) 

செத்தவன்‌ பிள்ளை இருககிறவனுக்கு அடைக்கலம்‌ , 


10 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
செத்தவன்‌ பெண்டாட்டியை இருந்தவன்‌ கொண்டது போல. 
(பெண்‌ சாதியை.) 
செத்தவன்‌ பெண்டினைக்‌ கட்டினாலும்‌ விட்டவன்‌ பெண்டினைக்‌ 
கட்டக்‌ கூடாது. 11999 
(யாழ்ப்பாண வழக்கு.) 


செத்தவன்‌ வரயிலே மண்‌; இருந்தவன்‌ வாயிலே சோறு. 

செத்தவன்‌ வீட்டில்‌ கெட்டவன்‌ யார்‌? 

செத்தவன்‌ வீட்டில்‌ பாடுபட்டவர்‌ ஆரோ? 

செத்தன்று வா என்றால்‌ பத்தன்று வருவான்‌. த 
செத்தாருக்கு உவமானம்‌ வையகத்தில்‌ இல்லையா? 11940 


செத்தாரைச்‌ சாவார்‌ சுமப்பார்கள்‌. 

செத்தால்‌ செடியைக்‌ கா; பிழைத்தால்‌ வீட்டைக்‌ கா. 

செத்தால்‌ தெரியும்‌ செட்டியார்‌ வாழ்வு. 

செத்தரல்‌ பிழைக்க மாட்டான்‌, 

செத்துக்‌ கிடக்கிற பிணத்தைக்‌ கண்டால்‌ சிறுக்கச்‌ சிறுக்க 
வெட்டுவேன்‌ என்ற கதை. 11949 
(சிறுக்கிறவரை;) 


செத்துச்‌ சுண்ணாம்பாய்ப்‌ போகிறேன்‌. 
செத்துத்‌ தெய்வமாய்‌ நிற்கிறாள்‌. 
செத்துப்‌ போகும்‌ போது தலையில்‌ கட்டிக்‌ கொண்டு போகிறானோ? 
செத்துப்‌ போன தாதன்‌ மொட்டுப்‌ போல முளைத்தால்‌. 
செத்துப்‌ போன பசுவைக்‌ கெட்டுப்‌ போன பாப்பானுக்குதீ 
தாரை வார்த்த கதை. 11350 


செத்துப்‌ போன பாட்டன்‌ இருந்தால்‌ தாடியைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு தொங்கலாம்‌. 
(தெரிவிக்கலாம்‌, ) 

செத்துப்‌ போன பாட்டி இருந்தால்‌ கூட இரண்டு சிற்றப்‌ 
பனைப்‌ பெற்றிருப்பான்‌. 

செத்துப்‌ போன பார்ப்பானுக்குச்‌ செட்டிப்‌ பெண்ணைக்‌ 
கொடுத்தாளாம்‌. 

செத்துப்‌ போன பிறகு நித்திய சிராத்தம்‌ செய்கிறது. 

செத்துப்‌ போன மாடு உயிரோடு இருந்தால்‌ உடைந்து போன 
கலயத்தால்‌ ஒன்பது கலயம்‌ கறப்பேன்‌ என்றானாம்‌. 1.855 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ட | 11 


செத்தும்‌ கொடுத்தான்‌ சீதக்காதி. 
(சீதக்கா தி.செய்து அப்துல்‌ காதர்‌.) 
செத்தும்‌ கொடுதீதான்‌ சீவரத்துக்‌ கிராமணி. 
(சீயபுரத்து. ) 
செத்தும்‌ சாகாதவன்‌ தியாகம்‌ கொடுப்போன்‌. 
செத்தைக்குள்‌ கிடந்ததைத்‌ தூக்கி மெத்தை மேலே வைத்தால்‌ 
அது செத்தையைச்‌ செத்தையைத்தான்‌ நாடும்‌. 
(யாழ்ப்பாணத்து வழக்கு, ) 
செத்தைக்‌ கூலி கால்‌ பணம்‌; சுமை கூலி முக்கால்‌ பணம்‌. . 11360 


செந்தழலை முன்‌ றானையில்‌ முடியலாமா? 
செந்நாய்க்‌ கூட்டத்துக்குச்‌ சிறுத்தையும்‌ அஞ்சும்‌ . 
செந்நாயைச்‌ செருப்பால்‌ அடி: கருநாயைக்‌ கழியால்‌ அடி, 
செப்படி வித்தை எப்படிச்‌ செய்கிறான்‌? 
(செப்பிடு வித்தை.) 
செப்படி வித்தை எப்படிப்‌ போவேன்‌? 11365 


செப்பு இல்லாக்‌ குடிக்கு அப்பாப்‌ பட்டமா? 
(பாடமா?) 
செப்புக்‌ கொட்டப்பா, செப்புக்‌ கொட்டு, அப்பம்‌ தின்னலாம்‌ செப்புக்‌ 
கொட்டு, அவல்‌ இடிக்கலாம்‌ செப்புக்‌ கொட்டு. 
(நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு. ) 
செப்பும்‌ பத்தும்‌ போல. 
செம்பால்‌ அடித்த காசும்‌ கொடாத லோபி. 
(காச தர மாட்டேன்‌.) 
செம்பிலும்‌ இல்லை; கல்லிலும்‌ இல்லை, 11370 


செம்பரம்பாக்கத்தான்‌ பெயர்‌ பெற்றான்‌; மாங்காட்டான்‌ நீர்‌ 
பெற்றான்‌. 

செம்பாடு அடித்தால்‌ என்‌ பாடு தீர்ந்தது. 

செம்பு, கம்பளி, எம்பெருமான்‌, பாதேயம்‌, பாதரக்ஷணம்‌. 
(பாதேயம்‌-கட்டுச்சோறு,பா தரக்ஷ்ணம்‌ -செருப்பு. ) 

செம்பு நடமாடினால்‌ குயவன குடி போவான. 
(தடமாடக்‌ குயவன்‌ தன்னால்‌ ஒதுங்குவான்‌.) 


செம்பொற்‌ சோதி, தம்பிரான சடையைச்‌ சோதி, 11375 
(ஒரு கதை. செம்பொனி சோதி. திருகையாற்றில்‌ உள்ள ஆலயத்தில்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ சிவபெருமான்‌) 


செம்போத்து உண்டானால்‌ சம்பத்து உண்டாகும்‌. 
செம்மறி ஆடு வெளியே ஓடத்‌ திருட்டு ஓநாய்‌ உள்ளே. 
செம்மறிக்‌ குளத்தான்‌ சுரைக்‌ கொடிக்குப்‌ பாத்தி வெட்டியது போல 


12 ்‌ தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


செய்கிறது எல்லாம்‌ செய்து விட்டுக்‌ கழுநீர்ப்பானையில்‌ கை 
அலம்பினாளாம்‌. 

செய்கிறது சிரைக்கிற வேலை; நினைக்கிறது  சிரஸ்தார்‌ 
வேலை. 11380 


செய்கிறதை விட்டு விட்டுச்‌ சினையாட்டுக்கு மயிர்‌ பிடுங்குகிறால்‌ . 
(மயிர்‌ தானே கொட்டிவிடும்‌. ) 

செய்கிறவர்களுக்குச்‌ சொல்லத்‌ தெரியாது; சொல்கிறவர்களுக்குச்‌ 
செய்யத்‌ தெரியாது. 

செய்த தீவினை செய்பவர்க்கே, 

செய்த நன்றியைச்‌ செததாலும்‌ மறக்கலாமா? 

செய்த பாவத்தைச்‌ சொல்லிக்‌ கழி. 11964 


செய்தவம்‌ மறந்தால்‌ கைதவம்‌ ஆகும்‌. 

செய்தவர்‌ பாவம்‌ சொன்னவர்‌ வாயோடே. . 

செய்தவனுக்குச்‌ செய்ய வேணும்‌; செத்தவனுக்கு அழ வேணும்‌. 
செய்த வினை செய்தவர்க்கே எய்திடும்‌. 

செய்த வினை செய்தவனையே சாரும்‌, 11990 


செய்தார்க்குச்‌ செய்வது செத்த பிறகோ? 
செய்தானை ஒவ்வாத பாவையே இல்‌. 
(பழமொழி நானூறு. ) 

செய்தும்‌ சிரிப்பாணி. 

செய்யாத வித்தை எல்லாம்‌ செய்தாலும்‌ தேங்காய்க்‌ குடுக்கையிலே 
மூத்திரம்‌ பெய்வாளா? 

செய்யாப்‌ பிள்ளை வரப்பிலே செய்வாய்‌, செய்வாய்‌ என்றேனே; 
நீ செய்யேன்‌; செய்யேன்‌ என்றாயே; நீ பார்த்துக்‌ கொள்‌; நீ 
கேட்டுக்‌ கொள்‌. 11395 


செய்யும்‌ தொழில்‌ எல்லாம்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்கின்‌ நெய்யும்‌ 
தொழிலுக்கு நிகர்‌ இல்லை, 
செய்வன திருந்தச்‌ செய்‌. 
. (செய்கினை. ) 
செயற்கை வாசனையோ? இயற்கை ப்பம்‌ 
செருப்பாக உழைத்தான்‌, 
செருப்பால்‌ அடித்தாலும்‌ திருட்டுக்கை நில்லாது. 11400 


செருப்பால்‌ அடித்துக்‌ கருப்பட்டி கொடுப்பது போல. 
செருப்பால்‌ அடித்துக்‌ குதிரைக்‌ கொடை கொடுத்தாற்‌ போல. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 13 


செருப்பால்‌ அடித்துக்‌ குதிரையோடு தீவட்டி பிடிதீதாற்போல. 
(தீவட்டி கொடுத்தாற்‌ போல.) 

செருப்பால்‌ அடித்துப்‌ பட்டுப்‌ புடைவை கொடுத்தாற்போல. 

செருப்பால்‌ அடித்துப்‌ பருப்புச்‌ சோறு போட்டது போல. 11403 


செருப்பின்‌ அருமை வெயிலில்‌ தெரியும்‌; நெருப்பின்‌ அருமை 
குளிரில்‌ தெரியும்‌. 
செருப்புக்‌ கடித்தால்‌ திருப்பிக்‌ கடிப்பதா? 
செருப்புக்காகக்‌ காலைக்‌ குறைக்க முடியுமா? 
(குதியைத்‌ தறிக்கிறதா?) 
செருப்புக்‌ காலைக்‌ கடித்தால்‌ நாம்‌ செருப்பைக்‌ கடிப்பதா? 
செருப்புக்கு அச்சாரம்‌ துரும்பு. 11410 


செருப்புக்குத்‌ தகுந்தாற்போல்‌ காலை வெட்டுவதர? 
செருப்புப்‌ போட்டவன்‌ கூடவும்‌ சந்நியாசி ப்ப 
துணை போகாதே. 3 
செருப்பு வைத்துச்‌ சேவடி தொழுமாப்‌ போலே. 
செல்‌ அரித்த காதுக்கு வெள்ளைக்‌ கம்மல்‌ ஏன்‌? 
செல்லக்‌ குடுக்கைத்‌ தேங்காயே, பல்‌ இடுக்கிலே புகுந்தாயே! 11415 


செல்லச்‌ சக்கிலிப்‌ பிள்ளை செருப்புச்‌ செருப்பாய்த்‌ தின்று கழிகிறது. 
செல்லச்‌ சிறுக்கி அகமுடையான்‌ செவ்வாய்க்கிழமை 
செத்தானாம்‌; வீடு வெறிச்சாய்‌ போகுமென்று வெல்ளிக்கிழமை 
எடுத்தாளாம்‌. 
செல்வத்தில்‌ ஒரு பெண்‌ பிறந்தது; செட்டித்‌ தெரு எல்லாம்‌ 
திரிந்து விட்டு வந்தது. 
(அலைந்து விட்டு, நொட்டிவிட்டு.) 
செல்லப்‌ பிள்ளை; ஒன்றும்‌ சொல்லப்‌ புள்ளை. 
(சொல்ல முடியவில்லை. ] 
செல்லப்‌ பிள்ளை சீலை உடாதாம்‌, பிள்ளை பெறுமட்டும்‌. 11420 


செல்லப்‌ பிள்ளை செத்தாலும்‌ சொல்லப்‌ பிள்ளை சாகாது, 
செல்லம்‌ சறுக்காதா? வாசற்படி வழுக்காதா? 
(சறுக்குதா? வழுக்குதா?) 
செல்லம சிரிப்பாணி, சீரங்கத்துத்‌ குந்தாணி. 
செல்லம்‌ சீர்‌ அழிக்கும்‌. 
(அழியும்‌. ) | 
செல்லம சொல்லுக்கு அஞ்சான்‌; அழகி நடைக்கு அஞ்சாள்‌. 1.429 


செல்லம்‌ சொல்லுக்கு அஞ்சுமர? 
செல்லம்‌ பரமண்டலத்தில்‌ செல்லாது; எல்லா மண்டலமும்‌ செல்லும்‌ 


14 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


செல்லன்‌ சொல்லுக்கு அஞ்சான்‌: அழகன்‌ நடைக்கு அஞ்சான்‌. 

செல்லாக்‌ கோபம்‌ பொறுமைக்கு அடையாளம்‌. 

செல்லாத காசு என்றைக்கும்‌ செல்லாது. 11430 
(எங்கும்‌, பணம்‌,) 


செல்லாத பணம்‌ என்று எண்ணாதே; செட்டியார்‌ இருக்கிறார்‌; 
காட்டிக்‌ கொள்‌. 

செல்லிக்குச்‌ சிரங்கு; சிறுக்கிக்கு அரையாப்பு; 
பார்க்க வந்த பரிகாரிக்குப்‌ பக்கப்‌ பிளவை. 


(பரிகாரி-வைத்தியன்‌.) 

செல்லுகளால்‌ தினந்தோறும்‌ வளர்க்கப்‌ படாத புற்றுப்‌ போல்‌. 
(செல்‌ஃகறையான்‌.) 

செல்லும்‌ காசுக்கு வட்டம்‌ உண்டா? 

செல்லும்‌ செல்லாததற்குச்‌ செட்டியாரைக்‌ கேள்‌, 11495 
(செட்டியார்‌ இருக்கிறார்‌. இது ஒரு கதை,) 


செல்லும்‌ பொழுது செலுத்துவாய்‌ சிந்தையை. 
செல்வச்‌ செருக்கினால்‌ திரட்டுப்பால்‌ குமட்டுகிறது. 
செல்வ நிலையில்‌ சேட்டன்‌ கீழ்க்‌ குரு, 
(சேட்டன்‌ - தமையன்‌, ) 
செல்வப்‌ பெண்‌ சீரங்க நாயகிக்குச்‌ சீதனம்‌ வந்ததாம்‌ வல றயோடு, 
செல்வப்‌ பொருள்‌ கொடுத்தால்‌ குறையும்‌; கல்விப்‌ 
பொருள்‌ குறையுமோ? 11440 


செல்வம்‌ உண்டாகும்‌ காலம்‌ செய்கை உண்டு; வல்லமை உண்டு. 
செல்வம்‌ என்பது சிந்தையின்‌ நிறைவே, 
(குமர குருபரர்‌ வாக்கு.) 
செல்வம்‌ சகடக்கால்‌ போல வரும்‌, 
செல்வம்‌ சீர்‌ அழியுமா? 
செல்வம்‌ சீரைக்‌ கெடுக்கும்‌. ப 11445 


செல்வம்‌ செருக்குகிறது; காசுக்கு வழி இல்லை. 
செல்வம்‌ செருக்குகிறது; வாசற்படி வழுக்குகிறது. 
(சறுக்குகிறது. ) 
செல்வம்‌ சொல்லுக்கு அஞ்சாது. 
செல்வம்‌ தொகற்பால போழ்தே தொகும்‌. 
(பழமொழி நானூறு ) 
செல வம்‌ நிலைகவல: சேட்டன்‌ கீழ்‌ இரு, 11450 


செல்வம்‌ பரமண்டலத்தில்‌ செல்லாது; எல்லா மண்டபமும்‌ செல்லும்‌. 
செல்வமும்‌ சீரும்‌ வளர்த்தரளேரடே போயின. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 15 


செல்வமே ஜீவாதாரம்‌. 
செல்வர்‌ எழுந்தருள்வது காலக்ஷேபத்துக்கு விரோதம்‌. 
(சீரங்கத்தில்‌. ) 
செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல்‌. 11455 


செல்வன்‌ சொல்லுக்கு அஞ்சான்‌; வீரன்‌ போருக்கு அஞ்சான்‌, 

செலவில்‌ குறைந்த வரவானால்‌ சேமிப்பது எப்படி? 
(சேமப்படுகிறது, ) 

செலவு அதிகம்‌; வரவு போதாது. 

செலவு இல்லாச்‌ செலவு வந்தால்‌ களவு இல்லாக்‌ களவு வரும்‌. 

செலவு இல்லாத சிங்காரம்‌ போல. 11460 


செலவு இல்லாப்‌ பணத்துக்குச்‌ சில்லறைக்‌ கடை வைத்துப்‌ 
பார்த்தானாம்‌. 

செலவு உண்டானால்‌ சேவகம்‌ உண்டு. 

செலலோடு செலவு, கந்தப்‌ பொடிக்குக்‌ காற்பணம்‌. 

செவ்வாய்‌ நட்டுப்‌ புதன்‌ அறுக்கல்‌ ஆகாது. 

செவ்வாய்‌ புதன்‌ வடக்கே சூலம்‌. 11465 


செவ்வாய்‌ வெள்ளி செலவிடாதே. 
செவ்வாயோ? வெறுவர்யோ? 


செவிட்டில்‌ அடித்தால்‌ ராகம்‌ போட்டு அழதீ தெரியாது. 
(செவிடு - கன்னம்‌. ) 


செவிட்டில்‌ அறைந்தாலும்‌ தேம்பி அழத்‌ தெரியாது. 
செவிட்டுக்குச்‌ சூன்யம்‌; அசட்டுக்கு ஆங்காரம்‌. 11470 


செவிடன்‌ காதிலே சங்கு ஊதின மாதிரி. 
...' (செவிடன்‌ முன்னே.) 
செவிடன்‌ பாட்டுக்‌ கேட்கப்‌ போனது போல்‌, 
செவிடன்‌ பாட்டுக்‌ கேட்ட சம்பந்தம்‌. 
செவிடனும்‌ குருடனும்‌ கூத்துப்‌ பார்தீதாற்‌ போல, 
செவிடு இருந்தால்‌ ஊமை இருக்கும்‌, 11476 


செழிப்புக்குத்‌ தேன்‌ குருவ. 
சென்மக்‌ குணத்தைச்‌ செருப்பால்‌ அடித்தாலும்‌ போகாது. 
சென்மக்‌ குருடனுக்குக்‌ கண்‌ கிடைதீதது. போல, 


16 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌, 


சென்மத்தில்‌ பிறந்தது செருப்பால்‌ அடித்தாலும்‌ போகாது. 
(சென்மத்தோடே வந்தது.) ப 
சென்ற இடம்‌ எல்லாம்‌ சிறப்பே கல்வி. 11480 


சென்ற இடம்‌ சிறப்பும்‌, கொண்ட இடம்‌ ப்ட்‌ 

சென்ற காசுக்கு வட்டம்‌ இல்லை. 

சென்ற காரியத்தைப்‌ பார்த்து, வரும்‌ காரியத்தை அறி, 

சென்றது எல்லாம்‌ போகப்‌ பிள்ளையாரே வாரும்‌. 

சென்றும்‌ செலவழித்தும்‌ சீர்‌ அழிந்த குடித்தனம்‌. 11485 


சென்னிமலை, சிவன்மலை, சேர்ந்ததொரு பழனிமலை, 
சென்னைக்கு வந்து சிவம்‌ ஆனேன்‌. 


௪ 


சே என்றதற்கு நாய்‌ சேலை கட்டாமல்‌ அலைகிறது. 
சேடனுக்கு ஏன்‌ குரங்கு? 
(சேடன்‌- நெசவு வேலை செய்கிறவன்‌.) 
சேடனுக்கு ஏன்‌ குரங்குப்‌ புத்தி? சேற்றில்‌ கிடப்பவனுக்கு ஏன்‌ 
சோமக்‌ கட்டு? 11490 


சேணியன்‌ குடுமி சும்மா ஆடுமா? 
சேணியன்‌ நூலை விற்பான்‌;செளராஷ்டிரன்‌ சேலையை விற்பான்‌. 
சேணியனுக்கு ஏன்‌ குரங்கு? 
, சேணியனைக்‌ கெடுக்கச்‌ சாண்‌ குரங்கு பற்றாதா? 
(போதும்‌.) 
சேத நினையுக்குப்‌ பூதம்‌ சிரிக்கும்‌. 11496 


சேப்‌ பணத்துப்‌ பட்ட ஈப்‌ போல, ப 

சேப்பு ஆத்தாள்‌ வண்டவாளம்‌ போய்ப்‌ பார்த்தால்‌ தெரியும்‌. 

சேம்பு கொய்யச்‌ சிற்றரிவாள்‌ ஏன்‌? | 
(வேணுமா?) 

சேம்பு சொறியும்‌; வேம்பு கசக்கும்‌. 

சேயின்‌ முகம்‌ பார்க்கும்‌ தாயின்‌ முகம்‌ போல. 21500 


சேரி இடம்‌ அறிந்து சேர்‌. 

சேர்க்கைக்குத்‌ தக்க பழக்கம்‌, 

சேர்க்கை வாசனையோ? இயற்கை வாசனையோ? 

சேர்த்‌ துரைக்கு மணங்குச்‌ சேவகன்‌. 

சேர்த்து வைதீதுப்‌ பசுக்‌ கறக்கலாமா? 11506 
(பால்‌ கறக்கலாமா?) 


சேர்ந்தவர்‌ என்பது கூர்ந்து அறிந்த பின்‌... 

சேர்ந்து வாழ்வதே சிறந்த வலிமை, 

சேர இருந்தால்‌ செடியும்‌ பகை; தூர இருந்தால்‌ தோட்டியும்‌ உறவு. 
(சேடியும்‌ பகை.) 


18 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


சேரச்‌ சேரச்‌ செடியும்‌ பகை. 
(சேடியும்‌ பகை) 
சேரச்‌ சேரப்‌ பண ஆசை; பெறப்‌ பெறப்‌ பிள்ளை ஆசை. 11510 
சேரப்‌ போனால்‌ செடியும்‌ பகை. 
சேராத இடத்தில்‌ சேர்ந்தால்‌ வாராத துன்பம்‌ வரும்‌. 
சேராரோடு சேராதே; சேம்பைப்‌ புளியிட்டுக்‌ கடையாதே. 
சேரியும்‌ ஊரும்‌ செல்வமும்‌ கல்வியும்‌. 
சேலத்துக்குப்‌ போகிறவன்‌ தடம்‌ எது என்றால்‌ செவலைக்‌ 
காளை இருநூறு என்றானாம்‌. 11515 
சேலம்‌ சர்க்கரை சிற்றப்பா; ஏட்டில்‌ எழுதி நக்கப்பா. 
சேவகம்‌ செட்டியாரிடம்‌; சம்பளந்தான்‌ லொட லொட்டை. 
சேலைமேல்‌ சேலை கட்டும்‌ தேவரம்பை ஆனாலும்‌ ஓலைமேல்‌ 
எழுத்தாணி ஊன்றும்‌ பெண்‌ ஆகாது. 
சேவல்‌ கூவினால்தான்‌ பொழுது விடியுமா? 
சேற்றால்‌ எடுத்த சுவர்‌. 11520 
(சோற்றால்‌. ) 
சேற்றில்‌ கல்லைவிட்டு எறிந்தால்‌ எறிந்தவன்‌ மேலே தெறிக்கும்‌. 
சேற்றில்‌ சிக்கிய ஆனை போல. . 
சேற்றில்‌ செங்கழுநீர்‌ பூத்தது போல. 
சேற்றில்‌ தாமரை முளைத்தது போல. 
சேற்றில்‌ நட்ட கம்பம்‌ எந்தச்‌ சாரியும்‌ திரும்பும்‌. 11525 
சேற்றில்‌ நட்ட -து£ண்‌ போல. 
(கம்பம்‌ போல). 
சேற்றிலே கிடக்கிற எருமையைத்‌ தூக்குவானேன்‌? 
சேற்றிலே சிரிப்பு; நெல்லிலே நெருப்பு. 
(சேற்று முகத்தில்‌, நெல்லின்‌ முகத்தில்‌) 
சேற்றிலே புதைந்த ஆனையைக்‌ காக்கையும்‌ கொத்தும்‌, 
(குத்தும்‌) ன ரோ ப 
சேற்றிலே முளைத்த செந்தாமரை போல. 11530 
சேற்றிலே மேயும்‌ பிள்ளைப்‌ பூச்சி போல. : 
சேற்று நீரில்‌ தேற்றாம்‌ வித்தை உரைத்தால்‌, சேறு வேறு, நீர்‌ 
வேறு பிரிந்திருப்பது போல. | 
சேறு கண்ட இடத்திலே மிதித்து ஜலம்‌ கண்ட இடத்திலே 
கழுவியது. 
சேறு போகச்‌ சேற்றால்‌ கழுவுகிறதர? 
சேனைக்குப்‌ பட்டமோ, சேனாபதிக்குப்‌ பட்டமோ? 11535 


சேனைத்‌ துரையை வாரிக்‌ கொடுத்துச்‌ சீர்‌ அழிந்தேன்‌ , 
சேஷ ஹோமம்‌ செய்த வீடு மாதிரி. 


1) 1 i 


சை எனத்‌ திரியேல்‌. 

சைகை அறியாதவன்‌ சற்றும்‌ சங்கதியா அறியான்‌. 

.... (சங்காத்தியா அறிவான்‌) 

சைவத்துக்கு ஆசைப்பட்டு மரக்கறியைத்‌ தள்ளிவிட்டேன்‌. 11540 


சைவத்தைக்‌ கெடுக்கப்‌ பண்டாரம்‌; வைணவத்தைக்‌ கெடுக்கத்‌ 
தாதன்‌. 

சைவப்‌ பழம்‌, வில்வக்‌ கிளை. 

சைவம்‌ முற்றி எலும்பு எலும்பாய்க்‌ கழிகிறது. ப 

சைவ முத்தையா முதலியாருக்குச்‌ சமைத்துப்‌ போட வள்ளுவப்‌ 
பண்டாரம்‌. 

சைனன்‌ கையில்‌ அகப்பட்ட பேனைப்‌ போல. 11545 


செ 


சொக்கட்டான்‌, சோழி: சதுரங்கம்‌ இம்‌ மூன்றும்‌ துக்கம்‌ அற்றார்‌ 
ஆடும்‌ தொழில்‌, 
சொக்கட்டான்‌ விளையாட்டு, பொல்லாத சூல. 
(சொக்கட்டான்‌ சூது): 
சொக்கட்டானும்‌ செட்டியும்‌ தோற்றினரற்‌ போல. 
சொக்கநாதர்‌ கோவிலுக்குப்‌ புல்லுக்கட்டுக்‌ கட்டினர்‌ போல, 
சொக்கர்‌ உடைமை அக்கரை ஏறாது. 11550 
(சொக்கன்‌ காசு அக்கரை சேராது.) 


சொக்கனுக்குச்‌ சட்டி அளவு; சொக்கன்‌ பெண்டாட்டிக்கும்‌ பானை 
அளவு. 

சொக்கனும்‌ செட்டியும்‌ தொற்றினது போல. 

சொக்கா, சொக்கா, சோறுண்டோ? சோழியன்‌: வந்து கெடுத்‌ 
தாண்டா. 

சொக்காயை அவிழ்நீதால்‌ சோம்பேறி. 

சொக்காரன்‌ குடியைப்‌ பிச்சை எடுத்துக்‌ கெடுப்பான்‌. 11555 

(சொக்காய்க்காரன்‌.) 


சொக்குப்‌ பொடி போட்டு மயக்குகிறான்‌. 
சொட்டையிலே உள்ள சீலம்‌ சுடலை வரை. 
(நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு.) 
சொட்டை வாளைக்‌ குட்டி போல்‌ துள்ளி விழுகிறது, 
சொதீதி கை நீளாது; நீளக்‌ கை சுருங்காது. 
சொத்துக்‌ கால்‌ பணம்‌; ௬ுறை கூலி முக்கால்‌ பணம்‌. 11560 


சொத்துக்‌ குடலிலே சோறு புகுந்தால்‌ தத்தக பித்தக என்ற கதை. 

சொத்தைக்‌ கொடுத்துப்‌ புத்தி வர வேண்டும்‌; இல்லாவிட்டால்‌ 
செருப்படி பட்டும்‌ புத்தி வர வேண்டும்‌, 

சொத்தைப்‌ போல வித்தைப்‌ பேணு. 

சொந்தக்காராய்‌ இருந்தாலும்‌ பெட்ரோல்‌ இருந்தால்‌ தான்‌ கார்‌ 
தகரும்‌. 

சொந்தக்‌ கேரழி தோல்‌ முட்டை இடுகிறது. 11569 


த மிழ்ப்‌ பழமொழிகள்‌ 21 


சொந்த மாப்பிள்ளையை வீட்டுக்கு அழைக்கப்‌ பறை ஏன்‌? 

சொப்பனத்தில்‌ கண்ட அரிசி சோற்றுக்கு ம்‌ கனவு கண்ட 
பணம்‌ செலவுக்கு உதவுமா? 

சொப்பனதீதில்‌ கண்ட பணம்‌ செலவுக்கு ஆகுமா? 

சொப்பிலே சோறு ஆக்கினால்‌ சுளுவுதான்‌; சும்மா இருந்து 
பிள்ளை பெற்றால்‌ அழகுதான்‌. 

சொர்க்கத்திலே தோட்டியும்‌ சரி; தொண்டைமானும்‌ சரி. 11௦70 


சொர்க்கத்துக்கு நான்‌ போனால்‌ போகலாம்‌. 
(நான்‌ அகங்காரம்‌,) 
சொர்க்கத்துக்குப்‌ போகிற போதும்‌ கட்கத்திலே மூட்டை ஆகுமா 7 
(ஏன்‌?) 
சொர்க்கதீதுக்குப்‌ போகிற போதும்‌ கட்கதீதிலே கழுதைக்‌ 
குட்டியா? 
சொர்க்கதீதுச்குப்‌ போகிற போதும்‌ கட்கத்திலே ராட்டினமா? 
சொர்க்கத்துக்குப்‌ போகிறபோதும்‌ பக்கத்திலே கூத்தியாரா? 11575 


சொர்க்கத்துக்குப்‌ போயும்‌ ராட்டினமா? 

சொர்க்கத்துக்குப்‌ போனாலும்‌ கட்கத்திலே அக்ஷயபாத்திரமா? 
சொர்க்கத்துக்குப்‌ போனாலும்‌ கட்கத்திலே ஒரு பிள்ளை ஏன்‌? 
சொருக்கி போனாள்‌, சிறுச்கி வந்தாள்‌. 

சொருக்குக்‌ கொண்டைக்காரி, சொக்குப்பொடி போடுவாள்‌. 11580 


சொருகி இருந்த அகப்பை சொத்தென்று விழுந்ததாம்‌. 

சொருகிக்‌ கிடந்த அகப்பையும்‌ சோறு அள்ளப்‌ புறப்பட்டது. 
சொருகி வைத்த அகப்பை. 

சொல்‌ அம்போ, வில்‌ அம்போ? 

சொல்கிறது ஒன்று; செய்கிறது ஒன்று. 11685 


சொல்கிறவனுக்கு வாய்ச்சொல்‌; செய்கிறவனுக்குத்‌ தலைச்‌ சுமை. 
சொல்‌ கேளாப்‌ பிள்ளையினால்‌ குலத்துக்கு ஈனம்‌. 

சொல்திறம்‌ கூறல்‌ கற்றவர்க்கு அழகு. 

சொல்லச்‌ சொல்லச்‌ செவிடி புக்ககம்‌ போனாளாம்‌, 

சொல்லச்‌ சொல்லப்‌ பட்டிப்‌ பெண்ணைப்‌ பெற்றாள்‌. 11990 


சொல்லச்‌ சொல்ல மட்டி மண்ணைத்‌ தின்றான்‌. 

சொல்லப்‌ போனால்‌ பொல்லாப்பு;சொறியப்‌ போனால்‌ அரையாப்பு. 
(நொள்ளாப்பு,) 

சொல்லாததை மனையாளுக்குச்‌ சொன்னவன்‌ பட்ட பாடுபோல, 


22 தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 


சொல்லாது பிறவாது; அள்ளாது குறையாது. 
சொல்லாது விளையாது; இல்லாது பிறவாது, 11595 
சொல்லாமல்‌ இருக்கிறவனே பண்டிதன்‌. 
சொல்லாமல்‌ செய்வார்‌ நல்லோர்‌; சொல்லியு 

(பெரியோர்‌. 
சொல்லிக்‌ கொடுத்த சொல்லும்‌ கட்டிக்‌ கொடுத்த சோறும்‌ 

எதுவரையில்‌ நிற்கும்‌? 
சொல்லிச்‌ செய்வார்‌ சிறியே 

சொல்லியும்‌ செய்வார்‌ கயவர்‌. 

(செரல்லீச்‌ செய்வார்‌ நல்லோர்‌. சொல்லியும்‌ செய்யார்‌ கசடர்‌.) 
சொல்லிப்‌ போக வேணும்‌ சுகத்துக்கு; செல்லாம்‌ ற்‌ போகவேணும்‌ 


துக்கத்திற்கு . 11600 


ம்‌ செய்யார்‌ சுசடரீ, 


சர்‌: சொல்லாமற்‌ செய்வார்‌ பெரியோர்‌; 


சொல்லின்‌ உறுதி நல்ல நெறியே. 
சொல்லுக்கு அரிச்சந்திரன்‌. 
சொல்லுக்குச்‌ சொல்‌ கிங்காரமா? 
(சிங்காரச்‌ சொல்லா?) 
சொல்லுக்கும்‌ பொருளுக்கும்‌ எட்டாதானி; சோதிக்கும்‌ சாதிக்கும்‌ 


நடு ஆனான்‌. 
சொல்லும்‌ சொல்‌, ஆக்கமும்‌ கேடும்‌ தரும்‌. 31009 
சொல்லும்‌ சொல்‌ கேட்டால்‌ சுட்டாற்‌ போல்‌ கொடுப்பார்‌, 
சொல்லும்‌ பொருளும்‌ தோன்றும்‌ கல்வி. 
சொல்லுவதிலும்‌ செய்து காட்டுதல்‌ நல்லது, 

(மேல்‌. 
சொல்வது யார்க்கும்‌ எளிது; சொல்லியபடி செய்தல்‌ அரிது. 
சொல்வது லேசு, செய்வது அல்லவா பிரயாசம்‌? 11610 


சொல்ல வல்லவனை வெல்லல்‌ அரிது, 

சொல்லியும்‌ கொடுத்து எழுதியும்‌ கொடுத்துப்‌ பின்னோடே 
போனானாம்‌, 

சொல்வதைக்‌ கேளாத பிள்ளையும்‌ நீட்டின காலை மடக்காத 
நாட்டுப்‌ யேண்ணும்‌. 

சொல்வதை விடச்‌ செங்வது மேல்‌. 

சொல்வளம்‌ இல்லாத நற்கதை, சொல்லில்‌ அதுவே 
துர்க்கதை. 1619 


சொல்வார்‌ எல்லாம்‌ துணிவாரா தீப்‌ பாய? 
சொல்வார்‌ சொன்னால்‌ கேட்பாருக்கு மதி எங்கே போச்சு? 
(மதி இல்லையா.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 23 


சொல்‌ பேச்சையும்‌ கேளான்‌; சுய புத்தியும்‌ இல்லை. 

சொறி சொறிகிற சுவாரசியதீதில்‌ ஆனை விலைகேட்ட மாதிரி. 

சொறிந்து தேய்க்காத எண்ணெயும்‌ எண்ணெய்‌ அல்ல; பரிந்து 
இடாத சாதமும்‌ சாதம்‌ அல்ல. 11620 


சொறிந்து தேய்க்காத எண்ணெயும்‌ பரிந்து இடாத சோறும்‌ பாழ்‌. 
சொறி நாய்க்குக்‌ குட்டையே சொர்க்கம்‌. 

சொறி நாய்‌ சுகம்‌ பெற்றது போல. 

சொறிநாய்‌ சோர்ந்து விழும்‌; வெறி நாய்‌ விழுந்து கடிக்கும்‌. 
சொறி பீடித்த நாயானாலும்‌ வீட்டைக்‌ காக்கும்‌, 11625 


சொறியக்‌ கொடுத்த பசுப்‌ போல, 

சொறியாந்‌ தவளையும்‌ வேட்டை ஆடுகிறதாம்‌. 

சொன்ன சொல்லுக்கு இரண்டு இல்லாமல்‌ வருவான்‌. 

சொன்னது இருக்கச்‌ சுரை பிடுங்குகிறாய்‌ , 
(பிடுங்குகிறான்‌. ) 

சொன்னதைச்‌ சொலலடி, சுரணை கெட்ட மூளி. 11620 

சொன்னதைச்‌ சொல்லும்‌ கிளிப்பிள்ளை, 

சொன்னதை சொல்லுமாம்‌ கிளி; செய்ததைச்‌ செய்யுமாம்‌ குரங்கு. 

சொன்னதை விட்டுச்‌ சுரையைப்‌ பிடுங்குகிற மாதிரி, 

சொன்னபடி கேட்காவிட்டால்‌ மண்ணை வெட்டி மாப்படைப்பேன்‌, 

சொன்னபடி கேட்டால்‌ மாப்படைப்பேன்‌ ; கேளாவிட்டால்‌ மண்ணை 
வெட்டிப்‌ படைப்பேன்‌ . 11069௦ 


சொன்னபடியே கேட்பவனுக்குச்‌ சோறும்‌ இல்லை; புடைவையும்‌ 
இல்லை. 

சொன்னப்டி கேட்டால்‌ சுட்டவுடன்‌ தருவேன்‌. 
(தருவாள்‌. ) 

சொன்னால்‌ ஆய்‌ செத்துப்‌ போவாள்‌ ; சொல்லாவிட்டால்‌ அப்பன்‌ 
செத்துப்‌ போவான்‌. 

சொன்னால்‌ குற்றம்‌; சொறிந்தால்‌ அரிப்பு, 

சொன்னால்‌ துக்கம்‌; அழுதால்‌ வெட்கம்‌. 31040 


சொன்னால்‌ வெட்கக்‌ கேடு; அழுதால்‌ துக்கக்‌ கேடு. 

சொன்னால்‌ பெரும்பிழை; சோறு என்றல்‌ பட்டினி. 

சொன்னால்‌ போலக்‌ கேட்டமல்‌ சுட்டாற்‌ போலக்‌ கொடுப்பேன்‌ 

சொனனாலும உறைப்பதில்லை; சுட்டாலும்‌ உறைபபதில்லை. 

சொன்னாலும்‌ பொல்லாது; சுமமா இருந்தாலும்‌ தோஷம்‌, 11645 

சொன்னான சுரைக்காய்ககு உப்பு இலலை என்று. 

சொனனைன, சுரைககாய்ககு உப்பு இலலை, பாகற்காய்க்குப்‌ 
பருப்பு இல்லை எனறு. 


Crm 


சேரணாசலத்திற்குச்‌ சிறந்த க்ஷேத்திரம்‌ இல்லை; சேரமவாரத்திற்‌ 
சிறந்த விரதம்‌ இல்லை, ' 
(சோணாசலம்‌-திருவண்ணாமலை,) 

சோதி இல்லா வானமும்‌ நீதி இல்லா அரசனும்‌, 

சோதி பிறவாதோ? சம்பா விளையாதோ? 11650 
(சோதி-சுவாதி நட்சத்திரம்‌.) 


சோதி மின்னல்‌, 
சோம்பர்‌ என்பவர்‌ தேம்பித்‌ திரிவர்‌. 
சோம்பல்‌ அம்பலம்‌ வேகிறதே என்றால்‌ அதைச்‌ சொல்வானேள்‌? 
வாய்‌ வலிப்பானேன்‌ என்பானாம்‌. 
சோம்பல்‌ இல்லாத தொழில்‌ சோதனை இல்லாத்‌ துணை, 
(இல்லாத. துணை.) 
சோம்பலுக்குத்‌ தொடர்ச்சி இளைப்பு; சும்மா இருதிதலுக்குத்‌ . 
தொடர்ச்சி முடம்‌. 11695 
(மூடத்தனம்‌. ) 


சோம்பலே சோறு இன்மைக்குக்‌ காரணம்‌, 
(பிரதானம்‌.) 
சேரம்பலே துன்மார்க்கத்திற்குப்‌ பிதா, 
சோம்பேறி அம்பலம்‌ தீப்பற்றி எரியுதடா; அதைந்தான்‌ 
சொல்வானேன்‌? வாயைத்தான்‌ நோவானேன்‌? 
சோம்பேறிக்கு ஒரு வேலையும்‌ தீராது. 
சோம்பேறிக்குச்‌ சோளம்‌ வேளாண்மை, 11660 


சோம்பேறிக்குச்‌ சோறு கண்ட இடம்‌ சுகம்‌. 

சோம்பேறிக்கு வாழைப்பழம்‌ தோலோடே, 

சோம்பேறி கோல்‌ எடுத்தால்‌ நூறு ஆடு ஆறு ஆடு ஆயினவாம்‌, 
சோம்பேறித்‌ தனத்துக்குப்‌ பசிதான்‌ மருந்து. 

சோமசுந்தரம்‌. உம்‌ சொம்பு பத்திரம்‌, 11665 


சோழ நாடு சோறுடை தீது; பாண்டி நாடு முத்துடைத்து; 
சேர நாடு வேழம்‌ உடைத்து, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ஒத 


சேசழ நீதி பெண்டு விற்றுப்‌ போகிறதா? 

சோழபுரத்தானோ? சூது பெருத்தானோ? 

சோழ மண்டலமோ? சூது மண்டலமோ? 

சோழவரத்துக்‌ குப்பு, சோப்புப்‌ போட்டுக்‌ குப்பு. 71670 
(ருப்பு, 


சோழியன்‌ குடுமி சும்மா ஆடுமா? 
(சிண்டு.) 
சோழியன்‌ குடுமியைச்‌ சுற்றிப்‌ பிடித்தாற்‌ போல, 
சோழியன்‌ கெடுத்தான்‌ , 
.. (தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌ திருமலையைப்‌ பாடவில்லை. ) 
சோளக்‌ கொல்லைப்‌ பொம்மை மாதிரி. 
சோளக்‌ கொல்லையில்‌ மாடு மேய்ந்தால்‌ சொக்கனுக்கு 
என்ன? 11675 


சோளப்‌ பயிரை மேய்ந்த மாட்டுக்குச்‌ சொர்க்க லோகம்‌ வேண்டுமா? 
சோளி சோளியோடே, சுரைக்‌ குடுக்கை ஆன்டியோடே, 
சோளியைப்‌ பிடுங்கிக்‌ கொண்டா பிச்சை போடுகிறது? 
சேரற்றால்‌ எடுத்த சுவர்‌, 
(அடித்த. 
சோற்றில்‌ இருக்கிற கல்லை எடுக்க மாட்டாதவன்‌ மோகனக்‌ 
சுல்லைத்‌ தரங்குவரனா? 11680 


சோற்றில்‌ இருக்கும்‌ கல்லைப்‌ பொறுக்கு என்றால்‌ சொக்கநாதர்‌ 
கோயில்‌ மதிலைப்‌ பிடுங்குகிறேன்‌ என்கிறான்‌. 

சோற்றில்‌ இருக்கும்‌ கல்லைப்‌ பொறுக்க முடியவில்லை. சொக்கநரத 
சுவாமி அடிக்கல்லை பேர்க்கிறானாம்‌. 

சோற்றில்‌ இருந்த கல்லை எடுக்காதவன்‌ ப்ப கிடக்கிற. 

எருமையைத்‌ தூக்குவானா? 
(இருந்த ஈயை) 

சோற்றில்‌ கல்‌ எடுக்க அறியாதவன்‌ முகவணைக்‌ கல்‌ எடுப்பானா? 

சோற்றில்‌ கிடக்கிற கல்லை எடுக்க மாட்டரதவன்‌, ஞானத்தை 
எப்படி அறிவான்‌? 31080௦ 


சோற்றிலே மலம்‌; தெளிவாய்‌ இறு. 
(வாரு.) 

சோற்றின மறைவில்‌ பத்தியம்‌ பிடிக்கிறது. 

சோற்றுக்கு அலைந்தவன்‌ சோளத்தைப்‌ போடு; காய்க்கு அலைத்‌ 
தவன்‌ பீர்க்கைப்‌ போடு. 

சோற்றுக்கு ஆளாய்ப்‌ பறக்கிறான்‌. 


26 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
சோற்றுக்கு இல்லாச்‌ சுப்பன்‌ சொன்னதை எல்லாம்‌ 


கேட்பான்‌. 
(இல்லாத பார்ப்பான்‌.) 


11690 


சோற்றுக்கு இல்லாத பூசணிக்காய்‌ பந்தலிலே கட்டி ஆட்டவோ? 

சோற்றுக்கு இல்லாத வாழைக்காயைப்‌ பந்தலில்‌ கட்டித்‌ தொங்க 
விடுகிறதா? 

சோற்றுக்கு இளைத்தாலும்‌ சொல்லுக்கு இளைக்கிறதா? 

சோற்றுக்கு ஏற்ற பலம்‌, 

சேரற்றுக்குக்‌ கதிகெட்ட நாயே, பெரும்‌ பொங்கல்‌ அன்றைக்கு 
வாயேன்‌. 11695 


சோற்றுக்குக்‌ கதி கெட்ட நாயே, மாட்டுப்‌ பொங்கலுக்கு வாயேன்‌, 
சோற்றுக்குக்‌ கரற்றாய்ப்‌ பறக்கிறது, 

சோற்றுக்குக்‌ கேடு; பூமிக்குப்‌ பாரம்‌. 

சோற்றுக்குச்‌ சூறாவளி; வேலைக்கு வெட்ட வெளி. 

சோற்றுக்குத்‌ தாளம்‌ போடுகிறான்‌. 11700 


சோற்றுக்கும்‌ கறுப்பு உண்டு; சொல்லுக்கும்‌ பழுது உண்டு. 

சோற்றுக்கு வீங்கி. 

சோற்றுக்கு வீங்கினவன்‌ பேளுக்குறிச்சி போக வேண்டும்‌; 
அடிக்கு வீங்கினவன்‌ போச்சம்பரளையம்போக வேண்டும்‌. 

(போச்சம்‌ பாளையம்‌-திருச்‌ செங்கோட்டுக்கு அருகில்‌ உள்ள ஊர்‌) 

சோற்றுக்கே தாளமாம்‌; பருப்புக்கு நெய்‌ கேட்டானாம்‌. 

சோற்றுக்கே திண்டாடும்‌ நாய்‌ சிங்கத்துக்குச்‌ சிம்மாசனம்‌ போட்‌ 
முடியுமா? 11709 


சோற்றுச்‌ சுமையோடு தொத்தி வந்த நொள்ளை, 

சோற்றுப்‌ பரனை உடைந்தால்‌ மாற்றுப்‌ பானை இல்லை. 

சோற்று மறைவிலே யாரடா? சுரக்காரன்‌ பத்தியம்‌ பிடிக்கிறேன்‌. 
சோற்றைக்‌ கொடுத்துக்‌ கழுத்தை அறுக்கிறதா? 

சோற்றைக கொடுத்துத்‌ தொணடையை நெரிப்ப்பது போல, 11710 


சோற்றைப்‌ போட்டு மென்னியைப்‌ பிடித்தாற்‌ போல 
சோற்றை விடுவானேன? சொல்லுக கேட்பானேன்‌? 
(தூற்றை.) 
சோறு அகப்பட்ட இடம்‌ சொர்க்கம்‌. 
(சோறு கண்ட இடம்‌.) 
சோறு இல்லாமல்‌ செத்தவன்‌ இல்லை, 
சேறு இல்லையேல்‌ ஜோலியும்‌ இல்லை. 41749 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 27 


சோறு எங்கே விக்கும்‌? தொண்டையிலே விக்கும்‌. 

சோறு என்ன செய்யும்‌; சொன்ன வண்ணம்‌ செய்யும்‌. 

சோறு கண்ட இடம்‌ சுகம்‌. 

சோறு கண்ட இடம்‌ சொர்க்கம்‌; கஞ்சி கண்ட இடம்‌ கைலாசம்‌. 
சோறு கிடைக்காத நாளில்‌ ஜோடி நாய்‌ எதற்கு? 11120 . 


சோறு சிந்தினால்‌ பொறுக்கலாம்‌; சுணை சிந்தினால்‌ பொரர்க 
லாமா? | 
போஃம்‌,) சுனை நீர்‌ சிந்தினால்‌. 

சோறு சிந்தினால்‌ பொறுக்கலாம்‌; நீர்‌ சிந்தினால்‌ பொறுக்கலாமா? 

சோறு சிந்தினால்‌ பொறுக்கலாம்‌; மானம்‌ சிந்தினால்‌ பொறுக்க 
லாமா? 

சோறும்‌ சீலையும்‌ கேளாமல்‌ இருந்தால்‌ சொ ந்தப்‌ பிள்ளையைப்‌ 
போலப்‌ பார்தீதுக்‌ கொள்கிறேன்‌. 
(பெற்ற பிள்ளையைப்‌ போல வளர்த்துக்‌ கொள்கிறேன்‌. ) 

சோறும்‌ இலையும்‌ கேளாமல்‌ இருந்தால்‌ பெற்ற பிள்ளைக்குச்‌ 
சமானம்‌. 1722௦ 


சோறும்‌ துணியும்‌ கேளாமல்‌ இருந்தால்‌ பெற்ற பிள்ளைக்குச்‌ 
சமானம்‌. 
சோறும்‌ துணியும்‌ தவிர மற்றதுக்கெல்லாம்‌ குறைவு இல்லை, 
சோறு போட்டு மலமும்‌ வார வேண்டியது ஆயிற்று. 
சோறு வேண்டரதவன்‌ கருப்புக்குப்‌ பயப்படான்‌ . 
(கருப்பு - பஞ்சம்‌, ) 


செள 


செளப்யம்‌. பேசேல்‌, 11730 


(ஆத்திசூடி. 


ஞயம்‌ பட உரை. 


ஞாபகம்‌ இல்லை என்று எவனும்‌ சொல்வான்‌: ஞானம்‌ 
இல்லை என்று எவனும்‌ சொல்லான்‌. 
ஞாயப்‌ பீரமரணம்‌ இல்லாத குருக்கள்‌ வீண்‌. 
ஞரயிற்றுக்‌ கிழமை அன்று நாய்கூட எள்ளுக்காட்டிப்‌ போகாது. 
ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொழுது; நண்டு வேண்டாம்‌; 11735 
சாறு விடு, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 29 


ஞாயிற்றுக்‌ கிழமை சென்றால்‌ நாய்‌ படாத பாடு. 
(பிறந்தால்‌.) 
ஞரயிற்றுக்‌ கிழமை நாய்கூட எள்ளும்‌ காட்டில்‌ நுழையாது. 
ஞாயிற்றுக்‌ கிழமை பிறந்தவர்‌ நாய்‌ படாத பாடு படுவர்‌. 
ஞாயிற்றுக்கிழமை ருதுவானால்‌ தாய்படாத பாடுதான்‌. 
ஞாயிற்றுக்‌ கிழமை மறைப்பார்‌ இல்லை. 41740 
(பழமொழி நானூறு) 


ஞானத்துக்கு உலகம்‌ பகை; உலகத்துக்கு ஞானம்‌ பகை, 

ஞானம்‌ இல்லாத சேயர்கள்‌ ஆவின்‌ கற்றிலும்‌ அதிகம்‌ அல்ல. 
ஞானம்‌ எல்லாம்‌ ஒரு மூட்டை; உலகம்‌ எலலாம்‌ ஒரு கோட்டை. 
ஞானம்‌ தனத்தையும்‌ கனத்தையும்‌ கொடுக்கும்‌. 

ஞானம்‌ முற்றி எலும்பு எலும்பாய்க்‌ கழிகிறது. 11545 


ஞானமும்‌ கல்வியும்‌ நாழி அரிசியிலே. 
(நாலு.) 
ஞானிக்கு மன்னன்‌ துரும்பு. 
ஞானிக்கு இல்லை, இன்பமும்‌ துன்பமும்‌, 
ஞானிக்கு இல்லை, ஞாயிறும்‌ திங்களும்‌. 
ஞானிக்கு நரர்‌ துரும்பு, 1 1750 


ஞானிக்கும்‌ மூடனுக்கும்‌ சங்காதீதம்‌ இல்லையே, 
ஞானியரர்‌ ஆடும்‌ திருக்கூத்தோடே நானும்‌ ஆடுகிறேன்‌. 


டக்கு டம்மாரம்‌. 
ட.ம்பப்‌ பொடி மட்டை; தட்டிப்‌ பார்த்தால்‌ வெறும்‌ மட்டை. 
டம்பாசாரி பொடி மட்டை, தட்டிப்‌ பார்த்தால்‌ வெறும்ட்டை.. 11755 


டமாரக்‌ காளை போல்‌ அலையாதே. 
டமாரம்‌ அடிபட, மரகதம்‌ உடைபட. 


டா 

டா என்றால்‌ டூ என்கிறான்‌. 

டாம்பீகனை நம்பாதே. 

டால்‌ டம்மாரம்‌ போட்டுக்‌ கொண்டு போகாதே. 11760 
ர 


டில்லிக்குப்‌ பாட்சா வானாலும்‌ தல்லிக்குப்‌ பிட்டா. 
(தாய்க்கு; குழந்தை,) 
டில்லிக்கு ராஜாவானாலும்‌ பள்ளிக்குப்‌ பிள்ளை. 
டில்லி ராணி சொல்லிவிட்டால்‌ கல்லிலிருந்து தெல்‌ விளையும்‌. 


டீக்காவுக்கு ஒரு டூக்கா வேணும்‌. 


த 
த்ரி விதம்‌ துஷ்ட லக்ஷணம்‌. 
த்ரி ஜாக்கி யம தரிசனம்‌, 
(சீட்டாட்டத்தில்‌,) 
ம 


தக்க வாசல்‌ இருக்கத்‌ தாளித்த வரசலிலே நுழைகிறது. 
தக்கா புக்கா தண்ட்டி தடியடி, 

தக்கோன்‌ எனத்‌ திரி. 

தகப்பன்‌ ஒரு பாக்கு; பிள்ளை ஒரு தோப்பு. 


தகப்பன்‌ தேடக்‌ கர்தீதன்‌; பிள்ளை அழிக்கக்‌ கர்தீதன்‌, 
தகப்பன்‌ பட்டத்தைப்‌ பிள்ளைக்குக்‌ கட்டினால்‌ தகப்பன்‌ சாஷ்டாங்க 
தண்டம்‌ செய்ய வேண்டும்‌ அல்லவா? 


32 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தகப்பன்‌ பட்டம்‌ பிள்ளைக்கு அல்லவா? 
தகப்பன்‌ பேரை எடுக்கிற பிள்ளையே பிள்ளை. 
தகப்பன்‌ வெட்டின கிணறு என்று தலைகீழாய்‌ விழுவார்களர?11 775 


(துரவென்று விழலாமா.) 


தசப்பனுக்கு இட்டது சலைசீசனுக்கு . 

தசப்பனுக்கு ஒட்டுக்‌ கோவணமாம்‌; மகன்‌ எடுத்துப்‌ போட்டது 
வேண்டும்‌ என்கிறான்‌. ப 

தசுப்பனுக்கு ஒட்டுக்‌ கோலணமாம்‌; பிள்ளைக்கு எங்கே இழுத்துப்‌ 
போர்த்துகிறது. | 

சசா்பனுக்குக்‌ கட்டக்‌ கோவணம்‌ இல்லை; மகன்‌ தஞ்சாவூர்‌ மட்டும்‌ 
நடை பாவாடை போடச்‌ சொன்னானாம்‌. 

சகப்பனுக்குக்‌ காய்ச்சுகிற பாலில்‌ ஆடையை தீ துவைக்கிற 


பிள்ளை. 
(குதியைத்‌ தேய்க்கிற பிள்ளை.) 


11780 


தகப்பனைக்‌ கொன்ற பாவம்‌ மாமியார்‌ வீட்டில்‌ ஆறு மாதம்‌ 
.... இருந்தால்‌ போகும்‌. 
(போதும்‌.) 
தகப்பனைக்‌ கொள்ற பிள்ளை. 
தங்கக்‌ கத்தி என்று கழுத்தை அறுத்துக்‌ கொள்ளலாமா? 
(சூரி) 
தங்கச்‌ சதீதி என்று வயிற்றைச்‌ கிழிக்துக்‌ கொள்ளலாமா? 
தங்கக்‌ குடத்துக்குப்‌ பொட்டு இட்டுப்‌ பார்த்தாற்‌ போல்‌, 11786 


தங்கக்‌ கொழு என்றால்‌ நெஞ்சிலா இடிதீதுக்‌ கொள்வது? 

தங்கச்சி பிள்ளை தன்‌ பிள்ளை ஆகுமா? தண்ணீர்க்‌ குடமும்‌ தன்‌ 
குடம்‌ ஆகுமா? 

தங்கச்சி பிள்ளை தன்‌ பிள்ளை ஆனால்‌ தவதீதுக்குப்‌ போவானேன்‌, 
(திருவிளையாடற்‌ புராணம்‌,) ப 

தங்கச்‌ செருப்பு ஆனாலும்‌ தலைக்கு ஏறாது, 

தங்கத்‌ தூள்‌ அகப்பட்டாலும்‌ செங்கல்‌ தூள்‌ அகப்படாது. 1.1790 


தங்கத்தை உருக்கி விட்டது போல, 

தங்கத்தைக்‌ குவிக்கிறேன்‌ என்றாலும்‌ தன்‌ புத்தி விடுகி 
இல்லை என்கிறான்‌. i ட்‌ 

தங்கத்தைத்‌ தவிட்டுக்கு மாறுவதா? 

தங்கத்தை விற்றுத்‌ தவிடு வாங்கினது போல, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 33 


தங்கப்‌ பெண்ணே, தாராவே, தட்டான்‌ கண்டான்‌ பொன்‌ என்‌ 
பான்‌; தராசிலே வைத்து நிறு என்பான்‌; எங்கும்‌ போகாமலே 
இங்கேயே இரு . 11795 


தங்கம்‌ எல்லாம்‌ தவிட்டுக்கு மாறுகிறது. 

தங்கம்‌ செய்யாததைச்‌ சங்கம்‌ செய்யும்‌. 

தங்கம்‌ தரையிலே கிடக்கிறது; ஒரு காசு நார்தீதங்காய்‌ உறி 
கட்டித்‌ தொங்குகிறது. 

தங்கம்‌ தரையிலே; தவிடு பானையிலே, 

தங்கம்‌ புடதீதில்‌ வைத்தாலும்‌ தன்‌ நிறம்‌ போகாது. 11800 


தங்கம்‌ விற்ற கையால்‌ தவிடு விற்க வேணுமா? 

தங்க மூடி சூட்டினாலும்‌ தங்கள்‌ குணம்‌ விடார்‌ க௪டர்‌. 
(ஆடினாலும்‌ தங்கள்‌ குலம்‌ போகாது. கயவர்‌.) 

தங்கமும்‌ பென்னும்‌ தரையிலே; ஒரு காசு நார்த்தங்காய்‌ 
உறியிலே. 

தங்க வேலை அறியாத ஆசாரியும்‌ இல்லை; தாய்ப்‌ பால்‌ குடிக்காத 
குழந்தையும்‌ இல்லை. 

தங்கின வியாழன்‌ தன்னோடு மூன்று பேர்‌. 11805 


தச்ச வாசல்‌ இருக்கத்‌ தாளித்த வாசலாலே புறப்படுகிறது. 
(தக்க,) 
தச்சன்‌ அடிக்கக்‌ சடா இழுத்தது, 
தசிசஷ்‌ அடித்த தலைவாசல்‌ எல்லாம்‌ உச்சி கடிக்க உலாவித்‌ 
திரிகிறான்‌, 
(திரிற்தேன்‌.) 
தச்சன்‌ அடித்த வாசலில்‌ எல்லாம்‌ தலை குனிகிறது. 
(தாழக்‌ குனிகிறது.) 
தச்சன்‌ கருமான்‌ தள்ளுபடி, மற்றவை எல்லாம்‌ ஏறுபடி. 11810 


தச்சன்‌ கோணல்‌ நிமிர்ந்தால்‌; தப்பிதச்‌ சொல்லாகப்‌ பேசாதே. 
தச்சன்‌ தொட்டு என்றால்‌ தச்சத்தி அரிசி என்பாள்‌. 
தச்சன்‌ பெண்சாதி அறுத்தால்‌ என்ன? கொல்லன்‌ பெண்சாதி 
கூலிக்கு அறுத்தால்‌ என்ன? 
தச்சன்‌ பெண்சாதி தரையிலே; கொல்லர்‌ பெண்சாதி கொம்பிலே. 
தச்சன்‌ லொட்டு என்றால்‌ அவன்‌ பெண்டாட்டி 
துட்டு என்பால்‌. 11615 


தச்சன்‌ வீட்டில்‌ தயிரும்‌ எச்சன்‌ வீட்டில்‌ சோறும்‌ எப்படிச்‌ சேரும்‌? 
தச்சன்‌ வீட்டில்‌ பால்‌ சோற்றை நக்காதே, வெள்ளாள. 


34 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தச்சன்‌ வீட்டுப்‌ பாயசம்‌. 

எண்ணெய்‌ தந்தால்‌ தேய்தீதுக்‌ கொள்ளலாம்‌; ஏகாதசி 
எண்ணெய்‌ இரந்தும்‌ தேய்க்கலாம்‌; துவாதசி எண்ணெய்‌ 
தந்தாலும்‌ கூடாது, 

தச வாக்யேஷு பண்டித: 1820 


தசமி 


தசை கண்டு கத்தியை நாட்ட வேண்டும்‌. 
தஞ்சம்‌ என்ற பேரைக்‌ கெஞ்ச அடிப்பதா? 
தஞ்சம்‌ என்று வந்தவனை வஞ்சித்தல்‌ ஆகாது. 
தஞ்சாவூர்‌ எத்தனும்‌ திருவாரூர்‌ எத்தனும்‌ கூடினாற்‌ பேசல்‌, 
தஞ்சாவூருக்குப்‌ போனக்கால்‌, சண்டை கிண்டை வந்தக்கால்‌, 
ஈட்டி கிட்டி உடைந்தக்கால்‌, ஊசிக்ரு இத்தனை இரும்பு 
தருகிறேன்‌. 11825 
தஞ்சி தாப்பாளு, தச்சப்‌ பையன்‌ கூதீதியார்‌ 
தஞ்சையில்‌ திருட இங்கிருந்தே பம்ப வேணுமா? 
தட்சிணை டுல்லாவிட்டாலும்‌ அப்பத்தில்‌, பார்த்துக்‌ கொள்ளலசம்‌, 
(தட்சிணை குறைந்தால்‌;' பார்த்துக்‌ கொள்கிறேன்‌. மலையாளப்‌ பார்‌ 
பான்‌ கூற்று.) 
தட்சிணையோடே பட்சணமாம்‌. 
தட்டத்‌ தட்ட எள்ளு; கொட்டக்‌ கொட்டக்‌ கேழ்வரகு. 11830 


தட்டார்கள்‌ புரட்டைக்‌ கூற எட்டாறு வழியும்‌ போதா. 

தட்டார்‌ தட்டினால்‌ வாழ்வர்‌; தட்டாமல்‌ போனால்‌ தாழ்வாரம்‌. 

தட்டாரச்‌ சித்துத்‌ தரையிலே; வண்ணாரச்‌ சித்து வழியிலே. 
(சித்துக்கு வகை இல்லை.) 

தட்டாரச்‌ சித்துத்‌ தறிசித்து; வண்ணாரச்‌ சிதீதுக்கு வராது. 

தட்டாரப்‌ பூச்சி தாழப்‌ பறந்தால்‌ தப்பாமல்‌ மழை வரும்‌. 11835 


தட்டான்‌ ஆத்தாளுக்குத்‌ தாலி செய்தாலும்‌ மாப்பொன்னில்‌ 
காப்பொன்‌ திருடுவான்‌. 

தட்டான்‌ இடத்தில்‌ இருக்கிறது; அல்லது கும்பிடு ' சட்டியில்‌ 
இருக்கிறது. 

தட்டான்‌ காப்பொன்னிலும்‌ மாப்பொன்‌ எடுப்பான்‌. 

தட்டான்‌ கொசு தடுமாறுகிறது போல. 

தட்டான்‌ தட்டினால்‌ தட்டாத்தி துட்டு என்பாள்‌, 11840 


தட்டான்‌ தாய்ப்‌ பொன்னிலும்‌ மாப்பொன்‌ திருடுவான்‌. 
தட்டான்‌ தாழப்‌ பறந்தால்‌ தப்பாமல்‌ மழை வரும்‌, 
(பெய்யும்‌. ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 35 


தட்டான்‌ பறந்தான்‌ கிட்டமழை. 

தட்டான்‌ பொன்‌ அறிவான்‌: தன்‌ பெண்களுக்கு ஒன்று செய்யான்‌. 

தா.டானிடம்‌ இருந்தால்‌ என்ன? கும்மிட்டியில்‌ இருந்தால்‌ 
என்ன? . 11849 


தட்டானுக்குப்‌ பயந்தல்லவோ, அணிந்தான்‌ சிவன்‌ சர்ப்பத்தை? 

தட்டானும்‌ செட்டியும்‌ ஒன்று ஆனால்‌ தங்கம்‌ கொடுத்தவன்‌ 
வாயிலே மண்‌. 

தட்டானும்‌ செட்டியும்‌ தலைப்பட்டாற்‌ போல. 

தட்டானும்‌ செட்டியும்‌ கண்‌; சட்டியும்‌ பானையும்‌ மண்‌, 

தட்டானைச்‌ சேர்ந்த தறிதலை, 11850 


தட்டானைத்‌ தலையில்‌ அடிதீது வண்ணாணை வழி பறித்தது, 
(வண்ணானை வழியிலே மறி.) 

தட்டிக்‌ கொடுத்தால்‌ தம்பி தலைவிரித்து ஆடுவான்‌. 

தட்டிப்‌ பேச ஆள்‌இல்லாவிட்டால்‌ தம்பி சண்டப்‌ பிரசண்டன்‌, 

தட்டிப்‌ போட்ட வடையைத்‌ திருப்பிப்‌ போட நாதி இல்லை. 
(ஆளும்‌ இல்லை.) | 

தட்டிப்‌ போட்ட வறட்டியைத்‌ திருப்பிப்‌ போட நாதி 
இல்லை. 11855 
(புரட்டிப்‌ போட ஆள்‌ இல்லை.) 


தட்டினால்‌ தட்டான்‌; தட்டா விட்டால்‌ கெட்டான்‌. 

தட்டுக்‌ கெட்ட சால்ஜாப்பு, 

தட்டுக்‌ கெட்டு முறுக்குப்‌ பாய்ந்து கிடக்கிறது. 

தடவிப்‌ பிடிக்க மயிர்‌ இல்லை; அவள்‌ பெயர்‌ கூந்தல்‌ அழகி. 

தடவிப்‌ பிடிக்க மயிர்‌ இல்லை; அவன்‌ பெயர்‌ சவரிராஜப்‌ 
பெருமாள்‌. 11860 


தடி எடுத்தவன்‌ எல்லாம்‌ வேட்டைக்காரனா? 
(செங்கல்பட்டு வழக்கு, ) 
தடி எடுத்தவன்‌ தண்டல்காரன்‌ . 
தடிக்கு அஞ்சிக்‌ குரங்கு ஆடினது போல. 
தடிக்கு மிகுந்த மிடா ஆனால்‌ என்ன செய்யலாம்‌? 
(தடிக்கு மிஞ்சின.) ப 
தடிக்கு மிஞ்சின மாடா? 11865 


தடிக்கு மிஞ்சின மிடாவானால்‌ என்ன செய்யலாம்‌? 
தடித்‌ திருவாரூர்‌, 


36 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
தடி பிடிக்கச்‌ கை இல்லை; அவன்‌ பெயர்‌ செளரியப்‌ பெருமாள்‌. 
தடி. மழை விட்டும்‌ செடி மழை நிற்கவில்லை . 
தடிமனும்‌ தலையிடியம்‌ தன்‌ தனக்கு வந்தால்‌ தெரியும்‌, 
தடிமன்‌ அலோகம்‌, வாழ்ப்பாண வழக்கு) 


41870 


தடியங்காய்‌ திருடினவன்‌ தோளைத்‌ தடவீப்‌ பார்தீதுக்‌ 
கொண்டானாம்‌ 

தடுக்கில்‌ பிள்ளை தடுச்கிலேயா? 
[யாழ்ப்பாண வழக்கு.) 

தடுக்கின்‌ கீழே நுழைத்ததால்‌, கோலத்தின்‌ கீழே நுழைகிறான்‌, 
நுழைக்றது.) 

சுடுங்கிக்‌ கள்ளிப்‌ பேச்சுப்‌ பேசுகிற நு. 

தடுக்கு விழுந்தால்‌ தங்கப்‌ போகிணி; எகிறி விழுந்தால்‌ இருப்புச்‌ 

11875 


சட்டி, 


தடுக்கி விழுந்தால்‌ பிடிக்குப்‌ பாதி. 
தடிம்‌ புரம்‌ பயம்‌ நாஸ்தி; திஸப்தம்‌ ப்ராண சங்கடம்‌, 
தடைக்கு அஞ்சாத பாம்பு. 
தண்ட சோற்றுக்காரன்‌ குண்டு போட்டால்‌ வருவான்‌. 
(தண்ட சேரற்று ராமா, குண்டு போட்டு வாடா, ] 
தண்ட சோற்றுத்‌ தடிராமன்‌, 11880 
தண்ட சோற்று ராமா, குண்டு போட்டு வாடா, 
தண்டத்துக்கு அகப்படும்‌; பிண்டத்துக்கு அகப்படாது. 
தண்டத்துக்குப்‌ பணமும்திவசத்துக்குக்கறியம்‌ அகப்படும்‌. 
(காசம்‌ வந்துவிடும்‌.) 
தண்டத்துக்குப்‌ பணமும்‌ திவசத்துக்குக்‌ காசும்‌ அசப்படும்‌. 
(காசும்‌. வந்துவிடும்‌ ,] 
தண்டத்துக்குப்‌ பெற்றுப்‌ பிண்டதீதுக்கு வளர்த்தேன்‌. 44999 


தீண்டதீதுக்கு வந்தான்‌ பண்டாரவாடையான்‌. 

தண்டரிந்த முக்கு; தலைக்கு இரண்டு அமுக்கு. 

தண்டிகை ஏறப்‌ பணம்‌ இருக்கிறது; தலையில்‌ கூடத்‌ துணி 
இல்லை. 
(கட்ட) 

தண்டில்‌ பேரனால்‌ இரட்டிப்புச்‌ சம்பளம்‌. 

தண்டிலே போனால்‌ இரண்டிலே ஒன்று. i180 
( சண்டு-படை.. ] 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 37 


தண்டுக்கு ரொட்டி சுட்டுப்‌ போடுகிறவன்‌, 

தண்டு முண்டுக்காரனுக்குத்‌ தயிறும்‌ சோறும்‌; அடிபிடிக்கரரனுக்கு 
ஆனமும்‌ சோறும்‌. 

தண்டு முண்டுக்காரனுக்குத்‌ தயிறும்‌ சோறும்‌; விசுவாசக்காரனுக்கு 
வெந்நீர்க்‌ சோறு. 

தண்டை இட அதீதை இல்லாவிட்டாலும்‌ சண்டை இட அத்தை 
உண்டு. 

தண்ணீர்‌ இல்லாத வேளாண்மையும்‌ தான்‌ உழாத . நிலமும்‌ 
தரிசு. 11899 


தண்ணீர்‌ உளள மட்டும்‌ மீன்‌ ஈஞ்சு துள்ளும்‌. 

தண்ணீர்‌. என்று சொன்னால்‌ நெருப்பு அவியுமா? 

தண்ணீர்க்குட ம்‌ உடைந்து தவியாய்த்‌ தவிக்கையிலே கோவணத்தை 
அவிழ்த்துக்‌ கொண்டு குதியாய்க்‌ குதிக்கிறாயே! 


தண்ணீர்‌ கண்டாயா? பால்‌ கண்டாயா? 


(பார்‌.) 
தண்ணீர்க்குடம்‌ உடைந்தாலும்‌ ஐயோ! தயிர்க்குடம்‌ 
உடைந்தாலும்‌ ஐயோ! . 11900 


தண்ணீர்‌ காட்டினான்‌. 

தண்ணீர்‌ கிடக்கும்‌ நாக்குத்‌ தலை கீழாய்ப்‌ புரளும்‌. 

தண்ணீர்‌ குடித்த வயிறும்‌ தென்னோலை இட்ட காதும்‌ சரி. 
தண்ணீர்‌ தசராறு, பிள்ளை பதினாறு. 

தண்ணீர்‌ தவளை குடித்ததும்‌ குடியாததும்‌ஃயார்‌ அறிவார்‌? 11909 


தண்ணீர்‌ பட்ட பாடு 

தண்ணீர்‌ மிஞ்சினால்‌ உப்பு; உப்பு மிஞ்சினால்‌ தண்ணீர்‌. 

தண்ணீர்‌ வெந்நீர்‌ ஆனாலும்‌ நெருப்பை அவிக்கும்‌, 

தண்ணீரில்‌ இருக்கிற தவளை குடித்ததைக்‌ கண்டதார்‌? 
குடியாததைக்‌ கண்டதார்‌? ப 

தண்ணீரில்‌ இறங்கினால்‌ தவளை கடிக்கும்‌ என்கிறான்‌. 11910 


தண்ணீரில்‌ இறந்தவரிலும்‌ சாராயத்தில்‌ இறந்தவர்‌ அதிகம்‌. 

தண்ணீரில்‌ உள்ள தவளை தண்ணீச்‌ குடித்ததோ, இல்லையோ? 

தண்ணீரில்‌ மூச்சு விட்டால்‌ தலைக்கு மேலை, 

தண்ணீரில்‌ விழுந்தவர்களுக்கும்‌ தடுமாறி நிற்பவர்சளுக்கும்‌ 
ஆனைப்பலம்‌ வந்து வீடும்‌. ப 

தண்ணீரிலே தடம்‌ பிடிப்பான்‌. 11915 


38 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தண்ணீரிலே போட்டாலும்‌ நனையாது; கரையில்‌ போட்டாலும்‌ 


காயாது. 

தண்ணீரிலேயே தன்‌ பலம்‌ காட்டுகிறது. 

தண்ணீரிலே விளைந்த உப்புத்‌ தண்ணீரிலே கரைய வேண்டும்‌. 
(வளர்ந்த உப்பு.) 

தண்ணீருக்குள்‌ கிடைக்கும்‌ தவளை தண்ணீரைக்‌ குடித்ததும்‌ 
குடிக்காததும்‌ யாருக்குத்‌ தெரியும்‌? 

தண்ணீரின்‌ கீழே மூச்சுவிட்டால்‌ தலைக்கு மேலே, 11920 
(குசு விட்டால்‌.) 


தண்ணீருக்குள்‌ குசுவினாலும்‌ தலைக்கு மேலை வ ந்துவிடும்‌. 
தண்ணீரும்‌ கோபமும்‌ தாழ்ந்த இடத்திலே. 

தண்ணீரும்‌ தாமரையும்‌ போல. 

தண்ணீரும்‌ பாசியும்‌ கலந்தாற்‌ போல. 

தண்ணீரும்‌ மூன்று பிழை பொறுக்கும்‌. 11925 


தண்ணீரைத்‌ தடிகொண்டு அடித்தாலும்‌ தண்ணீரும்‌ தண்ணீரும்‌ 
விலகுமா? 

தண்ணீரையும்‌ தாயையும்‌ பழிக்கலாமா? 

தணிந்த வில்லுத்தான்‌ தைக்கும்‌. 

தத்திக்‌ குதித்துத்‌ தலைகீழே விழுகிறது, 

ததீதி விழுந்தால்‌ தரையும்‌ பொறுக்காது. 1.1980 


தத்துவம்‌ அறிந்தவன்‌ தவசி. 

தந்தவன்‌ இல்லை என்றால்‌ வந்தவன்‌ வழியைப்‌ பார்க்கிறான்‌. 
(வந்தவன்‌ வந்த வழியை பார்க்க வேண்டும்‌.) 

தந்தனம்‌ பாடுகிறான்‌. 

தந்தரனா என்பது பாட்டுக்கு அடையாளம்‌. 

தந்தால்‌ ஒன்று; தராவிட்டால்‌ ஒன்று. 11995 


தந்தி தாழ்ப்பாள்‌ தச்சப்‌ பையன்‌ கூத்தியார்‌, 

தந்திரத்தால்‌ தேங்காய்‌ உடைக்கலாமா? 

தந்திரம்‌ படைத்தவன்‌ தரணி முழுவதையும்‌ ஆள்வான்‌. 

தந்திரம்‌ பெரிதா? மந்திரம்‌ பெரிதா? 

தந்தை எவ்வழி, தனையன்‌ அவ்வழி, 11940 
(புதல்‌ வன்‌.) 


தந்தைக்குத்‌ தலைப்‌ பிள்ளை, தாய்க்குக்‌ கடைப்‌ பிள்ளை, 
தத்தை சொல்‌ மிக்க மந்திரம்‌ இல்லை, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 39 


தப்படி எடுத்துத்‌ தாடையில்‌ போடாதே, 

தப்பில்‌ ஆனவனை உப்பிலே போடு, 
( தப்பிலி.) 

தப்பு அடித்தவன்‌ தாதன்‌; சங்கு ஊதினவன்‌ ஆண்டி. 11945 
(தப்பை எடுத்தவன்‌.) 


தப்புப்‌ புடலுக்கு நல்ல ருசி. 

தப்பும்‌ திப்பும்‌ தாறுமாறும்‌. 

தபசே அணிகலன்‌; தாழ்மையே மேன்மை. 

தம்‌ இனம்‌ தம்மைக்‌ காக்கும்‌; வேலி பயிரைக்‌ காக்கும்‌, 

தம்பி உடையான்‌ படைக்கு அஞ்சான்‌. 119௦0 
(உள்ளான்‌ சண்டைக்கு. ) 


தம்பி உழுவான்‌; மேழி எட்டாது, 

்‌. (மேழி - கலப்பை.) 

தம்பி கால்‌ நடையிலே: பேச்சுப்‌ பல்லக்கிலே. 

தம்பி குசு தவிடு மணக்கும்‌: வேற்றுக்‌ குசுவரக இருக்கிறது, 
ஏற்றடி விளக்கு. | 

தம்பி சமர்த்தன்‌; உப்பு இல்லாமல்‌ கலக்‌ கஞ்சி குடிப்பான்‌. 

தப்பி சிம்புகிற சிம்பலுக்குத்‌ தயிரும்‌ சோறும்‌ சாப்பாடு, 11955 


தம்பி சோற்றுக்குச்‌ சூறாவளி: வேலைக்கு வாரர வழி. 

தம்படி நாஸ்தி; தடபுடல்‌ ஜாஸ்தி, 

தம்பி தலை எடுத்துத்‌ தறி முதலும்‌ பாழாச்சு, | 

தம்பி தாய்‌ மொழி கற்கத்‌ தாளம்‌ போடுகிறான்‌; அண்ணன்‌ 
அந்நிய மொழியிலே ஆர்ப்பாட்டம்‌ செய்கிறானாம்‌, 

தம்பி தெள்ளு மணி: திருட்டுக்கு நவமணி. 11960 


தம்பி படிதீத படிப்புக்குத்‌ தயிரும்‌ பழையதுமாம்‌; ஈரவங்காயமாம்‌, 
எலுமிச்சங்காய்‌ ஊறுகாயாம்‌. 

தம்பி பள்ளிக்கூடத்தான்‌. 

தம்பி பிடித்த முயலுக்கு மூன்றேகால்‌, 

தம்பி பிள்ளையாண்டான்‌ அலுவல்‌, தலை சொறிய நேரம்‌ இல்லை. 

தம்பி பிறக்கத்‌ தரைமட்டம்‌ ஆச்சு. 11909 


தம்பி பெண்டாட்டி தன்‌ பெண்டாட்டி. 
தம்பி பேச்சைத்‌ தண்ணீரில்தான்‌ எழுத வேண்டும்‌, 
தம்பி மொண்டது சமுத்திரம்‌ போல. 


40 தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 


தம்பி ரோசதீதில்‌ ராஜபாளயத்தான்‌. 


(தாய்‌ வகை.) ப ்‌ 
தம்பி வெள்ளோலை வாசிக்கிறான்‌. 11970 
(வெள்ளோலை சங்கரமூர்த்தி வாசிக்கிறான்‌.) 


தம்பி ஸ்ரீரங்கத்தில்‌ கோதானம்‌ கொடுக்கிறான்‌; தன்னைப்‌ பெற்ற 
தாய்‌ கும்பகேரணத்தில்‌ கெண்டிப்‌ பிச்சை எடுக்கிறாள்‌, 
(கெஞ்சி,) 

தம்ளர்‌ தீர்த்தம்‌ இல்லை; பேர்‌ கங்கா பவானி. 

தமக்கு மருவார்‌ தாம்‌. 
(பழமொழி தாஜூறு.) 

தமக்கு மூக்குப்‌ போனாலும்‌ எதிரிக்குக்‌ சகுனப்பிழை வேண்டும்‌. 

தமிழுக்கு இருவர்‌ கதி. 11975 
(கதி-கம்பரும்‌ திருவள்ளுவரும்‌.) 


தமிழுக்கு இருவர்‌; தத்துவத்துக்கு ஒருவர்‌, 

தமையன்‌ தந்தைக்குச்‌ சமம்‌; தம்பி பிள்ளைக்குச்‌ சமம்‌. 

தயிர்‌ குடிக்க வந்த பூனை சட்டியை நக்குமா? 

தயிர்ப்‌ பானை உடைந்தால்‌ காக்கைக்கு விருந்து. 

தயிர்ப்பபனையை உடைத்துக்‌ காகத்துக்கு அமுது இட்டாற்‌ 
.. போல, 11980 


தயிர்ப்‌ பானையை உடைத்து நாய்களுக்கு பங்கு வைத்தாற்‌ போல. 
தயிருக்குச்‌ சட்டி ஆதாரம்‌; சட்டிக்குத தயிர்‌ ஆதாரம்‌. 

(ஆதரவு.) 
தயிரும்‌ பழையதும்‌ கேட்டான்‌ ; கயிறும்‌ பழுதையும்‌ பெற்றான்‌. 
தயை தாக்ஷிண்யம்‌ சற்றாகிலும்‌ இல்லை. 
தர்மத்துக்கு அழிவு சற்றும்‌ வராது. 41985 


தர்மதீதுக்கு உவ்ளும்‌ பாவத்துக்குப்‌ புறம்பும்‌, 

தர்மத்துக்குத்‌ தாழ்ச்சி வராது, 

தரமத்துக்குத்‌ தானம்‌ பண்ணுகிற மாட்டைப்‌ பல்லைப்‌ பிடித்துப்‌ 
பதம்‌ பார்க்கிறதா? 

தர்மத்தைப்‌ பாவம்‌ வெல்லாது. 
(கொல்லாது. ) 

தர்ம புத்திரனுக்குச்‌ சகுனி தோன்றினாற்‌ போல. 11990 


தர்மம்‌ உள்ள இடத்தில்‌ ஜயம்‌. 
தர்மம்‌ கெடின்‌ நாடு கெடும்‌. 
தர்மம்‌ தலை காக்கும்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ன்‌ 


தர்மமே ஜயம்‌. 
தரகுக்காரப்‌ பயலுக்குத்‌ தன்‌ காடு பிறன்‌ சாடு ஏது? 11995 


தரத்தர வாங்கிக்‌ கொள்ளுகிறாயா? தலையை முழுகிப்‌. போட்டுப்‌ 
போகட்டுமா? 

தராதரம்‌ அறிந்து புராதனம்‌ படி. 

தரித்திரப்‌ பட்டாலும்‌ தைரியம்‌ விடாதே, 

தரித்திரப்‌ பட்டி மகன்‌ பேர்‌ தனபால்‌ செட்டி. 

தரித்திரம்‌ அறியாப்‌ பெண்டாட்டியால்‌ பயன்‌ இல்லை. 12000 


தரித்திரம்‌ பிடித்தவள்‌ தலைமுழுகப்‌ போனாளாம்‌; அப்போதே 
பிடித்ததரம்‌ மழையும்‌ தூற்றலும்‌. 

தரித்திரம்‌ பிடித்தவள்‌ தலை முழுகப்‌ போனாளாம்‌; ஏகாதசி விரதம்‌ 
எதிரே வந்ததாம்‌, 

தரித்திரன்‌ சந்தைக்குப்‌ போனால்‌ தங்கமும்‌ பித்தளை ஆகும்‌. 

தரிதீதிரனுக்கு உடம்பெல்லாம்‌ வயிறு. 

தரித்திரனுக்குப்‌ பணம்‌ கிடைதீதது போல, 12005 
(புதையல்‌ கிடைத்தது போல, 


தரிதீதிரனுக்கு விஷம்‌ கோஷ்டி. 

'தஇரைக்குப்‌ பண்ணாடி; மலைக்கு மண்ணாடி. 

தரையில்‌ படுத்தவன்‌ பாய்க்குப்‌ போவான்‌: பாயில்‌ படுத்தவன்‌ 
தரைக்கு வருவான்‌. 

தரக்கு வந்தால்‌ சரக்கு விற்கும்‌, 
(தரகு வந்தால்‌.) 

தரை தீக்கிக்‌ கரணமார? 12010 


தரையில்‌ தேளும்‌ தண்ணீரில்‌ தேளி மீனும்‌ சொட்டியது போல. 

தலை அளவும்‌ வேண்டாம்‌; அடி அளவும்‌ வேண்டாம்‌; குறுக்கே 
அள அடா படியை, 

தலை ஆட்டித்‌ தம்பிரான்‌. 

தலை இடிக்குத்‌ தலையணையை மாற்றி ஆவது என்ன? 

தலை இடியும்‌ காய்ச்சலும்‌ தனக்கு வந்தால்‌ தெரியும்‌. 12015 
(சங்கடமும்‌, ) 


தலை இருக்க வால்‌ ஆடுமா? 
தலை இருக்கிற இடத்தில்‌ கழுத்து வரட்டும்‌ பார்த்துக்‌ 
கொள்வோம்‌. 


தலை எழுத்து இருக்கத்‌ தந்திரத்தால்‌ ஆவது என்ன? 


42 தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 


தலை எழுத்துத்‌ தலையைச்‌ சிரைத்தாற்‌ போகுமா? 
தலை எழுத்தை அரி என்று சொல்வார்‌, அதல்ல. 12020 


தலை எழுத்தோ, சிலை எழுத்தோ? 

தலைக்கு ஏற்ற குல்லாயா? குல்லாய்க்கு ஏற்ற தலையா? 

தலைக்கு ஏறினால்‌ தனக்குத்‌ தெரியும்‌. 

தலைக்குத்‌ தலை நாட்டாண்மையாய்‌ இருக்கிறது. 
(தாயகமாய்‌.) 


தலைக்குத்‌ தலை பண்ணாட்டு. 12026 


தலைக்குத்‌ தலை மூப்பு. 

தலைக்குத்‌ தலை பெரிய தனம்‌; உலைக்குத்தான்‌ அரிசி இல்லை. 

தலைக்கு மிஞ்சிய தலைப்பாகை, 

தலைக்கு மிஞ்சின ஆக்கினை இல்லை; காலுக்கு மிஞ்சின 
உபகாரம்‌ இல்லை. 

தலைக்கு மிஞ்சின ஆக்கினை இல்லை; கோவணத்திற்கு மிஞ்சின 
தரித்திரம்‌ இல்லை. 12080 
(தலைக்கு மீறிய தண்டமும்‌.) 


தலைக்கு மிஞ்சின மிடா. 

தலைக்கு முடியோ? காலுக்கு முடியோ? ப 

தலைக்கு மேல்‌ ஐசுவரியம்‌ இருந்தாலும்‌ தலையணை மேல்‌ 
உட்காராதே, 
(தலைக்கு மேல்‌ போனாலும்‌.) 

தலைக்கு மேல்‌ வெள்ளம்‌ பேரகும்‌ போது சாண்‌ போனால்‌ என்ன? 
முழம்‌ போனால்‌ என்ன? 
(தலைக்கு மேல்‌ ஓடின தண்ணீர்‌, ) 

தலைக்கு மேலே கை காட்டுகிறதா? 12085 


தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு, 
(தலையபோக வந்தது கையோடு போச்சு,) 

தலைக்கு வந்தது மயிரோடே போச்சு, 

தலைக்கு வேறே, தாடிக்கு வேறா? 
(சிகைக்காய்‌. ) 

தலை கண்டால்‌ பெண்‌ சிணுங்கும்‌, 

தலை கழன்‌ றவனுக்கு உலகமெல்லாம்‌ சுற்றும்‌, 12040 
(சுழன்‌ றவனுக்கு. 


தலை கழுத்தில்‌ நிற்கவில்லை. 
(“செருக்கு. ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 43 


தலைகீழ்‌ நின்றாலும்‌ வராது. 

தலைகீழ்ப்‌ பாடம்‌. 

தலைகீழாய்‌ இருந்து தபசு செய்தாலும்‌ கூடுகிற காலந்தான்‌ வந்து 
கூட வேண்டும்‌, 
(வந்தால்தான்‌ கூடும்‌. ) 

தலைகீழாய்‌ நிற்கிறான்‌ , 42045 


தலைச்சன்‌ பிள்ளைக்காரி இடைச்சன்‌ பிள்ளைக்காரிக்குத்‌ தைரியம்‌ 
சொன்னாளாம்‌. 
(புத்தி சொன்னாளாம்‌.மருத்துவம்‌ பார்த்தாளாம்‌.) 

தலைச்சன்‌ பிள்ளைக்காரிக்குத்‌ தாலாட்டும்‌, தாலி அறுத்த 
வளுக்கு ஒப்பாரியும்‌ தாமே வரும்‌. 
(அகமுடையான்‌ செத்தவளுக்கு.) 

தலைச்சன்‌ பிள்ளைக்கு இல்லாத தண்டையும்‌ சதங்கையும்‌ 
இடைச்சன்‌ பிள்ளைக்கு வந்தனவா? 

தலைச்சனுக்குத்‌ தாலாட்டும்‌ கணவன்‌ செத்தால்‌ அழுகையும்‌ 
தாமே வரும்‌. 

தலைச்‌ சுமை தந்தான்‌ என்று தாழ்வாய்‌ எண்ணாதே. 420௦0 


தலை சுழன்றவனுக்கு உலகமெல்லாம்‌ சுற்றும்‌. 
தலை சொறியக்‌ கொள்ளி தானே வைத்துக்‌ கொண்டது, 
தலை சொறியக்‌ கொள்ளியா? 
(கொள்ளி போல.) 
தலை தப்பியது தம்பிரான்‌ புண்ணியம்‌. 
(பிழைத்தது பாக்கியம்‌.) 
தலை தெரியாமல்‌ எண்ணெய்‌ தேய்ப்பதா? 12055 


தலை தெரியாமல்‌ தத்தித்‌ தட்வுகிறது. 

தலை தெறிக்க ஓடி வருதல்‌. 

தலை நோய்க்குத்‌ தலையணையைத்‌ திருப்பிப்‌ போட்டால்‌ தீருமா? 
தலை நோவும்‌ தரித்திரமும்‌ தனக்கு வந்தால்‌ தெரியும்‌, 
தலைப்பாகை மாற்றுபவன்‌, 12060 


தலைப்‌ பிள்ளை ஆண்‌; தப்பினால்‌ பெண்‌, 
தலைப்‌ புறத்தைதீ தந்தால்‌ தருவேன்‌ மருந்துப்‌ பையை, 
தலை பெரிது என்று கல்லில்‌ முட்டிக்‌ கொள்ளலாமா? 
தலை போக வந்தது தலைப்பாகையோடு போயிற்று, 
(பாரதக்‌ கதை.) ப 
தலை போனாலும்‌ விலையைச்‌ சொல்லாதே. 12005 


44 தமிழ்ப்‌ பழமொழிகம்‌ 


தலை மயக்கமே சர்வ மயக்கம்‌. 
தலைமாட்டில்‌ சொல்வள்‌ தலையணை ம ந்திரம்‌. 
தலைமாட்டிற்குக்‌ கொள்ளி தானே தேடிக்‌ கொண்டாய்‌ . 
(கொண்டாள்‌.) 
தலைமுறை இல்லாத தாழ்வு: 
( தலைமுறையில்‌.) 
தலைமுறை தலைமுறையாய்‌ மொட்டை) அவவி பேர்‌ 


கூந்தலழகி. 


தலைமேல்‌ அம்பு பறந்தாலும்‌ இலையிற்‌ பிரிதல்‌ ஆகாது, 
தலைமேல்‌ ஓடின வெள்ளம்‌ சாண்‌ ஓடினால்‌ என்ன? முழம்‌ 
ஓடினால்‌ என்ன? 
தலைமேலே இடித்தால்தான்‌ குனிவான்‌. 
(குனீியான்‌.] 
தலைமேலே தலை இருக்கிற தா 
தலைமோட்டை; கூந்தலழகி என்று பெயர்‌, 


$2010 


12075 


திலையரர்‌ உறவு தலைக்கு. 
தலையாரியும்‌ அதிகாரியும்‌ ஒன்‌ றானால்‌ சம்மதிதீதபடி திருடலாம்‌. 


(6 வண்டியமட்டும்‌ திருடலாம்‌. 3 
தலையாரி வீட்டில்‌ திருடி அதிகாரி வீட்டில்‌ ஒளிதிதது போல. 
தலையசரி வீட்டுக்‌ கோழிமுட்டை குடியானவன்‌ வீட்டு அம்மியை 
உடைக்கும்‌. 
தலையாலே மலை பீளப்பான்‌ . 12080 
தலையில்‌ இடித்த பின்‌ தாழக்‌ குனிலான்‌. 
(பிறகா... குனிகிறது.) 
தலையில்‌ இடித்தும்‌ குனியாதா? | 
தலையில்‌ எழுத்து இருக்கத்‌ தந்திரத்தால்‌ வெல்லலாமா? 
தலையில்‌ எழுத்துக்குதி தாய்‌ என்ன செய்வான்‌? 


தலையில்‌ களிமண்ணா இருக்கிறது? 12005 


தலையில்‌ வீடித்தால்‌ அரைப்பு; இலையில்‌ விடிந்தால்‌ பருப்பு, 
தலையிலே, இடி வீழ. 
தலையிலே கொள்ளிக்‌ கட்டையால்‌ சொறிந்து கொள்ளலாமா? 
தலையிலே விறகுக்‌ கட்டு; காலிலே தந்தப்‌ பாதுசையா ? 
தலையும்‌ தலையும்‌ பொருதால்‌ மலையும்‌ வந்து 
பொறுக்கும்‌ , 
(மோதினால்‌, பொருந்தினால்‌, 


12090 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 45 


தலையும்‌ நனைத்துக்‌ கட்டியும்‌ நாட்டின பிறகா? 

தலையைச்‌ சுற்றிப்‌ பிடிக்கிறான்‌. 

தலையைச்‌ சுற்றியும்‌ வாயாலே. 

தலையைச்‌ சுற்றுகிற மாடும்‌ கூரையைப்‌ பிடுங்கித்‌ தின்கிற மாடும்‌ 
குடும்பத்துக்கு ஆகா. 

தலையைத்‌ தடவி மூளையை உரிய வேண்டாம்‌. 12095 
(உறிஞ்ச வேண்டாம்‌. உறிஞ்சுவான்‌. ) 


தலையைத்‌ திருகி உரலில்‌ போட்டு இடிக்கச்சே, சங்குசக்கரம்‌ த 
கண்‌ உடைந்து போகப்‌ போகிறது என்றானாம்‌. 

தலையும்‌ நனைத்தாச்சு; கத்தியும்‌ வைதிதாச்சு. 

தலையை வெட்டிச்‌ சமுத்திரத்தின்மேற்‌ போடலாமா? 


தலைவலிக்குத்‌ தலை அணையைத்‌ தானே மாற்றிப்‌ போட்டாற்‌ 
போல்‌. 


தலைவலி போகத்‌ திருகுவலி வந்தது. 12100 
(திரு வலி,) 


தலைவலியும்‌ காய்ச்சலும்‌ தனக்கு வந்தால்‌ தெரியும்‌. 
தலைவலியும்‌ பசியும்‌ தனக்கு வந்தால்‌ தெரியும்‌. 
... (தலையிடியும்‌.) ப 
தலைவன்‌ சொற்‌ கேள்‌. 
(4- நன்னெறி தவறேல்‌.) 
தலைவன்‌ நிற்கத்‌ தண்டு நிற்கும்‌. 
(தண்டு-சேனை,) 
தலைவன்‌ மயங்கச்‌ சர்வமும்‌ மயங்கும்‌. 12105 


தவசிக்குத்‌ தயிரும்‌ சாதமும்‌ விசுவாசிக்கு வெந்நீரும்‌ பருக்கையும்‌. 
தவசிப்பிள்ளை நமசிவாயம்‌ கையாசாரம்‌. 

தவசுக்கு என்று வந்து அச்சப்படுகிறதா? 

தவசுக்குத்‌ தனிமையும்‌ தமிழுக்குத்‌ துணையும்‌, 

தவசே அணிகலன்‌; தரழ்மையே மேன்மை, 12110 


தவத்தில்‌ இருந்தால்‌ தலைவனைக்‌ காணலாம்‌, 

தவத்து அளவே ஆடுமாம்‌ தான்‌ பெற்ற செல்வம்‌. 

தவத்துக்கு ஒருவர்‌; கல்விக்கு இருவர்‌; வழிக்கு மூவர்‌, 

தவத்துக்கு ஒருவர்‌; தமிழுக்கு இருவர்‌ . 
(கல்விக்கு, 

தவத்தோர்‌ மனம்‌ அழுங்கச்‌ செய்யக்‌ கூடாது. 12115 
(மனம்‌ முறிய,) 


46 தமிழ்ப்‌ பழமெரழிகல்‌ 
தவம்‌ இருக்க அவம்‌ செய்தாற்‌ போல்‌. 
தவழும்‌ குழந்தைக்கு நடக்கும்‌ குழந்தை யமன்‌, 
தவளை கத்தினால்‌ உடனே மழை. 

தவளை கூவிச்‌ சாகும்‌. 

தவளை தண்ணீருக்கு இழுக்கிறது; ஓற்தி மேட்டுக்கு 
இழுக்கிறது. 

(ஓணான்‌,) 


12120 


தவளை தன்‌ வாயால்‌ கெடும்‌. 
தவளை தாமரைக்கு அருகில்‌ இருந்தும்‌ அதன்‌ தேனை உண்ணாது. 
தவளை வாழ்வும்‌ தனிசு வாழ்வும்‌ ஆகா. 
(தனிசு-கடன்‌,) 
தவிட்டுக்கு ஆசைப்பட்டுத்‌ தீட்டிய அரிசியை நாய்‌ கொண்டு 
போன்தாம்‌. 
(தவிட்டுக்கு மன்றாடி.) 
தவிட்டுக்கு வந்த கைதான்‌ தங்கத்துக்கும்‌ வரும்‌. 12125 
(தனத்துக்கும்‌.) 


தவிட்டுக்கு வாங்கிய பின்ளை தன்‌ பிள்ளை ஆகுமா? 

தவிட்டுப்‌ பரனைக்குள்ளே எலி குமரி ஆனது போலே. 

தவிட்டை நம்பிப்‌ போகச்‌ சம்பா அரிசியை நாய்‌ கொண்டு 
போயிற்று. 

தவிடு அள்ளின கை தனம்‌ அள்ளும்‌. 

தவிடு தவிடு என்றால்‌ குருடுகுருடு என்கிறான்‌. 12130 


தவிடு தில்கிறதில்‌ ஒய்யாரம்‌ வேறா? 

தவிடு தின்பவன்‌ அமுதை விரும்புவானர? 

தவிடு தின்பவனை எக்காளம்‌ ஊதச்‌ சொன்னாற்‌ போல. 

தவிடு தின்னும்‌ அம்மையாருக்கு விளக்குப்‌ பிடிக்க ஓர்‌ ஆளா? 
தவிடு தின்னும்‌ ராஜாவுக்கு முறம்‌ பிடிப்பவன்‌ மந்திரி, 12195 


தவித்த வாய்க்குதி தண்ணீர்‌ தராத பாவி. 

தழைத்த மரத்துக்கு நிழல்‌ உண்டு; பிள்ளை பெற்றவளுக்குப்‌ பரல்‌ 
உண்டு. 

தழைத்த மரம்‌ வளையாத கணக்கும்‌ உண்டோ? 
(அருட்பா. ) 

தழைந்து போனால்‌ குழைந்து வருவான்‌, 

தள்ளத்‌ தள்ளத்‌ தாழ்ப்பாளைப்‌ பிடிப்பானேன்‌? 12140 


தள்ளத்‌ தள்ளத்‌ தாழ்ப்பாளை மெள்ள . மெள்ளத்‌ திறப்பானேன்‌? 
தள்ளரிய தாறு வந்து தாய்‌ வாழையைக்‌ கெடுத்தாற்‌ பேர்ல. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ AT 


தல்ளாதவன்‌ மனைவி பிள்ளைத்தாய்ச்சி; தள்ளிவிட்டு ஓடுதாம்‌ 
குள்ள நரி. 

தன்ளாவிட்டால்‌ ஆசாரம்‌ இல்லை; இல்லாவிட்டால்‌ உபசாரம்‌ 
இல்லை. 

தள்ளாதவனுக்கு ஆசாரம்‌ இல்லை; தமிதீதிரனுக்கு உபசாரம்‌ 
இல்லை. 
(இல்லா தவருக்கு.] 


72449 


தள்ளி ஊட்டினது தலைக்குட்டி 
தள்ளிப்‌ பேசினாலும்‌ தழுவிச்‌ குழைகிறது. 
(குழைகிறதா?) 
தளபதி இல்லாத தளம்‌, கரை இல்லாத குனம்‌. 
தளர்ந்த கிழவனுக்குச்‌ சோறும்‌, இடிந்த சுவருக்கு மண்ணும்‌ 
உண்டானால்‌ சில நாட்கள்‌ நிற்கும்‌. 
தறுதலைக்குத்‌ தயவு ஏது? 12180 
தறுதலைக்கு சாஜு சவுக்கடி. 
தன்‌ அழகு தனக்குத்‌ தெரியாது. 
தன்‌ அறிவு வேணும்‌; இல்லை என்றால்‌ சொல்ல றிவு வேணும்‌. 
தன்‌ ஆள்‌ இல்லா வேளாண்மையும்‌; தான்‌ உழாத நிலமும்‌ தரசு. 
தன்‌ இச்சையை . அடக்காவிட்டால்‌ அது தன்னையே 
வருத்தும்‌. 
(ஆளும்‌. ] 


12155 


தன்‌ இனம்‌ தன்னைக்‌ காக்கும்‌; வேலி பயிரைக்‌ காக்கும்‌, 
தன்‌ உயிர்‌ கருப்பட்டி. 
(வெல்லம்‌. ) 
தன்‌ உயிர்‌ தனக்குச்‌ சர்க்கரை. 
தன்‌ உகிர்‌ போல மன்‌ உயிர்‌ காக்க. 
(நிசன. எண்ணுவர்‌.) 
தன்‌ உயிரைத்‌ தின்கிறான்‌. 12150 
தன்‌ உயிரைப்‌ போல மன்னுமிருக்கு இரங்கு. 
டான்னுபிரை நினை. மன்னுயிரையும்‌ காக்கவேண்டும்‌.) 
தன்‌ ஊர்‌ கிழக்கு, தங்கின ஊர்‌ மேற்கு, வேட்டகம்‌ தெற்கு, 
வேண்டா ஊர்‌ வடக்கு, 
(தலைவைத்துப்‌ படுக்கும்‌ திசை.) 
தன்‌ ஊர்ச்‌ சுடுகாட்டுக்கும்‌ அயல்‌ ஊர்‌ ஆற்றுக்கும்‌ 
அஞ்ச வேண்டும்‌. 
தன்‌ ஊரில்‌ தாம்‌ அடிக்காதவன்‌ அலலூரில்‌ ஆனை அடித்தரனாம்‌. 
தன்‌ ஊருக்கு அன்னம்‌, பிற ஊருக்குக்‌ காகம்‌. 124104 


48 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 

தன்‌ ஊருக்கு ஆனை; அயலூருக்குப்‌ பூனை. 
(மன்‌ ஊருக்குப்‌ பூனை.) 

தன்‌ ஊருக்குக்‌ காளை; அயல்‌ ஊருக்குப்‌ பூனை. 

தன்‌ ஊருக்குப்‌ புலி; அசலூருக்கு நரி. 

தன்‌ கண்‌ இரண்டும்‌ போனாலும்‌ அயலான்‌ கண்‌ ஒன்றாவது 

போகவேண்டும்‌. 

தன்‌ கண்‌ தனக்குத்‌ தெரியாது. 12170. 

தன்‌ கண்ணைக்‌ கொடுத்து வெங்கண்ணை வாங்க வேண்டும்‌. 

தன்‌ கஷ்டத்தை விடப்‌ பெண்‌ கஷ்டம்‌ பொல்லாது. 

தன்‌ காசு செல்லாவிட்டால்‌ தட்டானைக்‌ கட்டி அடிதீதானாம்‌. 

தின்‌ காயம்‌ தனக்குத்‌ தித்திப்பு. 

தன்‌ காரியதுரந்தரன்‌, பிறர்‌ காரியம்‌ வழவழ என்று 

விடுகிறவன்‌ . 12175 


தன்‌ காரியப்‌ புலி. 

தன்‌.காரியம்‌ என்றால்‌ தன்‌ சீலையும்‌ பதைக்கும்‌. 

தன்‌ காரியம்‌ தனக்குத்‌ தித்திப்பு. 

தன்‌ காரியம்‌ பாராதவன்‌ சதைக்கு ஒரு புழுப்‌ புழுப்பான்‌. 
(சதையால்‌, ) 

தன்‌ காரியம்‌ ஜரூர்‌, சாமி காரியம்‌ வழவழர . 12180 


தன்‌ கால்‌ பெருவிரலைப்‌ பார்த்து நடக்க வேண்டும்‌. 
(பார்த்தான்‌ நடந்தால்‌ போதாதோ?) 
தன்‌ காலைத்‌ தானே கும்பிட்டுக்‌ கொள்ளலாமா? 
தன்‌ கீர்த்தியை விரும்பாதவனைத்‌ தள்ளிவிடு. 
தன்‌ குஞ்சு என்று வளர்க்குமாம்‌, குயிற்‌ குஞ்சைக்‌ காகம்‌. 
தன்‌ குணம்‌ போல்‌ தனக்கு வரும்‌ வாழ்வு. 12185 


தன்‌ குற்றம்‌ இருக்கப்‌ பிறர்‌ குற்றம்‌ பார்க்கிறதா? 
தன்‌ குற்றம்‌ கண்ணுக்குத்‌ தோன்றாது. 
(தெரியாது.) ட 
தன்‌ குற்றம்‌ தனக்குத்‌ தெரியாது. 
தன்‌ குற்றம்‌ பார்ப்பவர்‌ இங்கு இல்லை. 
தன்‌ குற்றம்‌ முதுகில்‌; பிறர்‌ குற்றம்‌ எதிரில்‌. 12190 


தன்‌ குற்றமும்‌ பெண்டாட்டி நாற்றமும்‌ தெரியா. 
தன்‌ குற்றமும்‌ முதுகும்‌ தனக்குத்‌ தெரியா . 
தண்‌ கை ஆயுதம்‌ பிறன்‌ கையிற்‌ கொடுப்பவன்‌ பதர்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 49 


தன்‌ கைத்‌ தவிடு உதவுவது போலத்‌ தாயார்‌ சைத்தனம்‌ உதவாது. 
(தன்‌ கைத்தனம்‌.) 
தன்‌ கையே கண்ணைக்‌ குதீதினாற்‌ போல. 12196 


தன்‌ கையே தனக்கு உதவி. 
(உதவும்‌. ) 

தன்‌ கொல்லையில்‌ கீரையை வைதீதுக்‌ கொண்டு அசல்‌ வீட்டுக்குப்‌ 
போ வனேன்‌? 

தன்‌ சோற்றில்‌ உள்ள கல்லைப்‌ பொறுக்கமாட்டாதவ& செரக்க 
னார்‌ கோயில்‌ மதிற்‌ கல்லைப்‌ பிடுங்கப்‌ போனானாம்‌. 


தன்‌ சோற்றைத்‌ தின்று ம்பத்‌ இருந்தால்‌ வீண்‌ சொல்‌ கேட்க 
விதியோ! 

தன்‌ சோறு தின்று, தன்‌ புடைவை கட்டி, வீண்‌ சொல்‌ கேட்க 
விதியோ? 12200 
(தன்‌ துகில்‌ தரிப்பார்க்கு, விதி ஏன்‌?) 


தன்‌ தப்புப்‌ பிறருக்குச்‌ சந்து. 
தன்‌ தலையில்‌ அக்ஷதை போட்டுக்‌ கொள்கிறான்‌. 
தன்‌ தார்‌ தார்‌ பரதார புத்திரன்‌. 
(தாரதார.) 
தன்‌ தொழிலைப்‌ பாராதவனுக்குதீ தலையளவு பஞ்சம்‌, 
தன்‌ நாயை உசுப்பியே தன்னைக்‌ கடிக்கச்‌ செய்யலாம்‌. 12209 


தன்‌ நாற்றத்தைத்‌ தானே கிளப்பிக்‌ கொள்கிறதா? 

தண்‌ நிலத்கில்‌ குறுமுயல்‌ தந்தியிலும்‌ வலிது. 
(யானையிலும்‌.) 

தன்‌ நிழல்‌ தன்னைக்‌ காக்கும்‌. 

தன்‌ நிழல்‌ தன்னோடே வரும்‌. 

தன்‌ நெஞ்சு அறியாத பொய்‌ இல்லை; தாய்‌ அறியாத சூல்‌ 
இல்லை, 2240 


தன்‌ நெஞ்சே தன்னைச்‌ சுடும்‌. 

தன்‌ நோய்க்குத்‌ தானே மருந்து. 
(பழமொழி நானூறு.) 

தன்‌ பணம்‌ செல்லா விட்டால்‌ தட்டானைக்‌ கட்டி பப பணத்த 
(தாதனை.) 

தன்‌ பல்லைக்‌ குத்திப்‌ பிறர்‌ மூக்கில்‌ வாசனை சாட்டுவது போல. 

தன்‌ பல்லைக்‌ குத்தித்‌ தன்னையே நாத்திக 
கொள்ளலாமா? ப 12215 
(நாற்றி) . 


$0 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 
தன்‌ பல்லைப்‌ பிடுங்கிப்‌ பிறர்‌ வாயில்‌ வைக்கலாமா? 
தன்‌ பலம்‌ கண்டு அம்பலம்‌ ஏற வேண்டும்‌, 
(கொண்டு. 
தன்‌ பாவம்‌ தன்னோடே. 
தன்‌ பானை சாயப்‌ பிடிக்கிறது இல்லை. 


(பிடிப்பார்‌ உண்டோ?) 
தன்‌ பிள்ளை என்று தலைமேல்‌ வைத்துக்‌ சொள்ளலாமா? 12220 


தன்‌ பிள்ளைக்குப்‌ பதைக்காதவள்‌ சக்களதீதி பிள்ளைக்குப்‌ 
பதைப்பாளா? 
தன்‌ பிள்ளையைத்‌ தரன்‌ அடிக்கத்‌ தலையாரியைச்‌ சீட்டுக்‌ கேட்‌ 
கிறது போல. ப 
(கேட்டு வர வேண்டுமா?) 
தன்‌ மகன்‌ போனாலும்‌ குற்றம்‌ இல்லை; மருமகள்‌ தாலி அறுக்க 
வேண்டும்‌. 
தன்‌ மனம்‌ பொன்‌ மனம்‌, 
தன்‌ மா ஆனால்‌ தின்னாளோ? தானே வாரி 
மொக்காளோ? 12225 


தன்‌ முதுகில்‌ அழுக்கு இருப்பது தெரியாமல்‌ பிறன்‌ முதுகில்‌ அழுக்கு 
அமுக்கு என்பது போல. 

தன்‌ முதகு ஒரு போதும்‌ தனக்குத்‌ தெரியாது, 

தன்‌ மூக்கு அறுபட்டாலும்‌ எதிரிக்குச்‌ சகுனப்‌ பிழை. 

சன்மை உடைமை தலைமை. 

தன்‌ வயிற்றைத்‌ தான்‌ உலர வைக்கலாமா? 12230 


தன்‌ வாய்க்‌ கஞ்சியைக்‌ கவிழ்த்துப்‌ போட்டான்‌, 

தன்‌ வாயிலே சீதேவி, முன்‌ வாயிலே மூதேவி. 

தன்‌ வாயால்‌ தவளை கெட்டது. 

தன்‌ வாயால்தான்‌ கெட்டதாம்‌ ஆமை. 

தன்‌ வாயால்‌ தான்‌ கெட்டான்‌. 12295 


தன்‌ வாலைச்‌ சுற்றிக்‌ கொள்ளும்‌ நாய்‌ போல, 

தன்‌ வினை தன்னைச்‌ சுடும்‌; ஓட்டப்பம்‌ வீட்டைச்‌ சுடும்‌, 
(பட்டினத்தார்‌ கதை.) 

தன்‌ வீட்டு அகமுடையான்‌ தலை மாட்டிலும்‌ அசல்‌ வீட்டு அக 
முடையான்‌ கால்‌ மாடும்‌ நலம்‌. 
(கால்‌ மாட்டிலு 1, ) 

தன்‌ வீட்டுக்‌ கதவை இரவல்‌ கொடுத்துவிட்டு வீடிய விடிய நாய்‌ 
காத்தாளாம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 51 


தன்‌ வீட்டுக்‌ கதவைப்‌ பிடுங்கி அயல்‌ வீட்டுக்கு வைத்தாற்‌ 
போல. 12240 
(வைத்து விடிகிற மட்டும்‌ நாய்‌ ஒட்டினாளாம்‌.) 


தன்‌ வீட்டுக்குத்‌ தவிடு இடிக்கவில்லையாம்‌; ஊரார்‌ வீட்டுக்கு 
இரும்பு இடிக்கப்‌ போனாளாம்‌, 

தன்‌ வீட்டுக்கு வந்த விருந்தாளியை அசல்‌ வீட்டுக்குப்‌ போகச்‌ 

சொன்னால்‌ போவானா? 

தன்‌ வீட்டு நாய்‌ என்று தாவ விடுவதர? 

தன்‌ வீட்டுப்‌ படலை இரவல்‌ கொடுத்துவிட்டு விடிய விடிய நாய்‌ 
காத்தானாம்‌, 

தன்‌ வீட்டு விளக்கு என்று முத்தம்‌ இடலாமா? 12245 
(இருக்கிறதா?) 


தன்‌ வீட்டு விளக்குத்‌ தன்னைச்‌ சுடாதா? 

தன்‌ வீடு தவீர அசல்‌ வீட்டுக்கு மேட்டு வரி என்றான்‌. 

தன்னது தன்னது என்றால்‌ குசுவும்‌ மணக்கும்‌, 

தன்னந்‌ தனியே போகிறாள்‌; திமிர்‌ பிடித்து அலைகிறாள்‌ , 
தன்னவன்‌ செய்கிறது மன்னனும்‌ செய்யான்‌ , 12290 


தன்னவன்‌ தனக்கானவனாம்‌ இருந்தால்‌ தலைப்‌ பாதியில்‌ 
இருந்தால்‌ என்ன? கடைப்‌ பந்தியில்‌ இருந்தால்‌ என்ன? 
(பரிமாறுகிறவனாய்‌ இருந்தால்‌.) 

தன்னால்‌ இல்லாத வேளாண்மையும்‌ தான்‌ உழாத நிலமும்‌ தரிசு, 
(தன்‌ ஆள்‌ இல்லாத.) 

தன்னால்‌ தான்‌ கெட்டான்‌ பதீமாசுரன்‌. 

தன்னாலே தாழ்‌ திறந்தால்‌ தச்சன்‌ என்ன செய்கிறது . 

தன்னாலே தான்‌ கெட்டால்‌ அண்ணாவியார்‌ என்ன 
செய்வார்‌. | 122௦௦ 


(அண்ணாவியார்‌ - உபாத்தியாயர்‌. ) 


தன்னில்‌ எளியது தனக்கு இரை. 

தன்னை அழுத்தினது சமுத்திரம்‌. 

தன்னை அறிந்தவன்‌ தலைவனை அறிவான்‌ . 

தன்னை அறிந்தவன்‌ தானே தலைவன்‌. 

தன்னை அறிந்து பின்னைப்‌ பேசு, 12260 


தன்னை அறியாச்‌ சன்னதம்‌ உண்டா? 
(அறியாத சன்னதம்‌ இல்லை.) 


50 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தன்னை அறியாதவன்‌ தலைவனை ௮ நியான்‌, 

தன்னை அறியாப்‌ பேயாட்டம்‌ உண்டா? 

தன்னை இகழ்வாரைப்‌ பொறுத்தலே தலையாம்‌. 

தன்னை ஒளித்து ஒரு வஞ்சனை இல்லை. 12265 

தன்னைக்‌ கட்டக்‌ கயிறு யானை தானே கொடுத்தாற்‌ போல்‌. 

தன்னைக்‌ காக்கிற்‌ கோபத்தைக்‌ காக்க வேண்டும்‌. 

தன்னைக்‌ கொல்ல வந்தவ! ஆயினும்‌ பசுளைகீ கொல்லல்‌ ஆகாது, 
(திருவாலவாயுடையார்‌ திருவிளையாடல்‌ 80-21.) 

தன்னைக்‌ சொல்லவந்த பசுவைகீ தான்‌ கொன்‌ றால்பாவம்‌ இல்லை, 

தன்னைச்‌ சிரிப்பது அறியாதாம்‌ பல்லாவரத்துக்‌ குரங்கு. 12270 


(தன்னைப்‌ பார்த்துச்‌ சிரிக்குமா ம்‌.) 


தன்னைச்‌ சிரிப்பாரைத்‌ தான்‌ அறியான்‌. 
தன்னைத்‌ தானே பழிக்குமாம்‌. தென்ன மரத்திலே குரங்கு இருந்து, 


தன்னைத்‌ தானே மெச்சிக்‌ கொள்ளுமாம்‌ தவிட்டுக்‌ கொழுக்கட்டை, 

தன்னைப்‌ பணிவாரைத்‌ தான்‌ பணியக்‌ காலம்‌ வந்தது. 

தன்னைப்‌ பாடுவான்‌ சம்பந்தன்‌) என்னைப்‌ பாடுவான்‌ அப்பனி; 
பொன்னைப்‌ பாடுவான்‌ சுந்தர்‌, 12275 
(சிவபெருமான்‌ கூற்று.) 


தன்னைப்‌ பார்த்துச்‌ சிரிக்கவில்லையாம்‌ தென்னமரத்துக்‌ 
குரங்கு; பார்த்துப்‌ பார்த்துச்‌ சிரிக்கிறதாம்‌ பலா மரத்துக்‌ 
குரங்கை, 
தன்னைப்‌ புகழ்தலும்‌ தரும்‌ புலவோர்க்கே, 
(தன்னூல்‌. ) | 
தன்னைப்‌ புகழ்வானும்‌ சாண்‌ ஏறி நிற்பானும்‌ பொன்னைப்‌ 
புதைத்துப்‌ போவானும்‌ பேய்‌. 
தன்னைப்‌ புகழாத கம்மாளன்‌ இல்லை. 
தன்னைப்‌ புகழாதவரும்‌ இல்லை; தனித்த இடத்தில்‌ குசுவாத 
வரும்‌ இல்லை. 12280) 


தன்னைப்‌ பெற்ற ஆத்தாள்‌ கிண்ணிப்‌ பிச்சை எடுக்கிறாள்‌; 
தம்பி கும்பகோணத்தில்‌ கோதானம்‌ பண்ணுகிறான்‌. 

தன்னைப்‌ பெற்ற தாய்‌ கிண்ணிப்பிச்சை வாங்குகிறாள்‌; 
தங்கத்தரலே சரப்பளி தொங்க ஆடுகிறதாம்‌, 

தன்னைப்‌ பெற்றவள்‌ கொடும்பாவி; தன்‌ பெண்ணைப்‌ பெற்றவள்‌ 
மகராசி, 


தமிழிப்‌ பழமொழிகள்‌ 53 


தன்னைப்‌ போல வேணுமாம்‌ தவிட்டுக்குக்‌ கட்டை, 
தனக்காகப்‌ புத்தி இல்லை; பிறதீதியார்‌ சொல்‌ கேட்கிறதும்‌ 
இல்லை, 12285 


தனக்கு அழகு மொட்டை; பிறர்க்கழகு கெண்டை. 
(கூந்தல்‌- தனக்குக்‌ கொண்டை. பிறர்க்கு மொட்டை, 
தனக்கு அழகு மொட்டை, பிறர்க்கு அழகு கொண்டை. 
தனக்கு ஆகாத பானை உடைந்தால்‌ என்ன? இருந்தால்‌ என்ன? 
தனக்கு இல்லாத அழகு தண்ணீர்ப்‌ பானையைப்‌ பார்தீதால்‌ 
தீருமா? 
(தண்ணீரை.) 
தனக்கு இன்னா, இனினா பிறர்க்கு, 12290 
(பழமொழி நானூறு. ) 


தனக்கு உகந்த ஊணும்‌ பிறர்க்கு உகந்த கோலமும்‌. 

தனக்கு உண்டு; எதிரிக்கு இல்லை. 

தனக்கு உதவாத பாலைக்‌ கொட்டிக்‌ கவிழ்தீதாளாம்‌. 

தனக்கு உதவாத பிள்ளை ஊருக்கு உதவும்‌. 

தனக்கு எளிய சம்பந்தம்‌; விரலுக்குந்‌ தகுந்த வீக்கம்‌, 12295 


தனக்கு எளியது சம்பந்தம்‌; தனக்குப்‌ பெரியது விம்மந்தம்‌. 
.(ஓம்மந்தம்‌, யாழ்ப்பாண வழக்க.) 
தனக்கு என்றால்‌ பிள்ளையும்‌ களை வெட்டும்‌. 
தனக்கு என்றால்‌ புழுக்கை கலம்‌ கழுவி உண்ணால்‌.. 
தனக்கு என்று அடுப்பு மூட்டீதீ கான்‌ வாழும்‌ காலத்தில்‌ 
வயிறும்‌ சிறுக்கும்‌; மதியும்‌ பெருக்கும்‌. 
தனக்கு என்று இருந்தால்‌ சமயத்துக்கு உதவும்‌. 12300 


தனக்கு என்று ஒருத்தி இருந்தால்‌ தலைமாட்டில்‌ இருந்து 
அழுவாள்‌. 

தனக்கு என்று கொல்ல நாய்‌ வெடுக்கென்று பாயும்‌. 
(சொல்ல. ) 

தனக்கு என்ன என்று இருக்கல்‌ ஆகாது; நாய்க்குச்‌ சோறு 
இல்லை ஆயின்‌ . 

தனக்கு ஒன்று, பிறத்தியாருக்கு ஒன்று. 

தனக்குக்‌ கண்டுதானே தானம்‌ வழங்க வேண்டும்‌? 12305 


தனக்குச்‌ சந்தேகம்‌; அடைப்பைக்காரனுக்கு இரட்டைப்‌ படியாம்‌. 

தனக்குத்‌ தகாத காரியத்தில்‌ பிர£வசிப்பவன்‌ குரங்கு பட்ட ட்ப 
படுவான்‌ , 

தனக்குத்‌ தகாத காரியம்‌ செய்தால்‌ ஆளுக்குப்‌ பிராண 
சேததீதுக்கு வரும்‌. 


54 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தனக்குத்‌ தங்கையும்‌ தம்பிக்குப்‌ பெண்டாட்டியும்‌. 
தனக்குத்‌ தவிடு இடிக்கத்‌ தள்ளாது; ஊருக்கு இரும்பு 
அடிக்கத்‌ தள்ளும்‌. ர 


தனக்குத்‌ தவிடு குத்தி மாட்டாள்‌; அயலாருக்கு 
இறுங்கு இடிப்பாளி, 

( இறுங்கு-ஒருவகைச்‌ சோளம்‌.) 
தனக்குத்‌ தனக்கு என்றால்‌ தாய்ச்‌ 
(தாய்ச்சீலை-கெளபீனம்‌. ) 
தனக்குத்‌ தனக்கு என்‌ றால்‌ பி 

(ஒருகை பீடுங்கும்‌, மற்றொரு கை களை Q 
தனக்குத்‌ தாறும்‌ பிறைக்குத்‌ தூணும்‌. ்‌ 
தனக்குத்‌ தானே கனியாத பழத்தைதீ தடி கொண்டு அடித்தால்‌ 

கனியுமா? 12315 


12310 


சீலையும்‌ பதக்குக்‌ கொள்ளும்‌, 


டங்கும்‌ களை வெட்டும்‌. 


வட்டும்‌. ) 


தனக்கும்‌ தெரியாது; சொன்னாலும்‌ கேட்கமாட்டான்‌. 
தனக்குப்‌ பிறந்த பிள்ளை தவிட்டுக்கு அழுகிறதாம்‌; 
ஊரார்‌ பிலிளைக்குக்‌ கூட்டுக்‌ கல்யாணம்‌ செய்கிறானாம்‌. 
தனக்குப்பின்‌ தானம்‌, 
தனக்குப்‌ பின்னால்‌ அகம்‌ இருந்து என்ன? கவிழ்ந்து என்ன? 
(நிமிர்ந்து என்ன?) 
தனக்குப்‌ பின்னால்‌ வாழ்ந்தால்‌ என்ன? கெட்டால்‌ என்ன? 129820 
தனக்குப்‌ பெரியாரைத்‌ தடிகொண்டு அடிக்கிறது. 
தனக்குப்‌ போகத்‌ தானம்‌. 
தனக்கும்‌ உயர்ந்த குலத்தில்‌ பெண்ணைக்‌ கொடு: தன்னிலும்‌ 
குறைந்த இடத்தில பெண்ணை எடு. 
தனக்கு மிஞ்சித்தான்‌ பரோபகாரம்‌. 
தனக்கு மூக்குப்‌ போனாலும்‌ எதிரிக்குச்‌ சகுனப்பிழை 
வேண்டும்‌. 12225 


தனக்கு வந்தால்‌ தெரியும்‌ தலைவலியும்‌ கரய்ச்சனும்‌. 
தனக்கே தகராறாம்‌; தம்பிக்குப்‌ பழையதாம்‌. 
தனக்கே தாளமாம்‌; தம்பிக்குப்‌ பலகாரமாம்‌. 
தனதீதால்‌ இனம்‌ அகும்‌; பணத்தால்‌ ஜனம்‌ ஆகும்‌, 
தனம்‌ இரட்டிப்பு; தானியம்‌ முத்திப்பு. 12390 


தனிக்‌ காட்டு ராஜா. 

தனி மரம்‌ தோப்பு ஆகுமா? 

தனி வழி போகாதே; அரவத்தொடு ஆடாதே. 
தனிவழியே போனவளைத்‌ தாரம்‌ என்று எண்ணாதே. 


தசக்ளா மோக்ளா இல்லை. 123995 


தாகம்‌ இருக்கிறது; இரக்கம்‌ இல்லை, 
(இறக்கம்‌. ) 
தாங்கித்‌ தாங்கிப்‌ பார்த்தால்‌ தலைமேல்‌ ஏறுகிறான்‌. 
தாங்கினால்‌ தலைமேல்‌ ஏறுகிறான்‌. 
தாங்குகிற ஆன்‌ உண்டு; தனர்ச்சி உண்டு. 
தாசரி தப்புத்‌ தண்டவாளத்துக்குச்‌ சரி, 12340 


தாசிக்குப்‌ பாளையம்‌ கொடுத்தால்‌ தகப்பனும்‌ போகலாம்‌; 
பிள்ளையும்‌ போகலாம்‌, 

தாசி பகட்டும்‌ தாவணி மிரட்டும்‌ போகப்‌ போகத்‌ தெரியும்‌, 

தாசி பிள்ளைக்குத்‌ தகப்பன்‌ யார்‌? 


தாசில்‌ தடுமாறிப்‌ போகிறது! 
தாசில்தார்‌ கோழி முட்டை சம்சாரி அம்மிக்கல்லையும்‌ 
உடைக்கும்‌. 12849 


தாசில்தாருக்குத்‌ தாசில்‌ வேலை போனாலும்‌ சமையல்காரனுக்குச்‌ 
சமையல்‌ வேலை போகவில்லை, 

தாசில்தாருக்கு வேலை பேரச்சு; சமையல்காரனுக்கு என்ன 
கவலை? 

தாசி வீட்டுக்குப்‌ போனபின்‌ தாய்‌ இல்லாப்‌ பிள்ளை என்றால்‌ 
விடுவாளா? ப 

தாட்டோட்டக்காரனுக்குத்‌ தயிறும்‌ சோறும்‌; விசுவாசக்காரனுக்கு 
வெத்நீரும்‌, பருக்கையும்‌, 

தாட்டோ ட்டக்காரனைக்‌ கூடுவதிலும்‌ தனியே இருப்பது 
நலம்‌. 12350 
(தாட்டோட்டக்காரனுடன்‌ .) 


தாடிக்குப்‌ பூக்‌ கட்டலாமா? 
(சூடலாமா?2) 
(இரத்தின சபாபதி மாலை. ) 
தாடிக்குப்‌ பூண்‌ கட்டலாமா? 


56 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தாடிக்‌ கொம்புத்‌ தள வரிசை மாதிரி, 
தாதி பற்றி எரியும்‌ போது சுருட்டுக்கு நெருப்புக்‌ கேட்டது போல. 
தாடி வளர்த்தவர்கள்‌ எல்லாம்‌ தத்துவ ஞானிகளா? 12355 


தரதத்தியைக்‌ கெடுத்தவவ தாதன்‌; குயவனைக்‌ கெடுத்தவன்‌ 
குயத்தி, 

தாதன்‌ ஆட்டம்‌ திருப்பதியிலே தெரியும்‌. 

தாதன்‌ கையிலே அகப்பட்ட குரங்கு போல அலைகிறாலி, 

தாதனும்‌ பறையனும்‌ போல. 

தாதனைக்‌ கண்டால்‌ ரங்கன்‌. ஆண்டியைக்‌ கண்டால்‌ 
லிங்கன்‌. 
(தூதனைக்கண்டால்‌ லிங்கன்‌.) 


12360 


தரதா கோடிக்கு ஒருவர்‌. 
(ஓளைவயார்‌ பாடல்‌.) 
தாது அறியாதவன்‌ பேதை வைத்தியன்‌. 
தாதும்‌ இல்லை, பிராதும்‌ இல்லை, 
தாபரம்‌ இல்லா இளங்‌ கொடி போல. ப 
தாம்‌ கெட்டாலும்‌ பிறருக்குக்‌ கேடு நினைக்கல்‌ ஆகாது. 12965 


தாம்பும்‌ அறுதல்‌, தோண்டியும்‌ பொத்தல்‌. 
தரம்பூலத்‌ தட்டுச்‌ சாதிக்காதது இல்லை, 
(சிசுபாலன்‌ வதம்‌,) 
தாம்பை விட்டு வாலைப்‌ பிடிக்கிறது போல, 
தரம்‌ வளர்த்ததோரிநச்சு மாமரம்‌ ஆயினும்‌ கெடார்‌, 
... (திருவாசகம்‌.) 
தரம்‌ வளைவார்‌ பிறருக்கு ஊற்றங்கேரள்‌ ஆகார்‌, 12370 


தாமதம்‌ தாழ்வுக்கு ஏது. 
தாமரை இல்லாத்‌ தடாகம்‌ போல. 
(சந்திரன்‌ இல்லா வானம்‌ போல.) 
தாமரை இலைத்‌ தண்ணீர்‌ போல, 
தாமரை இலையில்‌ தண்ணீரைப்‌ போல்‌ தவிக்கிறான்‌, 
தாமரையில்‌ விழுந்த மழைத்‌ துளி போல. 12375 


தாய்‌ அவிடே, தாக்கோல்‌ இவிடே, 
(மலையாளம்‌.) 

தாய்‌ அற்றால்‌ சீர்‌ அறும்‌. 

தாய்‌ அறியாத சூல்‌ இல்லை. 
(தன்‌ நெஞ்சு அறியாப்‌ பொய்‌ இல்லை,) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 57 


தாய்‌ இட்ட (பேரை ஊர்‌ இட்டு அழைக்கும்‌. 
தாய்‌ இடம்‌ பிவ்ளை' இடந்‌ தானே மனம்‌ மகிழ. 12380 


தாய்‌ இருந்தால்‌ நாய்‌ வருமா? 
தாய்‌ இல்லாக்‌ குழந்தை தானே வளரும்‌, 
தாய்‌ இல்லாத போது தகப்பன்‌ தாயாதி, 
தாய்‌ இல்லாத பிள்ளை ஊருக்கு ஆகுமா? 
(ஆகாது. 
தாய்‌ இல்லாத பிள்ளை தறுதலை, 12385 


தாய்‌ இல்லாத பிறந்தகமும்‌ கணவன்‌ இல்லாத புக்ககமும்‌ . 

தரய்‌ இல்லாதவனுக்கு ஊர்‌ எல்லாம்‌ தாய்‌, 

தாய்‌ இல்லாப்‌ பிள்ளை என்றால்‌ தேவடியாள்‌ கேட்க மாட்டாள்‌. 
தாய்‌ இல்லாப்‌ பிள்ளைக்கு நாய்‌ பட்ட பாடு, 

தாய்‌ இல்லாப்‌ பிள்ளையைத்‌ தலையிலே தட்டலாமர? 12390 


தாய்‌ உள்ளமட்டும்‌ சீராட்டு. 

தாய்‌ உறவோ? நாய்‌ உறவோ? 

தாய்‌ ஊட்டாத சோற்றைத்‌ தயிர்‌ ஊட்டும்‌. 

தாய்‌ எட்டடி பாய்ந்தால்‌ குட்டி பதினாறடி பாயும்‌. 

தாய்‌ ஏழு அடி பாய்ந்தால்‌ மகள்‌ எட்டு அடி பாய்வாள்‌, 12395 


தாய்‌ ஒரு பாக்குத்‌ தான்‌ கமுகத்‌ தோப்பு என்கிறாள்‌. 

தாய்க்‌ கண்ணோ, நாய்க்‌ கண்ணேர? 

தரய்க்‌ கிழவி எப்போது சாவாளோ? தாழ்வாரம்‌ எப்போது 
ஒழியுமோ? 

தாய்க்கிழவியும்‌ வெறிநாயும்‌ பிடித்தால்‌ விடார்‌. 

தாய்க்கு அடங்காதவன்‌ ஊருக்கு அடங்கரன்‌ . 12400 


தாய்க்கு அடங்காதவன்‌ ஊருக்கு அடங்கான்‌; 

ஊருக்கு அடங்காதவன்‌ ஒருவருக்கும்‌ அடங்கான்‌, 
தாய்க்கு அடுத்தது தாரம்‌; 
தாய்க்கு ஆகாத பிள்ளை ஊருக்கு ஆகாது. 

(- ஊருக்கு ஆகாத பிள்ளை ஒருவருக்கும்‌ ஆகாது. ஊருக்கு ஆகுமா?) 

தாய்க்கு ஆகாத பிள்ளையும்‌ தட்டானுக்கு ஆகாத 

பொன்னும்‌ பதர்‌. 
தாய்க்கு ஆகாத மகன்‌ ஆருக்கு ஆவான்‌? 12405 


58 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தாய்க்கு உள்ளது மகளுக்கு. 

தாய்க்கு ஒளித்த சூலா? 

தாய்க்குச்‌ சகம்‌ ஆனால்‌ கர்ப்பதீதுக்குச்‌ சுகம்‌. 

தாய்க்குச்‌ சோறு இருக்கிறது ஊருக்குப்‌ புகழ்ச்சியா? ப 
தாய்க்குத்‌ தலைப்‌ பிள்ளை. 12410 


தரய்கருத்‌ தவிடு இடியான்‌; தம்பிரானுக்கு இரும்பு இடிப்பரன்‌. 
(அடிப்பான்‌. 

தாய்க்குத்‌ தாலி செய்தாலும்‌ தட்டான்‌ திருடுவான்‌. 

தாய்க்குப்‌ பின்‌ தகப்பனும்‌ தாயாதி. 

தரய்க்குப்‌ பின்‌ தாரம்‌ தன்மை கெட்டால்‌ அபதாரம்‌. 

தாய்க்கும்‌ தாரத்துக்கும்‌ வித்தியாசம்‌ தெரியாதவன்‌ . 12415 


தாய்க்கு மிஞ்சி உறவும்‌ இல்லை;சுக்குக்கு மிஞ்சி மருந்தும்‌ இல்லை, 
தாய்க்கு மூத்துத்‌ தகப்பனுக்கு விளக்குப்‌ பிடிக்கிறான்‌. 

(வழக்கு முடிப்பான்‌.) | 
தாய்க்கு. விளைந்தாலும்‌ தனக்கும்‌ விளைய வேண்டும்‌. 
தாய்க்கு விளைந்தாலும்‌ தனக்கு விளையதீ தவம்‌ செய்வாராம்‌. 
தாய்‌ கஷ்டம்‌ தலையிலே; மகள்‌ கஷ்டம்‌ மடியிலே, 12420 


தரய்‌ காணாது தவிக்கும்‌ சேய்போல்‌. 

தாய்‌ கிண்ணிப்‌ பிச்சை எடுக்கிறாள்‌, மகன்‌ கும்பகோணத்தில்‌ 
கோதானம்‌ செய்கிறான்‌. 

தாய்‌ கூடப்‌ பிறந்த மாமனிடத்தில்‌ குலமும்‌ கோதீதிரமும்‌ 
சொன்னது போல, 

தாய்‌ கேட்டுப்பட்டி, தகப்பன்‌ காவடிப்பட்டி, தங்கை மோருப்பட்டி! 
தமக்கை சாதப்பட்டி, 

தாய்‌ கைக்குத்‌ தோஷம்‌ இல்லை. 12495 


தாய்‌ கையில்‌ இருக்கிற தளத்தைப்‌ பார்க்கிலும்‌ தன்கைத்‌ தளமே 
மேல்‌, 
(பொன்னைக்‌ காட்டிலும்‌.) 
தாய்‌ கொட்டையூரில்‌ முட்டி எடுக்கிறாள்‌, பையன்‌ கும்ப 
கோணத்தில்‌ கோதானம்‌ பண்ணுகிறான்‌. 
(முட்டி-பிச்சை, ) 
தாய்‌ கொணடு பொறுக்காததை ஆர்‌ பொறுப்பார்‌? 
தாய்ச்‌ சீலைக்குக்‌ சாண்துணி இலலை; தலைக்கு மேலே சரிகை 
மேற்கட்டி, 
தோய்ச்சீலைஃகோவணம்‌, ) 
தாய்‌ செத்தால்‌ மணம்‌, மகள்‌ செத்தால்‌ பிணம்‌, 12430 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 59 


தாய்‌ செத்தாள்‌; மகள்‌ திக்கற்றாள்‌. 
தாய்‌ சொல்‌ கேளாப்‌ பிள்ளை தறுதலை, 
தாய்‌ சொல்‌ கேளாதவன்‌ நாய்வாய்ச்‌ சீலை. 
தாய்‌ சொல்‌ துறந்தால்‌ வாசகம்‌ இல்லை. 
தாய்‌ சொல்‌ விரதத்தை விட்டு வேறே விரதத்தை 
எடுக்கிறதா? 12435 


தாய்‌ தகப்பன்‌ பட்டினி கிடக்க ஊரில்‌ அன்னதானம்‌ 
செய்கிறானாம்‌. 

தாய்‌ தட்டுப்‌ பிச்சை எடுக்கிறாள்‌; பிள்ளை கும்பகோணத்தில்‌ 
கோதானம்‌ பண்ணுகிறான்‌. 

தாய்‌ தந்த இறந்தாலும்‌ பிழைக்கலாம்‌; நாணயம்‌ இழந்தால்‌ 
பிழைக்கப்படாது. 

தாய்‌ தவிட்டுக்கு அழுகிறாள்‌; மகள்‌ இஞ்சிப்‌ பச்சடி கேட்கிறான்‌. 
(அழுகையிலே). 

தாய்‌ தன்னை அறியாத கன்று இல்லை, 12440 


(கம்பராமாயணம்‌...) 


தாய்‌ தனக்கு ஆகாத மகள்‌ ஆர்தனக்கு நல்லவள்‌ ஆவால்‌? 

தாய்‌ தேடியும்‌ பிள்ளை தேடியும்‌ மடிசீலை ஒன்று. 

தாய்‌ தூற்றினால்‌ ஊர்‌ தூற்றும்‌; கொண்டவன்‌ தூற்றினால்‌ 
கண்டவன்‌ தூற்றுவான்‌, 

தாய்‌ நக்கத்‌ தழுவணி உதிர. 
(தழுவணி-சேனை..) 

தாய்‌ பேர்‌ போனாலும்‌ போகட்டும்‌; தம்பி சக்கிலியனானால்‌ 
சரி. 12445 
(தம்பியை இழித்தபடி.) 


தாய்‌ பொறுக்காததை ஊர்‌ பொறுக்குமா? 

தாய்‌ பொன்னிலும்‌ மாப்பொன்‌ திருடுவான்‌ தட்டான்‌. 

தாய்போல்‌ பெண்ணும்‌ தகப்பன்‌ போல்‌ பிள்ளையும்‌, 

தாய்‌ மனம்‌ பித்து, தகப்பன்‌ மனம்‌ கல்‌. 

தாய்‌ மனைக்கு வந்தது பிள்ளை மனைக்கும்‌. 12450 


தாய்‌ மாமன்‌ இடத்தில்‌ குலம்‌ கோத்திரம்‌ சொன்னாளாம்‌. 
தாய்‌ மாமன்‌ வீட்டிலேயா குலம்‌ கோத்திரம்‌ கேட்கிறது? 
தாய்‌ மிதிக்க ஆகா முடம்‌. 

(பழமொழி நானூறு.) 


60 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தாய்‌ மிதிக்கக்‌ குஞ்சு முடம்‌ ஆகாது. 
தரய்‌ முகம்‌ காணாத பிள்ளையும்‌ மழை முகம்‌ காணாத பயிரும்‌ 
செவ்வைப்படமாட்டா . 12409 


தாய்‌ முகம்‌ பார்க்கும்‌ சேய்‌ முகம்‌ போல, 

தரய்‌ முலை குடித்துத்‌ தாகம்‌ தணிய வேணும்‌. 

தாய்‌ முலைப்பாலுக்குப்‌ பால்‌ மாறினது போல. 

தரய்‌ வசவு பிள்ளைக்குப்‌ பலிக்குமா? 

தாய்‌ வயிற்றில்‌ இராது பிறந்தது போல, 42460 


தாய்‌ வயிற்றைப்‌ பார்ப்பாள்‌; பெண்டாட்டி மடியைப்‌ 
பார்ப்ப. 

(பெண்டாட்டி இடுப்பைப்‌ பார்ப்பாள்‌.) 
தாய்‌ வளர்த்த பிள்ளை தறுதலை. 
தரய்‌ வார்த்தை கேளாத பிள்ளை நாய்‌ வாயிற்‌ சேலை, 
தாய்‌ வீட்டுக்குப்‌ போனாலும்‌ தன்னைப்‌ பேணிப்‌ போக வேணும்‌. 
தாய்‌ வீட்டுப்‌ பெருமையை அக்காள்‌ தங்கச்சி பேசிக்‌ ப ப 

கொண்டாற்போல,. 19465 


தாய்‌ வீடு ஓடிய பெண்ணும்‌ பேயோடாடிய கூத்தும்‌. 
தாய்‌ வைத்த பெயர்‌ தலையில்‌ இருக்க நாய்‌ வைத்த பெயர்‌ 
நடு நாயகமாக விளங்கிற்றாம்‌. 
தாயாதிக்காரன்‌ வாழவைதீத வீடு உண்டா? 
தாயாதிக்குக்‌ குணம்‌ இல்லை: கோவணத்துக்கு மணம்‌ 
இல்லை. 
தாயாதிச்‌ சண்டை. 12470 


தாயிற்‌ சிறந்ததொரு கோயிலும்‌ இல்லை. 

தாயும்‌ தகப்பனும்‌ தவிரசி சகலமும்‌ வாங்கலாம்‌. 

தாயும்‌ தகப்பனும்‌ தள்ளிவிட்ட காலத்தில்‌ வா என்று அழைத்த 
பங்காரவாசி. 

தாயும்‌ பிள்ளையும்‌ ஆனால்‌ தாய்‌ எந்த வழியோ பிள்ளையும்‌ 
அந்த வழி. 

தாயும்‌ பிள்ளையும்‌ ஆனாலும்‌ வாயும்‌ வயிறும்‌ வேறே. 42475 


தாயே என்று போனாலும்‌ நாயே என்று வருகிறது. 

தாயை அடக்கி அவிசாரி போனாளசம்‌, 
(போனாற்போல.) 

தரயை அடக்கி மகன்‌ ஊரில்‌ சுற்றுகிறாளாம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 61 


தாயைக்‌ கண்ட கன்று போல, 
தாயைக்‌ கண்டான்‌; மகளைக்‌ கொண்டால்‌. 12480 


தாயைக்‌ கொன்றவன்‌ சொல்லுகி ச அஞ்சான்‌. 

தாயைக்‌ கொலனி றவனுக்கு ஊரிலே பாதிப்‌ பேர்‌, 

தாயைச்‌ சேர்ந்த உறவு ஆனாலும்‌ அறுத்துத்தான்‌ 
உறவாட வேண்டும்‌, 

தாயைத்‌ தண்ணீர்த்‌ துறையில்‌ பார்த்தால்‌ பெண்ணைச்‌ 
சந்தைக்‌ கடையில்‌ பார்க்கலாம்‌, 


தாயைப்‌ பகைத்தாலும்‌ ஊரைப்‌ பகைத்தல்‌ ஆகாது, 1489 


தாயைப்‌ பழித்தவன்‌ சேயைப்‌ பழிப்பான்‌ , 

தாயைப்‌ பழித்தரலும்‌ தண்ணீரைப்‌ பழிக்காதே, 

தாயைப்‌ பழித்து மகள்‌ அவிசாரி ஆடுகிறாள்‌. 
(ஆடினாளாம்‌.) 

தாயைப்‌ பழித்து மகள்‌ செய்வது போல. 

தாயைப்‌ பார்த்துப்‌ பெண்ணைக்‌ கொள்‌; பாலைப்‌ பார்த்துப்‌ 
பசுவைக்‌ கொள்‌, 12490 


தாயைப்‌ பார்தீது மகளைக்‌ கொள்‌. 
தாயைப்‌ பிரிந்த கன்று போல, 
தாயைப்‌ பழித்தாலும்‌ தண்ணீரைப்‌ பழிக்காதே. 
(தள்ளினாலும்‌ தள்ளாதே.) 
தாயைப்‌ போல உறவில்லை; கரயத்திரியைப்‌ போல 
மந்திரம்‌ இல்லை, 
தரயைப்‌ போல்‌ பிள்ளை; நரயைப்‌ போல்‌ வரல்‌. 12495 


தாயைப்‌ போல்‌ பின்ளை; நூலைப்‌ போல சீலை, 

தாயை மறக்கடிக்கும்‌ தயிரும்‌ பழஞ்‌ சோறும்‌. 

தாயோடு அறுசுவை போம்‌; தந்தையோடு கல்வி போம்‌. 
தாயோடு போயிற்றுச்‌ செல்வம்‌, தேரோடு போயிற்றுத்‌ திருநாள்‌. 
தாரத்தை ரட்சியரதவன்‌ வீரம்‌ எதற்கு உதவும்‌? 12590 


தாரம்‌ தேடக்‌ கிடைப்பாள்‌; தம்பி தேடக்‌ கிடைப்பானா? 
தாரம்‌ வாய்த்தது வள்ளுவருக்கு; தம்பி வாய்த்தது ராமருக்கு, 
தாரமும்‌ குருவும்‌ தலைவிதிப்படி 
(தலையில்‌ எழுத்து.) 
தாரமும்‌ குருவும்‌ தண்‌ வினைப்‌ பயனே, 
தாரரப்‌ பெட்டை பேல, ப 12505 


62 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
தரராளக்‌ கையே, தலைமேல்‌ சற்று வையேன்‌ . 
தாராளன்‌ தண்ணீர்‌ பந்தல்‌ நீர்‌ சோற்றுத்‌ தண்ணீர்‌ 
நெய்பட்ட பாடு. 
தாராளம்‌ தண்ணீர்‌ பட்ட பாடு; நீர்மோர்‌ நெய்‌ பட்ட பாடு, 
தாலாட்டும்‌ பிலாக்கணமும்‌ தரம றிந்து சொல்ல வேணும்‌. 
தாலி அறுத்தவள்‌ ஏன்‌ இருக்கிறாள்‌; தாரம்‌ தப்பினவனுக்குப்‌ 
பொங்கலிட . 12510 


தாலி அறுத்தவள்‌ வீட்டிலே தடவினது போல. 

தாலி அறுத்தவன்‌ வீட்டிலே தலைக்குத்‌ தலை பெரிய தனம்‌. 
(அநுத்தவள்‌ குடித்தனம்‌ .) 

தாலி அறுத்தவளுக்கு மருத்துவச்சி தயவு ஏன்‌? 
(உதவிஃ) 

தாலி அறுத்த வீட்டில்‌ ஆளுக்கு ஆள்‌ அதிகாரம்‌, 

தாலி அறுப்பான்‌ கல்யாணத்தில்‌ தலைக்குத்‌ தலை 
நாட்டாண்மை, 1 2515 

தாலி ஒழிந்தது எல்லாம்‌ அமைந்ததாம்‌; பெண்ணுக்குக்‌ கூறை 
ஒழிந்தது எல்லாம்‌ கொண்டவன்தானாம்‌ அகமுடையான்‌. 

தாலி கட்டும்‌ பெண்ணின்‌ சீப்பை ஒளித்து வைதீதால்‌ திருமணம்‌ 
நின்று விடுமா? 

தாலிப்‌ பறி, சீலைப்‌ பறியா? 

தாலிப்‌ பேச்சு ஆனாலும்‌ அறுதீதுப்‌ பேச்சு, 
(செட்டி நாட்டு வழக்கு. ) 

தாலியை அறுத்துப்‌ பீலி பண்ணினாளாம்‌ 42520 


தாவத்‌ தஞ்சம்‌ இல்லா இளங்‌ கொடி போலத்‌ தவிக்கிறான்‌. 
(தவிக்கிறான்‌,) 

தாழ்‌ இட்டவன்‌ தாழ்‌ திறக்க வேண்டும்‌. 

தாழ்குலத்தில்‌ பிறந்தரலும்‌ புத்தியினால்‌ அரளிப்‌ பூவைப்போல்‌ 
பிரயோ சனப்படுவர்‌ , 

தாழ்ந்த இடத்தில்‌ தண்ணீர்‌ தங்கும்‌. | 

தாழ்ந்தது தங்கம்‌; உயர்ந்தது பித்தளை. . 42525 


தாழ்ந்து நின்றார்‌ வாழ்ந்து நிற்பார்‌. 
தாழ்ந்து பணிதலே தலைமை ஆகும்‌, 
தாழ்மை இல்லாத வாலிபன்‌ வீண்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 63 


ப தரழ்வதும்‌ வாழ்வதும்‌ சகடக்‌ காய்‌ போல. 
தாழ்விலே பெருமையும்‌, வாழ்விலே தாழ்மையும்‌ 
வேண்டும்‌. 12990 


தாழ உழுதால்‌ தளிர்‌ ஓடும்‌. 
- (ஆழ உழுதால்‌ ஆட்டுரத்துக்கும்‌ அதிகம்‌.) 
தாழப்‌ பொறுத்தாலும்‌ வாழப்‌ பொறுக்க மாட்டாள்‌, 
தரழிபேல்‌ வயிறும்‌ ஊசிபோல்‌ மிடறும்‌. 
(குடலும்‌.) 
தாழியும்‌ தாழியும்‌ தமுக்கிட்டாற்‌ போல. 
தரன்‌ உண்ட நீரைத்‌ தலையாலே தரும்‌ தென்னை. 12995 


தாள்‌ ஏற நீர்‌ ஏறும்‌. 
தாளம்‌, வேதாளம்‌, 
(பரிகாசம்‌. ) 
தாளுக்கும்‌ அகப்படரமல்‌ தாழ்ப்பாளுக்கும்‌ அகப்படாமல்‌. 
தாறு புறப்பட்டுத்‌ தாய்‌ வாழையைக்‌ கெடுத்தாற்‌ போல. 
தாறு மாறும்‌ தக்கட வித்தையும்‌, 12940 


தான்‌ அடங்கத்‌ தன்‌ குலம்‌ அடங்கும்‌. 
(தன்‌ குலம்‌ விளங்க. ) | 

தாரன்‌ அறியாச்‌ சிங்காரம்‌ தன்‌ பிடரிக்குச்‌ சேதம்‌, 
(யாழ்ப்பாண வழக்கு; தனக்கு அடாச்‌ சிங்காரம்‌; சிங்களம்‌ சிங்களம்‌ 
அன்று.) 

தான்‌ அறியாத ஆவேசம்‌ உண்டா? 

தான்‌ அறியாதது நஞ்சே௱டு ஒக்கும்‌. 

தான்‌ ஆடாவிடினும்‌ தன்‌ சதை ஆடும்‌. 12949 


தரன்‌ ஆண்ட உலக்கையும்‌ தங்கப்‌ பூஞ்சரமும்‌ தலைமருமகளுக்கு, 
(பூஞ்சரடும்‌.) 

தான்‌ இருக்கிற அழகுக்குத்‌ தடவிக்‌ கொண்டாளாம்‌ 
வேப்பெண்ணெயை. 

தான்‌ உள்ள போது உலகம்‌. 

தான்‌ ஏற நீர்‌ ஏறும்‌. 

தரன்‌ ஒன்று நினைக்கத்‌ தெய்வம்‌ ஒன்று நினைக்கும்‌. 12590 


தான்‌ கள்ளன்‌ பிறரை நம்பால்‌. 

தான்‌ கற்ற ஒன்றைத்‌ தரிக்க உரை. 

தான்‌ குடிக்கக்‌ கூழ்‌ இல்லை; வாரத்துக்கு இரண்டு பன்றிக்‌ குட்டி 
வளர்க்கிறான்‌, 


64 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
தான்‌ குடிக்காத பாலைக்‌ கவிழ்த்து விடுகிறதா? 
தான்‌ கும்பிடும்‌ தெய்வம்‌ ஆனாலும்‌ பொய்ச்‌ சத்தியம்‌ 
செய்தால்‌ பொறுக்குமா? 12555 
தான்‌ கெட்டதும்‌ அல்லாமல்‌ சந்திர புஷ்கரிணியையும்‌ 
கெடுத்தானாம்‌. 
(சந்திர புஷ்கரிணி ஸ்ரீரங்கத்தில்‌ உள்ளதொரு தீர்த்தம்‌.) 
தான்‌ கெடுத்தது பாதி; தம்பிரான்‌ கெடுத்தது பாதி. 
தான்‌ சம்பாதித்தால்‌ தனக்கு உதவும்‌; ஊர்‌ சம்பாதிதீதால்‌ 
உதவமாட்டாது. 
(உதவுமா?) 
தான்‌ சாக மருந்து உண்பார்‌ இல்லை. 
(தின்பார்களா?) 
தான்‌ செத்தபின்‌ உலகம்‌ கவிழ்ந்தென்ன, நிமிர்ந்தென்ன? 1296 


தான்‌ செத்துக்‌ கைலாசம்‌ காணவேண்டும்‌. 
தான்‌ தளும்பல்‌, பிறருக்கு ஊன்றுகோல்‌. 
தானி திருட்டுக்‌ கொடுத்ததும்‌ அல்லாமல்‌ பைத்தியக்காரப்‌ 
பட்டமும்‌ கட்டிக்‌ கொண்டான்‌. 

தான்‌ திருடி அயல்‌ வீட்டுக்காரரை நம்பமாட்டாள்‌. 
(அயலாரை,) 

தான்‌ திருடி, பிறரை நம்பால்‌; சிறுதனக்‌ கள்ளி | 
விருந்தறியான்‌, 12365 


தான்‌ தின்கிற நஞ்சு தன்னைத்தான்‌ கொல்லும்‌. 
(எரிக்கும்‌) 

தான்‌ தின்னச்‌ சோற்றுக்கு வழியைக்‌ காணோம்‌; வாரத்துக்குக்‌ 
கோழி வளர்தீதானாம்‌, 

தான்‌ தின்னத்‌ தவிட்டைக்‌ காணோம்‌; வாரத்துக்கு இரண்டு 
பன்றிக்‌ குட்டியாம்‌. 

தான்‌ தின்னத்‌ தவிடு இல்லை: தங்கத்தாலே தாலி 
தொரிகப்போடச்‌ சொன்னாளாம்‌, 

தான்‌ தின்னித்‌ தம்பிரானாய்‌ இருக்கிறான்‌. 12570 


தான்‌ தின்னி பில்ளை வளர்க்காள்‌, தவிடு தின்னி 
கோழி வளர்க்காள்‌. 
தான்‌ தேடாத பொன்னுக்கு மாற்றும்‌ இல்லை, உரையும்‌ இல்லை. 
தரன்‌ தேடிய பொருளைச்‌ செலவழிக்க அடுத்த வீட்டுக்காரன்‌ 
உத்தரவு வேண்டுமா? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 65 


தரன்‌ தொழும்‌ தெய்வம்‌ ஆனாலும்‌ பொய்ச்‌ சத்தியம்‌ செய்தால்‌ 
சகிக்குமா? 
தான்‌ தோனி றிதீ தம்பிரானாய்‌ இருக்கிறான்‌. 12979 


தான்‌ தோன்றிப்‌ பெருமாள்‌, 

தான்‌ பத்தினியாய்‌ இருந்தால்‌ தேவடியாள்‌ தெருவிலேயும்‌ 
குடியிருக்கலாம்‌, 
(பதிவிரதையானால்‌...வீட்டிலும்‌,.) 

தான்‌ பாதி; தெய்வம்‌ பாதி, 

தான்‌ பிடிதீத முயலுக்கு மூன்றே கால்‌, 

தான்‌ பெற்ற குழந்தையைத்‌ தானே சீராட்டுமாம்‌ காம்பு இல்லாத 
கத்தரிக்காய்‌, 12580 
(பிள்ளையை,) 


தான்‌ பெற்றால்‌ தாலாட்டு; தாயார்‌ செத்தால்‌ பிலாக்கணம்‌. 

தான்‌ போக மாட்டாதவன்‌ தண்ணீர்‌ மிடாவுக்குச்‌ சீட்டு எழுதி 
விட்டானாம்‌. 

தான்‌ போக வழியைக்‌ காணாத மூஞ்சூறு, விளக்குமரற்றையும்‌ 
கெளவிக்‌ கொண்டு போனதாம்‌. : 

தான்‌ போகாத காரியத்துக்கு ஆள்‌ போனால்‌ ஒரு செட்டு, 
(சொட்டு.) 

தரன்‌ போகிற இடத்துக்குத்‌ தம்பியை! அனுப்பாதே. 12585 


தரன்‌ போகிற காரியத்துக்கு அடைப்பக்காரன்‌ ஒரு சொட்டு. 

தான்‌ போட்ட தாறு வந்து தரய்‌ வாழையைப்‌ பழித்த கதை. 

தான்‌ போனால்‌ தாகத்துக்குத்‌ தண்ணீர்‌ கிடையாது; எழுதடா 
நூறு குடம்‌ தயிருக்கு என்றானாம்‌. 

தான்‌ போனால்‌ மேரருக்கு வழி இல்லை; தயிருக்குச்‌ சீட்டு எழுதி 
விட்டான்‌. ' 
(தண்ணீர்‌ மோருக்கு; தயிர்‌ மிடாவுக்கு.) ப 

தான்‌ மகிழ வெண்ணெயும்‌ எடுத்துப்‌ புருஷன்‌ மகிழப்‌ பிள்ளையும்‌ 
பெற்று. 12௦90 


தான்‌ வாழ்க்கைப்பட்டல்லவா தங்கைக்கு வரன்‌ தேட வேணும்‌? 
தான்‌ வாழத்‌ தன்‌ சீலை வாழும்‌, 
தான்‌ வெட்டின குழி தனக்குத்தான்‌. 
(குழியில்‌ தானே விழுந்தது போல.) 
தான்‌ றிக்‌ காயில்‌ சனியன்‌ புகுந்தது போல, 
(தான்றி மரத்தில்‌.) 
தானப்பனுக்கு மூக்கு இல்லை, ஆனால்‌ சாட்சி சொல்ல நாக்குப்‌ 
போதாதா? 34220௦ 


66 த மிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தானத்‌ தனத்தான்‌ சகல சம்பந்தன்‌. 
தானத்தில்‌ நிதானம்‌ பிரதானம்‌, 
(தானத்தில்‌ பெரிது நிதானம்‌.) 
தான தர்மம்‌ இல்லாத உடைமைக்குதீ தம்பி தாண்டவராயன்‌ 
புறப்பட்டான்‌, 
தானம்‌ கொடுத்த மாட்டைப்‌ பல்லைப்‌ பிடித்துப்‌ பார்த்தானாம்‌, 
தானம்‌ வந்த குதிரையைப்‌ பல்லைப்‌ பிடித்துப்‌ பார்க்காதே. 12600 


தானமது விரும்பு. 

தானாக ஆடுகிற பேய்‌ கொட்டைக்‌ கண்டால்‌ விடுமா? 
தானாகக்‌ கனியாததைத்‌ தடியால்‌ அடித்தால்‌ கனியுமா? 
தானாகக்‌ கெடுத்தது பாதி; தம்பிரான்‌ கெடுத்தது பாதி. 
தானாகத்‌ தின்று தலையாய்ப்‌ போக வேண்டும்‌. 12605 . 


தானாகப்‌ பழுப்பது பழமா? தள்ளிப்‌ பழுப்பது பழமா? 

தானாக வந்த சீதேவியைக்‌ காலால்‌ உதைத்துத்‌ தன்ளலாமா? 
தானானா என்றால்‌ பாட்டுக்கு அடையாளம்‌. 

தானும்‌ இடான்‌; இட்டவர்களைப்‌ பார்த்தறியான்‌. 

தானும்‌ உண்ணான்‌ ; அல்பம்‌ க. போடான்‌, 12640 


தானும்‌ உண்ணான்‌; பி றருக்கும்‌ கொடாலி. 
தானும்‌ ஓர்‌ ஆளாம்‌; தவிடும்‌ ஒரு கொழுக்கட்டையாம்‌. 
தானும்‌ போகான்‌; தரையிலும்‌ கிடக்கான்‌, 
(கிடைக்கான்‌.] 
தானும்‌ வாழ்கிற காலத்தில்‌ வயிறும்‌ சிறுக்கும்‌; மதியும்‌ 
பெருகும்‌.. 
தானே அழகி, தம்பிரான்‌ பெண்டாட்டி. 120615 


தானே அறியாதவன்‌ பிறர்‌ சொன்னால்‌ கேட்பானா? 
தானே கவர்னர்‌; தன்‌ புத்தி பட்லர்‌, 
தானே கனியாததைத்‌ தடிகொண்டு அடித்தால்‌ கனியுமா? 
தானே தான்‌ குருக்கள்‌ என்பார்‌ தனங்கள்‌ வாங்கசி 
சதாசிவன்‌ பேர்‌ பூசை செய்வார்‌. 
(தானங்கள்‌ வாங்க.) 
தானே தானே என்பது பாட்டுக்கு அடையாளம்‌. 12020 


தானே பழுத்தால்‌ பழமா? தடியால்‌ அடித்தால்‌ பழமா? 
தானே வளர்ந்து தவத்தார்‌ கொடி எடுத்தாள்‌. 
தானே வாழ்ந்து தலைமகள்‌ அறுக்க வேண்டுமாம்‌, 
தாக்ஷிண்யம்‌ தலைநாசம்‌. 

(தனநாசம்‌.) 


திக்கு அற்ற ஊருக்குத்‌ திருடன்‌ கருட கம்பம்‌, 12629 


திக்கு அற்றவருக்குத்‌ தியாலஜி. 

திக்கு அற்றவருக்குத்‌ தெய்வமே துணை. 

திக்குக்‌ கெட்டுத்‌ திசை மாறிப்‌ போகிறது. 

திச்குத்‌ தெரியாத ஊருக்குத்‌ திருடன்‌ கருட கம்பம்‌. 

திக்கு லேனிவாரிகி டிமார்க்கேஷன்‌ ஆபீஸ்‌. 12680 
(தெலுங்கு. 


திக்கு விஜயம்‌ செய்பவனுக்கு ஜய சுபஜய காலம்‌ தெரியாது. 
(விஜயம்‌ கொள்பவனுக்கு; வெற்றி தோல்வி.) 

திகம்பர சந்நியாசிக்கு வண்ணான்‌ ௨ றவு ஏன்‌? 
(எதற்கு?) 

திகைப்பூண்டு மிதித்துத்‌ திக்குக்‌ கெட்டாற்‌ பேசல. 

திகைப்பூண்டை மிதித்தவன்‌ போல அழுகிறான்‌. 

திங்கள்‌ சனி கிழக்கே சூலம்‌. 12635 


திங்கள்‌ துக்கம்‌ திரும்பி வரும்‌. 
திங்களில்‌ கேட்டார்‌ திரும்பக்‌ கேட்பார்‌. 
திங்களும்‌ சனியும்‌ தெற்கே பார்க்க வேண்டும்‌. 
(நோக்க. ) 
திங்களை நாய்‌ குரைத்தற்று. 
(பழமொழி நானூறு.) 
திசை தவறினாலும்‌ வசை தவறாது. 12640 


திசைப்‌ புரட்டனுக்குப்‌ புளுகுக்குத்‌ தாழ்ச்சி இல்லை. 

திட்டத்‌ திட்டத்‌ திண்டுக்கல்‌; வைய வைய வைரக்கல்‌, 

திட்ட வந்து கொட்ட வந்து வட்டக்‌ காயைப்‌ பிதுக்கிப்‌ 
போட்டாள்‌. 

திட்டிக்‌ கெட்டாரும்‌ இல்லை; வாழ்த்தி வாழ்ந்தாரும்‌ இல்லை, 

திட்டுத்‌ திடுக்கென்று விட்ட கணவனைப்‌ போல. 12649 


68 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


திட மனப்படு, தீம்பருக்கு அருகில்‌. 

திடுக்கென்று போகிற சீவனைப்‌ பதீதிரமாய்‌ நம்புகிறதா? 
திடுக்கென்று வாழ்க்கைப்பட்டு வெடுக்கென்று அறுத்தாளாம்‌, 
திண்டிக்கு அவசரம்‌; வேலைக்கு ஒளிப்பு. 

திண்டிக்குத்‌ திம்ம ராஜா; வேலைக்கு போத்த ராஜா. 12650 


(செங்கற்பட்டு வழக்கு. ) 


திண்டுக்கல்‌ உப்பு இரண்டுக்கு ஒன்று. 

திண்டுக்கு மிண்டென்று உளறுகிறசன்‌ . 

திண்ணை தூங்கி என்றைக்கும்‌ விடியான்‌. 

திண்ணை தூங்கிக்குப்‌ பெண்ணைக்‌ கொடுப்பார்களா? 

திண்ணைக்குத்‌ தேள்‌ கொட்டத்‌ தண்ணீர்‌ மிடரவுக்கு 

நெறி கட்ட, 12655 

திண்ணைக்கு விடிந்தால்‌ வீட்டுக்கு விடியும்‌, 

திண்ணை தூஙிகித்‌ தடிராமன்‌. 

திண்ணையில்‌ இருக்கி றவணுக்குத்‌ திடீர்‌ என்று வந்ததாம்‌ 
கல்யாணம்‌. 

திண்ணையில்‌ கிடந்த கிழவனுக்குத்‌ திடீர்‌ என்று வந்ததாம்‌ 
திரட்சிக்‌ கல்யாணம்‌. 

திண்ணையில்‌ தேள்‌ கொட்டினால்‌ மொந்தையில்‌ நெறி 


கட்டிற்றாம்‌. 
(தீர்த்தமிடாவில்‌, தண்ணீர்மிடாவில்‌. ) 


12660 


திண்ணையில்‌ நாம்‌ இருக்க, தெய்வம்‌ படி அளக்க. 
திண்ணையில்‌ பெண்ணைத்‌ திருப்பிட வைக்கிறது, மணையில்‌ 
பெண்ணை மாஜ்றி வைக்கிறது. 
(மூலையில்‌ பெண்ணை மாற்றி வைக்கிறது.) 
திண்ணை வீணன்‌ திருவாசல்‌ வீணன்‌, 
(தெருவாசல்‌ வீணன்‌.) 
திம்மி குத்தினாலும்‌ பொம்மி குத்தினாலும்‌ நெல்‌ அரிசியானால்‌ சரி, 
திரட்சிக்கு நீட்சி, புளிப்புக்கு அவள்‌ அப்பன்‌. 12665 
(புளியங்காய்‌, ) 


திரட்டுப்‌ பால்‌ புரட்டுகிறதா? 

திரண்ட பெண்‌ தோடிக்குப்‌ போகக்‌ காசு எதற்கு? பணம்‌ எதற்கு? 
திரவியத்தில்‌ அழுத்தம்‌ ஆனவன்‌ செத்தாலும்‌ கொடான்‌. 

திரள்‌ எலி வளை எடாது, ப 
திரிசங்கு சுவர்க்கம்‌. 2010 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 69 


திரிசங்குவின்‌ மோட்சம்‌. 
திரித்தமட்டும்‌ பமுதை. 
திரித்த வரையிற்‌ கயிறு; திரியாத வரையில்‌ பழுதை. 
திரி திரட்ட எண்ணெய்‌ இல்லை; திருச்சிராப்பள்ளிக்குத்‌ 
தீவட்டி சலாம்‌. 
திரி மிஞ்சுகிறதோ, எண்ணெய்‌ மிஞ்சுகிறதோ? 12675 


திரிமூர்த்திகளும்‌ தேவரும்‌ காணார்‌. 

திரு உண்டானால்‌ திறமை உண்டாகும்‌. 

திரு ஏற உரு ஏறும்‌. 

திருக்‌ கண்ட கண்ணுக்குத்‌ தீங்கு இல்லை. 

திருக்‌ கரவணப்‌ பந்தலுக்கு நிழல்‌ உதவி வேண்டுமா? 12680 


திருக்குளத்துக்குப்‌ பாசியும்‌ தரித்திரனுக்குப்‌ பிள்ளையும்‌, 
திருகாணிக்கு வலிவும்‌ பழஞ்சாணிக்குப்‌ புழுவும்‌ உண்டு. 
திருச்சிராப்பலிளித்‌ தேவடியாளுக்கு இருத்தினாற்‌ போலக்‌ 

்‌ கொண்டையாம்‌. 
திருச்செந்தூர்‌ முக்காணிச்சி சொருக்கை நினைத்து அழுதரளாம்‌ . 
திருட்டு உடைமை உருட்டிக்‌ கொண்டு பேரம்‌. 12685 


திருட்டு உடைக்கு மத்தனம்‌ மரக்கால்‌, 

திருட்டுக்கு இருட்டு ஏது? 

திருட்டுக்கு நவமணி, : 

திருட்டுக்‌ கை நிற்காது. 

திருட்டுக்‌ கொடுத்ததும்‌ அல்லாமல்‌ பைத்தியக்காரப்‌ பட்டமும்‌ 
வேறு. 12690 


திருட்டுச்‌ சாமியாரும்‌ குருட்டுக்‌ கூத்தியாரும்‌. 
திருட்டு நாய்க்குச்‌ சலங்கை கட்டினசற்‌ போல்‌, 
திருட்டு நாய்ப்‌ புத்தி. 
திருட்டு நெல்லுக்குத்‌ தொம்பாரம்‌ மரக்கால்‌. 
(மத்தளம்‌ மரக்கால்‌. தம்பிரான்‌ மரக்கால்‌.) 
திருட்டுப்பயல்‌ கல்யாணத்தில்‌ முடிச்சு அவிழ்க்கிற 
பெரிய தனம்‌. 12695 


திருட்டுப்‌ பயலுக்குத்‌ திரட்டுப்பாலும்‌ சோறும்‌; விசுவாசக்கரரனுக்கு 
வெந்நீரும்‌ பருக்கையும்‌. 

திருட்டுப்‌ பயலுக்குப்‌ புட்டுக்‌ குருக்கள்‌. 
(திருட்டுப்‌ பையனுக்கு, ) 


70 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


திருட்டுப்‌ பால்‌ குமட்டுமர? 


திருட்டுப்‌ புத்தி தலைக்கட்டுமா? 
திருட்டுப்‌ பூனைக்குசி சலங்கை கட்டினாற்பேரல. 12700 


திருட்டுப்‌ பூனைக்குப்‌ போடு, திருட்டுப்‌ பாலும்‌ சோறும்‌. 
திருட்டுப்‌ பையன்‌ கல்யாணத்தில்‌ முடிச்சு அவிழ்கீகிறவன்‌ 
பெரிய. தனம்‌. 
திருட்டுப்‌ பையன்‌ வருகிறான்‌ ; தவலை, செம்பை 
வெளியில்‌ வையும்‌. 
திருட்டு வாய்ந்தால்‌ திருடமாட்டாரோ? 
திருடத்‌ தெரிந்தால்‌ தெற்று மாற்றும்‌ தெரிய வேண்டும்‌. 12705 
திருடத்‌ தெரிந்தாலும்‌ தெட்டதீ தெரிய வேண்டும்‌. 
திருடத்‌ தெரியாதவன்‌ தலையாரி வீட்டிலே திருடினாற்போல, 
திருடப்‌ போய்த்‌ தலையாரி வீட்டில்‌ ஒளிந்து கொண்டது போல, 
திருடப்‌ போனாலும்‌ தசை வேண்டும்‌. 
(திசை.) 
திருடப்‌ போனாலும்‌ திசை வேணும்‌; அவிசாரி ஆனாலும்‌ 
அதிர்ஷ்டம்‌ வேணும்‌. 12710 
திருடன்‌ தலையாரி வீட்டில்‌ ஒளிந்த கதை. 
திருடன்‌ துணைக்குத்‌ திருட்டு நாய்‌. 
திருடன்‌ புகுந்த ஆறாம்‌ மாதம்‌ நாய்‌ குரைதீத மாதிரி. 
திருடன்‌ பெண்டாட்டி என்றைக்கும்‌ மொட்டைச்சி. 
(கைம்பெண்‌. ) 
திருடன்‌ மகன்‌ தகப்பன்‌ சாமி, 12715 
திருடன்‌ வீட்டு விளக்குப்‌ போல எரிகிறது. 
திருடனுக்குத்‌ தெய்வமே சாட்சி, 
திருடனுக்குத்‌ தேள்‌ கொட்டினாற்‌ போல. 
(திருடனை.) 
திருடனுக்குத்‌ தோன்றும்‌ திருட்டுப்‌ புத்தி. 
திருடனுக்குப்‌ பணம்‌; நாய்க்கு எலும்பு. 12720 


திருடனுக்கு கன்னக்‌ கோல்‌ வைக்க இடம்‌ வேண்டும்‌. 
திருடனைக்‌ கண்டால்‌ குரைக்குமாம்‌; தலைவனைக்‌ 
கண்டால்‌ குழைக்குமாம்‌. 
திருடனைக்‌ கொண்டு திருடனைப்‌ பிடிக்க வேண்டும்‌. 
திருடனைப்‌ பதுங்கிப்‌ பிடித்தால்‌ அல்லவா பிடுபடுவான்‌? 
திருடனைப்‌ பிடிக்கத்‌ திருடனை விடு, 12725 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ்‌ 71 


திருடனைப்‌ பிடிக்க ராஜனே வேண்டும்‌. 

திருடனையே காவல்‌ போட்டது போல. 

திருடனை ரசஜமுழி முழிக்கச்‌ சொன்னானாம்‌. 

திருடனை வைத்துக்‌ கதவைச்‌ சாத்தினது போல. 

திருடி என்று தெருவில்‌ போகக்‌ கூடாது; அவிசாரி என்று 
ஆனைமீதும்‌ ஏறலாம்‌. 12790. 


திருடிக்குத்‌ தெய்வம்‌ இல்லை; சம்சாரிக்கு ஆணை இல்லை. 

திருடிக்‌ கொடுத்ததும்‌ அல்லாமல்‌ பைத்தியக்காரப்‌ பட்டமும்‌ 
கிடைத்தது. 

திருடிச்‌ சென்ற கள்ளன்‌ நல்லவன்‌ ஆவானா? 

திருடியும்‌ குங்குலியமும்‌ தேவருக்கே. 

திருத்தக்‌ கல்லுக்குத்‌ தெற்கிட்டுப்‌ பிறந்தவன்‌. $2189 


திருத்தங்கலுக்கு மறுதங்கல்‌ கிடையாது. 
(அவ்வூரில்‌ தங்குவது அரிது) 

திருத்தணி முருகன்‌ வழித்துணை வருவான்‌. 

திருத்துழாய்க்கு மணம்‌ வாய்த்தாற்‌ போலே, 

திருநாளுக்குப்‌ போகிறாயா எனறால்‌ ஆம்‌, ஆம்‌; திரும்பி 
வருகிறாயா என்றால்‌ ஊகூம்‌. 

திருநாளுக்குப்‌ போகிறாயா; திண்டிக்குப்‌ போகிறாயா? 12740 


திருநாளும்‌ முடிந்தது; எடுபிடியும்‌ கழித்தது, 
திருநாளைக்‌ கண்‌ கொண்டு பார்க்கக்கூட இல்லை, 
(பார்க்க முடியவில்லை. ) 
திருநீற்றிலே ஒட்டாதது கழற்சிக்‌ காய்‌, 
திருநீற்றுக்‌ கழற்கொடிக்காய்‌ போல. 
திருந்த ஓதத்‌ திரு உண்டாமே. | 12745 


திருநெல்வேலி போய்த்‌ திரும்பினவர்‌ இல்லை. 
(தருபுர ஆதீன வழக்கு.) 

திருப்தி இல்லாத எஜமான்‌ வீண்‌. 

திருப்பணி செய்யக்‌ கருத்து இருந்தால்‌ கருப்படியின்‌ பேரிலே 
விருப்பு இருக்கும்‌. 
(காத்திருந்தால்‌.) 

திருப்பதி அம்பட்டன்‌ வேலை. 

.. (திருப்பதியில்‌ நாவிதன்‌ கிடைத்தது போல.) 
திருப்பதிக்‌ கழுதை கோவிந்தம்‌ போடுமோ? 12750 


72 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
திருப்பதிக்குப்‌ போய்ப்‌ பரதேசி காலில்‌ விழுந்தானாம்‌. 
திருப்பதிக்குப்‌ போயும்‌ நரய்த்தாதன்‌ காலில்‌ விழுந்த மாதிரி, 
திருப்பதிக்குப்‌ போனாலும்‌ துடைப்பம்‌ ஒரு காசு. 

(துடுப்பு. ) 
திருப்பதிச்‌ சொட்டுப்‌ படிப்படியாக எரிந்தது. 


திருப்பதி நாய்க்கு இருப்பிடம்‌ ஏது? 12755 


திருப்பதியில்‌ எத்தனையோ மொட்டை; இலத்தை மரத்தின்கீழ்‌ 
எத்தனையோ கொட்டை. 

திருப்பதியில்‌ பிறந்த கடா கோவிந்தம்‌ பாடுமா? 

திருப்பதியில்‌ மொட்டை அடித்தது போதாமல்‌ ஸ்ரீரங்கத்தில்‌ 
சிரிப்பாய்ச்‌ சிரிக்க வந்தான்‌. 

திருப்பதியில்‌ மொட்டை அடித்ததும்‌ ப ற்றாதா? ஸ்ரீரங்கத்தில்‌ 
சிரித்ததும்‌ பற்றாதா? 

திருப்பதியில்‌ மொட்டைத்தாதன்‌ குறையா? 12760 


திருப்பதியில்‌ மொட்டைத்‌ தாதனைக்‌ கண்டாயா? 
திருப்பதி க்ஷவரம்‌. 
திருப்‌ பசர்க்கத்‌ தீங்கெலாம்‌ நீகிகும்‌.. 
(சீவக சிந்தாமணி, 1151 உரை.) 
திருப்புன்கூர்‌ வெல்லம்‌ திரட்டிக்‌ கொடுத்தாற்‌ போல. 
திருப்பூந்துருத்தி உபசாரம்‌; திருநெல்வேலி ஆசாரம்‌. 12765 


திரும்பி வந்த நாயைச்‌ செருப்பால்‌ அடி. 
திருமணை செய்யத்‌ தெரியாதவன்‌ தேர்வேலைக்கு 
அச்சாரம்‌ வாங்கினானரம்‌. 
- திருமழபாடிப்‌ பில்ளையரர்‌ என்றைக்கு இருந்தாலும்‌ 
ஆற்றோடே. 
திருமாலை அறியாதவன்‌ திருமாலை அறியாதவன்‌ 
(பெருமாளை. ) 
திருமுலைப்‌ பரல்‌ உண்டார்‌ மறுமுலைப்‌ பால்‌ உண்ணார்‌. 12770 
(சீகாழித்‌ திருமுலைப்‌ பால்‌ உற்சவத்தைப்‌ பற்றிபது, ) 


திருவண்ணாமலைக்‌ குடைக்கு நிழல்‌ உண்டு பண்ணுகிறதா? 
திருவரங்கம்‌ நடை அழகு. ர 

திருவன்‌ கண்ட பச்சையாப்‌ போயிற்று, 

திருவாக்குக்கு எதிர்‌ வாக்கு உண்டா? 

திருவாசகத்துக்கு உருகாதார்‌ ஒரு வாசகத்துக்கும்‌ உருகார்‌. 12775 
திருவாசகத்துக்கு எதிர்‌ வாசகம்‌ இல்லை, 


(மறு வாசகம்‌, ) 


தமிழ்ப்‌ பழமொழ்கள்‌ 2 


திருவாசல்‌ ஆண்டியும்‌ ஒரு வேலைக்கு உதவுவான்‌. 
திருவாதரப்பட்ட குருக்களே தண்டம்‌; கரியாய்ப்‌ போன 

சீஷனே கொண்டேன்‌. 
திருவாதிரை ஒரு வாய்க்‌ களி; திருப்பிக்‌ கேட்டால்‌ செருப்பால்‌ அடி. 
திருவாதிரை ஒரு வாய்க்‌ களி; திருவாய்‌ திறந்து 

ஒரு வாக்களிக்கும்‌. 121680 


திருவாதிரைக்‌ களி தினமும்‌ அசுப்படுமா? 

திருவாதிரை மழை இல்லாவிடில்‌ திருப்பி மழை காண்பது அரிது. 
திருவாதிரையில்‌ போன பொருள்‌ திரும்பி வருகிறது கண்டிப்பு. 
திருவாரூர்த்‌ தெரு அழகு; திருவொற்றியூர்த்‌ தேர்‌ அழகு. 
திருவாரூர்த்‌ தேர்‌ அசைகிறமாதிரி அசைகிறான்‌. 12785 


திருவாரூர்த்‌ தேர்‌ அழகு; திருவிடைமருதூர்த்‌ தெரு அழகு; 
மன்னர்குடி மதிலழகு; வேதாரண்யம்‌ விளக்கு அழகு; 
கும்பகோணம்‌ கோயில்‌ அழகு, 

திருவாரூர்த்‌ தேர்‌ ஓட்டம்‌; திரும்பிப்‌ பார்த்தால்‌ நாய்‌ ஓட்டம்‌, 

திருவாரூர்த்‌ தேருககு உலுக்கு மரம்‌ போடுகிறது போல, 

திருவாழ்த்தான்‌ இருந்தும்‌ கெடுத்தான்‌; செத்தும்‌ கெடுத்தான்‌. 

திருவாழ்த்தான்‌ குதிரை வளர்த்தது போல. 12790 


திருவாழ்த்தான்‌ செத்தானாம்‌; அந்தப்‌ பழி உன்னை 
விட்டுப்‌ போகரதரம்‌, 

திருவாழ்த்தான்‌ திருவரங்கப்‌ பெரடி விற்றது போல, 

திருவிடை மருதூர்த்‌ தெரு அழகு. 

திருவிழாப்‌ பார்க்க வந்தவன்‌ கழுத்தில்‌ தவிலைக்‌ கட்டி 
அடித்தது போல. 

திருவிளக்கு இட்டாரைத்‌ தெய்வம்‌ அறியும்‌; நெய்‌ வார்த்து 
உண்டாரை நெஞ்சு அறியும்‌. 12795 


திருவிளக்கு இட்டாரைத்‌ தெய்வம்‌ காக்கும்‌. 
(அளித்திடும்‌. ) 
திருவிளக்கு இட்டால்‌ தீவினை தீரும்‌. 
திருவிளக்கு இல்லா வீட்டில்‌ பேய்‌ குடியிருக்கும்‌. 
திருவிளக்கு இல்லா வீடு போல. இ... 
திருவேங்கடத்தான்‌ குடியைக்‌ கெடுத்தான்‌. 12800 


74 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


திரைகடல்‌ ஓடியும்‌ திரவியம்‌ தேடு. 

தில்லும்‌ பில்லும்‌ திருவாதிரமும்‌. 

தில்லும்‌ மல்லும்‌ அல்லல்‌. 

தில்லை அந்தணர்‌ கூடுவது எப்போது?ஓடுவது எப்போது? 
தில்லைக்‌ காளி எல்லைக்கு அப்பால்‌. 12805 


தில்லைக்குத்‌ தீக்ஷிதன்‌; இலங்கைக்கு ராக்ஷதன்‌, 

தில்லைக்கு வழி எது என்றால்‌ சிவப்புக்‌ காளை முப்பது 
பணம்‌ என்றது போல. 

தில்லைத்‌ தீக்ஷிதனோ; இலங்கை ராக்ஷ்தனோ? 

தில்லைப்‌ பெண்‌ எல்லை விட்டுப்‌ போகாள்‌. 


தில்லை பாதி, திருவாசகம்‌ பாதி, 12810 


தில்லை மூவாயிரம்‌; கடந்தை ஆறாயிரம்‌, 

தில்லை மூவாயிரம்‌; செந்தில்‌ ஆறாயிரம்‌. 

தில்லை மூவாயிரம்‌; நாஙிகூர்‌ நாலாயிரம்‌, 

திவசமோ, திப்பிசமோ? 

திறந்த கதவுக்குத்‌ திறவுகோல்‌ தேடுவானேன்‌? 12815 


திறந்த வீட்டில்‌ நாய்‌ நுழைகிற மாதிரி. 

திறந்த வீடு செல்லாத்தாள்‌ கோவில்‌ போல இருக்கிறது. 

தின்றவன்‌ தின்னத்‌ திருப்பாத்தான்‌ தண்டம்‌ கொடுத்தாற்‌ போல, 

தின்றதைத்‌ தின்னும்‌ தேவாங்கு போல்‌ இருக்கிறான்‌, 

தின்பதும்‌ கொஞ்சம்‌; ஜீவனும்‌ இல்லை. 12820 
(ஜீவநிலை இல்லை. ) 


தின்ற சோறு உடம்பிலே ஒட்டவில்லை, 

தின்றது செரிக்கத்‌ திண்ணைமேல்‌ ஏறிக்‌ குதிக்க. 

தின்ற நஞ்சு கொல்லுமா? தின்னா நஞ்சு கொல்லுமா? 

தின்ற மண்ணுக்குத்‌ தக்க சோகை, 

தின்ற மதம்‌ கண்ணைக்‌ கெடுக்கும்‌. 12825 


தின்றவன்‌ தின்னக்‌ கோம்பை; சூப்பினவன்மேல்‌ தண்டம்‌. 
(யாழ்ப்பாண வழக்குஃ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 75 


தின்றால்‌ கொல்லுமோ, கண்டால்‌ கொல்லுமோ, விஷம்‌? 

தின்று உமிழ்ந்த தம்பலத்தைத்‌ தின்ன நினைப்பார்களா? 
(தாம்பூலத்தைத்‌ திரும்பத்‌ தின்ன.) 

தின்று கொழுத்தால்‌ சும்மா இருக்க ஒட்டா து. 

தின்று மிகுந்த பாக்கைத்‌ திரும்பவும்‌ போடுவார்களா? 12830 


தின்று ருசி கண்டவன்‌ திண்ணைவிட்டுப்‌ போகான்‌; பெண்டு ருசி 
கண்டவன்‌ பின்னையும்‌ போகான்‌. 

தின்னத்‌ தவிடு இல்லை; தங்கச்‌ சரப்பளி தொங்கத்‌ தொங்க 
ஆடுகிறதாம்‌. 

தின்னத்‌ தின்ன ஆசை; துடைப்பக்கட்டைப்‌ பூசை. 

தின்னத்‌ தின்னக்‌ கேட்குமாம்‌ பிள்ளை பெற்ற வயிறு, 

தின்னத்‌ தெரியாமல்‌ தின்பானேன்‌? 12835 


தின்னத்‌ தெரியாமல்‌ தின்று பேளத்‌ தெரியாமல்‌ பேளுகிறது, 

தின்னப்‌ பொசிப்பு உள்ளவனுக்குத்‌ திண்ணைக்‌ கட்டிலே தேனி, 
(யாழ்ப்பாண வழக்கு.) 

தின்ன வந்த பிடாரி தெருப்‌ பிடாரியைத்‌ துரதீதிற்றாம்‌. 

தின்ன வயிற்றுக்குச்‌ சோறும்‌ மொட்டைத்‌ தலைக்கு எண்ணேயும, 

தின்ன வேண்டாம்‌; உண்ண வேண்டாம்‌; மகளே, மூஞ்சியாவது 
கழுவிப்‌ பொட்டு வைத்துக்‌ கொண்டு போ. 13849 


தின்னா வீட்டில்‌ தின்ன. 
தினம்‌ தவநிலையில்‌ மனசை நிறுத்து. 
தினவு எடுத்தவன்தான்‌ சொறிந்து கொள்வான்‌. 
தினவுக்குச்‌ சொறிதல்‌ இதம்‌, 
தினை அளவு செய்தரருக்கும்‌ பனை அளவு செய்‌, 
தினை அறுக்கச்‌ சென்ற இடத்தில்‌ பனை முளைத்தது 
போல, 12845 


தினை நன்றி செய்தால்‌ பனையரகத்‌ தோன்றும்‌. 

தினைப்‌ பயிறும்‌ பாலும்‌ தின்னாதிருந்தும்‌ வினைப்பயனை 
வெல்வது அரிது. 

தினை விதைத்தவன்‌ தினை அறுப்பான்‌; வினை விதைத்தவன்‌ 
வினை அறுப்பான்‌. 


76 


தீப்பட்ட புண்ணில்‌ ஈர்க்கினால்‌ குத்தியது போல. 
தீப்பட்ட வீட்டிலே கரிக்கட்டைக்குப்‌ பஞ்சமா? 19850 
(கரிக்குப்பைக்கு,) 


தீப்பட்ட வீட்டிலே பிடுங்கினது ஆதாயம்‌. 
(அகப்பட்டது மிச்சம்‌.) 
தீப்பட்ட வீட்டுக்குப்‌ பீக்குட்டைத்‌ தண்ணீர்‌, 
தீப்பட்ட வீட்டுக்கு மேல்‌ காற்றுப்‌ போல. 
தீப்பட்டால்‌ பூனை காட்டிலே, 
தீப்பந்தம்‌ கண்ட ஆனை போல. 12855 


தீப்புண்‌ ஆறும்‌; வாய்ப்புண்‌ ஆறாது, 

தீபத்தில்‌ ஏற்றிய தீவட்டி, 

தீபாவளிக்‌ கோழியைப்‌ போல. 

தீ மிஞ்ச வைத்தாலும்‌ பகை மிஞ்ச வைக்கல்‌ ஆகாது. 

தீமை மேலிடத்‌ தெய்வம்‌ கைவிட்டது. 12860 


தீமையை மெச்சுகிறவன்‌ தீமையாளிதான்‌. 
தீமையை வெல்ல நன்மையைச்‌ செய்‌, 
தீயாரைச்‌ சேர்ந்து ஒழுகல்‌ தீது; தீயாரி பணி செய்வதுவும்‌ 


தீது. 

(தீயார்‌ வரை.) 
தியாரோடு இணங்காதே; சேப்பங்‌ கிழங்குக்குப்‌ புளி குத்தாதே. 
தீயில்‌ இட்ட நெய்‌ திரும்பி வருமா? 12805 


தீயினமல்‌ சுட்ட புண்‌ ஆறும்‌; வாயினால்‌ சுட்ட புண்‌ ஆறாது. 
(நாவினால்‌, ) 

தீயும்‌ தீயும்‌ சேர்ந்து பெருந்தீ ஆனாற்‌ போல்‌. 

தீயும்‌ பயிருக்குப்‌ பெய்யும்‌ மழைபோல. 

தீயைச்‌ செல்‌ அரிக்குமா? 

தீயை மிதித்தவன்போல்‌ திகைத்து நிற்கிறான்‌, 12870 


தியோரை விடுதலை ஆக்குகிறவன்‌ நல்லோருக்கு நஷ்டம்‌ 
செய்வான்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தீர்க்கத்‌ திறன்‌ அற்றவன்‌ தேசிகன்‌ ஆவான்‌, 
தீர்க்கதரிசி, பீங்கான்‌ திருடி. 

தீர்தீதக்‌ கரைப்‌ பாவி. 

தீரக்‌ கற்றவன்‌ தேசிகன்‌ ஆவான்‌ , 


தீராக்‌ கோபம்‌ போராய்‌ முடியும்‌, 
(பாடாய்‌ முடியும்‌.) 

தீசாசி சந்தேகம்‌ போருக்கு யத்தனம்‌, 

தீராச்‌ செய்கை சீர்‌ ஆகாது, 

தீரா நெஞ்சுக்குத்‌ தெய்வமே சாட்சி, 
(துணை, 

தீரா நோய்க்குத்‌ தெய்வமே கதி, 


தீராப்‌ பொறிக்குத்‌ தெய்வமே துணை, 
தீரா வழக்குக்குத்‌ தெய்வமே சாட்சி, 
தீரா வழக்கு நேர்‌ ஆகாது. 
தீவட்டிக்காரனுக்குக்‌ கண்‌ தெரியாது. 


தீவட்டிக்‌ கொள்ளை கால்‌ வட்டிக்கு ஈடு ஆகாது, 


(கால்வட்டிக்‌ கொள்ளைக்கு, ) 


தீவட்டிக்‌ கொள்ளை போன பின்‌ திருமங்கல்யச்‌ சரடு 


தேடினாளாம்‌, 


தீவட்டி தூக்க வேண்டுமானாலும்‌ திருமண்‌ போடத்‌ தெரிய 


வேணும்‌. 
(ஸ்ரீரங்கத்தில்‌) 
திவட்டியின்‌ கீழ்‌ விளக்கு, 


தீவாள்‌ திடுக்கிடுவாள்‌; திண்ணைக்கு மண்‌ இடுவாள்‌; 
வருகிற கிழமைக்கு வாசலுக்கு மண்‌ இடுவாள்‌, 


திவிளிக்குத்‌ தீவிளி தலை முழுகுகிறால்‌. 


தீவினை செய்தவர்க்கே சேரும்‌. 

தீவினை செய்யின்‌ பெய்விளை செய்யும்‌, 
(முடியும்‌. ) 

தீவினை முற்றிப்‌ பாழ்வினை ஆச்சுது. 
(பானை ஆச்சுது.) 


தினிக்கு அடுத்த லத்தி; சாதிக்கு அடுத்த புத்தி. 
தீனிக்குத்‌ திம்ம ராஜா, வேலைக்கு வெற்று ராஜா, 


(தீனுக்கு. ) 


தீக்ஷிதன்‌ வீட்டுக்‌ கல்யாணம்‌ திமிலோகப்படுகிறது, 


(சிதம்‌ பரத்தில்‌.) 


[2 


12875 


12880 


12885 


14890 


12895 


78 


துக்கத்தை எல்லாம்‌ விட்டுவிட்டுதி தொட்டிச்சியைக்‌ குத்தகையாக 
வைத்துக்‌ கொண்டானாம்‌. 

துக்கத்தைச்‌ சொல்லி ஆற்ற வேண்டும்‌; கட்டியைக்‌ கீறி 
ஆற்ற வேண்டும்‌. 

துக்கப்பட்டவருச்கு வெட்கம்‌ இல்லை. 

துக்கம்‌ அற்றவனுக்குச்‌ சொக்கட்டான்‌. 12900 


துக்கம்‌ உள்ள மனசுக்குத்‌ துன்பம்‌ ஏன்‌ வேறு? 
துக்கலூரிலும்‌ கல்யாணம்‌; துடியலூரிலும்‌ கல்யாணம்‌; தாய்‌ அங்கு 
ஓடியும்‌ கெட்டது; இங்கு ஓடியும்‌ கெட்டது. 
துக்கிரிக்குத்‌ துடையிலே மச்சம்‌, 
துக்குணிச்‌ சிறுக்கிக்கு முக்கலக்‌ கந்தை. 
(-கோழி.) 
துக்குணிச்‌ சொகன்‌ . 12905 


(சொக்கணை .) 


துஞ்சி நின்றான்‌; மிஞ்சி உண்ணான்‌. 

துட்டுக்கு இரண்டு; துக்காணிக்கு மூன்று. 

துட்டுக்கு எட்டுக்‌ குட்டி ஆனாலும்‌ துலுக்கக்‌ குட்டி உதவாது, 
(என்றாலும்‌. 

துட்டுக்கு எட்டுச்‌ சட்டி வாங்கிச்‌ சட்டி எட்டுத்‌ துட்டுக்கு 
விற்றாலும்‌ வட்டிக்கு ஈடு ஆகாது. 
(அல்ல,) 

துட்டுக்கு ஒரு சேலை விற்றாலும்‌ நாய்‌ பிட்டம்‌ அம்பலம்‌. 1291.0 


துட்டுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தாலும்‌ துலுக்கப்‌ பிள்ளை கூடாது. 
துட்டு வந்து பெட்டியில்‌ விழுந்ததோ? திட்டு வந்து 

பெட்டியில்‌ விழுந்ததோ? 
துட்டைக்‌ கொடுத்துத்‌ துக்கத்தை வாங்கிக்‌ கொண்டாளாம்‌, 
துடிக்கக்‌ கிள்ளித்‌ தொட்டிலையும்‌ ஆட்டுகிறது. ப 
துடியாப்‌ பெண்டிர்‌ மடியில்‌ நெருப்பு. 12915 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 7௦ 


துடுப்பு இருக்கக்‌ கை வேவானேன்‌? 
(நோவானேன்‌? வேகுமா?) 
துடைகாலி முண்டை துடைத்துப்‌ போட்டாள்‌. 
துடைகாலி வந்ததும்‌ எல்லாம்‌ தொலைந்து போச்சுது. 
துடை தட்டின மனிதனும்‌ அடை தட்டின வீடும்‌ பாழ்‌. 
துடைப்பக்‌ கட்டைக்குஃ்‌ பட்டுக்‌ குஞ்சலம்‌ கட்டினது போல, 12920 


துடையில்‌ புண்‌; மாமனார்‌ வைத்தியம்‌, ' 

துடையையும்‌ கிள்ளித்‌ தொட்டிலையும்‌ ஆட்டுகிறதா? 

துண்டுப்‌ பாளையக்காரண்‌ இடைநடுவில்‌ அடிக்கிறது போல. 
( துடிக்கிறது.) 

துண்டும்‌ துணியும்‌ சீக்கிரம்‌ விலை போகும்‌; பட்டும்‌ பணியும்‌ 
பையதீதான்‌ விலை போகும்‌. ப 

துணிக்குப்‌ போதுமானபடி சொக்காய்‌ வெட்டு; வரவுக்கு மிஞ்சிச்‌ 
செலவு செய்யாதே. 1292௦ 


துணிகிறவளுக்கு வெட்கம்‌ இல்லை; அழுகிறவளுக்குத்‌ துக்கம்‌ 
இல்லை. 

துணிந்த மல்லுக்குத்‌ தோளில்‌ சுட்டால்‌ அதுவும்‌ ஒரு ஈக்கடி. 

துணிந்த முண்டையைத்‌ துடையில்‌ சுட்டால்‌ அதுவும்‌ ஒர்‌. ஈக்கடி 
என்று சொன்னாளாம்‌, 

துணிந்தவருக்குச்‌ சமுத்திரம்‌ முழங்கால்‌ ஆழம்‌, 

துணிந்தவன்‌ ஐயம்பேட்டையான்‌. 12020 


துணிந்தவனுக்குத்‌ துக்கம்‌ இல்லை; அழுதவனுக்கு அகங்காரம்‌ 
இல்லை. 

துணிந்தவனுக்குதீ துணை வேண்டுமா? 

துணிந்தவனுக்குப்‌ பயமா? 

துணிந்தாருக்குத்‌ துக்கம்‌ உண்டா? பணிந்தாருக்குப்‌ பாடு 
உண்டா? 

துணியைத்‌ தூக்குவதற்கு முன்னே தொடையில்‌ வைப்பது 
போல. 12935 
(இடக்கர்‌. ) 


துணிவது பின்‌; நினைவது முன்‌. 

துணிவும்‌ பணிவும்‌ துக்கம்‌ தீர்க்கும்‌. 

துணை இரண்டானால்‌ தூக்கணத்துக்கு மனைவி இரண்டு. 
துணை இருப்பாருக்கு வினை இழைப்பதா? 

துணை உடையான்‌ படைக்கு அஞ்சான்‌. 12940 


80 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


துணைக்குத்‌ துணையும்‌ ஆச்சு; தொண்டைக்‌ குழிக்கு வினையும்‌ 
ஆச்சு. 

துணைப்பட்டால்‌ சாக வேணும்‌; பிணைப்ப்ட்டால்‌ இருக்க வேணும்‌, 
(பட்டால்‌.) 

துணை பெற்றவன்‌ வீண்‌ போகான்‌. 

துணை போய்‌ இரு; பொங்கினதைத்‌ தேடு. 

துணை போனாலும்‌ வினை போகாதே. 12945 


துணையோடு அல்லது நெடுவழி போகேல்‌. 
(போகாதே.) 
துப்பட்டியில்‌ கிழித்த கோவண ந்தானே? 
துப்பாக்கி வயிற்றில்‌ பீரங்கி பிறந்தாற்‌ போல. 
துப்பு அற்ற நாரிக்குச்‌ கொம்பு அழகைப்‌ பார்‌. 
துப்பு அந்ற புருஷனுக்குத்‌ துறுதுறுத்த பெண்டாட்டி, 12950 


துப்பு அற்றவனை உப்பிலே பார்‌; சீர்‌ அற்றவனை நீரிலே பார்‌. 
துப்புக்‌ கெட்ட சாம்பானுக்கு இரட்டைப்‌ படித்தரம்‌, தூர்ந்த 
கிணற்றுக்கு இரட்டை ஏற்றம்‌; 
துப்புக்‌ கெட்ட நாய்க்கு இரட்டைப்‌ பங்கு. 
(பயலுக்கு) 
துப்புக்‌ கெட்ட மாப்பிள்ளைக்கு இரட்டைப்‌ பெண்டாட்டி, 
துப்புக்‌ கெட்டவனுக்கு இரட்டைப்‌ பங்கு, 12055 


துப்புக்‌ கெட்டவளுக்கு இரட்டைப்‌ பரிசமா? 
(பரியம்‌. ) 

தும்பி பறந்தால்‌ தூரத்தில்‌ மழை. 

தும்பைத்‌ தறிதீது வாலைப்‌ பிடிப்பது போல. 

தும்பை விட்டுப்‌ பிடிக்க வேண்டும்‌. 

தும்பை விட்டு வாலைப்‌ பிடிக்காதே. 12960 
(பிடிப்பது போல. ) 


தும்மல்‌ நன்னிமித்தம்‌, 

தும்மினால்‌ குற்றம்‌, இருமினால்‌ அபராதம்‌. 

தும்பினால்‌ மூக்கு அறுந்து போகிறதே! 

தும்பினும்‌ குற்றம்‌; ஒழியினும்‌ குற்றம்‌. 

துட்முகிற போது போகிற மூக்கர? ... 19905 


துயரப்பட்டரல்‌ ஆறுதல்‌ உண்டு; துன்பப்‌ பட்டால்‌ தேறுதல்‌ 
உண்டு. | ப 
துர்ச்சனப்‌ பிள்ளைக்கு ஊரார்‌ புத்தி சொல்வார்கள்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 81 


துர்ச்சனன்‌ உறவிலும்‌ சற்சனன்‌ பகை நலம்‌, 
துர்ச்சனனைக்‌ கண்டால்‌ தூர விலகு. 
(துர்ச்சனரை.) 
துர்ப்பலத்திலே. கர்ப்பிணி ஆனால்‌ எப்படி முக்கிப்‌ 
பெறுகிறது? 12910 


துரீப்புந்தி மந்திரியால்‌ அரசுக்கு ஈனம்‌; சொற்கேளாப்‌ 
பிள்ளைகளால்‌ குலத்துக்கு ஈனம்‌, 

துரியோதனன்‌ குடிக்குச்‌ சகுனி வாய்த்ததைப்‌ போல. 

துருசு கல்வி; அரிது பழக்கம்‌, 
(அரிப்பது பழக்கம்‌,) 

துருத்தியைக்‌ கண்ட இரும்பா? 

துரும்பு கிள்ளுவது துர்க்குறித்தனம்‌, 12975 
(துர்க்குறிப்‌ பழக்கம்‌. ) 


துரும்பு தூண்‌ ஆகுமா? 

துரும்பு தூண்‌ ஆனால்‌ தூண்‌ என்ன ஆகாது? 

துரும்பு நுழைய இடம்‌ இருந்தால்‌ ஆனையை நுழைப்பான்‌. 
(கட்டுவான்‌) 

துரும்பும்‌ கலத்‌ தண்ணீர்‌ தேக்கும்‌. 

துரும்பு முற்றின கோபம்‌ விசும்பு முட்டத்‌ தீரும்‌, 12980 


துரும்பைத்‌ தூண்‌ ஆக்குகிறதா? 

துரும்பை மலை ஆக்காதே. 

துரும்பை வைத்து மூத்திரம்‌ பெய்கிறதா ? 

துரை ஆண்டால்‌ என்ன? தலுக்கர்‌ ஆண்டால்‌ என்ன? ப 
துரை இஷ்டம்‌; கனம்‌ இஷ்டம்‌. 12985 


துரை உதைத்தது தோஷம்‌ இல்லை; பட்லர்‌ சிரிதீதது 
பழியாய்‌ வளர்ந்தது. 
துரைகளுடனே சொக்கட்டான்‌ ஆடினாற்‌ போலே, 
துரைகளோடே சொக்கட்டான்‌ ஆடினால்‌ தோற்றாலும்‌ குட்டு; 
வென்றாலும்‌ குட்டு. 
துரைகளோடே சொக்கட்டான்‌ ஆடினாற்‌ போல, ப 
துரைகளோடே சொக்கட்டான்‌ போடலாகுமோ? 12990 


துரை கையில்‌ எலும்பு இல்லை, 
துரைச்‌ சித்தம்‌ கனச்சித்தம்‌, 
துரை நல்லவர்‌; பிரம்பு பொல்லாதது. 


82 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


துரை நாய்ச்சியார்‌ கும்பிடப்‌ போய்ப்‌ புறப்பட்ட ஸ்தனம்‌ 
உள்ளே போச்சுது. 
துரை வீட்டு நாய்‌ நாற்காலி மேல்‌ ஏறினது போல. 12995 


துரை வீட்டு நாயைக்‌ கண்டு தோட்டி நாய்‌ கறுவினாற்‌ போல, 

துரோகத்தால்‌ கொண்ட துரைத்தனம்‌, குடிகளை வருத்தும்‌ 
கொடுங்கோல்‌. 

துரோபதையைத்‌ துகில்‌ உரிந்தது போல, 

துலக்காத ஆயுதம்‌ துருப்பிடிக்கும்‌. 

துலாத்தில்‌ வெள்ளி உலாத்தில்‌ பெய்யும்‌ மழை. 13000 


துலுக்குக்‌ குடியில்‌ ஏது பேயாட்டம்‌? 
துலுக்சச்சிக்கு எதற்கு உருக்கு மணி? 
துலுக்கத்‌ தெருவிலே ஊசி விற்றது போல. 
துலுக்கத்‌ தெருவிலே தேவாரம்‌ ஓதினது போல. 
(திருவெம்பாவை. 
துலுக்கள்‌ உடுத்துக்‌ கெட்டான்‌; பார்ப்பான்‌ 
உண்டு கெட்டான்‌ . 13005 


துலுக்கன்‌ கந்தூரி தூங்கினால்‌ போச்சு. 

துலுக்கன்‌ செத்தால்‌ தூக்குவது எப்படி? 

துலுக்கன்‌ துணியால்‌ கெட்டான்‌; பார்ப்பான்‌ பருப்பால்‌ கெட்டான்‌. 
துலுக்கன்‌ புத்தி தொண்டைக்குழி வரைக்கும்‌. 

துலுக்கன்‌ வீட்டில்‌ துணிக்கு என்ன பஞ்சம்‌? 19010 


துலுக்கனுக்கு ஏன்‌ துறட்டுக்‌ கடுக்கன்‌? 

துவி நாக்கு இடறும்‌. 

துவைதீதுத்‌ தோள்மேற்‌ போட்டுக்‌ கொண்டான்‌. 

துழாவிக்‌ காய்ச்சாதது கஞ்சியும்‌ அல்ல; வினாவிக்‌ காட்டாதது 
கல்யாணமும்‌ அல்ல . 
(வினாவிச்‌ செய்யாதது. ) 

துள்ளாதே, துள்ளாதே ஆட்டுக்குட்டி. என்‌ கையில்‌ 
இருக்கிறது சூரிக்‌ கத்தி. 18015 


துள்ளாதே, துள்ளாதே, குள்ளா, பக்கத்தில்‌ பள்ளமடா. 

துள்ளிக்‌ துள்ளிக்‌ குதித்தாலும்‌ வெள்ளிப்‌ பணமும்‌ கிடையாக்‌ 
காலத்தில்‌ கிடையாது. 

துள்ளித்‌ துள்ளித்‌ தொப்பென்று விழுகிறாய்‌. 

துள்ளின மாடு பொதி சுமக்கும்‌. 

துள்ளுகிற கெளுத்துச்‌ செத்துப்[போகிறது தெரியாதா? 198020 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 83 


துள்ளுகிற மாடு பொதி சுமக்காது. 

துள்ளும்‌ மால்‌ துள்ளித்‌ துரவில்‌ விழுந்தது. 

துள்ளு மறிகொலை அறியாது. 

துளசிக்கு வாசனையும்‌ முள்ளுக்குக்‌ கூர்மையும்‌ முளைக்கிற போதே 
உண்டு, 
(தெரியும்‌) 

துளி என்றால்‌ நீர்த்துளி, 13025 


துற்றிச்‌ சமுதீதிரம்‌ பொங்கினால்‌ கொல்ளுமாம்‌ கிணறு அநேகம்‌. 
(துள்ளிச்‌ சமுத்திரம்‌.) 

துறக்கத்‌ துறக்க ஆனந்தம்‌; துறந்தபின்‌ பேரின்பம்‌, 

துறட்டுக்கு எட்டாதது கைக்கு எட்டுமா? 
(வாய்க்கு எட்டுமா.) 

துறவறம்‌ இல்லறம்‌ மனசிலே. 

துறவறமும்‌ பழிப்பு இன்றேல்‌ எழிலதாகும்‌. 198080 
(தண்டலையார்‌ சதகம்‌.) 


துறவிக்கு வேந்தன்‌ துரும்பு. 

துறுதுறுகீத வாலு, துக்காணிக்கு நாலு. 

துன்பத்திற்கு இடம்‌ கொடேல்‌, 

துன்பத்தின்‌ முடிவு இன்பம்‌. 

துன்பம்‌ உற்றவர்க்கு இன்பம்‌ உண்டு. 13035 


துன்பம்‌ தருகிற காக்கையின்‌ சதீததீதால்‌ அதை விரட்டுவார்கள்‌; 
இன்பம்‌ தருகிற குயிலை விரட்டார்கள்‌. 

துன்பம்‌ தொடர்ந்து வரும்‌. 

துன்பம்‌ முந்தி; இன்பம்‌ பிந்தி. 

துஷ்ட சகவாசம்‌ பிராண சங்கடம்‌. 

துஷ்ட சதுஷ்டயம்‌. 18040 
(பாரதம்‌,) 


துஷ்ட நிக்ரகம்‌, சிஷ்ட பரிபாலனம்‌. 

துஷ்டப்‌ பிள்ளைக்கு ஊரார்‌ புத்தி சொல்வார்கள்‌. 

துஷ்டர்‌ நேசம்‌ பிராண நஷ்டம்‌. 

துஷ்டருடன்‌ சேருவதைவிடத்‌ தனியே இருப்பது மேலானது. 

துஷ்டரைக்‌ கண்டால்‌ தூர விலகு; கெட்டாரைக்‌ கண்டால்‌ காறி 
உமிழ்‌. 9049 


துஷ்டனைக்‌ கண்டால்‌ எட்டி நில்‌. 
துஷ்டனைக்‌ கண்டால்‌ தூர விலகு. 
(ஓடு) 


ப 84 


தூக்கணத்துக்குத்‌ துயரம்‌ இல்லை; மூக்கணத்துக்கு முசு இல்லை. 
(மூக்கணம்‌-மூக்ணாங்கயிறு போட்ட எருது.) 

தூக்கணாங்குருவி குரங்குக்குப்‌ புத்தி சொன்னது போல, 

தூக்ச நினைத்து நோக்கிப்‌ பேசு. 13050 


தூக்கி ஏற விட்டு ஏணியை வாங்கும்‌ தூர்தீதர்‌ சொல்லைக்‌ கேளாதே. 
(ஏணியை எடுக்கும்‌.) 

தூக்கி நிறுத்தடா, பிணக்காடாய்‌ வெட்டுகிறேன்‌ என்றாளாம்‌. 

தூக்கி நினைத்து நோக்கிப்‌ பேசு. 

தூக்கிப்‌ போட்டதும்‌ அல்லாமல்‌ குதிரை தோண்டிக்‌ 
குழிப்‌ பறித்ததாம்‌. 

தூக்கி வளர்த்த பிள்ளையும்‌ துடையில்‌ வைத்துத்‌ தைத்த இலையும்‌ 
உருப்படா. 19095 


தூக்கி வினை செய்‌ , 
தூக்கினால்‌ சென்னி துணிக்கத்‌ துணித்துளிடு; மாக்கினால்‌ சக்கரம்‌ 
போல அடை. 
தூக்கு உண்டானால்‌ நேரக்கு உண்டு 
தூங்காதவனது கடாக்குட்டி, விழித்திருந்தவனுக்கும்‌ விளங்கும்‌ 
குட்டி, 
தூங்காதவனுக்குச்‌ சுகம்‌ இல்லை. 13060 
தூங்காதவனே நீங்காதவன்‌. 
தூங்கிய நாய்க்குத்‌ துடைப்பம்‌ எதிரி. 
தூங்கினவன்‌ கன்று கிடாக்கனிறு, 
(கண்ணு. ) 
தூங்கினவல்‌ கன்று சேங்கஸிறு. 
தூங்கின வன்‌ சாகிறதில்லை; வீங்கினவன்‌ பிழைக்கிற 
தில்லை; 19065 


தூங்கினவன்‌ தொடையிலே கயிறு திரிக்கிறான்‌. 
தூங்கினவன்‌ தொடையிலே திரித்த வரைக்கும்‌ லாபம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 85 


தூங்கினவனது கடாக்குட்டி, விழிதீதிருந்தவனது ஊட்டுக்குட்டி. 
தூங்குகிற நரிக்கு இரை கிடையாது. 

(உணவு. 
தூங்குகிற நாய்‌ தூங்கட்டும்‌, 18070 


தூங்குகிற புலியைத்‌ தட்டி எழுப்பினதுபோல,. 
(எழுப்புவா னேன்‌?) 
தூங்குகிற வரிக்காரனை எழுப்பி விட்டால்‌ போன வருஷதீ 
தீர்வையும்‌ கொடுத்துவிட்டுப்‌ போ என்பான்‌, 
தூங்குகிறுவன்‌ துடையிலே சுப்பல்‌ எடுத்துக்‌ குத்தினாற்போல, 
(தூங்குகிறவன்‌ பிட்டதீதிலே,) 
தூவ்குகிறவனை எழுப்புவானேன்‌? அவன்‌ தொண்ணூறு பணம்‌ 
குறைந்தது என்பானேன்‌? 
தூங்குகிறவனைத்‌ தட்டி எழுப்பி அதீதாளம்‌ இல்லை 
என்றாற்‌ போல, 19075 
(அத்தாளம்‌ -இரவு உணவு.) 


தூங்கும்‌ புலியை னால்‌ உருவி விட்டாற்‌ போல. 

தூங்கு மூச்சி மாப்பிள்ளைக்கு எருமுட்டை பணியாரம்‌. 

தூங்குவது சிறிய தூக்கம்‌; போவதே வெரிய தூக்கம்‌. 

தூண்டா விளக்குப்‌ போல. 

தூண்டில்‌ காரனுக்கு மிதப்பிலே கண்‌. 19080 
(தக்கையிலே கண்‌,) 


தூண்டில்‌ நுனீ இரைக்கு ஆசைப்பட்டு மீன்‌ உயிர்‌ இழப்பது போல. 
தூண்டில்‌ போட்டவனுக்குத்‌ தக்கைமேல்‌ கண்‌. 

தூண்டில்‌ போட்டு ஆனை பிடிக்கும்‌ புத்திசரலி. 

தூண்டிலில்‌ அகப்பட்ட மீன்‌ துள்ளி நதீதினால்‌ விடுவார்களா? 
தூண்டிலைப்‌ போட்டு வராலை இழுக்கிறது. 19085 


தூண்டின விரல்‌ சொர்க்கம்‌ பெறும்‌. 

தூணி என்கிற அகமுடையானாம்‌; தூணிப்பதக்கு என்கிற 
அகமுடையாளாம்‌; முக்குறுணி என்று பிள்ளை பிறந்தால்‌ 
மோதகம்‌ பண்ணி நிவேதனம்‌ செய்தார்களாம்‌. 

தூணில்‌ புடைவையைக்‌ கட்டினாலும்‌ தூக்கிப்பார்ப்பான்‌ தூர்த்தன்‌, 

தூணிலும்‌ இருப்பான்‌; துரும்பிலும்‌ இருப்பான்‌ . 

தூணிலும்‌ உண்டு; துரும்பிலும்‌ உண்டு; சாணிலும்‌ உண்டு; 
கேரணிலும்‌ உண்டு. 13090 


86 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தூத்துக்குடிச்‌ சந்தையிலே துட்டுக்கு ஒரு பெண்டாட்டி. 

தூமத்‌ தீயைக்‌ காட்டிலும்‌ காமத்‌ தீக்‌ கொடிது. 

தூமை துடைக்கப்‌ பண்ணும்‌. 

தூய்மை வாய்மை தரும்‌. 

தூர்த்தர்‌ என்போர்‌ சொல்‌ எழுத்து உணரார்‌, 18095 
(கையெழுத்து உணரார்‌. ) 


தூர்தீதர்‌ சொல்லைக்‌ கேட்டால்‌ வாய்த்திடும்‌ கேடு. 

தூர்ந்த கிணற்றைத்‌ தூர்‌ வாராதே. 

தூர இருந்தால்‌ சேர உறவு. 

தூர உறவு சேரப்‌ பகை. 

தூரத்துத்‌ தண்ணீர்‌ ஆபத்துக்கு உதவாது. 18100 


தூரத்துப்‌ பச்சை கண்ணுக்கு அழகு. 
தூரத்துப்‌ பச்சை கண்ணுக்குக்‌ குளிர்ச்சி. 
தூரத்துப்‌ பச்சை பார்வைக்கு இச்சை. 
தூரத்துப்‌ பார்வைக்கு மலை மழமழப்பு; கிட்டப்‌ போனால்‌ 
கல்லும்‌ கரடும்‌. 
தூரப்‌ பார்வைக்கு மலையும்‌ சமன்‌. 18105 


தூரப்‌ போக வேண்டுமா, கீரைப்‌ பாத்தியிற்‌ கை வைக்க? 

தூரப்‌ போய்க்‌ கீரைப்‌ பாத்தியிற்‌ பேண்டானாம்‌, 

தூச மண்டலம்‌ சேய மழை; சேர மண்டலம்‌ தூர மழை. 

தூர தின்றாலும்‌ தூவானம்‌ நில்லாது. 

தூலம்‌ இழுத்த கடா நடுவீட்டில்‌ தூங்குமா? 18110 


தூற்றித்‌ திரியேல்‌. 

தூற்றும்‌ பெண்டிர்‌ கூற்று எனத்‌ தகும்‌. 
தூறு ஆடின குடி நீறு ஆகும்‌. 
தூஷிப்பாரைப்‌ பூஜிப்பார்‌ இல்லை, 


87 


தெ 


தெட்டிப்‌ பறிப்பாரை எட்டிடத்தில்‌ பறிக்கிறது. 13115 
(எத்தில்‌ பறக்கிறது.) 


தெந்தினப்‌ பாட்டுப்‌ பாடித்‌ திருநாமம்‌ இட வந்தான்‌. 
தெய்வ அருன்‌ இருந்தால்‌ செத்தவனும்‌ பிழைப்பான்‌. 
தெய்வத்துக்குச்‌ சத்தியம்‌; மருந்துக்குப்‌ பத்தியம்‌, 
தெய்வத்துக்குச்‌ செய்வதும்‌ செய்க்கு உரம்‌ போடுவதும்‌ 
வீண்‌ அல்ல. 
தெய்வத்தை இகழ்ந்தவர்‌ செல்வத்தை இழந்தார்‌. 213120 


தெய்வப்‌ புலவனுக்கு நா உணரும்‌; சித்திர ஓடாவிக்குக்‌ கை 
உணரும்‌, 
(சித்திரக்காரனுக்கு.) 
தெய்வ பலமே பலம்‌. 
தெய்வம்‌ இட்டபடி நடக்கிறது, 
தெய்வம்‌ இட்டு விடாமல்‌ வீணர்‌ படியிட்டு விடிவதுண்டோ . 
தெய்வம்‌ இல்லாமலா பொழுது போகிறதும்‌ பொழுது 
விடிகிறதும்‌? 18125 


தெய்வம்‌ உண்டு என்பார்க்கு உண்டு; இல்லை என்பார்க்கு 
இல்லை. 

தெய்வம்‌ காட்டும்‌; எடுதீது ஊட்டுமா? 

தெய்வம்‌ கரட்டுமே தவிர ஊட்டாது. 

தெய்வம்‌ கெடுக்காத குடியைத்‌ தெலுங்கன்‌ கெடுப்பான்‌, 

தெய்வம்‌ கைகூட்டி வைத்தது. 13130 


தெய்வம்‌ சீறின்‌ கைதவம்‌ ஆகும்‌. 
தெய்வம்‌ துணைக்‌ கொள்‌; தேகம்‌ அநித்தியம்‌. 
(தெய்வம்‌ பேணி.) 
தெய்வம்‌ படி அளக்கும்‌, . 
தெய்வம்‌ பண்ணின திருக்கூத்து. 
தெய்வமே துணை, 13196 


தெய்வ வணக்கம்‌ நரக வாசலை அடைக்கும்‌ தாழ்‌. 

தெரிந்தவர்கள்‌ தென்னம்‌ பிள்ளை வைப்பார்கள்‌ . 

தெரிந்தவன்‌ என்று கும்பிடு போட்டால்‌ உன்‌ அப்பன்‌ பட்ட 
கடனை வைத்துவிட்டுப்‌ போ என்றானாம்‌. 

தெரிந்தவனுக்குத்தான்‌ தெரியும்‌ செம்மறியாட்டு முட்டை, 

தெரியாத்‌ துணையே, பிரியாத்‌ துணை நீ. 19140 
(தெரியாத துணையே.. பிரியாத துணை...) 


தெருச்‌ சண்டைக்கு இடுப்புக்‌ கட்டல்‌, 
(கட்டுகிறதா?) 

தெருச்சண்டை கண்ணுக்கு இன்பம்‌. 
(குளிர்ச்சி) 

தெருவில்‌ தேங்காயை எடுத்து வழிப்‌ பிள்ளையாருக்கு 
உடைக்காதே. 

தெருவிலே ஊர்வலம்‌ போகிறதென்று திண்ணையில்‌ தூங்குபவன்‌ 
திணறிக்கெரண்டு செத்தானாம்‌. 

தெருவிலே போகிற சனியனை விலை கொடுத்து வாங்கினது 
போல. 13146 


தெருவிலே போகிறவனை அண்ணை என்பானேன்‌? ஆத்தைக்கு 
இரண்டு கேட்பானேன்‌. 
(இலங்கை வழக்கு.) 
தெருவோடு பேரகிற சண்டையை வீட்டு வரைக்கும்‌ வந்து போ 
என்றது பேல. 
தெருவோடு போகிற வண்டியைக்‌ காலில்‌ இழுதீதுவீட்டுக்‌ 
கொண்டது போல. 
தெருளா மனசுக்கு இருளே இல்லை, 
தெலுங்கச்சி சுவர்க்கம்‌ போனாற்‌ போல. 13150 
(தாமதம்‌. ) 


தெவிட்டாக்‌ கனி பிள்ளை; தெவிட்டாப்‌ பானம்‌ தண்ணீர்‌, 
தெள்ளிய திருமணி, திருட்டுக்கு நவமணி. 

தெள்ளுப்‌ பிடித்த நாயைப்‌ போல, 

தெளிந்த தண்ணீர்‌ நீர்‌ குடித்தீர்‌; சேற்றைக்‌ கலக்கி விட்டீர்‌, 
தெளிவு கூறும்‌ பரதேவ தேசிகன்‌. 18155 


நெற்கத்திக்‌ குருவியை வடக்கத்திக்குருவி தெற்றி அழைத்ததாம்‌; 
சீசம்‌ பழம்‌ தின்னம்‌ போக, 
தெற்கு விழுந்த கருக்கலும்‌ தேவடியாளிடம்‌ போன காசும்‌ திரும்பர. 


தமிழ்ப்‌ பழமெரழிகள்‌ 


தெற்கே அடித்த காற்றுத்‌ திரும்பி அடியாதா? 
தெற்கே சாய்ந்தவன்‌ தெரு எல்லாம்‌ கூடை, 
(பிறை) 


89 


தெற்கே சாய்ந்தால்‌ தெருவெல்லாம்‌ விலைப்‌ பெட்டி; வடக்கே 


சாய்ந்தால்‌ வரப்பெல்லாம்‌ நெல்‌. 
(தைப்பிறை. ) 


தெற்கே போகிற நாய்க்கு வடக்கே வால்‌. 
தெற்கே போன வெள்ளி வடக்கே வந்தால்‌ மழை, 
தெறிக்க அடித்த தட்டானைப்‌ போல, 

தென்காசி ஆசாரம்‌; திருநெல்வேலி உபசாரம்‌. 
தென்காசி வழக்கா, பாதி போடு. 


தென்‌ திசைப்‌ புலையன்‌ வட திசைக்கு ஏகின்‌ நடை 
திருந்திப்‌ பார்ப்பான்‌ ஆவான்‌. 
(கபிலர்‌ அகவல்‌.) 

தென்றல்‌ அடிக்கிற காற்றே, என்‌ இறுக்கத்தை ஆற்றே, 

தென்றல்‌ திரும்பியும்‌ மழையா? 

தென்றல்‌ முற்றிப்‌ பெருங்கசற்று ஆனது போல, 
(ஆச்சு.) 

தென்றல்‌ முற்றானால்‌ புயலாக மாறும்‌. 


தென்றலும்‌ வாடையும்‌ இறக்கும்‌ பயிர்கள்‌. 


13160 


13165 


13170 


தெல்னங்‌ குரும்பை திருக்குரும்பை, பன்னாடை எல்லாம்‌, ஒரு 


மரத்துக்‌ காய்‌; 
தென்னந்தோப்பில்‌: குரங்கு வளர்த்தது போல. 


தென்ன மரத்தில்‌ ஏண்டா ஏறினாய்‌ என்றால்‌, கன்றுக்குட்டிக்குப்‌ 


புல்‌ பிடுங்க என்றானாம்‌; தென்னமரத்தில்‌ புல்‌ 
எவ்றால்‌, அதுதான்‌ கீழே இறங்குகிறேன்‌ என்றான்‌, 


ஏதடா 


தென்னமரத்தில்‌ ஏறுபவனை எவ்வளவு தூரம்‌ தூக்கிவிட 


முடியும்‌? 


391179 


தென்ன மரத்தில்‌ தேள்‌ கொட்டப்‌ பன மரத்திலே பதவளை 


காட்டினது போல. 


தென்ன மரத்தில்‌ தேள்‌ கொட்டிப்‌ பனமரத்தில்‌ நெறி ஏறிற்றாம்‌. 


(புன்னை மரத்தில்‌.) 
தென்ன மரத்தில்‌ பாதி, என்னை வளர்த்தாள்‌ பாவி, 


90 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தென்ன மரத்திற்குத்‌ தண்ணீர்‌ வார்த்தால்‌ தலையாலே தரும்‌; 
(ஊற்றினால்‌) 
தென்ன மரத்தின்‌ நிழலும்‌ தேவடியாள்‌ உறவும்‌ ஒன்று. 13180 


தென்ன மரத்துக்‌ குரங்கே, என்னைப்‌ பார்த்து இறஙிகே. 
தென்னாலிராமன்‌ குதிரை வளர்த்ததுபோல, 

தென்னாலிராமன்‌ பூனை வளர்த்தது போல. 

தென்னாலிராமன்‌ போட்ட சித்திரம்‌ போல. 

தென்னை செழித்தால்‌ பண்ணை செழிக்கும்‌. 19185 


தென்னையிலே தேள்‌ பண்டிட்‌ திருவையாற்றுக்கு நெறி 
கட்டியதாம்‌. 

தென்னையிலே பாதி என்னை வளர்த்தாள்‌ பாவி. 

தென்னை வைத்து வாழை ஆச்சு; வாழை வைதீது மஞ்சள்‌ ஆச்சு; 
மஞ்சள்‌ வைத்து முள்ளி ஆச்சு. 


91 


த 


தேகம்‌ அநிதீதியம்‌: தெய்வம்‌ துணைக்‌ கெரல்‌. 
தேகம்‌ சந்தேகம்‌. 13190 


தேங்காய்‌ ஆடும்‌; இளநீர்‌ ஆடும்‌; திருவுமணையில்‌ தூக்கமா? 

தேங்காய்க்குள்‌ நீர்‌ போல. 

தேங்காய்க்கு மூன்று கண்‌; எனக்கு ஒரு கண்‌. 

தேங்காய்‌ தின்றவன்‌ ஒருத்தன்‌; தண்டம்‌ கொடுத்தவன்‌ 
ஒருத்தன்‌ . 

தேங்காய்‌ தின்னலாம்‌, இளநீர்‌ குடிக்கலாம்‌; திருவு பலகையிலே 
வந்ததோ தூக்கம்‌? 18195 


தேங்காயிற்‌ சிறிது; மாங்காயிற்‌ பெரிது. 
தேங்காயை உடைத்தால்‌, சிரட்டையை உடைக்கிறேன்‌. 
தேங்காயை உடைத்தரற்போல்‌ பேசுகிறான்‌. 
தேங்காயைத்‌ தின்றவன்‌ தின்னக்‌ கோம்பை சூப்பினவன்‌ 
தண்டம்‌ இறுக்கிறதா? 
(சப்பினவன்‌ ..) 
தேங்காயை விழுங்குகிறது தினை; பருவத்தை விழுங்குகிறது 
பனை. 13200 


தேசங்கள்‌ தோறும்‌ பாஷைகள்‌ வேறு, 
(ஆசாரம்‌ வேறு.) 

தேசத்து நண்மை தீமை அரசர்க்கு இல்லையா? 

தேசத்தோடு ஒத்து வாழ்‌. 

தேச பத்தியே தெய்வ பத்தியாம்‌, 

தேசம்‌ எல்லாம்‌ பறக்கும்‌ காகம்‌ தான்‌ இருக்கும்‌ கொம்பை 
அறியாது. 18205 


தேடக்‌ கிடையாது; தேட என்றால்‌ கிட்டாது. திருப்கொட்பா, 
திருப்பிக்‌ கொடு. 

தேடத்தசை இருந்தும்‌ அனுபவிக்க அதிர்ஷ்டம்‌ இல்லை, 

தேட நினைப்பது தெய்வத்தை, 


92 தமிழ்ப்‌ படிமெசழிகள்‌ 


தேடப்‌ போன மச்சினன்‌ செருப்படியில்‌ அகப்பட்டது போல. 
தேடாது அழிக்கின்‌ பாடாய்‌ முடியும்‌. 13210 


தேடாது அழித்த தேவடியாள்‌ தேவடியாள்‌ . 

தேடி அழைத்த விருந்துக்கு வாடி இருந்ததுபோல. 

தேட எடுத்துமோ திருவாழி மோதிரத்தை. 

தேடித்‌ திருவிளக்கு ளை. 

தேடித்‌ தின்றவர்‌ தெய்வத்தோடு ஒத்தவரி 4 9215 


தேடிப்‌ பிடித்தாள்‌ தேவடியாள்‌ கள்ளனை. 

தேடிப்‌ புதைத்துத்‌ தெருவில்‌ இருக்கிறதா? 

தேடிப்‌ போகாதே; கூறி விற்காதே : 

தேடிப்‌ பேரனது அகப்பட்டது போல, 

தேடிப்‌ போன தெய்வம்‌ எதிரே வந்தது பேசல, 13220 


தேடிப்‌ போன மருந்துக்‌ கொடி காலில்‌ அகப்பட்டது போல, 
தேடியதை எல்லாம்‌ கொடுத்துத்‌ தேட்டு மீன்‌ வாங்கித்‌ தின்னு, 
தேடின பூண்டு காலிலே மிதிபட்டது போல, 
(டிடு.7 
தேடின பொருல்‌ காலிலே தட்டினது போல. 
தேடுவார்‌ அற்ற பிணம்‌ தெருவோடே. 48225 
பணம்‌.) 


தேய்த்த அம்மாள்‌ தெய்வயானை, தெய்வத்துக்கு இட்டாலும்‌ 
ஏறாது, 
தேய்ந்த கட்டை மணம்‌ நாறும்‌, 
(தேய்த்த.) 
தேய்ந்தாய்‌, மாய்ந்தாய்‌, கொம்பும்‌ கறுத்தாய்‌, தும்பிக்கையும்‌ 
உள்ளே இழுத்துக்‌ கொண்டாயா? 
தேய்ந்தாலும்‌ சந்தனக்‌ கட்டை மணம்‌ போகாது, 
(மாறாது,) 
தேய்ந்து மாய்ந்து போகிறான்‌ , 19290 


தேய்ந்து மூஞ்சூறாய்ப்‌ போகிறது. 
தேயத்‌ தேய மணக்கும்‌ சந்தனக்‌ கட்டை. 
தேர்‌ இருக்கிற மட்டும்‌ சிங்காரம்‌; தேர்‌ போன பிறகு என்ன? 
தேர்‌ ஓடித்‌ தன்‌ நிலையில்‌ நிற்கும்‌. 
(ஓடினாலும்‌. ) 
தேர்‌ ஓடி நிலைக்குத்தான்‌ வரவேணும்‌, 15299 


தமிழ்ப்‌: பழமொழிகள்‌ 93 


தேர்‌ செய்கிற தச்சனுக்கு அகப்பை போடத்‌ தெரியவில்லை. 
தேர்‌ தாழ்ந்து தில்லை உயர்ந்தது; ஆனை தாழ்ந்து அரசு 
வளர்ந்தது. 
தேர்‌ தெருத்‌ தெருவாக ஓடினாலும்‌ தன்‌ நிலையில்தான்‌ நிற்கும்‌. 
தேர்ந்தவன்‌ எலிபது கூர்ந்து அறிவதனால்‌, 
தேர்‌ வேந்தன்‌ தன்‌ களத்தில்‌ சிலர்‌ வெல்லச்‌ சிலர்‌ தோற்பர்‌; 
ஏர்‌ வேந்தன்‌ களத்தில்‌ இரப்பவரும்‌ தோலாரே, 39௮40 


தேராச்‌ செய்கை தீராச்‌ சஞ்சலம்‌. 

தேருக்கு உள்ள சிங்காரம்‌ தெரு எல்லாம்‌ கிடக்கிறது. 

தேருக்குப்‌ போகிறபோது தெம்பு; திரும்பி வருகிறபோது வம்பு, 
தேருக்குள்‌ சிங்காரம்‌, தெரு எல்லாம்‌ அலங்காரம்‌. ப 

தேரைகள்‌ பாம்பைத்‌ திரண்டு வளைத்தாற்‌ போல, 13245 


தேரை மோந்த தேங்காய்‌ போல. 
தேரோடு திருநாள்‌ ஆயிற்று; தாயோடு பிறந்தகம்‌ போயிற்று. 
தேரோடு திருநாள்‌ போம்‌. 
தேரோடு நின்று தெருவோடு அலைகிறான்‌. 
(தேரோடு மாலையாகத்‌ தெருவோடு, ) 
தேவடியாள்‌ இருந்து ஆத்தாள்‌ செத்தால்‌ கொட்டு முழக்கு; 
தேவடியாள்‌ செத்தால்‌ ஒன்றும்‌ இல்லை. 18250 


தேவடியாள்‌ சிந்தரக்கு உள்ள வரையில்‌ நட்டுவனுக்குப்‌ பஞ்சம்‌ 
இல்லை. 
(சிந்தாக்கு - பொட்டு.) 
தேவடியாள்‌ குடியில்‌ குமரிப்‌ பெண்ணை ஈடு வைக்கலசமா? 
தேவடியாள்‌ சிங்காரிக்கும்‌ முன்னே தேர்‌ ஓடி நிலையில்‌ நின்றது. 
(தெருவில்‌. ) 
தேவடியாள்‌ செத்தால்‌ பிணம்‌; தேவடூயான்‌ தாய்‌ செத்தால்‌ மணம்‌. 
தேவடியால்‌ தெரு கொள்ளை போகிறதா? 13206 


தேவடியாள்‌ மகன்‌ திவசம்‌ செய்தது போல. 
தேவடியாள்‌ மகனுக்கும்‌ திவசம்‌. 
தேவடியாள்‌ மலம்‌ எடுத்தாற்‌ போல. 
(பொட்டு எடுத்தாற்‌ போல.) 
தேவடியாள்‌ மூக்கில்‌ மூக்குத்தி கிடந்தால்‌ நட்டுவக்காரன்‌ பட்டினி 
கிடப்பான்‌. 
தேவடியாள்‌ வீட்டில்‌ ஆண்‌ பிள்ளை பிறந்தாற்‌ போல. 19200 


94 


தேவடியாள்‌ வீட்டில்‌ பெண்குழந்தை பிறந்தாற்‌ போல. 
தேவடியாள்‌ வீடு போவது போல. 

தேவடியாளுக்குத்‌ தினமும்‌ ஒரு கணவன்‌. 

தேவர்‌ உடைமை தேவருக்கே. 

தேவர்கள்‌ பணிவிடை சேப்பு மேலவன்‌ கர்த்தா. 


தேவரீர்‌ சித்தம்‌; என்‌ பாக்கியம்‌. 
தேவரே தின்றாலும்‌ வேம்பு கைக்கும்‌. 

(பழமொழி நானூறு.) 
தேவரைக்‌ காட்டிலும்‌ பூதம்‌ பணி கொள்ளும்‌. 
தேவலோகத்து அமிர்தத்தை ஈ மொய்த்த கதை, 
தேவாமிர்தத்தை நாய்‌ இச்சிதீத கதை, 


தேள்‌ கொட்டப்‌ பாம்புக்கு மந்திரிக்கிறதா? 
தேன்‌ கொட்டிய நாய்‌ போல்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


13265 


13270 


தேள்‌ நெருப்பில்‌ விழுந்தால்‌ எடுத்துவிட்டவனையே கொட்டும்‌. 


தேளுக்குக்‌. கொடுக்கில்‌ விடம்‌; உனக்கு உடம்பெல்லாம்‌ விடம்‌. 
தேளுக்குக்‌ கொடுக்கில்‌ விடம்‌, தீயவருக்கு நரவில்‌ விடம்‌, 


18275 


தேளுக்குக்‌ கொடுக்கில்‌ விடம்‌; தேவடியாளுக்கு உடம்பு எங்கும்‌ 


விடம்‌; துஷ்டனுக்குச்‌ சர்வாங்கமும்‌ விடம்‌. 

(தேவடியாளுக்கு இடுப்பில்‌ விடம்‌.) 
தேளுக்கு மணியம்‌ கொடுத்தால்‌ நிமிஷத்துக்கு 

நிமிஷம்‌ கொட்டும்‌. 

(ஜாமத்துக்கு ஜாமம்‌ பத்துத்தரம்‌ கொட்டும்‌.) 
தேளோடு போனாலும்‌ தெலுங்கனோடு போகாதே. 
தேற்றிக்‌ கழுத்து அறுக்கிறது, 
தேற்றினும்‌ மகப்‌ பிரிவு தேற்றல்‌ ஆகாது, 


தேன்‌ உண்டானால்‌ ஈத்‌ தேடி வரும்‌. 

தேன்‌ உள்ள இடத்தில ஈ மொய்க்கும்‌. 

தேனி எடுத்தவரைத்‌ தண்டிக்குமா தேனீ? 

தேன்‌ எடுத்தவன்‌ புறங்கையை நக்காமல்‌ இருப்பானா? 
(தேனை அழித்தவன்‌. ) 

தேன்‌ எடுத்தவனுக்கு ஒரு சொட்டு; மாமன்‌ மனையில்‌ 
இருந்தவனுக்கு ஒரு சொட்டு, 


தேன்‌ ஒழுகப்‌ பேசித்‌ தெருக்கடக்க வழிவிடுவான்‌ , 
(தெருவிலே விடுவான்‌. தெரு வழியே விடுகிறது,) 


19280 


13285 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தேன்‌ ஒழுகப்‌ பேசுவான்‌. 

தேன்‌ குடித்த குரங்கைத்‌ தேள்‌ கொட்டியது போல. 
தேன்‌ கூட்டிலே கல்லை விட்டு எறியலாமர? 

தேன்‌ சர்க்கரை சிற்றப்பா, ஏட்டில்‌ எழுதி நக்கப்பா? 


தேன்‌ தொட்டவர்‌ கையை நக்காரோ? 
(தேன்‌ எடுத்தவர்‌, 
தேன்‌ நீரைக்‌ கண்டு வான்நீர்‌ ஒழுகுவது போல்‌, 
தேஷ்‌ வார்த்து வளர்த்தாலும்‌ காஞ்சிரம்‌ நுங்கு ஆகுமோ? 
தேனாகப்‌ பேசித்‌ தெருக்‌ கடக்க வழிவிடுவான்‌, 
தேனில்‌ விழுந்த ஈப்போலத்‌ தவிக்கிறான்‌. 
(தத்தளிக்கிறான்‌.) 


தேனுக்கு ஈயைத்‌ தேடி விடுவார்‌ உண்டா? 

தேனுக்கு ஈயைப்‌ தேடி விடுவார்‌ யார்‌? 

தேனுக்கு ஈயைப்‌ பிடித்து விடவேண்டுமா? 

தேனும்‌ தினை மாவும்‌ தேவருக்கு அமிர்தம்‌. 

தேனும்‌ பாலும்போல்‌ இருந்து கழுத்தை அறுத்தான்‌. 


தேனும்‌ பாலும்‌ போல்‌ சேரவேண்டும்‌, 

தேனும்‌ பாலும்‌ போல. 

தேனும்‌ பாலும்‌ செந்தமிழ்க்‌ கல்வி. 

தேனை எடுத்தவரைத்‌ தண்டிக்குமாம்‌ தேனீ 

தேனைச்‌ குடிதீதுவிட்டு இளித்த வாயன்‌ தலையில்‌ 
தடவினாற்போல. 


95 


19290 


18295 


13300 


13305 


தேனைத்‌ தடவிக்‌ கொண்டு தெருத்‌ தெருவாய்ப்‌ புரண்டாலும்‌ 


ஒட்டுவதுதான்‌ ஒட்டும்‌. 
தேனைத்‌ தொட்டாயோ? நீரைத்‌ தொட்டாயோ? 
தேனைத்‌ தொட்டு நீரைத்‌ தொட்டாற்போல்‌ பழகுதல்‌, 
தேனை வழிக்கிறவன்‌ புறங்கையை நக்கமாட்டானா? 
தேனை வார்த்து வளர்த்தாலும்‌ காஞ்சிரங்காய்‌ தேங்காய்‌ 
ஆகாது. 


13310 


96 


தை 


தை ஈனாப்‌ புல்லும்‌ இல்லை; மாசி ஈனா மரமும்‌ இல்லை, 
தை உழவு ஐயாட்டுக்‌ கிடை. 
தை உழவோ, நெய்‌ உழவோ? 
தை எலகிளுதீ தரையில்‌; மாசி எள்‌ மடியில்‌ பணம்‌; வைகாசி 
என்‌ வாயில்‌ 
தைக்கவும்‌ வேண்டாம்‌; பீய்க்கவும்‌ வேண்டாம்‌. 13315 


தைக்‌ குறுவை தரையை விட்டு எழும்பாது. 
தைக்‌ குறுவை தவிட்டுக்கும்‌ உதவாது. 
தைக்‌ குறுவையோ, பொய்க்‌ குறுவையோ? 
தைத்த வாய்‌ இருக்கத்‌ தாணிக்‌ கதவாற்‌ புறப்பட்டாற்‌ போல. 
தைதீத வாயிலும்‌ இருக்கத்‌ தாணித்த வாயிலும்‌ இருக்க 
எங்காலே போனீர்‌ உப்பனாரே! 13320 


தைப்‌ பனி தரையைத்‌ துளைக்கும்‌; மாசிப்‌ பனி மச்சைத்‌ 
துளைக்கும்‌. 
(தரையைப்‌ பிளக்கும்‌.) 

தைப்‌ பிள்ளையைத்‌ தடவி எடு. 

தைப்‌ பிறை கண்டது போல. 

தைப்‌ பிறை தடவிப்‌ பிடி; அடிப்‌ பிறை தேடிப்‌ பிடி. 

தைப்‌ பிறையைத்‌ தடவிப்‌ பார்‌, 13325 


தைப்‌ பிறை வட கொம்பு உயர்ந்தால்‌ வடவனுக்குச்‌ 
சோறு உண்டு; தென்‌ கொம்பு உயர்ந்தால்‌ தெரு எங்கும்‌ 
தீய வேண்டும்‌. 
தைப்புக்குத்‌ தைப்பு மரம்‌ பிடித்தாற்‌ போல. 
தை பிறந்தது; தரை வறண்டது. 
தை பிறந்தால்‌ தரை ஈரம்‌ காயும்‌. 
தை பிறந்தால்‌ தலைக்‌ கோடை. 13330 


தை பிறந்தரல்‌ தழல்‌ பிறக்கும்‌. 
தை பிறந்தால்‌ வழி பிறக்கும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 97 


தை மழை தவிட்டுக்கும்‌ ஆகாது, 
தை மழை நெய்‌ மழை. 
தை மாசதீது விதைப்புதீ தவிட்டுக்கும்‌ ஆகாது. 18335 


தை மாசப்‌ பனி தலையைப்‌ பிளக்கும்‌; மாசி மாசப்‌ பனி 
மச்சைப்‌ பிளக்கும்‌. 

தை மாசம்‌ தரை எல்லாம்‌ பனி, 

தை மாசம்‌ தரையும்‌ குளிரும்‌; மாசி மாசம்‌ மண்ணும்‌ குளிரும்‌. 
(மரமும்‌ குளிரும்‌.) 

தையல்‌ இட்ட புடைவை நைய நான்‌ செல்லும்‌. 

தையல்‌ சொல்‌ கேட்டால்‌ எய்திடும்‌ கேடு. 19340 


தையல்‌ சொல்‌ கேளேல்‌ , 

தையலின்‌ செய்கை மையலை ஊட்டும்‌. 

தையலும்‌ இல்லான்‌, மையலும்‌ இல்லான்‌. 

தையலும்‌ மையலும்‌. 

தையலே உலகம்‌ கண்ணாடி, 13845 


தையில்‌ கல்யாணமாம்‌; ஆடியிலே தாலி கட்டிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டாளாம்‌, 

தையில்‌ வளராத புல்லும்‌ இல்லை; மாசியில்‌ முளையாத 
மரமும்‌ இல்லை. 

தையும்‌ மாசியும்‌ வையகத்து உறங்கு, 

தைரியம்‌ ஒன்றே தனமும்‌ கனமும்‌, 

தைரியமே சகல நன்மையும்‌ தரும்‌, 18350 


தைரிய லக்ஷ்மி தனலக்ஷ்மி. 
தை வாழை தரையில்‌ போடு, 
தை வெள்ளம்‌ தாய்க்குச்‌ சோறு. 


98 


கேது 


தொக்கலூரிலும்‌ கல்யாணம்‌; தொங்கலூரிலும்‌ கல்யாணம்‌, 


(கொங்கு நாட்டு வழக்கு.) 


தொங்குகிறது குட்டிச்‌ சுவர்‌; கனாக்‌ காண்கிறது மச்சுவிடு. 


தொட்ட காரியம்‌ துலங்காது. 

தொட்டது துலங்கும்‌; வைத்தது விளங்கும்‌. 

தொட்டதை விட்டபின்‌, விட்டதைத்‌ தமன்‌ கல்வி கல்‌. 
தொட்டவன்‌ மேல்‌ தொடுபழி. 

தொட்டவன்‌ மேலே பழி; உங்கள்‌ அப்பனை பிடித்து வலி. 


தொட்டால்‌ கெட்டுவிடும்‌ கண்‌; தொடாவிட்டால்‌ 
கெட்டுவிடும்‌ தலை, 

தொட்டால்‌ சிணுங்கி. 

தொட்டால்‌ சிணுங்கி, தோட்டத்து முள்ளங்கி. 

தொட்டால்‌ தோழன்‌; விட்டால்‌ மாற்றான்‌, 
(பகை,) 


தொட்டால்‌ பிடித்துக்‌ கொள்ள வேண்டியதுதான்‌. 


தொட்டால்‌ விடாது தொட்டியப்‌ பிசாசு. 

(பேய்‌, தொட்டியர்‌ சாதிப்‌ பிசாசு.) 
தொட்டான்‌; மூக்கு அறுந்து போச்சு என்றாளாம்‌. : 
தொட்டியப்‌ பேய்‌ சுடுகாடு மட்டும்‌. 
தொட்டில்‌ கண்ட இடத்தில்‌ தரலாட்டலாமா? 
தொட்டிலில்‌ பிள்ளைக்கு நடக்கிற பிள்ளை நமன்‌. 


தொட்டிலுக்குப்‌ பிள்ளையும்‌ கொட்டிலுக்குப்‌ பெண்ணும்‌. 

தொட்டிலை ஆட்டித்‌ தொடையைக்‌ கிள்ளுவது போல. 
(தொடையை அறுக்கிறான்‌. ) 

தொட்டிலை ஆட்டும்‌ கை தொல்லுலகை ஆட்டும்‌ கை, 

தொட்டிலையும்‌ ஆட்டிப்‌ பிள்ளையையும்‌ கிள்ளுஈ.ரள்‌. 

தொட்டு எடுத்த பணத்தைத்‌ தட்டிப்‌ பறித்தாற்போல. 


13355 


18360 


13365 


13370 


13375 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 99 


தொட்டு ஒற்ற எண்ணெய்‌ இல்லை; தோட்டமெல்லாம்‌ குளோயு; 
வாரி முடிக்க எண்ணெய்‌ இல்லை; வாசல்‌ எல்லாம்‌ குளோபு. 

தொட்டுக்‌ காட்டாத வித்தை சுட்டுப்‌ போட்டாலும்‌ வராது. 
(கொடாத வித்தை குட்டிக்கரணம்‌ போட்டாலும்‌.) 

தொட்டுக்‌ கெட்டது கண்‌; தொடாமற்‌ கெட்டது தலை. 

தொட்டுக்‌ கொள்‌ துடைத்துக்‌ கொள்‌ என்று இருக்கிறது. 

தொட்டுத்‌ தடவ எண்ணெய்‌ இல்லை அடிமகளே, தோட்டம்‌ 
எல்லாம்‌ தீ விளக்காம்‌. 18980 


தொட்டுத்‌ தடவ எண்ணெய்‌ இல்லை; போடுடா பட்டுக்‌ 
கோட்டைக்கு இரண்டு தீவட்டி. 

தொட்டுப்‌ பார்த்தால்‌ தோட்டியும்‌ உறவு. 

தொடங்குகிறது குட்டிச்சுவர்‌; நினைப்பது மச்சு மாளிகை. 

தொடாத தொழிலைத்‌ தொட்டவனும்‌ கெட்டான்‌; தொட்ட 
தொழிலை விட்டவனும்‌ கெட்டான்‌ . 

தெரடுக்கத்‌ தெரியாவிட்டாலும்‌ கெடுக்கத்‌ தெரியரதா? 18385 


தொடுத்த காரியத்தை விடுகிறதா? 

தொடையிலே சிரங்கு; மாமனார்‌ வைதீதியம்‌. 

தொண்டர்கள்‌ அன்பன்‌ துணைக்கு நிற்பவன்‌. 

தொண்டு எனப்‌ படேல்‌. 

தொண்டை பெரிதென்று அம்பட்டன்‌ கத்தியை விழுங்கு 
கிறதா? 13390 


தொண்டைமான்‌ நாட்டில்‌ தொட்டதெல்லாம்‌ கல்‌. 
தெரண்டையிலே கண்டமாலை புறப்பட, 

தொண்டையிலே தூறு முளைக்க, 

தொண்டையைக்‌ கிழித்துக்‌ கொண்டு பேசுகிறான்‌. 

தொண்டை வலிக்குச்‌ சாராயம்‌; தொடை வலிக்கு வெந்நீர்‌, 18395 


சதொண்ணுூற்றோடே துவரம்‌ பருப்பு ஒரு பணம்‌. 

தொண்ணூறு பணம்‌ கடனோடே துவரம்‌ பருப்புக்‌ காற்பணம்‌. 
(பொன்னோடே.) 

தொத்துக்குத்‌ தொத்து சாட்சி; துவரம்‌ பருப்புக்கு மத்தே சாட்சி. 

தொத்துக்கு வந்தவன்‌ துரைத்தனம்‌ செய்வானா? 

தொத்தும்‌ என்றால்‌ மீனாட்சி; தெரனுக்கும்‌ என்றால்‌ 
காமாட்சி. 19400 


தொப்புள்‌ அறுத்த கத்தி என்னிடத்தில்‌ இருக்கிறது. 
தொட்புளுக்கு மேல்‌ கஞ்சி, 


190 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தெரம்பைக்‌ கூண்டிலே எலியைக்‌ காவல்‌ வைதீதுக்‌ கட்டினது 
போல, 

தொழில்‌ இல்லாதவன்‌ தோட்டம்‌ செய்‌, 

தொழிலை விட்டவன்‌ முகடி தொட்டவன்‌ 18405 


தொழுத கையுள்ளும்‌ படை ஒடுங்கும்‌. 
(குறள்‌. 

தொழுதாலங்குடிக்குப்‌ பொழுதும்‌ போகவேணுமா? 
(தொழுதாலங்குடி - மாயூரத்திற்கு அருகிலே உள்ளதோரூர்‌, பகலிலே 
திருட்டுப்‌ பயம்‌.) 

தொழுதூண்‌ சுவையின்‌ உழுதூண்‌ இனிது. 

தொழுவம்‌ புகுந்த ஆடு புழுக்கை இடாமல்‌ போகுமா? 

தொழுவார்‌ எல்லாம்‌ உழுவார்‌ தலைக்கடையில்‌. 13410 


தொழுவார்க்கு ஒரு கோயிலும்‌ உழுவரர்க்கு ஒரு நிலமும்‌ 
கிடையாவா? 

தொன்மை நாடி நன்மை நாடாதே. 

தெசன்மை மறவேல்‌. 

தொன்னிலம்‌ முழுதும்‌ தோன்‌ றியது கல்வி, 


101 


CHT 


தோகை அழகைத்‌ தொட்டுப்‌ பொட்டு இட்டுக்‌ 
கொள்ளலாம்‌. 18415 


தோசிப்‌ பெண்ணுக்கு ஏற்ற சொறியங்‌ கொள்ளி மாப்பிள்ளை. 

தோசைக்குத்‌ தோசை ஓட்டை. 

தோசை சுட்டது கைவிட்டது. 

தோட்டக்காரன்‌ வாழ்வு காற்று அடித்தால்‌ போச்சு. 

தோட்டக்காரனும்‌ திருடனும்‌ சேர்ந்தால்‌ விடிய விடியத்‌ 
திருடலாம்‌. 18420 


தோட்டதீதில்‌ அந்தம்‌. 
தோட்டத்தில்‌ பழம்‌ இருக்கத்‌ தூரத்தில்‌ போவானேன்‌? 
தோட்டத்தில்‌ பாதி கிணறு. 
தோட்டத்து நரி கூட்டத்தில்‌ வருமா? 
(வராது. ) 
தோட்டத்துப்‌ பச்சிலைக்கு வீரியம்‌ மட்டு, 13429 


தோட்டத்துப்‌ பச்சிலை மருந்துக்கு உதவாது. 

தோட்டப்‌ பாய்‌ முடைகிறவனுக்குத்‌ தூங்கப்‌ பாய்‌ இல்லை, 
தோட்டம்‌ நிலைக்குமுன்‌ கத்தரிக்‌ கொல்லை வைக்கிறாயே? 
தோட்டம்‌ நிலைத்தல்லவோ தென்னம்பிள்ளை வைக்க வேணும்‌? 
தோட்டம்‌ முச்சாண்‌; சுரைக்காய்‌ அறு சாண்‌. 13430 


தோட்டம்‌ வைதீதால்‌ வாட்டம்‌ இல்லை. 

தோட்டி உறவு தமுக்கோடு சரி, 

தோட்டி பிள்ளை அவனுக்குத்‌ துரைப்பிள்ளை. 

தோட்டிபோல்‌ உழைத்துத்‌ துரைபோல்‌ சாப்பிட்‌ வேண்டும்‌. 
(உழைத்தால்‌ துரைபோல்‌ சுகிக்கலாம்‌. ) 

தோட்டிபோல்‌ உழைத்துத்‌ தொண்டைமான்‌ போல்‌ வாழ்‌, 13489 
(பாடுபட்டால்‌ தொண்டைமான்‌ போல்‌ சாப்பிடலாம்‌.) 


தோட்டி முதல்‌ தொண்டைமான்‌ வரையில்‌, 
தோடு ஒரு நகையா? தோசை ஒரு பலகாரமா? 


102 தமிழ்ப்‌ பழமெசழிகள்‌ 


தோண்டக்‌ குறுணி; தூர்க்க முக்குறுணி. 

தோண்டிக்‌ கள்ளைத்‌ தொடர்ந்து குடித்தால்‌ பாண்டியன்‌ 
மகனும்‌ பறையன்‌ ஆவான்‌. 

தோண்டியும்‌ பொத்தல்‌; தாம்பும்‌ அறுதல்‌. 13440 

தோண்டுகிறது பதக்கு; தூற்றுகிறது முக்குறுணி. 

தோணி போகும்‌; துறை கிடக்கும்‌. 

தோ தோ என்றால்‌ மூஞ்சியை நக்கிற்றாம்‌. 

தோ தேர நாய்க்குட்டி, தெரத்தி வா; குடிநாய்க்குட்டி, வேறு 
பெண்சாதி. தண்ணீருக்குப்‌ போகிறாள்‌, வீட்டைப்‌ பார்த்துக்‌ 
கொள்‌ நாய்க்குட்டி. 

தோ தோ நாயே, செட்டியார்‌ வீட்டு நாயே, வியாழக்கிழமை 
சந்தைக்குப்‌ போகிறேன்‌ ; வீட்டைக்‌ காத்துக்‌ கொள்‌ 


நாயே. 19449 


தோ தோ நாயே தொட்டியாங்குளத்து நாயே, நீராவிக்குப்‌ 
போகிறேன்‌; வீட்டைக்‌ காத்துக்‌ கொள்‌ நாயே. 

தோய்க்கிற வண்ணாத்திக்கு உஸ்‌ என்ன ஓர்‌ ஆளா? 
தோய்த்துக்‌ கொண்டு தின்பேன்‌; உனக்கென்ன? 
தோரணி கெட்டால்‌ கோரணி. 
தோல்‌ இருக்கச்‌ சுளை போமா? 19460 
தோல்‌ இருக்கச்‌ சுளை விழுங்கி. 
தோல்வியே வெற்றிக்கு ஆறிகுறி. 
தோல்‌ விற்ற காசு வீசுமா? 

(செட்டிநாட்டு வழக்கு.) 
தோலுக்குத்‌ தோலாட்டம்‌; தோல்பனாட்டுக்கு நாயாட்டம்‌. 

(மண்டாட்டம்‌, மண்டாட்டம்‌ யாழ்ப்பாண வழக்கு.) 
தோலோடு வாழைப்பழம்‌. 13499 
தேரழனாவது துலங்கிய கல்வி. 
தோழனோடும்‌ ஏழைமை பேசேல்‌. 
தோழி வீட்டுக்குப்‌ போனாலும்‌ தூக்கோடு போக வேணும்‌. 
தோளில்‌ இருந்து செவியைக்‌ கடிக்கிறதா? 

(காதை.) 
தேரளின்‌ பேரில்‌ தொண்ணூறு அடி அடித்தாலும்‌ 

துடைத்துப்‌ போடுவான்‌ . 18460 


தோளின்‌ மேலே தொண்ணூறடி; துடைதீதுவிட்டால்‌ 
ஒன்றும்‌ இல்லை, 
தோளுக்கு மிஞ்சினால்‌ தோழன்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ப 103 


தோளுக்கு மேலே துண்ணூறு, துடைச்சுப்‌ பார்த்தால்‌ 

ஒன்றும்‌ இல்லை. 
தோளுக்கு மேலே துண்ணூறு, துடைத்துப்‌ பார்த்தால்‌ வெண்ணீறு, 
தோளோடு தாலி தொங்கத்‌ தொங்க மகராஜி 18465 


தோற்பது கொண்டு சபை ஏறேல்‌. 
(ஏறுகிறதா?) 
தேரற்பும்‌ கெலிப்பும்‌ ஒருவர்‌ பங்கு அல்ல. 
தோற்றம்‌ உண்டேல்‌ மரணம்‌ உண்டு, 
தோற்றின யாவும்‌ தோற்றம்‌ அற்று ஒழியும்‌. 
தோன்றின யாவும்‌ அழியும்‌. 13470 


தோஷம்‌ பிறந்தால்‌ ஆடு புழுக்கை இடாதர? 


கேண 


தெளவித்‌ திரியேல்‌. 
தெளவையின்‌ மனசுக்கு ஒப்புதல்‌ இல்லை, 


104 


நக்கத்‌ தவிடும்‌ இல்லை; குடிக்கத்‌ தண்ணீரும்‌ இல்லை. 
தக்கல்‌ வாய்‌ தேட, நாறல்‌ வாய்‌ அழிக்க. 13475 


நக்கவாரக்‌ கச்ச வடம்போல. 
(நிர்வாண தேச வியாபாரம்‌.) 
நக்க விட்ட நாயும்‌ கொத்த விட்ட கோழியும்‌ நில்லா. 
நக்கிக்‌ கெண்ட நாயும்‌ கொத்திக்‌ கொண்ட கோழியும்‌ போகா. 
நக்கு உண்டார்‌ நா எழாரீ. 
நக்குகின்ற நாய்க்குச்‌ செக்கு என்றும்‌ சிவலிங்கம்‌ என்றும்‌ 
தெரியுமா? 13480 
(உண்டா? தெரியாது.) 


நக்குகிற பொழுது நாவு எழும்புமா? 
நக சிகை பரியந்தம்‌, 
நகத்தால்‌ கிள்ளாததைக்‌ கோடரி கொண்டு வெட்ட ே நரிடும்‌. 
நகத்தால்‌ கிள்ளாவிட்டால்‌ கோடரி வெட்டுக்கும்‌ அசையாது. 
தகத்தரலே கிள்ளுவதைக்‌ கேசடரி கெரண்டு 

வெட்டுகிறதா? 18485 


நகமும்‌ சதையும்‌ பேல 
(வாழ்கிறார்கள்‌) 
நகரத்துக்கு இரண்டரமவனாக இருப்பதிலும்‌ நாட்டுப்‌ புறத்துக்குத்‌ 
தலைவனரய்‌ இருப்பதே நன்று. ப 
நகரம்‌ எல்லாம்‌ நமக்குச்‌ சொந்தம்‌; ஆனால்‌ கங்கத்தான்‌ இடம்‌ 
இல்லை. 
நகரிப்‌ பெண்‌ நாடு ஏறாது. 
(நகமி-ஆழ்வார்‌ திருநகரி.) 
தகரேஷா காஞ்சி. 13490 


நகரைக்குப்‌ பெத்தை வழி காட்டுகிறதோ? 
நகைக்கு மகிழ்ச்சி; நட்புக்கு நஞ்சு, 
நகைச்‌ சொல்‌ தருதல்‌ பகைக்கு ஏதுவாம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 105 


நகைதீது இகழ்வோனை நாய்‌ என நினை; 
நகை போட்டதும்‌ இல்லை; போட்டவர்களைப்‌ பார்த்ததும்‌ 
இல்லை. 13495 


தங்கும்‌ தாளமும்‌. 

நங்கூரம்‌ பாய்ச்சிய கப்பல்‌ போல. 

நச்சுப்‌ பேச்சு நாளும்‌ தரித்திரம்‌. 

நச்சு மரம்‌ ஆனாலும்‌ நட்டவர்கள்‌ வெட்டுவார்களா? 

நச்சுமரம்‌ ஆனாலும்‌ வைத்தவன்‌ தண்ணீர்‌ ஊற்றுவான்‌. 19500 


நச்சுமரம்‌ ஆனாலும்‌ வைத்தவன்‌ மரம்‌, 
(வச்சவன்‌ .) 
தச்சுவாயன்‌ வீட்டில்‌ நாறல்‌ வாயன்‌ குடியிருந்தாற்போல. 
நச்சுவாயன்‌ வீட்டில்‌ நாறல்‌ வாயன்‌ பெண்‌ கொடுத்தது போல, 
(பெண்‌ கொண்டது போல.) 
நசை கொன்றான்‌ செல்‌ உலகம்‌ இல்‌, 
(பழமொழி நாஜூறு,) 
நஞ்சுக்குள்‌ இருந்தாலும்‌ நாகமணி; குப்பையில்‌ இருந்தாலும்‌ 
கோமேதகம்‌. 19509 


தஞ்சு நாற்கலம்‌ வேண்டுமா? 
நட்ட அன்றும்‌ சாவி; அறுத்த அன்றும்‌ பட்டினி. 
நட்ட அன்று மழையும்‌, கெட்ட அன்று விருந்தும்‌ கேடு, 
(இழவும்‌ கேடு.) 
நட்ட குழி நாற்பது நாள்‌ காக்கும்‌, 
நட்டது எலலாம்‌ மரம்‌ ஆமா? பெற்றது எல்லாம்‌ பிள்ளை 
ஆமா? 13510 


நட்ட நடுவில்‌ முழம்‌ ஆனேன்‌; நடவு திரும்பிச்‌ சாண்‌ ஆனேன்‌ ; 
தட்டான்‌ இட்ட வேளாண்மை தானாய்ப்‌ பொன்னிறம்‌ 
ஆச்சுது. 

நட்டாலும்‌ தில்லை நாயகம்‌ நடவேண்டும்‌, 

நட்டாற்றில்‌ கைவிட்டாற்‌ போல. 

நட்டாற்றுக்‌ கோரையைப்‌ போல. 

நட்டு அறான்‌ ஆதலே நன்று. 13516 


தட்டு ஆயினும்‌, பட்டு ஆயினும்‌. 
(பனை 

நட்டுக்‌ காய்ந்தால்‌ நாழி நெல்‌ காணாது, 

நட்டுவன்‌ பிள்ளைக்குக்‌ கொட்டிக்‌ காட்ட வேண்டுமா? 
(தொட்டி) 


106 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
நட்டுவன்‌ பிள்ளைக்குக்‌ கொட்டு அடிக்கத்‌ தெரியாதா? 
நட்டுவன்‌ பிள்ளைக்கு நாட்டியம்‌ கற்க வேண்டுமா? 19920 


நட்டுவன்‌ பிள்ளைக்கு முட்டு அடிக்கத்‌ தெரியாதா? 
நட்டுவனுக்கு உண்டு தட்டுவாணித்‌ தனம்‌. 
(தட்டுவச்சிக்கு.) 
நட்டுவனுக்கு நொட்டுப்‌ பழக்குகிறாயா? 
(கொட்டிக்‌ காட்ட வேண்டுமா?) 
நடக்க அறியாதவனுக்கு நடுவீதி காதவழி, 
(மாட்டா தவனுக்கு. ) 
நடக்கக்‌ கற்ற பிள்ளை தவழக்‌ கற்றதரம்‌; தாயாரீ 
செய்த தவம்‌. 13525 


நடக்கப்‌ பால்மாறிச்‌ சிற்றப்பன்‌ வீட்டில்‌ பெண்கட்டிக்‌ 
கொண்டானாம்‌. 

நடக்க மாட்டாத தலவாடிக்கு நாலு பக்கமும்‌ சவாரி, 

நடக்க மாட்டாதவன்‌ சிற்றப்பன்‌ வீட்டிலே பெண்‌ கேட்டாற்‌ போல. 

நடக்கிறது நடக்கட்டும்‌, தெய்வம்‌ இருக்கிறது. 

நடக்கிற பிள்ளை தவழ்கிறது; தாயார்‌ செய்த தருமம்‌. 18530 


நடிக்கிற வரையில்‌ நாரரயணன்‌ செயல்‌. 
(நடத்தவரைக்கும்‌. ) 
நடக்கும்‌ கால்‌ இடறும்‌. 
நடக்குந்தனையும்‌ நாடங்கம்‌; படுதீதானிதான்‌ பாயும்‌ தானும்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
நடக்கும்‌ கால்‌ தவறுதலிலும்‌ நாத்‌ தவறுதல்‌ கெட்டது. 
நீடீத்தை தப்பினவன்‌ அண்ணனாகிலும்‌ தம்பியாகினும்‌. 
தறுக்கு. 18585 


நடந்த காலிலே சீதேவி; இருந்த காலிலே மூதேவி, 

தடந்தபிள்ளை நகருகிறது. 

தடந்த மட்டும்‌ நடக்கட்டும்‌ ;. நஷ்டதீதுக்கு உத்தரவாதம்‌ பண்ணப்‌ 
போகிறீரா? 

தடந்தவரை நமது செயல்‌: நாளை நடப்பது நாயன்‌ செயல்‌, 

நடந்தவன்‌ காலிலே சீதேவி; இருந்தவன்‌ காலிலே மூதேவி, 18540 


நடந்தார்க்கு நாடு எங்கும்‌ உறவு; கிடந்தார்க்குப்‌ பாயே உறவு, 
தடந்தால்‌ நடை அழகி; நாவிலும்‌ பல்‌ அழகி, 
தடத்தால்‌ நாடு எல்லாம்‌ உறவு;படுத்தால்‌ பாயும்‌ பகை, 


(தாடு எல்லாம்‌ செல்லும்‌ உறவு இருந்தால்‌ படுத்த தலையணையும்‌ 
பாயும்கூட உறவில்லை, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 107 


நடபடி உண்டானால்‌ மிதியடி பொன்னாலே, 

நடலப்‌ புடலங்காய்‌ காய்க்கிறதாம்‌! நாழிக்குப்‌ பத்தெட்டு 
விற்கிறாளாம்‌. 9545 
(காய்த்ததாம்‌, விற்கிறதாம்‌.) 


நடவாத காரியத்தில்‌ பிடிவாதம்‌ பிடிக்கிறது. 

நடவில்‌ சிரிப்பு; அறுவடையில்‌ நெருப்பு. 

நடவுக்குத்‌ தெளி, நாலத்‌ தொன்று. 
(நாலில்‌ ஒன்று,) 

தடவு நட்டாலும்‌ நாற்று மீந்தாலும்‌ நான்‌ நடக்கிற நடை இதுதான்‌ 
என்று சொல்லுமாம்‌ கடா, 

நடு உழவிலே நத்தை தெறித்தது போல. 18550 


நடு ஊரிலே நச்சுமரம்‌ பழுத்து என்ன? 
(பழுத்தாற்‌ போல, பழுக்கலாமா?) 

நடுக்கடல்‌ போனாலும்‌ மறுப்படாமல்‌ வரக்கடவீர்‌. 
(வடுப்படாமல்‌,) 

நடுக்கடலில்‌ விழுந்து அலைகிறவனுக்கு ஒரு தெப்பம்‌ அகப்பட்ட 
தைப்‌ போல. 

தடுக்கத்‌ தட்டானுக்குக்‌ கல்யாணம்‌; நாற்பத்தெட்டாந்‌ தேதி, 
(இருபத்‌ தெட்டாந்தேதி,) 

நடுக்காட்டில்‌ போனாலும்‌ வடுப்படாமல்‌ வருவார்‌. 13555 


நடுங்க அடித்துப்‌ பிடுங்குகிறதா? 

நடுச்‌ சமுத்திரத்திலும்‌ நாய்க்கு நக்குத்‌ தண்ணீர்தான்‌. 

நடுச்‌ செவீயில்‌ நாராசம்‌ காய்ச்சி விட்டாற்போல,. 

நடுத்தரம்‌ ஆனவருடைய தாங்கல்‌ பொன்னின்‌ பிளவு போலப்‌ பற்ற 
வைத்தால்‌ மாறும்‌, 

நடுத்‌ தெரு நாராயணன்‌. ... 13260 


நடுத்தெருப்‌ பிச்சைக்கு நரணயம்‌ பார்க்கலாமா? 
நடுப்படையில்‌ போனாலும்‌ வடுப்படாமல்‌ வருவான்‌, 
(வருகிறது. 
நடுப்புடைவையில்‌ கோவணம்‌ கிழிக்கிற மாதிரி, 
நடு மேட்டில்‌ நரி கத்திற்றாம்‌, தீர்தீத முடக்கில்‌ தேன்‌ 
கொட்டிற்றாம்‌. 
நடைக்கு அஞ்சிச்‌ சிற்றப்பன்‌ வீட்டில்‌ பெண்‌ 
கொண்டானாம்‌. 13565 


நடைக்குச்‌ சோம்பற்பட்டுச்‌ சிற்றப்பன்‌ வீட்டில்‌ வாழ்க்கைப்‌ 
பட்டாளரம்‌. 


108 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நடை சிறிது ஆகில்‌ நாள்‌ ஏறும்‌; படை சிறிது ஆகில்‌ பயம்‌ ஏறும்‌. 
(தாக்‌ குழறும்‌.) 

நடை பாக்கியம்‌; இடை போக்கியம்‌, 

நண்டு அளந்த நாழி போல. 

நண்டு இழந்த நாழி போல. 18570 


நண்டு இழந்த நாழியும்‌ தொண்டு இழந்த கயிறும்‌. 
(நண்டுக்குச்‌ சீவன்‌ போகிறது.) 
நண்டு உதவும்‌; நண்டுசுள்‌ உதவா. 
நண்டு ஊர நாடு செழிக்கும்‌. 
நண்டு எழுத்துக்‌ கண்டு எழுதலாமா? 
நண்டு எழுத்துப்‌ போல்‌. 13575 


நண்டுக்கு அழகு சேறும்‌ சுலங்கலும்‌. 

நண்டுக்குக்‌ கல்யாணம்‌; நரிக்குச்‌ சங்கராந்தி. 

நண்டுக்‌ குடுவையை நடுத்‌ தெருவில்‌ உடைத்தது போல, 

நண்டுக்குச்‌ சீவன்‌ போகிறது; நரிக்குக்‌ கொண்டாட்டம்‌, 

நண்டுக்குத்‌ திண்டாட்டம்‌, நரிக்குக்‌ கொண்டாட்டம்‌, 13580 
(நண்டுக்குச்‌ சீவன்‌ போகிறது.) 


நண்டுக்குப்‌ பட்டால்தான்‌ தெரியும்‌; குரங்குக்குச்‌ சுட்டால்தான்‌ 
தெரியும்‌. 

நண்டுக்குப்‌ புளியங்காய்‌ இட்டு நறுக்கினாற்‌ போல. 

நண்டுக்கடி காலைவிட்டு ஓடியது போல. 

நண்டு கால்‌ விரித்தாற்‌ போல, 

நண்டு கொழுத்தால்‌ வளையில்‌ இராது; பள்ளி கொழுத்தால்‌ பாயில்‌ 
இரான்‌, 19985 


நண்டு பொரித்திட்டுத்‌ திகைப்பூண்டு கண்டாற்‌ போல. 

நண்டு வளையிற்‌ கை இட்டது போல. 

நண்டு வளையைச்‌ சுற்றிய நரியைப்‌ போல. 

நண்டைக்‌ கொடுக்கு ஒடிதீதாற்‌ போல. 

நண்டைச்‌ சுட்டு நரியைக்‌ காவல்‌ வைத்தது போல. 13590 
(தாயை) 


நண்டை நாழி கொண்டு அளக்கலாமா? 

நண்‌ பொருள்‌ கொடுத்து நன்றாய்‌ ஓது, 

நத்தத்திலே நாய்‌ பெருத்தது போல. 

தத்த வாழைக்கு நித்தம்‌ ஒரு காசு, 

நத்த வாழையிலே நித்தம்‌ காற்‌ பணம்‌, 19599 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 109 


நத்துக்கும்‌ சுழி, முத்துக்கும்‌ சுழி, குன்‌ றிமணிக்கும்‌ பிட்டத்திலே 
சுழி. 

நத்துப்‌ புல்லாக்கு நாணயம்‌ பார்க்கிறது; இரட்டைக்‌ குண்டு 
அட்டிகை எட்டி எட்டிப்‌ பார்க்கிறது. 

நத்தையின்‌ வயிற்றில்‌ முத்துப்‌ பிறந்தது போல, 

நதி எல்லாம்‌ பால்‌ ஆனாலும்‌ நாய்‌ நக்கித்தான்‌ குடிக்க வேண்டும்‌. 

நதி மூலத்தையும்‌ ரிஷி மூலத்தையும்‌ விசாரிக்கக்‌ கூடாது. 13690 


நந்தன்‌ தோல்‌ காசு வழங்கினாற்‌ போல, 
நந்தன்‌ படைத்த பண்டம்‌ நாய்‌ பாதி, பேய்‌ பாதி, 
(நாய்வந்தி ஆவாரி.) 
நந்தன்‌ படை வீடா? 
நந்தோ ராஜா பவிஷ்யதி. 
நபும்சகண்‌ கையில்‌ ரம்பை அகப்பட்டது போல. 13609 


நம்‌ நிழல்‌ நம்மோடே, 
நம்ப நட, நம்பி நடவாதே. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
நம்பமாட்டாதவன்‌ பெண்சாதிக்கு நாற்பது பேர்‌ மாப்பிள்ளைமார்‌. 
நம்பவைத்து கழுத்து அறுக்கலாமா? 
நம்பியான்‌ விட்டதே தீர்த்தம்‌. 13610 
(வார்த்ததே.) 


நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜர, 
நம்பினவரை உண்மையில்‌ காத்தான்‌. 
நம்பினவரைக்‌ காட்டில்‌ விடலாமா? 
நம்பினவரை நட்டாற்றில்‌ விடலாமா? 
(நம்பின பேரைக்‌ கைவிடுவதா?) 
நம்பினால்‌ தெய்வம்‌; நம்பாவிட்டால்‌ கல்‌. 13615 


நம்பூதிரி சொதீதை எழுதி வைதீத மாதிரி. 
(நிறையச்‌ சாப்பிட்ட சந்தோஷத்தில்‌ இனி எதற்கு என்று எழுதிவைத்து 
விட்டானாம்‌. பாலைக்காட்டு வழக்கு.) 
நம்பூதிரி வெற்றிலை போட்டுக்‌ கொண்ட மாதிரி. 
(புதிய வெற்றிலையைக்‌ கண்டு அருமை பாராட்டி உண்ண மனம்‌ 
இன்றிப்‌ பழைய வெற்றிலையைப்‌ போட்டுக்‌ கொள்வான்‌.) 
நம்மாழ்வார்‌ நம்மைக்‌ கெடுத்தார்‌; கூரத்தாழ்வார்‌ குடியைக்‌ 
கெடுத்தார்‌. 
நம்மைச்‌ செருப்பால்‌ அடித்தாலும்‌ நம்‌ அண்ணன்‌ வீட்டுப்‌ பயலை 
வாடா, போடா என்னலரமர? 


140 தமிழ்ப்‌ பழமெசழிகள்‌ 
நம்மை நம்ப வேண்டாம்‌; அம்மாளைத்‌ தாலி வாங்கச்‌ 


சொல்‌. 13620 


நம்மை வணங்குகிறவனை நரம்‌ வணங்குகிறதா? 

நம்‌ வீட்டு விளக்கென்று முத்தம்‌ இடலாமா? 

நமக்கு ஆகாதது நஞ்சோடு ஒக்கும்‌. 

நமக்கு எல்லாம்‌ எப்போது அமாவாசை? சூத்திரர்களுக்கு எப்போது 
அமாவாசை! 
(கோமூட்டிகள்‌ கேட்பது.) 

நமது தலைமயிர்‌ ௮வன்‌ கையில்‌ அகப்பட்டுக்‌ கொண்டது. 13629 


நமன்‌ அறியாத உயிரும்‌ நாரை அறியாத குளமும்‌ உண்டோ? 
(இல்லை. ) 

நமன்‌ அறியாமல்‌ உயிர்‌ போய்‌ விடுமா? 

நமன்‌ எடுத்துக்‌ கொண்டு போகும்‌ பொழுது நழுவி விழுந்தவன்‌. 

நமன்‌ வாயிலே மண்‌ போட்டாயா? 

நமனுக்கு நாலு பிள்ளை கொடுத்தாலும்‌ உற்றாருக்கு ஒரு பிள்ளை 
கொடுக்க மாட்டான்‌. 13630 


நயத்தில்‌ ஆகிறது பயத்தில்‌ ஆகாது. 

நய மொழியால்‌ ஜயம்‌ உண்டு. 

நரசிம்மரை நரி மிரட்டியதாம்‌; நரியை நாய்‌ மிரட்டியதாம்‌. 

தரப்புப்‌ புல்லைப்‌ பிடூங்கினாலும்‌ வரப்புப்‌ புல்லைப்‌ பிடுங்காதே, 

நரா போகம்‌ சரா போகம்‌. - 19635 
(கரா போகம்‌, சிலா போகம்‌,) 


தரி அம்மணமாய்ப்‌ போகிறதா? 

நரி இடம்‌ போனால்‌ நல்லதா? வலம்‌ போனால்‌ நல்லதா என்றால்‌ 
மேலே விழுந்து கடிக்காமல்‌ போனால்‌ நல்லது என்பது. 

தரி ஊரை விட்டுப்‌ புலி ஊருக்குப்‌ போனேன்‌; புலி ஊரும்‌ நரி ஊர்‌ 
ஆயிற்று. 

நரி ஊளையிட்டால்‌ சமுத்திரம்‌ மட்டும்‌. 

நரி எதிர்த்தால்‌ சிங்கம்‌, 18040 


தரி ஒரு சாலுக்கு உழப்‌ போனது. 
நரிக்கு அதிகாரம்‌ கொடுத்தால்‌ கிடைக்கு ஒரு கிடாய்‌ கேட்கும்‌. 
்‌ (இடம்‌ கொடுத்தால்‌) நாட்டாண்மை கொடுத்தால்‌, கிடைக்கு இரண்டு 


ஆடு.) 
தரிக்கு உபதேசம்‌ செய்தாற்‌ போல, 
நரிக்குக்‌ கல்யாணம்‌; நண்டுக்குப்‌ பிராம்மணார்த்தம்‌. ப 
தரிக்குக்‌ கொண்டாட்டம்‌; நண்டுக்குத்‌ திண்டாட்டம்‌, 19645 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 111 


தரிக்குட்டிக்கு ஊளை இடப்‌ பழக்க வேண்டுமோ? 

தரிக்கு நண்டு ஆசை; நாய்க்கு எலும்பு ஆசை. 

தரிக்கு மணியம்‌ கொடுத்தால்‌ கிடைக்குக்‌ கிடை இரண்டு ஆடு 
கேட்கும்‌. 
(இளக்காரம்‌ கொடுத்தால்‌. பெரிய தனம்‌ கொடுத்தால்‌,) 

நரிக்கு வால்‌ முளைதீதாற்போல, 

தரிக்‌ குளிப்பாட்டி . 13650 
(தப்பித்துக்‌ கொள்பவன்‌ ,) 


நரிக்‌ கூப்பாடு கடல்‌ முட்டிப்‌ போகும்‌. 
(தரிக்கூச்சல்‌. கடல்மட்டும்‌.) 

நரிக்‌ கொம்பு போல. 

தரி கல்யாணத்துக்கு வெயிலோடு மழை. 

நரி கல்யாணத்துக்கு நண்டு பிராமணார்த்தம்‌. 

நரி கிணற்றில்‌ விழுந்தால்‌ தண்டடி தடியடி,  : 19099 
(தண்டெடு, தடியெடு. ) 


தரி குசு விட்டதாம்‌, கடல்‌ கலங்கிப்‌ போயிற்றாம்‌. 
தரி கூக்குரல்‌ சமுத்திரம்‌ எட்டியது போல, 
தரி கூப்பிட்டுக்‌ கடல்‌ ஒதுங்குமா? 
(முட்டுமா?) 
நரி கொழுத்தால்‌ வளையில்‌ இராது, 
(தண்டு.) 
நரி கொழுத்து என்ன? காஞ்சிரம்‌ பழுத்து என்ன? 13660 


நரி செத்த இடத்திலே நரய்‌ வட்டம்‌ போட்டது போல. 

நரி தின்ற கோழி போல, 

தரி நாலு கால்‌ திருடன்‌; இடையன்‌ இரண்டு கால்‌ திருடன்‌. 

நரி முசுத்தில்‌ விழித்தது போல, 

நரி முன்னே நண்டு கரணம்‌ போட்டது போல, 13665 


நரியின்‌ கல்யாணத்தில்‌ வெயிலோடு மழை, 

நரியின்‌ கையில்‌ இறைச்சியை வைத்த கதை. 

நரியின்‌ கையிலே குடல்‌ கழுவக்‌ கொடுத்தது போல. 

நரியின்‌ பிரசவத்துக்கு நாய்‌ மருத்துவச்சி, 

நரியை எழுப்பிப்‌ புலியைக்‌ கலைப்பது போல. 13670 


நரியை ஏய்க்கப்‌ பார்க்கிறதாம்‌ தில்லை நண்டு, 
நரியை நனையாமல்‌ குளிப்பாட்டுவான்‌ . 
நரியை வெள்ளரிக்காய்‌ மிரட்டினாற்‌ போல. 


112 தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 
நரி வாயிலே மண்‌ போட்டாயா? 
நரி வால்பற்றி நதி கடக்கல்‌ ஆகாது, 


நரி வாலைக்கொண்டு கடல்‌ ஆழம்‌ பார்க்கிறது போல, 
நரைத்த மயிர்‌ கறுத்து நங்கை நாய்சீசியார்‌ கொண்டை 
_ முடிப்பாளாம்‌. 
(கறுத்தால்‌ தரன்‌.) 
நரைத்த தலைக்கு இட்ட எண்ணெயும்‌ இதயமற்றவனுக்குப்‌ 
போட்ட சோறும்‌. 
நரைத்தவன்‌ எல்லாம்‌ கிழவனா? 
நரைத்தவன்‌ கிழவன்‌, நாமம்‌ இட்டவன்‌ தாதன்‌. 19080 


13675 


நரை திரை இல்லை; நமனும்‌ அங்கு இல்லை, 

நல்‌ இணக்கம்‌ அல்லது அல்லற்‌ படுத்தும்‌. 

நல்‌ இனத்தில்‌ நட்பு வலிது. 

நல்‌ உடனுக்கு இளைப்பாற்றிக்‌ கொடாவிடினும்‌ நாவுக்குக்‌ கொடு. 

நல்ல அமைச்சு இல்லஈத அரசு, விழியின்றி வழிச்‌ செல்வான்‌ 
போலாம்‌. 13685 

நல்ல ஆத்மாவுக்கு நாற்பது நான்‌. 

நல்ல ஆரம்பமே நல்ல முடிவு. 

நல்ல இளங்கன்றே, துள்ளாதே, 

நல்ல உயிர்‌ நாற்பது நாள்‌ இருக்கும்‌. 

நல்ல எழுதீது நடுவே இருக்கக்‌ கோணல்‌ எழுத்துக்‌ குறுக்கே 
போட்டது என்ன? 13690 
(குறுக்கே போகிறது போல.) 


நல்ல எழுதீது நடுக்கே; கோணல்‌ எழுதீதுக்‌ குறுக்கே. 

நல்ல கதை நீளம்‌ இல்லை, 

நல்ல காரியத்துக்கு நரனூறு இடைஞ்சல்‌. 

நல்ல காலதீதிலேயே நாயகம்‌, 
(நாளிலேயே, ) 

நல்ல குடிக்கு நாலத்தொரு பங்காளி. 18695 
(நாளில்‌ ஒரு.) 


நல்ல குதிரை புல்லுக்கு அழுகிறது; நொண்டிக்‌ குதிரை 
கொள்ளுக்கு அழுகிறது. 

நல்ல குருவினை நாடிக்‌ கொள்‌. 

நல்லது எல்லாம்‌ பொல்லாதது, நாய்‌ எல்லாம்‌ பசு. 

தல்லதுக்கர நரையான்‌ இடமாச்சு? 

நல்லதுக்கா நாய்க்குணம்‌? 19700 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 4113 


நல்லதுக்கர நசய்மேல்‌ சன்னதம்‌ வந்தது? 

நல்லதுக்கா வந்திருக்கிறது, நாய்மேல்‌ சங்கராந்தி? 

நல்லதுக்கு ஒரு பொல்லாதது; பொல்லாததுக்கு ஒரு நல்லது. 
நல்லதுக்கு நாலு இடையூறு வரும்‌. 

நல்லது கண்டால்‌ இறைவனுக்கு என்பார்‌ நல்லோர்‌. 13705 


நல்லது கண்டால்‌ நாயகனுக்கு நல்குவாரி. 
நல்லது கெட்டது நாலுபேர்‌ சொல்வார்கள்‌ . 
நல்லது கெட்டால்‌ நாய்க்கும்‌ கடை. 
(வழங்காது. ) 
நல்லது செய்கிறவன்‌ பெண்சாதியை நாய்க்குப்‌ பிடித்துக்‌ கட்டு. 
நல்லது செய்து நடுவழியே போனால்‌ பொல்லாதது போகிற 
வழியே பேசகிறது. 19710 


நல்லது செய்வதில்‌ நாலு இடையூறு வரும்‌. 

நல்லது சொல்ல நாட்டுக்கு ஆகாது. 

நல்லது சொல்ல நாடும்‌ இல்லை; உற்றது சொல்ல ஊரும்‌ 
இல்லை. 

நல்லது சொல்லிக்‌ கெட்டார்‌ இல்லை. 

நல்லது சொல்லி நடுவழியே போனாலும்‌ பொல்லாதது 
போகிற வழியே போகும்‌. ப 18715 


நல்லது தெரியுமா நாய்க்கு? 

நல்லது நாற்கலம்‌; ஊத்தை ஒன்பது கலம்‌. 

நல்லது போனால்‌ தெரியும்‌; கெட்டது வந்தால்‌ தெரியும்‌. 

நல்ல தேசத்துக்கு நாலு செம்பு. 

நல்ல நாய்‌ ஆனாலும்‌ நரகலை நாடித்தானே செல்லும்‌? 13720 


நல்ல நாய்ச்சியார்‌ கடைந்த மோர்‌ நாழி முத்துக்கு நாழி மோர்‌, 

நல்ல நாயைக்‌ கிள்ளியா பார்க்க வேணும்‌? 

நல்ல நாளில்‌ நரழிப்பால்‌ கறக்காது; அதிலும்‌ கன்று செத்த 
கசுமாலம்‌. 

நல்ல நாளில்‌ நாழிப்பால்‌ கறவாதது, கன்று செத்துக்கப்பால்‌ 
கறக்குமா? 
(கன்று செத்தால்‌ கேட்க வேண்டுமா?) 

நல்ல தாளில்‌ நாழிப்பால்‌ கறவாத மாடா ஆகாத நாளிலே 
அரைப்படி கறக்கும்‌? 19725 


114 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நல்ல நாளிலே நாழிப்‌ பால்‌ கறவாதது, கோடை நாளிலே 
குறுணி கறக்குமா? 

நல்ல நினைவை அநுசரித்தலே கெட்ட நினைவை நீக்கல்‌. 

நல்ல பாம்பு ஆடியது கண்டு நாகப்பூச்சி ஆடியது போல. 

நல்ல பாம்பை ஆட்டுகிற பிடாரன்‌ நாகப்பூச்சியைக்‌ கண்டு 
பயப்படுவானா? 

நல்ல பிராணன்‌ நாற்பது நால்‌. 18780 

நல்ல பெண்டுக்கு ஒரு சொல்‌; நல்ல மாட்டுக்கு ஓர்‌ அடி. 

நல்ல மரதீதில்‌ நச்சுக்கனி பழுக்காது, 

தல்ல மரத்தில்‌ நரையான்‌ விழுந்த மாதிரி. 

நல்ல மரத்தில்‌ நல்ல பாம்பு குடியிருந்தாற்‌ போல. 

நல்ல மரத்தில்‌ புல்லுருவி முளைதீதது போல. 19735 
(புல்லுருவி பாய்ந்தாற்‌ போல்‌. ) 


நல்ல மரம்‌ நச்சுக்‌ கனியைத்‌ தராது; நச்சு மரத்திலே நல்ல 
கனியும்‌ வராது. 

நல்ல மனைவி நல்லதைக்‌ கண்டால்‌ நமது புருஷனுக்கு என்பாள்‌. 
(என்று எடுத்து வைப்பாள்‌.) 

நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு; நல்ல பெண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை. 
(பெண்ணுக்கு. ) | ட்‌ ப 

்‌ நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு; பட்டி மாட்டுக்குப்‌ பத்துச்‌ சூடு. 

நல்ல மாட்டுக்கு ஓர்‌ அடி; நல்ல மனுஷர்களுக்கு 
ஒரு சொல்‌. 19740 


நல்ல மாடு ஆனால்‌ உள்ளூரில்‌ விலை போகாதர? 
நல்லவர்‌ ஒரு நாள்‌ செய்த உபகாரத்தை மறவார்‌. 
நல்லவர்‌ கண்ணில்‌ நாகம்‌ பட்டாலும்‌ கொல்லார்‌ 
(கண்ணில்‌ பட்ட நாகமும்‌ சாகாது. அகப்பட்ட நாகமும்‌.) 
நல்லவர்களுக்குச்‌ சொல்லாமல்‌ சாவு வரும்‌. 
நல்லவர்‌ கெட்டால்‌ நாயும்‌ சீந்தாது. 13745 


நல்லவர்‌ சங்கரத்தம்‌ நல்ல மணலில்‌ விழுந்த நீர்‌ போல உதவும்‌. 

நல்லவரிடத்தில்‌ நல்ல பாம்பும்‌ சேரும்‌. 

நல்லவரிடத்தில்‌ நன்மை விளங்கும்‌. 

நல்லவன்‌ உறவை நாலு பணம்‌ கொடுத்துச்‌ சம்பாதிக்க 
வேண்டும்‌; கெட்டவன்‌ உறவைப்‌ பத்துப்‌ பணம்‌ கொடுத்து 
நீக்க வேண்டும்‌. 

நல்லவன்‌ என்று பெயர்‌ எடுக்க நாள்‌ செல்லும்‌, 18750 


தலிழ்ப்‌ பழமொழிகள்‌ 115 


நல்லவன்‌ ஒருவன்‌ நடுவே நின்றால்‌ அறாத வழக்கும்‌ அறும்‌. 
(ஒருவன்‌ நடுவே நிற்‌... அற்றுப்போகும்‌.) 

நல்லவனுக்கு அடையாளம்‌ சொல்லாமற்‌ போவது. 

நல்லவனுக்கு ஒரு செல்‌; நல்ல மாட்டுக்கு ஓர்‌ அடி. 

நல்லவனுக்குக்‌ காலம்‌ இல்லை. 

நல்லவனுக்கு நாடு எங்கும்‌ உறவு. 19795 


நல்லவனுக்கு நாலு இடத்தில்‌ மயிர்‌; போக்கிரிக்குப்‌ பொச்சு 
வாயெல்லாம்‌ மயிர்‌. 

நல்லவனுக்கும்‌ கெட்டவனுக்கும்‌ நாட்டும்‌ வேண்டாம்‌; 
சீட்டும்‌ வேண்டாம்‌. 

நல்ல வார்த்தை சொல்லி நாடியைத்‌ தாங்குகிறாலி, 
(தாக்குகிறான்‌. ) 

நல்ல வார்த்தை சொன்னால்‌ பொல்லாப்பு வராது. 

நல்ல வீடு என்று பிச்சைக்கு வந்தேன்‌; கரியை வழித்துக்‌ 
கன்னத்தில்‌ தடவினார்கள்‌, 13760 


நல்ல வேலைக்கரரன்‌ ஆற்றோடே. போகிறான்‌. 

நல்ல வேளை முளைக்கிற இடத்தில்‌ நாய்‌ வேளையும்முளைக்கிறது. 

நல்ல வேளையிலே ஞாயிற்றுக்‌ கிழமையிலே. 

நல்லறம்‌ உள்ளது இல்லறம்‌. ப ப 

நல்லறம்‌ செய்வது, செய்யாது கேளி. 13109 
(கேள்‌- உறவினர்‌.) 


நல்லாயிருந்தது தாதரே, பல்லை இளித்துக்கொண்டு பாடினது. 
நல்லாக்‌ கள்ளி விழித்தாற்‌ போல, 
நல்லார்‌ ஒருவர்க்குப்‌ பெய்யும்‌ மழை எல்லார்க்கும்‌ ஆம்‌. 

(பெய்யும்‌. ) ட 
நல்லார்க்கு நாக்கில்‌ உரை; பொன்னுக்குகீ கல்லில்‌ உரை. 
நல்லார்‌ கையில்‌ நாகம்‌ அகப்பட்டாலும்‌ கொல்லார்‌. 13770 


நல்லார்‌ சங்காத்தம்‌ நல்ல மண்ணில்‌ விழுந்த நீர்போல உதவும்‌, 

நல்லசர்‌ நடக்கை தீயோர்க்குத்‌ திகில்‌. | 

நல்லார்‌ பொல்லாரை நடத்தையால்‌ அ றியலாம்‌. 

நல்லாருக்குப்‌ பெய்த மழை எல்லாருக்கும்‌ ஆம்‌. 

நல்லாரும்‌ நல்ல பாம்பைப்‌ போலத்‌ தங்கள்‌ வலிமையை அடக்கி 
மறைத்திருப்பார்‌ சில வேளை. 13776 


நல்லாரைக்‌ கண்டால்‌ நாய்‌ போல; பொல்லரரைக்‌ கண்டால்‌ 


பூனை போல, 
நல்லாரை நாவில்‌ உரை; பொன்னைக்‌ கல்லில்‌ உரை. 


116 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 

நல்லாரை நாவு அழியப்‌ பேசினால்‌ பல்லாலே பதக்குப்‌ புழுச்‌ 
சொரியும்‌. 

நல்லுடலுக்கு இளைப்பாற்றிக்‌ கொடாவிடினும்‌ நாவிற்குக்‌ கொடு, 

நல்லெருமை நாகு; நற்பசு சேங்கன்று; அடியாள்‌ பெண்பெற.49780 
(இடையர்‌ வழக்கு.) 


நல்லோர்க்குப்‌ பெர்றுமையே துணை. 

நல்லோர்‌ நடத்தை தீயோருக்குத்‌ திகில்‌, 

நல்லோரை ஏசினால்‌ நாவு புழுக்கும்‌. 

நல்லோரை நாடு அறியும்‌; பொன்னை நெருப்பு அறியும்‌. 
நல்லோரை நாவில்‌ உரை ; பொன்னைக்‌ கல்லில்‌ உரை. 18785 


நல்லோன்‌ என வளர்‌. 

நலம்‌ உள்ளோன கவலை தீர்க்க, நமக்கு அந்தக்‌ கவலை ஏற்க 
நல்லது. 

தவாபு அத்தனை ஏழை; புலி அத்தனை சாது. 

நவாபு தர்பார்‌. 

நவாபு நா அசைந்தால்‌ நாடு அசையும்‌; பக்கிரி நாடு அசைந்தால்‌ 
மோவாய்க்‌ கட்டைதான்‌ அசையும்‌. 13790 


நழுவ முடிந்தால்‌ நம்பாதே. 

நழுவப்‌ போகிறவனைத்‌ தழுவிப்‌ பிடிக்கிறதா? 
நளபாகம்‌ பீமபாகம்‌ போல, 

நற்குணமே நல்ல ஆஸ்தி. 

நற்சிங்கத்துக்கு நாயா முடி சூட்டுகிறது, 12795 
நற்‌ பெண்டாட்டிக்கு ஒரு சொல்‌, 

நற்‌ பெண்டிர்‌ நல்லதைக்‌ கண்டால்‌ நமது நாயகனுக்கு என்பார்‌. 
நற்‌ பெண்டுக்கு ஒரு சொல்‌; நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. 

நற்‌ பெயரே பணத்தை விட மேலானது. 

நறுக்குத்‌ தெறித்தாற்‌ போல நாலு. வார்த்தை பேசு. 13800 


நறுவிலிப்பழம்‌ திநத்தினாற்‌ போல , 

நன்செய்க்கு ஏர்‌ உழவு; புன்செய்க்கு நால்‌ உழவு. 

நன்‌ பொருள்‌ கொடுத்தும்‌ நன்றாய்‌ ஒது. 

நன்மை ஆனதைக்‌ கொடுத்தால்‌ நஷ்டத்திலும்‌ நஷ்டம்‌. 

நன்மை கடைப்பிடி, 13805 


நன்மை செய்தார்‌ நன்மை பெறுவார்‌? தீமை செய்தார்‌ தீமை 
பெறுவார்‌. 
( தின்மை. ) 

நன்மை செய்திடில்‌ நாலு இடையூறும்‌.வரும்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 117 


நன்மை செய்பவருக்கு இடையூறு செய்கிறதா? 
நன்மை செய்யக்‌ கன்மம்‌ விடையாது. 
நன்மை செய்யக்‌ கனம்‌. 18810 


நன்மை செய்வார்‌ நலம்‌ பெறுவர்‌; தீமை செய்தால்‌ தீமை பெற்று 
நலிவர்‌. 

நன்மையும்‌ தீமையும்‌ இம்மையிலே தெரியும்‌. 

நன்மையைப்‌ பெருக்கித்‌ தீமையைக்‌ குறைத்தல்‌ நன்னெறி. 

தன்றாய்‌ இருக்கிறது நாயகரே, பல்லை இளித்துக்‌ கொண்டு 


ஆடுகிறது. 

நன்றாய்‌ இருந்தாலும்‌, நல்லி சுட்ட பணியாரம்‌. 13815 

நன்றாய்‌ இருந்தாலும்‌ பார்க்க மாட்டார்கள்‌; கெட்டாலும்‌ தாஙிக 
மாஈட்டாரிகள்‌. 

நன்றாய்‌ இருந்தாலும்‌ பார்க்க மாட்டார்கள்‌; நலம்‌ தப்பினாலும்‌ 
பார்க்கமாட்டார்கள்‌ , 


(தலம்‌ கெட்டாலும்‌.) 
நன்றாய்‌ முடிவது எல்லாம்‌ நன்றே. 
நன்றிக்கு நாய்‌; கர்வதீதுக்குக்‌ களிறு. 
நன்றி கெட்ட நாய்‌ தின்றதெல்லாம்‌ மண்ணா? 18620 


நன்றி கெட்டவன்‌ நாயினும்‌ கடையன்‌ . 

நன்றி செய்த கீரிப்பிள்ளையைக்‌ கொன்ற கதை போல. 

நன்றி செய்தவனை நாயின்‌ கழுத்தில்‌ கட்டு. 

நன்றி மறந்தாரைத்‌ தெய்வம்‌ நின்று கொல்லும்‌. 

நன்றி மறந்தாரை நடுங்கக்‌ கேட்கும்‌ தெய்வம்‌. 13825 


நன்றி மறவேல்‌ 
நன்று செய்‌ மருங்கில்‌ தீது இல்‌. 
(அகநானூறு. ) 
நன்னிலம்‌ கரந்தை; நடு நிலம்‌ கொளிஞ்சி. 
நனவிலும்‌ இல்லது கனவிலும்‌ இல்லை, 
(குறள்‌, 1217 பரிமேலழகர்‌ உரை.) 
நனைத்துச்‌ சுமக்கிறதா? 18880 


நனைந்த கிழவன்‌ வந்தால்‌ உலர்ந்த விறகுக்குச்‌ சேதம்‌. 
(கிழவி.) 
நனைந்த கோழி மயிர்‌ போலே, 
தனையா வறட்டி இல்லையெனில்‌ ஆனைக்கால்‌ நோய்‌ இல்லை, 
நஷ்டத்துக்கு ஒருவன்‌, நயத்துக்கு ஒருவன்‌. 
நஷ்டத்துக்குப்‌ பலர்‌; நயதீதுக்கு ஒருவனேர? 13835 


நக்ஷத்திரத்தை எண்ண முடியாது; நரய்வாலை நிமிர்த்த முடியாது. 


118 


நா அசைய நாடு அசையும்‌. 
(தா அசைந்தால்‌,) 
நா உள்ளவன்‌ கழு ஏற மாட்டான்‌, 
தா என்னும்‌ அட்சரம்‌ நாதன்‌ இருப்பிடம்‌. 
நாக்காலே போட்ட முடி பல்லால்‌ கடித்து இழுதீதாலும்‌ 
வருமா? 13840 
நாக்கில்‌ இருக்கின்றன நன்மையும்‌ தீமையும்‌. 
நாக்கில்‌ தர்ப்பையைப்‌ போட்டுப்‌ பொசுக்க வேணும்‌, 
நாக்கில்‌ நரம்பு இல்லாமல்‌ பேசுகிறான்‌ . 
நரக்கில்‌ புண்ணாம்‌; நாய்‌ நொண்டி நொண்டி நடந்ததாம்‌. 
நாக்கிலே வெல்லம்‌, நாவிலே விஷம்‌. 13845 


நாக்கிற்கு நரம்பு இல்லை. 
(எலும்பு இல்லை.) 
நாக்கு ஒன்றா இரண்டா? 
நாக்குக்கு எலும்பு இல்லை; எப்படிப்‌ புரட்டினாலும்‌ புரளும்‌, 
(நரம்பு இல்லை.) 
நாக்குப்‌ புரட்டர்‌ போக்குப்‌ புகல்வர்‌. 
நாக்குப்‌ புரண்டாலும்‌ வாக்குப்‌ புரளாது . 13850 


தாக்கும்‌ சீக்கும்‌ பொல்லா. 

நாக்கை அடக்கிப்‌ பேசு, 

நாக்கைத்‌ தொங்கவிட்டுத்‌ தலை ஆட்டும்‌ நாய்‌ போல. 

நாக்கை நறுக்கி நாய்க்குப்‌ போடவேண்டும்‌ . 

நாக்கைப்‌ படைத்தவர்கள்‌ நாலையும்‌ சொல்வார்கள்‌; பல்லைப்‌ 
படைத்தவர்கள்‌ பத்தையும்‌ சொல்வார்கள்‌ . 186௦9 


நாக்கை விற்று ஆக்கித்‌ தின்கிறது. 

நாகசுரம்‌ என்றால்‌ தெரியாதா? மத்தம்‌ போலக்‌ கலகல என்னும்‌. 
நாகசுரம்‌ பொய்‌, நாசனம்‌ பொய்‌, நாயினம்‌ ஆயினேனே! 
நாகப்பட்டினம்‌. 


(-பைத்தியம்‌.) 


தமிழ்ப்‌ பழமெொழிகலி 119 


தரகப்‌ பாம்பு ஆடினதைப்‌ பார்த்து நாங்கூழ்ப்‌ பூச்சியும்‌ 
ஆடினதைப்‌ போல, 18860 


தாகம்‌ கட்டினால்‌ நாதம்‌ கட்டும்‌, 

தாசுரிகப்‌ பெண்ணுக்கு நாக்குத்‌ தூக்கு மிச்சம்‌. 

நரகலோகத்து நஞ்சு அமிர்தம்‌ உண்டவன்‌. 

நாகூர்‌ உபசாரம்‌. 

நாகைக்கும்‌ காரைக்கும்‌ காதம்‌; காரைக்கும்‌ கட வருக்கும்‌ 
காதம்‌; கடவூருக்கும்‌ காழிக்கும்‌ காதம்‌; காழிக்கும்‌ 
தில்லைக்கும்‌ காதம்‌, 13865 


நரகை செழித்தால்‌ நாடு செழிக்கும்‌, 
(தாகை பழுத்தால்‌.) 
தாங்களும்‌ கங்கணம்‌ கட்டினது உண்டு: கழுத்துக்குக்‌ கங்கணம்‌ 
கட்டினது இல்லை, 
தாங்கை நாலாயிரம்‌. 
(நாங்கூர்த்‌ திருப்பதியில்‌ நாலாயிரம்‌ குடும்பத்தினர்‌ வைணவர்கள்‌.) 
நாச்சியாரும்‌ ஒன்றைப்‌ பற்றி வார்க்கிறாள்‌; நானும்‌ ஒன்றைப்‌ 
பற்றிக்‌ குடிக்கிறேன்‌. 
நாச்சியாரைக்‌ காணாத இடத்திலே முனுமுணுப்பது 
போல, 13870 


நாசியால்‌ போகிற சீவனைக்‌ கண்ட்ர கோடரியால்‌ வெட்டுவதா? 
தாசுவக்‌ கிருதும்‌ வண்ணான்‌ ஒயிலும்‌ . 
நாசேத்தி மாத்ரா, வைகுண்ட யாத்ரா. 
(தாசேத்தி மரத்ரா-என்‌ கை மாத்திரை, தெலுங்கு, ) 
நாட்கள்‌ பாரேல்‌, 
நாட்டரசன்‌ கோட்டை, நாலு பக்கம்‌ ஒட்டை. 13815 


தாட்டாண்மைக்‌ காரனைப்‌ பகைத்துக்‌ கொண்டால்‌ பழைய 
கந்தாயத்தைக்‌ கேட்பான்‌. 

தாட்டாண்மை யாரடா கொடுத்தார்‌? நானும்‌ என்‌ 
பெண்சாதியமாக வைத்துக்‌ கொண்டோம்‌. 

நாட்டாள்‌ பெற்ற குட்டி, நாகரிகம்‌ பேச வல்ல குட்டி, 

தாட்டாளுக்கு ஒரு சீட்டாள்‌; வெற்றிலை மடிக்க ஒரு வெற்றாளி, 

நசட்டாளுக்கு ஒரு நீட்டாளே? 13880 


நாட்டான்‌ பெண்சாதி என்றால்‌ ஏன்‌ என்பாள்‌; நாலு பேருக்குச்‌ 
சோறு என்றால்‌ ஊமை எனபாள்‌. 
(ஊம்‌ என்பான்‌.) 


120 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நாட்டில்‌ பஞ்சாங்கம்‌ போனால்‌ நட்சத்திரமும்‌ போச்சோ? 

நாட்டிலே விளைந்தால்‌ நன்னாரி; மலையிலே விளைந்தால்‌ 
மாகாளி. 

நாட்டுக்‌ கலப்பையால்‌ நாலு முறை உழு. 

நாட்டுக்கு அடுத்தது கொங்கராயனுக்கு. 13885 


நாட்டுக்கு அரசன்‌; வீட்டுக்கு நாய்‌. 
நாட்டுக்கு ஒரு தலைவன்‌) நாய்க்கு ஒரு எஜமானன்‌. 
நாட்டுக்கு ஒரு மழை; நமக்கு இரண்டு மழை, 
(ஓட்டைக்‌ குடிசைக்காரன்‌ .கூற்று,) 
நாட்டுக்குக்‌ கரும்பு; வீட்டுக்கு வேம்பு 
நரட்டுக்கு நல்ல துடைப்பம்‌; வீட்டுக்குப்‌ பீற்றல்‌ துடைப்பம்‌, 13890 


நாட்டுக்கு நல்ல துரை வந்தாலும்‌ தோட்டிக்குப்‌ புல்‌ சுமை 
போகாது. 

(தப்பாது. ) 

நாட்டுக்குப்‌ பேச்சு; நாய்களுக்கு வார்தீதை. 

நாட்டுக்குப்‌ பொல்லான்‌; நாரணனுக்கு நல்லான்‌ . 

நாட்டுட்கு ராஜா; வீட்டுக்கு வேம்பு. 

நாட்டுக்‌ கோட்டைக்‌ செட்டி, நாகபட்டினம்‌ ராவுத்தர்‌, மொட்டைப்‌ 
பாப்பாத்தி மூவருக்கு மயிர்பிடி சண்டை நடந்தது போல. 13895 


தாட்டுப்‌ புறத்தான்‌ மிட்டாய்க்‌ கடையை விறைத்துப்‌ பார்த்தது 
பால, 
நசட்டை ஆளப்‌ பெண்‌ பிறந்தாலும்‌ போட்ட புள்ளி தப்பாது, 
நரட்டைக்‌ கலக்கி நாளில்‌ நாட்டினாலும்‌ நாய்‌ வாலை 
நிமிர்த்த அரனாலும்‌ முடியாது. 
நாடி அறிவான்‌ நமன்‌ அறிவான்‌. 
நாடிக்‌ கொடுப்பாரைக்‌ கூடிக்‌ கெடுக்கிறதா? 13900 
(கெடுக்கிறது. ) 


நாடிய பொருள்‌ கைகூடும்‌. 
(கம்ப ராமாயணம்‌,) 
நாடிய வரம்‌ எல்லாம்‌ நல்கும்‌ நாயகன்‌. 
நாடு அறிந்த பார்ப்பானுக்குப்‌ பூணூல்‌ ஏன்‌? 
(வேணுமா? சாட்சியா? -- பின்குடுமி எதற்கு?) 
நாடு அறிந்த பெருச்சாளி. 
நாடு ஆணடதும்‌ பாண்டவர்‌; காடு ஆண்டதும்‌ பாண்டவர்‌, 13905 


நாடு ஆளப்‌ பிறந்தானா? காடு ஆளப்‌ பிறந்தானா? 
நாடு எங்கும்‌ வாழக்‌ கேடு ஒன்றும்‌ இல்லை, 
(எங்கும்‌ மெலிந்தால்‌ கேடு ஏதும்‌ இல்லை.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 121 


நாடு எல்லாம்‌ உழைத்தாலும்‌ நரய்வால்‌ நேராகாது. 
நாடு எல்லாம்‌ பாதி; நாட்டை வாய்க்கால்‌ பாதி ஜலம்‌, 
நாடு ஏற்பன செய்‌, 39910 


நாடு ஓட்‌ நடு ஓடு. 
(- ஊர்‌ ஓட ஒக்க ஓடு.) 
நாடு கடந்தாலும்‌ நாய்க்குணம்‌ போகுமா? 
(போகாது.) 
தாடு காடு ஆயிற்று; காடு கழனி ஆயிற்று. 
தாடு சுற்றியும்‌ வீடு வந்து சேரவேண்டும்‌. 
நாடு செழித்தால்‌ கேடு ஒன்றும்‌ இல்லை. 13915 


தாடு செழித்தால்‌ நாகரிகம்‌ தானே வரும்‌, 
நாடு பாதி; நங்கவரம்‌ பாதி. 
நாண்‌ இல்லா நங்கை, பூண்‌ இல்லா மங்கை, 
நாணம்‌ இல்லாக்‌ கூத்தாடிக்கு நாலு திக்கும்‌ வாசல்‌. 
(சிறுக்கிக்கு நாலு புறமும்‌, நாணம்‌ அற்றவனுக்கு, ) 
நாணம்‌ இல்லாத பெண்‌ நகைக்கு இடம்‌ வைப்பாள்‌, 13920 


நாணம்‌ இல்லாத கூத்தாடிக்கு நாலு திக்கும்‌ கூத்தி, 

நாணம்‌ கெட்ட நாரி ஒணம்‌ வந்தாள்‌ வருவாளா? 

தநரணமும்‌ அச்சமும்‌ நாய்களுக்கு ஏது? 

நாணமும்‌ இல்லை; மானமும்‌ இல்லை, 

நாணி நடத்தாலும்‌ மாமி குணம்‌ போகுமா? 13925 


நரணினால்‌ கேரணும்‌; நடந்தால்‌ இடறும்‌. 

தாணும்‌ கால்‌ கோணும்‌; நடக்கும்‌ கால்‌ இடறும்‌- 

தாதமும்‌ கீதமும்‌ ஒத்திருப்பது போல வேதமும்‌ போதமும்‌ 
ஒத்திருக்க வேண்டும்‌. 

நாதன்‌ நாயைப்‌ பிடித்தது போல, 

தாதனின்‌ பட்சம்‌ ஆயிரம்‌ லட்சம்‌. 19930 


நாதாரி வீட்டுக்கு நாலு பக்கம்‌ வாசற்படி. 

நாதி அற்றவன்‌. 

நாதிக்காரன்‌ பாதிக்காரன்‌ போல. 

நாம்‌ ஒருவருக்குக்‌ கொடுத்தால்‌ நமக்கு ஒருவர்‌ கொடுப்பார்‌. 

நாம்‌ ஒன்று நினைக்கத்‌ தெய்வம்‌ ஒன்று நினைக்கும்‌. 13935 


நாம்‌ தாயை மறந்தாலும்‌ நாய்‌ நம்மை மறக்குமா? 
தாமம்‌ போட்ட குரங்கு ஆனாலும்‌ நடுத்தெருவிலே போக 
முடியுமா? 


122 தமிழ்ப்‌ பழமொழிசன்‌ 


நரமம்‌ போட்டவன்‌ எல்லாம்‌ தாதனா? விபூதி பூசினவன்‌ எல்லரம்‌ 
ஆண்டியா? ப 

நாமம்‌ போட்டு விடுவான்‌. ப 

நாய்‌ அங்கு ஓடியும்‌ கெட்டது; இங்கு ஓடியும்‌ கெட்டது. 13940 


நாய்‌ அடிக்கக்‌ குறுந்தடியா? 
(கோலா?) 
நாய்‌ அடிக்கக்‌ கோல்‌ தேவையா? 
நாய்‌ அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்‌. 
நாய்‌ அடித்த துட்டு குரைத்தா காண்பிக்கிறது? 
நாய்‌ அடித்த படுபாவி சேய்‌ இல்லாது அழுதானாம்‌. 18945 


நரய்‌ அடையுமா, சிவலோக பதவி? 

நாய்‌ அறியுமா, ஒரு சந்திப்‌ பானை? 

நாய்‌ அறியுமா, நறு நெய்யை, 

நாய்‌ அன்பு நக்கினாலும்‌ தீராது. 

நாய்‌ ஆசை மலத்தோடு. 18950 


நாய்‌ ஆனாலும்‌ அதற்கும்‌ ஒரு வாயும்‌ வயிறும்‌ உண்டல்லவா? 

நாய்‌ ஆனாலும்‌ சேய்‌ போல. 

தாய்‌ இருக்கிற இடத்தில்‌ சண்டை உண்டு. 

நாய்‌ இருக்கிற வீட்டில்‌ திருடப்‌ போனது போல, 

நாய்‌ இருப்பது ஓர்‌ ஆள்‌ இருக்கிற மாதிரி, 18958 


நாய்‌ இல்லா ஊரில்‌ நரி அம்பலம்‌ பண்ணிர்‌ ற்றாம்‌. 

நாய்‌ இறந்ததென்று ஓநாய்‌ அழுததாம்‌. 

நாய்‌ உண்ட புலால்‌ போல. 

நாய்‌ உதறினால்‌ நல்ல சகுனம்‌. 
நாய்‌ உள்ள ஆட்டுக்‌ கிடையில்‌ நரி புகுந்தரற்‌ போல. 13960 


நாய்‌ உளம்புதல்‌ மாதிரி. 

நாய்‌ ஊளையிட்டா மழை பெய்ய வேண்டும்‌? 

நாய்‌ ஊளையிட்டால்‌ ஊர்‌ நாசம்‌ ஆகும்‌. 

நாய்‌ ஊளையிட்டாற்‌ போல. 

நாய்‌ ஊளையிடுவது நடுச்சாமதீதுக்கு மேல்‌, 13965 


நாய்‌ ஊளையும்‌ சொல்லி நரி ஊளையும்‌ சொல்லலாமா? 

நாம்‌ எங்கே? சிவலோகம்‌ எங்கே? 

நாய்‌ எச்சில்‌, தாய்‌ எச்சில்‌. 

நாய்‌ என்றாலும்‌ நாயகன்‌; பேய்‌ என்றாலும்‌ புருஷன்‌. 

நாய்‌ ஏறினாலும்‌ உப்பு மூட்டை நாழி குறையும்‌. 13970 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 123 


தாய்‌ ஒரு சிறு எலும்புக்கும்‌ சந்தோஷம்‌ அடையும்‌. 
தரய்‌ ஓட்டமும்‌ சில்லறைப்‌ பாய்ச்சலும்‌. 
நாய்‌ ஒட ஓட்‌ நரியும்‌ விரட்டும்‌, 
நரய்‌ ஓடினால்‌ துரத்தும்‌; துரத்தினால்‌ ஓடும்‌. 
நரய்க்‌ சுடிக்குச்‌ செருப்படி, 13975 


நாய்க்‌ கடிக்கு நாற்பது நாள்‌ பத்தியம்‌, 

நாய்க்கடி பட்டவன்‌ நாற்பதாம்‌ நாள்‌ குரைத்தாற்‌ போல, 
நாய்க்கடி பட்டவனுக்கு நாட்டில்‌ ஒரு மூலிகை இல்லாது போகாது. 
நாய்க்கடி போதாதென்று செருப்படி பட்டானாம்‌. 

நாய்க்கடி விஷம்‌ நாற்பத்தெட்டு நாள்‌. 18980 


நர்ய்க்கருக்கு அவசரம்‌; நாலு மூன்று மாசப்‌ பாடு, 

நாய்க்கால்‌ சிறு விரல்‌ போல. 

நாய்க்‌ காவல்‌ தாய்க்காவல்‌ போல, 

தாய்க்கு அழகு வாலும்‌, வாய்க்கு அழகு பல்லும்‌, 

நாய்க்கு இரும்புக்‌ கடையில்‌ அலுவல்‌ என்ன? 13985 


நாய்க்கு உண்டான நல்லறிவும்‌ இல்லை; பேய்க்கு உண்டான 
பெரிய அறிவும்‌ இல்லை, 

நாய்க்கு உண்டோ நாளும்‌ கிழமையும்‌? 

நாய்க்கு உண்டோ மலப்‌ பஞ்சம்‌? நாவிதனுக்கு உண்டோ . 
மயிர்ப்‌ பஞ்சம்‌? 

நாய்க்கு உபசாரம்‌ நாள்‌ முழுக்கச்‌ சொன்னாலும்‌ வள்வள்‌ 
என்பதை விடாது. 

நாய்க்கு உள்ள அறிவு கூட இல்லையா? 19990 


நரய்க்கு உள்ள நன்றி நல்லவர்க்கும்‌ கிடையாது. 
நாய்க்கு எங்கே அடிப்பட்டாலும்‌ காலைத்தான்‌ தொண்டும்‌. 
நாய்க்கு எச்சில்‌ இலை; பேய்க்கு வேப்பிலை. 
தாய்க்கு எதற்கு நன்னாரிச்‌ சர்பத்து? 
நாய்க்கு எதிரே நாய்‌ வராமல்‌ இருந்தால்‌ காசிக்குப்‌ 
போய்த்‌ திரும்புமாம்‌. 13999 


நாய்க்கு எலும்புத்‌ துண்டம்‌ போட்ட மாதிரி. 

நாய்க்கு என்ன வேலை? கஞ்சியைக்‌ கண்டால்‌ குடிக்க வேண்டியது; 
கதுப்பைக்‌ கண்டால்‌ குரைக்க வேண்டியது, 

நாய்க்கு ஏது சேமியா பாயசம்‌? 


(பால்‌ பாயச ம்‌2) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 125 


நாய்க்குத்‌ தெரியுமா ஒரு சந்திப்‌ பானை? 
நாய்க்குத்‌ தெரியுமா கொக்குப்‌ பிடிக்க? 14025 


நாய்க்குத்‌ தெரியுமா தீவட்டி வெளிச்சம்‌? 
' நாய்க்குத்‌ தெரியுமா தேங்காய்‌ ருசி? 
நாய்க்குத்‌ தெரியுமா தோல்‌ தேங்காய்‌? 
நாய்க்குத்‌ தெரியுமா நல்லெண்ணெய்ப்‌ பானை? 
நாய்க்குத்‌ தேனிக்‌ கொட்டினால்‌ சுற்றிச்‌ சுற்றிக்‌ 
குரைக்குமாம்‌. 44030 


நாய்க்குத்‌ நக்கத்‌ தெரியும்‌; முதலைக்கு முழுங்கத்‌ தெரியும்‌. 

நாய்க்கு நடை. போட்டால்‌ நாய்க்கு அழகா? நாயகனுக்கு அழகா? 
தாய்க்கு நடவாத நடப்பு நடக்கும்‌. 

நாய்க்கு நரகல்‌ சர்க்கரை. 

தாய்க்கு நரிக்‌ குணம்‌. ப 14085 


நாய்க்கு நருள்‌ வேண்டும்‌; பூனைக்கு இருள்‌ வேண்டும்‌. 

தாய்க்கு நல்ல காலம்‌ என்றால்‌ நரன்கு எச்சில்‌ இலை கிடைக்கும்‌. 

நாய்க்கு நல்ல தனம்‌; பேய்க்குப்‌ பெரிய தனம்‌, 

நாய்க்கு நல்ல ருசி தெரியுமா? 

தாய்க்கு நறு நெய்‌ இணங்காது. 34040 
(தகுமோ?) 


நாய்க்கு நாக்கில்‌ வேர்க்கும்‌; காக்கைக்கு மூக்கில்‌ வேர்க்கும்‌, 
நாய்க்கு நாக்கில்‌ ஜலம்‌ சொட்டுகிறது போல. 
(கொட்டுகிறது.) 
நாய்க்கு நாணயம்‌ எதுக்கு? 
தாய்க்கு நாய்‌ பகை; கோழிக்குக்‌ கோழி பகை; வைத்தியனுக்கு 
வைத்தியன்‌ பகை, தாசிக்குத்‌ தாசி பகை. 
நாய்க்கு நாலு சலாம்‌ போட்டாலும்‌ நன்றி கெட்டவனுக்குச்‌ 
சலாம்‌ போடாதே, 14045 


நாய்க்கு நாலு மாசம்‌; பூனைக்கு ஆறு மாசம்‌, 

நாய்க்கு நாறல்‌ கஞ்சி வார்த்தாலும்‌ அது வீண்‌ போகாது. 
நாய்க்கு நோய்‌ ஏது? 

நாய்க்குப்‌ பகை நாயேதான்‌. 

நாய்க்குப்‌ பட்டம்‌ கட்டினால்‌ நாயகன்‌ பேரைச்‌ சொல்லும்‌. 14050. 


தாய்க்குப்‌ பயந்து நரியிடம்‌ ஒளிந்தாற்‌ போல. 
நாய்க்குப்‌ பல்‌ நாற்பத்திரண்டு, 


126 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நாய்க்குப்‌ பிறந்த நாயே. 

நரய்க்குப்‌ பிறந்தவனை இப்போதுதான்‌ கட்டவிழ்தீது 
விட்டிருக்கிறது. 

நாய்க்குப்‌ பின்னல்‌ வரல்‌ வளைவு; ஆனைக்கு முன்னால்‌ 
கை வளைவு. 14055 


நாய்க்குப்‌ புண்‌ வந்தால்‌ நக்கும்‌; கோரழிக்குப்‌ புண்‌ வந்தால்‌ 
கொத்தும்‌. 

நாய்க்குப்‌ பூர்வ ஜன்ம வாசனை வந்தது போல. 

நாய்க்குப்‌ பெயர்‌ முத்துமாலை; அதற்கு ஆக்கிப்‌ படைக்கிறது 
வரகந்‌ தவிடு, 

நாய்க்குப்‌ பெரிய தனம்‌ தந்தால்‌ விநாடிக்கு ஒரு தரம்‌ கடிக்காதா? 

நாய்க்கும்‌ ஈக்கும்‌ தடை இல்லை. 14060 


நாய்க்கும்‌ உண்டு சூல்‌ அழகு. 
(சூல்‌ அழகிடும்‌.) 

நாய்க்கும்‌ உதவாது; நளவனுக்கும்‌ உதவாது. 

நாய்க்கும்‌ தன்‌ வீடுதான்‌ பெரிது. 

நாய்க்கும்‌ தெளியும்‌ நாலாம்‌ மாதம்‌. 

தாய்க்கும்‌ நரிக்கும்‌ கல்யாணம்‌ ஆனால்‌ உனக்கு என்ன ஆச்சு? 
எனக்கு என்ன ஆச்சு? 14065 


நாய்க்கும்‌ நாகத்துக்கும்‌ தலை உயிர்‌ நிலை. 

நாய்க்கும்‌ நாய்க்குடைக்கும்‌ என்ன சம்பந்தம்‌? 

நாய்க்கும்‌ பருத்திக்‌ கடைக்கும்‌ என்ன சம்பந்தம்‌? 

நரய்க்கும்‌ பேய்க்கும்‌ உறவு இல்லை. 

நாய்க்கும்‌ பேய்க்கும்‌ கோவில்‌ பெயராம்‌. 14070 


நாய்க்கு மட்டையோடு தேங்காய்‌ கிடைத்தது போல. 

நாய்க்கு மீசை முளைத்தால்‌ நாவிதனுக்கு என்ன வேலை? 

நாய்க்கு முழுத்‌ தேங்காய்‌ கிடைத்தாற்‌ போல 
(முழுத்‌ தேங்காய்‌ தக்குமா? தகுமா?) 

நாம்க்கு முறை இல்லை. 

நாய்க்கு மூத்தாள்‌ தாய்க்கும்‌ ஈயாள்‌. 14075 
(மூத்தாள்‌.] 


நாய்க்கு வால்‌ போனால்‌ என்ன?கழுதைக்குப்‌ பல்‌ போனால்‌ என்ன! 
நாய்க்கு வாழ்க்கைப்‌ பட்டால்‌ குரைக்க வேணும்‌; பேய்க்கு 
வாழ்க்கைப்பட்டால்‌ புளிய மரத்தில்‌ ஏற வேணும்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 127 


நாய்க்கு வாழ்ந்து நானு பிள்ளை பெற்றாலும்‌ தாய்க்கு உதவி, 
காய்க்கு வெண்டயம்‌ கட்டினால்‌ நாயகனுக்கு அழகு. 

(நாயகனுக்குப்‌ பெருமை.) 
தாய்க்கு வெண்டயம்‌ போட்டது போல. 14080 


நாய்க்கு வேர்வை நாக்கிலே சொட்டும்‌. 

தாய்க்கு வேலை இல்லை; அதைப்‌ பேரல்‌ அலைச்சல்‌ இல்லை, 
நாய்க்கு வேலையும்‌ இல்லை; நிற்க நேரமும்‌ இல்லை, 

தாய்க்‌ கூத்துக்‌ கட்டினால்‌ குரைக்க வேணும்‌. 

நாய்‌ கக்கித்‌ தின்றது போல. 14089 


நாய்‌ சுடிதீததற்கும்‌ செருப்பால்‌ அடித்ததற்கும்‌ சரி. 
(அடித்தாற்‌ சரி,) 

தாய்‌ கடித்ததும்‌ அல்லாமல்‌ செருப்படியும்‌ படவேண்டும்‌. 

நாய்‌ கடித்த வீட்டில்‌ நீராகாரம்‌ சாப்பாடு. 

தாய்‌ கடித்தால்‌ கூட வைத்துக்‌ கட்டக்‌ காசு இல்லை, 

தாய்‌ கடித்தால்‌ செருப்பால்‌ அடிக்கலாமா? 14090 
(அடி. 


.. நரய்‌ கத்தினால்‌ நமனும்‌ பயப்படுவான்‌, 

நாய்‌ கருப்புக்‌ கட்டியைக்‌ கடித்தாற்‌ போல. 

நாய்களிலுமா ஜாதி வித்தியாசம்‌? 

நாய்‌ காசிக்குப்‌ போன மாதிரி. 

நரய்‌ காணிற்‌ கற்காணாவாறு, 14095 
- (பழமொழி நானூறு.) 


தாய்‌ கிழடானாலும்‌ மலம்‌ தின்னும்‌ புத்தி போகாது. 
தாய்‌ குட்டி போட்ட இடமும்‌ நாரத்தை பட்ட இடமும்‌ பாழ்‌. 
நாய்‌ குப்பை மேட்டிலே; பேய்‌ புளிய மரத்திலே, 
நாய்‌ குரைக்கப்‌ பேய்‌ நடுங்கும்‌. 
தாய்‌ குரைத்துக்‌ சாது செவிடானது: நாய்‌ கடித்து 
சமல்‌ ரணமானது. 14100 


தாய்‌ குரைத்துக்‌ குட்டி தலையில்‌ வைதீதது போல. 

நாய்‌ குரைத்து நத்தம்‌ பாழாகுமா? 

தாய்‌ குரைத்து நந்தவனம்‌ பரழாகரது. 

தாய்‌ குரைத்து விடியுமா? கோழி கூவி விடியுமா? | 

நாய்‌ கெட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சந்தி. 14109 
(ஞாயிற்றுக்‌ கிழமை விரதமாம்‌.) 


128 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 

நாய்‌ கெட்ட கேட்டுக்குதி தேங்காய்ப்‌ பாலும்‌ சோ றுமா? 

நாய்‌ கெட்ட சேட்டுக்கு நடு வீட்டில்‌ ஒரு ௪ ந்தியா? 

நாய்‌ கெட்ட கேட்டுக்குப்‌ பூமரம்‌ நிழலாம்‌. 

நாய்‌ கெட்ட கேட்டுக்கு மாமரத்து நிழல்‌; அது கெட்ட கேட்டுக்குப்‌ 
புளி போட்ட கறி. 

நாய்‌ கெட்ட கேட்டுக்கு வெள்ளிக்‌ கிழமை விரதமா? 14110 

நரய்‌ கெட்டால்‌ குப்பையிலே. 

நரய்‌ கொடுத்ததாம்‌ அரசு பதவி; சிங்கமும்‌ அதை ஏற்றுக்‌ 
கொண்டதாம்‌ . 

நாய்‌ கொண்டு போன பானையை ஆர்‌ கொண்டு போனால்‌ என்ன? 

நாய்‌ கோவிலுக்குப்‌ போவானேன்‌? கோவில்‌ காத்தவன்‌ தண்டம்‌ 
இறுப்பானேன்‌? ப 

நரய்ச்‌ சகவாசம்‌ சீலையைக்‌ கிழிக்கும்‌, 14115 

நாய்‌ சண்டை நாலே வி நாடிதான்‌. 

தாய்‌ சதீதிரதீதிலே போனாலும்‌ நக்குதீ தண்ணீர்‌. 

நாய்‌ சந்தைக்குப்‌ போகிற மாதிரி, 

நாய்‌ சந்தைக்குப்‌ போச்சாம்‌; அங்கும்‌ தராசுக்‌ கோலால்‌ 
அடிபட்டதாம்‌. 

நாய்‌ சந்தைக்குப்‌ போய்‌ மொந்தையடி வாங்கிற்றாம்‌. 14120 


நாய்‌ சந்தைக்குப்‌ போனதென்று நரியும்‌ சந்தைக்குப்‌ போனதாம்‌. 

நாய்‌ சாம்பலிற்‌ சுருட்டினாற்‌ போல. 

நாய்‌ சிங்கத்துக்குப்‌ பட்டம்‌ கட்டுமா? 

தாய்‌ சிலிர்தீதால்‌ நல்ல சகுனம்‌. 

நாய்‌ செரப்பனம்‌ கண்டாற்‌ போல, 14125 

தரய்தீ தூக்கம்‌ போல, 

தாய்த்‌ தோல்‌ செருப்பு ஆகுமா? 

நசய்தீ தோலில்‌ கட்டி வரும்‌ நல்லதொரு பெருங்காயம்‌. 

நாய்‌ தன்‌ கடமையில்‌ தவறியதென்று கழுதை ஆத்திரப்‌ 
படுவானேன்‌? ப 

நாய்‌ தின்றதோ, நரி தின்றதோ, யார்‌ கண்டார்கள்‌? 14190 


நாய்‌ துப்பட்டி வரங்கினாற்‌ போல. 

நாய்‌ தொட்ட சட்டி நல்லதுக்கு உதவாது. 
(சட்டிக்கு விமோசனம்‌ ஏது?) 

தாய்‌ தொட்ட பாண்டம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 129 


நாய்‌ நக்க நக்கக்‌ கல்‌ தேயும்‌. 
நாய்‌ நக்கிக்‌ குளம்‌ வற்றி விடுமா? 14139 


நாய்‌ நக்கிச்‌ சமுத்திரம்‌ குறையுமா? 

நாய்‌ நக்கிப்‌ பிழைக்கும்‌; காக்கை கத்திப்‌ பிழைக்கும்‌. 

நாய்‌ நக்கிப்‌ பிழைக்கும்‌; கோழி குத்திப்‌ பிழைக்கும்‌, 

நாய்‌ நக்கிய கற்சட்டி . 

நாய்‌ நக்கிய சட்டியை நாய்க்கே போடு. 14140 


நாய்‌ நக்கினாற்‌ போல. 

நாய்‌ நடு ரோட்டில்‌ உறங்கும்‌; சேய்‌ தாய்‌ மடியில்‌ உறங்கும்‌. 

நாய்‌ நம்மைக்‌ கடித்தால்‌ நாம்‌ நாயைக்‌ கடிக்கிறதா? 

நாய்‌ நல்லதானால்‌ குணம்‌ நல்லதாகுமா? 

ப நாய்‌ நல்ல வழி காட்டும்‌; பூனை பொட்டை வழி காட்டும்‌, 14145 


தாய்‌ நன்றி மறவாது: பசு கன்றை மறவாது. 

நாய்‌ நாலு காதம்‌ ஓடினாலும்‌ குதிரை வேகம்‌ ஆகுமா? 

தசய்‌ நுழையலாம்‌; நான்‌ நுழையக்‌ கூடாதாம்‌. 

நர்ய்‌ நொண்டி ஆனாலும்‌ எச்சில்‌ இலை கண்டால்‌ ஓடதீதரவி 
செய்யும்‌, 

நாய்ப்‌ பஞ்சம்‌ நக்கித்‌ தீரும்‌; கோழிப்‌ பஞ்சம்‌ கொதீதினால்‌ 
போல. 14150 : 
(கொத்தினால்‌ தீரும்‌.) 


நாய்‌ நட ரோட்டில்‌ உறங்கும்‌; சேய்‌ தாய்‌ மடியில்‌ உறங்கும்‌. 
நாய்ப்‌ பிட்டத்தில்‌ தேள்‌ கொட்டினால்‌ நாய்தான்‌ நக்க வேணும்‌. 
நாய்ப்‌ பிட்டத்தில்‌ தேன்‌ வைத்த மாதிரி. 

நாய்ப்‌ பிறவி. 

நாய்ப்‌ பீயை மிதிப்பானேன்‌? நல்ல தண்ணீர்‌ வரர்‌ தீதுக்‌ 


கழுவுவரனேன்‌? 1415 


நாய்ப்‌ புண்ணுக்குச்‌ சாம்பல்‌ மருந்து. 

நாய்ப்‌ புத்தியைச்‌ செருப்பால்‌ அடி. 

நாய்‌ பகைத்தால்‌ நாழி அரிசியோடே; பேய்‌ பகைதீதால்‌ ஒரு 
பிள்ளையோடே. 

நாய்‌ பட்ட பாடு தடிக்‌ கம்புக்குத்‌ தெரியும்‌. 

நாய்‌ பல்லைக்‌ கெஞ்சுகிறாற்‌ போல, 14160 


நாய்‌ பிடிக்க மனிதன்‌ குரைதீதானாம்‌. 
நாய்‌ பீடுங்கினரற்‌ போல, 


130 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நாய்‌ பின்னோடே நாலைந்து குட்டிகள்‌ : பீப்பன்‌ றிகள்‌ பின்னோகே, 
பத்தெட்டுக்‌ குட்டிகள்‌. 

நாய்‌ பூபாளம்‌ பாடுகிறது. 

நரய்‌ பெற்ற தெங்கம்‌ பழம்‌, 34169 

நாய்‌ பொல்லாதது ஆகுமா? நல்ல பசு மாடு ஆகுமா 

நாய்‌ போல அலைகிறான்‌, 

நாய்‌ போல்‌ அலைந்தாலும்‌ நாலு காசு கிடைக்கும்‌. 

நாய்‌ போல்‌ உழைத்தாலும்‌ வாய்ச்‌ சோறு இல்லை. 

நாய்‌ போல்‌ ஏன்‌ எறிந்து விழுகிறாய்‌? 14170 
(எரிந்து.) 


நாய்‌ போல்‌ கனவில நடுத்‌ தெருவில்‌ நிற்பானேன்‌? 

நாய்‌ மடி சுரந்தால்‌ என்ன? சுரக்காமற்‌ போனால்‌ என்ன? 

நாய்‌ மலையைப்‌ பார்த்துக்‌ குரைதீததாம்‌; பேய்‌ மாதீதைப்‌ 
பிடித்துக்‌ குலுக்கிற்றாம்‌. 

நாய்‌ மனிதனைக்‌ கடித்தால்‌ அதற்காக மனிதன்‌ நாயைக்‌ 
கடிப்பதர? 

நாய்‌ மாதிரி இளைப்பு வாங்குகிறது. 14175 


நாய்‌ மாதிரி காத்துக்‌ கிடந்தேன்‌. 
நாய்‌ மாதிரி சுருட்டிக்‌ கொண்டு படுத்துக்‌ கிட. 
நாய்‌ மாதிரி விழுவான்‌; நரி மாதிரி குழைவான்‌. 
நாய்‌ முகத்திலே மீசை முளைத்தால்‌ அம்பட்டனுக்கு என்ன 
லாபம்‌? 
தாய்‌ முழுத்‌ தேங்காயை உருட்டுகிற மாதிரி, 14180 


நாய்‌ முன்‌ தின்னாதே; கொதி வந்து விடும்‌, 

நாய்‌ மூத்திரம்‌ குத்துக்‌ கல்லில்‌. 

நாய்‌ மேல்‌ ஏறி வையாளி விட்டால்‌ என்ன? வீழ்ந்தால்‌ என்ன? 
நாய்‌ மேல்‌ ஏறி வையாளி விட்டாற்‌ போல. 

நாய்‌ மோப்பம்‌ பிடிக்கிற மாதிரி. 14185 


நாய்‌ ராஜ்யத்தில்‌ காதல்‌ ஏது? கல்யாணம்‌ ஏது? 
நாய்‌ ராஜாவுக்கு எச்சில்‌ இலை கப்பம்‌. 
நாய்‌ வந்தால்‌ நாழி எண்ணெய்க்குக்‌ கேடு; பேய்‌ வந்தால்‌ 
ஒரு பிள்ளைக்குக்‌ கேடு, 
நாய்‌ வயிற்றில்‌ நரி பிறக்குமா? 
தாய்‌ வயிற்றில்‌ நாலு; பன்றி வயிற்றில்‌ பத்துப்‌ பிறத்தது 
போல, 14.90 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 131 


நாய்‌ வயிற்றைப்‌ போல்‌, 

தரய்‌ வளர்த்தால்‌ நல்வழி காட்டும்‌, 

நாய்‌ வாசலைக்‌ காத்து என்ன? கையில்‌ இல்லாதவன்‌ 
பணக்காரனைக்‌ காத்து என்ன? 

நாய்‌ வாய்ச்‌ சீலை போல. 

நாய்‌ வாய்ப்பட்ட தேன்‌ நல்லது ஆகுமா? 14195 


நரய்‌ வாய்‌ வைதீதது போல, 
(+ வேலையைச்‌ செய்கிறது.) 
நாய்‌ வாயில்‌ அகப்பட்ட முயல்‌ போல. 
நாய்‌ வாயில்‌ கோல்‌ இட்டால்‌ லொள்‌ லொள்‌ என்றுதானே 
குரைக்கும்‌? 
நாய்‌ வாயில்‌ கோல்‌ இடலாமா? 
(கொடுத்தது போல, விட்டது போல.) 
நாய்‌ வாயில்‌ நெய்‌ சொட்டுகிறது என்றால்‌ கேட்பவருக்கு மதி 
இல்லையா? 14200 


நாய்‌ வாயிலும்‌ நாலு சோறு. 

நாய்‌ வாயை வைதீதது போல்‌ வேலை செய்கிறது. 

நாய்‌ வால்‌ அசைந்தாலும்‌ பிடுங்க வராது, 

நாய்‌ வாலிலே தேன்‌ வைத்தால்‌ ஆருக்குக்‌ கூடும்‌? 

நாய்‌ வாலுக்கு மட்டையை வைத்துக்‌ கட்டினாற்‌ போல. 14205 
(புளிச்சையை வைத்து.) 


நாய்‌ வாலைக்‌ குணக்கு எடுக்கலாமா? 
(- பொல்லாக்‌ குணத்துக்கு நல்ல மருத்து உண்டா?) 
நாய்‌ வாலைக்‌ குறை நீக்கலாமா? 
நாய்‌ வாலைக்‌ கொண்டு சமுத்திரத்தை அடைக்கலாமா? 
நாய்‌ வாலை நறுக்க நாவிதன்‌. வேண்டுமா? 
நரய்‌ வாலை நிமிர்த்தப்‌ பேயால்‌ ஆகுமா? 14210 


நாய்‌ வாலை நிமிர்த்த முடியுமா? 
நாய்‌ வாலை நிமிர்த்தவும்‌ முடியாது; பேய்க்‌ காலைப்‌ 
பார்க்கவும்‌ முடியாது. 
நரய்‌ வாலைப்‌ பற்றி ஆற்றில்‌ இறங்கலாமா? 
(வாலை நம்பி ஆற்றைக்‌ கடக்கலாமா? ஆற்றில்‌ நீந்தலாமா?) 
நாய்‌ வாலைப்‌ பிடித்துக்‌ கொண்டு காவிரியைக்‌ கடக்க முடியுமா? 
நாய்‌ வாழ்ந்தால்‌ என்ன? உறி அறுத்தால்‌ என்ன? 14219 


132 ்‌ தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நாய்‌ வாழ்ந்தால்‌ என்ன? பூனை தாலி அறுத்தால்‌ என்ன? 

நாய்‌ விற்ற காசு குரைக்குமா? மீன விற்ற காசு நாறுமா? 
(+ நாரத்‌ தேங்காய்‌ விற்ற காசு கசக்குமா? வேப்பெண்ணெய்‌ விற்ற 
காசு கசக்குமா?) 

நாய்‌ விற்ற துட்டைக்‌ குரைக்தா காண்பிக்கிறது? 

நாய்‌ வீட்டைக்‌ காக்கும்‌; புலி காட்டைக்‌ காக்கும்‌. 

நாய்‌ வீட்டைக்‌ காக்கும்‌; பூதம்‌ பணதீதைக்‌ காக்கும்‌. 44220 


நாய்‌ வீட்டைக்‌ காக்கும்‌; பூனை அடுப்படியைக்‌ காக்கும்‌, 

நாய்‌ வீட்டைக்‌ காக்கும்‌; பெருச்சாளி வீட்டைக்‌ கெடுக்கும்‌. 

நாய்‌ வீட்டைச்‌ சற்றும்‌; நோய்‌ உடலைச்‌ சுற்றும்‌. 

நாய்‌ வேட்டை ஆடும்‌; குதிரை ஓட்டம்‌ ஓடும்‌. 

நரய்‌ வேண்டும்‌ என்றால்‌ நரியைக்‌ கொண்டு வருகிறான்‌. 14225 


நாய்‌ வேதம்‌ படித்தது போல. 

நரய்‌ வேஷம்‌ போட்டால்‌ குரைக்க வேண்டும்‌; பேய்‌ வேஷம்‌ 
போட்டால்‌ ஆடவேண்டும்‌. 

நாய்‌ வேஷம்‌ போட்டால்‌ குரைதீதுதீதான்‌ ஆகவேண்டும்‌. 

நாயகன்‌ பட்சம்‌ ஆயிரம்‌ லட்சம்‌, 

நரயம்‌ கேட்டுக்‌ கொண்டா காயம்‌ உரைக்கிறார்கள்‌; அம்மியைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டா மிளகாய்‌ அரைக்கிறார்கள்‌? 14230 


நாயன்‌ இல்லாத நங்கை இருந்தென்ன போயென்ன? 

நாயாகக்‌ சுத்திப்‌ பேயாகப்‌ பறந்தாலும்‌ முடியாது, 

ந்ரயா சிங்கத்துக்கு நற்பட்டம்‌ கட்டுகிறது? 

நரயாடி மக்களோடு போய்‌ ஆட வேண்டாம்‌, 

நாயாய்ப்‌ பிறந்தாலும்‌ நல்ல நேரத்தில்‌ பிறக்க வேண்டும்‌. 14235 


நாயால்‌ ஆகுமா கொக்குப்‌ பிடிக்க? 

நாயிடம்‌ தேன்‌ இருக்கிறது; நக்கவா, துக்கவா, எதுக்கு ஆகும்‌? 

நாயின்‌ அவசரம்‌ வாலுக்குத்தான்‌ தெரியும்‌. 

நாயின்‌ கழுத்தில்‌ நவரத்தினம்‌ கட்டினாலும்‌ நாய்க்குத்‌ தெரியுமா 
அதன்‌ மகிமை? ப 

நாயின்‌ காதில்‌ தேன்‌ அடை வைத்தது போல. 14240 


தாயின்‌ கோபத்தைப்‌ பற்றிப்‌ பூனையைக்‌ கேட்டால்‌ தெரியும்‌. 
நாயின்‌ நிழல்‌ போல வாழ்‌ நரன்‌, கடிகம்‌ பால்‌. கழிவது போல. 
நாயின்‌ பின்னோடு நாலைந்து; பன்றியின்‌ பின்னோடு பதிதெட்டு. 
நாயின்‌ புண்ணை நாய்‌ கக்கும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நாயின்‌ மலத்தை மிதிப்பானேன்‌? நல்ல தண்ணீர்‌ வார்தீதுக்‌ 


கழுவுவானேன்‌? 


நாயின்‌ முதுகில்‌ அம்பாரியைக்‌ கட்டினது போல. 


154 


14249 


நரயின்மேல்‌ ஏறி வையாளி விட்டால்‌ என்ன? விழுந்தால்‌ என்ன? 


நாயின்‌ வாயில்‌ கோலைக்‌ கொடுக்கிறதா? 
நாயின்‌ வாயில்‌ சிக்கிய எலியைப்‌ போல. 
நாயின்‌ வாலைக்‌ குணக்கு எடுக்கலாமா? 


நாயின்‌ வாலைப்‌ பன்னீராண்டு குழலில்‌ இட்டாலும்‌ 
எடுக்கும்போது வளைந்துதானே இருக்கும்‌? 

நரயின்‌ விசுவாசம்‌ பூனைக்கு வருமா? | 

நாயின்‌ வீரம்‌ தன்‌ வீட்டு வரையில்தான்‌ . 

நாயினும்‌: கடையேன்‌ . 

நரயும்‌ எறும்பும்‌ போல, 


நாயும்‌ கரிச்‌ சட்டியும்‌ போல. 

(களிச்‌ சட்டியும்‌. ) 
நரயும்‌ காகமும்‌ போலச்‌ சண்டை போடாதே. 
நாயும்‌ சரி, நசவியும்‌ சரி உனக்கு. | 
நாயும்‌ தன்‌ நிலத்துக்கு ராஜா. 


நாயும்‌ தீண்டாத உணவு; புலையனும்‌ தீண்டாத யாக்கை. 


தாயும்‌ நரியும்‌ ஊளையிட்‌. 
நாயும்‌. நரியும்‌ ஒன்றாகுமா? 
(நன்றாகுமா?) 
நாயும்‌ நரியும்‌ போல. 
நாயும்‌ நாயும்‌ போல. 
நாயும்‌ பசுப்பட்டு மோரும்‌ விலை போகிறபோது 
பார்க்கலாம்‌. 


நாயும்‌ பிழைக்கும்‌ இந்தப்‌ பிழைப்பு, 
(பாரதியார்‌.) 

நாயும்‌ பூனையும்‌ அடித்துக்‌ கொண்டது போல. 

நாயும்‌ பூனையும்‌ போல. 

நாயும்‌ பேயும்‌ பிள்ளை ஆகுமா? 

தாயும்‌ வர உறியும்‌ அறுந்தவன்‌ சீலம்‌, 


தாயும்‌ வயிறு வளர்க்கும்‌ நடு ஜாமத்திலே, 
நாயும்‌ வளர்த்து நரகலையும்‌ வாருவானேன்‌? 


14250 


14295 


14260 


14265 


14270 


134 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நாயே நல்லப்பா, பேயே பெரியப்பா. 

நாயே பேயே, நங்கண்ண, செங்கண்ண, தாயார்‌ வளர்த்த 
தறிதலையே, பாட்டுக்கும்‌ உனக்கும்‌ எவ்வளவு தூரம்‌? 

நாயேன்‌ சொல்‌ அம்பலத்துக்கு ஏறுமா? 14275 


நாயை அடக்க நாலு பேர்‌; நாவை அடக்க நாலாயிரம்‌. 

நசயை அடிக்கக்‌ குறுந்தடி வேண்டுமா? 

நசயை அடிக்காதே; நாய்‌ முல்ளைச்‌ சுமக்காதே. 

நாயை அடிதீத பரவம்‌ குரைதீதால்‌ போகுமா? 

நாயை அடித்தால்‌ காலைத்‌ தூக்கும்‌. 14280 


நாயை அடித்தாலும்‌ நாலு காசு கிடைக்குமா? 

நாயை அடித்துப்‌ பல்லியைப்‌ பார்ப்பானேன்‌? 

நாயை அடித்துப்‌ போட்டது போல. 

நசயை அடிப்பதற்கு நல்ல தடி. வேண்டுமா? 

நாயை அடிப்பானேல்‌? காலைக்‌ கடிப்பானேன்‌? 14289 


நாயை அடிப்பானேன்‌? காலைப்‌ பிடிப்பானேன்‌? 

தரயை அடிப்பானேன்‌? பல்‌ இழிவு பார்ப்பானேன்‌? 

நாயை அடிப்பானேன்‌? நடு வீடெல்லாம்‌ கழிவானேன்‌? 

நரயை அடிப்பானேன்‌? மலத்தைச்‌ சுமப்பானேன்‌? 

நாயை உசுப்பச்‌ செய்து நரி உள்ளே நுழைந்து கொண்டது. 14290 


நசயை எங்கே அடித்தாலும்‌ காலில்தான்‌ ே நரக்காடு. 

நரயை ஏய்க்குமாம்‌ நரி; அதையும்‌ ஏய்க்குமரம்‌ ஒற்றைக்‌ கால்‌ 
நண்டு, 

நாயை ஏவினால்‌ அது தன்‌ வாலை ஏவுமாம்‌. 


(ஏவுகிறது.) 
நரயை ஒட்டிப்‌ பேயைக்‌ கூட்டி வந்தானாம்‌. 
நாயை ஓட்டிவிட்டு நடுக்‌ குப்பையில்‌ உட்காரவா வேண்டும்‌? 14295 


நாயைக்‌ கட்டிக்‌ கொண்டு அழுவது போல, 

நாயைக்‌ கட்டி மரரடித்து நல்ல மனிதனும்‌ நரயரய்ப்‌ போனாக, 

நரயைக்‌ கண்டா கரயம்‌ கரைக்கிறது! 

நாயைக்‌ கண்டால்‌ கல்லைக்‌ காணோம்‌; கல்லைக்‌ கண்டால்‌ 
நாயைக்‌ காணோம்‌. | 

நாயைக்‌ கண்டால்‌ நகர்ந்து போ. 14800 


நாயைக்‌ கண்டால்‌ நரிக்கு லட்டுண்டை மாதிரி, 
நாயைக்‌ கண்டால்‌ பேயும்‌ விலகும்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 135 


தாயைக்‌ கண்டால்‌ மனிதனுக்குப்‌ பயம்‌; மனிதனைக்‌ கண்டால்‌ 
நாய்க்கும்‌ பயம்‌. 
தாயைக்‌ கண்டு காயம்‌ கரைக்கிறதா? 
(கண்டுதானா கரைக்கிறது?) 
நசயைக்‌ கண்டு பயந்த முயல்‌ போல. 14305 


தாயைக்‌ கிளப்பிவிட்டு முயலைப்‌ பிடிப்பது போல, 

நசயைக்‌ குளிப்பாட்டி நட்டுள்ளே வைத்தாலும்‌ வாலைக்‌ குழைத்துக்‌ 
கொண்டு மலம்‌ தின்னப்‌ போகும்‌. 

தாயைக்‌ குளிப்பாட்டி நடுவீட்டில்‌ வைத்தாலும்‌, அது வாலைக்‌ 
ஞூழைத்தக்‌ கொண்டு வாசலில்தான்‌ படுக்கும்‌. 

நமலவைக்‌ குளிப்பாட்டிப்‌ பல்லக்கில்‌ ஏற்றினாலும்‌ எலும்பைக்‌ 
கண்டால்‌ வள்ளென்று தாவும்‌. 

தாயைக்‌ கூப்பிடுகிற நேரத்தில்‌ மலத்தையும்‌ எடுத்துச்‌ சாணத்தை 
வும்‌ பூசிவிடலாம்‌. 14319 


தாயைக்‌ கொஞ்சினால்‌ வாயை நக்கும்‌. 

(மூஞ்சியை. ) 
நாயைக்‌ கொண்டு போனால்‌ மிளாவைக்‌ கொண்டு வரலாம்‌, 
தசயைக்‌ கொழுக்கட்டையால்‌ எறிந்தது போல. 
நாயைக்‌ கொன்ற பசவம்‌ நாலு ஜன்மம்‌ எடுத்தரலும்‌ போகாது. 
தாயைச்‌ சீ என்றால்‌ காத வழி போகும்‌. 14315 


தரவை நல்லம்மா என்றும்‌, பேயைப்‌ பெத்தப்பா என்றும்‌ பேச 
வேண்டிய காலம்‌, 
தரயைப்‌ பற்றிக்‌ கேட்பாரும்‌ இல்லை; நடு வீட்டில்‌ 
லைப்பாரும்‌ இல்லை. 
தாயைப்‌ பார்க்கு நரி தேவலை; ஊரைப்‌ பரர்ீதிது ஊளை இட. 
(இடுகிறது.) 
நாயைப்‌ பிடித்துக்‌ கட்டிப்‌ பிச்சை போட்டாற்‌ போல. 
நாயைப்‌ பிடித்து நரிக்குக்‌ கல்யாணம்‌ செய்து 
வைத்தது போல்‌. 14920 


நாயைப்‌ பூஜித்தாலும்‌ அதனிடம்‌ புனுகு உண்டாகுமா? 

நாயைப்‌ போல்‌ அலைந்தாலும்‌ நாலு காசுக்கு வழி இல்லை, 
நாயைப்‌ பேரல்‌ குழைகிறான்‌. 

தாயைப்‌ போல்‌ நாக்கு நாலு முழம்‌, 

நாயைப்‌ போல்‌ நான்கு யுகம்‌ வாழ்ந்து என்ன? 44225 


136 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 


நரயைப்‌ போல்‌ பல்லை இளிக்காதே, 

நாயைப்‌ போல்‌ பாடுபட்டால்‌ ஆனையைப்‌ போல்‌ அரசாளலாம்‌. 

நாயையும்‌ சூக்‌ காட்டி முயலையும்‌ எழுப்பி விடுவது போல, 

நரயையே திருடன்‌ அடித்துக்‌ கொண்டு பேரனால்‌ யார்‌ ஐயா 
குரைப்பது? 

நாயை வளர்த்தால்‌ நல்ல வழி காட்டும்‌; பூனையை வளர்த்தால்‌ 
பொட்டை வழி காட்டும்‌, ப 14980 


நாயை விரட்டிவிட்டு நடுவழியில்‌ படு. 

நரயை வெட்டிச்‌ சுக்‌ காட்டினாலும்‌ அது தன்‌ வாலை ஆட்டும்‌. 

நாயை வைத்துக்‌ கொண்டு தானே குரைத்தாற்‌ போல்‌. 

நாயோடு சேர்ந்தாலும்‌ நல்ல முயல்‌ கிடைக்கும்‌. 

நாயோடு படுப்பரனேன்‌? தெள்ளுப்‌ பூச்சியோடு 
எழுந்திருப்பரனேன்‌? 14836 


நார்‌ அற்றால்‌ கூடும்‌; நரம்பு அற்றால்‌ கூடுமா? 

நரர்‌ அறுந்தால்‌ முடியலாம்‌; நரம்பு அறுந்தால்‌ முடியலாம்‌; 
மனம்‌ அறுந்தால்‌ முடியலாகாது. 

.நார்‌. இல்லாமல்‌ மாலை தொடுக்கலாமா? 

நாரசிங்கமும்‌ இரணியனும்‌ போல. ்‌ 

நரரத்தங்காய்க்கு இட்ட உப்பும்‌ நாத்தனாருக்கு இட்ட 
சரதமும்‌ எவ்வளவரனாலும்‌ போதா, 14940 


நாரத்தங்காய்க்குப்‌ போடுகிற உப்பும்‌ நாத்தனாருக்குப்‌ 
பேரடுகிற சாதமும்‌ வீண்‌ போகா, 
(நாட்டுப்‌ பெண்ணுக்கு.) 
நாரத்தங்காய்‌ விற்ற காசு கசக்குமா? 
நாரத்தை காய்க்க நாய்ப்பலி இட வேண்டுமாம்‌. 
நாரதா, கலகப்ரியா. ப 
நாராசம்‌ காய்ச்சி நடுச்‌ செவியில்‌ விட்டாற்‌ போல்‌, 1 4949 
(பார்த்தாற்‌ போல.) 


நாராயணன்‌ ஒருவன்தான்‌; இரண்டாமவன்‌ ஒருவனும்‌ இல்லை. 
நாராயணன்‌ குடுமியை நாராலே பின்னிக்‌ கோயாலன்‌ 
குடுமியைக்‌ கோரையாலே பின்னி. 
நாராயணன்‌ கோவிலுக்கு நாலு வாசல்‌. 
நாரும்‌ பூவும்‌ போல. 
தாரை அறியாத குளமும்‌ நமன்‌ அறியாத உயிரும்‌ 
உண்டோ? 14990 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 137 


நாரையைப்‌ பார்க்க நரியே தேவலாம்‌, ஊரைப்‌ பார்த்து 
ஊளை இட. 
நரல்வர்‌ கூடினால்‌ தேவர்‌ சபை. 
(தேவர்‌ வாக்கு.) 
நால்வர்‌ வாக்குதீ தேவர்‌ வாக்கு, 
(வேதவாக்கு,) 
நால்வரோ தேவரோ? 
நாலடி இரண்டடி கற்றவனிடம்‌ வாயடி கையடி ப 
அடிக்காதே. 14395 
(தாலடி-தாலடியார்‌, இரண்டடி குறள்‌.) 


நாலாம்‌ தலைமுறையைப்‌ பார்த்தால்‌ நாவிதனும்‌ சிற்றப்பன்‌ 
ஆவான்‌. 
நாலாம்‌ பாதம்‌ நாழி பிடித்து உட்காரும்‌; எட்டாம்‌ மாதம்‌ 
எடுத்து அடி வைக்க வேணும்‌. 
(குழந்தை. ) 
நாலாம்‌ பிறை பார்த்தால்‌ நாய்‌ அலைச்சலாய்தீதான்‌ முடியும்‌. 
நாலாம்‌ பேற்றுப்‌ பெண்‌ நாதாங்கியை விற்று உண்ணும்‌, | 
நரலாவது பெண்‌, நாதாங்கி முளைக்கும்‌ திக்கு இல்லை. 143860 
(பெண்‌ பிறந்தால்‌ தாதாங்கியும்‌ கிடையாது.) 


தானு அடி அடித்துப்‌ போர்மேல்‌ போட்டாயிற்று, 

நாலு ஆறு கூடினால்‌ பாலாறு, 
(தாலாறு-கெளண்டின்ய ஆறு, அகஹரம்‌ பெண்ணையாறு; 
செய்யாறு, கிளியாறு, ) 

நாலு கரண்டி நல்லெண்ணெய்‌; நாற்பத்தாறு தீவட்டி; வாரார்‌ 

ஐயா சுப்பையா; வழிவிட்டி மீனாட்சி. 

நாலு காரை கூடினால்‌ ஒரு பழுதை. 

நாலு கால்‌ சோமாரியும்‌ ஒரு காலிலே இறங்கினாற்‌ போல, 14905 
(இரண்டு காலிலே.) 


நாலு காலிலே நரி கள்ளன்‌; இரண்டு காலிலே இடையன்‌ கள்ளன்‌. 

நாலு செத்தை கூடினது, ஒரு கத்தை. 

நாலு தடவை தப்பினவனுக்கு நமன்‌ பயம்‌ ஏது? 

நாலு தலைமுறைக்கு முன்‌ நாவிதனும்‌ சிற்றப்பன்‌ ஆவான்‌. 

நரலு பறையனடி, நானூறு பள்ளனடி; ஆள்‌ இல்லாப்‌ பாவமல்லோ 
ஆளேற்றம்‌ கொள்கிறான்‌? 14370 
(“நானூறு பள்ளிகளின்‌ ஓலம்‌.) 


நாலு பிள்ளை பெற்றவளுக்கு நடுத்தெருவிலே சோறு: ஒரு பிள்ளை 
பெற்றவளுக்கு உறியிலே சோறு. 


138 தமிழ்ப்‌ படிமொழிகல்‌ 


நரலு பிள்ளையும்‌ நல்ல பிள்ளையானால்‌ மேலும்‌ பின்னை 
பெறுவானேன்‌? 

நாலு பேர்‌ கூடினது சபை. 

நாலு பேர்‌ போன வழி. 


(இரு பொருள்‌.) 
தால பேர்‌ போன வழியில்‌ நாமும்‌ போக வேண்டும்‌. 14875 


நாலு பேர்‌ வாக்குத்‌ தெய்வ வாக்கு. 

நாலு பேர்‌ வாழ நடுவீலே நாம்‌ வாழ. 

நாலு பேருக்குச்‌ சொல்லி மனசிலே போட்டு வைக்கிறவன்‌., 

நாலும்‌ இரண்டும்‌ சொல்லுக்கு உறுதி; ஆலும்‌ வேலும்‌ பல்லுக்கு 
உறுதி. 

நாலும்‌ கிடக்க நடுவிலே நாத்தனார்‌ தலையைச்‌ 
சிரைத்தாளாம்‌. 14980 


நசலு மாதம்‌ வரையில்‌ நாய்கூடப்‌ பிள்ளையை வளர்க்கும்‌. 

நானு முழத்தில்‌ நடுவில்‌ ஒரு முழம்‌. 

நன விட்டில்‌ கல்யாணம்‌; நாய்க்கு நாய்‌ தொங்கேரட்டம்‌. 

தானு வீட்டில்‌ நக்கிக்‌ குடிக்கிற நாய்க்கு ஏன்‌ இந்த வாய்‌? 

நாலு வீட்டுச்‌ செல்ல நாய்‌ தடுத்‌ தெருவில்‌ அலைகிறது. 1.4385 


நாலு வீடு ஆடுது; ஒரு வீடு ஆடுது, 

நாலு வேதமும்‌ தெரியும்‌; ஆறு சாஸ்திரமும்‌ தெரியும்‌; வாய்‌ மட்டும்‌ 
ஊமை. 

நாவல்‌ பழுத்தால்‌ நாடு செழிக்கும்‌. 

நாவலும்‌ பாவலும்‌ ரத்த புஷ்டிக்கு. 

நாவாய்‌ கவிழ்த்த நாய்கன்‌ போல. 14890 


நசவிதன்‌ செய்தி அறிந்து குடுமியைப்‌ பத்திரப்‌ படுதிதினரனரம்‌. 
தாவில்‌ பிறக்கும்‌ நன்மையும்‌ தீமையும்‌, & 

நாவு அசைய நாடு அசையும்‌, 

நாவுக்கு இசைந்தால்‌ பாவுக்கு இசையும்‌. 

நாவுக்கு எலும்பு இல்லை; எப்படிப்‌ புரண்டாலும்‌ புரளும்‌. 14895 


நாவை அடக்கி ஆளாவிட்டால்‌ அது தன்னையே ஆளும்‌. 

நாவைச்‌ சுற்றிப்‌ பிடிக்கிற தாரத்துக்கு நாள்‌ கேட்டானாம்‌ கிணறு 
வெட்ட. 
(தாள்‌ பார்த்தானாம்‌.) 

தாழி அரிசிச்‌ சாதம்‌ சாப்பிட்டாலும்‌ நாய்‌ நாலு வீட்டில்‌ நக்கித்‌ 
தான்‌ தின்னும்‌. 


தமிழ்ப்‌ எழிமொழிகள்‌ 130 


நாழி அரிசி சோறு உண்டவன்‌ நமனுக்கு உயிர்‌ கொடான்‌. 
நாழி அரிசிச்‌ சோறு தின்றாலும்‌ நாய்க்குக்‌ குடல்‌ ப 
நிறையாது, 14400 


தரழி அரிசி நாய்‌ கொண்டு போனால்‌ ஞானமும்‌ கல்வியும்‌ பேய்‌ 
கொண்டு போகும்‌. 

நாழி உடைந்தால்‌ நெல்லுக்குச்‌ சேதமா? 

நாழி உப்பும்‌ நாழி அப்பும்‌ நாழி ஆன வாறு போல, 
(சிவ வாக்கியர்‌. ) 

நாழி உள்ளார்க்கு நானாழி கடனோ? 
(கடன்‌ தொய்‌.) 

நாழி நெல்லுக்கு ஓர்‌ அந்து. 14405 


நாழி நெல்லுக்கு ஒரு புடைவை விற்றாலும்‌ நாய்‌ நிர்வாணந்தான்‌. 
(தாய்ப்‌ பிட்டம்‌ அம்மணம்‌.) 

நரழிப்‌ பணம்‌ கொடுத்தாலும்‌ மூளிப்பட்டம்‌ போகாது. 

தசழிப்‌ பமல்‌ வார்த்தாலும்‌ நடுச்‌ சொல்வர்‌ அறிவுடையேசர்‌. 

தாழி மாவுக்கு நானாழி வெள்ளம்‌. 
(வெல்லம்‌. ) 

நாழி முகவாது நானாழி. 14410 
(தல்வழி.) 


நர்ழியாய சமுதீதிரதிதில்‌ நானாழி மொள்ளலாமா? 
நாழியை மூளி என்றால்‌ மரக்காலைப்‌ பொட்டை என்பது போல்‌, 
தரழிவர மூதேவி; மரக்கால்‌ ரசி சீதேவி. 
( தாழிவரச்‌ சீதேவி...மூதேவி. ) 
நரன்‌ ஆற்றுகிறது நல்லார்‌ ஆற்றார்‌. 
நான்‌ ஏர்‌ உழும்‌ போதே வரப்பிலே ஏற்றினாளாம்‌ 14415 


நான்‌ ஒரு மேனியும்‌ பொழுது ஒரு வண்ணமும்‌. 
நான்‌ ஏறினால்‌ கீழ்‌ ஏறும்‌. 
நான்‌ செய்வது நல்லுற்றார்‌ செய்யார்‌. 
(தல்லோர்‌,) 
நாள்‌ சென்ற கொடை நடைக்கூலி ஆகும்‌. 
நான்‌ சென்ற கொடை நடைக்‌ கூலியும்‌ ஆகாது. 14420 


நாள்‌ வருமட்டும்‌ நாராய்த்‌ தோலாய்‌ இழுத்துக்‌ கொண்டிருக்கும்‌. 
நாளுக்கு நரன்‌ நகர்ந்தது சாண்‌ அம்மானை. 
நாளுக்கு நான்‌ நரியாய்ப்‌ போகிறது. 


140 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நாளும்‌ கிழமையும்‌ நலிந்தேரர்க்கு இல்லை, 
(தாளும்‌ கோளும்‌, வெற்றிவேற்கை, 7 
நாளும்‌ கோளும்‌ நன்மை செய்யும்‌. 14425 
நாளை என்பது இல்லை என்பதற்கு அடையாளம்‌. 
(ஏமாற்றுவதற்கு. ) 
நானை என்பது நமன்‌ நால்‌ ஆகும்‌. 
நாளை என்பதைவிட இல்லை என்பவர்‌ நல்லவர்‌. 
நாளைக்குக்‌ கல்யாணம்‌; பிடியடி பாக்கு வெற்றிலையை. 
நாளைக்குத்‌ தாலி கட்டுகிறேன்‌; சுழுத்தே சுகமாய்‌ இரு. 14490 


நாளைக்குத்‌ தின்கிற பலாப்பழத்திலும்‌ இன்றைக்குத்‌ தின்கிற 
களரப்‌ பழம்‌ நல்லது. 

நாளைக்குத்‌ தெரியும்‌ நாச்சியாதிதால்‌ மாரடி. 

(தாளைத்‌ தெரியும்‌.) 

நாளைக்கும்‌ சீர்‌ நடக்கத்தரன்‌ போகிறது; இன்றைக்கும்‌ சீர்‌ 
இருக்கத்தான்‌ போகிறது. 

நரளைக்‌ குறைத்தரல்‌ தன்னைக்‌ குறைக்கும்‌. 

நாளை மடக்கினால்‌ நம்மை மடக்கும்‌. 14425 


நரளை வரும்‌ நெற்குவியலிலும்‌ இன்று உள்ள படி விதை 
பெரிதென்று விழுங்கலாமா? 
நாளை வரும்‌ பலாக்காயை விட இன்று வரும்‌ களாக்காய்‌ நல்லது. 
(தின்கிற பழத்தைவிட. ) 
தாற்கலக்‌ கூழுக்கு நானே அதிகாரி. 
நாற்பதுக்குமேல்‌ சென்றால்‌ நாய்க்‌ குணம்‌. 
(தாய்க்குச்‌ சரி,) 
தாற்பதுக்குமேல்‌ நாய்க்குணம்‌; அம்பதுக்கு ஆட்டம்‌; 
..... அறுபதுக்கு ஓட்டம்‌. 14440 


நாற்பது வந்தால்‌ நரை வரும்‌. 

நாற்றக்‌ கூழுக்கு அழுகல்‌ மாங்காய்‌, 

நாற்று முப்பதுத சாற்று முப்பது, 

தூறல்‌ சடலம்‌ நலம்‌ இல்லா மட்பாண்டம்‌. 

தாறல்‌ சாணியை மிதிப்பானேன்‌? நல்ல தண்ணீர்‌ வார்தீதுக்‌ கழுவு 
வரனேன்‌? 14449 


(தாறல்‌ மலத்தை.) 


நாறல்‌ சோற்றுக்குப்‌ பதம்‌ பார்க்கிறது ஏன்‌? 
தாறல்‌ தூற்றல்‌ நரிக்குச்‌ கொண்டாட்டம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 141 


நாறல்‌ மலதீதை மிதிக்கவும்‌ வேண்டாம்‌; நல்ல தண்ணீர்‌ விட்டுக்‌ 
கழுவவும்‌ வேண்டாம்‌, 
தரறல்‌ மீனைப்‌ பூனை பார்தீதசழ்‌ போலே, 
நசறல்‌ வாயன்‌ சேரீதீது வைக்கக்‌ கர்ப்பூர வாயான்‌ அருவிக்‌ 
கிறான்‌. 14450 
(தேடியதை, அழிக்கிறான்‌.) 


நரறல்‌ வாயன்‌ சேர்தீது வைத்தான்‌; சர்க்கரை வாயன்‌ செலவு 
செய்தான்‌. 

நாறல்‌ வாயன்‌ தேட ஊத்தை வாயன்‌ உண்டானாம்‌. 

நா.றல்‌ வாயன்‌ தேடினதை நல்ல வாயன்‌ தின்றாற்போல்‌. 

நரறல்‌ வாயன்‌ தேடினான்‌; கர்ப்பூர வாயன்‌ அழித்தான்‌. 

தரறல்‌ வரயனிடதீதில்‌ இருந்தாலும்‌ நச்சு வாயனிடத்தில்‌ 
இராதே, 14455 


தாறலையும்‌ மீறலையும்‌ கண்டால்‌ நாத்தனாருக்குக்‌ கொடுப்பாள்‌. 

தாஸ்‌ ஆம்‌ ஆம்‌ என்றால்‌ ஹரி ஹரி என்கிறான்‌. 

தான்‌ இட்ட மருந்தும்‌ பேர்க ஒட்டாது; நன்னாரி வேரும்‌ சாக 
ஒட்டாது, 

நான்‌ இருக்கு மட்டும்‌ ஊர்‌ இருக்கும்‌. 

நான்‌ உங்கள்‌ கடனைத்‌ தீர்க்கிறவரைக்கும்‌ து. சாப்பிடுகிற 
சாப்பாடு சாப்பாடு அல்ல; மலம்‌, 14460 


தான்‌ என்றால்‌ இளக்காரம்‌; என்‌ மலம்‌ என்றால்‌ பலகாரம்‌, 
(என்‌ சொத்து.) 

நான்‌ என்றால்‌ உனக்குக்‌ கடை வாயில்‌ மலம்‌. 

நான்‌ ஒன்று தினைக்கதீ தெய்வம்‌ ஒன்று நினைத்தது, 

நான்‌ ஒன்றை எண்ண, விதி ஒன்றை எண்ணிற்று, 

நான்‌ கண்டதே காட்சி; தான்‌ கொண்டதே கோலம்‌, 14465 
(கொள்கை) 


நான்‌ கண்ணாரக்‌ கண்டேன்‌, நாராயணக்‌ குழம்பு வேண்டாம்‌. 

நான்‌ கத்தை கொடுத்தேன்‌ ; அவன்‌ மெத்தை கொடுத்தான்‌. 

நான்காம்‌ மாதம்‌ நாய்க்கும்‌ மெருகிடும்‌. 

தான்‌ காய்ச்சிக்‌ குடிக்கிறேன்‌: நீ பீய்ச்சிக்‌ குடி. 

தான்‌ கிடக்கிறேன்‌ வீட்டிலே; என்‌ பேச்சுக்‌ கிடக்கிறது 
தாட்டிலே, 14470 


142 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 

நசன்‌ கெட்டாலும்‌ எதிரி வாழ வேண்டும்‌. 

நான்‌ கொக்கோ? கொங்கு நரட்டானே. 

நரன்‌ சரப்பிட்டது சாப்பாடு அல்ல; மலம்‌. 

நான்‌ செத்த நாளும்‌ இல்லை; நீ அழுத நாளும்‌ இல்லை. 

நான்‌ செத்து ஏழு பிறப்புப்‌ பிறந்தரலும்‌ அவன்‌ செய்த 
நஷ்கொடையை மறக்க மட்டேன்‌, 144975 
(தன்‌ றியை.) 


நான்‌ செய்கிறதற்கு நீதான்‌ ஆர்‌? 
தான்‌ செருப்பு விடுகிற இடத்தில்கூட அவன்‌ திற்க யோக்கியன்‌ 
அல்ல. 
தரன்‌ தேடிப்‌ பிச்சை போட, நாரிகல்‌ எல்லாம்‌ வந்தார்கள்‌ 
தெய்வம்‌ ஆட்‌. 
தான்‌ நட்டேன்‌; நாரதன்‌ பயிர்‌ ஆக்கினால்‌. 
நான்‌ நீட்டின விரலை மடக்க மசட்டேன்‌; நீட்டி நீட்டிப்‌ 
பேசுவேன்‌. 14480 


தான்‌ நோகாமல்‌ அடிக்கிறேன்‌; நீ ஒயரமல்‌ அழு. 

தான்‌ நோகாமல்‌ அடித்தேன்‌; நீ ஓயாமல்‌ அழுதாய்‌; அவன்‌ 
போகாமல்‌ வற்தான்‌. 

்‌ தான்‌ பட்ட பாடு நாய்கூடப்‌ படாது. 

தான்‌ படும்‌ பாடு பஞ்சுதரல்‌ படுமேச? 
(அருட்பா...) 

தான்‌ பிடித்த முயலுக்கு மூல்றேகால்‌ என்கிறதா? 14485 


நான்‌ பெண்‌ பிறந்து தெருவிலே நிற்கிறேன்‌ 
தான்‌ பெற்றால்‌ என்ன? என்‌ அண்ணன்‌ பெற்றால்‌ என்ன? 
நான்‌ போனால்‌ சண்டை வரும்‌; எங்கள்‌ அக்காள்‌ போனால்‌ 
மயிரைப்‌ பிடித்து இழுத்து வருவாள்‌, 
நான்‌ போனால்‌ மோட்சம்‌ போகலமம்‌. 
(நான்‌- அகங்காரம்‌.) 
தான்‌ வந்தேன்‌ நாற்றமும்‌ போச்சு, 14490 


நான்‌ வருகிறேன்‌ பெண்ணுக்கு இருக்க; என்‌ அம்மான்‌ வருகிறான 
பிள்ளையை எடுக்க. 
(பெண்ணைக்‌ காத்திருக்க, ) 

நான்‌ வாழ்ந்த வாழ்வைச்‌ சொல்லுகிறேன்‌) அண்டை வீட்டுக்காரன்‌ 
இருக்கிறானா? பம்‌, ்‌ 


தமிழ்ப்‌ பழமொழிககி 143 . 


நசன்று கொண்டு சாசசி சரண்‌ கயிறு பஞ்சமா? 

தானிலந்‌ தன்னில்‌ நாயகம்‌ கல்வி, 

நானும்‌ அறியேன்‌, அவளும்‌ பொய்‌ சொல்லால்‌. 44409 
(கம்பம்‌ கூற்று.) 


நானும்‌ ஓட்டை; என்‌ நடு வீடும்‌ பொத்தல்‌, 

.. நசனும்‌ நரைத்து நரை மண்டை ஆனேன்‌; கரடு கடக்கக்‌ கண்டது 
புதுமை. 

நானும்‌ பிழைத்தேன்‌; என்‌ கந்தலும்‌ பிழைத்தது என்றானாம்‌. 

நானும்‌ பூசாரி; எனக்கும்‌ சுவாமி ஆட்டம்‌ உண்டு, 

நானும்‌ வந்தேன்‌, மாமியார்‌ வீட்டு நாற்றமும்‌ போயிற்று. &4900 


நானோ தானல்லவேச என்று திரிகிறான்‌. 
(அகம்பாவம்‌, ) 


144 


திச்சயம்‌ இல்லாத வாழ்வு; திலை இல்லாத காயம்‌. 
நிசங்கனுக்குக்‌ கோட்டை முற்றுகை கண்டது உண்டா? 
நிசம்‌ ஒன்று பல தீங்கு நீக்கும்‌. 

நிசம்‌ நிச போகம்‌; வியாசம்‌ வியாச போகம்‌, 


நித்தம்‌ என்றால்‌ முத்தமும்‌ சலிக்கும்‌. 
(மூற்றமும்‌. ) 

நித்தம்‌ சாவார்க்கு அழுவார்‌ உண்டா? 

நித்தம்‌ நடந்தால்‌ முற்றமும்‌ சலிக்கும்‌. 
(நித்தம்‌ போனால்‌.) 

நிதீதிய கண்டம்‌ பூர்ணாயுசு. 

தித்திய கல்யாணம்‌; பச்சைத்‌ தோரணம்‌. 


நித்திய தரித்திரத்‌ தகப்பனாரை தின்ற நிலையில்‌ வரச்‌ 
சொன்னாள்‌, 
நித்திய தரித்திரனுக்கு ஆசை அதிகம்‌, 
நித்தியம்‌ கிடைக்குமா அமாவாசைச்‌ சோறு? 
நித்திரைக்கு நேரிழை சத்துரு. | 
(நித்திரை சத்துரு, தேரிழை சத்துரு,) 
நித்திரை சுகம்‌ அறியாது; பசி ருசி அறியாது. 


நித்திரையிலும்‌ தண்ணீர்ப்பால்‌ குடிக்கிறது இல்லை. 
நிதம்‌ கண்ட கோழி நிறம்‌ கொடுக்கும்‌, 
(நிறம்‌ கெடும்‌.) 
நிதானியே நேராணி, 
நிதி அற்றவன்‌ பதி அற்றவன்‌. 
நிந்தனை சொல்லேல்‌, 
(4- நீதியைக்‌ கடைப்பிடி, ) 


நிமித்தம்‌ பார்க்கிறவன்‌ இரண்டகக்காரி மகன்‌; பொருத்தம்‌ 


பரர்க்கிறவன்‌ பொல்லாங்கன்‌ மகன்‌, 
திமிர்ந்தால்‌ வானம்‌; குனிந்தால்‌ பூமி, 


14509 


44510 


14510 


14530 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 145 


நிமிர்ந்து போட்டது என்ன. குனிந்து எடுத்தது என்ன? 
திமிஷ நேரம்‌ நிற்கும்‌ இன்பம்‌ சிற்றின்பம்‌. ல 
நிமிஷ நேரம்‌ நீடிய இனபம்‌. 14525 


நிமைப்‌ பொழுதேனும்‌ நில்லாது நீச உடல்‌. 

நியாய சபைத்‌ தீர்ப்பு, சேற்றில்‌ நாட்டிய கம்பம்‌ போல: 
மதில்மேற்‌ பூனை போல, 

நிர்வாண தேசத்தில்‌ சீலை கட்டினவள்‌ பைத்தியக்காரி. 

நிர்வாண தேசத்தில்‌ நீர்ச்‌ சீலை கட்டினவன்‌ பைத்தியக்கார. 
(நிர்வாணப்‌ பட்டணத்தில்‌.) 


நிரக்ஷர குக்ஷி. ட ரா! 


நிருபன்‌ ஆன போதே கருவம்‌ மெத்த உண்டு. 
நில்லாத காலடி நெடுந்தூரம்‌ போகும்‌. 
நில்லாது ஏதும்‌; நிலையே கல்வி. 
நிலத்தில்‌ எழுந்த பூண்டு நிலத்தில்‌ அழிய வேண்டும்‌, 
(மடிய வேண்டும்‌.) 
நிலத்து அளவே பயிர்‌: குலத்து அளவே குணம்‌, . 14595. 


நிலத்துக்கு ஏற்ற நீரும்‌ குலத்துக்கு ஏற்ற சீரும்‌, 

நிலத்துக்கு ஏற்ற விதை; குலத்துக்கு ஏற்ற பெண்‌. 

நிலதீதுக்குத தகுந்த களியும்‌ குலத்துக்குத்‌ தகுந்த குணமும்‌. 
(சனியும்‌) 41 

நிலத்தைப்‌ பொறுத்து எரு விடு. | 

நிலம்‌ ஓய்ந்து வாழ்க்கைப்பட முடியுமா... 14540 


நிலம்‌ கடக்கப்‌ பாயலாமா? 

நிலம்‌ பொட்டல்‌ அல்ல; தலைதான்‌ பொட்டல்‌, 

திலவுக்கு ஒளிதீதுப்‌ பரதேசம்‌ போனதுபோல, 
(அஞ்சி போகலாமா?) 

நிலாக்‌ காய்கிறு இடமும்‌ தெரியாது; தெல்‌ விளைகிற பூமியும்‌ 
தெரியாது. 

நிலசப்‌ புறப்பட எழுந்தானாம்‌; ஜ்‌ நல்கு வரைக்கும்‌ I 
தகர்ந்தானாம்‌. தல்‌ ர ரர. 


நிலை இல்லான்‌ வார்த்தை நீர்மேல்‌ எழத்‌ 

நிலை குலைந்தால்‌ சீர்‌ குலையும்‌. . 

நிலைமை தப்பியவனுக்கு நீதி, . 

நிலையாமை ஒன்றே நிலையானது, ட 
நிலையிற்‌ பிரியேல்‌. 14590 


146 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நிலைவிட்டால்‌ நீச்சல்‌, - ர 
நிழல்‌ அருமை வெயிலில்‌ கயம்‌, 
நிழல்‌ கடக்கப்‌ பாயலரமா? 
நிழல்‌ நல்லது; முசிறு ஒட்டாது. 
(கெட்டது பொல்லாதது.) - பத்‌ ம்‌ 2 இ 
நிழலின்‌ பெருமை வெயிலில்‌ போனால்‌. தெரியம்‌. 149905 


நிழலுக்கு இடம்‌ கொடுத்தாலும்‌ நீருக்கு இடம்‌ கொடாதே, க 
நிழலுக்கும்‌ சனவுக்கும்‌ ஒதீதது ஆக்கை. 
நிற்க நிழல்‌ இல்லை; சரயச்‌ சுவர்‌ இல்லை. 
(உட்காரச்‌ சுவர்‌ இல்லை. ) 
நிற்க ஜீவன்‌ இல்லாமல்‌ போனாலும்‌ பேர்‌ நிரப்புக்‌ கட்சி. 
திறம்‌ சுட்டாற்‌ போம்‌; குணம்‌ கொன்றாற்‌ போம்‌. ர 1110 


நிறை குடத்தில்‌ பிறந்து நிறை குடத்தில்‌ பந்தல்‌. 
திறைகுடம்‌ தளும்பாது. | 
நிறைகுடம்‌ நிற்கும்‌; குறை குடம்‌ கூத்தாடும்‌. 
நிறைகுடம்‌ நீர்‌ தளும்பல்‌ இல்‌. | 
(பழமொழி நானூறு.) 
நிறைந்த ஆற்றிலே பெருக்க கட கரைத்தது போல. : 14565 


நிறைந்த சால்‌ நீர்‌ கொள்ளுமா? 

திறை பொதியிலே கழுதை வாய்‌. வைதீதாற்‌ போல்‌, 

திறையக்‌ குளிதீதால்‌ கூதல்‌ இல்லை. 

நிறையக்‌ குறுணி வேண்டாம்‌; தலை தடவிக்‌ குறுணி கொடு. 
திறையக்‌ கேள்‌; குறையப்‌ பேசு, 14570 


திறைய முழுகினால்‌ குளிர்‌ இல்லை. 
நின்ற இடத்தில்‌ வத்து போனால்‌ நற மரமே நெடு மரம்‌, 
(போனாலும்‌. ) 
நின்ற மரமே நெடுமரம்‌. 
எ. நெடுஞ்சுவர்‌; விழுந்தாற்‌ குட்டிச்‌ ச சவர்‌, 
றால்‌ 
நின்ற வெள்ளத்தையும்‌ வத்த வெள்ளம்‌ கொண்டு 
போயிற்று. 149179 


தின்றால்‌ நெடு மரம்‌; விழுந்தால்‌ பன மரம்‌. 
தின்றாற்போல்‌ விழுந்தால்‌ தலை ப 
தின்று தின்றால்‌ குன்றும்‌ மாளும்‌. 

(கரையும்‌. குறையும்‌.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 147 


தின்று போட்டதும்‌ இல்லை; குனிந்து எடுத்ததும்‌ இல்லை. 
தினைக்‌ஃ முத்தி அண்ணாமலை. 14580 


நினைக்கும்‌ முன்‌ வருவான்‌; தினைப்பதும்‌ தருவான்‌, 

நினைத்தது இருக்க, நினையாதது எய்தும்‌; நினைத்தது 
வந்தாலும்‌ வந்து சேரும்‌. 

நினைத்ததும்‌ கறி சமைத்ததும்‌, 

நினைத்த நேரம்‌ நெடு மழை பெய்யும்‌, 

நினைத்த போது பிள்ளை பிறக்குமா? | 14585 


தினைத்துக்‌ கொண்டாளாம்‌ ணம்‌ வயசுப்‌ பிள்‌ னக்கு. 
வாழ்க்கைப்பட . 
(மாலையிட.) . . 

நினைப்பின்‌ வழியது உரை. 

தினைப்பு எல்லாம்‌ பிறப்பு. 

தினைப்புக்‌ குடியைக்‌ செடுத்ததரம்‌; ள்‌ தேர்லானக்‌ ்வத்்தைர்‌.. 
கெடுத்ததாம்‌. 

தினைப்புப்‌ பிழைப்பைக்‌ கெடுத்தது; தீச்த்த த்‌ உப்பைக்‌. | 
கெடுத்தது. ப | ப 14590 


நினைவே கனவு. 

நிஜமாகதீ தூக்குகிறவனை எழுப்பலாம்‌. பொய்யாகத்‌. 

... தூங்குகிறவனை எழுப்ப முடியாது. 

நிஜாம்‌ அலி தண்டில்‌ நிஜார்க்காரனைக்‌ கண்டாயா? 
(கண்டதுண்டா?) 

நிஷ்டூரன்‌ கண்ணைத்‌ தெய்வம்‌ கெடுக்கும்‌; நீதிமான்‌ கண்ணைப்‌ 
பரிதானம்‌ கெடுக்கும்‌. ப 


148 


நீ அவல்‌ கொண்டு வா; நான்‌ உமி கொண்டு வருகிறேன்‌; ஊதி 
ஊதித்‌ தின்னலாம்‌. 14595 


நீ அறையில்‌ ஆட்டினாய்‌; நாண்‌ அம்பலத்தில்‌ ஆட்டினேன்‌. 

நீ இருக்கிற அழகுக்கா திருட வந்தாய்‌? 

நீ இழு, நான்‌ இழு, மோருக்கு வந்த மொட்டச்சி இழு. 

நீ உளறாதே; நான்‌ குழறுகிறேன்‌, 

நீக்குப்‌ போக்குத்‌ தெரியாமல்‌ நேர்ந்தபடி. 14600 


நீ கஜகர்ணம்‌ போட்டாலும்‌ நடக்காது. 
நீ கூத்திக்கு வாழ்க்சைப்பட்டுக்‌ குடியிருப்பு வீடு, செப்பனிட்டாலும்‌ 
நான வாதிதிக்கு வாழ்க்கைப்பட்ட ப்தி தீராது. 
நீ கோபம்‌ மா லாபம்‌. 
(-உன்‌ கோபம்‌ என்‌ லாபம்‌. தெலுங்கு.) 
நீச்சம்‌ அறியாதவரை வெள்ளம்‌ கொண்டு போகும்‌. ப த 
நீச்சக்‌ கடலிலே நெட்டி மிதிக்கிறது போல, . 014605 


நீச்சத்‌ தண்ணீருக்குக்‌ கெஞ்சினவன்‌. ண்ட ட சர்க்கரை 
தேடுகிறான்‌. 
நீச்சு நிலை இல்லாத ஆற்றிலே நின்று எப்படி முழுகுகிறது? 
நீசர்‌ ஆனவர்‌ நிலைபெறக்‌ கல்லார்‌. 
நீசனை நீசன்‌ நோக்கில்‌ ஈசன்‌ ஆவான்‌. 
(ஜோதிடம்‌. ) 
நீ செத்தரல்‌ உலகம்‌ எல்லாம்‌ எறும்பாய்ப்‌ போகுமா? 14010 


நீ செய்த நன்றிக்கு நான்‌ நன்றியாப்‌ பெற்றுப்‌ பேர்‌ இட வேணும்‌. 
நீ சொம்மு நா சொம்மே, நா சொம்மு நீ சொம்மே. 

(உன்‌ சொத்து என்‌ சொத்தே; என்‌ சொத்து உன்‌ சொத்தே. தெலுங்கு. ) 
நீ சொல்கிறது நிஜம்‌ ஆனால்‌ நாக்கினால்‌ மூக்கைத்‌ தொடு, 
தீட்டவும்‌ மாட்டார்‌; முடக்கவும்‌ மாட்டார்‌, 

(மடக்கவும்‌. ) | 
நீட்டிச்‌ சுருக்கின்‌ மூண்டது நெடும்பகை, 14615 

(நீட்டிக்‌ குறுக்கினால்‌, ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 149 


நீட்டி நீட்டிப்‌ பேசுகிற வேளாளப்‌ பையா, உங்கள்‌ துரைசாணி 
எங்கள்‌ சிறைச்சாலையில்‌ இருக்கிறான்‌. 
நீட்டின விரலில்‌ பாய்வது போல. | 
நீட்டு வித்தை ஏறாது, 
... (ஏறுமா?) 
நீண்ட கை குறுகாது. 
(4 சொத்திக்கை நீளாது,) | 
நீண்ட கை நெருப்பை அள்ளும்‌. 14620 


நீண்ட தச்சும்‌ குறுகிய சொல்லும்‌, 
(தச்சனும்‌.. கொல்லனும்‌.) 
நீண்ட பல்கரரன்‌ சிரித்தரலும்‌ அழுவது போல்‌ இருக்கும்‌. 
நீண்ட புல்‌ நிற்க நிழலாமா? ப 
நீ தடுச்கிலே நுழைந்தால்‌ நான்‌ கோலத்திலே நுழைவேண்‌, . 
நீதி அற்ற பட்டணத்திலே நிறை மழை பெய்யுமா? 14685 


நீதி இல்லா ஊருக்குப்‌ போகிறதே வழி, 

நீதி இல்லாத நாடு நிலவு இல்லாத முற்றம்‌ . 

நீதி கேளாமல்‌.தலை வெட்டுவார்களா? 

நீதிமான்‌ தீவினை செய்யிற்‌ தப்ப நீதி இல்லாதவன்‌ க 
புரிந்தால்‌ மரிப்பானச? 
(பீதி இல்லாதவன்‌.) 

நீற்த அறியாதவனுக்கு வெள்ளம்‌. 14690 


நீந்த அறியாதவனை ஆறு இழுத்துப்‌ போகும்‌. 
(கொண்டு போகும்‌,) 
நீந்தத்‌ தெரியாமல்‌ குளத்தில்‌ இறங்கமாட்டேன்‌ என்றானாம்‌. 
நீந்த மாட்டாத மாட்டை வெள்ளம்‌ கொண்டு போகும்‌. 
நீந்த மாட்டாதவனை ஆறு கொண்டு டம்‌ க 
நீ நட்சத்திரந்தரன்‌ . | 14685 
(நட்சத்திரம்‌ - குரங்கு?) ௮ 8 


நீ படித்த பலிளியிலேதரன்‌ தலும்‌ படித்தேன்‌, 

நீ பிறர்க்கு உதவி செய்தால்‌ தெய்வம்‌ உனக்கு உதவி செய்யும்‌. 

நீ போய்‌ அலப்பிவிட்டு வராதே; நான்‌ போய்‌ த்தி 
வருகிறேன்‌ . 

நீயும்‌ நானும்‌ அடா, சாறும்‌ சோறும்‌ அடா. 2 4 

நீயும்‌ நானும்‌ அடி, எதிரும்‌ புதிரும்‌ அடி. 14640 


ற்‌ தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


“தீர்‌ அடித்தால்‌ தீச்‌ விதமா 
... (வீலகாது.) ட்ட அ 
நீர்‌ அழியச்‌ சீர்‌ அழியும்‌. 
நீம்‌ அளவே ஆகுமாம்‌ ல்‌ 
நீர்‌ ஆழம்‌ கண்டாலும்‌ நேரிழையார்‌ நெஞ்சாழம்‌ காண முடியாது. 
நீர்‌ ஆனாலும்‌ மோர்‌; பேய்‌ ஆனாலும்‌ தாய்‌. - 14645 


“நீர்‌ இருக்க மோருக்கு என்ன குலை ற? 

“நீர்‌ இல்லா நாடு நிலவு இல்லா முற்றம்‌. 

நீர்‌ இல்லா நாடும்‌ சீர்‌ இல்லா ஊரும்‌. 

நீர்‌ இல்லையானால்‌ மீன்‌ இல்லை. ........ டட 
நீர்‌ உயர நெல்‌ உயரும்‌; வத ௩4650 


நீர்‌ உள்ள மட்டும்‌ மீன குஞ்ச துள்ளும்‌... 
(நீர்‌ போனால்‌ மீன்‌ துள்ளுமா?) . ட்‌ 

நீர்‌ என்று சொல்லி நெருப்பாய்‌ முடிந்தது... 

நிர்‌ என்று சொன்னால்‌ நெருப்பு' அவியுமா? : 

நீர்‌ என்று சொன்னால்‌ நருப்பு அவிவதும்‌ சரீக்கரை ம 
சொன்னால்‌ அதனால்‌ வாய்‌. இனிப்பதும்‌ £ லயத்து 


நீர்்‌ஏற நெல்ஏறும்‌ .- .! ன டட 34059 


நீர்‌ ஓட்டத்தில்‌ தெப்பம்‌ வகா 2 க்கத்‌ க 
நீர்க்கடன்‌ நிழற்கடன்‌ கொடுத்து வைத்தமட்டும்‌ ௦ இரகம்‌ க 
நீர்க்குலி பாசிபோல்‌ வேர்க்‌ சா ன்‌ ரா. 
ப (வெற்றி வேற்கை.) ர 
நீர்‌ கண்ட இடத்தில்‌ சாப்பிடு; நிழல்‌ க்‌ இடத்தில்‌ 

படுத்து உறங்கு, ப ட 
நீர்க்குமிழி போல. EEO 


நீர்ச்சிலை இல்லை; நெடு முக்காடா? ந்‌ ்‌ 

நீர்ச்சோறு தின்று நிழலில்‌ இரு ந்தால்‌ மலடிக்கும்‌ மசக்கை (வரும்‌, ்‌ 
(நிழலில்‌ படுத்தால்‌.) a 

நீர்ப்பாடு மெய்யானால்‌ கெளபீனம்‌ தாங்குமா? ற டு ப 
(நீர்ப்பாண்டு,) | ப்பத்‌ மி 

நீர்ப்பாம்பு கடித்தாலும்‌ ரஸப்பட்டியாகும்‌, 

நீர்‌ வெருத்தால்‌ வதன்‌. சிறுக்கும்‌, . வப... ௧௧609 


நீர்‌ போனார்‌. மீன்‌ தம்‌ 5 

(துள்ளும்‌ .) த்‌ 
தீரச்‌ மடையும்‌ அம்பலமும்‌ சின்றவலுக்கு, ன டட . 
'தீர்மேல்‌ எழுத்துக்கு நிகர்‌, ப த 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 151 


நீர்மேல்‌ குமிழிபோல்‌ நிலையில்லாக்‌ காயம்‌... ட னில்‌ பரியம்‌ 
தீர்‌ மோருக்கும்‌ கதியற்ற டை ம்க்கும்‌ ப பசு ச தெய்‌. வ 
கேட்டரற்போல. ந ந்‌ 14670 


நீர்‌ மோரும்‌ சாதமும்‌ றெறிந்ச்கள்க்கு, தந்தத்‌ போதும்‌. 

நீர்‌ வளம்‌ உண்டானால்‌ நெல்வளம்‌ உண்டாகும்‌. ' 

நீர்‌ வறண்ட்ரல்‌ மீன்‌ துள்ள மாட்டாது, 

தீர்‌ விளையாடேல்‌. 

நீர்‌ விற்ற காசு நீரோடு போச்சு; மோர்‌ விற்ற காசு மோரோடு 
பேச்சு. ள்‌ ர ர 14675 


தீர்‌ வேலி கோப்பாய்‌ நிலை செல்வம்‌ ஆவார்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
நீரகம்‌ பொருந்திய ஊரகத்திரு. 
நீரளவே ஆகுமாம்‌ நீராம்பல்‌. 
நீராலே விலகினாய்‌ நீ; நான்‌ நெருப்பாலே விலகினேலி. 
நீரில்‌ இறங்கினால்‌ தவளை கடிக்குமா? 14680 


நீரில்‌ எழுத்தாகும்‌ யாக்கை, 
(நீதிநெறி விளக்கம்‌.) 
நீரில்‌ குமிழி இளமை, 
(நீதிநெறி விளக்கம்‌. ) 
நீரும்‌ கொல்லும்‌; நெருப்பும்‌ கொல்லும்‌. 
நீரும்‌ சோறும்‌ தின்று நிழலில்‌ படுத்தால்‌ தகவல மயக்கம்‌ வரும்‌, 


( மசக்கை. ) 


நீரும்‌ பாசியும்‌ கலந்தாற்‌ பேல. 14685 


நீரே பிராணாதாரம்‌. 

நீரை அடித்தால்‌ நீர்‌ விலகுமா? 

நீரை அடித்தால்‌ வேறாகுமா? 

நீரைக்‌ கழுவி நிழலைப்‌ புதைப்பது போல, 

நீரைச்‌ சிந்தினையோ? சீரைச்‌ சிந்தினையோ? 14690 


நீரைச்‌ சுருக்கி மோரைப்‌ பெருக்கு. 

நீரைத்‌ தொட்டாயோ, பாலைத்‌ தொட்டாயோ? 

நீரைத்‌ தொட்டுத்‌ தேனைத்‌ தொட்டாற்‌ பேல, 

நீரேரடு வந்தது ஆற்றோடே போச்சு; பாலோடு வந்தது 
காலோடே வந்தது. 

தீலம்‌ கட்டுப்படப்‌ பேசுகிறான்‌. 14695 


152 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நீலம்‌ பிடிக்கிற வார்த்தை. 

(பொய்‌, 
நீலத்துக்குக்‌ கறுப்பு ஊட்ட வேண்டுமா? 
நீலிக்குக்‌ கண்ணீர்‌ திமையிலே, 


(இமையிலே. ) 
நீலிக்குக்‌ கண்ணீர்‌ நெற்றியிலே; மரலிக்குக்‌ கண்ணீர்‌ மடிமேலே.. 
நீலிக்கு திலக்கண்ணில்‌ தண்ணீர்‌, 14700 


நீள நீளத்‌ தெரியும்‌ மெய்யும்‌ பொய்யும்‌. 
நீறு இல்லா நெற்றி பாழ்‌. 
(4 தெய்‌ இல்லா உண்டி பாழ்‌,) 


நீறு பூத்த நெருப்புப்‌ போல்‌, 


153 


நுகத்துப்‌ பகலாணி போல. 
(பழமொழி தானூறு.) 
நுங்கு தின்றவள்‌ போகக்‌ கூந்தல்‌ நத்தியவன்‌ அகப்பட்டது 
போல. 14705 


துட்பப்‌ புத்திமான்‌ திட்டச்‌ சித்தனாவான்‌, 

நுண்ணறிவுடையார்‌ நண்ணுவார்‌ புகழே. 

நுண்ணிய கருமமும்‌ எண்ணித்‌ துணி, 

நுண்ணிய ஞானம்‌ உரைப்பார்கள்‌; சொன்னபடி ஒன்றும்‌ 
நடவார்கள்‌, 
(சொன்னதில்‌, 

நுண்பொருள்‌ கொடுத்து நுண்ணியர்‌ ஆவர்‌. 14710 


நுண்மை நுகரேல்‌. 
நுணலும்‌ தன்‌ வாயாற்‌ கெடும்‌. 
(நாலடியார்‌,) 
நுரை ஒத்ததுவே தரையில்‌ பவிஷஃ, 
நுரையைத்‌ தின்றால்‌ பசி போகாது. 
(பசி போகுமா?) 
நுழையாத வீடு இல்லை; அடிக்காத செருப்பு இல்லை. இரதம்‌ 


நுழை விட்டுச்‌ செய்‌, நூல்‌ கற்று அடங்கு, 
துளையன்‌ அறிவானா, ரத்தினத்தின்‌ பெருமை? 
துளையன்‌ பேச்சு அம்பலம்‌ ஏறாது. | 
(அம்பலத்தில்‌ ஏறுமா?) 
முனையிலே ஆசாரமா? ர ரர 
நுனிக்கொம்பில்‌ ஏறி அடிக்‌ கொம்பை வெட்டுவார்களா? 14720 


நுனிப்புல்‌ மேய்தல்‌. 
(மேயந்தாற்‌ போல.) 

துனி மரத்தில்‌ இருந்து அடி மரத்தை வெட்டுபவன்‌ போல்‌, 
(மரத்தில்‌ ஏறி,) 

நுனியில்‌ மேய்கிறது. 


154 


நூரணிப்‌ பெண்‌ ஊருணி தாண்டாது. 
(நாரணி மலையாளத்தில்‌ உள்ளதோருர்‌.) ன்‌ 
தூல்‌ அளவே ஆகுமரம்‌ நுண்ணறிவு... 


நூல்‌ இல்லாமல்‌ மாலை கோதீதது போல. ப 
நூல்‌ இழத்த நங்கை போல. . ன கு 
நூல்‌ கற்றவனே மேலவன்‌. ஆவான்‌... 

நூல்‌ முறை அறிந்து சீலதிது ஒழுகு, . 

நூலுக்கு ஏற்ற சரடு. 


நூலும்‌ சூலும்‌ சேரக்‌ கூடாது, பட 
(நூல்‌-பூணூல்‌ கல்யாணம்‌; ரர கல்யாணம்‌. க 
நூலும்‌ புடைவையும்‌ நூற்றெட்டுக்‌ காலமா? 
நூலைக்‌. சுற்றோர்க்கு உண்டு நுண்ணறிவு. 
நூலைப்‌ போல்‌ சேலை; தாயைப்‌ போல்‌ மகள்‌, 
நூற்க வேண்டுமானால்‌ வென எங்க அடடிபோல்‌ 


நூற்கலாம்‌, 


நூற்றில்‌ ஒன்று; ஆயிரத்தில்‌ ஒன்று, 
நூற்றுக்‌ கிழவி போல்‌ த க்‌, 
(பேசுகிறாள்‌, ) ல 
நூற்றுக்கு இருந்தாலும்‌: கூற்றுக்கு அறைக்கீரைதான்‌,. 
(இரைதான்‌,) 
நூற்றுக்கு இருப்பார்‌ ஐம்பதில்‌ கரம்‌, 
நூற்றுக்கு ஒரு பேச்சு, | 


நூற்றுக்கு ஒரு பேச்சு; ஆயிரத்துக்கு ஒரு தலை அசைப்பு, 


நூற்றுக்குத்‌ துணிந்த அுற்றுக்‌ கூடை, 
(கூற்றுக்‌ கூடை,) 

நூற்றுக்கு மேல்‌ ஊற்று, 
(+ ஆயிரத்துக்கு மேல்‌ ஆற்றுப்‌ பெருக்கு, 


_ 14790 


i us 


14740 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 155 


நூற்றெட்டு அடிக்‌ கம்பத்திலே ஆடினாலும்‌ பூமியில்‌ வந்துதான்‌ 
தானம்‌ வாங்க வேண்டும்‌. 


நூற்றைக்‌ கெடுத்ததாம்‌ குறுணி, ... 14745 


தூறு ஆண்டு ஆயினும்‌ கல்வியை நோக்கு. 

நூறு குற்றம்‌, ஆறு பிழை கொண்டு பொறுக்க வேண்டும்‌. 

நூறு நாள்‌ ஓறி ஆறு நாள்‌ விடத்‌ தீரும்‌. 

நூறு பலம்‌ மூளையை விட ஒரு பலம்‌ இதயம்‌ உயர்ந்தது. 
நூறு. பிள்ளை பெற்றவளுக்கு ஒரு. பிள்ளை. பெற்றவள்‌ மருத்துவம்‌ 
.. பார்க்கப்‌ பேோோனரளாம்‌. 34790 


நூறு வயசுக்‌ கிழவன்‌ ஆனாலும்‌ நுழைந்து. பார்க்க. ஆசை, ன ன்‌ 
 நூறோடு நூற்றொன்று. .. .... க்க 
நூறோடு நூறு ஆகிறது; தெய்பிலே 4 சுடி பணியாரம்‌. க. 


156 


நெ 


நெகிழ்ந்த இடம்‌ சுல்லுகிறதா? 
நெகிழ்ந்த இடம்‌ பார்த்துக்‌ சல்லுவது போல, 14755 


நெசவாண்டிக்கு ஏன்‌ சேரதிபில்லா! 
(கோதிபில்லா-குரங்குக்‌ குட்டி; தெலுங்கு. ) 
நெசவு நெய்பவனுக்குக்‌ குரங்கு எதற்காக? 
நெஞ்சில்‌ ஈரம்‌ இல்லாதவன்‌. 
நெஞ்சிலே கைவைத்துச்‌ சொல்‌. 
நெஞ்சு அறி துன்பம்‌ வஞ்சனை செய்யும்‌. 14760 


நெஞ்சு அறியப்‌ பொய்‌ சொல்லலரமோ? 

நெஞ்சு அறியாத பொய்‌ இல்லை. 

நெஞ்சு இலக்கணம்‌ தெரியரதவனுக்குப்‌ பஞ்ச லட்சணம்‌ தெரிந்து 
பயன்‌ என்ன? 

தெஞ்சு ஒளித்து ஒரு வஞ்சகம்‌ இல்லை. 

நெஞ்சு மிக்கது வாய்‌ சோறும்‌, 14765 


நெஞ்சைப்‌ பஞ்சைப்‌ போட்டுத்‌ துவட்டியிருக்கிறது, 

நெட்டி ஒரு பிள்ளை, சர்க்கரைக்குட்டி ஒரு பிள்ளையா? 

நெட்டைக்‌ குயவனுக்கும்‌ நேரிட்ட கம்மசளனுக்கும்‌ பொட்டைக்கும்‌ 
புழு ஏர்வை. 

தெட்டையனை நம்பினாலும்‌ குட்டையனை நம்பக்கூடாது. 

தெடியசர்‌ குறியாரை ஆற்றிலே தெரியலாம்‌. 14770 


நெடுங்கடல்‌ ஓடியும்‌ நிலையே கல்வி. 
நெடுங்காலம்‌ தின்றாலும்‌ நெல்‌ முற்றிப்‌ பணம்‌ இரட்டி. 
நெடுங்‌ கிணறும்‌ வாயாலே தூரும்‌. 
தெடுந்தீவான்‌ சரக்கு வாங்கப்‌ போனது போல. 
(சரக்கு-பிரசவ மருந்துச்‌ சரக்கு; யாழ்ப்பாண வழக்கு.) 
நெடும்‌ பகலுககும்‌ அஸ்தமனம உண்டு. 14119 


நெடு மரம்‌ விழுந்தால்‌ நிற்கிற மரம்‌ நெடுமரம்‌, 
தெய்‌ இல்லாத உண்டி பாழ்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 157 


நெய்‌ உருக்கி மோர்‌ பெருக்கி நீர்‌ அருக்கிச்‌ சாப்பிட வேண்டும்‌, 
தெய்க்‌ குடத்தில்‌ எறும்பு மொய்தீதாற்‌ போல, | 
நெய்க்‌ குடத்தைத்‌ தலையில்‌ வைத்து எண்ணமிட்டவனைப்‌ 

பேசல, | . 147860 


நெய்க்‌ குடம்‌ உடைந்தால்‌ நாய்க்கு விருந்து. 

(வேட்டை. ) 
நெய்க்குத்‌ தொன்னை ஆதரரமா? தொன்னைக்கு நெய்‌ ஆதாரமா? 
நெய்கிறதை விட்டு நினைத்துக்‌ கொண்டானாம்‌ கைக்கோளன்‌, 
நெய்கிறவனுக்கு ஏன்‌ குரங்குக்குட்டி? 
நெய்‌ நேத்திர வாயு; அன்னம்‌ அதிக வாயு, 14785 


நெய்‌ முந்தியோ, திரி முந்தியே? 
நெய்யும்‌ திரியும்‌ போனால்‌ நிற்குமர விளக்கு? 
நெய்யும்‌ நெருப்பும்‌ சேரீந்தாற்‌ போல. 
நெய்யை உருக்கித்‌ தயிரைப்‌ பெருக்கிச்‌ சாப்பிட வேண்டும்‌. 
நெய்வதை விட்டு நினைத்துக்‌ கொண்டானாம்‌ கைக்‌ 
கோள்‌. 14790 


நெய்‌ வசர்த்த கடன்‌ நின்று வாங்கினாற்‌ போல. 
நெய்‌ வார்‌ தீத பணம்‌ முழுகிப்‌ போகிறதா? 
தெய்‌ வார்த்து உண்டது நெஞ்சு அறியாதா? 
நெருக்க நட்டு நெல்லைப்‌ பார்‌; கலக்க நட்டுக்‌ கதிரைப்‌ பாம்‌. 
நெருஞ்சி முள்‌ தைத்தரலும்‌ குனிந்தல்லவா பிடுங்க 
வேண்டும்‌? 14199 
(ஆனாலும்‌.) . | து 


நெருஞ்சி முள்ளுக்குகி கோபம்‌ வந்தரல்‌ கவட்டை மட்டுந்தானே? 
நெருப்பால்‌ வெந்த குழந்தை நெருப்பைப்‌ பார்த்தால்‌ ப்பம்‌ 
சூடுண்ட்‌ பூனை அடுப்பங்கரை கக்‌, 
நெருப்பில்‌ ஈ மொய்க்குமா? 
(நெருப்பை. ) 
நெருப்பில்‌ நெய்‌ விட்டது போல. 
நெருப்பில்‌ பஞ்சு பேசட்டாற்‌ போல. 14800 


நெருப்பில்‌ பட்ட மெழுகைப்‌ போல. 

நெருப்பில்‌ புழுப்‌ பற்றுமா?! க 

நெருப்பில்‌ போட்டாலும்‌ நெஞ்சு வேகாது, 

நெருப்பில்‌ போட்டாலும்‌ வேகுமா? . ... 

நெருப்பில்‌ மெழுகைப்‌ போட்டாற்‌ போல்‌. . 14805 


158 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தெருப்பில்‌ விழுந்த புழுப்‌ போல. பத 

( துடிக்கிறது.) 
நெருப்பினும்‌ பொல்லாச்‌ ர்வு 
நெருப்பினும்‌ பொல்லாது கருப்பின்‌ வாதை. 


(கருப்பு-பஞ்சம்‌,) 
நெருப்பு அருகில்‌ த்தது கிடந்த கதை... 


நெருப்பு ஆறு, பல்க்‌ த 14810 


நெருப்பு இருக்கிற காட்டை த்பனரலும்‌ தர இருக்கிற காட்டை 
நம்பக்‌ கூடாது. ல்‌ 
(தாட்டை.) | 

நெருப்பு இல்லாமல்‌ நீன்‌ ப புகை எழுமா? 

நெருப்பு இல்லாமல்‌ புகை கிளம்பாது. 

நெருப்பு என்றால்‌ வாய்‌ சுடுமா? ு. ல்‌ 3 ர 

நெருப்பு கர. வீடு வெந்து போகுமா? 3 14815 


நெருப்பு என்று சொன்னால்‌ வாய்‌ வெந்து விடாது. 

நெருப்புக்கு ஈரம்‌ உண்டா? 

நெருப்புககுத்‌ தீட்டு இல்லை; வம்‌ பது த்‌ 

நெருப்புக்கு நீர்‌ பகை.  . து 
தெருபபுச்‌ சிறிது எனறு முன்றானையில்‌ முடியலாமா? 14820 


நெருப்புச்‌ சுட்டு உமிக்‌ காந்தலில்‌ விழு ந்தது போல... 
நெருப்பு நிறை காட்டில்‌ ஏதாவது திற்கும்‌; நீர்‌ நின்ற காட்டில்‌ 
.. ஒன்றும்‌ நிற்காது. 
நெருப்புப்‌ பந்தம்‌ கட்டிக்‌ கொண்டு நிற்கிறான்‌. 
நெருப்புப்‌ பற்தலிலே மெழுகுப்‌ 6 பொம்மை ஆடுமா? 
நெருப்பும்‌ சரி; பகையும்‌ சரி. | 14825 


நெருப்பு ஜ்வாலையில்‌ தண்ணீர்‌ விட்டு  அல்ண்தத்‌ போல... 

நெருப்பை அறியாமல்‌ தொட்டாலும்‌ சுடும்‌. 

நெருப்பை ஈ மொய்க்குமா? 

நெருப்பைக்‌ கண்டு மிதித்தாலும்‌ படம்‌ காணாமல்‌ மிதித்தாலும்‌ 
சுடும்‌. 

நெருப்பைச்‌ சார்ந்த யாவும்‌ அதன்‌ நிறம்‌ தம்‌ 14830 


நெருப்பைச்‌ சிறிது என்று நினைக்கலாமா? 

நெருப்பைச்‌ செல்‌ அரிக்குமா? 

"நெருப்பைத்‌ தலைகீழாய்ப்‌ கடித்தாலும்‌ அதன்‌ ஜ்வாலை 
கீழ்‌ நேரக்குமா? 


நெருப்பை நம்பினாலும்‌ நீரை ன்‌ ஸி ரி 
நெருப்பைப்‌ புழுப்‌ பற்றுமா? ட ர ரர 14895 


நெருப்பை மடியில்‌ கட்டிக்‌ கொண்டிருக்கிறான்‌ ன்‌. 
(கட்டிக்கொண்டிருப்பது போல.) 

நெருப்பை மடியில்‌ முடிகிறதா? 
(முன்றானையில்‌. ) 

நெல்‌ அல்லாதது எல்லாம்‌ புல்‌, 

நெல்‌ இருக்கப்‌ பொன்‌; எலி இருக்க மண்‌. 

நெல்‌ எடுக்கவும்‌ புல்‌ எடுக்கவும்‌ ஆச்சை, 14840 


நெல்‌ ஏறக்‌ குடி ஏற, 

நெல்‌ குறுணி; எலி முக்குறுணி. 

நெல்லால்‌ அடித்தால்‌ கல்லால்‌ அடிப்பான்‌, 

நெல்லிக்காய்‌ மூட்டை. 

நெல்லிக்கசயைதீ தின்று தண்ணீர்‌ குடித்தால்‌ உடன்‌ 
பிறத்தவர்களுடன்‌ பேசினமாதிரி இருக்கும்‌; மாம்பழ ம்‌ தின்று 
தண்ணீர்‌ குடித்தால்‌ ப்ப 4 ந்‌ 
இருக்கும்‌ 014846 


நெல்லுக்கடை மாடு கன்று போட்ட்டும்‌. 

நெல்லுக்‌ காய்ச்சி மரம்‌ என்று கேட்டவன்‌ பேரல்‌, 
(நெல்லுக்‌ காய்க்கிற.) 

நெல்லுக்கு இறைத்த நீர்‌ புல்லுக்கும்‌ பாயும்‌. 

நெல்லுக்குத்‌ தாளும்‌ பெண்ணுக்குத்‌ தோழனும்‌. 

நெல்லுக்‌ குத்தினவனுக்கு தேர்‌ உடன்‌ பிறந்தாள்‌. 14890 
(உறவு இல்லை என்ற குறிப்பு.) 


நெல்லுக்‌ குத்துகிறவளுக்குக்‌ கல்லுப்‌ பரீட்சை தெரியுமா? 

நெல்லுக்கு நேரே புல்‌. 

நெல்லுக்குப்‌ பாய்கிற தண்ணீர்‌ புல்லுக்கும்‌ பாயும்‌. 

தெல்லுக்குள்‌ அரிசி இருக்கிழது என்றானாம்‌. 

நெல்லுக்குள்ளே அரிசி இருக்கிறது; எள்ளுக்குள்ளே எண்ணெய்‌ 
இருக்கிறது. 14899 


தெல்லுடன்‌ பதரும்‌ சேர்ந்தே இறுக்கும்‌. 

நெல்லும்‌ உப்பும்‌ பிசைந்து உண்ணக்கூடுமா? 

நெல்லூர்‌ மாடுபோல இருக்கிறாள்‌. 

நெல்லைப்‌ காணாத காக்கை அரிசியைக்‌ கண்டாற்‌ போல. 
நெல்லை விற்ற ஊரில்‌ புல்லை விற்பதா? 14860 


160 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நெல்லோடு பதரும்‌ உண்டு, 

நெல்வகை எண்ணினாலும்‌ பள்ளுவகை ன்ன முடியாது , 

நெல்‌ விளைத்த பூமியும்‌ அறியாய்‌: திலர எறித்த முற்றமும்‌ 
அறியரய்‌, 
(நிலமும்‌ தெரியாது; நிலாக்‌ காய்கிற இடமும்‌ தெரியாது,) 

நெல்‌ னேரி இடப்‌ புல்‌ வேர்‌ அறும்‌. 

நெற்‌ செய்யப்‌ புல்‌ தேய்ந்தாற்‌ பேசல. 14865 
(பழமொழி நானூறு.) 


நெற்பயிர்‌ செய்யின்‌ பிற்பயிர்‌ விளையும்‌ . 
நெற்றிக்‌ கண்‌ காட்டினாலும்‌ குற்றம்‌ குற்றமே. 
(நக்கீரர்‌ கூற்று: திருவால, 16:27) 
தெற்றிக்குப்‌ புருவம்‌ தூரமா? 
நெற்றியில்‌ கண்‌. 
நெற்றியில்‌ சண்‌ படைத்தவனா? 14910 


நெற்றியில்‌ மூன்று கண்‌ படைத்தவன்‌ வரவேண்டும்‌. 
தெற்றி வேர்வை நிலத்தில்‌ விழ உழைத்தான்‌. 
தெறி தப்புவரர்க்கு அறிவிப்பது வீண்‌. 


161 


நே 


நேசம்‌ உள்ளவர்‌ வார்தீதை நெல்லிக்கனி தின்றது பேல. 
நேசமும்‌ பாசமும்‌ நேசனுக்கு உண்டு, 14876 


நேத்திர மணியே சூத்திர அணியே, 

நேயமே நிற்கும்‌. 

நேர்‌ உத்தரம்‌ சென்மப்‌ பழி. 

தேர்ந்து நேர்ந்து சொன்னாலும்‌ நீசக்‌ சசடரீ வரசமாகார்‌, 

நேர்பட, ஒழுகு . 14880 


நேர்மை இல்லா மந்திரியும்‌ நீதி இல்லா அரசம்‌ பாழ்‌. 
நேர்மை உண்டரனால்‌ நீர்மையும்‌ உண்டு. 
நேர்வழி நெடுக இருக்கக்‌ கோணல்‌ வழி குறுக்கே வந்ததாம்‌. 
நேரா நோன்பு சீர்‌ ஆகாது. 
நேருக்கு நேரி சொன்னாலும்‌ கூர்‌ செட்டவனுக்கு 
உறைக்காது. 14885 


நேரும்‌ சீருமாக. 
நேரும்‌ சீருமாய்ப்‌ போக வேண்டும்‌. 
நேரே பேசனால்‌ எதிரும்‌ புதிரும்‌, 
( : சொந்தம்‌ என்னவென்றால்‌ சொல்லும்‌ வழக்கம்‌,) 
நேற்று இருந்தவனை இன்றைக்குக்‌ காணோம்‌. 
நேற்று உள்ளார்‌ இன்று மாண்டார்‌. 14890 


நேற்றுப்‌ பிறந்த நாய்க்கு வந்த பசியைப்‌ பாரி. 

நேற்றுப்‌ பெய்த மழையில்‌ முளைத்த காளான்‌. 

நேற்று வந்த மெசட்டைச்சி நெய்‌ வார்த்து உண்ணச்‌ 
சிணுங்குகிறாசள்‌ 

நேற்று வந்தாளாம்‌ குடி; அவள்‌ தலை?மல்‌ விழுந்ததரம்‌ இரி. 

நேற்று வெட்டின கிணற்றில்‌ முந்தா நாள்‌ முதலை 
புறப்பட்டதாம்‌. 14895 

(குளத்தில்‌. முந்தாநாள்‌ வந்த முதலை.) 


நேற்றே நெருப்பு அணைந்துவிட்டது என்பரனே அவல்‌, 


162 


நை 


£௦நடதம்‌ புலவர்க்கு ஒளடதம்‌. 

“அநபவர்‌ எனினும்‌ நொய்ய உரையேல்‌. 
(நையவா,) 

நையக்‌ கற்கினும்‌ நொய்ய நன்குரை.. 

நையப்‌ புடைத்தாலும்‌ நாய்‌ நன்றி மறவாது. 


நைவினை நணுகேல்‌, 


GBT 


நொடிக்கு நூறு கவி, 

தொடிக்கு நூறு குற்றம்‌. 

நொடிக்கு நூறு வசனம்‌ சொல்வாள்‌. 
நொடிப்‌ போதும்‌ வீண்‌ கடேல்‌. 


தொண்டி ஆயக்காரன்‌ கண்டு மிரட்டுகிறது போல, 
நொண்டி ஆனைக்கு நூறு குறும்பு. 
நொண்டி ஆனை நொடியில்‌ அழிக்கும்‌. 
நொண்டிக்‌ கழுதைக்குச்‌ சறுக்கினது சரக்கு. 
தொண்டிக்கு உண்டு நூற்றெட்டுக்‌ கிறுக்கு. 

(நூறு கிறுக்கு.) 


14900 


14905 


14916 


தமிழ்ப்‌ படிமொழிகள்‌ 163 


தொண்டிக்ருக்‌ குச்சோமடிமரா? 

நொண்டிக்‌ குதிரைக்குச்‌ சறுக்கினது சாக்கு. 

நொண்டிக்‌ குப்பன்‌ சண்டைக்குப்‌ பேரனான, 

நொண்டிச்கு நூற்றெட்டுக்‌ கால்‌. 

நொண்டிக்குப்‌ பெயர்‌ தரணி டவராயன்‌ ;தொலிளைக்‌ சண்ணனுக்குப்‌ 
பெயர்‌ செந்தாமரைக்‌ கண்ணன்‌. 14920 


நொண்டிக்கு விட்டி இடத்திலே கோபம்‌, 

நொண்டிக்‌ கோழிக்கு உரல்‌ கிடை தஞ்சம்‌, 

நொண்டி நாய்க்கு ஓட்டமே நடை. 

நொண்டி நொண்டி நஉப்பானேன்‌? கண்டதற்‌ கெல்லாம்‌ 
ப்டைப்பானேன்‌? 

நொண்டி புரத்தான்‌ முயல்‌ பேசச்சு, 14925 


தொண்டியால்‌ முயல்‌ போயிற்று, 

நெசண்டுகிற மாடு பொதி சுமக்காது. 

நொந்த சுன இருக்க நோக்கக்‌ கண்ணுக்கு மருந்து இட்ட மாதிரி, 
நெந்ததை உண்டால்‌ நோய்‌ உண்டாகும்‌. 

நொந்த புண்ணிலே வேல்‌ கொண்டு குத்தலாமா? 4௧990 


நொந்த மாட்டில்‌ ஈ ஒட்டினது போல. 
நெரந்தவரீகளைக்‌ கொள்ளை இடுகிறதா? 
நொந்து அறியாதவன்‌ செந்தமிழ்‌ கற்றோன்‌, 
(அறியார்‌. ) 
நொத்து நூல்‌ அழிந்து போகிறது. 
நொந்து நொந்து சொன்னாலும்‌ நீசக்கயவர்‌ வசமாகார்‌, 14985 


தொய்‌ அரிசி கொதி பொறுக்குமா? 
(தாளாது?) 
நொய்‌ அரிசி பொரி பொரிக்காது. 
தொய்யர்‌ என்பவர்‌ வெய்யவர்‌ ஆவார்‌. 
நெொள்ளைக்‌ கண்ணனுக்கு நேப்பாளம்‌, 
(சுண்ணுக்கு.) 
நொல்ளைக்‌ கண்ணனுக்கு மை இடுகிறதா? 14940 


நொள்ளைக்‌ கண்ணு நரிவிழுத்து லோகம்‌ மூணும்‌ சென்ற கதை. 
நெொல்ளைக்‌ கண்‌ மூடி எனன? விழித்தென்ன? 
தொள்ளை நாய்க்கு வெள்ளை காண்பித்தாற்‌ பேல. 
நொறுங்கத்‌ தின்றால்‌ நூறு ஆயிச. 
(வயச..) 
நொறுங்குண்டவனைப்‌ புறங்கொண்டு உரைப்பான்‌. 14946 
(தொறுக்குண்டவனை உரைப்பாய்‌. ) 


164 


நோ 


தோச்கத்துக்கு ஒதுங்கு. 

தோக்க நேரக்குவ, நேரசக்காமுன்‌ நோக்குவரன்‌, 

தோகாது உணர்வோர்‌ கல்வியை நேரற்பரர்‌. 

நேசகரமல்‌ அடிக்கிறேன்‌; ஓயாமல்‌ அழு. 
(அடித்தேன்‌. அழுதான்‌. ) 

நோஞ்சல்‌ பூனை மத்தை நக்குகிறது போல. 


தோய்‌ அற்ற வாழ்ளே குறைவற்ற செல்வம்‌. 


44950 


நோய்‌ அற்ற வாழ்வே வாழ்வு; குறைவற்ற செல்வமே செல்வம்‌, 


நேரய்‌ ஒரு பக்சும்‌; சூடு ஒரு பக்கமா? 
நோய்க்கு இடம்‌ கொடேல்‌. 
நோய்க்கும்‌ பார்‌; பேய்க்கும்‌ பார்‌. 


நோய்‌ சண்டார்‌ பேய்‌ கண்டார்‌. 
(சொண்டார்‌.) 

தோய்‌ சொண்டால்‌ பரர்ப்பாரும்‌ தின்பார்‌ உடும்பு. 
(பழமொழி தாஜூறு.) 

நோய்‌ தீர்ந்தபின்‌ வைத்தியனை மதிக்கமாட்டார்‌ . 

நோய்ந்த புலியானாலும்‌ மாட்டுக்கு வலிது. 
(தோய்‌ பிடித்த,) 

நோய்ப்புலி ஆகிலும்‌ மாட்டுக்கு வல்லது. 


நோய்‌ பிடித்த கோழி போலத்‌ தூங்கி வழிகிறான்‌ . 
நோய்‌ போக்குவது நோன்பு; பேய்‌ போக்குவது இரும்பு. 
(வேம்பு. ) 
நோயாளிக்கு ஆசை எசர்த்தை சொன்னாற்‌ பேல, 
தோயாளிக்குத்‌ தெரியும்‌ நோயின்‌ வருத்தம்‌, 
தோயசளி தலைமாட்டில்‌ பரிசாரி இருந்து அழுதாற்‌ 
பேசல்‌, 
(பரிகாரி வைத்தியன்‌, ) 


தேரயசளி விதியாளி ஆனால்‌ பரிகாரி பேதாளி ஆவான்‌, 
(விழியாளி. ) ப ப 


14955 


14960 


14965 


ப தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 165 


நேரயைக்‌ சண்ட மனிதன்‌ போல்‌; நாயைக்‌ கண்ட திருடன்‌ பேசல்‌, | 


நோயேசடு நூற்றாண்டு. 
நேரயோ, பேயோ? 


தோலா நேரனிபு சீர்‌ ஆகாது. 14970 


நேரலாமையினால்‌ மேலானது போம்‌. 

நேரவு ஒரு பக்கம்‌ இருக்கச்‌ சூடு ஒரு பக்கம்‌ பேரட்டாற்‌ போல. 
தோவு ஒன்று இருக்க, மருந்து ஒன்று கொடுத்தது போல. 

நேரவு காடு ஏறிப்‌ போச்சு. 

நோன்பு என்பது கொன்று தின்னரமை. 14975 


நெ 


நெளவித்‌ தொழில்‌ நாசம்‌. 

தெளவியில்தானே கல்வியறினைக்‌ கல்‌. 

தெளவியும்‌ முதுமையும்‌ நடுவும்‌ அற்றவன்‌. 

நெளவியும்‌ வாழ்க்கையும்‌ அழகு அல்ல. தற்குணம்‌ ஒன்றே அழகு. 


166 


பக்கச்‌ சொல்‌ பதினாயிரம்‌. 14980 


மக்கும்‌ தெரிந்தால்‌ பல்லக்கு ஏறலா ம்‌. 

பக்தர்‌ உளத்தில்‌ ஈசசி குடியிருப்பான்‌, 

பக்தி இருந்தால்‌ முக்தி கிடைக்கும்‌. 

பக்தி இல்லாச்‌ சங்கீதம்‌ பரடுவதேன்‌? சக்தி இல்லாவிட்டால்‌ 
சிவனே என்று இரு, 

பக்தி இல்லாப்‌ புத்தி அசேதனம்‌. 


பக்தி இல்லாப்‌ பூசை போல. 

பக்தி இல்லாப்‌ பூனை பரமண்டலத்துக்கு ஏறுமா? 

பக்தி இல்லாப்‌ பூனை பரமண்டலத்துக்குப்‌ போயிற்றரம்‌, 
நெத்திலி மீனை வாயிலே கவ்விக்‌ கொண்டு. 

பத்தி உண்டரனால்‌ முக்தி உண்டாம்‌. 

பக்தி உள்ள பூனை பரலோசம்‌ பேரகிறபேரது, கச்சைக்‌ கருவாட்‌ 
டைக்‌ கட்கத்திலே இடுக்கிக்‌ சொண்டு போயிற்றாம்‌. 14990 


14984 


பக்தி உள்ளவனுக்குப்‌ புட்டுக்‌ கூடை அண்டம்‌ புறப்பட்டுப்‌ 
போயிற்றா? 

பக்திக்கும்‌ சிரத்தைக்கும்‌ பகவான்‌ பலன்‌ கொடுப்பான்‌. 

பச்தி கொல்பவன்‌ முக்தி உள்ளவள்‌. 

பத்தி படபட, பானை சட்டி லொட லொட, 

பக்தியோடே பாகற்காய்‌ சட்டியோடே தீய்கிறது. 14995 


கட்டிப்‌ பங்கு எடுத்தால்‌ என்ன? இடியடி பொரியரிசி. 
பகடிக்குப்‌ பத்துப்‌ பணம்‌ சொடுப்பார்‌; திருப்பாட்டுக்கு ஒரு காசும்‌ 
கொடார்‌, 
(பத்துக்‌ காசு, ஒரு காக.) 
பகடியைப்‌ பாம்பு குடித்தது போல. 
பகல்‌ உண்ணான்‌ பருநீதிருப்பான்‌. 
பகல்‌ உணவுக்குப்‌ பாகல்‌, 15000 


பகல்‌ கனவாய்‌ முடித்தது. 
பகலில்‌ தோட்டக்காரன்‌; இரவில்‌ பிச்சைக்காரன்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 167 


பகலில்‌ பக்கம்‌ பரர்தீதுப்‌ பேசு; இரவில்‌ அதுவும்‌ பேசாதே. 

பகலில்‌ பசுமாடு தெரியாதவனுக்கு இரவில்‌ எருமை மாடு 
தெரியுமா? 

பகலில்‌ பன்றி வேட்டைக்கு அஞ்சும்‌ நாய்‌, இரவில்‌ கரித்துண்டுக்கு 
அஞ்சும்‌, 15005 


பகலை இருள்‌ விழுங்குமா? 

பகற்‌ சனாப்‌ போல, 

புகிடியைப்‌ பாம்பு கடித்தது போல, 
(பகடியை,) 

பகிர்ந்து தின்றால்‌ பசி ஆறும்‌. 

பகுத்தறிவு இல்லாத துணிவு, பாரம்‌ இல்லாத கப்பல்‌, 15010 
(பகுத்தல்‌ இல்லா த,) 


பகுத்து அறியாமல்‌ துணியாதே; படபடப்பாகப்‌ பேசாதே, 
(செய்யாதே. ) 

பகுஜன வாக்யம்‌ கர்திதவ்யம்‌, 

பகைக்கச்‌ செய்யேல்‌; மறு ஜனனப்படு. 

பகைத்தவர்‌ சொல்லாதது இல்லை; பசித்தவர்‌ தின்னாதது 
இல்லை. 

பகைத்தவன்‌ பாட்டைப்‌ பகலில்‌ கேல்‌, 15015 


பகைதீதால்‌ உறவு இல்லை. 
பகையாளிக்குப்‌ பருப்பிலே நெய்‌ விட்டது போல. 
பகையாளி குடியை உறவாடிக்‌ கெடு, 
பகையாளி குடியைக்‌ கெடுக்க வெங்கரயக்‌ குழி போடச்‌ 
சொன்னது போல. 
(பங்காளி குடியை) 


பகையும்‌ உறவும்‌ பணம்‌ பக்குவம்‌, . 12020 


ப்கைவர்‌ உறவு புகை எழா நெருப்பு. 
(எழு நெருப்பு.) 
பகைவரிடம்‌ நல்ல வார்த்தை செரன்னால்‌ பொல்லாப்பு 
இல்லை. 
பகைவன்‌ இல்லாத ஊரில்‌ குடி இருக்காதே. 
பங்கறை சாவானுக்குப்‌ பல்லழகைப்‌ பார்‌. 
(பதங்குறைந்த.) 
பங்கன்‌ இருக்குமிடத்தைத்‌ தேடிக்‌ கல்கசை வந்தது போல, 15026 
(பங்கன்‌- தொண்டி.) 


166 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பல்காளத்து நரய்‌ சிங்காசனம்‌ ஏறினதென்று வண்ணான்‌ 
கழுதை வெலீளாவிப்‌ பானையில்‌ ஏறினதாம்‌. 
(பங்களா நாய்‌.) 
பல்சாளிக்குப்‌ பல்லிலே விஷம்‌. 
பங்காளிச்‌ சண்டை பொங்கலுக்கு இருக்காது. 
பறிகரளியையும்‌ பனங்காயையும்‌ பதம்பரர்தீது வெட்டி வேண்டும்‌, 
பங்காளியேர, பகையாளியேச? 15030 


பங்காளி வீடுவேகிறது; சுக்கான்‌ கொண்டு தண்ணீர்‌ விடு, 
பங்கில்‌ பாதி பரத்வாஜம்‌. 
(பரத்வாஜ கோத்திரம்‌.) 
பங்கு இட்டவளுக்குப்‌ பரனைதான்‌ மிச்சம்‌, 
பல்கு இடுபவன்‌ பந்து ஆனால்‌ பந்தியில்‌ எங்கே இருந்தால்‌ 
என்ன? 
பங்கு இல்லரப்‌ பங்கை விழுந்து அலிளலரமா? 15035 


பங்குனி என்று பருப்பதும்‌ இல்லை; சித்திரை என்று 
சிறுப்பதும்‌ இல்லை. 
பங்குனி சித்திரையில்‌ பகல்‌ வழி நடப்பது போல. 
பங்குனிப்‌ பனி பால்‌ வசர்த்து முழுகியது போல. 
பங்குனி மழை பத்துக்கும்‌ நஷ்டம்‌. 
(சேதம்‌. ) 
பங்குனி மழை பதம்‌ கெடுக்கும்‌. 15040 


பங்குனி மழை பல விதத்திலும்‌ சேதம்‌. 

பங்குனி மழையால்‌ பத்தெட்டும்‌ சேதம்‌. 

பங்குனி மாதம்‌ பகல்‌ வழி நடந்தவன்‌ பெரும்பாவி, 
(நடப்பது தோஷம்‌, தடந்தவன்‌ படுபாவி, ) 

பங்குனி மாதம்‌ பகல்‌ வழி நடந்தவனைப்‌ பார்த்திருப்பவனும்‌ பரவி, 
போழ்ப்பாண வழக்கு.) 

பங்குனி மாதம்‌ பத்துக்கும்‌ நஷ்டம்‌. 1௦045 


பங்குனி மாதம்‌ பதர்சொள்‌, 
பங்குனி மாதம்‌ பந்தலைத்‌ தேடு, 
பங்கூர்‌ ஆண்டி கட்டின மடம்‌. 
பச்சரிசியும்‌ பறங்கிக்‌ சாயும்‌ உடம்புக்கு ஆகா. 
பச்சிலைத்‌ தோசை அறியாத பன்னாடை இட்டலியைப்‌ 
பார்த்ததும்‌ எடுத்து எடுத்துப்‌ பார்த்ததாம்‌. 1௦050 


பச்சிலையும்‌ கிள்ளப்‌ படுமே பராபரமே. 
பச்சை உடம்பிலே போடாத மருந்தும்‌ மருந்தா? பந்தியிலே 
வைச்சாத சீரும்‌ சீரா? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 169 


பச்சைக்‌ குழந்தைக்கு எத்ததீ தெரியும்‌. 
பச்சைச்‌ கூட்டேரடே கைலாயம்‌ சேர்வாய்‌; 
புச்சை கண்டால்‌ ஒட்ட்டி மகளே. 15055 


பூச்சை கொடுத்தால்‌ பாவம்‌ தீரும்‌; வெள்ளை சொசடுத்தால்‌ 
வினை தீரும்‌; 

பச்சைச்‌ சிரிப்புப்‌ பல்லுக்குகீ கேடு; தூவு பருக்கை 
வயிற்றுக்குக்‌ கேடு. 

பச்சைத்‌ தண்ணீரிலே விளக்குக்‌ கொடுத்துப்‌ படா பத்தினித்‌ தாயே; 
பெண்டாண்டவனே, உன்னைத்‌ தொட்டவரிகள்‌ 
எத்தனை பேரடி? துலுக்குப்‌ பத்தினித்‌ தாயே. 

பச்சை நெல்லுக்கு பறையனிடதீதில்‌ சேவிக்கலாம்‌. 

பச்சைப்‌ பாண்டத்தில்‌ பாலை வைத்தால்‌ பாலும்‌ உதவாது; 
பரண்டமும்‌ உதவாது. 19060 


பச்சைப்‌ புண்ணில்‌ ஊசி எடுத்துக்‌ குத்தினது போல. 
பச்சை பாதி புழுங்கல்‌ பாதி, 
பச்சை மட்டைக்குப்‌ போனவன்‌ பதினெட்டாந்‌ துக்கத்துக்கு 
வந்தரற்‌ பேசல. 
. (வந்தானாம்‌.) 
பச்சை மண்ணும்‌ சுட்ட மண்ணும்‌ ஒட்டுமா? 
பச்சை மரத்தில்‌ ஆணி அடித்தது போல. 15065 


பச்சை மரத்துக்கு இத்தனை என்றால்‌ பட்டி மரதீதுக்கு 
எத்தனை? 
பச்சை மரம்‌ படப்‌ பார்ப்பான்‌ , 
பச்சை மீனைப்‌ பட்டிலே பொதித்து வை, 
பச்சையைக்‌ கண்டால்‌ ஒட்டடி மகளே, ப 
பசங்கள்‌ கஷ்டம்‌ பத்து வருஷம்‌. 1௦070 


பசி இல்லாதவனுக்குகீ கருப்பு மயிர்‌ மாத்திரம்‌, 
(கருப்பு£பஞ்சம்‌ ;மயிருக்குச்‌ சமானம்‌.) 
பசி உள்ளவன்‌ ருசி அறியான்‌. 
(உடையான்‌.) 
பசி உற்ற நேரத்தில்‌ இல்லாத பால்‌ பழம்‌ பசி அற்ற 
நேரத்தில்‌ ஏன்‌? 
பசி ஏப்பக்காரனுக்கும்‌ புளி ஏப்பக்கரரனுக்கும்‌ வித்தியாசம்‌ 
இல்லையா? 
பசி ஏப்பக்காரனும்‌ புளி ஏப்பக்காரனும்‌ கூட்டுப்‌ பயிர்‌ இட்டாற்‌ 
போல. 16079 


170 தமிழ்ப்‌ பழமெசழிகல்‌ 


பசி ஏப்பமர? பூனி ஏப்பமா? 

பசிக்குக்‌ கறி வேண்டரம்‌; தூக்கத்துக்குப்‌ பாய்‌ வேண்டாம்‌. 

பசிக்குப்‌ பனம்‌ பழம்‌ தின்னால்‌ பித்தம்‌ பட்ட பாடு படட்டும்‌. 
(படுத்துகிற பாடு படுத்தட்டும்‌), 

பசிக்குப்‌ பனம்‌ பழம்‌ தின்றால்‌ பித்தம்‌ போகும்‌ இடத்துக்குப்‌ 
போகும்‌. 

பசிக்குப்‌ பனம்‌ பழம்‌ தின்றால்‌ பின்னால்‌ பட்டபாடு படலாம்‌,$5080 
(பித்தம்‌ பட்ட பாடு படலாம்‌.) 


பசிக்குப்‌ பனம்‌ பழமும்‌ ருசிக்கும்‌. 

பசிக்குமுண்‌ பத்தும்‌ பறக்கும்‌. 

பசித்த கணக்கன்‌ பழங்கணக்குப்‌ பசர்த்தது போல. 

பசித்த செட்டி பாக்கைத்‌ தின்றானாம்‌. 

பசித்த பறையனும்‌ குளித்த சைவனும்‌ சாப்பிடாது இரார்‌. 15085 


பசித்தவன்‌ தின்னாததும்‌ இல்லை; பகைத்தவவ்‌ சொல்லரததும்‌ 
இல்லை. 
பசித்தவன்‌ பயிற்றை விதை; இளைத்தவன்‌ என்னை விதை, 
பசித்தவன்‌ பழங்கணக்கைப்‌ பார்த்தது போல. 
பசித்தவன்‌ மேல்‌ நம்பிக்கை வைக்கலாமா? 
(வையாதே. ) 
பசித்தவனுக்குப்‌ பால்‌ அன்னம்‌ இட்டாற்‌ போல. 15090 


பசித்த வீட்டில்‌ பச்சை நாவி சேராது. 
பசித்தரர்‌ பொழுதும்‌ போம்‌; பாலுடனே அன்னம்‌ 


புசித்தல்‌ பொழுதும்‌ போம்‌, 

பசித்தால்‌ ருசி இல்லை, 

பசித்துப்‌ புசி. 

பசித்து வந்து பானையைப்‌ பரர்க்கரமல்‌, குளித்து வந்து கொடியைப்‌ 
பார்க்காமல்‌. 15095 


பசித்து வருவோர்‌ கையிலே பரிந்து அமிர்தம்‌ ஈந்தாற்‌ போல. 
பசித்தேசர்‌ முகம்‌ பார்‌. 
பசி தீர்ந்தால்‌ பாட்டும்‌ இன்பமாம்‌. 
( இன்பமயம்‌.) 
பசி பசி என்று பழையதில்‌ கை விட்டாளாம்‌. 
பசியாத போது புசியாதே, 15100 


பசியாமல்‌ இருக்க மருந்து கொடுக்கிறேன்‌; பழையது இருந்தால்‌ 
பேசடு என்பது போல. 
(பழங்கஞ்சி இருந்தால்‌, ஒருகை போடு, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பசியாமல்‌ வரம்தருகிறேன்‌ ; பழங்கள்சி இருந்தால்‌ பார்‌. 
பசியா வரம்‌ படைதீத தேவர்‌ போல. 

பசியிலும்‌ எழை இல்லை; பரர்ப்பாரிலும்‌ ஏழை இல்லை, 
பசியுடன்‌ இருப்பவனுக்குப்‌ பாதித்‌ தோசை போதாதா? 


பசி ருசி அறியாது; நிதீதிரை சுகம்‌ அறியாது. 
(அறியுமா?) 

பசி வந்தால்‌ பக்தி பறக்கும்‌. 

பசி வந்திடப்‌ பதீதும்‌ பறந்து போம்‌. 
(பறக்கும்‌) 

பசி வேளைக்குப்‌ பனம்‌ பழம்‌ போல னை, 

பசு உரதீதிலும்‌ பழம்‌ புழுதி நல்லது. 


பசு உழுதாலும்‌ பயிரைத்‌ தின்ன ஒட்டான்‌. 

பசு ஏறு வாலும்‌ எருது கூழை வாலும்‌. 

பசுக்‌ கறக்கு முன்‌ பத்துப்‌ பாட்டம்‌ மழை பெய்யும்‌. 
(பன்னிரண்டு முறை.) 

பசுக்‌ கறந்தாற்‌ போல. 

பசு கறுப்பானால்‌ பாலும்‌ கறுப்பா 2? 


பசு கிழமானாலும்‌ பாலின்‌ சுவை போகுமா? 

பசு குசுவினாற்‌ போல. 

பசுசி சாதும்‌ பார்ப்பான்‌ ஏழையும்‌ உண்டா? 
(பார்ப்பான்‌ சாதுவும்‌.) 

பசு கிழமானரல்‌ பால்‌ ருசி போமா? 

பசுச்‌ சாதும்‌ பார்ப்பான்‌ ஏழையும்‌ நம்பப்படாது, 


பசுதீ தின்னாவீடில்‌ பார்ப்பானுக்கு, 

பசுத்‌ தோல்‌ போர்த்த புலி. 

பசுதீ தோல்‌ போர்த்துப்‌ புலிப்‌ பாய்ச்சல்‌ பாய்கிறது. 
பசுந்தாள்‌ உரமே பக்குவ உணவாம்‌, 

பசுப்‌ பிராயம்‌, 


பசுப்‌ போல இருந்து புலி போலப்‌ பாய்‌ றான்‌. 
பசு போன வழி 2ய கன்று போகும்‌, 

பசும்‌ உரத்திலும்‌ பழம்‌ புழுதி மேல்‌, 

பசும்‌ புல்‌ தேய நட வாத பாக்கியவான்‌ 
பசும்புல்‌ நுனிப்‌ பனி ஜலம்‌ போல 


171 


12105 


142110 


12119 


5180 


15125 


151 0 


172 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
பசு மரத்தில்‌ அறைந்த ஆணி பேல. 
(தைத்த. 
பசமரடு நொண்டியானால்‌ பாலும்‌ தொண்டியர? 
பசுமாடும்‌ எருமை மாடும்‌ ஒன்று ஆகுமா! 
பகவன்‌ பீடிக்கப்‌ போய்க்‌ குரங்கமனாற்‌ போல்‌, 
பசுவில்‌ ஏழை, பரர்ப்பானில்‌ ஏழை. 35185 
பசுவில்‌ மோழையும்‌ இல்லை; பார்ப்பானில்‌ ஏழையும்‌ இல்லை. 
(மோழையையும்‌ 2 ஏழையையும்‌ நம்பாதே. 
பசு விழுந்தது புலிக்கு ஆதாயம்‌, 
பசுவிலே சாதுவையும்‌ பார்ப்பானிலே ஏழையையும்‌ நம்பக்கூடாது. 
பசுவின்‌ உரத்திலும்‌ பழம்‌ புழுதி மேல்‌. 
பசுவின்‌ வயிற்றில்தான்‌ கோரோசனை பிறக்கிறது. 15140 


பசுவுக்கு இரை கெரடுத்தால்‌ மதுரமான பால்‌ கொடுக்கும்‌. 
பசுவுக்குத்‌ தண்ணீர்‌ பத்துப்‌ புண்ணியம்‌, 

பசுவுக்குப்‌ பிரசவ லேதனை; காளைக்குக்‌ சாம வேதனை. 

பசுவும்‌ பசுவும்‌ பாய்ச்சலுக்கு திற்கு, நடுப்புல்‌ தேய்ந்தச ற்போல. 
பசுவும்‌ புலியும்‌ பரித்து ஒரு துறையில்‌ நீர்‌ உண்கின்றன. 19145 


பகவைக்‌ கென்றால்‌ கலிறு பிழைக்குமா? 
பசுவைக்‌ கொன்று செருப்புத்தானம்‌ செய்ததுபோல, 
பசுவைப்‌ போல்‌ இரு; புவிலைப்‌ மோல்‌ பாங்‌, 
பசுவை விற்றால்‌ கன்றுக்கு வழக்கா? 
(வழக்கு எது] 
பசையைக்‌ சண்டால்‌ ஒட்டடி மகளே. 1550 


பஞ்சத்தில்‌ அடிபட்ட மாடு கம்பங்‌ கொல்லையிற்‌ புதுந்தா ந்போல., 

பஞ்சத்தில்‌ அடிபட்டவன்‌ போல... 

பஞ்சத்தில்‌ பின்னை விற்றது பேசல. 

பஞ்சத்துக்கு இருந்து பிழை; படைக்கு ஓடிப்‌ பிழை, 

டஞ்சததுக்கு மழை பனி போல. 15105 

பஞ்சபரண்டவர்‌ என்றால்‌ தெரியாதச, கட்டில்‌ சாலைப்போல்‌ மூன்று 
பேர்‌ என்று இரண்டு விரல்‌ சரட்டி ஒரு கோடு எழுதினாள்‌. 
(எழுது) 

பஞ்சம்‌ இல்லாக்‌ சடலத்தில்‌ பசி பறக்கும்‌, 

பஞ்சம்‌ தரும்போது கொல்லும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 173 


பஞ்சம்‌ பணியாரம்‌ சுட்டது; வீங்கல்‌ வெறிக்க வெறிக்கப்‌ 
பார்க்கிறது. 


பஞ்சம்‌ பேரம்‌; பஞ்சத்தில்‌ பட்ட வசை போகாது. 15160 


பஞ்சம்‌ போம்‌; பழி நிற்கும்‌. 

பஞ்சம்‌ வந்தாலும்‌ பரதேசம்‌ போகாதே, 

பஞ்சமே வந்தாலும்‌ நெஞ்சமே அஞ்சாதே. 

பஞ்சாங்கக்‌ காரன்‌ மனைவி வெற்றிலை போடுகிறது போல. 
பஞ்சாங்கக்‌ காரன்‌ வீட்டில்‌ சாப்பாடு நடக்கிற வேளை. 15163 


பஞ்சாங்கம்‌ கிழிந்தாலும்‌ நட்சத்திரம்‌ அழியாது. 

பஞ்சாங்கம்‌ கெட்டுப்‌ போனாலும்‌ நவக்கிரகம்‌ கெட்டுப்‌ பேரகுமா? 
பஞ்சரங்கம்‌ பல சாத்திரம்‌; கஞ்சி குடித்தால்‌ கல மூத்திரம்‌, 
பஞ்சசங்கம்‌ பொய்‌ என்றால்‌ கிரகணத்தைப்‌ பார்‌. 

பஞ்சாங்கம்‌ பேரனசல்‌ அமாவாசையும்‌ போய்விடுமா? 15170 


பஞ்சாங்கம்‌ போனாலும்‌ நட்சத்திரம்‌ போகாது, 

பஞ்சானும்‌ குஞ்சானும்‌ பறக்கத்‌ தவிக்கின்றன. 

பஞ்சு கயிறரனாலும்‌ பாரம்‌ தாங்கும்‌. 

பஞ்சுப்‌ பொதியில்‌ நெருப்புப்‌ பட்டாற்‌ போல, 

பஞ்சுப்‌ பொதியில்‌ பட்ட அம்பு போல. 15176 
(நதைத்த.) 


பஞ்சு பட்டி பாடு போல, 

பஞ்சு படாப்‌ பாடு படும்‌. 

பஞ்சு படிந்த பழஞ்சித்திரம்‌ போல. 

பஞ்சு பறத்தாலும்‌ படியும்‌, ஒரு தேசம்‌; நெஞ்சு பறப்பதற்கு ஒரு 
நிலை கரணேரம்‌ லவலேசம்‌ . 
(பஞ்சு படிந்தாலும்‌.) 

பஞ்சு போலப்‌ பறககிறேன்‌ 5180 


பஞ்சும்‌ நெருப்பும்‌ ஒன்ற:ய்க்‌ கிடக்கு?மா? 

பஞ்சும நெருப்பும்‌ பக்கத்தில்‌ இருந்தாற்‌ போல 

பஞ்சும்‌ நெருப்பும்‌ போல. 

பஞ்சை நாரி பலகாரம்‌ சுட்டாள்‌; வீங்கி நாரி விச-ரப் பட்டாள்‌, 
(பணியாரம்‌ சுட்டதும்‌...விசாரப்பட்டதும்‌. ) 

பட்சத்துக்குக்‌ கண்‌ இல்லை. 15155 


174 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பட்சிக்குப்‌ பசிதீதாலும்‌ எட்டியைதீ திகினாது, 
(எட்டிக்‌ கனியை.) 
பட்சி சிறகு பறி கொடுத்தாற்‌ போல. 
பட்சித்தாலும்‌ அவர்‌ சித்தம்‌; ரட்சித்தாலும்‌ சித்தம்‌. 
பட்சி மாறி விட்டது. 15190 
பட்ட இடம்‌ பொழுது; விட்ட இடம்‌ விடுதி. 
பட்ட கடனுக்குக்‌ கொட்டை நூற்று அடைத்தாளாம்‌. 
பட்ட காலிலே படும்‌: கெட்ட குடியே கெடும்‌. 
பட்ட குணம்‌ சுட்டாலும்‌ போகாது. 
(திருவால வாயுடையார்‌ திருவிளையாடற்‌ பாரணம்‌, 84.68.) 
பட்டடையோடு நின்று தின்ற மாட்டுக்குக்‌ கட்டி வைத்துப்‌ 
போடக்‌ கட்டுமா? 1519 
(யாழ்ப்பாண வழக்கு.) 


பட்டணத்தாள்‌ பெற்ற குட்டி; பணம்‌ பறிக்க வல்ல குட்டி. 

பட்டணத்துக்‌ காசு பாலாறு தாண்டாது. 

பட்டணத்து நரியைப்‌ பனங்காட்டு நரி ஏய்தீததாம்‌. 

பட்டணத்துப்‌ பெண்‌ தட்டுவாணி; பட்டிக்‌ காட்டுப்‌ பெண்‌ ருக்மிணி. 

பட்டணத்து வாசலைப்‌ பட்டாலே நூடியிருக்கிற தா? 15200 
(படலாலே. படலாலே மூடுகிறதா?) 


பட்டணத்தைப்‌ படல்‌ கட்டிச்‌ சாத்தலா மா? 
(காக்க முடியுமா?) 
பட்டணம்‌ பறி போகிறது. 
பட்டத்து ஆனை பல்லக்குக்குப்‌ பின்னே வருமா? 
பட்டத்து ஆனை பவனி வந்தாற்‌ பேல, 
பட்டத்து ஆனையைப்‌ பார்த்துக்‌ கரட்டானை சிரிதீததாம்‌. 45205 


பட்டது எல்லாம்‌ பாடு; நட்டது எல்லாம்‌ சாவி. 
(பட்டதும்‌ பாழாச்சு; நட்டதும்‌ சாவி ஆச்சு) 

பட்டது கெட்டது எல்லாம்‌ பக்கத்தில்‌ பக்கத்தில்‌ வைதீது 
விட்டுப்‌ புட்டுக்‌ கூடையை ஏந்திக்‌ கொண்டால்‌ பூப்பறிக்க, 

பட்டதும்‌ கெட்டதும்‌ பாய்‌ முடைந்து விற்றதும்‌ ஓலை 
முடையாமல்‌ உட்கார்ந்திருந்ததும்‌. 

பட்டப்‌ பகல்‌ போல, 

பட்டப்‌ பகல்‌ போல்‌ நிலவு எறிக்கக்‌ குட்டிச்சுவரிலே முட்டிக்‌ 
கொள்ள என்ன வெள்ளெழுத்தா? 45210 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 175 


பட்டப்‌ பசல்‌ விளக்குப்‌ பாழடைந்தரற்‌ போல. 
(பழுதடை.ந்தாற்‌ போல) 

பட்டப்‌ பகலில்‌ குட்டிச்‌ சுவரில்‌ முட்டிக்‌ கொள்வதா? 

பட்டப்‌ பகலில்‌ நட்சத்திரம்‌ கண்டாற்‌ போல. 

பட்டப்‌ பகலில்‌ பட்டணம்‌ கொள்ளை போச்சாம்‌. 
(பறிபோச்சாம்‌.) 

பட்டப்‌ பகலில்‌ போகிறவளுக்குத்‌ தட்டுக்‌ கூடை மறைப்பர? 15215 
(போகிற தேவடியாளுக்கு மறைப்பு ஏன்‌?) 


பட்டப்‌ பகலைப்‌ போல நிலா எறிக்கக்‌ குட்டிச்‌ சுவரிலை முட்டிக்‌ 
கொள்ள வெள்ளெழுத்தா? 

பட்ட பாட்டிலும்‌ பெருத்த பாடாக. 

பட்ட பாட்டுக்குப்‌ பலன்‌ கைமேலே. 

பட்ட பாடும்‌ கெட்ட கேடும்‌. 

பட்டம்‌ அறிந்து பமிர்‌ இடு. 15220 


பட்டம்‌ கட்டின குதிரைக்கு லட்சணம்‌ பார்ப்பதுண்டர? 
பட்டம்‌ தப்பினசல்‌ நட்டம்‌ 
பட்ட மரம்‌ காற்றுக்கு அஞ்சாது. 
பட்ட ருணம்‌ சுட்டாலும்‌ தீராது. 
(ருணம்‌-கடன்‌. ) 
பட்டர்‌ வீட்டில்‌ பரவம்‌ படுத்திருக்கும்‌. 15225 


பட்டவர்க்கு உண்டு பலன்‌. 

பட்டவர்க்குப்‌ பதவி உண்டு, 

பட்டவர்கள்‌ பதத்தில்‌ இருப்பார்கள்‌, 

பட்டவளுக்குப்‌ பதவி; படாதவளுக்கு நரக 5, 15280 


பட்டவளுக்குப்‌ பலன்‌ உண்டு; பதவியும்‌ உண்டு. 
பட்டவனுக்குத்‌ தெரியும்‌ படையிற்‌ கலக்கம்‌. 
பட்டறை போட்ட பிறகு குறிபோடுவது போல. 
பட்டறை வாய்த்தால்‌ பணி வாய்க்கும்‌. 
பட்டா உன்‌ பேரில்‌; சாகுபடி என்‌ பேரில்‌, 
(என்‌ ஊரிலே.) 
பட்டா ஒருவர்‌ பேரில்‌; அநுபவம்‌ ஒருவருக்கு, 19299 


பட்டா - ஒருவன்‌ மேல்‌; பயிர்ச்‌ செலவு ஒருவர்‌ மேல்‌, 

பட்டாடை வாய்த்தால்‌ பணி வாய்க்கும்‌, 

பட்டால்‌ அறிவான்‌ சண்டாளன்‌; மழை பெய்தால்‌ அறிவான்‌ 
வேளாளன்‌. 


176 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பட்டசல்‌ தெரியும்‌ கஷ்டம்‌. 

பட்டால்‌ தெரியும்‌ பறையனுக்கு; சுட்டால்‌ தெரியும்‌ 
தண்டுக்கு . 
(பள்ளிக்கு... பூனைக்கு.) 


39240 


பட்டால்‌ தெரியும்‌ பார்ப்பானுக்கு; கெட்டால்‌ தெரியும்‌ செட்டிக்கு, 
(பள்ளிக்கு *- படாமல்‌ தெரியும்‌ பறையனுக்கு-) 

பட்டால்‌ பகற்குறி; படரவிட்டரல்‌ இரசக்குறி 
(கறி) ப 

பட்டால்‌ பலன்‌ உண்டு. 


பட்டால்‌ பாழ்‌ போகுமா? 
பட்டி என்று பேர்‌ எடுத்தும்‌ பட்ட கடன்‌ அடையவில்லை, 18245 


பட்டிக்காட்டான்‌ ஆனையைக்‌ கண்டது போல்‌. 
பட்டிக்காட்டான்‌ நாய்க்கு அஞ்சான்‌; பட்டினத்தரன்‌ 
பேய்க்கு அஞ்சான்‌ , 
பட்டிக்காட்டான்‌ மிட்டாய்க்‌ கடையை முறைத்துப்‌ 
பார்தீதரற்்‌ போல. 
(பட்சணக்‌ கடையை. ) 
பட்டிக்‌ கரட்டானு குச்‌ சிவப்புத்‌ துப்பட்டி பீதாம்பரம்‌. 
(பட்டிக்‌ காட்டுக்கு.) 
. பூட்டிக்‌ காட்டுப்‌ பெருமாளுக்குக்‌ கொட்டைதீ தண்டே 
கருட கம்பம்‌ . 15250 


பட்டிக்குப்‌ பிராயச்சித்தம்‌ உண்டு; பழையக்துகுப்‌ பிராயச்சித்தம்‌ 
இல்லை, 
பட்டி குரைதீதால்‌ படி திறக்குமோ? 
( தாஞ்சில்‌ நாட்டு வழக்கு, 
பட்டி கூட ஆனை போதும்‌. 
(கூட்ட) 
பட்டி நாய்க்குப்‌ பட்டது சரி. 
பட்டி நாய்‌ தொட்டி சேராது. 15255 


பட்டி மாட்டுக்குக்‌ கட்டை கட்டினது போல. 
பட்டி மாட்டுக்குச்‌ சூடு போட்டது பேல, 
பட்டினத்து நரியைப்‌ பனங்காட்டு நரி ஏய்த்தாற்‌ பேரல. 
பட்டினம்‌ பெற்ற கலம்‌. 
(பழமொழி நானூறு.) 
பட்டினி இருக்கும்‌ நாய்க்குத்‌ தின்னப்‌ பகல்‌ ஏது? 
இரவு ஏது? 15260 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 177 


பட்டினியே சிறந்த மருந்து. 

பட்டு அறி; செட்டு அறி; பத்தெட்டு இறுத்து அறி, 
(பத்தும்‌ எட்டும்‌ அறி,) 

பட்டுக்‌ கதீதரித்தது போலப்‌ பேச வேண்டும்‌. 

பட்டுக்‌ கிடக்கிற பாட்டிலே கட்டிக்‌ கொண்டு அழ முடிய 
வில்லையாம்‌, கற்றாழை நாற்றம்‌. 

பட்டுக்‌ கிடப்பானுக்கு வாழ்க்கைப்‌ பட்ட நாள்முதல்‌ நெட்டோட்டம்‌ 
ஒழியக்‌ குச்சோட்டம்‌ இல்லை, 15265 


பட்டுக்‌ கிழிந்தால்‌ தாங்காது; எங்கரைக்கு வாழ்வு வந்தால்‌ 
... திற்காது. ப 
பட்டுக்கு அழுவார்‌, பணிக்கு அழுவார்‌; வையசுதிதில்‌ பாக்குக்கு 
அழுத பாபதீதைக்‌ கண்டதில்லை. 
பாரதத்தை.) 
பட்டுக்‌ குலைந்தால்‌ பொட்டு. 
பட்டுக்‌ கோட்டைக்கு வழி எது என்றால்‌, கொட்டைப்‌ பாக்குப்‌ 
பணத்குக்குப்‌ பத்து என்றாளாம்‌. 
(நூறு பணம்‌ என்றாளாம்‌.) 
பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால்‌ கொட்டைப்‌ பாக்கு வீலை 
என்ன என்றான்‌. 15270 


பட்டு நூல்‌ தலை கெட்டாற்‌ பேல. 

பட்டு நூலுக்குளிளே சிக்கெல்லாம்‌ இருக்கிறது. 

பட்டுப்‌ புடைவை இரவல்‌ கொடுத்ததும்‌ அல்லாமல்‌ பரயையும்‌ 
தூக்கிக்‌ கொண்டு அலையலாயிற்று, 
(பலகையையும்‌ தூக்கிக்‌ கொண்டு அலைந்தது போல.) 

பட்டுப்‌ புடைவை இரவல்‌ கொடுத்து மணையை எடுத்துக்‌ செண்டு 
திரிவது போல, 

பட்டுப்‌ புடைவை கொடுத்துத்‌ தடுக்கும்‌ போடுகிறதா? 15275 


பட்டுப்‌ புடைனையில்‌ ஊசி தட்டுநுவிப்‌ பாய்ந்தரற்‌ போல. 

பட்டும்‌ ஒன்று, பழுக்கரயும்‌ ஒன்றா? 

பட்டும்‌ பட்டாவளியும்‌ பெட்டியில்‌ இருக்கும்‌? காற்காசுக்‌ கந்தை 
ஒடி உலாவும்‌, 
(பட்டாடையும்‌, ஒரு காசு.) 

பட்டும்‌ பாழ்‌; நட்டும்‌ சாவி. 

பட்டு மட்கினாலும்‌ பெட்டியிலே. 15280 
(மட்கினால்‌. ) 


178 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பட்டு மடிச்சர்ல்‌ பெட்டியிலே; பவிஷு குறைந்தால்‌ முகத்திலே. 
பட்டைக்குத்‌ தகுந்த பழங்கயிறு. 
பட்டை நாமத்தைப்‌ பரக்கச்‌ சரத்தினான்‌ , 
பட்டை பட்டையாய்‌ விபூதி இட்டால்‌ பார்ப்பான்‌ என்று 
எண்ணமோ? 
படர்ந்த அரசு, வளர்ந்த ரிஷபம்‌. 19285 
( திருவாவடுதுறையில்‌. ) 


படாத பாடு பதினெட்டுப்‌ பாடும்‌ பட்டன்‌, 

படான்‌ படாள்‌ எலீகிற பாடகன்‌ மகள்‌ பாடையில்‌ ஏறியும்‌ 
பட்டானாம்‌. 

படி ஆள்வார்‌ நீதி தப்பின்‌ குடி ஆர்‌ இருப்பார்‌ குவலயத்தில்‌, 

படிக்கம்‌ உடைந்து திஃவுருக்‌ கொண்டால்‌ பணிந்து பணிந்து தான்‌ 

படிக்கிறது சிவ புராணம்‌; இடிக்கிறது சிவன்‌ கோயில்‌, 15290 
(படிக்கிறது திருவாசகம்‌.) 


படிக்கிறது திருவாய்மொழி; இடிக்கிறது பெருமாள்‌ கோயில்‌, 
(படிக்கிறது ராமாயணம்‌,) 
படிக்கிற பிள்ளை பாக்குப்‌ போட்டால்‌ நாக்குத்‌ தடிப்பாயப்‌ போம்‌, 
படிக்கு அரசன்‌ இருந்தால்‌ குடிக்குச்‌ சேதம்‌ இல்லை. 
படிக்குப்‌ படி நமசிவாயம்‌. 
(பிடிக்குப்‌ பிடி.) 
படிக்குப்‌ பாதி தேறாதா? 15295 


படிக்கும்‌ மரக்காலுக்கும்‌ இரண்டு பட்டை, பார்ப்பாரப்‌ பையனுக்கு 
மூன்று பட்டை, 
படித்த முட்டாள்‌ படு முட்டாள்‌. 
படித்த முட்டாளாக இருக்கிறான்‌. 
படித்தவன்‌ பாட்டைக்‌ கெடுத்தான்‌; எழுதியவன்‌ ஏட்டைக்‌ 
. கெடுத்தான்‌, 
படிதீதவன்‌ பின்னும்‌ பத்துப்‌ பேர்‌; பைத்தியக்காரன்‌ பின்னும்‌ 
. பத்துப்‌ பேர்‌. 15300 


படிதீதவனுக்கும்‌ படிக்காதவனுக்கும்‌ கொக்குக்கும்‌ அன்னத்துக்கும்‌ 
உள்ள வித்தியாசம்‌ போல. 
படித்த வித்தை பதினெட்டும்‌ பார்த்தான்‌. 
. (நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு.) 
படித்துக்‌ கிழித்தான்‌. 


தமிழ்ப்‌ பழமெரழிகள்‌ | 179 


படித்துக்‌ கெட்டவன்‌ இரரவணன்‌; படிக்காமல்‌ கெட்டவன்‌ 
துரியோதனன்‌. 
படிதரண்டாப்‌ பத்தினி. 39905 


படிப்படியாகத்தான்‌ ஏற வேண்டும்‌, 
படித்தது ராமாயாணம்‌; இடிப்பது பெருமாள்‌ கோவில்‌, 
படிப்பது திருவாசகம்‌; இடிப்பது சிவன்‌ கோயில்‌, 
(படிப்பது வேதம்‌.) 
படிப்பது வேதம்‌; அறுப்பது தாலி, 
படிப்புக்கும்‌ பதவிக்கும்‌ சம்பந்தம்‌ இல்லை. 15310 


படுக்கப்‌ படுக்கப்‌ பாயும்‌ பகை, 
படுக்கப்‌ பாயும்‌ கொடான்‌, நிற்க திழலும்‌ கொடான்‌. 
(தூங்க இடமும்‌ கொடான்‌,) 
படுக்கைச்‌ சுகம்‌ மெத்தை அறியாது. 
(அறியுமோ?) 
படுக்கை உள்ளுக்கும்‌ பட்சணம்‌ வேணும்‌. 
படுகளத்தில்‌ ஒப்பாரியா? ப 15315 


படுகளப்பட்ட பன்னாடை. 

படுகுழி வெட்டின வண்‌ அதிலே விழுவான்‌. 

படுத்தால்‌ பசி பாயோடே போய்‌ விடும்‌. 

படுத்திருப்பவன்‌ எழுவதற்குள்ளே நின்றவன்‌ நெடுந்தூரம்‌ 


போவான்‌. 
படுதீப்‌ பட்டு வேகிற வீட்டில்‌ படுத்துக்‌ கொள்ள இடம்‌ கேட்‌ 
டானாம்‌ 15820 


படுவது பட்டும்‌ பட்டத்துக்கு இருக்க வேண்டும்‌, 

படைக்‌ களத்திலே ஒப்பாரி இடுகிறதா? 

படைக்காமல்‌ படைதீதானாம்‌; காடு மேடு எல்லாம்‌ இழுத்து 

அடித்தானாம்‌. 

படைக்கு ஒருவன்‌; கொடைக்கு ஒருவன்‌. 
(படைக்கும்‌ கொடைக்கும்‌,) 

படைக்கு ஓடி வாழ்‌; பஞ்சதீதுக்கு இருந்து வாழ்‌, 19825 
(ஓடிப்‌ பிழை.) 


படைக்குப்‌ பயந்து செடிக்குள்‌ ஒளிகிறதச? 
படைக்குப்‌ போகரதவர்‌ நல்ல வீரர்‌, 
படை கெட்டு ஓடுசைபில்‌ நரைமயிர்‌ பிடுங்குகிறதா? 


180 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
படைச்சாலுக்கு ஒரு பணம்‌ இருந்தாலும்‌ பயிர்‌ இல்லாதவன்‌ பரவி, 

படைச்சாலுக்கு ஒரு பணம்‌ கொடுத்தாலும்‌ பமிரிடும்‌ குடிக்குச்‌ 
சரி ஆமா? 15390 


படைத்த உடைமையைப்‌ பாராமல்‌ போனால்‌ பாழ்‌. 
படைத்தவன்‌ காக்க வேண்டு. 
படை பண்ணியும்‌ பாழும்‌ சோட்டை, 
(பாழாம்‌. 
படை மிருந்தரல்‌ அரண்‌ இருக்கும்‌. 
( இல்லை.) 
புடை முசுத்தில்‌ ஒப்பாரியா? 


படை முகத்திலும்‌ அறிமுகம்‌ வேண்டும்‌. 
படையாது படைத்த மருமகளே, உன்னைப்‌ பறையன்‌ அறுக்கத்‌ 
கனாக்‌ கண்டேன்‌. 
ட்மாமீயாரே.] 
படையிலும்‌ ஒருவன்‌; கொடையிலும்‌ ஒருவன்‌, 
பண்டம்‌ ஓரிடம்‌; பழி ஓரிடம்‌. 
பண்டம்‌ ஓரிடம்‌; பழி பதீதிடம்‌. 


பண்டாரத்துக்கும்‌ நாய்க்கும்‌ பகை. 

பண்டாரம்‌ என்‌ றால்‌ இலை பேரடும்‌ ஆளா? 

பண்டாரம்‌ கூழுக்கு அழச்சே, லிங்கம்‌ பரமான்னதீதுக்கு அழுத 
கதை. 

பண்டாரம்‌ கூழுக்கு முன்றரனையா?! 

பண்டாரம்‌ படபடத்தால்‌ பரனைசட்டி லொடலொடக்கும்‌. 15945 
(பண்டாரம்‌ பட்‌ என்ன. லொடலொட என்று உடையாதா? குடு ரு 
என்ன.) 


பண்டாரம்‌ பழத்துக்கு அழும்போது பிள்ளை பஞ்சரமிர்ததீதுக்கு 
அழுததாம்‌. 

பண்டாரம்‌ பிண்டதிதுக்கு அழுகிறான்‌; லிங்கம்‌ பால்‌ சேரற்றுக்கு 
அழுகிறது. 

பண்டாரம்‌ பிண்டத்துக்கு அழுதானாம்‌; லிங்கம்‌ பஞ்சாமிர்தம்‌ 
கேட்டதரம்‌. 

பண்டாரமே, குருக்களே, பறைச்சி மூத்திரம்‌ குடித்துவரே! 

பண்டித வம்சம்‌. 15950 


15385 


15940 


பண்டிதன்‌ பிள்ளை சும்பன்‌. 
பண்டை பட்ட பாட்டைப்‌ பழங்கிடுகில்‌ போட்டுவிட்டுச்‌ சம்பா நெற்‌ 
குத்திப்‌ பெரங்குல்‌ இடுகிறான்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 181 


பண்ணப்‌ பண்ணப்‌ பல விதம்‌ ஆகும்‌. 
பண்ணாடி படியிலே பார்த்தால்‌, ஆண்‌ நடையிலே 
.... பார்த்துக்‌ கொள்வான்‌. 15955 


பண்ணாடிக்கு மாடு போன சவலை; சக்கிலிக்குக்‌ கொழுப்பு 
இல்லையே என்ற கவலை. 

பண்ணிப்‌ பார்த்தாற்‌ போல, 

பண்ணிய பயிரில்‌ புண்ணியம்‌ தெரியும்‌. 

பண்ணிய பாவதிீதுக்குப்‌ பயன்‌ அநுபவித்தாச வேணும்‌. 

பண்ணிய பாவதீதைப்‌ பட்டுத்‌ தெரலைக்க வேண்டும்‌. 15960 


பண்ணி வைத்தாற்‌ போல, பையனுக்கு ஏற்றாற்‌ போல. 
பண்ணின பொசந்சல்‌ பத்துப்‌ பேருக்குத்தான்‌, 
பண்ணைக்‌ காரன்‌ பெண்டாட்டி பணியக்‌ கிடந்து செத்தசளரம்‌. 
பண்ணெக்கசாரன்‌ பெண்டு பணியக்‌ கிடந்து செத்தாளாம்‌, 
பரியரரி பெண்டு புழுதீதுச்‌ செத்தான்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
பண்ணைப்‌ பூப்போல நரைக்தும்‌ புத்தி இல்லை. 16905 


பண்ணையார்‌ வீட்டு நாயும்‌ எச்சில்‌ இலை என்றால்‌ ஒருகை 
பார்க்கும்‌. 
பண ஆசை தீமைக்கு வேர்‌. 
ப்ணக்‌ கள்ளி பாயிற்‌ படான்‌. 
பணக்கார அவிசாரி பந்தியிலே; ஏழை அவிசாரி சந்தியிலே. 
(விபசாரி. ) 
பணக்காரத்‌ தெரந்தி. | 15870 


பணக்காரன்‌ பின்னும்‌ பத்துப்‌ பேர்‌; பயித்தியக்கரான்‌ பின்னும்‌ 
பதீதுப்‌ பேர்‌. 
(பணக்காரனைச்‌ சுற்றி-..பைத்தியக்காரனைச்‌ சுற்றி.) 
பணக்காரன்‌ பின்னே பத்துப்‌ பேரீ; பரதேசி பின்னே பத்துப்‌ பேரி. 
பணக்காரனுக்குத்‌ தகுந்த பருப்புருண்டை; ஏழைக்குத்‌ தகுந்த 
எள்ளுருண்டை . 
பணக்காரனுக்குத்‌ தகுந்த மண்‌ உண்டை; ஏழைக்குத்‌ தகுந்த 
எள்‌ உண்டை. 
பணக்காரனுக்குப்‌ பச்சிலை மருந்து சொல்லாதே, 15875 


பணக்காரனுடன்‌ பத்தயம்‌ போடலாமச? 
பணக்காரனும்‌ தூங்கமரட்டான்‌; பைத்தியக்காரனும்‌ 
தூங்கமாட்டான்‌. 


182. தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பணக்கேடு ஆனாலும்‌ குணக்கேடு ஆகரது, 
பணத்துக்கு ஓர்‌ அம்பு கொண்டு பாழில்‌ எய்கிறது போல, 
(பாழுக்கு எய்கிறதா? பாழுக்கு இறைத்தது போல.) 
பணத்துக்குப்‌ பயறு பத்துப்படி; உறவுக்குப்‌ பயறு 
ஒன்பது படி, 193380 


பணத்துக்குப்‌ பெயர்‌ ஆட்கொல்லி. 

பணத்தைக்‌ கொடுக்கச்‌ சொல்லி உயிரை வாங்குகிறது. 

பணத்சைக்‌ கொடுத்தானாம்‌; காட்டைக்‌ கேட்டானாம்‌. 

பணத்தைக்‌ கொடுத்துப்‌ பணியாரதீதை வாஙிகிப்‌ பற்றைக்குள்ளே 
இருந்து தின்ன வேண்டுமோ? 

பணத்தைக்‌ கொடுத்துப்‌ பழந்‌ தொழி வாங்கு, 15385 


பணத்தைப்‌ பார்க்கிறதா? பழமையைப்‌ பார்க்கிறதா? 

பணந்தான்‌ குலம்‌: பசிதான்‌ கறி, 

பணம்‌ அற்றால்‌ உறவு இல்லை; பசி அற்றால்‌ ருசி இல்லை, 

பணம்‌ இருக்க வேணும்‌; இல்லா விட்டால்‌ பத்து ஜனம்‌ இருக்க 
வேணும்‌. 

பணம்‌ இருந்தால்‌ பாட்சா; இல்லா விட்டால்‌ பக்கிரி. 15390 
(பாதுஷா .) 

பணம்‌ இல்லாதவன்‌ பிணம்‌. 

பணம்‌ உண்டானால்‌ படையையும்‌ வெல்வான்‌. 

பணம்‌ உண்டானால்‌ மணம்‌ உண்டு. 
(மனம்‌. 

பணம்‌ என்றால்‌ பிணமும்‌ கை தூக்கும்‌. 
(எழுந்திருக்கும்‌. ) 

பணம்‌ என்றால்‌ பிணமும்‌ வாய்‌ திறக்கும. 1599௦ 


பணம்‌ என்றால்‌ பேயாய்ப்‌ பறக்கிறான்‌. 
(பறக்கிறது.) 
பணம்‌ என்ன செய்யும்‌? பத்து விதம்‌ செய்யும்‌, 
(பத்து வகை.) 
பணம்‌ என்ன பாஷாணம்‌; குணம்‌ ஒன்றே போதும்‌, 
பணம்‌ கண்ட தேவடியாள்‌ பாயிலே படுக்க மாட்டாள்‌, 
பணம்‌ குணம்‌ ஆகும்‌; பசி கறி ஆகும்‌. 15400 


- பணம்‌ செல்லா விட்டால்‌ அரிசிக்காரிக்கு என்ன? 
பணம்‌ பசியைப்‌ போக்காது” 
பணம்‌ பணந்தோடே சேரும்‌; இன ம்‌இனத்தோடே சேரும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 183 


பணம்‌ பந்தியிலே; குலம்‌ குப்பையிலே, 
(பந்தலிலே, குணம்‌.) 
பணம்‌ பாதாளம்‌ மட்டும்‌ பாயும்‌, 75405 


பணம்‌ பார்தீதுப்‌ பண்டம்‌ கொள்‌; குணம்‌ பார்த்துப்‌ பெண்ணைக்‌ 
... கொள்‌. 

பணம்‌ பாஷாணம்‌. 

பணம்‌ பெரிதா? குணம்‌ பெரிதா? 

பணம்‌ பெரிதே? பழமை பெரிதோ? 

பணம்‌ பெருத்தது நீலகிரி. 36410 


பணம்‌ போனால்‌ சம்பாதிக்கலாம்‌; குணம்‌ போனரல்‌ வரசது. 
பணம்‌ போனசலும்‌ குணம்‌ போகாது. 
பணம்‌ வேண்டும்‌; அல்லது பத்துச்‌ சனம்‌ வேண்டும்‌, 
பணமும்‌ பத்தாய்‌ இருக்க வேண்டும்‌; பெண்ணும்‌ முத்தாய்‌ 
இருக்க வேண்டும்‌. 
(- முறையும்‌ அத்தை மகளாய்‌ இருக்க வேண்டும்‌. ) 
பணி செய்வோன்‌ வாயும்‌ சங்குப்‌ பின்னுமாய்ப்‌ பேசுகிறான்‌, 
19419 


பணியாரம்‌ தின்னச்‌ சொன்னார்களா? பொத்தலை எண்ணச்‌ 
சொன்னார்களா? 

பணியசரமோ கிலுகிலுப்போ? 

பக்தங்கி கல்யாணம்‌ பகலோடே. 
(புத்தங்கி-சாமவேதி,) 

பத்தங்கியானையும்‌ பலரக்காயையும்‌ பார்தீத இடத்தில்‌ 
சிராத்தம்‌ பண்ணலாம்‌. 

பதீதசை மாற்றுப்‌ பசுந்தங்கம்‌. 15420 


பதீதாம்‌ பசலிப்‌ பேர்‌ வழி. 
பத்தரம்‌ பேறு பாடையில்‌ வைக்கும்‌, 
பத்தாம்‌ வீட்டைப்‌ பார்ப்பான்‌ பதவியைக்‌ கொடுப்பான்‌. 
(சோதிடம்‌) 
பத்தியத்திற்கு முருங்கைக்காய்‌ கொண்டுவரச்‌ சொன்னால்‌ 
பால்‌ தெளிக்க அகத்திக்கீரை கொண்டு வருகிறான்‌. 
(பால்‌ வாங்கி வா என்றால்‌) 
பத்தியம்‌ இருந்தாலும்‌ மருந்து எதற்கு? பத்தியம்‌ இல்லா 
விட்டாலும்‌ மருத்து எதற்கு? 10425 


184 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
பத்தியம்‌ பத்து தசள்‌; இளம்‌ பிள்ளை இரண்டு மாதம்‌. 
பத்திய முறிவுக்குப்‌ பாகற்காய்‌, 
பத்திரம்‌, என்‌ வாசலில்‌ அடி வைக்காதே. 
(கால்‌) 
பத்திரிகை படியரதவன்‌ பரதி மனிதன்‌. 
பத்தில்‌ குரு வந்தபோது பரமனும்‌ பிச்சை எடுத்தான்‌. 15480 


பத்தில்‌ பசலை; இருபதில்‌ இரும்பு. 
(இரும்பு) 

பத்தில்‌ பரர்வை; இருபதில்‌ ஏற்றம்‌; முப்பதில்‌ முறுக்கு; 
நாற்பதில்‌ நழுவல்‌; ஐம்பதில்‌ அசதி; அறுபதில்‌ ஆட்டம்‌; 
எழுபதில்‌ ஏக்கம்‌; எண்பதில்‌ தூக்கம்‌. 

பத்தில்‌ விழுந்த பாம்பும்‌ சாகாது. 

பத்தினி என்ற பெயரோடே பத்துப்‌ பிராயம்‌ கழித்தாளசம்‌, 

பத்தினிப்‌ பரனை படபடவென வெடிக்கிறது. 15495 


பத்தினிப்‌ பெண்ணைப்‌ பதற்றமாய்ப்‌ பேசாதே, 

பத்தினி படசபடா என்றாளாம்‌, பரனைசட்டி லொட லெரடி 
என்றனவாம்‌. 

பத்தினியைத்‌ தொட்டதும்‌ துரியோதனன்‌ கெட்டதும்‌, 
(பட்டதும்‌. ) 

பத்தினியைப்‌ பஞ்சணையில்‌ வைத்துக்‌ சொன்‌, 

பத்தினி வாக்குப்‌ பலிக்கும்‌ 15440 


பத்தினி வசக்குக்குப்‌ பழுது வராது. 
பத்தினி வரக்கும்‌ உத்தமி வரக்கும்‌ பலித்தே விடும்‌. 
பத்து அடி பிள்ளை, எட்டு அடி வசழை. 


(பிள்னை-தென்னம்பிள்ளை - ) 

பத்து. அரிசியும்‌ வேகவில்லை, பாவி என்‌ பிரரணனும்‌ போக 
வில்லை. 
(பிராமணனும்‌) ப 

பத்து ஆணடிக்கு ஒருவன்‌ பாதக்‌ குறட்டாண்டி, 1௦445 


பத்து ஆனாலும்‌ பதற்றம்‌ வேண்டாம்‌; அஞ்சு ஆனாலும்‌ 
அவசரம்‌ வேண்டாம்‌ . 

பத்து இறுத்த பின்பு பாரச்‌ சந்தேகம்‌ தீர்ந்தது. 

பத்து இறுத்தாலும்‌ பராச்‌ சத்தேகம்‌ தீராது. 

பத்து உள்ள என்‌ தம்பி, பணமுள்ள என்‌ தம்பி, காசுள்ள என்‌ தம்பி, 
கணக்கப்‌ பிள்ளை உன்தம்பி, ப 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ப்‌ 


பத்து ஏர்‌ வைத்துப்‌ படி முறமும்‌ தோற்றேன்‌; எத்தனை ஏர்‌ 
வைத்துக்‌ சோவணமும்‌ தேரற்றாய்‌! 15450 
(விவசாயி ஜைனவிக்கிரகத்தைப்‌ பார்த்துக்‌ கேட்டது, படைமுறமும்‌,) 


பத்துக்‌ கப்பல்‌ வந்தாலும்‌ பறந்த கப்பல்‌; எட்டுக்‌ கப்பல்‌ வத்தாலும்‌ 
இறந்த கப்பல்‌. 

பத்துக்‌ காதம்‌ பேரனாலும்‌ பழக்கம்‌ வேண்டும்‌. 

பத்துக்‌ குட்டி அடித்தாலும்‌ சட்டிக்கறி ஆகாது. 

பத்துக்‌ குடியைக்‌ கெடுத்தவன்‌ பணக்காரன்‌. 

பத்துக்குப்‌ பத்தரை விற்றால்‌ ஒரு பள்ளிக்‌ குடும்பம்‌, 19469 
(பள்ளிக்‌ குப்பம்‌. ) 


பத்துக்குப்‌ பின்‌ பயிர்‌. 
பத்துக்கு மிஞ்சின பதி விரதை எது? 
(பத்துக்கு மேல்‌. இல்லை.) 
பத்துக்கு மேலே ஒரு பறையனுக்காவது தள்ள வேண்டும்‌. 
பத்துப்‌ பணம்‌ கையில்‌ தந்தால்‌ பதிவிரதையும்‌ வசப்படுவாள்‌. 
ப்த்துப்‌ பணம்‌ கொடுத்தாலும்‌ இத்தனை பதைப்பு ஆகாது. 15460 


பத்துப்‌ பணம்‌ வேணும்‌; இல்லாவிட்டால்‌ பதீது ஜனம்‌ வேணும்‌. 

பத்துப்‌ பிள்ளை பெற்றவளுக்கு ஒரு பிள்ளை பெற்றவள்‌ முக்கிக்‌ 
காட்டினாளாம்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு-) 

பத்துப்‌ பேர்‌ கண்ட பாம்பு சாகாது. 

பத்துப்‌ பேர்‌ மருத்துவச்சிகள்‌ கூடிக்‌ கொண்டு குழந்தை கையை 
ஒடித்தார்கள்‌. 

பத்துப்‌ பேர்‌ மெச்சப்‌ படிக்கிறதிலும்‌,ஆயிரம்‌ பேரை அடிக்கிறதிலும்‌, 
நாலு பேர்‌ மெச்ச நடிக்கிறதிலும்‌,மிடாமிடாவாகக்‌ குடிக்கிறதே 
கெட்டிக்காரத்தனம்‌. 16465 


பத்துப்‌ பேருக்குப்‌ பல்‌ குச்சி; ஒருவனுக்குத்‌ தலைச்சுமை. 

பத்துப்‌ பேரைக்‌ கெரன்‌ றவன்‌ பரியாரி, 
(வேரை, பரியாரி வைத்தியன்‌) 

பத்துப்‌ பேரோடு பதினோராம்‌ பேராய்‌ இருக்க வேணும்‌. 

பத்தும்‌ தெரிந்தவன்‌ பல்லக்கு ஏறுவான்‌; சூனியமானவன்‌ சுமந்து 
செல்வான்‌. 

பத்து மாட்டில்‌ கட்டுக்கு அடங்காதவன்‌, 15470 


பத்து மிகை இருந்தால்‌ பகைவன்‌ வீட்டிலும்‌ விருந்துண்ணலாம்‌. 
(மிளகு: 


186 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பத்து வந்தாலும்‌ பதற்றம்‌ ஆசாது; ஆயிரம்‌ வந்தாலும்‌ அவசரம்‌ 
ஆகாது. 
(அஞ்ச வத்தாலும்‌ அவசரம்‌.) : 

பத்து வயதானால்‌ பறையனுக்காவது பிடித்துக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 

பத்து வயதிலே பாலனைப்‌ பெறு. 

பத்து வராகன்‌ இறுத்தோம்‌; என்றாலும்‌ சந்தேகம்‌ நிவர்த்தி 
ஆயிற்றே. 15475 


பத்து வராகனுக்கு மிஞ்சின பதிவிரதை இல்லை. 

பத்து வருஷம்‌ கெட்டவன்‌ பருத்தி விதை; எட்டு வருஷம்‌ 
கெட்டவன்‌ எள்‌ விதை. 

பத்து விதத்திலும்‌ பறையனை நம்பலாம்‌; பரர்ப்பானை 
நம்பக்கூடாது. 

பத்து விரலாலே வேலை செய்தால்‌ ஐந்து விரலால்‌ அள்ளிச்‌ 
சாப்பிடலாம்‌. 
(பத்து விரலாலே பாடுபட்டால்‌) 

பத்தூர்‌ பெருமாளகரம்‌; பாழாய்ப்‌ போன கொரடாச்சேரி; 
எட்டூர்‌ எருமைக்‌ கடச? இழவெடுதீத நாய்‌, 13480 


பத்தைக்குல்‌ கிடந்ததைத்‌ தூக்கி மெத்தையிலே வைத்தால்‌ 
அது பத்தையைப்‌ பத்தையைதிதான்‌ நாடும்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு) 
பத்தோடே பதினென்று; அத்தோடே இது ஒன்று 
யத்மாசுரன்‌ பரீட்சை வைத்தது பேல. 
பதக்குக்‌ குடித்தால்‌ உழக்குதி தங்காதா? 
பதக்குப்‌ போட்டால்முக்குறுணிஎன்‌ றசனாம்‌. 15485 


பதறிதுக்கு ஒரு பருக்கை, 
பதம்‌ கெட்ட நாயைப்‌ பல்லக்கில்‌ வைத்தால்‌ கண்ட 
இடமெல்லாம்‌ இறங்கு இறங்கு என்னுமாம்‌. 
பதமாய்ச்‌ சிநேகம்‌ பண்ண வேண்டும்‌. 
(செய்ய வேண்டும்‌) 
பதவி தேடும்‌ இருதயம்‌ போல, 
பதறாத காரியம்‌ சிதறாது. 15490 


பதறிச்‌ செய்கிற காரியம்‌ சிதறிக்‌ கெட்டுப்‌ போகும்‌. 
பதறின காரியம்‌ பாழ்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிக்கி 187 


பதனம்‌ பதீதுக்கு எளிது. 
(பத்துக்‌ கழஞ்சு) 

பதி இல்லாத பூனை பரதேசம்‌ போயிற்றாம்‌, நெத்திலி மீனை 
வரயிலே கவ்விக்‌ கொண்டு, 

பதிவிரதா பத்தினி கதை சேட்டு வந்தேன்‌; பட்டுக்‌ கிடப்பாய்‌ 
கரலை மடக்கு. 15495 


பதிவிரதை ஆனால்‌ தேவடியாவ்‌ வீட்டிலும்‌ தங்கலாம்‌, 
பதிவிரதைக்குப்‌ பர்தீதாவே தெய்வம்‌, 

பதிவிரதையைக்‌ கெடுக்கப்‌ பதினைந்து பொலன்‌. 

பதின்காதம்‌ பேசனாலும்‌ தன்‌ பாவம்‌ தன்னோடே. 

பதின்‌ காதம்‌ போனாலும்‌ பழக்கம்‌ வேண்டும்‌, 15500 


பதின்மர்‌ பாடும்‌ பெருமாள்‌. 

பதினாயிரம்‌ கொடுத்தாலும்‌ பதைபதைப்பு ஆகாது. 

பதினாறு பல்லில்‌ ஒரு நச்சுப்‌ பல்‌ இருக்கும்‌, 

பதினாறும்‌ பெற்றுப்‌ பெருவாழ்வு வாழ வேண்டும்‌. 

பதுங்குகிற புலி பாய்ச்சலுக்கு அடையாளம்‌, 15505 
(பதுங்குகிறதெல்லாம்‌) 


பதுமை பேசல நடிக்கின்றான்‌. 

பத்தடி பேசல்‌ துள்ளிப்‌ பமிதவிக்கிறது, 

பந்தைக்‌ கண்டு பயந்த ஆனை போல. 

பந்தம்‌ கெட்டு மோட்சம்‌ காணி யாட்சி ஆகும்‌. 

பந்தம்‌ சொன்னால்‌ படைக்கு ஆகார்‌, 15520 


பந்தமும்‌ கூத்தும்‌ விடிந்தால்‌ தெரியும்‌. 

பத்தல்‌ இல்லாத வாழைக்காய்‌ பரப்பிக்‌. கொண்டு ஆடுதாம்‌, 

்‌ பந்தல்‌ பரக்கப்‌ போட்டான்‌ சந்திரநாதன்‌; வந்தி நெருங்க 
வைத்தான்‌ பத்திர பாகு. 

பந்திச்கு இல்லாத வாழைக்காய்‌ பந்தலிலே கட்டித்‌ 
தொரங்குகிறதாம்‌. 
(தொங்கவா?) 

பந்திககு முந்த வெண்டும்‌; படைக்குப்‌ பிந்த வேண்டும்‌, 15515 
(பத்திக்கு முந்திக்கொள்‌) 


பந்திக்கு வேண்டாம்‌ என்றால்‌ இலை பீற்றல்‌ என்றானாம்‌. 
(பொத்தல்‌ என்றான்‌) 

பத்தியில்‌ உட்காராதே என்றால்‌ இலை பீற்றல்‌ என்றானாம்‌. 
(பொத்தல்‌ என்றான்‌) 


188 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பப்பு மிஞ்சினால்‌ உப்பு; உப்பு மிஞ்சினால்‌ பப்பு, 
பம்பரமாய்‌ ஆட்டி வைக்கிறார்‌, 
பயணக்காரன்‌ பைத்தியக்காரி. 15590 


பயந்த மனுஷி பரிமாறப்‌ பேசனாளாம்‌; பந்தியில்‌ இருந்தவர்கள்‌ 


எல்லாம்‌ எடுத்தார்கள்‌ ஓட்டம்‌. 
(பரிமாற வந்தாள்‌, இருந்தவர்கள்‌ எல்லாம்‌ எழுந்து போய்‌ விட்டார்கள்‌. 


இருந்த ஆண்கள்‌ எல்லாம்‌.) 
பயந்தவன்‌ கண்ணுக்கு இருண்டதெல்லாம்‌ பேய்‌. 
பயம்‌ உள்ளவரை ஜயம்‌ இல்லை. 
பயல்‌ சாண்‌ உயரம்‌; பழையது முழ உயரம்‌. 
பயற்றங்கூழுக்குப்‌ பங்கு இழந்தவன்‌ கதைபோல. 15525 


பயற்றம்‌ பருப்புப்‌ பத்தியத்துக்கு. 

பயறு பயறு என்ற பிள்ளை பசறு பசறு என்கிறது. 
(என்கிறதாம்‌.) 

பயிர்‌ கிளைத்தால்‌ ஆச்சு; கனை கிளைத்தால்‌ போச்சு, 

பயிர்‌ செழிக்கப்‌ பார்‌ செழிக்கும்‌. 

பயிர்‌ பலிக்கும்‌ பரக்கியவரனுக்கு; பெண்டு பலிக்கும்‌ 
புண்ணியவானுக்கு, 15580 


பயிருக்குக்‌ களை எடுத்தாற்போல. 
பயிரைக்‌ கொடுத்துப்‌ படிந்தொழி வாங்கு. 
(பழம்‌ புழுதி.) 
பயிரை வளர்ப்பான்‌ உயிரை வளர்ப்பான்‌. 
பர்த்தரவும்‌ பார்த்திருக்கப்‌ புத்திரனும்‌ கொள்ளி வைக்க. 
... (சுமங்கலியாகச்‌ சாதலைக்‌ குறிப்பது.) 
பரக்கத்‌ தலை விரித்துப்‌ பட்டினியாச்‌ சீராட்டி, 15535 


பரக்கப்‌ பரக்சு அலைந்தாலும்‌ இருக்கிறதுதான்‌ இருக்கும்‌, 

பரக்கப்‌ பரக்கப்‌ பாடுபட்டும்‌ படுக்கப்‌ பாய்‌ இல்லை. 

பரணி அடுப்புப்‌ பாழ்‌ போகாது. 

பரணியான்‌ பரரவன்‌, 

பரணியில்‌ பிறந்தவன்‌ தரணி ஆள்வான்‌. 19940 


பரதீதைக்குக்‌ கொடுக்கும்‌ பணத்தைக்‌ குடிப்‌ பெண்‌ வாங்கிக்‌ 
குலம்‌ கெடுவாளா? 

பரதம்‌ எப்படி, பக்தர்கள்‌ அப்படி, 

பரதவர்‌ சேரியில்‌ பரிமளப்‌ பொருள்‌ விற்றது போல்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 189 


பரதேசிக்முச்‌ சுடு சோறு பஞ்சமா? 
பரதேசியின்‌ நாய்க்குப்‌ பிறந்த ஊர்‌ நினைவு வந்தது போல. 15945 


பரப்பான்‌ பயிச்‌ இழந்தான்‌; இரப்பான்‌ சுகம்‌ இழந்தான்‌. 
பரப்பிரமத்தை தியானம்‌ செய்வதனால்‌ பிரகாசிக்காமல்‌ 

.. இருந்த விஞ்ஞானமும்‌ பிரகாசிக்கிறது. 
பரபரப்பிலே பாழும்‌ சுடலை ஆச்சு. 
பரபோகம்‌ தேடி, இக போகம்‌ நாடி, வாழ்க்கை பெற வேண்டும்‌, 
பரம்பரை ஆண்டியோ? பஞ்சத்துக்கு ஆணடியோ! 15990 


பரிக்கு இடும்‌ கடிவாளத்தை நரிக்கு இடுகிறது, 
பரிகரசப்பட்டீவனைப்‌ பரம்பு கடி.திதாற்பேரல. 

பரிகாரி உறவு தெருவாசல்‌ மட்டும்‌, 

பரிகாரி கடை கொள்ளப்‌ பேசன கதை. 

பரிகசரி தலைமாட்டிலிருத்து அழும்‌ தன்மை போல, 15555 


பரிசத்துக்கு அஞ்சிக்‌ குருட்டுக்‌ கன்னியைக்‌ கெரண்டது போல. 
ரசிசத்துக்கு லேரபி இழிகண்ணியைக்‌ கொண்டானாம்‌. 
(பரிசத்துக்குப்‌ பால்‌ மாறி.) 
பரிசு அழி.ந்தாரேசடு தேவரும்‌ ஆற்றிலம்‌. 
(பழமொழி நானூறு.) 
பசித்த இடம்‌ யாழ்‌, 
பரித்து இட்ட சோறு பாம்பாய்ப்‌ பிடுங்குகிறது. 15560 


பரிந்து இடாத சோறும்‌ சொரிந்து தேய்க்கரத எண்ணெயும்‌ பாழ்‌. 

பரிவு இல்லமப்‌ போசனத்தில்‌ பட்டினி நன்று; பிரியம்‌ இல்லாப்‌ 
பெண்டிரிற்‌ பேய்‌ நன்று. ப 

பருத்தவள்‌ சிறுப்பதற்குன்‌ சிறுத்தவள்‌ செத்துப்‌ போவாள்‌. 

பருத்தி உழுமுன்னே தம்பிக்கு எட்டு முழம்‌. | 

பருத்திக்‌ கடையிஃல நாய்க்கு அலுவல்‌ என்ன? 39௦05 
(என்ன வேலை?) 


பருத்திக்‌ காடு உழுகிறதற்கு முன்னே பொம்மனுக்கு ஏழு முழம்‌ 
திம்மனுக்கு ஏழு முழம்‌. 

பருத்திக்‌ கொட்டை பழம்‌ புளி, 
(“உபயோகம்‌ அற்றவை.) 

பருதீதிச்‌ செடி புடைவையாய்க்‌ காய்த்தது போல. 

பருத்திச்‌ செடியும்‌ பாலும்‌ உள்ளானுக்குப்‌ பஞ்சம்‌ இல்லை, 

பருத்திப்‌ பொதிக்கு ஒரு தெருப்புப்‌ பொறி போல. 19610 


190 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பருத்தி பட்ட பாடு எல்லாம்‌ படுகிறது. 

பருத்தி புடைவை புடைவையாய்க்‌ கரய்த்தாற்‌ பேசல. 

பருத்தி புடைவையாய்க்‌ காய்த்தால்‌ எடுத்து உடுத்தல்‌ அரிதா? 

பருத்தி விதைக்கும்‌ போதே, அப்பா எனக்கு ஒரு துப்பட்டி 
என்றாளாம்‌. 

பருந்தின்‌ கழுத்தில்‌ பவளத்தைக்‌ சம்டினால்‌ கருடீன்‌ஆகுமா? 19975 


பருந்து எடுத்துப்‌ பேசகுதென்று . பார்க்க வற்தனையா? இந்தக்‌ 
குரங்கு எடுத்துப்‌ போடுதே கோவிந்தா! 
பருப்பிலே நெய்‌ விட்டது போல, 
[வார்த்தது போல.) 
பருப்பு இல்லசமல்‌ கல்யாணமா? 
(கல்யாணம்‌ உண்டா?) 
பருப்புச்‌ சோற்றுக்குப பதினிகாதம்‌ வழி போவான்‌. 
பருப்புத்‌ தின்ற பண்டிதன்‌ போல, 15880 


பருப்புத்‌ திகினிப்‌ பார்ப்பான்‌. 

பருப்புத்‌ தேங்கரய்‌ இல்லாமல்‌ கல்யாணமா? | 
பருப்பும்‌ அரிசியும்‌ கலத்தரற்போலப்‌ பெண்ணும்‌ பிலிளையும்‌, 
பருப்பும்‌ பச்சரிசியும்‌. 

பருமரத்திலே சிறு காய்‌ எடுதீதாற்‌ போல. : 15585 


பருமரதீதை அண்டிய பல்லியும்‌ சாகாது. 

பருமரத்தைச்‌ சேர்ந்தால்‌ பல்லியும்‌ பொன்‌ நிறம்‌ ஆகும்‌, 

பருவத்தில்‌ பெற்ற சேயும்‌ புரட்டாசி பாதிச்‌ சம்பா நடுகையும்‌, 
பருவத்தே பயிர்‌ செய்‌. 

பருவத்தேசடு ஒத்து வாழ்‌. | 15590 


பருவம்‌ தப்பினால்‌ பனங்கிழங்கும்‌ நாரரகும்‌. 
(பருவத்துக்கு.) 

பருவம்‌ வந்தால்‌ பன்றிக்‌ குட்டியும்‌ நன்றாகும்‌. 

பரோபகாரம்‌ இதம்‌ சரீரம்‌, 

பரேரபகாரமே பெரிது, 

பல்‌ அசைந்தால்‌ பசி தீரும்‌, 15995 
(ஆறும்‌. 


பல்‌ ஆடப்‌ பசி ஆறும்‌. 

பல்‌ இழந்தான்‌, சொல்‌ இழந்தான்‌. 

பல்‌ முந்தினால்‌ சொல்‌ பிந்தும்‌; சொல்‌ முந்தினால்‌ பல்‌ பிந்தும்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 191 
பல்லக்கில்‌ போகும்‌ நாய்‌ ஆனாலும்‌ எச்சில்‌ இலையைக்‌ கண்டால்‌ 
விடுமா? 1௦600 


பல்லக்கு ஏறப்‌ போகம்‌ உண்டு; உன்னி ஏறச்‌ சீவன்‌ இல்லை, 
(பலம்‌. சக்தி.) 

பல்லக்கு ஏறுவதும்‌ நாவாலே; பல்‌ உடைபடுவதும்‌ நாவாலே. 

பல்லக்கு ஏறுவோரும்‌ பல்லக்குச்‌ சுமப்போரும்‌ அவரவர்‌ செய்த 
நல்வினை, தீவினையே. 

பல்லக்கு வருகிறதும்‌ வாயினாலே; பல்லுப்‌ போகிறதும்‌ 
வாயினாலே. 

பல்லாண்டு விளைந்த நிலம்‌, 15605 
(“மதுரை ) 


பல்லாய்‌ இல்லாமல்‌ பால்‌ கறப்பால்‌. 

பல்லி சொல்வதெல்லாம்‌ நல்லது; முழுகுவதெல்லாம்‌ 
கழுநீர்ப்பானை. 

பல்லில்‌ பச்சரிசி வைக்க. 

பல்லுக்கு எட்டாத பரக்கும்‌, பக்கதீதுக்கு எட்டாத அகமுடையானும்‌ 
வீண்‌. 

பல்லுத்‌ தேய்திகற்குப்‌ பதக்கு நெல்‌ கொடுத்தேன்‌. 15610 


பல்லுப்‌ பிடுங்கின பாம்பு போல. 
பல்லுப்‌ பெருக்தால்‌ ளொளிளாம்‌ பெருக்கும்‌. 
பல்லுப்‌ போனால்‌. சொல்லும்‌ போச்சு, 
(பல்லுப்‌ போச்சு. பழைய சொல்லும்‌ போச்சு.) 
பல்லுப்‌ போனாலும்‌ ளொள்ளும்‌ போகாது. 
பல்லும்‌ பவிஷும்‌, 10615 
பல்லைக்‌ காட்டிச்‌ சிரிக்காதே. 
பல்லைக்‌ காட்டிப்‌ பரக்க விழிக்காதே. 
(காட்டிப்‌ பரிதவிக்கிறது.) 
“பல்லைக்‌ குத்தி மோந்து பார்த்தால்‌ தெரியும்‌ நாற்றம்‌. 
பல்லைக்‌ குத்தி மேரந்து பார்த்தால்‌ போலே, 
பல்லைத்‌ தட்டித்‌ தொட்டிலிலே போடு. 1௦620 
பல்லைப்‌ பல்லை இளித்தரல்‌ பறையனும்‌ மதிக்கமாட்டானி. 
பல்லைப்‌ பிடுங்கின பாம்பு போல. 
பல்‌ வரிசை இரண்டுக்கும்‌ நடுவில்‌ பதுங்கிவிட்ட நாக்குப்‌ பேரல்‌. 
பல்விழுந்த புடையன்‌. 


192 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மல்‌ விழுந்த புடையனுக்குக்‌ கிருதா. 15625 


பல்‌ உமி தின்றால்‌ ஓர்‌ அவல்‌ தட்டாத? 
(ஓர்‌ அவிழ்‌ தட்டும்‌. 
பலி எலி கூடினால்‌ புற்று எடுக்காது. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
பல கரும்பிலும்‌ ஒரு கைவெட்டு. 
பலசரக்குக்‌ சுடைச்காரனுக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்தது போல. 
பலத்தவன்‌ சைக்கு இளைத்தவன்‌ துரும்பு, 15630 


பலத்சவனுக்கு மருத்து சொன்னால்‌ பீடுல்கிக்‌ கொடுத்துத்‌ தீர 
வேண்டும்‌ . 

பல தீட்டுக்கு ஒரு முழக்கு. 

பல தளி அறாய்ப்‌ பெருகும்‌, 

பல துளி பெரு வெள்ளம்‌. 

ப்ல்‌ தொல்லைக்காரன்‌, 15635 


பல நாளைத்‌ திருடன்‌ ஒரு நாளைக்கு அகப்படுவான்‌ , 

பல நாளை வெயில்‌ ஒறுக்காலும்‌ ஒரு நாளை மழை ஒறுக்காதே. 
பூல பாளம்‌ தீர ஒரு புண்ணியமாகிலும்‌ பண்ண வெண்டும்‌, 

பல பிச்சை ஆறாய்ப்‌ பெருகும்‌. ப 
பல பீற்றல்‌ உடையான்‌ ஒரு பீற்றல்‌ அடையான்‌. 15640 


பலம்‌ தேயப்‌ போய்ப்‌ பழி வந்து சேர்ந்தது போல. 
£பலன்‌. 
பல மரம்‌ கண்ட தச்சன்‌ ஒரு மரமும்‌ வெட்டமாட்டான்‌. 
பல மரம்‌ கண்டவன்‌ ஒரு மாமும்‌ ஏறப்‌ போவதில்லை. 
பல முயற்சி செய்யினும்‌ பகவரனிமேல்‌ சிந்தைவை. 
பலர்‌ கண்‌ பட்டால்‌ பாம்பும்‌ சாகும்‌. 15649 


பல வாய்க்கால்‌ ஆறாய்ப்‌ பெருகும்‌. 
பல வீட்டு உறவு முறை பட்டினி, 
பல விட்டுப்‌ பிச்சை ஒரு வீட்டுச்‌ சோறு. 
பலவும்‌ தின்றால்‌ ஒர்‌ அவல்‌ தட்டாதா? 
பலன்‌ இல்லாப்‌ பல நாளிலும்‌ அறம்‌ செய்த ஒரு நாள்‌ 
பெரிது. 15650 


பலன்‌ தேடப்‌ போய்ப்‌ பழி வந்து நேர்த்தது பேசல, 
பலர உத்தமம்‌; மா மத்திமம்‌; பரதிரி அதமம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 193 


பலக்‌ காயையும்‌ சாம்பானையும்‌ சண்ட இடத்தில்‌ வெட்டு, 
(சாமானையும்‌. ) 

பலாப்‌ பழத்துக்கு ஈப்‌ பிடித்து விடுவார்‌ உண்டோ? 
(ஈ பிடித்து விடவேண்டுமா.) 

பலரப்‌ பிஞ்சு சண்ட இடத்திலே திவசம்‌ செய்ய வேண்டும்‌. 15655 


பலிக்குப்‌ போகிற ஆடுபோலே. 

பவிசு கெட்ட பாக்கு வெட்டிக்கு இரு புறமும்‌ தீவட்டியாம்‌. 
(பாட்டிக்கு. ) 

பழக்கம்‌ கொடியது. 

பழக்கம்‌ வழக்கம்‌. 

பழக்கமேணும்‌ சரசம்‌ இன்றி ரவிக்கையில்‌ கைபோடக்‌ 
கூடாது. 15660 


பழகப்‌ பழகப்‌ பாலும்‌ புளிக்கும்‌. 

பழகாத நாய்மாதிரி விழுகிறான்‌. 

பழகிய பகையும்‌ பிரிவு இன்னாது. 
(தற்றிணை.) 

பழங்கணக்குப்‌ பருதீதி விதைக்கும்‌ ஆகாது. 

பழங்காலைத்‌ தூர்க்காதே; புதுக்காலை வெட்டாதே, 12609 
(தூர்க்கவும்‌ வேண்டாம்‌) 


பழத்திலே பழம்‌ மிளகாய்ப்‌ பழம்‌. 

பழதீதுக்குத்‌ தெரியும்‌; வெளவாலுக்குத்‌ தெரியும்‌. 

பழந்தீர்‌ மரவயிற்‌ பறவை போல. 

பழந்‌ தேங்கரயிலேதான்‌ எண்ணெய்‌. 

பழம்‌ நழுவிப்‌ பாலில்‌ விழுந்தது; அதுவும்‌ நழுவி வாயில்‌ 
விழுந்தது. 165670 


பழம்‌ நழுவிப்‌ பாலில்‌ விழுந்தது போல. 
பழம்பகை நட்பாதல்‌ இல்‌. 
(பழமொழி நானூறு.) 
ப்ழம்‌ பழுத்தால்‌ கொம்பில்‌ தங்காது. 
பழம்‌ புண்ணாளி பாதி வைத்தியன்‌, 
(பர்யாரி.) 
பழமும்‌ தின்று சொட்டையும்‌ போட்டான்‌ . 15675 


பழமை பாராட்ட வேண்டும்‌. 
பழமை ப்ரராட்டினால்தான்‌. 
பழமொழியில்‌ உமி இல்லை. 


194 | தமிழ்ப்‌ பழமெசழிகள்‌ 


பழி ஓரிடம்‌, பாரம்‌ ஓரிடம்‌. ப 
பழி ஓரிடம்‌, பாவம்‌ ஓரிடம்‌. 190680 


பழிக்கு அஞ்சாதவல்‌ கொலைக்கு அஞ்சுவானர? 
பழிக்கு அஞ்சு; பாவத்துக்கு அஞ்சு. 
பழிக்கு ஆனோர்‌ சிலர்‌; பழிக்கப்‌ படுவோர்‌ சிலர்‌. 


பழிக்குப்‌ பழி, 
பழித்தார்‌ தலையில்‌ பாடு வரும்‌, 15885 


பாமூனை பகரேல்‌. 

பழி போட்டுத்‌ தலை வாங்குகிற ஜாதி. 

பழி விட்டுப்‌ போகாது. 

பழுத்த ஓலையைப்‌ பார்த்துக்‌ குருத்தோலை சிரித்ததாம்‌, 
(பழ இலையை, பச்சை இலை சீரித்ததாம்‌.) 


பழுத்த பழம்‌ போல. 19690 


பழுதீத பழம்‌ வெளவாலை அழைக்குமா? 
(அழைக்குமாம்‌,) 
பழுத்தல்‌ இல்லாத துணிவு பாரம்‌ இல்லாத கப்பல்‌. 
பழுத்துக்‌ கெடுப்பது பாகல்‌; பழுக்காமல்‌ கெடுப்பது இரத்தக்‌ சட்டி, 
பழுது செய்ததை அறிக்கையிடில்‌ பாதி நிவர்த்தி, 
பழுதை என்று கிடக்சுப்படவும்‌ இல்லை; பாம்பு என்று நினைக்கப்‌ 
படவும்‌ இல்லை. 15695 


டமுதை என்று மிதிக்கவும்‌ முடியாது; பாம்பு என்று தாண்டவும்‌ 
முடியாது. 

பழுதை பாம்பாய்த்‌ தோன்றுவது போல. 

பழுதையைப்‌ பார்த்துப்‌ பாம்பு என்கிறான்‌. 

பழைய ஆத்தியை உருவத்‌ தெரியும்‌; பருப்புச்‌ சட்டியைக்‌ கழுவத்‌ 
தெரியும்‌; அவிட்டத்திற்கு ஆக்கத்‌ தெரியும்‌. 
(ஆத்தியை உருக்கத்‌ தெரியும்‌.) 

பழைய கறுப்பஸ்‌ கறுப்பனே; பழைய மண்‌ கிண்ணி 
கிண்ணியே, 15700 


பழைய குருடி கதவைத்‌ திறடி. 

பழையது சாப்பிட்டுப்‌ பள்ளிக்குப்‌ போகச்‌ சொன்னால்‌ சுடு 
சோற்றைத்‌ தின்று விட்டுச்‌ சுற்றிச்‌ சுற்றி வருகிறான்‌. 

பழையது போடு; உனக்குப்‌ பசியர வரம்‌ தருகிறேன்‌, 

பழையது மிகுந்த இடமே சாணியாட்சி. 

பழைய நினைப்படா பேராண்டி, 15705 


தமிழ்ப்‌ படிமொழிகள்‌ 195 


பழைய பகையை எண்ணிப்‌ பழ முள்ளுக்‌ கிளையாதே. 

பழைய பெருச்சாளி. 

பழைய பொல்னனே பொன்னன்‌; பழைய கப்பறையே கப்பறை. 
பழையனூர்‌ நீலி பரிதவிதீது அழுதது போல, 

பலிளத்தில்‌ இருக்கிறவன்‌ பள்ளத்திலே இருப்பானா? 45710 


பள்ளத்தில்‌ இருந்தால்‌ பெண்‌ சாதி; மேட்டில்‌ இருந்தால்‌ அக்காள்‌. 
(பெண்டாட்டி, மேட்டில்‌ ஏறினால்‌. தாயார்‌.) 

பள்ளத்தூரான்‌ போனதே போக்கு. 

பள்ளத்தைக்‌ கண்டால்‌ பாய்ந்தோடும்‌ தண்ணீர்‌ போல, 

பள்ளம்‌ இருந்தால்‌ தண்ணீர்‌ தங்கும்‌. 
(பள்ளம்‌ உள்ள இடத்தில்‌.) 

ப்ளம்‌ இறைத்தவன்‌ பங்கு கொண்டு போவான்‌. 15715 
(போகிறான்‌.) 


பனினம்‌ உள்ள இடத்திலே தண்ணீர்‌ நிற்கும்‌. 
(பள்ளம்‌ கண்ட.) 
பள்ளம்‌ உள்ள இடத்திலே தண்ணீர்‌ நிற்கும்‌; பயம்‌ உள 
இடத்திலே பழி பேரம்‌. 
(கண்ட இடத்திலே.) 
பிளம்‌ மேடு இல்லாமல்‌ பருத்தி விதைக்கிறது, 
(விளைக்கிறது,) 
பள்ள மடையில்‌ பாய்ச்சிய நீர்‌ போல, 
பள்ளனுக்குப்‌ பல்‌ தேய்த்தால்‌ பசிக்கும்‌;பார்ப்பானுக்குக்‌ குளித்தால்‌ 
பசிக்கும்‌. 19120 


பள்ளி ஒளித்திரான்‌; பார்ப்பான்‌ குளித்திரான்‌. 

பள்ளிக்‌ சணக்கு புள்ளிக்கு உதவாது. 
(கணக்கன்‌ உதவான்‌.) 

பள்ளிக்கு ஓர்‌ இடம்‌ எச்சில்‌; பார்பானுக்குக்‌ கண்ட இடம்‌ 
எல்லாம்‌ எச்சில்‌, 

பள்ளிக்‌ குப்பத்து அம்பட்ட வாதீதியார்‌, 
(பள்ளிக்குப்பத்துக்கு அம்பட்டன்‌ வாத்தியார்‌. ) 

பள்ளிக்குப்‌ பதிது மனை. 15725 

பள்ளிக்குப்‌ பல்லு. பாரீப்பரனுக்கு முழுக்கு. 

பள்ளிக்கும்‌ இரும்புக்கும்‌ பதம்‌ பார்த்து அடி. 

பள்ளிக்கும்‌ நாய்க்கும்‌ பதம்‌ பார்த்து அடிக்க வேண்டும்‌ 

பள்ளிக்கு வைக்காமல்‌ கொள்ளிக்கு வைத்தால்‌, 


(குறைத்து வைத்தார்‌.) 
பள்ளிக்கூடத்துக்குப்‌ பேரனால்‌ வாத்தியார்‌ அடிப்பார்‌. 19780. 


196 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பள்ளிக்கூடம்‌ பேசகிறதற்கு முன்னே பயறு பயறு என்று 
சொன்னதாம்‌; பள்ளிக்கூடம்‌ போன பிறகு பசறு பசறு 
என்றதாம்‌, 

பனீளி கெட்டால்‌ பத்துச்‌ சேர்‌ மண்வெட்டி; பார்ப்பான்‌ கெட்டால்‌ 
சத்திரம்‌ சாவடி. 

பள்ளி கையில்‌ பணம்‌ இருந்தால்‌ பாதி ராத்திரியில்‌ பாடுவான்‌, 

பள்ளி கொழுத்தால்‌ பாயில்‌ தங்கமாட்டான்‌; நண்டு கொழுத்தால்‌ 
வளையில்‌ தங்காது. 

பனிளிச்‌ சிநேகிதம்‌ பசுமரத்தாணி. 19785 


பள்ளி தேய்த்திருக்கான்‌; பார்ப்பான்‌ குளிதீதிருக்கான்‌ . 
பள்ளிப்‌ பிள்ளை என்றால்‌ செல்வம்‌ குறையுமா? 
(செல்லம்‌, ) 
பள்ளிப்‌ பிள்ளைக்குப்‌ பகுத்தறிவு ஏது? 
பன்னி பாக்குத்‌ தின்றால்‌ பத்து விரலும்‌ சுண்ணாம்பு, 
பள்ளி புத்தி பறையன்‌ பானையிலே, 15740 


பல்ளி மச்சாகீ' கதை போல. 
பள்ளி முதீதினால்‌ படையாச்சி, 
பள்ளியை நினைத்துப்‌ பாயில்‌ படுத்தால்‌ பரமசிவன்‌ போல்‌ 
கனவு வரும்‌. 
(பிள்ளை வரம்‌) 
பள்ளியையும்‌ இரும்பையும்‌ பதம்‌ பார்த்து அடி. 
பள்ளியையும்‌ பனங்கரயையும்‌ பதம்‌ பார்த்து 
அடிக்கவேண்டும்‌. 15745 


பளி வாழ்வு பத்து வருஷம்‌; பார்ப்பான்‌ வாழ்வு முப்பது வருஷம்‌, 
பள்ளி வெற்றிலை போட்டால்‌ பத்து விரலும்‌ சுண்ணாசம்பு . 

பள்ளி வைத்திய நாதன்‌ கோயில்‌, 

பள்ளுப்‌ பறை பதினெட்டுச்‌ சாதி. 

பளியரிடம்‌ புனுகு விற்றது போல. 19750 


பற்றாததற்குப்‌ பவிசு வந்தால்‌ அர்த்த ராதீதிர நேரம்‌ குடை. 
(யாழ்ப்பாண வழக்கு, பற்றாப்‌ பொறுக்கிக்குப்‌ பவிசு வந்தால்‌ 
பாதி ராத்திரியிலே குடை.) 
பற்றுக்‌ கோலுக்கு என்று பிடித்தால்‌ அரிவாள்‌ பிடிக்கு வந்துநிற்கும்‌. 
பற்றுப்‌ பறக்கடிக்கும்‌; எச்சில்‌ இரக்கப்‌ பண்ணும்‌. 
பற்று விட்டால்‌ சித்தி, 
(சித்து,) 
பறக்கிற குருவி சிறநிலே இறை கொண்டு போமா? 15795 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 197 


பறக்கிற பட்சிக்கு எது தூரம்‌? 
பறக்கும்‌ காகத்துக்கு இருக்கும்‌ கொம்பு தெரியாது. 
(தெரியாதா?) 
பறக்கும்‌ குருவிக்கு இருக்கும்‌ கொம்பு தெரியாது; பரதேசிக்குத்‌ 
தங்கும்‌ இடம்‌ தெரியாது. 
(குருவிக்கு இருக்கும்‌ இடம்‌) 
பறக்கையில்‌ தெரியசதர காக்கையின்‌ முடுக்கு , 19760 
(புடுக்கு. 


பறங்கிக்காய்‌ அழுகலைப்‌ பசுவுக்குப்‌ போடு; பசுவுந்‌ தின்னா 
விட்டால்‌ பார்ப்பானுக்குக்‌ கொடு. 

பறங்கிக்‌ காய்‌ திருடினவன்‌ தோளைத்‌ தடவிப்‌ பார்த்தது போல, 

பறங்கிக்குத்‌ தெரியுமா சடங்கும்‌ சாஸ்திரமும்‌? 

பறங்கி நல்லவன்‌; பிரம்பு பொல்லாதது. 

பறந்து பறந்து பரடுபட்டாலும்‌ பகலுக்குச்‌ சோறு இல்லை. 15769 


பறந்து போகிற எச்சில்‌ இலைமேல்‌ கல்லைத்‌ தூக்கி 
வைத்தாற்போல, 
(பாறாங்கல்லை. ) 
பறந்து போகிற காகமும்‌ பாசத்து நின்று பறந்து போகும்‌. 
பறப்பான்‌ பயிர்‌ இழந்கான்‌; அறக்‌ சாஞ்சி பெண்டு இழந்தான்‌. 
பறவை பசித்தாலும்‌ எட்டிக்‌ கனியைத்‌ தின்னாது. 
பறிகொடுத்த கட்டில்‌ பயம்‌ இல்லை. 15770 


பறி நிறைந்தால்‌ கரை ஏறுவேன்‌. 
பறைக்குடி நாய்‌ குரைதீதால்‌ பள்ளக்குடி நாயும்‌ குரைக்கும்‌. 
பறைச்சி பிள்ளையைப்‌ பள்ளிக்கு வைத்தாலும்‌ பேச்சிலே 
ஐயே என்னுமாம்‌. | 
பறைச்சி பெண்‌ ஆனாலும்‌ துடைதிதுவிட்டாற்‌ பேரல்‌ இருக்கிறது. 
பறைச்சி முலை அழகு: பாப்பாத்தி தொடை அழகு; கோமுட்டிச்சி 
குறி அழகு. 15775 


பறைச்சி வெற்றிலை போட்டால்‌ பதீது விரலும்‌ சுண்ணாம்பு. 

பறைச்சேரி அழிந்தால்‌ அக்கிரகாரம்‌. 

பறைச்சேரி நாய்‌ குரைத்தால்‌ பள்ளச்சேரி நாயும்‌ குரைக்கும்‌. 

பறைச்சேரி மேளம்‌ கல்யாணத்துக்குக்‌ கொட்டும்‌; கல்லெடுப்புக்கும்‌ 
சொட்டும்‌. 

பறைச்சேரியில்‌ முளைத்த வில்வமரம்‌ போல. 15780 
(பறைத்‌ தெருவில்‌ வில்வம்‌ முளைத்தது போல.) 


198 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பறை தட்டினாற்‌ போல. 
பறைந்த வாயும்‌ கிழிந்த சீலையும்‌ கிடவர. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
பறைப்பாட்டுக்கும்‌ பறைப்‌ பேச்சுக்கும்‌ சுரைப்‌ பூவுக்கும்‌ மணம்‌ 
இல்லை. 
பறைப்‌ பிள்ளையைக்‌ கொண்டு போய்ப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
வைத்தாலும்‌ அணை என்கிற புத்தி போகாது. 
(எதற்கும்‌ அணை என்பதைச்‌ சேர்த்துப்‌ பேசுவார்கள்‌. கொங்கு 
நாட்டு வழக்கு. ) 
பறைப்‌ புத்தி அரைப்‌ புதிதி. 15785 


பறைப்‌ பூசம்‌. 

பறையரிலே சிவத்தவனையும்‌ பார்ப்பானிலே கறுதிதவனையும்‌ 
நம்பக்‌ கூடாது. 

பறையன்‌ பரக்குத்‌ தின்பதும்‌ பறைச்சி மஞ்சள்‌ குளிப்பதும்‌ 
அறிப்பும்‌ பறிப்பும்‌ மட்டும்‌. 

பறையன்‌ பொங்கல்‌ போட்டால்‌ பகவானுக்கு ஏலரதோ? 
(ஏறாதோ?) 

பறையன்‌ வளர்த்த கோழியும்‌ பார்ப்பான்‌ வளர்தீத வாழையும்‌ 


உருப்படா, 15790 
பறையன்‌ வீட்டில்‌ பால்‌ சோறு ஆக்கி என்ன? நெய்ச்‌ சோறு 
ஆக்கி என்ன? 
பறையனுக்குக்‌ கல்யாணமாம்‌; பாதி ராத்திரியிலே வாண 
வேடிக்சையாம்‌. 


பறையனுக்குப்‌ பட்டால்‌ தெரியும்‌; நண்டுக்குச்‌ சுட்டால்‌ தெரியும்‌, 

பறையனுக்கு வரிசை வந்தால்‌ பாதி டவல குடை 
பிடிப்பான, 

பறையனுக்கு வள்ளுவன்‌ பாதிச்‌ சைவன்‌. 15793 


பறையனும்‌ பார்ப்பானும்‌ போல, 
பறையனை நம்பு; பார்ப்பானை நம்பாதே. 
பறையனைப்‌ போல்‌ பாடுபட்டுப்‌ பார்ப்பானைப்‌ போல்‌ சாப்பிட 


வேண்டும்‌. 
பறையைப்‌ பள்ளிக்கு வைத்தாலும்‌ துறைப்‌ பேச்சுப்‌ போகுமா? 
பறை வேலை அரை வேலை, 12800 


பன்றிக்‌ குட்டி ஆனை ஆகுமா? 
பன்றிக்‌ குட்டிக்கு ஒரு சந்தி ஏது? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 199 


பன்றிக்‌ குட்டிக்குச்‌ சங்கராந்தி ஏது? 
(சோமவாரமா?) 

பன்றிக்குட்டி பருதீதரல்‌ ஆனைக்குட்டி ஆகுமா? 

பன்றிக்குத்‌ தவிடு வைக்கப்‌ போனரலும்‌ உர்‌ என்கிறது; 
சுழுத்து அறுக்கப்‌ போனாலும்‌ உர்‌ என்கிறது. 15808 


பன்றிக்குத்‌ தவிடு வைப்பது தெரியாது; கழுத்தை அறுப்பதும்‌ 
தெரியாது. | 

பன்றிக்குப்‌ பல குட்டி; சிங்கத்துக்கு ஒரு குட்டி. 

பன்றிக்குப்‌ பின்‌ பேரன கன்றும்‌ மலம்‌ தின்னும்‌, 
(பசுங்கன்றும்‌, ) 

பன்‌ றிக்கும்‌ பருவதீதில்‌ அழகிடும்‌. 

பன்றி பட்டால்‌ அவனேசடே; காட்டானை பட்டால்‌ பங்கு, 15810 


பன்றி பல ஈன்று என்ன ஆனைக்குட்டி ஒன்று போதாதா? 
(குஞ்சரம்‌ ஒன்று போதும்‌.) 
பன்றி பல குட்டி; சிஙிகம்‌ ஒரு குட்டி. 
பன்றி பல குட்டி போட்டாற்‌ போல, 
பன்றி புல்‌ தின்றதனால்‌ பயன்‌ உண்டா? 
பன்றியின்‌ பின்னோடு பத்தெட்டும்‌ போகிறது. 15815 


பன்றி வேட்டையில்‌ பகல்‌ கால்‌ முறிந்த நாய்க்கு இரவு கசிப்‌ 
பரனையைக்‌ கண்டால்‌ பயம்‌, 

பன்னக்காரன்‌ பெண்டிர்‌ பணியக்‌ கிடந்து செத்தரன்‌; பரியாரி 
பெண்டிர்‌ புழுத்துச்‌ செத்தான்‌. 

பன்னப்‌ பன்னப்‌ பல விதம்‌ ஆகும்‌. 
(தோன்றும்‌. யாழ்ப்பாண வழக்கு.) 

பன்னி உரைத்திடிலோ பாரதம்‌ ஆம்‌, 

பன்னிப்‌ பழங்கதை படியாதே. 15830 
(பேசாதே,) 


பனங்காட்டில்‌ இருந்து கொண்டு பால்‌ குடித்தாலும்‌ கல்‌. 
என்பரரீகள்‌, 

பனங்காட்டில்‌ மிரளுகிறதர? 

பனங்கரட்டு நாரி சலசலப்புக்கு அஞ்சுமா? 

பனங்கரயையும்‌ பங்காளியையும்‌ பதம்‌ பரர்தீது வெட்ட வேண்டும்‌. 

பனங்கிழங்கு முற்றினால்‌ நாராகும்‌. 16825 


பனிக்கண்‌ திறந்தால்‌ மழைக்கண்‌ திறக்கும்‌, 
பனிக்காலம்‌ பின்னிட்டது; இனிக்‌ காலனுக்கும்‌ பயம்‌ இல்லை. 
(போச்கது,) 


200 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பனிக்குப்‌ பலிக்கும்‌ வரகு; மழைக்குப்‌ பலிக்கும்‌ நெல்‌. 
பனி நீராற்‌ பாவை செய்தாற்‌ போல. 
(தேவாரம்‌.) 
பனிப்‌ பெருக்கிலே கப்பல்‌ ஓட்டலரமா? 15890 


பனி பெய்தால்‌ மழை இல்லை; பழம்‌ இருந்தரல்‌ பூ இல்லை, 

பனி பெய்தால்‌ வயல்‌ விளையுமா? 

பனி பெய்து கடல்‌ நிறையுமா? 

பனி பெய்து குளம்‌ நிரம்புமா? மழை பெய்து குளம்‌ திரம்புமர? 

பனியால்‌ குளம்‌ நிறைதல்‌ இல்‌, 15835 
(பழமொழி தானூறு.) 


பனியிலே கப்பல்‌ ஓட்டலரமர? 

பனியை நம்பி ஏர்‌ பூட்டினது போல. 

பனை அடியில்‌ இருந்து பரல்‌ குடித்தாலும்‌ சம்சயம்‌. 

பனை ஆயிரம்‌; பாம்பு ஆயிரம்‌. 

பனை இருந்தாலும்‌ ஆயிரம்‌ வருஷம்‌; இறந்தாலும்‌ ஆயிரம்‌ 
வருஷம்‌. 15840 


பனை ஏறியும்‌ பரனை தெரடாது இறங்கினரற்பேரல. 
(பானை தொடவில்லை. ) 

பனை ஏறி விழுந்தவனை ஆனை ஏறி மிதித்தது பேல. 
(பனையாலே விழுத்தவனை மாடேறி மிதித்தது போல.) 

பனை ஏறுபவனை எந்த மட்டும்‌ தாங்குகிறது? 

பனை ஓலையில்‌ நாய மொண்டது பேசல, 
(சடா மூண்டது போல,) 


பனைக்குப்‌ பத்தடி. 15845 


பனை திழலும்‌ நிழலோ? பகைவர்‌ உறவும்‌ உறவோ? 
பனை தின்று ஆயிரம்‌; பட்டு ஆயிரம்‌. 
(பனை தட்டு ஆயிரம்‌,) 
பனை மட்டையில்‌ மழை பெய்தது போல. 
பனை மட்டையில்‌ மூத்திரம்‌ பெய்தது போல. 


பனை மரத்தின்கீழ்‌ இருந்து பாலைக்‌ குடித்தாலும்‌ கன்‌ குடித்தான்‌ 
என்பார்கள்‌, 15850 


த்‌ ப்ட்‌ திழல்‌ இல்லை; பறையனுக்கு முறை இல்லை, 
உறவு. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 201 


பனை மரத்து திழல்‌, பாம்பாட்டி வித்தை, தெலுங்கன்‌ உறவு, 
தேவடியாள்‌ சிநேகம்‌ நாலும்‌ பகை, 

பனையில்‌ ஏறுகிறவனை எட்டும்‌ வரையில்தான்‌ தாங்கலசம்‌, 

பனையிலிருந்து விழுந்தவனை பாம்பு கடித்தது போல. 

பனையின்‌ நிழலும்‌ நிழலோ? பறையர்‌ உறவும்‌ உறவோ? 15855 
(பகைவர்‌ உறவும்‌.) 


பனைவிதை பெரிதாக இருந்தும்‌ திழல்‌ கொடுக்க மாட்டாது. 

பனை வெட்டின இடத்தில்‌ கழுதை வட்டம்‌ பேரட்டது போல. 

பனை வைத்தவன்‌ பசர்த்துச்‌ சசவான்‌; தென்னை வைத்தவன்‌ 
தின்று சவான்‌. 

பஹு ஜன வாக்யம்‌ கர்த்தப்யம்‌, 


202 


பசக்கத்தான்‌ பேர்‌ பெற்றான்‌ ; மாங்கரட்டான்‌ நீர்‌ பெற்றான்‌, 
15860 


பரக்கியவதி என்று பறந்து ஓடி வந்தவன்‌ கோத்திரத்தைக்‌ 
கேட்டுக்‌ குதித்தோடிப்‌ போனான்‌. 

பசக்கியவரன்‌ பிள்ளையை முகத்தில்‌ தெரியும்‌, 

பாக்குக்‌ கடிக்கிற நேரத்தில்‌. 

பாக்குக்‌ கடிக்குமுன்‌ பத்துமுறை மழை பெய்யும்‌. 

பாக்குக்‌ கொடுத்த பாக்கியவதி, 15865 
(தத்த. , 


பாக்குக்‌ கொடுத்தால்‌ பந்தலிலே என்ன அலுவல்‌? 

பரக்குதி தோப்பு ஆனால்‌ மடியில்‌ கட்டுகிறதா? 

பாக்கு வெட்டியில்‌ அகப்பட்ட பாக்குப்‌ போல, 

பரக்சை மடியிலே கட்டலாம்‌; தோப்பை மடியிலே கட்டலாமர? 
(வைக்கலாம்‌. ,வைக்கலாமா?) 


பாகல்‌ மிதியுண்டும்‌ பாத்துக்கு உகந்தது. 15865 


பாகல்‌ விதைக்கச்‌ சுரை முளைக்குமா? 

பாகற்காய்‌ என்றால்‌ பத்தியம்‌ முறிந்து போச்சா? 

பரகற்காய்க்காகப்‌ பங்கை ஏற்ற கதை போல, 

பரகற்காய்க்கு உப்புப்‌ பதம்‌ அறிந்து போடு. 

பாகற்காய்க்குப்‌ பருப்பு இல்லை என்று சொன்னாளாம்‌. 15870 


பாகற்காய்‌ விற்ற கூடை பணக்கூடை, 

பாகற்காயைப்‌ பூனை கொண்டு போனதென்றால்‌, கேட்பா 
ருக்கு மதி எங்கே போச்சு? 

பாகற்‌ கொட்டை புதைக்கச்‌ சுரைக்‌ கொட்டை முளைக்குமா? 
(விதைக்க) | 

பாகை சொந்தம்‌; மற்றதெல்லாம்‌ இரவல்‌. 

பாசத்தில்‌ மிஞ்சியது ஆசாபாசம்‌; அதனிலும்‌ மிஞ்சியது ரத்த 

ured. 15880 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 203 


பரசம்‌ அற்றவன்‌ பரதேசி. 

பரசம்‌ அற வற்றிப்‌ பசை அறத்‌ தேய்க்கிறது, 

பாசி மணிக்காரி ஊசி விற்றது போல. 

பாட்டி கெட்டிக்காரி; பதக்கைப்‌ போட்டு முக்குறுணி என்பால்‌. 
(பாட்டி பைத்தியக்காரி) ப 

பாட்டி சமைத்த மயிரில்‌ கீரையும்‌ இருந்தது. 15885 


பாட்டி நூற்பது பேரன்‌ பூணூலுக்கு போதாது 

பாட்டி நூற்ற நூலுக்கும்‌ பேரசண்டி அரை நாண்‌ கயிற்றுக்கும்‌ 
சரியாப்‌ போச்சு. 

பாட்டி பதக்கரிசி தீட்டிக்‌ கோணற்கரலை நீட்டிக்‌ குசு விடடி 
பாட்டி. 

பாட்டி பார்த்தால்‌ பைத்தியக்காரி; பதக்குப்‌ போட்டு 
முக்குறுணி என்பாள்‌, 

பாட்டி முற்றினால்‌ பேததி; போட்டி முற்றினால்‌ நாத்தி, 15890 
(நாஸ்தி; பேத்தி முற்றினால்‌) 


பாட்டி வீட்டு நாய்க்குப்‌ பரதேசி உபதேசம்‌ செய்தாற்‌ போல. 

பாட்டுக்கு அழுவார்‌; பணிக்கு அழுவார்‌; வையகத்தில்‌ பாக்குக்கு 
அழுத பாரதத்தைக்‌ சுண்டது இல்லை. 

பாட்டுப்‌ பலிக்கும்‌ பாக்கியவானுக்கு, 

பாட்டுப்‌ பலித்தால்‌ கிழவியும்‌ பாடுவான்‌. 

பட்டுப்‌. போன வெட்டவெளியிலே வீட்டைக்‌ கட்டுவரனேன்‌? 1589௦ 


பாட்டு வாய்த்தரல்‌ கிழவியும்‌ பாடுவாள்‌, 

பசடகக்‌ கரரியிடம்‌ பாரதம்‌ சொன்னால்‌ பரடகத்தைப்‌ பார்ப்பாளர? 
-பசரதத்தைக்‌ சேட்பாளா. 
(பாரதம்‌ படிக்கச்‌ சொன்னால்‌, பாரதத்தைப்‌ படிப்பாளா?) 

பாடகக்‌ கரரி வாழ்ந்தால்‌ பத்து எட்டுச்‌ சனம்‌ பிழைக்கும்‌. 
(விழுந்தர்ல்‌,) 

பாடத்‌ தெரியாத பாகவதருக்குப்‌ பக்சு வாத்தியம்‌ போதசதாம்‌. 

பாடப்‌ பாட ராகம்‌; படுக்கப்‌ படுக்க ரோகம்‌. 45900 


பாடப்‌ பாட ராகம்‌; மூடமூட ரோகம்‌. 
(எட ஏட ரோகம்‌ ஏட-அழ; தெலுங்கு.) 

பாடம்‌ ஏறினும்‌ ஏடது கைவி3டல. 

பாடல்‌ இல்லாத தரசிபால. 

பாடல்‌ பாடிக்‌ குத்தினாலும்‌ பதரில்‌ அரிசி வருமா? 

பாடிக்‌ கறக்கிற மாட்டைப பாடிக்‌ கறக்க வேண்டும்‌; ஆடிக்‌ கறக்கிற 
மாட்டை ஆடிக்‌ கறக்க வேண்டும்‌. 15905 


பாடி, குறட்டூர்‌. பாழாய்ப்‌ போன அம்பத்தூர்‌, 
பாடிப்‌ பாடிக்‌ குத்தினர£லும்‌ பதரில்‌ அரிசி வராது. 
(இல்லை, 
பாடு அறிந்து பாடு பட்டால்‌ பாழும்‌ காடும்‌ நெல்‌ விளையும்‌, 
பாடு இல்லாமல்‌ பயன்‌ இல்லை, 
பாடு என்றால்‌ பாணனும்‌ பாடான்‌, 15910 


பரடு பட்ட அம்மாளுக்குப்‌ பழைய சேலை; கூரீ கெட்டு 
அம்மசளுக்குக்‌ குறியேசடு சேலை, 
பாடு பட்ட கட்டாடிக்கு அள்ளிப்‌ போடு பூசணிக்காயை. 
(கட்டாடி வண்ணான்‌ யாழ்ப்பாண வழக்கு,) 
பாடு பட்ட சட்டாடிக்குப்‌ பூசணிக்கரயும்‌ சோறும்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
(அள்ளிப்‌ போடு பூசணிக்காயை.) 
பாடு பட்ட நாய்க்குக்‌ கேடு வந்ததைப்‌ போல. 
பாடு பட்டவன்‌ பட்டத்துக்கு இருப்பால்‌. 15915 


பாடு பட்டால்‌ அல்லது பலல்‌ இல்லை. 

பாடு பட்டால்‌ பலன்‌ உணடு. 

பாடு படாமற்‌ பேமனரல்‌ பலன்‌ இல்லாமற்‌ போகும்‌. 

படு, பாடு எனறால்‌ பறையனும்‌ பாடமாட்டான்‌;: தானாகப்‌ 
பாடினரல்‌ தலை தெறிககப பாடுவான்‌, 

படும்‌ இலலை; பலனும்‌ இல்லை. 19920 


பாடும்‌ புலவர்‌ கையில்‌ பட்டேரலை ஆனேனே! 

பாடை ஏறினும்‌ ஏடது கைவிடேல்‌. 

பரடைக்குப பிணம்‌ பற்றாமல்‌ போக. 

பரடையிலல பார்க்க வேணுமென்றால்‌ சரகையிலே வார. 

பாண்ட மங்கலம்‌, பரமத்தி, பையனைக்‌ கண்டால்‌ பிரம்ம 


ஹத்தி, 15085 


பாண்டவர்கள்‌ தெரியாதா? கட்டில்‌ கால்‌ போல மூன்று பேர்‌ என்று 
இரண்டு விரலைக்‌ கரட்டி, ஒரு கோடு பேசட்டு, அதையும்‌ 
அழுித்தானாம்‌, 

பாண்டி பதினாறு 
(சிவன்‌ தலம்‌.) 

பாண்டியில்‌ இரண்டு; பட்டரில்‌ இரண்டு. 


ன ட மன்‌, வர துங்கராமன்‌; சிவஞான முனிவர்‌: கச்சியப்ப 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 205 


பாண்டியில்‌ இரண்டும்‌ பட்டியில்‌ இரண்டும்‌, ப 
பாணம்‌ தொடுத்தாற்‌ போல்‌ பேசுகிறான்‌. 15980 


பாணர்தம்‌ அடியார்‌ பரதேசம்‌ போனால்‌ விறகையும்‌ சுமந்து 
கொண்டு மீனவருவார்‌, : 

(திருவாலா வாயுடையார்‌ திருவிளையாடற்‌ புராணம்‌, 54:49.) 
பாத்திரம்‌ அறிந்து பிச்சை இடு; கோத்திரம்‌ அறிந்து பெண்‌ கொடு, 
பாத்திரம்‌ பெங்குகிறதற்குவிளே ஆத்திரம்‌ பொங்கப்படாது. 
பாதகர்‌ பழக்கம்‌ பாம்பொடு பழக்கம்‌ போல. 

(பழகல்‌ போல.) 
பாதம்‌ எப்படி, பக்தர்‌ அப்படி , 399985 

(பரதம்‌ எப்படி... ) 


பாதிக்‌ கல்யாணம்‌ ஆனரற்‌ போல, 
பாதிக்‌ காய்‌ கறிக்கும்‌, பாதிக்‌ காய்‌ விதைக்குமச? 
பதிக கிணறு தரண்டினாற்‌ போல, 
பாதிக்கு மேல்‌ சிற்றப்பாவா? 
பரதிச்‌ சுரைக்‌ காய்‌ சுறிக்கும்‌, பாதிச்‌ சுரைக்காய்‌ 
விதைக்குமா? 15040 


பாதிப்‌ பாக்குக்‌ கொடுத்துப்‌ படகுப்‌ பாக்கு அடித்துக்‌ கொண்டு 
போவது பேல. 

பாதிப்‌ பாக்கைக்‌ கப்பலில்‌ போட்டுப்‌ பங்குக்கு நின்றானரம்‌, 

பாதி வயதில்‌ படை எடுத்துக்‌ கொண்டு போகிறான்‌. 

பாப்பா சாலே அடிதிதுப்‌ பருப்பும்‌ சோறும்‌ போட்டது போல, 

பரப்பசத்தி அம்மா மாடு வந்தது. 15945 

பாப்‌ பாதி பண்‌ பாதி, 

பாபநாசம்‌ படி அழகு, 


பாபீ சதாயுஸ்‌ 
பாம்‌ பாட்டிக்குப்‌ பாம்பாலே சாவு; கலினனுக்குக்‌ கனவாலே சாவு. 
பரம்பாட்டி, பரம்பிலே; கள்ளன்‌ களவிலே, 19990 


பாம்பாட்டி பெற்றவை பத்தும்‌ குரங்கு. 
பாம்பில்‌ குட்டி பாம்பு; அதன்‌ குட்டி நட்டுவாங்க்‌ காலி. 
(பாம்பின்‌ குட்டி.) 
பாம்பிலும்‌ பாம்புக்‌ குட்டிக்கு விஷம்‌ அதிகம்‌; வீரியம்‌ அதிகம்‌ 
மாம்பின்‌ கால்‌ பாம்பு அறியும்‌. 
பாம்பின்‌ குட்டிக்குப்‌ பால்‌ வார்த்து வளர்த்த கதை, 15055 


206 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
பாம்பின்‌ வாய்த்‌ தேரை போல. 
(தவளை போல.) 
பரம்பின்‌ வாயில்‌ உள்ள தேரை குதித்துப்‌ புகழ்ந்தாற்‌ போல்‌. 
பரம்பு அடித்த கம்பு பரறையனுக்கு, 
பாம்பு அடித்த தோஷம்‌ பெரங்கி விட்டாலும்‌ போகாது, 
(பொங்கல்‌ இட்டாலும்‌, 
பாம்பு அடித்துப்‌ பரணில்‌ போட்டால்‌ சமயதீதுக்கு ஆகும்‌, 15960 


பாம்பு அறியும்‌ பாம்பின்‌ கால்‌. 

பாம்பு ஆனசலும்‌ பழகினது தேவலை. 

பரம்பு இரையை நினைத்தால்‌, தேரை விதியை நினைக்கிறது, 

பாம்பு என்றால்‌ படையும்‌ நடுங்கும்‌. 

பரம்பு என்றால்‌ படையும்‌ நடுங்கும்‌; குரங்கு என்றால்‌ குழந்தைகள 
கூடும்‌. 40965 


பாம்பு என்று தாண்டுதற்கும்‌ இல்லை; பழுதை என்று மிதிப்பதற்கும்‌ 
இல்லை, 

பாம்புக்குச்‌ சத்துரு டஞ்சமா? 
(சத்துருக்கள்‌ கொஞ்சமா?) 

பசம்புக்‌ குஞ்சுக்கு நீந்தப்‌ பழக்க வேணுமா? 

பரம்புக்‌ குட்டிக்குப்‌ பால்‌ வார்தீது வளர்த்தாலும்‌ படு விஷத்தைக்‌ 


கொடுக்கும்‌, 
(பாம்புக்கு,) 

பாம்புக்‌ குட்டிக்கு விஷம்‌ பாலாடை. வைத்துப்‌ புகட்ட 
வேணுமா? 15970 


பாம்புக்‌ குட்டியைக்‌ கண்ட இடத்தில்‌ தலையை நசுக்கு. 

பாம்புக்குத்‌ தச்சன்‌ கறையான்‌. 

பாம்புக்குத்‌ தடை கட்டினாற்‌ போல, 

பரம்புக்குத்‌ தலையைக்‌ காட்டி மீனுக்கு வாலைக்‌ காட்டுகிறது. 
(விலாங்கு மீன்‌.) 

பாம்புக்குப்‌ பகை கருடன்‌, 15975 


பாம்புக்குப்‌ பல்லிலும்‌ தேளுக்கு வாலிலும்‌ விஷம்‌. 

பாம்புக்குப்‌ பல்லிப்ல விஷம்‌; துஷ்டனுக்கு உடம்பெல்லாம்‌ விஷம்‌. 
(துரோகிக்கு,) 

பரம்புக்குப்‌ பாம்பு விஷம்‌ உண்டா? 

பாம்புக்குப்‌ பால்‌ வார்த்தது போல்‌, 

பாம்புக்குப்‌ பால்‌ வார்த்தால்‌ வார்த்தவளையே கடிக்கும்‌. ௩9960 


பாம்புக்குப்‌ பால்‌ வார்த்து வளர்த்தாலும்‌ அதன்‌ விஷம்‌ நீங்கரது; 
வேம்புக்குத்‌ தேன்‌! வார்த்தாலும்‌ வேப்பிலைக்‌ கசப்பு மாறாது. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 207 


பாம்புக்கு மருந்து கேட்கத்‌ தேளுக்குப்‌ த்க்‌ போல, 

பாம்புக்கு மூப்பு இல்லை. 

பாம்புக்கு ராஜா மூங்கில்‌ தடி. 

பாம்புக்கு விஷம்‌ பல்லிலே; பரத்தைக்கு விஷம்‌ உடம்‌ 
பெங்கும்‌. 19985 


பரம்பு கடிக்கத்‌ தேளுக்குப்‌ பார்க்கிறதா? 

பாம்பு சுடித்தாலும்‌ பிழைக்கலாம்‌; பாக்குக்‌ கடித்தால்‌ பிழைக்க 
முடியாது. 

பசம்புச்‌ செவி. 

பாம்பு தன்‌ பசியை நினைக்கும்‌; தேரை தன்‌ விதியை நினைக்கும்‌. 

பரம்பு தின்கிற ஊரிலே பேரனால்‌ நடுமுறி நமக்கு என்று இருக்க 
வேண்டும்‌, 19990 
(நடுத்துண்டு, நடுக்‌ கண்டம்‌.) 


பாம்புப்‌ பிடாரனுக்குப்‌ பாம்பாலே சாவு. 

பரம்பு பகையும்‌ தோல்‌ உறவுமா? 

பாம்பு பசிக்கில்‌ தேரையைப்‌ பிடிக்கும்‌. 

பம்பு பசியை நினைக்கிறது; தேரை விதியை நினைக்கிறது. 

பரம்பு படம்‌ விரித்து ஆடிய தென்று நாகிகூழ்ப்‌ பூச்சியும்‌ தலைதூக்கி 
ஆடியதாம்‌. 15995 


பாம்பும்‌ கீரியும்‌ போல. 

பாம்பும்‌ கீரியும்‌ போலப்‌ பல காலம்‌ வாழ்ந்தேன்‌. 

ஈரம்பும்‌ சாகவேண்டும்‌; கோலும்‌ முறியக்‌ கூடாது, 

பாம்பும்‌ சாகாமல்‌ பாம்பு அடித்த கோரலும்‌ முறியாமல்‌ இருக்க 


வேண்டும்‌. 
(பாம்பும்‌ நோவாமல்‌ கம்பு நோ வாமல்‌, ) 


பாம்பும்‌ தப்பாமல்‌ கொம்பும்‌ முறியாமல்‌. 16000 
(ஒடியாமலி,) 


பாம்பும்‌ தன்‌ பசியை நினைந்து தேரையும்‌ தன்‌ விதியை நினைந்த 
கதை. 

பாம்பும்‌ நோனாமல்‌ த்ய அடிதீத கோலும்‌ நோவாமல்‌ இருக்க 
வேண்டும்‌. 

பாம்பும்‌ போச்சு; பாம்பு அடிதீத கோலும்‌ போச்சு. 

பாம்பை அடித்தால்‌ பரல்வார்‌திதுப்‌ புதைக்க வேண்டும்‌. 

பாம்பைத்‌ தின்று பரழ்மூலையில்‌ இருக்கையில்‌ வீம்புக்காய்‌ என்னை 
வெளியில்‌ இழுச்கிறீரர? 16005 


208 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பசம்பைப்‌ பழுதை எனறு மிதிக்கும்‌ பருவம்‌. 

பாம்பைப்‌ பிடித்துப்‌ பல்லைப்‌ பார்ப்பதா? 

பாம்பை மிதிக்கும்‌ வயசு, 

பாம்பை மிதித்தவன்‌ போல. 

பாம்பை மூட்டையிலே, புலியைக்‌ குட்டியிலே கொல்ல 
வேண்டும்‌. 16010 


பரம்மை வளர்த்தாற்‌ போல. 

பஈம்பேடு ஒரு கூரைலில்‌ பயின்றாற்‌ பேல. 

பாம்போடு குடியிருப்பது போல. 

பாம்போடு பழகேல்‌, 

பாமணி ஆற்றிலே பல்லை விளக்கு; முல்லை ஆற்றிலே முகம்‌ 
கழுவு. 16015 


பரய்க்குத்‌ தகுந்தபடி கசலை நீட்டு. 

பசய்கிற மாட்டுக்கு முன்னே வேதம்‌ சொன்னாற்‌ போல. 

பாய்‌ கிடக்க மலம்‌ கிடக்கப்‌ பரட்டி செதிதாள்‌; அழ வந்தேன்‌. 
பாய்ச்சலும்‌ வேண்டும்‌; காய்ச்சலும்‌ வேண்டும்‌. 

பாய்ச்சி அறுத்தால்‌ பதக்கு நெல்கூடக்‌ காணும்‌. 16020 


பாய்மரம்‌ இல்லாக்‌ சுப்பலைப்‌ போல. 

பாய்‌ மரம்‌ சேர்த்த காகம்‌ போல்‌ ஆனேன்‌. 

ப்சயாத கருங்‌ காட்டில்‌ பருத்தி விதைத்தால்‌ பயன்‌ தரும்‌, 

பாயும்‌, ஜலம்‌ முழுதும்‌ கட்டு; பழைய எரு எடுத்துக்‌ கொட்டு. 
பசயைச்‌ சுருட்டடி, பிள்ளையை இடுக்கடி, பரதேசம்‌ போக, 16025 


பார்‌ ஆளலாம்‌ என்று பால்‌ குடிக்கிறாய்‌, 

பார்‌ ஆளும்‌ பட்டம்‌ கிடைக்குமா? 

பார்க்கக்‌ கொடுத்த பணத்துக்கு வெள்ளிக்கிழமையா? 
(பயணத்துக்கு.] 

பார்க்கப்‌ பதினாயிரம்‌ கண்‌ வேண்டும்‌, 

பார்க்காத உடைமை பாழ்‌. 18080 


பார்க்கிற கண்ணிலும்‌ கேட்கிற செவி இன்பம்‌. 

பார்க்கிற கண்ணுக்குக்‌ கேட்கிற செவி பொல்லாதது. 
(காது,) ப 

பார்க்கிற பார்வையும்‌ தேய்க்கிற தேய்ப்பும்‌ நான்‌ அறிவேன்‌; 
பார்‌, பார்‌, தேய்‌, தேய்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 209 


பார்க்கிறவர்களுக்குப்‌ பைத்தியக்காரி; மற்றவர்க்கு எல்லாம்‌ 
வைத்தியக்கரரி, 
பார்‌, கேவி, மெளனமாய்‌ இரு. 16035 


பார்த்த கண்ணும்‌ பூதீதுப்‌ பகலும்‌ இரவாயிற்று, 

பரார்த்த கண்ணும்‌ பூத்துப்‌ போயிற்று. 

பாரீதிததைக்‌ கேட்பான்‌ பரர்ப்பரன்‌. 

பார்த்த முகம்‌ எல்லாம்‌ வேற்று முகம்‌. 

பார்தீதவரீக்கு இன்பம்‌; படுபவர்க்குத்‌ துன்பம்‌, 10040 


பசர்ீதீதால்‌ கிழவனடி; பத்தரை மாற்றுத்‌ தங்கமடி, . 
பார்த்தால்‌ தெரியுமா? பட்டால்‌ தெரியுமா? 
(வருத்தம்‌) 
பசர்த்தால்‌ பசுப்‌ போல; பாய்ந்தால்‌ புலி போல, 
பார்திதால்‌ பண்டாரம்‌; பழகி விட்டால்‌ ஐயா! 
பார்த்தால்‌ பூனை; பாய்ந்தால்‌ புலி. 16049 


பார்த்தால்‌ பைத்தியக்காரன்‌ ; பத்துப்‌ பேரை அடிப்பான்‌, 
பபரர்தீதால்‌ மரடு; பார்க்கா விட்டால்‌ சும்மாடு. 
பசர்த்தால்‌ மீனுக்குப்‌ பசி ஆறும்‌; நினைதீதரல்‌ ஆமைக்குப்‌ 

பசி ஆறும்‌, 
பார்த்தாலும்‌ பார்த்தேன்‌; பார்ப்பானைப்‌ போல்‌ பார்த்ததில்லை , 
பார்த்தலும்‌ மெல்லி; நூற்றுக்கு ஒரு சேவகன்‌. 16050 


பரர்த்திருக்கத்‌ தின்று விழித்திருக்கக்‌ கை கழுவுவான்‌, 

பார்தீதிருந்தவண்‌ பச்சை குத்தினான்‌; கேட்டிருந்தவன்‌ 
வறுத்துக்‌ குத்தினான்‌ 
(வற்புறுத்தினாள்‌. ) 

பார்த்திருந்தும்‌ பாழும்‌ கிண்ற்றில்‌ விழுகிறதா? 
(விழுந்தாற்‌ போல.) 

ப்ரரீதீதுப்‌ பார்த்துக்‌ கண்‌ பூத்துப்‌ போச்சு, 

பார்ப்பதற்கு அரிய பரப்பிரமம்‌, 16055 

பாரீப்பது அறியும்‌ பரப்பிரமம்‌. 

பார்ப்பவருக்கு இன்பம்‌; படுபவருக்குத்‌ துன்பம்‌. 

பார்ப்பாத்தி அம்மா மாடு வந்தது; பார்த்துக்‌ கொள்‌ பிடிந்துக்‌ 
கட்டிக்‌ கொள்‌. 

பார்ப்பாத்தி உப்புக்‌ கண்டம்‌ கடித்த சுதை. - 

பார்ப்பாத்தி உப்புக்‌ கண்டம்‌ பறி கொடுத்தது போல, 16060 


210 ப தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 


பார்ப்பரர்‌ சேவசமும்‌ வெள்ளைக்‌ குதிரைச்‌ சேவகமும்‌ ஆகா. 
பாரப்பாரத்‌ தமிழ்‌, பண்டார ஸம்ஸ்கிருதம்‌, பஞ்சாங்கக்காரன்‌ 
பதார்த்தம்‌ சுத்தம்‌ இல்லை, 
பார்ப்பாரப்‌ பிணம்‌ போகிறது பார்‌. 
பரர்ப்பாரப்‌ பையன்‌ நண்டு பிடிப்பது போல. 
(பிள்ளை. ) 
பாசீப்பாரிடத்தில்‌ வாயளவிலும்‌ பேசக்‌ கூடாது. 10065 


பார்ப்பாரைப்‌ பார்த்துக்‌ கழுதை பரதேசம்‌ போனதாம்‌. 
பாரீப்பரரைப்‌ பார்த்துப்‌ பரதேசம்‌ பேரவல்‌ போல்‌. 
பார்ப்பான்‌ ஆசை கோணியும்‌ கொள்ளாது. 
பார்ப்பான்‌ ஏழையும்‌ பசு ஏழையும்‌ உண்டோ? 
(சாதுவும்‌ இல்லை, ) 
பார்த்துக்‌ கொள்‌ ; பிடித்துக்‌ கட்டிக்‌ கொள்‌. 16070 


பார்ப்பா கறுப்பும்‌ பறைச்‌ சிவப்பும்‌ ஆகா. 

பார்ப்பர்‌ குளித்தால்‌ பொறுக்க மாட்டான்‌; பை றயன்‌ பல்‌ 
தேய்த்தரல்‌ பெரறுக்க மாட்டான்‌, 
(பசியை. ) 

பார்ப்பான்‌ சாபம்‌, ரிஷி சாபம்‌, ராஜ ஆக்ஞை, ஆசாரி குத்து, 
வண்ணான்‌ அறை, குயவன்‌ உதை. 

பார்ப்பான்‌ சோறு பசிக்கு உதவாது. 

பார்ப்பான்‌ தமிழும்‌ வேளாளன்‌ சம்ஸ்கிருதமும்‌ வழவழ, 
கொழ கொழ 16075 


பார்ப்பான்‌ படி அரிசியை உவப்பான, 

பார்ப்பான்‌ பண்ணையம்‌ கேட்பது இல்லை. 

ராரரீப்பான்‌ பயிர்‌ இழந்தான்‌ ; இரப்பான்‌ சுகம்‌ இழந்தான்‌. 

பார்ப்பான்‌ பருப்பிலே கெட்டான்‌; துலுக்கன்‌ துணியிலே 
கெட்டான்‌. 

பார்ப்பான்‌ புத்தி பின்புத்தி, | 16080 
(செங்கற்பட்டு வழக்கு.) 


பார்ப்பான்‌ முறையீடு பசுப்‌ பாய்ச்சலோடு சரி. 

(திருபால வாயுடையால்‌ திருவிளையாடற்‌ புராணம்‌ 88:30) 
பார்ப்பான்‌ வீட்டுக்‌ கன்றுப்‌ பசுவுக்கு மலை உண்டா என்ற 
ப கதை, 

பார்ப்பான்‌ வீட்டு வாழையும்‌ குடியானவன்‌ வீட்டுக்‌ கோழியும்‌ 
உருப்படர, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 211 


பார்ப்பானில்‌ ஏழையையும்‌ பசுவில்‌ ஏழையையும்‌ நம்பக்‌ 


கூடாது. 
(ஏழை-தோஞ்சான்‌.7 

பார்ப்பரனுக்கு இடம்‌ கெடரதே; பறையனுக்கு அம்பலம்‌ 
கெரடாதே. 1608. 


(இடம்‌ -இடப்பக்கம்‌,) 


பார்ப்பானுக்கு இடம்‌ விடாதே. 
பரரீப்பரனுக்குப்‌ பல்லில்‌ விஷம்‌. 
பரர்ப்பானுக்குப்‌ பிறப்பு; கோவிலிலேயும்‌ சிறப்பு. 
(பார்ப்பானுக்குப்‌ பறப்பு, கோவிலுக்கும்‌ சிறப்பு.) 
பாரிப்பானுக்குப்‌ புத்தி பிடரியிலே, 
பசரீப்பானுக்கு மூத்த பறையன்‌, கேட்பார்‌ இல்லாமல்‌ 
கீழ்ச்சாதி ஆனான்‌. ்‌  $6090 


ரர்ப்பமனுக்கு வாய்‌ போக்காதே; ஆண்டிக்கு அதுவும்‌ 
சொல்லாதே. 

பரர்ப்பானுக்கு வாய்‌ பேரக்காதே; தாதனுக்குதீ தலை 
அசைக்காதே; ஆண்டிக்கு அதுதானும்‌ செய்யாதே. 

பார்ப்பானுக்கு வாய்‌ போக்கு; ஆண்டிக்கு அதுதானம்‌ இல்லை. 

பார்ப்புக்கு இடமும்‌ பள்ளுக்கு வலமும்‌ கொடுக்காதே. 

பார்யா ரூபவதி சத்ரு. 16095 


பரரதீவாஜ மதீயஸ்தம்‌ . 
(பாரத்வா ஜம்‌ கரிக்குருவி.) 
பாரதம்‌ பாட்டு அறாது; ராமாயணம்‌ பொருள்‌ அறசது, 
பாரதமாகச்‌ சொல்ல வேனும்‌. ப 
றுசரதமஈய்‌ விளைகிறது. 
பார புத்தியுள்ள பறவை பதரால்‌ பிடிபட்டது. 16100 
(பலரால்‌.) 


பரரரஈத உடைமை பாழ்‌. 
(பாராத பண்டம்‌, 
பாராத காரியம்‌ பரழ்‌. 
பசராதே கெட்டது பயிர்‌; ஏறாதே கெட்டது குதிரை; கேளாதே 
கெட்டது கடன்‌. 
சரியான்‌ ரூபவதி பர்திதாவுக்கு நாற்றம்‌, 
ஊருக்கும்‌ உண்டு பாம்புசி செவி, 16105 


212 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 

பாருக்கு ஊடஈடப்‌ பாறை, பசுமரதீதின்‌ வேருக்கு ஊடாடி விடும்‌, 
(பார்‌. கடப்பாறை.) 

பாரோர்‌ ளாய்ச்‌ சொல்‌ பரமன்‌ வாய்ச்‌ செல்‌, 

பரல்‌ ஆரியனுக்கு; பசு ராமநாத சுவாமிக்கு. 

பரல்‌ ஆவுடையான விருந்துக்கு அஞ்சான்‌. 
(ஆஉள்ள வன்‌.) 

பால்‌ ஆனாய்‌ நெய்‌ ஆனாய்ப்‌ போட்டவன்‌ தலைக்குப்‌ பாக்கும்‌ 
பிடிக்கிறது, 16110 


பால்‌ ஆறு உடையான்‌ விருத்துக்கு அஞ்சான்‌, 

மால்‌ ஆன நெஞ்சு எல்லாம்‌ பகை ஆக்கினான்‌. 

பரல்‌ ஆனாலும்‌ பசித்துப்‌ புசி. 

பசல்‌ இருக்கிறது; பாக்கியம்‌ இருக்கிறது; பாலிலே போட்டுக்‌ 
குடிக்கப்‌ பத்துப்‌ பருக்கைக்கு வழி இல்லை. 

பால்‌ உண்ட மேனி பற்றி எரிகிறது; நெய்‌ உண்ட மேனி 
நெருப்பாய்‌ எரிகிறது. 16115 


பரல்‌ உண்பவனுக்குப்‌ புளிங்கரடி கொடுப்பது போல. 
பால்‌ உள்ள்‌ மாட்டுக்‌ கன்றே கன்று; பணம்‌ உள்ள வீட்டுப்‌ 
பெண்ணே பெண்‌. 
(பாக்கியவான்‌ வீட்டுப்‌ பென்‌ ண பெண்‌.) 
பால்‌ உள்ளரன்‌ விருந்துக்கு அஞ்சான்‌. 
பசல்‌ என்றால்‌ பூச்சி என்கிறான்‌. 
பால்‌ ஏடு ஆகிலும்‌ காலம்‌ அறிந்து உண்‌. 16120 


பால்‌ கடலைக்‌ குடிக்கப்‌ பரர்க்கும்‌ பூனைபோல்‌. 
(கம்பராமாயணம்‌,) 

பரல்‌ கற என்றால்‌ உதட்டிலே புண்‌ என்கிறான்‌. 

பரல்‌ குடிக்கப்‌ பசக்கியம்‌ இல்லாதவன்‌ விலைப்பால்‌ 
வாங்கினானசம்‌: அதையும்‌ பூனை குடித்ததரம்‌. 

பால்‌ குடிக்கப்‌ பாக்கியம்‌ இல்லாவிட்டரல்‌ விலைப்‌ பால்‌ 

வசங்கினாலும்‌ பூனை குடிதீதுவிடும்‌. 

பால்‌ குடிதிதவனுக்குப்‌ பால்‌ ஏப்பம்‌; சுள்‌ குடித்தவனுக்குக்‌ 

கள்‌ ஏப்பம்‌, 16125 


பால்‌ கெரடுத்தவன்‌ நினைவுக்கு மேலே பழம்‌ செரடுத்தவன்‌ 
தினைப்பு. 

பரல்‌ சட்டிச்குப்‌ பூனையைக்‌ காவல்‌ வைத்தரற்போல. 

பால்‌ சாப்பிட்ட வீட்டில்‌ பகை நினைக்காதே. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 213 


பால்‌ சுடுகிறது என்று ஊதிக்‌ குடிப்பார்கள்‌; மோரீ ' சுடுகிறதென்று 
ஊதிக்‌ குடிக்கிறேன்‌ . 
பரல்‌ சண்டினாலும்‌ சுவை சுண்டுமா? 16130 


பல்‌ சுவை கன்‌ நிலே தெரியும்‌: பாக்கியவான்‌ பிள்ளை 
முகதீதிலே தெரியும்‌. 

பரல்‌ சோற்றுக்குப்‌ பருப்புக்‌ கறியா? 

பரல்‌ தொட்டுப்‌ பால்‌ கறக்க வேண்டும்‌. 

பரல்‌ நகீகாத பூனையும்‌ பரிதானம்‌ வாங்காத அதிகரரியும்‌ உண்டா 
(வாங்காத பிராமணனும்‌. ) 


2 


பால்‌ பதக்கும்‌ ஒரு பதக்காய்‌ எண்ணலாம்‌, 16195 


பசல்‌ பாக்கியம்‌ இல்லாதவன்‌ பணப்பால்‌ கொண்டு 
ளைதீதாலும்‌ இராது, 
பால்‌ புளிக்குமா? பழமொழி பொய்க்குமா? 
(பழமொழி தவறுமா?) 
பால்‌ பொநிகினால்‌ பால்‌ சட்டியிலே. 
பால்‌ பொங்கும்‌. பாக்கியம்‌ தங்கும்‌. 
பசல்‌ மலையில்‌ மின்னல்‌ மின்னினால்‌ பால்‌ பொங்குகிற நேரத்தில்‌ 
மழை பெய்யும்‌. 16140 
(அந்தியூர்‌ அருகே வழங்கும்‌ பழமொழி.) 


பரல்‌ வாரித்த சோற்றுக்குத்தான்‌ பழத்தைப்‌ போடுகிறது. 

பரல்‌ வார்தீதவர்களுக்குப்‌ பகை தினை காது. 

பால்‌ வார்த்து முழுகுவான்‌ . 

பால்‌ வாரசவிட்டாலும்‌ பரல்‌ வார்த்த பரனையைப்‌ பார்‌. 
(யாழ்பபாண வழக்கு.) 

பால்‌ வெலிளமாகப்‌ பேசனாலும்‌ நாய்‌ நக்கிதீதரன்‌ குடிக்க 
வேண்டும்‌, 1614% 


பால்‌ வேண்டாத பூனையும்‌ பழம்‌ வேண்டாத குரங்கும்‌ உண்டா? 

பரலகருக்ீகுப்‌ பலம்‌ அழுசை; மசிசத்துக்குப்‌ பலம்‌ உதகம்‌. 

பாலகன்‌ நெஞ்சு எல்லாம்‌ பகை ஆக்கினான்‌. 

பரலகனைப்‌ பறிகொடுதீதவரீ மனம்போல. 

பாலம்‌ சுடக்கிற வரையில்‌ நாராயணா நாராயணர; பாலம்‌ 
சடந்தால்‌ பூரராயணர, பூராயணா. 16150 


பாலர்‌ மொழி கேளாதவர்‌ குழல்‌ இனிது யாழ்‌ இனிது என்பார்‌, 
(குறள்‌,) 


214 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பாலருக்கு அழுகை பலம்‌; மீனுக்குத்‌ தண்ணீர்‌ பலம்‌. 
பாலன்‌ பஞ்சம்‌ பத்து வருஷம்‌ பரியம்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு. ) 


பாலனும்‌ பால்குடியானி. 
பாலான நெஞ்சு எல்லாம்‌ பகை ஆக்கினான்‌ 16155 


பால சோதிடம்‌ விருத்த வைத்தியம்‌, 
(ஜோசியம்‌) | 
பாலிலே குளித்துப்‌ பன்னீரிலே கெரப்புளிக்கக்‌ கனாக்காண்கிறான்‌. 


பாலுக்கு உண்டான பவிசும்‌ இல்லை; பல்லக்குக்கு உண்டான 
மவுசும்‌ இல்லை. 
பாலுக்குக்‌ காவல்‌ பூனையை வைதீத கதை. 
(பாலுக்குக்‌ காவல்‌ பூனையா ?) 
ராலுக்குச்‌ சர்க்கரையும்‌ கூழுக்கு உப்பும்‌. 
(கூழுக்குக்‌ கீரையும்‌, 


16160 


பரலுக்குச்‌ சீனி இல்லை என்பார்‌ கோடி; கூழுக்கு உப்பு இல்லை 
என்பார்‌ கேரி, 
பாலுக்குச்‌ சீனி இல்லை என்றோர்க்கும்‌ கூழுக்குப்பு இல்லை 
என்றோர்க்கும்‌ விசாரம்‌ ஒன்றே, 
(கூழுக்குடப்பு குல்லை கவலை ஒன்றே, ) 
பசலுக்கும்‌ காவல்‌, பூனைக்கும்‌ தோழன்‌. 
பாலுக்கு மிஞ்சின சுவையும்‌ இல்லை; பல்லக்குக்‌ மிஞ்சின சொகுசும்‌ 
இல்லை, 
பாலுக்கு மிஞ்சின பவிசும்‌ இல்லை; சொகுசும்‌ இல்லை 16165 
(பாலுக்கு மிஞ்சின பசுவும்‌. ) 


பாலுக்கு வந்த பூனை மேரரைக்‌ குடிக்குமா? 

பாலுடன்‌ கூடிய நீர்‌ போல. 

பாலும்‌ ஆயிற்று; மருந்தும்‌ ஆயிற்று. 

(ஆம்‌,) 

பாலும்‌ சாதம்‌ சாப்பிடு என்றால்‌ பாழும்‌ வீட்டைக்‌ காக்கிறேன்‌ 
என்பது போல. 

பாலும்‌ சேோறுமாய்தி தின்கிற பாளையக்காரன்‌ மோட்டு வளையை 
எண்ணிகிறது போல. 0410 


பரலும்‌ தேனும்‌ கலத்தாற்‌ போல. 
(சேர்ந்தாற்‌ போல.) 
பாலும்‌ நீரும்‌ போல 
(4- நாரும்‌ பூவும்‌ போல,) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 215 


பரனும்‌ நெய்யும்‌ உடலுக்கு உறுதி; வேலும்‌ வாளும்‌ அடலுக்ரு 
உறுதி. 

பசலும்‌ பதக்கு, மோரும்‌ பதக்கோ? 

பாலும்‌ வெள்ளை; மேரரும்‌ வெள்ளை. 16175 


பரலை ஊட்டுவார்கள்‌; பாக்கியத்தை ஊட்டுவார்களா? 
(ஊட்டலாம்‌.) 

பாலை ஒரு கண்ணிலும்‌ சீழை ஒரு கண்ணிலும்‌ பார்ப்பது. 

பாலைக்‌ கமரிலே உகுத்தாற்பேல. 

பாலைக்‌ குடிக்க வந்த பூனை மோரைக்‌ குடிக்குமா? 

பாலைக்‌ குடிக்கிற பூனைக்கு அடிக்க வருகிறது தெரியுமா? 16180 


பாலைக்‌ குடிக்கிற பூனை பானையையும்‌ கொண்டு போமா? 

பாலைக்‌ குடித்தவனுக்குப்‌ பால்‌ ஏப்பம்‌ வரும்‌; கள்ளைக்‌ குடித்‌ 
தவனுக்குக்‌ கள்‌ ஏப்பம்‌ வரும்‌. 

பாலைச்‌ சுருக்கி மேோரைப்‌ பெருக்கிக்குக. 

. பாலைதீதான்‌ புகட்டலாம்‌; பாக்கியத்தைப்‌ புகட்ட முடியுமா? 
(ஆரோக்கியத்தையும்‌. ) 

பாரலைப்‌ பார்க்காவிட்டாலும்‌ பால்‌ பானையைப்‌ பரர்க்க 
வேண்டும்‌. 16185 


பாலைப்‌ பார்க்கிறதா? பரனையைப்‌ பார்க்கிறதா? 
்‌ பார்த்தோ, பாத்திரத்தைப்‌ பார்த்தோ.) 
பாலைப்‌ பார்த்துப்‌ பசுவைக்‌ கொள்‌; தரயைப்‌ பார்த்துப்‌ 
பெண்ணைக்‌ கொள்‌. 
பாலை வார்த்துத்‌ தலையை முழுகி விடு, 
பாலை விரும்பாத பூனையும்‌ உண்டோ? 16100 


பாலொடு கலந்த நீரும்‌ பால்‌ ஆகிவிடும்‌. 

பாரலரடு ஆயினும்‌ காலம்‌ அறிந்து உண்‌. 

பாவட்டம்‌ பூப்போல நரைத்தும்‌ புத்தி இல்லை. 

பாவத்துக்கு இடம்‌ கொடாதவன்‌ பாவத்தை ஜயம்‌ கொள்வாகி. 
(பாவத்தைச்‌ செய்யச்‌ செய்வான்‌.) 

பரவத்துத்குப்‌ பிள்ளை பெற்றால்‌ பரியாரி என்ன 
செய்கிறது. 10199 
(பரியாரி வைத்தியன்‌, 


பாவம்‌ இருக்கும்‌ பந்தல்‌ குரலிலே. 
பாவம்‌ உள்ள இடத்திலே பழி போம்‌. 


216 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
பாவம்‌ என்று பழம்‌ பூடைனை கொடுத்தால்‌ பின்னாடிபோய்‌ முழம்‌ 
போட்டுப்‌ பார்த்தசளாம்‌. 
(தோட்டத்தில்‌ போய்‌.) 
பாவம்‌ ஒரு பக்கம்‌; பழி ஒரு பக்கம்‌. 
பாவம்‌ ஒன்று பார்தீதால்‌ பழி ஒன்று வந்து சேரும்‌, 16200 


பாவம்‌ சாடுவதற்கு அஞ்சுமா? 

பாவம்‌ தோன்றிய நாள்‌ முதல்‌ தோன்றிய பழையோலி. 

பாவம்‌ பண்ணினவன்‌ பந்தியிலே. 

பாவம்‌ போகப்‌ பால்‌ வார்தீது முழுகு. 

பசவலர்‌ அருமை நாவலர்‌ அறிவார்‌ 16205 


பரவலும்‌ நாவலும்‌ பதிதரை மாற்று, 
பசவி அதிர்ஷ்டம்‌ பதராய்‌ விளைந்தது. 
பசவிக்கு நூறு ஆயுசு. 
(வயசு.) 
பாவி கொடுமை பாஜும்‌ புளிக்கிறது. 
பரவி பனைபோல வளரும்‌. 16210 


பரவி பாக்கியம்‌ பதக்கு விளையும்‌. 

பரவி பாவம்‌ பதராய்‌ விளைந்தது, 

பாவி பேர்‌ சொன்னால்‌ ஏரியும்‌ பாழ்‌. 

பரவி போன இடம்‌ பாதாளம்‌. 

பரவியார்‌ பேரன இடம்‌ எல்லாம்‌ பள்ளமும்‌ திட்டியும்‌, 16219 
(தட்டையும்‌. ) 


பாவியையைப்‌ பிடித்துப்‌ பாம்பு ஆட்டுகிறது. 

பாவில்‌ இருக்கிறது; பாரீத்தும்‌ இருக்கிறது. | 

பரவி வாசலில்‌ வகைப்பட்டுவி3டன்‌ தறித்துணிச்‌ சங்கடத்தை, 

பாவி வீட்டிலே பசுவைக்‌ சட்டு. 

பரவின கல்லில்‌ பாக்கு வெட்டினது போல, 16220 


பாவை பாடிய வாயால்‌ மேரவைபரடி. 
(மாணிக்கவாசகருக்கு இறைவன்‌ சொன்னது.) 
பாழ்‌ அடைந்த பரமத்தி. | 
பாழ்‌ அடைந்த பழங்குட்டிச்‌ சுவர்‌ ரேபல, 
பாழ்‌ ஊரில்‌ பயிக்கம்‌ புக்காற்‌ போல்‌, 
(பயிக்கம்‌. பிச்சை, தேவாரம்‌.) 
பாழ்‌ ஊருக்கு நரி ராஜா 16229 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 217 


பாழாய்ப்‌ போகிறது பசுவின்‌ வசயிலே. 
(வயிற்றிலே.) 
பரழரய்ப்‌ போகிறதைப்‌ பசுவிடம்‌ போடு; நாறிப்‌ போகிறதை 
நாயீடம்‌ போடு 
(பசுவின்‌ வாயில்‌.) 
பாழில்‌ போட்டாலும்‌ பட்டதீதில்‌ போடு. 
பரழுக்கு இறைத்த நீர்‌ போல. 
- பாழுளைக்‌ கண்டால்‌ பள்ளனுக்கு ஆனந்தம்‌. 16230 


பாற்‌ கடலைக்‌ குமக்கப்‌ பார்த்திடும்‌ பூனை. 
பரனுவைக்‌ கண்ட பனி போலை. 
பரனை ஒட்டினாலும்‌ ஒட்டும்‌; மாமியார்‌ ஒட்டாள்‌. 
பானைச்‌ சேரற்றுக்கு ஒரு சோறுபதம்‌. 
(ஒரு பருக்கைஃ) 
பானைப்‌ பாலுக்கு ஒரு கொட்டு விஷம்‌. 16295 


பனை பண்ணுகிறவன்‌ கையில்‌ பரனை உடையாது. 

பனையில்‌ அரிசி இருந்தால்‌ பார்ப்பான்‌ கண்‌ உறங்கரன்‌. 
(சோறு இருந்தால்‌.) 

பரனையில்‌ இருந்தல்‌ அல்லவோ அகப்பையில்‌ வரும்‌? 

பானையில்‌ உண்டானால்‌ அகப்பையில வரும்‌. 

பானையில்‌ இருந்தால்‌ பார்ப்பான்‌ கண்‌ அடையால்‌. 16240 
(சோறு உள்ளவன்‌. கண்‌ உறங்காதாம்‌. ) 


பரனையில்‌ பதக்கு நெல்‌ இருந்தால்‌ மூலையில்‌ முக்குறுணித்‌ 
தெய்வம்‌ கூத்தாடும்‌. 
(முக்குறுணிப்‌ பேய்‌,) 
பரனையோடு தின்று பறையனோடு போகிறார்களா? 
பரனைனாயை மூடலாம்‌; பட்டணத்துவரயை மூடலாமா? 
பரஷைக்குத்‌ தப்பு வராத கண்டன்‌. 


218 


பிகுவான சம்பந்தி இழுத்தாராம்‌ இரண்டு இலை. 16245 


பிகுவோடு சம்பந்தி. கழற்‌ நினாளாம்‌ துணியை. 

பிச்சன்‌ வாழைத்‌ தோட்டத்தில்‌ புகுந்ததுபோல. 
(தோட்டத்தில்‌) 

பிச்சை இட்டால்‌ மோட்சம்‌. 

பிச்சை இட்டுக்‌ கெட்டவர்களும்‌ இல்லை; பிள்ளை பெற்றுக்‌ 
கெட்டவர்களும்‌ இல்லை. 
(உண்டோ?) 

பிச்சை எடுக்கப்‌ போனாலும்‌ முகராசி வேண்டும்‌. 16250 


பிச்சை எடுக்குமாம்‌ பெருமாள்‌; அத்தைப்‌ பிடுங்குமாம்‌ அனுமார்‌. 
(எடுக்குமாம்‌ கருடன்‌.) 

பிச்சை எடுக்கிறதிலும்‌ பிகுவர? 
(வலிவா?) 

பிச்சை எடுத்தும்‌ சத்துருவின்‌ குடி கெடு. 

பிச்சைக்கார நாய்க்குப்‌ பட்டுப்‌ பல்லக்கு, 

பிச்சைக்கார நரிக்கு வைப்புக்காரன்‌ பெருமை; கூலிக்குச்‌ செய்‌ 
பவனுக்குக்‌ கூத்தியரல்‌ பெருமை. 16255 


பிச்சைக்காரன்‌ சோற்றில்‌ சனீசுவரன்‌ புகுந்தது போல. 

பிச்சைக்காரன்‌ சோற்றை எச்சில்‌ நாய்‌ பங்கு கேட்டதரம்‌. 

பிச்சைக்காரன்‌ பிச்சைக்குப்‌ போனரல்‌ எங்கல்‌ வீட்டுக்காரர்‌ 
அதுக்குத்தான்‌ போகிறார்‌ என்றாளாம்‌. 

பிச்சைக்காரன்‌ மேலே பிரம்மாஸ்திரம்‌ தொடுக்கிறதா? 

பிச்சைக்காரன்‌ வாந்தி எடுத்தாற்‌ போல்‌ 10200 


பிச்சைக்காரனுக்கு ஏது கொட்டு முழக்கு? 

பிச்சைக்காரனுக்கு ஒரு மாடாம்‌; அதைப்‌ பிடித்துக்கட்ட ஓர்‌ 
ஆளம்‌. 

பிச்சைக்காரனுக்குப்‌ பயப்பட்டு அடுப்பு மூட்டாமல்‌ இருக்கிறதா? 
(விடுகிறதா?) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 219 


பிச்சைக்காரனுக்குப்‌ பிச்சைக்காரன்‌ பொறாமை அதிகம்‌. 
பிச்சைக்காரனை அடித்தானாம்‌; அடுப்பங்கரையிலை பேண்டா 
னாம்‌, 10206 


பிச்சைக்காரனை துடிதீதசனாம்‌; சோளியைப்‌ போட்டு உடைத்‌ 
தரனாம்‌. 
(செம்பைப்‌ போட்டு. சோளிஃபை,) 
பிச்சைக்காரனைக்‌ கடனுக்கு வேலை வாங்கினானாம்‌. 
பிச்சைக்காரனைப்‌ பேய்‌ பிடித்ததாம்‌; உச்சி உருமத்தில்‌ , 
(உருமத்தில்‌ ஜாமத்தில்‌ ,) 
பிச்சைக்கு அஞ்சிக்‌ குடிபோனாளாம்‌; பேனுக்கு அஞ்சித்‌ தலையைச்‌ 
சிரைத்தாளாம்‌. 
பிச்சைக்‌ குட்டிக்குத்‌ துக்கம்‌ என்ன? பெருச்சாளிக்கு வட்டம்‌ 
என்ன? 16270 


பிசீசைக்‌ குடிக்கு அச்சம்‌ இல்லை, 

பிச்சைக்குடி பெரிய குடி. 
(பிச்சைக்குப்‌ பெரிய குடி.) 

பிச்சைக்‌ குடியிலே சனீசுவரன்‌ புகுந்தது போல. 

பிச்சைக்குப்‌ பிச்சையும்‌ கெட்டது; பின்னையும்‌ ஒரு காசு நாமமும்‌ 
கெட்டது. 

பிச்சைக்குப்‌ பெரிய குடி, 16275 


பிச்சைக்கு மூத்தது கச்சவடம்‌. 
(கச்சவடம்‌ வியாபாரம்‌.) 
பிச்சைக்கு வந்த ஆண்டி இல்லை என்றால்‌ போவாளா? 
பிச்சைக்கு வந்த பிராமணா, பெருங்காயச்‌ செம்பைக்‌ கண்டாயோ! 
(பெருங்காயச்‌ சிமிழை. என்றாளாம்‌.) 
பிச்சைக்கு வந்தவன்‌ ஆண்டார்‌ இல்லை என்றால்‌ போகிறான்‌. 
பிச்சைக்கு வந்தவனைப்‌ பெண்டாள அழைத்தது போல. 16286 


பிச்சைக்கு வந்தவன்‌ எல்லாம்‌ பெண்ணுக்கு மாப்பிள்ளையா? 

பிச்சைககு வந்தவன்‌ பெணணுககு மாபபிள்ளை ஆனா, 

பிச்சைச்‌ சோற்றிலும்‌ எச்சில சேரறா? 

பிச்சைச்‌ சோற்றிலும குழந்தைச்‌ சோறா? 

பிச்சைச்‌ சோற்றிலும்‌ குழைந்த சோறு உண்ணலாமா? 16285 
(குழந்தை) 


பிச்சைச்‌ சோற்றுக்கு இச்சகம்‌ பேசுகிறான்‌. 
பிச்சைச்‌ சோற்றுக்கு எச்சில்‌ இல்லை. 


௯ 


ப 


220 தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 


பச்சைச்‌ சோற்றுக்குப்‌ பஞ்சம்‌ உண்டா? 
பிச்சைச்‌ சோற்றுக்குப்‌ பேச்சும்‌ இல்லை; ஏச்சும்‌ இல்லை. 


பிச்சைப்‌ பாத்திரத்தில்‌ சல்‌ இட்டது போல. 16290 


பிச்சைப்‌ பாத்திரத்தில்‌ சனீசுவரன்‌ புகுந்தரற்‌ போல. 
பிச்சை புகினும்‌ கற்கை நன்றே. 

பிச்சை போட்டது போதும்‌; நாஙைக்‌ கட்டு, 

பிச்சை வேண்டாம்‌ தாயே; நாயைப்‌ பிடி. 


பிசினாரி தன்னை வசனிப்பது வீண்‌, 16295 


பிஞ்சிலே பழுத்தவன்‌ . 
(பழுத்தாற்‌ போல்‌.) 
பிஞ்சிலே முற்றிய பீர்க்காங்காய்‌. 
பிஞ்சு வற்றில்‌ புளி ஆகாது, 
பிட்சாதிபதியோ, லட்சாதிபதியேர? 
பிட்டு எங்கே விக்கும்‌? தொண்டையிலே விக்கும்‌. 16300 


பிட்டுக்‌ கூடை முண்டத்தில்‌ பொறுக்கி எடுத்த முண்டம்‌, 
(புட்டுக்‌ கூடை.) 

பிட்டுத்‌ தின்று விக்கினாற்‌ போல, 

பிடரியைப்‌ பிடித்துத்‌ தள்ளப்‌ பெண்ணுடைய சிற்றப்பன்‌ என்று 
நுழைந்தானரசம்‌, 

பிடாரம்‌ பெரிதென்று புற்றிலே கை வைக்கலாமா? 


பிடாரன்‌ கைப்‌ பாம்பு பேல. 16305 


பிடாரனுக்கு அஞ்சிய பாம்பு எலிக்கு உறவு ஆச்சுதாம்‌, 
(எலியை உறவு கொள்ளும்‌.) 
பிடாரியாரே, கடச வந்தது. 
பிடாரியைப்‌ பெண்டு கொண்டாற்‌ போல்‌. 
பிடாரியைப்‌ பெண்டு வைத்துக்‌ கொண்டவன்‌ பேயன்‌. 
(பேயனானது போல்‌.) 
பிடாரி வரம்‌ கொடுத்தாலும்‌ ஓச்சன்‌ வரம்‌ கொடுப்பது 
அரிது. 16310 


(ஓச்சன்‌-பூசாரி,) 


பிடி அழகி புகுந்தால்‌ பெண்‌ அழகி ஆவாள்‌. 
(அழரி இட்டால்‌.) 
பிடிக்கிற முலை அல்ல; குடிக்கிற முலை அலல. 
பிடிக்குப்பிடி நமச்சிவாயம்‌. 
(தமஸ்காரம்‌, துறைசைப்பக்கத்தில்‌ வழங்குவது. ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 221 


பிடிக்குப்‌ பிடி நமஸ்காரம்‌. 
(செங்கற்பட்டு வைஷ்ணவ வழக்கு. ) 


பிடித்த காரியம்‌ சடித்த.வாய்‌ துடைதீதாற்‌.பேசல்‌ வரும்‌, 16315 


பிடித்த கிளையும்‌ மிதித்த கொம்பும்‌ முறிந்து போயின. 

பிடித்த கொம்பு ஒடிந்து மிதித்த கொம்பும்‌ முறிந்தாற்‌ போல 
ஆனேன்‌. 
(ஒடிந்து போக;) 

பிடித்த கொம்பும்‌ விட்டேன்‌; மிதித்த கொம்பும்‌ விட்டேன்‌, 

பிடித்த கெரம்பை விடாதே. 

பிடிதிததன்‌ கீழே அறுதீதுக்‌ கொண்டு போகிறது. 16320 


பிடித்த துன்பத்தைக்‌ கரைத்துக்‌ குடிக்கலாம்‌, 

பிடித்தவரிக்கு எல்லாம்‌ பெண்டு, 

பிடித்தால்‌ கற்றை; விட்டால்‌ கூளம்‌. 

பிடித்தால்‌ குரங்குப்‌ பிடி பிடிச்க வேண்டும்‌; அடித்தால்‌ பேயடி 
அடிக்க வேண்டும்‌. 

பிடித்தால்‌ சுமை; விட்டால்‌ கூளம்‌, 16325 


பிடித்தரல்‌ பானை, விட்டால்‌ ஓடு. 

பிடித்தால்‌ புளியங்கொம்பைப்‌ பிடிக்க வேணும்‌. 
(புளியாங்கிளையை . ) 

பிடித்தால்‌ பெரிய கொம்பைப்‌ பிடிக்க வேணும்‌. 

பிடித்தாலும்‌ பிடித்தாய்‌, புளியங்கொம்பை. 

பிடித்து ஒரு பிடியும்‌, கிழித்து ஒரு கிழியும்‌ கொடுத்தது 
உண்ட? 16330 


பிடித்துத்‌ தின்றதைக்‌ கரைத்துக்‌ குடிக்கலாம்‌, 

பிடித்து வைத்தால்‌ பிஸ்ளையரர்‌; வழிந்து எறிந்தால்‌ டு 
மொத்தை, 
(சவட்டித்‌ தேய்த்தால்‌.) 

பிடி பிடியாய்‌ நட்டால்‌ பொதி பொதியாய்‌ விளையுமா? 

பிடி யானையைக்‌ கொண்டு களிற்று யானையை வசப்‌ 
படுத்துவது போல. 

பிடியில்‌ அழகு புகுந்தால்‌ வபண்‌ அழகு ஆவாள்‌. 16385 


பிடிவாதம்‌ குடி நாசம்‌. 
(குல்‌ நாசம்‌.) 
பிடி விதை விளையும்‌; மடி விதை தீயும்‌. 


222 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
பிண்டத்துக்குக்‌ இருக்காது; தண்டத்துக்கு இருக்கும்‌, 
(கிடைக்காது, தண்டத்துக்கு அகப்படும்‌. ) 
பிண்டத்துக்குக்‌ கிடையாது; தண்டத்துக்கு அகப்படாது. 
பிண்டம்‌ பெருங்காயம்‌; அனனம்‌ விலவரதி லேகியம்‌. 16240 


பிண்ணாக்குத்‌ தராவிட்டால்‌ செக்கிலே பேளுவேன்‌ . 

பிண்ணாக்குத்‌ தின்பாரைச்‌ சுண்ணாம்பு கேட்டால்‌ வருமா? 
பிணததுக்கு அழுகிறாயா? குணத்துக்கு அழுகிறாயா? 

பிணததை மூடி மணததைச்‌ செய்‌. 

பிணம சுட்ட தடியும்‌ கூடத்தான்‌ போட்டுச்‌ சுடுகிறது. 16345 


பிணம்‌ தின்கிற பூச்சி போல. 

பிணம்தின்னிக கழுகு. 

பிணம தூககுவதில தலைமாடு என்ன? கால்மாடு என்ன! 

பிணம பிருங்கிது துணறவன்‌ வீட்டில்‌ புத்தரிசி யாசகத்துக்குப்‌ 
போனானசம்‌. 

பிணம்‌ போகிற இடத்துக்குத்‌ துக்கமும்‌ போகிறது. 16350 


பிணை ஓட்டினாலும்‌ நெல்‌ கொரிக்கலாம்‌. 
பிணைபபட்ட நாயே குப்யையைச்‌ சம. 
( மலத்தை.) 
பிணைபபடடாயே? துணைப்‌ பட்டாயோ? 
பிணைபபட்டால குரு; துணைபபட்டீரல்‌ சர. 
பிணைப்பட்டுக்‌ கொளளைசமத; பெரும்பாவத்தை 
உததரிபபயய்‌, 46399 


பிணைப்பட்டுத்‌ துணைப்‌ போகாதே. 

பிணையில இட்ட மாட்டின்‌ வாயைக்‌ கட்ட முடியுமா? 

பித்தம கிறுகிறு எணகிறசூ; மலம கரைததுக்‌ குடி குடி என்கிறது. 

பித்தம்‌ பத்து அதம, 

பிததகுககுத தம குணமே செம்மையான பெற்றி. 16360 
( நூலினும்‌ செவ்வை. தண்டலையார்‌ சதகம்‌.) 


பித்தளை சோதித்தாலும்‌ பொன்குணம்‌ வருமா? 
(துலக்கினா லும்‌, 
பித்தளை நாற்றம்‌ போகாது, 
(அறியாது. 
பித்தளை மணி அற்ற வருக்குப்‌ பொன்மணி என்று பெயர்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பித்தனுக்குப்‌ புத்தி சொன்னால்‌ கேட்பானா? 
பித்தியுடைய பாகற்காய்‌ சட்டியோட தீயுது. 


பித்தும்‌ பிடிதீதரற்‌ போலப்‌ பிடித்ததைப்‌ பிடிக்கிறது. 
பிதாவைப்‌ போல்‌ இருப்பான்‌ புத்திரன்‌, 

பிந்திசா மார்ஜால நியாயம்‌. 

பிய்த்து விட்டாலும்‌ பேச்சு; பிடுங்கி விட்டாலும்‌ போச்சு, 
பிய்ந்த சீலையும்‌ பேச்சுக்‌ கற்ற வாயும்‌ சும்மா இரா. 


பிய்ப்பானேன்‌? தைப்பானேன்‌? 
(கடிப்பானேன்‌.) 
பிரகசரண ஊழல்‌. 
பிரகசரணம்‌ பெப்பே. 
பிரசங்க க௯வராக்கியம்‌, 
பிரசவ வைராக்கியம்‌, புராண வைராக்கியம்‌, ஸ்மசான 


வைராக்கியம்‌. 


பிரதோஷ வேளையில்‌ பேய்கூடசி சாப்பிடாது. 
பிரம்மசாரி எள்ளுக்‌ கணக்குப்‌ பார்த்ததுபோல. 
பிரம்மசாரி ஒடம்கவிழ்த்ததுபோல. 
பிரம்மச்சாரி குடித்தனம்‌. 
பிரம்ம செளசம்‌, 

(தாமதம்‌) 


பிரம்ம தேவன்‌ நினைத்தால்‌ ஆயுசுக்குப்‌ பஞ்சமா? 

பிரம்ம தேவன்‌ போட்ட புள்ளிக்கு இரண்டாமா? 

பிரம்ம வித்தையோ? 

பிரம்மா நினைத்தால்‌ ஆயுசுக்கு என்ன குறை? 
(பஞ்சம்‌. ) 

பிராணன்‌ போகும்‌ போது மெலீனியைப்‌ பிடித்த மாதிரி. 


பிராணன்‌ போனாலும்‌ மானம்‌ போகிறதா? 
பிராமணப்‌ பிள்ளை நண்டு பிடித்தது போல. 
பிரரமணனுக்கு இடம்‌ கொடாதே. 


16970 


40919 


16380 


16885 


(இடம்‌- இடப்பக்கம்‌ விடாதே, பிரதட்சினையாக போகவேண்டும்‌ என்பது 


கருத்து, 
பிராமண உன்‌ வாக்குப்பலிதீதது 


பிராமணா, பிராமணா, உன்‌ கரல்‌ வீங்குகிறதே; எல்லாம்‌ உன்‌ 


தாலி ஆறுக்கத்தான்‌. 


10990 


224 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
பிராமணா போஜனப்ரியா. 
(பஹுஜனப்ரியா. ) ப 
பிராமணார்த்தக்காரனுக்கு நெய்விலை எதற்கு? 
பிராமணார்த்தம்‌ சாப்பிட்டுப்‌ பல்கு மனையை விற்றானாம்‌. 
பிரிந்த சுன்றைதீ தேடித்‌ திரும்பும்‌ பசுவைப்போல. 
(வரும்‌. ) 
பீரியம்‌ இல்லாத கூடு, பிண்டக்கூடு 16395 


பிரியம்‌ இல்லாத சேரறு, பிண்டச்‌ சோறு. 
பிரியம்‌ இல்லாத பெண்டாட்டியிலும்‌ பேய்‌ நன்று. 
பிரியைக்‌ கட்டி இழுப்பேன்‌. 
பீழுக்கை வாரியும்‌ பால்கொலிவர்‌, 
(சுந்தரர்‌ தேவாரம்‌.) 
பிழைக்கப்‌ போன இடத்திலே பிழை மோசம்‌ வந்தது 
பேல. 16400 


பிழைக்க மாட்டாத பொட்டை, என்‌ பெண்ணை ஏண்டா 
தொட்டாய்‌? 

பிழைக்கிற பிள்ளைஆனால்‌ உளிளூரிலே பிழைக்காதா? 

பிழைக்கிற பிள்ளைஆனால்‌ பிறந்தபோதே செத்துப்‌ போலிருக்கும்‌ 

பிழைக்கிற பிள்ளை குரைக்‌ கழிச்சல்‌ கழியுமா? 

பிழைக்கிற பிள்ளை பிறக்கும்‌ போதே தெரியாதா? 16405 


பிழைக்கிற பிள்ளையைக்‌ காலைக்‌ கிளப்பிப்‌ பார்த்தால்‌ தெரியாதா? 

பிழைத்த பிழைப்புக்குப்‌ பெண்டாட்டி இரண்டு. 

பிழைப்பு இல்லாத நாசுவன்‌ பூனையைப்‌ பிடித்துச்‌ சிரைத்தானாம்‌, 

பிழைப்பு இல்லாத நாவிதன்‌ பெண்டாட்டி தலையைச்‌ 
சிரைத்தானாம்‌. 

பிழை பொறுத்தார்‌ என்று போகிறவர்‌ குட்டுகிறதா? 16410 


பிள்ளை அருமை பெற்றவருக்குத்‌ தெரியும்‌. 
(தாயுமானவர்‌ பாடல்‌, ) 
பிள்ளை அருமை மலடி அறிவாளர? 
பிள்ளை ஆசைக்கு மலச்சீலையை மேசந்து பரர்த்தரற்‌ பேல. 
பிள்ளை இருக்கப்‌ பிடித்து விழுங்கி, 
பிள்ளை இருக்கப்‌ பிடித்து விழுங்கினாள்‌, கொள்ளா கொள்ளி 
வயிறே. 16415 


பிள்ளை இல்லாச்‌ சொத்துப்‌ பரழ்‌ போகிறதர? 
(கொள்ளைக்‌ போகிறதா?) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 225 


பிள்ளை இல்லாச்‌ சோறு புழு. 
பிள்ளை இல்லாத பாக்கியம்‌ பெற்றிருந்து என்ன சிலாக்கியம்‌? 
பிள்ளை இல்லாத வீட்டில்‌ கிழவன்‌ துள்ளி விளையாடினானாம்‌. 
பிள்ளை இல்லாதவன்‌ வீட்டுக்‌ கூரை கூடப்‌ 
பெொருந்தரதே. 16420 
பிள்ளை எடுத்துப்‌ பிழைக்கிறதை விடப்‌ பிச்சை எடுத்துப்‌ 
பிழைக்கலாம்‌. 
(பிழைப்பது மேல்‌,) 
பிள்ளை என்றால்‌ எல்லாகுக்கும்‌ பிள்ளை, 
பிள்ளை என்றால்‌ பேயும்‌ இரங்கும்‌. 
பிள்ளைக்கா பிழுக்கைக்கா இடம்கொடுக்கப்‌ போகாது. 
பில்ளைக்காரன்‌ பிள்ளைக்கு அழுகிறான்‌; பணிச்சவன்‌ 
காசுக்கு அழுகிறான்‌. 
(பணிச்சவன்‌ பிணத்தைத்‌ தூக்கி செல்பவன்‌) 


10429 


பிஸ்ளைக்கரரி குசுவிட்டாய்‌ பிள்ளைமேல்‌ சாக்கு. 

பிள்ளைக்கு அலைந்து மலநாயைக்‌ கட்டிக்‌ கொண்டது போல. 

பிள்ளைக்கு இளக்காரம்‌ கொடுத்தாலும்‌ புழுக்சைக்கு இளக்கசரம்‌ 
கொடுக்கக்கூடாது. 

பிள்ளைக்குப்‌ பால்‌ இல்லாத தாய்க்குப்‌ பிள்ளைச்‌ சு றாமீனை 
சமைத்துக்‌ கொடு, 

பிள்ளைக்குப்‌ பிள்ளைகான பெறமுடியாது; மலதீதுக்கு மலம்‌ 
விடிக்க முடியாதா? 16490 

பில்ளைக்கும்‌ பிள்ளையாயிருந்து பெட்டைப்‌ பிள்ளையை வேலை 
ஆக்கினான்‌. ப 

பிள்ளைக்கும்‌ புழுக்கைக்கும்‌ இடம்‌ கொடா. 

பிள்ளைக்கு வாத்தியார்‌; பெண்ணுக்கு மாமியார்‌. 

பிள்ளைக்கு விளையாட்டு; சுண்டெலிக்குப்‌ பிராண சங்கடம்‌. 

பில்ளைகள்‌ கல்யாணம்‌, கொள்ளை கிடைக்காதா? 10499 


பிள்ளை சூலம்‌ அழித்தால்‌ பெற்றோர்கள்‌ என்ன செய்வார்கள்‌? 
பிள்ளைச்‌ சீர்‌ கொள்ளக்‌ கிடைக்குமா? 

(கிடையா து.) 
பிள்ளைத்‌ தாய்ச்சி நோயைச்‌ சவலைப்‌ பிள்ளை அறியுமா? 
பிள்ளைதான்‌ உயர்த்தி; மலம்‌ கூடவா உயர்த்தி? . | 
பிளை திற த்தைப்‌ பேள விட்டுப்‌ பார்‌. 16440 


226 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பிள்ளை நல்லதுதான்‌; பொழுது போனால்‌ கண்‌ தெரியாது. 
பிள்ளை நோவுக்குக்‌ கள்ளம்‌ இல்லை. 
(பிள்ளைப்‌ பிணிக்கு.) 
பிஜ்ளைப்‌ பாசம்‌ பெற்றேரரை விடாது. 
பிள்ளைப்‌ பேறு பார்த்ததும்‌ போதும்‌; என அகமுடையரனைகீ 
கட்டி அணைத்ததும்‌ போதும்‌, 
பிள்ளைப்‌ பைத்தியம்‌ பெரும்‌ பெத்தியக்‌. 16445 


பிள்ளைப்‌ போதும்‌ மழைப்‌ போதும்‌ யாருக்குத்‌ தெரியும்‌? 

பிள்ளை படிக்கப்‌ போய்‌ பயறு பசறு ஆச்சு, 

பிள்ளை படைத்தவனுக்கும்‌ மாடு படைத்தவனுச்கும்‌ வெட்கம்‌ 
இல்லை. 

பிள்ளை பதினாறு பெறுவாள்‌ என்று எழுதியிருந்தாலும்‌ 
புருஷன்‌ இல்லாமல்‌ எப்படிப்‌ பெறுவாலி? 

பிள்ளை பாதி, புராணம்‌ பாதி. 16450 
(பெரிய புராணத்தில்‌ திருஞானசம்புந்தர்‌ லரலாறு பெரும்பகுதி.) 


பிள்ள பிறக்கும்‌; பூமி பிறக்காது. 

பிள்ளைப்‌ பிறச்கிறதற்கு முன்னே திஃறு பரரீ; மருமகள்‌ வருவதற்கு 
முக்னே பூட்டிப்‌ பார்‌. 
(மக்கள்‌, மகள்‌, கட்டிப்பார்‌, போட்டுப்‌ பார்‌.) 

பிள்ளை பிறந்த ஊருக்குப்‌ புடைவை வேணுமா? 

பிள்ளை புழுக்கை; பேர்‌ முத்துமாணிக்கம்‌. 

பிள்ளை பெற்றபின்‌ அன்றோ பேரிட வேண்டும்‌? 16456 


பிள்ளை பெற்றவளோ? நெல்‌ எடுத்த குழியோ? 

பிள்ளை பெற்றவளைப்‌ பார்த்துப்‌ பெருமூச்சு எறிந்து பயன்‌ என்ன? 
(ஆவது என்ன?) 

பீச்ளை பெற்றவளைப்‌ பரரிதீது மலடி பெருமூச்சு விட்டு 
அழுதது போல. 

பிளீளை பெற்றாயோ, பிறப்பை எடுத்தாயோ? 

பிள்ளை பெற்றுக்‌ செட்டவனும்‌ இல்லை; பிச்சை எடுத்து 
வாரழ்ந்தவனும்‌ இல்லை. 16400 
(பெற்றுத்‌ தாழ்தீதவனும்‌. ) 


பிள்ளை பெற்றுப்‌ பிணக்குப்‌ பார்‌; கல்யாணம்‌ முடிதீதுக்‌ 
கணக்குப்‌ பார்‌. 

பிள்ளை பெற்றுப்‌ பேர்‌ இட வேண்டும்‌. 

பிள்ளை பெறப்‌ பெற ஆசை; பணம்‌. சேரச்‌ சேர ஆசை, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 227 


பிள்ளை மலபாதை செய்ததென்று துடையை அறுக்கிறதர? 
(மடியில்‌ பேண்டுவீட்டால்‌,) 

பிள்ளையாண்டான்‌ கெட்டிக்காரன்‌; பொழுது போனால்‌ 
கண்‌ தெரியாது. 16465 


பிள்ளையாய்ப்‌ பிறந்து சோடையாய்ப்‌ போனேனே! 

பிள்ளையார்‌ அப்பா, பெரியப்பா, பிழைக்கும்‌ வழியைச்‌ 
சொல்லப்பா. 

பிள்ளையாரி குட்டுக்‌ குட்டி ஆயிற்று. 

பிள்ளையார்‌ கோயில்‌ பெருச்சாளி போல. 

பிள்ளையார்‌ கோயிலில்‌ திருடன்‌ இருப்பான்‌, 16470 
(கள்ளன்‌. ) 


பிள்ளையார்‌ கோயிலைப்‌ பெருக்கலாம்‌; மெழுகலாம்‌; அமேதீதியம்‌ 
விடித்தால்‌ கண்‌ போம்‌ விடும்‌. 
(பேள மட்டும்‌ கூடாது.) 
பிள்ளையார்‌ சதுர்த்திக்கும்‌ மீராசாயபுவுக்கும்‌ என்ன சம்பதீதம்‌? 
பிள்ளையார்‌ சுழி போட்டாயிற்று. 
பிள்ளையார்‌ பிடிக்கக்‌ குரங்காய்‌ முடிந்தது. 
பிள்ளையார்‌ பிறசே திருடன்‌ இருக்கிறான்‌; சொன்னால்‌ 
சோளாம்‌, 16475 


பிவளையார்‌ வரம்‌ கொடுத்தாலும்‌ பூசாரி வரம்‌ கொடுக்க 
விடமாட்டான்‌ . 

பிள்ளையார்‌ வேஷம்‌ 
(“கரீப்பிணி. ) 

பிள்ளையாருக்குக்‌ கல்யாணம்‌ நடக்கிறபோது. 

பிள்ளையாருக்குப்‌ பெண்‌ கொள்ளது போல. 
(பெண்‌ பார்த்தது.) 

பிள்ளையாரைக்‌ கண்டால்‌ தேங்கரயைக்‌ காணோம்‌; தேங்கரயைக்‌ 
சுண்டரல்‌ பிள்ளையாரைக்‌ காணோம்‌, 16480 


பிள்ளையாரைச்‌ சாக்கிட்டுப்‌ பூதம்‌ விழுஙிகிற்றாம்‌. 
பிள்ளையாரைச்‌ சாக்கு வைத்துப்‌ பூசாரி போட்டாற்போல. 
பிள்ளையாரைப்‌ பிடித்த சனி அரசமரத்தைப்‌ பிடித்தது போல. 
பிள்ளையின்‌ அழகைப்‌ பேளவிட்டுப்‌ பார்த்தால்‌ உள்ள அழகும்‌ 

ஓட்‌ ஓடக்‌ கழிகிறது. 
பிள்ளையின்‌ திறமையைப்‌ பேளவிட்டுப்‌ பார்திதானாம்‌. 16485 


228 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
பிள்ளையின்‌ நிறமையை வேலை விட்டுப்‌ பாரி, 
பிள்ளையின்‌ பாலைப்‌ பீச்சிக்‌ குடிக்கிறதா? 
பிள்ளையின்‌ மடியிலே பெற்றவன்‌ உயிர்‌ விட்டால்‌ பெருங்கதி 
உண்டு. 
பிள்ளையும்‌ இல்லை; கெரள்ளியும்‌ இல்லை. 
பிள்ளையும்‌ மலமும்‌ பிடித்ததை விடா. 16490 
பிள்ளையும்‌ பிழுக்கையும்‌ சரி. 
பிள்ளையை அடித்து வளர்க்க வேணும்‌? முருங்கையை 
ஒடித்து வளர்க்க வேணும்‌." 
பிள்ளையைக்‌ காட்டிப்‌ பூகம்‌ விழுங்குகிறது. 
பிள்ளையைப்‌ பெற்றபின்கான்‌ பெயர்‌ இடவேண்டும்‌. 
பிள்ளையையும்‌ கிள்ளித்‌ தொட்டிலையும்‌ ஆட்டுகிறதா? 16495 


பிள்ளையை விட்டுத்‌ திருடுவது போல, | | 
பிள்ளை வரம்‌ கேட்கப்‌ போய்ப்‌ புருஷனையே பறி கொடுத்தது பேரல்‌ 
பிள்ளை வருத்தம்‌ பெற்றவளுக்குத்‌ தெரியும்‌; மற்றவளுக்குத்‌ 
தெரியுமா? 
(தாயுமானவர்‌. ) 
பிச்ளை வீட்டுக்காரர்‌ சம்மதிதீதரல்‌ பாதி விவாகம்‌ 
முடிந்தது போல, 
பிறக்காத பிள்ளைக்கு நடக்காத தொட்டில்‌. 16500 
(கிடக்காக) 


பிறக்கிற பிள்ளையை நம்பி இருக்கிற பிள்ளையைக்‌ கொன்றது 
போல. 

பிறக்கிறபொழுதே முடமானால்‌ இட்டுப்‌ படைத்தால்‌ தீருமா? 
(தெய்வத்துக்குப படைத்தால்‌; பேய்க்குப்‌ படைத்தால்‌.) 

பிறக்கும்போது தம்பி; பெருத்தால்‌ தாயாதி. 

பிறக்கும்போது யார்‌ என்ன கொண்டு வந்தார்‌? 
(தண்டலை யார்‌ சதகம்‌.) , 

பிறத்தியார்‌ புடைவையில்‌ தூரம்‌ ஆவது என்றால்‌ 
கொண்டாட்டம்‌. 16505 


பிறத்தியார்‌ வளர்தீத பிள்ளை பேய்ப்‌ பிள்ளை. 

பிறத்தியாருக்கு வாத்தியார்‌, 

பிறத்தியானுக்கு வெட்டுகிற குழி தனக்கு, 

பிறந்த அன்றே இறக்க வேண்டும்‌. 

பிறந்து இடத்து வண்மையை உடன்பிறந்தானிடதீதில்‌ 
சொல்கிறதா? 16510 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 220 


பிறந்த ஊருக்குக்‌ சேலை வேண்டரம்‌; பெண்டு இருந்த ஊருச்குதி 
தாலி வேண்டாம்‌. 

பிறந்த ஊருக்குப்‌ புடைவை வேணுமா? 

பிறந்தசுத்துக்குச்‌ செய்த காரியமும்‌ பிணத்துக்குச்‌ செய்த. 
அலங்காரமும்‌ வீண்‌. 

பிறந்தகதீதுப்‌ பெருமையை அக்காளிடம்‌ சொல்வது போல. 

பிறந்தகதிதுப்‌ பெருமையை உடன்‌ பிறந்தானோடு 
சொன்னாளாம்‌. 10919 
(பிறந்தகத்து வரிசையை.) 


பிறந்தகத்துத்‌ துக்கம்‌ கொல்லையிலே, 
பிறந்தது எல்லாம்‌ பிள்ளையா? 
பிறந்த நாளும்‌ திருவாதிரையும்‌. 
(அடிபடுதல்‌.) 
பிறந்த நாளும்‌ புதன்‌ கிழமையும்‌. 
பிறந்த பிள்ளை பிடி சோற்றுக்கு அழுகிறது; பிறக்கப்‌ போகிற 
பிள்ளைக்குத்‌ தண்டை சதங்கை தேடுகிறார்கள்‌. 10520 


பிறந்த பிறப்போ பெருகி கணக்கு. 

பிறந்தவன்‌ இறப்பதே நிஜம்‌. 
(உறுதி,) 

பிறந்த வீட்டுச்‌ செல்லி. 

பிறந்த வீட்டுப்‌ பெருமையை உடன்‌ பிறந்தானிடம்‌ சொல்லிக்‌ 
கொண்டாளாம்‌. 

பிறந்தன இறக்கும்‌; தோன்றின மறையும்‌. 16925 


பிறந்தால்‌ தம்பி; வளர்ந்தால்‌ பங்காளி. 

பிறந்தால்‌ வெளிளைக்காரனரகப்‌ பிறக்க வேணும்‌; இல்லா 
விட்டால்‌ அவன்‌ வீட்டு நாயாய்ப்‌ பிறக்க வேணும்‌. 

பிறந்தும்‌ பிறந்தும்‌ பேதைப்‌ பிறப்பு. 

பிறப்பும்‌ சிறப்பும்‌ ஒருவர்‌ பங்கு அல்ல, 16530 


பிறப்பு உரிமை வேறு, சிறப்பு உரிமை வேறு. 

பிறர்‌ குற்றம்‌ அறியப்‌ பிடரியிலே கண்‌. 

பிறர்‌ பொருளை இச்சிப்பான தன்‌ பொருளை இழப்பான்‌ . 

பிறர்‌ மனைத்‌ துரும்பு கொள்ளான்‌, பிராமணன்‌ தண்டு 
கொண்டான்‌, 

பிறவாத குழந்தைக்கு நடவாத தொட்டில்‌ இட்டாளாம்‌, 16595 
(பிறவாப்‌ பிள்ளைக்கு.) 


230 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பிறவிக்குணத்துக்கு மட்டை. வைத்துச்‌ கட்டினாலும்‌ தீராது. 
(மாநாது.) 

பிறவிக்குணத்தைச்‌ செருப்பால்‌ அடித்தாலும்‌ போகாது. 

பிறவிக்குணம்‌ பொங்கல்‌ இட்டஈலும்‌ போகாது. 

பிறவிக்குருடன்‌ சாது நன்றாகச்‌ கேட்கும்‌. 

பிறவிக்‌ குருடனுக்குக்‌ கண்‌ கிடைத்தது போலி. 10540 


பிறவிக்‌ குருடனுக்குத்‌ தெய்வம்‌ கண்‌ கொடுத்தாற்‌ போல. 

பிறவிக்‌ குருடனுக்குப்‌ பண நோட்டம்‌ தெரியுமா? 

பிறவிச்‌ செவிடனுக்குப்‌ பேசத்திறம்‌ உண்டா? 

பிறவிச்‌ செல்லம்‌ பின்னுக்குக்‌ சேடு. 

பிறை வடக்கே சாய்ந்தால்‌ வரப்பெல்லாம்‌ நெல்‌; தெற்கே 
சாய்‌ ந்தால்‌ தெற்கெல்லாம்‌ பாழ்‌. 16545 


பின்‌ இருக்கிறது புரட்டாசிக்‌ காய்ச்சல்‌. 
பின்‌ இருந்து உண்டு குடைகிறால்‌. 
பின்‌ இன்னர பேதையார்‌ நட்பு. 
(பழமொழி நானூறு.) 
பின்‌ குடுமி புறங்கால்‌ தட்ட ஓடுகிறான்‌. 
பின்புத்திக்காரன்‌ பிராமணன்‌. 10550 


பின்னல்‌ இல்லாத தலை இல்லை; சன்னல்‌ இல்லாத வீடு இல்லை, 
பின்னால்‌ இருந்து கூண்டு முடைகிறான்‌. 
பின்னால்‌ வரும்‌ பலாச்சாயினும்‌ முன்னால்‌ வரும்‌ சுளாக்காய்‌ நலம்‌ 
பின்னே ஆனால்‌ எறியும்‌; முன்னால்‌ ஆனால்‌ முட்டும்‌. 
(பின்னே ஆனால்‌ உதைக்கும்‌.) 
பின்னே என்பதும்‌ நாளைக்கு என்பதும்‌ இல்லை என்பதற்கு 
அடையாளம்‌. 16555 


பீன்னை என்பதும்‌ பேசாதிருப்பதும்‌ இல்லை என்பதற்கு 
அடையாளம்‌. 

பிக்ஷாதிபதி, லக்ஷா திபதி, 
(பக்ஷா திபதியோ, லக்ஷா திபதியோ?) 


231 


நி 
பீச்சு மூந்தின குசுப்‌ பேல, 
பீச்சண்டை பெருஞ்சண்டை. 
பீடம்‌ தெரியரமல்‌ சாமி ஆடினது போல. 16560 


பீடு படைத்தவன்‌ கோடியில்‌ ஒருவன்‌. 

பீதாம்பரத்துக்கு உண்டு ஆடம்பரச்‌ செய்கை. 

பீ தின்கிறது போலக்‌ கனவு கண்டால்‌ பொழுது விடிந்தால்‌ யாருக்குச்‌ 
சொல்கிறது? 

பீ தின்கிறவன்‌ வீட்டுக்குப்‌ போனால்‌ பொழுது வீடியுமட்டும்‌ பேளசி 
சொல்லி அடித்தானசம்‌. 

பீ தின்னப்‌ போயும்‌ வயிற்றுவலிக்காரன்‌ பீயச? 16565 


பீ தின்ன வந்த நாய்‌ பிட்டத்தைக்‌ கடிக்கப்‌ போகிறதா? 

பீ தின்ன வேண்டுமென்றால்‌ வாயை நன்றாய்க்‌ கழுவிப்‌ போட 
வேண்டும்‌, 

பீ தின்னுகிற நாய்க்குப்‌ பேர்‌ முத்துமாலை, 

பீ தின்னும்‌ வாயைத்‌ துடைத்தது போல. 

பீ போடப்‌ புறக்கடையும்‌ பிணம்‌ பேசட வாசலும்‌. 10970 


பீ போனால்‌ பலம்‌ போச்சு, 

பீ மேலே நிற்கிறரற்‌ போல. 

பீயிலே கல விட்டு எறிந்தால்‌ மேலேதான்‌ தெறிக்கும்‌. 

பீயிலே தம்படி இழுத்தாலும்‌ பெருமாளுக்குத்‌ தளிகை போடுவான்‌. 
பீயும்‌ சோறும்‌ தினகிறதா? ஈயும்‌ தண்ணீரும்‌ குடிக்கவா? 16575 


பீயும்‌ சோறும்‌ பிசைந்து தின்கிறாள்‌ . 
(சோறு மாய்ப்‌ பிசைகிறது.) 

பீயும்‌ பிள்ளையும்‌ பிடித்ததைப்‌ பிடிக்கும்‌. 

பீயைப்‌ பெரிதாய்‌ எண்ணிப்‌ பெரய்க்கரமல்‌ வேடு கட்டுவரனேனி, 
(வேலி, ) 


232 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பீர்க்குப்‌ பூத்தது; விளக்கை ஏற்று. 
பீலா பூத்த சேசறு பெரிய பறங்‌'கிலரப்‌” பேனும்‌ பேனும்‌. 16580 


பீலி சசலாழி இன்றியும்‌ கல்யரணமா! 

பீற்றல்‌ பட்டைக்கு அறுதற்‌ கொடி. 

பீற்றல்‌ முறமும்‌ எழுதாத ஓலையும்‌. 

பீற்றிக்‌ கொள்கிறான்‌. 

பீறின புடைவை பெருநாவல்‌ இராது. 16585 
(வராது. தில்லாது,) 


பீறின புடைவையும்‌ பெய்‌ சொன்ன வாயும்‌ நிற்குமா? 


233 


ஏகழ்ச்சியானுக்கு ஈந்தது பூதக்கண்ணாடி, . 

புகழ்ந்தரரைப்‌ பேரற்றி வாழ்‌. 

புகழால்‌ புண்ணியம்‌, 

புகுந்தடித்துப்‌ பேசனோம்‌ ஆனால்‌ பிடித்து அடித்துத்‌. 
தள்ளுவார்களா? 16590 


புகை இருந்தால்‌ நெருப்பு இருக்கும்‌. 
புகைக்கினும்‌ காரசில்‌ பெரல்லாங்கு கமழாது, 
புகைச்‌ சரக்கு வகைக்கு ஆகாது. 
புகைந்த கொள்ளி புறத்தே. 
(நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு,) 
புகைந்த வீட்டைச்‌ சுற்றுகிறது. 16595 


புகை நுழையாத இடதீதில்‌ புகுந்திடும்‌ தரித்திரம்‌, 
(புகுந்து வரும்‌.) 

புகை நுழையாத இடத்திலும்‌ அவன்‌ நுழைவான்‌. 

புகை நுழையரத இடத்திலும்‌ போலீஸ்‌ நுழையும்‌. 

புகையிலைக்குப்‌ புழுதிக்‌ கெரல்லை, 

புகையிலையைப்‌ பிரிககசதே; பெண்‌ பிள்ளை பேச்சைக்‌ 
கேட்காதே. 16600 


புகையிலை விரித்தால்‌ போச்சு; பெண்‌ பிள்ளை சிரித்தரல்‌ போச்சு, 
பூகை வீட்டைச்‌ சுற்றும்‌, 

புங்க நிழலும்‌ புது மண்ணும்‌ போல்‌, 

புங்கப்‌ புகழே, தங்க நிழலே. 

புங்கை நிழலுக்கும்‌ புளியைத்‌ தழலுக்கும்‌. 0009 


புஞ்சையீற்‌ புதிது; நஞ்சையிற்‌ பழையது. 

புட்டுக்கூடை முண்டத்திலும்‌ பொறுக்கி எடுத்த முண்டம்‌. 

புட்பம்‌ என்றும்‌ சொல்லலாம்‌; புஸ்பம்‌ என்றும்‌ சொல்லலாம்‌; 
ஐயர்‌ சொன்னமாதிரியும்‌ சொல்லலாம்‌. 

புடம்‌ இட்ட பொன்‌ பேல, 

புடைக்‌ கட்டுப்‌ பயிருக்கு மடைக்கட்டுத்‌ தண்ணீச்‌, 216610 


234 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


புடைவை கொடுப்பாள்‌ என்று பெண்‌ வீட்டுக்குப்‌ போனால்‌) 
கோணிப்‌ பையைக்‌ கட்டிக்‌ கொண்டு குறுக்கே வந்தாளாம்‌. 

புடைவையை வழித்துக்கொண்டு சிரிக்க வேணும்‌. 

புண்‌ எல்லாம்‌ ஆறி விட்டது; தாமரை இலை அகவந்தான்‌ 
இருக்கிறது என்றானசம்‌, 

புண்ணியத்துக்கு உழுத மாட்டைப்‌ பல்லைப்‌ பிடித்துப்‌ பதம்‌ 
பார்த்தால்‌ போல, 

புண்ணியத்துக்குக்‌ கிணறு வெட்டப்‌ பூதம்‌ புறப்பட்டது 
போல, 16615 


புண்ணியத்துக்குப்‌ பசுவைக்‌ கொடுத்தால்‌ பல்‌ எத்தனை 
என்றாளாம்‌, 

புண்ணியத்துக்குப்‌ புடைவை கொடுத்தால்‌ புறக்கடையில்‌ போய்‌ 
முழம்‌ போட்டானாம்‌ , 
(புண்ணியம்‌ என்று பழம்‌ புடைவைகொடுத்தால்‌ஃ) 

புண்ணிய பாவத்துக்குப்‌ புடைவை கொடுத்தாளாம்‌; பின்னாலே 
போய்‌ முழம்‌ போட்டுப்‌ பரர்தீதாளாம்‌, 

புண்ணியம்‌ இல்லாத வழிகாட்டி வீண்‌, 

புண்ணியம்‌ ஒருவர்‌ பங்கு அல்ல. 16620 


புண்ணியம்‌ பார்க்கப்‌ போய்ப்‌ பாவம்‌ பின்னே வந்ததாம்‌. 
புண்ணில்‌ எரி இட்டது ரோசல. 
புண்ணில்‌ சோல்‌ இட்டது போல. 
(வேல்‌ இட்டது போல.) 
புண்ணில்‌ புளிப்‌ பெய்தாற்‌ போல, 
பூண்ணுக்கோ மருந்துக்கோ வீச்சம்‌, 16625 


புண்ணைக்‌ கீறி ஆற்ற வேண்டும்‌. 

புண்பட்ட புலிக்கு இடுப்பு வலி எம்மாத்திரம்‌? 

புத்தி அற்றவர்கள்‌ பக்தியாய்ச்‌ செய்வதும்‌ விபரீதம்‌ ஆம்‌. 

புத்தி அறறசன்‌ பலன்‌ அற்றான்‌, 

புதிதி இல்லா மாந்தர்‌ புல்லினும்‌ புல்லர்‌ ஆவார்‌. 16630 


புத்தி ஈனர்கள்‌ குளிக்கப்‌ போய்ச்‌ சேற்றைப்‌ பூசிக்‌ கொள்வார்கள்‌, 
புத்தி உரம்‌. 

புத்தி உள்ளவர்‌ பெரறுப்பார்‌. 

புத்தி உறப்‌ புகழ்‌. 

புத்தி எத்தனை? சுத்தி எத்தனை? 46685 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 235 


புத்தி கட்டை, பெயர்‌ முத்து மாணிக்கம்‌. 

புதீதி கெட்ட புதுப்பாளையம்‌, போச்கிரி பாண்டமங்கலம்‌, மூணும்‌ 
கெட்ட மேகனலூர்‌, 

புத்தி கெட்ட ராஜாவுக்கு மதி கெட்ட மந்திரி. 

புதிதிசாலியின்‌ விரோதம்‌ தேவலை; அசட்டின்‌ நட்பு உதவாது. 

புத்திமான்‌ பலவான்‌ ஆவான்‌, 16640 


புத்தி முற்றினவர்க்குச்‌ சித்தியாதது ஒன்றும்‌ இல்லை, 
புத்தியோ கட்டை, பெயரோ முத்துமாணிக்கம்‌. 
புத்தூர்‌ சிறுப்பிட்டி பூம்பட்டி ஆவார்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு. இவை சிறு குன்று உள்ள இடங்கள்‌. ) 
புத்தூரரன்‌ பார்த்திருக்க உண்பான்‌; பசித்தோர்‌ முகம்‌ பாரான்‌; 
கோத்திரத்துக்குள்ள குணம்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
புதீராதி சசகுணம்‌ புத்ரி. 16645 


புதன்‌ கோடி தினம்‌ கோடி. 
(தினமும்‌ கிடைக்குமசம்‌,) 

புதன்‌ சனி முழுகு 

புதிது புதிதாய்ப்‌ பண்ணையம்‌ வைத்தரல்‌ மசிரு மசிரா 
விளைஞ்சதாம்‌ . 

புதிசுக்கு வண்ணான்‌ கோணியும்‌ வெளுப்பான்‌, 

புதிதாய்ப்‌ புதிதாய்க்‌ குலம்‌ புகுத்தேண்‌, பீலாப்‌ பூதீதசுச்‌ 
சோறு. 16650 


புதிதாய்‌ வந்த சேவகன்‌ நெருப்பாய்க்‌ கட்டி வீசுகிறான்‌. 

புதிதாய்‌ வந்த மணியக்சாரன்‌ நெருப்பாய்‌ இருக்கிறான்‌, 
(நெருப்பாய்‌ வாரி இறைக்கிறான்‌,) 

புதிய காரியங்களில்‌ புதிய யோசனை வேண்டும்‌. 

புதிய துடைப்பம்‌ நன்றாகப்‌ பெருக்கும்‌, 
(புதிய விளக்குமாறு.) 

புதிய வண்ணான பொந்து சுட்டி வெளுப்பான. 16655 


புதிய வண்ணானையும்‌ பழைய அம்பட்டனையும்‌ தேடவேண்டும்‌. 

புதிய வெள்ளம்‌ வந்து பழைய கத அடித்துக்‌ செசண்டு 
போயிற்று. 

புதியாரை தம்பிப்‌ பழையாரைக்‌ சைவிடலாமா? 

புதுக்‌ குடத்தில்‌ வார்த்த தண்ணீரைப்‌ போல, 

புதுக்கோட்டை அம்மன்‌ காசு பெற மாட்டான்‌, 16600 


236 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


புதுக்கோட்டைக்‌ கறுப்பண்ணனுக்கும்‌ பூணைப்‌ பாரி; செட்டி 
நரட்டுத்‌ தூணுக்கு உறையைப்‌ பார்‌. 
புதுக்கோட்டைப்‌ புஷ்பவல்லியைப்‌ பரம்‌ ; தேவகோட்டைத்‌ தேவடி 
யாளைப்‌ பார்‌, 
புதுக்கோடி கிடைத்தாலும்‌ பொன்‌ கோடி கிடைக்காது. 
புதுத்துடைப்பம்‌ நன்றாய்ப்‌ பெருக்கும்‌. 
(சுத்தமாய்ப்‌ பெருக்கும்‌.) 
புதுப்பணக்காரனிடம்‌ கடன்‌ வாங்காதே. 16665 


புதுப்பணம்‌ படைத்தவன்‌ அறிவானேர போன மாதம்‌ பட்ட 

பரட்டை 
(யாழ்ப்பாண வழக்கு. ) 

பதுப்பானைக்கு ஈ சேராது. 

புதுப்புனலும்‌ புதுப்பணமும்‌ மண்டையை இடிக்கும்‌; தொண்டையை 
அடைக்கும்‌. 

புதுப்‌ புடைவையிலே பொறி பட்டாற்‌ போல, 

புதுப்‌ பெண்‌ என்று தலை சுற்றி ஆடுகிறதா? 16670 


புதுப்‌ பெண்ணே, புதுப்‌ பெண்ணே, நெருப்பு எடுத்து வா, உனக்குப்‌ 
பின்னாலே இருக்கிறது செருப்படி. 

புதுப்‌ பெண்‌ போல்‌ நாணுகிறது. 
(நாணிக்‌ கோணுதல்‌.) 

புதுப்‌ பெண்‌ மோடு தூக்கும்‌. 

புது மண அறைப்‌ பெண்‌ போல நாணுகிறது. 

புது மாட்டுப்பெண்‌ மேட்டைத்‌ துடைக்கும்‌. 16675 


புது மாடு குளிப்பாட்டுகிறது போல, 

புது மாடு புல்லுப்‌ பெறும்‌. 

புதுமைக்கு வண்ணான்‌ கரை கட்டி வெளுப்பான்‌; பழகப்‌ பழகப்‌ 
பழந்‌ துணியும்‌ கொடான்‌, 
(பறை தட்டி அன்று வெளுப்பான்‌. யாழ்ப்பாண வழக்கு. ) 

புதுமையான காரியந்தான்‌ இந்தக்‌ கலியுகத்தில்‌, 

புது வக.ணாரன்‌ கோணியும்‌ வெளுப்பான , 16680 


புது வாய்க்கால்‌ வெட்ட வேண்டாம்‌; பழ வாய்க்கால்‌ தூர்க்க 
வேண்டாம்‌, 

புது வெள்ளத்தில்‌ கெளுத்தி மீன்‌ ஏறுவது போல, 

புது வெள்ளம்‌ வந்து பழைய வெள்ளத்தையும்‌ அடித்துக்கொண்டு 
போயிற்று, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 237 


புதையல்‌ எடுத்தவனைப்‌ போல. 
புயலுக்குப்‌ பின்‌ அமைதி. 16685 


புரட்டாசிக்‌ கருக்கல்‌ கண்ட இடத்து மழை, 
புரட்டாசிக்‌ காய்ச்சல்‌, 
புரட்டரசிச்‌ சம்பா பொன்‌ போல்‌ விளையும்‌. 
புரட்டாசி நடுகை, திரட்சியான நடுகை, 
புரட்டாசிப்‌ பகலில்‌ பொன்‌ உருகச்‌ காய்ந்து இரவிலே மண்‌ 
உருகப்‌ பெய்யும்‌. 16690 


புரட்டாசி பதினைந்தில்‌ நடவே நடாதே. 
புரட்டாசி பாதியில்‌ சம்பா நடு. 
புரட்டாசி பெய்தாலும்‌ பெய்யும்‌; காய்ந்தாலும்‌ காயும்‌. 
புரட்டாசி பெய்து பிறக்க வேணும்‌; ஐப்பசி கரய்ந்து 
பிறக்க வேணும்‌, 
புரட்டாசி மாதத்தில்‌ கோவிந்தா என்ற குரலுக்குப்‌ 
பஞ்சமா? 16695 


பூரட்டாசி மாதத்து நடவு பெரியேசர்‌ தேடிய தனம்‌, 

புரட்டாசி மாதத்தில்‌ பேரெல்‌ விதை; சித்திரை மாதத்தில்‌ 
கூர்‌ எள்‌ விதை, : 

புரட்டாசி மாதம்‌ முப்பதும்‌ ஒரு சுந்தாயமா? 

பூரட்டாசியில்‌ பென்‌ உருகக்‌ காய்ந்தாலும்‌ காயும்‌; மண்ணுருகப்‌ 
பெய்தாலும்‌ பெய்யும்‌. 

புரட்டாசியில்‌ பொன்‌ உருகுக்‌ சாயும்‌; ஐப்பசியில்‌ மண்‌ உருகப்‌ 

.. பெய்யும்‌. 16700 


புரட்டாசி விதை ஆகாது; ஐப்பசி நடவு ஆகாது, 
புரட்டாசியில்‌ வில்‌ போட்டால்‌ புனல்‌ அற்றுப்‌ போகும்‌. 
(உணவு.) 
புரட்டாசி வெயில்‌ பொன்‌ உருசுக்‌ காய்ந்து மண்‌ உருகப்‌ பெய்யும்‌. 
புரட்டாசி வெயிலில்‌ பொன்‌ உருகும்‌. 
புரட்டிப்‌ புரட்டி உதைக்கிற போதும்‌ மீசையில்‌ மண்‌ ஒட்டவில்லை 
என்றான்‌. 16705 
(மண்‌ படவில்லை.) 


புரண்டும்‌ பத்து நரன்‌; மருண்டும்‌ பத்து நரன்‌; பின்னையும்‌ 


பத்து நானி, 
யுரவி இல்லாப்‌ படை போல, 


238 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பரளன்‌ கரை ஏறமாட்டான்‌ , 
புராண வைராக்கியம்‌. 
புரிந்ததா மட்டைக்கு இரண்டு கீற்று ப்‌ 16710 


புருவத்தில்‌ பட்டால்‌ கரிக்குமோ? கண்ணில்‌ பட்டால்‌ கரிக்குமேோ? 

பருவத்துக்கு மை இட்டால்‌ கண்ணிக்கு அழகு. 

புருஷக்‌ கைம்பெண்‌. 

புருஷன்‌ அடிக்கக்‌ கொழுந்தனைக்‌ சோபித்தது போல, 

புருஷன்‌ அடித்தது பெரிது அல்ல; சக்களத்தி சிரித்ததுதான்‌ 
கோபம்‌. ப 16S 


புருஷன்‌ இல்லமல்‌ பிள்ளை பெறலாமா? 
புருஷன்‌ செத்தால்‌ வெட்கம்‌; பிள்ளை செத்தால்‌ வு 
புருஷன்‌ வலு இருந்தால்‌ பெண்டாட்டி குப்பை மேடு ஏறிச்‌ 
சண்டை பேசடுவரள்‌, 
புருஷனுக்கு ஏற்ற மாராப்பு, 
புருஷனைப்‌ பார்க்கும்போது தாலி எங்கே என்று 
தேடினாளாம்‌. 16720 


புருஷனை வைத்துக்‌ சொண்டு அவிசாரி போவது போல்‌, 
புல்‌ அற உழாதே; பயிருக்கு வேலி கட்டாதே. 
(மாட்டை வேளையோடு கட்டி வேளையோடு உழு; தடுக்கழனியாக 
வாங்கு என்பது கருத்து) 
பூல்‌ உள்ள இடத்தில்‌ மேயாது; தண்ணீர்‌ உள்ள இடத்தில்‌ 
குடிக்க ஒட்டாது. 
புல்‌ என்றாலும்‌ புருஷன்‌; கல்‌ என்றாலும்‌ கணவன்‌ , 
புல்லனுக்கு எது சொன்னாலும்‌ கேளான்‌. 16725 


புல்லனுக்கு நல்லது சொன்னால்‌ புண்ணிலே சேரல்‌ இட்ட கதை, 
புல்லும்‌ பூமியும்‌ உள்ள மட்டும்‌ என்‌ நிலத்தை அறுபோகம்‌ பண்‌, 
புல்லும்‌ பூமியும்‌ கல்லும்‌ கரவேரியும்‌ உள்ள மட்டும்‌. 
புல்லூரேோ, நெல்லூரோ? 
(புல்லூர்‌, திருவாடானைத்‌ தன்னது உள்ள ஊர்‌.) 
புல்லைத்‌ தின்னும்‌ மரடுபேரலப்‌ புலியைத்‌ தின்னும்‌ செந்நாய்‌ 
உதவுமா? 16730 


புல்லோருக்கு நல்லோர்‌ சொன்ன பொருளாகி விட்டது. 
(சம்ப ராமாயணம்‌) 

பூல்‌ விற்கிற கடையிலே பூ விற்கிறது, 

புலவர்‌ இல்லாத எபையும்‌ அரசன்‌ இல்லாத நாடும்‌ பாழ்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


புலவர்‌ வறுமை பூமியிலும்‌ பெரிது. 
புலவருக்கு வெண்பாப்‌ புலி, 


புலி அடிக்கும்‌ முன்னே கிலி அடிக்கும்‌. 
(கிலி பிடிக்கும்‌.) 
புலி இருக்கிற சாட்டில்‌ பசு போய்த்‌ தானே மேயும்‌? 
புலி இருந்த குகையில்‌ போகப்‌ பயப்படுகிறதா? 
புலி இளைத்தாலும்‌ புல்லைத்‌ தின்னாது. 
புலி ஏகாதசி விரதம்‌ பிடித்தது பேல. 


புலிக்‌ காட்டிலே புகுந்த மான்‌ போல. 
(புலிக்‌ குகையிலே. ) 
புலிக்கு அஞ்சாதவன்‌ படைக்கு அஞ்சான்‌. 
புலிக்கு அரிய உணவைப்‌ பூனை புசிக்குமோ? 
புலிக்குத்‌ தன்‌ காடு பிறன்‌ காடு இல்லை. 
(அசல்‌ காடு) 
புலிக்குத்‌ தன்‌ காடு வேற்றுக்‌ காடு உண்டா? 
(பிறர்‌ காடு என்று கிடையா து.) 


புலிக்குப்‌ பயந்தவர்கள்‌ எல்லாரும்‌ என்மேல்‌ படுத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 
(பொட்ட வந்து) 
புலிக்குப்‌ பயந்து பூனை புழுக்கையை மூடுமாம்‌. 
புலிக்குப்‌ பிறந்தது பூனையரய்ப்‌ போகுமா? 
(பூனை ஆகுமா?) 
புலிக்குப்‌ பிறந்தது நகம்‌ இல்லரமல்‌ போகுமா? 


புலிக்குப்‌ புதர்‌ துணை; புதருக்குப்‌ புலி துணை, 


புலிக்‌ கூட்டதீதில்‌ மான்‌ அகப்பட்டது போல. 


புலி குத்தின சூரி என்று கையில்‌ எடுத்தாலும்‌ போதும்‌; 


பூனை குதீதின சுளுக்கி என்று கையில்‌ எடுத்தால்‌ 
பெருமையா? 
(எடுத்தாலும்‌ பெருமை) 

புலி செவி திருகிய மத களிறு, 


239 


16785 


16740 


16745 


16750 


புலி நகம்‌ படரவிட்டாலும்‌ அதன்‌ மீசை குத்தினாலும்‌ விஷம்‌, 


(குத்தினால்‌ அதுவே விஷம்‌) 
புலிப்‌ பாய்ச்சல்‌ பரய்கிறான்‌. 


புலிப்பல்‌ குடித்தவன்‌ போல்‌ இருக்கிறான்‌. 
புலிப்பரல்‌ வேண்டுமானாலும்‌ கொண்டு வருவான்‌. 


16755 


240 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


புலிப்பாலைக்‌ கொணர்ந்தவன்‌ எலிப்பாலுக்கு அலைந்தானாம்‌; 
புலி பசித்தால்‌ புல்லைத்‌ தின்னுமா? 
(தின்னாது) 


புலி பதுங்கிப்‌ பாயும்‌. 16760 
புலி பதுங்குவது பாய்ச்சலுக்கு அடையாளம்‌. 
புலி புலி என்று ஏமாற்றுவது போல. 
புவீமேல்‌ வீச எடுத்த சுத்தியைப்‌ பூனைமேல்‌ வீசுகிறதா? 
புலியின்‌ சைப்பட்ட பரலகனைப்‌ போல 
16765 


புலியின்‌ முகத்தில்‌ உண்ணி எடுக்கலாமா? 


புலியும்‌ பசுவும்‌ ஒரு துறையில்‌ தண்ணீர்‌ குடிக்க. 

புலியும்‌ பசுவும்‌ பொருந்தி வாழ்ந்தாற்போல . 

புலியூருக்குப்‌ பயந்து நரியூருக்கு வந்தேன்‌; நரியூரும்‌ புலியூராய்ப்‌ 
போயிற்று. 

புலியூருக்குப்‌ பயந்து புத்தூருக்குப்‌ போனால்‌ புத்தூரும்‌ புலியூரரன 
கதை. 
(மதுரைப்பக்க வழக்கு) 

புலியூரை விட்டு எலியூருக்குப்‌ போக, எலியூரும்‌ புலியூர்‌ ஆனது 
போல. 16770 


புலியை இடறின சிதடன்‌ போல. 
(சிதடன்‌-குருடன்‌. ) 
புலியைக்‌ கண்ட மான்‌ போல. 
புலியைக்‌ கண்டால்‌ கிலி. 
புலியைப்‌ பார்த்து நரி சூடிக்‌ கொண்டது போல. 
(பூனை சூடிக்‌ கொண்டது போல.) 
புலியை விடக்‌ கிலி பெரிது, 16775 


புலி வயிற்றில்‌ பிறந்தால்‌ நகம்‌ இல்லரமல்‌ போகுமா? 
புலையனுக்குப்‌ பூமுடி பொறுக்குமா? 
புலையனுகஃ்கு வாக்குச்‌ சுத்தியும்‌ ஆணையும்‌ இல்லை. 

(சுத்தமும்‌. ) 
புலையாடியும்‌ பொருளைதீ தேடு; பொருள்‌ வந்து புலையை நீக்கும்‌. 
புலையும்‌ கொலையும்‌ களவும்‌ தவீர்‌. 16/80 


புவிஅரசர்‌ போற்றும்‌ கவி அரசர்‌ கம்பர்‌. 
புழுக்கை ஒழுக்கம்‌ அறியாது; பித்தளை நாற்றம்‌ அறியாது. 
புழுக்கை ஒழுக்கம்‌ அறியுமா? பிண்ணாக்குக்‌ கட்டி பதம்‌ அறியுமா? 


புழுக்கைக்குணம்‌ போகாது ஒரு காலும்‌. | 
புழுக்கைக்குப்‌ புத்தி பிடரியிலே. 16785 


புழுக்சைக்குப்‌ பொன்முடி பொறுக்குமா? 
புழுக்கை கலம்‌ கழுவித்‌ தின்னாது. 
(உண்ணாது. உண்ணுமா?) 
புழுக்கைக்கு மேல்‌ சன்னதம்‌ வந்தால்‌ பூ இட்டுக்‌ கும்பிட வேண்டும்‌, 
புழுக்கை சுகம்‌ அறியுமா? 


புழுக்கை வெட்கம்‌ அறியுமா? 16790 
புழுங்கிப்‌ புழுங்கி மா இடித்தாலும்‌ புழுக்கைச்சிக்கு ஒரு கொழுக்‌ | 
சட்டை. 
புழுத்த சரக்கு; கொழுத்த பணம்‌, 
(புழுத்தகன்‌ ). 


புழுத்த நாய்‌ குறுக்கே போகாது. 
புழுதி உண்டானால்‌ பழுது இல்லை, 


புழுவும்‌ புரளும்‌. 16795 


புழைக்கடைக்‌ கீரை மருந்துக்கு உதவாது 
(பச்சிலை.) 

புழைக்கடை மருந்து சுவைக்கு உதவாது. 
(கவைக்கு.) 

புள்ளிக்‌ கணக்கன்‌ பள்ளிக்கு ஆவானா? 

புள்ளிக்‌ கணக்குப்‌ பள்ளிக்கு உதவாது, 

புள்ளிக்காரன்‌ கணக்குப்‌ பள்ளிக்கு உதவாது. 16800 
(புள்ளிக்‌ கணக்கு. ] 


புள்ளிப்‌ பொறி பாய்ந்த மூங்கில்‌ கொள்ளிச்‌ சாம்பல்‌ ஆனாற்போல. 

புள்ளும்‌ புறாவும்‌ இரை தின்னா, 
(அநீதி அடைந்தால்‌.) 

புளி ஆயிரம்‌, போந்து ஆயிரம்‌, 
(பொந்து) 

புளி எத்தனை தூக்கு? ஒரே தூக்கு. 


புளி ஏப்பக்காரனும்‌ பசி ஏப்பக்காரனும்‌. 16805 


புளித்த காய்க்குப்‌ புளி யுருத்துவாயோ? 
(புகுத்தினாயோ?) 

புளியங்காய்க்குப்‌ புளிப்புப்‌ புகுத விட்டால்‌ வருமா: 

புளியங்‌ கொட்டைக்குச்‌ சனி மூலையா? 

புளியங்‌ கொம்பைப்‌ பிடிக்கப்‌ போகிறது புத்தி. 

புளிய ந்‌-தேரடும்‌ டது போல, ட்‌ 16819 
( ஓடும்‌.) 


242 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


புளியம்‌ பழத்துக்குப்‌ புளிப்புப்‌ புகுதவிட்‌ வேணுமா? 

(புகுதவிட வருகிறாயோ?) 
புளியம்‌ பழமும்‌ ஒடும்‌ பேசல. 
புளிய மரத்தில்‌ ஏறினவன்‌ நாக்கு எரிவு காணாமுன்‌ 

இறங்குவரனா? . 

புளிய மரத்தில்‌ ஏறினவன்‌ பல்‌ கூசினால்‌ இறங்குவான்‌ . 

(தாக்‌ கூசினால்‌,) 
புளிய மரத்துப்‌ பிசரசு பிள்ளையாரையும்‌ பிடித்ததசம்‌. 16815 


புளிய மரதீதைக்‌ கண்டால்‌ வாயும்‌ நில்லாது; வீதியிலே 
பேரகிற நாயைக்‌ கண்டால்‌ கையும்‌ தில்லாது. 
புளியும்‌ ஓடும்‌ போல்‌ ஒட்டாமல்‌ இருக்கிறது. 
புளி வற்றினால்‌ கரைக்கலாம்‌; பிஞ்சு வற்றினரல்‌ கரைக்கலாமா? 
புளுகினாலும்‌ பொருந்தப்‌ புளுக வேண்டும்‌. 
புற்றில்‌ ஆந்தை விழிப்பது போல விழிக்கிறான்‌. 16820 


புற்றில்‌ ஈசல்‌ புறப்பட்டது போல. 
புற்றில்‌ ஈசல்‌ புறப்பட்ட ஈலும்‌ மண்ணில்‌ சுறையான்‌ 
கூடினாலும்‌ மழை வரவே வரும்‌, 
(பெய்யவே பெய்யும்‌.) | 
புற்றில்‌ கால்‌ இட்டாற்‌ போல. 
புற்றில்‌ கிடந்த புடையன்‌ எழுந்தது பேல. 
புற்றிலிருந்து ஈசல்‌ புறப்பட்டது போல, 16825 


புற்று அடிமண்‌ மருந்தும்‌ ஆகும்‌. 

புறக்குடதீதுத்‌ தண்ணீர்‌ போல. 

புறக்‌ குற்றம்‌ அறியப்‌ பிடரியிலே கண்‌. 

புற மடையில்‌ பொலியைத்தூவி:அடைக்கப்‌ பாரீத்தசனாம்‌, 
புறமுதுகு காட்டி ஓடாதே. 16830 


புறாவுக்கு எறிந்த கல்லை மடியில்‌ கட்டுகிறதா? 

புளிசிரிப்புச்கு மருந்து சாப்பிடப்‌ போய்‌ உள்ள சிரிப்பும்‌ போச்சுதாம்‌ஃ 
(குஞ்சிரிப்புக்கு ) 

புன்டெயிற்‌ புதியது; நன[்செயிற்‌ பழையது. 

புலீனாலைகச்‌ கட்டுகள்‌ பாழ்ப்பட்டுப்‌ போவார்‌. 
(புன்னாலைக்‌ கட்டுவான்‌ “யாழ்ப்பாணத்தில்‌ உள்ள ஓர்‌ ஊர்‌, யாழ்ப்பாண 
வழக்கு) 

புஷ்பம்‌ கொடுத்த புண்ணியவதி. 16835 


புஸ்தகம்‌ ஹஸ்த பூஷணம்‌, 


243 


பூ இல்லாக்‌ கொண்டை புலம்பித்‌ தவிக்கிறதோ? 

பூ இல்லாமல்‌ மாலை கோத்துப்‌ புருஷன்‌ இல்லாமல்‌ பிள்ளை 
பெறுகிறது போல. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 

பூ உதிரப்‌ பிஞ்சு உதிரக்‌ காய்‌ உதிரக்‌ கனி உதிர. 

பூ உள்ள மங்கையாம்‌, பொற்கொடியாம்‌, போன இடம்‌ எல்லாம்‌ 
செருப்படியரம்‌. 16940 


பூக்கடைக்கு விளம்பரம்‌ தேவையா? 

பூச்சாண்டி காட்டுதல்‌. 

பூச்சி காட்டப்‌ போய்த்‌ தான்‌ பயந்தரற்‌ போல. 

பூச்சி காட்டப்‌ போய்ப்‌ பேய்‌ பிடித்த கதை. 

பூச்சி பூச்சி என்றால்‌ புழுக்கை தலைமேல்‌ ஏறும்‌. 16849 


பூச்சி பூச்சி என்றாளாம்‌ பூலோகத்திலே; அவளே போய்‌ 
மாட்டிக்‌ கொண்டாளாம்‌ சாலகத்திலே. 
பூச்சி பூச்சி என்னும்‌ கிளி பூனை வத்தால்‌ சீச்சுக்‌ கீச்சு என்னுமாம்‌ 
பூச்சி மரிக்கிறது இல்லை; புழுவும்‌ சாகிறதில்லை. 
பூச்சூட்ட அத்தை இல்லை; போரிட அத்தை உண்டு. 
பூசணிக்காய்‌ அத்தனை முத்தைக்‌ சாதில்‌ ஏற்றுகிறதா? 
மூக்கில்‌ ஏற்றுகிறதா? 16850 
(முத்தை எங்கே இட்டுக்‌ கொள்கிறது?) 


பூசணிக்காய்‌ அத்தனை முத்தைப்‌ போட்டுக்‌ கொள்கிறது எங்கே? 
பூசணிக்காய்‌ அத்தனையும்‌ சதை. 
பூசணிக்காய்‌ அழுகினது போல. 
பூசணிக்காய்‌ எடுத்தவனைத்‌ தேரளிலே காணலாம்‌. 
(தூக்கினவனை. ) 
பூசணிக்காய்க்கும்‌ க்ப்‌ விதீதியாசம்‌ தெரியாமல்‌ 
பேசுகிறாய்‌, 16855 


பூசணிக்காய்‌ களவாடினவன்‌ தேரளைத்‌ தொட்டுப்‌ பார்த்துக்‌ 
கொண்ட கதைபோல, 


244 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 

பூசணிக்காய்ப்‌ பருமன்‌ முத்து; : அதைக்‌ சாதில்‌ தொங்கவிடலாமா? 
மூக்கில்‌ தொங்க விடலாமா? 

பூசணிக்காய்‌ போகிற இடம்‌ தெரியாது; சுடுகு போகிறதை 
ஆராய்வாரி, 

பூசப்‌ பழையது பூனைக்கும்‌ ஆகாது. 

பூசப்‌ பூசப்‌ பொன்‌ நிறம்‌; தின்னதீ தின்னத்‌ தன்னிறம்‌ஃ 16860 
(திருநீறு, ) 


பூசாரி ஆலய மணியை அடித்தால்‌ ஆனை தெரு மணியைத்‌ தானே 
அடிக்கும்‌? 

பூசாரி பாட்டுக்குப்‌ பின்பாட்டு இல்லை. 

பூசாரி புளுகும்‌ புலவன்‌ புளுகும்‌ ஆசாரி புளுகில்‌ அரைப்‌ 
புளுக்குக்கு ஆகரது. 

பூசாரி பூ முடிக்சுப்‌ போனானாம்‌; பூவாலங்கரடு பலரக்காடரய்ப்‌ 
போச்சுதாம்‌. 

பூசாரி பெண்டாட்டியைப்‌ பேய்‌ பிடித்த கதை, 16865 


பூசுவது தஞ்சாவூர்‌ மஞ்சளாம்‌; அதைக்‌ கழுவுவது பாலாற்றுகி 
கரைத்‌ தண்ணீராம்‌. 
பூசை வளரிந்தது பேரசிசு . 
(பூசைஃபூனை ப] 
பூசை வேளையில்‌ கரடி விட்டு ஓட்டியது போல்‌. 
(பூசை பண்ணுகிற போது. பூசை முகத்திலே. கெருடி.) 
பூட்டிக்‌ சுழற்றினால்‌ பறைச்சி; பூட்டாமலே இருந்தால்‌ துரைச்சி, 
பூட்டிப்‌ புசிக்காமல்‌ புதைப்பார்‌; ஈயைப்‌ போல்‌ ஈட்டி 


இழப்பார்‌. 16870 


பூட்டும்‌ திறப்பும்‌ போல, 
(திறப்பு- சாவி.) 
பூண்டிப்‌ பொத்தறை, ஏண்டி சுதீதறாய்‌? 
(பொத்தறை; வட ஆர்க்காட்டு மாவட்டத்தில்‌ உள்ள ஊர்‌,) 
பூண்டியில்‌ விளையாடும்‌ புலிக்குட்டிப்‌ பசங்கள்‌, 
பூணத்‌ தெரிந்தரல்‌ போதுமா? பேணத்‌ தெரிய வேண்டாமா? 
பூணாதார்‌ பூண்டால்‌ பூஷணமும்‌ வீழுந்து அழும்‌. 16875 


பூத்தது என்றால்‌ கரய்தீதது என்பது போல. 

பூத்தானம்‌ ஆன பிள்ளை ஆத்தாளைத்‌ தாலி கட்டிற்றரம்‌. 
(கட்டினது போல.) 

பூத்தானம்‌ ஆன பிள்ளை பிறந்து பூவால்‌ அடிபட்டுச்‌ செத்தது. 


(பூத்தானம்‌,) 
பூத்துச்‌ சொரியப்‌ பொறுப்பார்கள்‌; முட்டிக்‌ கட்டக்‌ கலங்குவரர்கள்‌. 


பூத உடம்பு போனால்‌ புகழ்‌ உடம்பு. 10680 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ . 245 


பூதலம்‌ தன்னில்‌ இவ்வூர்‌ புண்ணியம்‌ என்‌ செய்ததோ? 

பூதலம்‌ யாவும்‌ போற்றும்‌ முச்சுடர்‌. 

பூப்பட்டரல்‌ கொப்புளிக்கும்‌ பொன்னுதி்‌ திருமேனி. 

பூ மலர்ந்து கெட்டது; வாய்‌ விரிந்து கெட்டது. 

பூமி அதிர நடவாத புண்ணியவான்‌. 16885 


பூமி ஆளலாம்‌ என்று மனப்பால்‌ குடிக்கிறது போல, 

பூமி கிருதீதி உண்‌. 

பூமியில்‌ வரகு கொடுத்தால்‌ கொடுக்கலாம்‌; இல்லாவிட்டால்‌ 
ராஜன்‌ கொடுக்க வேண்டும்‌. ப 

பூமியைப்‌ போலப்‌ பொறுமை னேண்டும்‌. 

பூர்வ சேஷ்டை பேசச்சுதோ, இருக்கிறதோ என்று 


பார்த்தானாம்‌. 16890 


பூர்வோத்தரம்‌ மேரு சாத்திரம்‌ போல்‌ இருக்கிறது. 
பூராடக்கான்‌ ஊசஈடதீ தீரும்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு ) 
பூராடக்சாரனோடு போராட மடியாது. 
பூராடக்காரி ஊசரட ஊசாடப்‌ பொருள்‌ தொலையும்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு, ) | 
பூராடத்தன்‌ அப்பன்‌ ஊராடான்‌. 16895 


பூராட த்திலே பிறந்தவளுக்கு நூல்‌ ஆகாது. 

பூராடத்தின்‌ சுழுதீதில்‌ நூல்‌ ஆடாது. 

பூரசயமாய்‌ வேலை கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 

பூரி இல்லாசு கல்யாணமர? 

பூரியோர்க்கு இல்லை சீரிய ஒழுக்கம்‌. 10900 


பூலு அம்மின ஊருல கட்டலு அம்ம தகுனா? 
(“பூவிற்ற ஊரிலே கட்டை விற்கத்‌ தகுமா? தெலுங்கு.) 
பூலோகத்தார்‌ வாயை மூடக்‌ கூடுமா? 
பூலோக முதலியார்‌ பட்டம்‌, புகுந்து பார்த்தரல்‌ பொட்டல்‌. 
பூவரசு இருச்கப்‌ பொன்னுக்கு அழுவானேனி? 
பூவிரிந்து கெட்டது; வாய்‌ மலர்ந்து கெட்டது. 16905 


பூவிலே பூ பூனைப்‌ பூ. 
பூ விழுந்த கண்ணிலே கோலும்‌ குதீதியது. 
பூ விற்ற கடையிலே புல்‌ விற்றது பேசல, 


246 தமிழ்ப்‌ பழமெசழிகள்‌ 


பூ விற்ற கடையிலே புல்‌ விற்கவும்‌, புலி இருந்த காட்டிலே பூனை 
இருக்கவும்‌, சிங்கம்‌ இருந்த குகையிலே நரி இருக்கவும்‌, ஆனை 
ஏறினவன்‌ ஆடு மேய்க்கவும்‌ ஆச்சுதே, 

பூ விற்ற காசு மணக்குமா? புலால்‌ விற்ற காசு நஈறுமா? 16910 


பூ விற்றவளைப்‌ பொன்‌ விற்கப்‌ பண்ணுவேன்‌. 

பூவுக்கும்‌ உண்டு புது மணம்‌. 

பூவும்‌ மணமும்‌ போல. 

பூவைத்த மங்கையாம்‌, பொற்‌ கொடியாம்‌, போன இடமெல்லாம்‌ 
செருப்படியசம்‌. 

பூவோடு சேர்ந்து நரரும்‌ மணம்‌ பெற்றது போல. 16910 


பூனியல்‌ தன்‌ வாயால்‌ கெட்டது பேல. 
(பூனியல்‌: ஒரு பறவை.) 

பூனை இளைத்தால்‌ எலி சுலவிக்‌ களிக்கும்மாம்‌. 

பூனை உள்ள இடத்திலே எலி பேரன்‌ பேத்தி எடுக்கிறது. 

பூனை எச்சில்‌ புலவனுக்குக்‌ கூட ஆகாது; நாய்‌ எச்சில்‌ நாயகனுக்கு 
ஆகும்‌. 
(புலையனுக்குக்‌. கூட.) 

பூனைக்கு இல்லை தானமும்‌ தவமும்‌. 10920 


பூனைக்கு ஒரு சூடு போடுவது போலப்‌ புலிக்கும்‌ ஒரு சூடு போடு. 
பூனைக்கு ஒன்பது இடத்திலை உயிர்‌. 

பூனைக்குக்‌ கும்மாளம்‌ வந்தால்‌ பீற்றல்‌ பரயைச்‌ சுரண்டுமாம்‌. 
பூனைக்‌ குட்டிக்குச்‌ சிம்மாளம்‌; ஓலைப்‌ பாய்க்குக்‌ கேடு. 

பூனைச்சுக்‌ கொண்டாட்டம்‌; எலிக்குதி திண்டாட்டம்‌. 16925 


பூனைக்குச்‌ சிங்கம்‌ பின்‌ வாங்குமா? 

பூனைக்குச்‌ சிம்மாளம்‌ வந்தால்‌ பீற்றல்‌ பாயில்‌ புரளுமாம்‌. 
பூனைக்குத்‌ தன்‌ குட்டி பொன்‌ குட்டி. 

பூனைக்குப்‌ பயந்தவன்‌ ஆனையை எதிர்த்துப்‌ போனானாம்‌. 
பூனைக்குப்‌ பயந்திருப்பாள்‌; புலிக்குக்‌ துணிந்திருப்பால்‌ . 16980 


பூனைக்கு மருந்து வாங்க ஆனையை விற்பதா? 
பூனைக்கு மீன்‌ இருக்கப்‌ புளியங்கரயைத்‌ தின்றதாம்‌ . 
(தின்னுமா?) 
பூனைக்கு யார்‌ மணி கட்டுவது? 
பூனை கட்டும்‌ தோழத்தில்‌ ஆனை கட்டலரமா? 
(தொழுவத்தில்‌. ) 4 
பூனை கண்ணை மூடினால்‌ உலகமே அஸ்தமித்து விடுமா? 16999 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 247 


பூனை கண்ணை மூடினால்‌ உலகமே இருண்ட தென்று 
நினைக்குமரம்‌. 

பூனை குட்டி போட்டாற்போல்‌ தூம்‌ கிக்‌ கொண்டு அல்லன்‌: 

பூனை குட்டியைத்‌ தூக்கிக்‌ கொண்டு போவது போல, 

பூனை குண்டு சட்டியில்‌ தலையை விட்டுக்‌ கொண்டு. பூலோகம்‌ 
எல்லாம்‌ இருண்டு போச்சென்று நினைகிகுமரம்‌. 
(இட்டுக்‌ கொண்டு.) | 

பூனைக்‌ குத்தின சுளுக்கி என்று சையில்‌ எடுத்தால்‌ 
பெருமையா? 16940 


பூனை கொன்ற பாவம்‌ உன்னோடே; வெல்லம்‌ தின்ற பரவம்‌ 
என்னோடே. 

பூனை சிரித்ததாம்‌; எலி பெண்டுக்கு அழைத்ததாம்‌. 

பூனை செய்கிறது துடுக்கு; அதை அடித்தால்‌ பாவம்‌. 

பூனை நோஞ்சல்‌ ஆனாலும்‌ சகுன ப்‌ குறைவு இல்லை. 

பூனை பால்‌ குடிக்கிறது போல, 16945 


பூனை பிரரமண போஜனம்‌ பண்ணுகிறது என்று பூணூல்‌ போட்டுக்‌ 
கொண்டதரம்‌ எலி. 
பூனை பிரரமண போசனம்‌ பண்ணுகிறேன்‌ என்று பூணூல்‌ போட்டுக்‌ 
கொண்டதாம்‌. 
பூனை புறக்கடை; நாய்‌ நடு வீடு. 
பூனை போல்‌ அடற்கினான்‌; புலிபோல்‌ பாய்ந்தான்‌. 
. (ஒடுங்கினான்‌. ) 
பூனை பேசல்‌ இருந்து புலி போல்‌ பாயும்‌, ... 40990 
(பூனை போல்‌ நடுங்கி, ) ப 


பூனை போல்‌ ஒடுங்கி ஆனை பேரல்‌ ஆக்கிரமிக்கிறது. 

பூனை போல நடுங்கிப்‌ புலி போலப்‌ பாய்வான்‌ , 

பூனை போன்ற புருஷனுக்கு வாழ்க்கைப்‌ பட்டி சுண்டெலிப்‌ 
பெண்‌ போல்‌. 

பூனை மயிர்‌: ஆனாலும்‌ பிடுங்கினது மிச்சம்‌. 

பூனைமுன்‌ கிளிபோல்‌ புலம்பித்‌ தவிக்கிறது. 16955 


பூனையின்‌ அதிர்ஷ்டம்‌, உறி அறுந்து விழுந்தது. 

பூனையும்‌ எலியும்‌ போல்‌. 

பூனையைக்‌ சண்ட கிளிபேரல, 

பூனையைக்‌ கண்டு புலி அஞ்சுமா? 

பூனையைக்‌ கொன்ற பாவம்‌ உனக்கு; வ்‌ வெல்லம்‌ தின்ற பலன்‌ 
எனக்கு, 16960 


246 தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 


பூனையைத்‌ தரன்‌ வீட்டுப்‌ புலி என்றும்‌ எலியரசன்‌ என்றும்‌ 
சொல்வார்கள்‌. 

பூனையை மடியில்‌ வைத்துக்‌ கொண்டு சகுனம்‌ பார்ப்பது போல்‌, 

பூனையை வளர்த்தால்‌ பொல்லாத வழி; நாயை வளர்த்தரல்‌ 
நல்ல வழி. 

பூனை வயிற்றில்‌ ஆனை பிறந்தது போல. 

பூனை வாய்‌ எலிபோல்‌ புலம்பித்‌ தவிக்கிறது. 16965 


பூனை வாயில்‌ அசுப்பட்ட எலி போல்‌. 
பூனை விற்ற சரசுக்கு ஆனை வாங்க இயலுமா? 


ட்ட] 
i 


ப 


தொகுத்தவர்‌ 


கி. வா. ஜகந்நாதன்‌ 


பாட்‌ ற்ஹிர ட i 
த்‌, 5 
பல்‌] ட பய ப ளா 
ல்‌ அத்ய 
பதாகை 11 
மஸ 


பகு ஸ்‌ (4 


ஜனரல பப்ளிஷர்ஸ்‌ 


3 கல்‌ Re 
தக 2 க, 
ப்‌ 


ஜெனரல்‌ பப்ளிஷர்ஸ்‌ 
முதற்‌ பதிப்பு - 2001 
இரண்டாம்‌ பதிப்பு - 2006 


உரிமை பதிப்பு 


இ ஆசிரியருக்கு 


விலை ரூ. 100.00 


244, ராமகிருஷ்ண மடம்‌ சாலை, 
தபால்‌ பெட்டி நெ, 617, 
மயிலாப்பூர்‌, சென்னை-600 004. 


தொலைபேசி : 494 1314 


Jail Ganesh Offset Printers, 
Chennai - 600 004. 


மூக 


இந்தப்‌ புத்தகத்தில்‌ ஏறத்தாழ25 ,000 பழமொழிகள்‌ உள்ளன. 
இவை கடந்த நாற்பது ஆண்டுகளாக நான்‌ சேகரித்தவை. 
சொற்பொழிவு செய்யும்‌ பொருட்டு வெளியுர்களுக்குச்‌ சென்ற 
காலங்களில்‌ அங்கே உள்ள ஆடவர்களிடமும்‌ பெண்மணிகளிடமும்‌ 
கேட்டுப்‌ பழமொழிகளை எழுதி வந்தேன்‌. பெரும்பாலும்‌ முதிய 
பெண்‌ மணிகளே பல பழமொழிகளைச்‌ சொன்னார்கள்‌. 
பழமொழியை முதுமொமி என்றும்‌ வசனம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
பழமொழிகள்‌ அடங்கிய பாடல்களைப்‌ பெற்ற நூல்கள்‌ பழமொழி 
நானூறு, கோளிந்தசதகம்‌, தண்டலையார்‌ சதகம்‌, இரத்தின 
சபாபதி மாலை, அருணாசல களி இராம நாடகக்‌ கீர்த்தனை 
முதலியவை, 


இந்தப்‌ பழமொழிகளில்‌ பல்வேறு சாதியினரைக்‌ குறை கூறி 
உள்ளவை பல உண்டு. அவற்றைக்‌ கண்டு அ, ந்தச்‌ சாதியைச்‌ 
சேர்ந்த அன்பர்கள்‌ சினம்‌ கொள்ள மாட்டார்கள்‌ என்று நம்பு 
கிறேன்‌. இழித்துக்‌ கூறுவகில்‌ எந்தச்‌ சாதியினரையும்‌ விட்டு 
வைக்கவில்லை. பார்ப்பனர்களை இமிக்துக்‌ கூறும்‌ பழமொழிகள்‌ 
பல. அத்தகையவற்றை அப்படி அப்படியே காட்டி. யுள்ளேன்‌. 
தமிழ்‌ மக்களுடைய எண்ணம்‌ எவ்வாறு படர்ந்தது பயம. இவை 
காட்டுகின்றன. 


நாடோடி இலக்கியத்தைச்‌ சார்ந்தவை பழமொழிகள்‌. அறிவு 
தெரிந்த சிறுவர்‌ முதல்‌ முதுமை உடையவர்கள்‌ வரை யாவரும்‌ 
தாம்‌ பேசும்‌ பொழுது பழமொழிகளை ஆளுவார்கள்‌. அவரவர்‌ 
களுடைய அனுபவத்துக்கு எற்ற வகையில்‌ அவை இருக்கும்‌. 
உபநிடதம்‌, இலக்கிய இலக்கணங்கள்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய 
பழமொழிகளும்‌ உண்டு. விலங்கினங்கள்‌, பறவைகள்‌, நீர்வாழ்‌ 
பிராணிகள்‌, ஊர்வன, பழுபூச்சிகள்‌ முதலியவற்றைப்‌ பற்றிய 
பழமொழிகள்‌ பல. இவற்றை ஆராய்ந்து கட்டுரைகளை எழுதலாம்‌, 
பல பெரியோர்களுடைய வரலாறுகள்‌ சம்பந்தமான பழமொழிகளும்‌ 


ஆ 
4 


4 


உண்டு. கம்பன்‌, ஒட்டக்கூத்தர்‌ முதலிய புலவர்களைப்‌ பற்றிய 
பழமொழிகள்‌ சில உள்ளன. 


சில சில ஊர்களைப்‌ பற்றிய பழமொழிகளும்‌ பல உண்டு. 
அந்த ஊர்களில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ தெய்வங்களைப்‌ பற்றிய 
பழமொழிகளும்‌ உள்ளன. 


இவ்வாறு பல பல துறைகளில்‌ அமைந்த இந்தப்‌ பழமொழிகள்‌ 
அறிவைத்‌ தூண்டுகின்றவை. 

தமிழ்‌ மக்கள்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ உள்ள பழமொழிகளைப்‌ 
படித்து இன்புறுவார்கள்‌ என்று நம்புகிறேன்‌ . 


கி. வா. ஜகந்நாதன்‌ 


சென்னை---28 


காந்தமலை” | 
45-89 


தொகுதி 4 


யொ 


பெட்டிப்‌ பாம்பு ஒட்டி அடங்கினாற்‌ போல, 
பெட்டிப்‌ பரம்பு பேரல்‌ அடங்கினான்‌ 
பெட்டிப்‌ பாம்பு போல்‌ ஒட்டி இருக்கும்‌. 15970 


பெட்டி பீற்றல்‌, வாய்க்கட்டுத்‌ திறம்‌. 

பெட்டி பீற்றலாயினும்‌ மட்டைக்கட்டுத்‌ திறமாயிருக்க வேண்டும்‌. 

பெட்டியில்‌ அடக்கின குட்டிப்‌ பரம்பு போல, 

பெட்டியும்‌ மூடியும்‌ பிளந்தரற்‌ போல. 

பெட்டைக்கு எட்டாத அசமூடையானும்‌ பல்லுக்கு எட்டாத 
பாக்கும்‌, 16915 


பெட்டைக்‌ குதிரைக்கு இரட்டைக்‌ கொம்பு முளைத்தன 
என்றாளாம்‌. 

பெட்டைக்‌ கோழி கூவியா பொழுது விடிகிறது? 

பெட்டைக்‌ கோழி தட்டிக்‌ கூவுமா? 

பெட்டை நாயைப்‌ போலக்‌ கத்தாதே, 

பெண்‌ அரம்பை கூத்துக்குப்‌ போய்ப்‌ பேய்க்‌ கூத்து 
ஆச்சுதே. - ந0960 


பெண்‌ அழகு எல்லாம்‌ பெட்டியிலே, 

பெண்‌ ஆசை ஒரு பக்கம்‌; மண்‌ ஆசை ஒரு பக்கம்‌, 

பெண்‌ ஆசை கொண்டு பெருக்கத்‌ தவிக்கிறது, 

பெண்‌ ஆனையைத்‌ தொடரும்‌ பேரரனையைப்‌ போல, 
(போராணையை.) 

பெண்‌ இருக்கிற அழகுக்குப்‌ பூசினாளாம்‌ வண்டி, மசியை; தான்‌ 
இருக்கிற அழகுக்குப்‌ பூசிக்‌ கொண்டாளாம்‌ 
வேப்பெண்ணெய்‌. 16985 


பெண்‌ இன்றிப்‌ பெருமையும்‌ இல்லை; சுண்‌ இன்றிக்‌ காட்சியும்‌ 
இல்லை. 

பெண்‌ என்றால்‌ பேயும்‌ இரக்கும்‌. 

பெண்‌ என்று பிறந்த போதே புருஷன்‌ பிறந்திருப்பான்‌. 


6 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பெண்‌ கதை சொன்னால்‌ பொழுது விடியும்‌. 
பெண்கள்‌ இருப்பிடம்‌ பெரிய சண்டைக்கு இடம்‌. 16990 


பெண்களுக்கு அன்பு பெருவாழ்வு அளிக்கும்‌. 
பெண்கிளை பெருங்கிளை. 
(பெண்குடி. பெருங்குடி...) 
பெண்‌ கொடுத்த மாமியே; கண்‌ கொடுதித சாமியே? 
பெண்‌ சம்பாதித்தால்‌ பழங்கலம்‌ ஏறும்‌. 
பெண்சாதி இல்லாதவன்‌ பேயைக்‌ கட்டித்‌ தழுவினது போல. 16995 


பெண்சாதி இறந்தால்‌ புது மாப்பிள்ளை. 

பெண்சாதி கால்கட்டு; பிள்ளை வரய்கீசுட்டு. 

பெண்சாதி கால்‌ விலங்கு; பில்ளையொரு சுவிளாணி. 

பெண்சாதி சொந்தம்‌; போக்குரைதீதுப்‌ புறம்பே. 

பெண்சாதி பேச்சைக்‌ கேட்பவன்‌ பேய்‌ போல்‌ அலைவான்‌, 17000 


பெண்சாதி முகத்தைப்‌ பார்க்கா விட்டாலும்‌ பிள்ளை 
முசுத்தைப்‌ பார்க்க வேண்டும்‌, 

பெண்சாதியைக்‌ குதிரைமேல்‌ ஏற்றிப்‌ பெற்ற தாயின்‌ 
தலையிலே புல்லுக்கட்டை வைத்து அடிக்கிற காலம்‌. 

பெண்சாதியைத்‌ தாய்‌ வீட்டில்‌ விட்டவனுக்கு ஒரு சொட்டு. 

பெண்‌ சிரித்தாற்‌ போயிற்று; புகையிலை விரித்தாற்‌ போயிற்று. 

பெண்டாட்டி ஆசை திண்டாட்டத்தில்‌ விட்டது. ௩7008 


பெண்டாட்டி ஆத்தா பெரியாத்தா; பிழைக்கும்‌ வழியைச்‌ சொல்‌ 
ஆத்தா, 

பெண்டாட்டி இல்லாதவன்‌ கழுதையோடு போனான்‌. 

பெண்டாட்டிக்கு ஆற்றமாட்டரதவன்‌ சட்டி பனையை 
உடைத்தானாம்‌. 

பெண்டாட்டிக்‌ கால்கட்டு; பிர்ளை வாய்க்கட்டு, 

பெண்டாட்டி குதிர்‌ போல; அகமுடையான்‌ கதிர்‌ போல, 17010 


பெண்டாட்டி சொண்டதும்‌ போதும்‌; திண்டாட்டம்‌ பட்டதும்‌ 
போதும்‌. 

பெண்டாட்டி செத்தவன்‌ போல முக்காடு போடுகிறாய்‌. 

பெண்டாட்டி செத்தால்‌ புது மாப்பிள்ளை. 

பெண்டாட்டி செத்துப்‌ பெரிய மகள்‌ தாலி அறுத்த மாதிரி. 

பெண்டாட்டி பாடு திண்டாட்டம்‌, 11018 


_ தமிழ்ப்‌ பழமொழிகலி 7 


பெண்டரட்டி மெய்க்கப்‌ புழைக்கடை வெட்டியது போல. 

பெண்டாட்டியுடன்‌ கோபித்துப்‌ பரதேசம்‌ போவார்‌ உண்டா? 
(போவாரா?) 

பெண்டாட்டியை அடிக்கடி பிறந்தகத்துக்கு அனுப்பாதே. 

பெண்டாட்டியைத்‌ தாய்‌ வீட்டில்‌ விட்டவனும்‌ பூவைக்‌ குரங்கு 
கையில்‌ கெரடுத்தவனும்‌ போல. 

பெண்டிர்க்கு அழகு எதிர்‌ பேசாதிருதிதல்‌. 17020 


பெண்டு இரண்டு கொண்டால்‌ பெரு நெறுப்புசி சா மளவும்‌ 
பெண்டு இல்லாதவன்‌ பிணத்தைக்‌ கட்டி அழுத கதை. 
பெண்டுகள்‌ அம்பலம்‌ பொழுது விடிந்தால்‌ கூத்து. 
பெண்டுகள்‌ இருந்த இடம்‌ சண்டைகள்‌ பெருத்த இடம்‌. 
(பெண்டுகள்‌ இருப்பிடம்‌ பெரிய சண்டையாம்‌. ) 
பெண்டுகள்‌ இகுந்திடின்‌ பெரிய சண்டையமம்‌, ௩1029 


பெண்டுகள்‌ கூடச்‌ சண்டைக்கு வருவரர்கள்‌. 

பெண்டுகள்‌ கூத்துப்‌ பேய்க்‌ கூத்து. 

பெண்டுகள்‌ சமர்த்து அடுப்பங்‌ கரையில்தான்‌. 

பெண்டுகள்‌ சமர்த்துச்‌ சமையற்கட்டிலும்‌ படுக்கைக்‌ கட்டிலிலுந்‌ 
தான்‌. 

பெண்டுகள்‌ செட்டி. 17080 


பெண்டுகள்‌ சோற்றுக்குத்‌ தண்டம்‌ இல்லை. 
(தடை இல்லை,) 

பெண்டுகள்‌ வைத்தியம்‌, 

பெண்டுகளாலே பெருமாள்‌ குடி கெட்டது. 

பெண்டுகளுக்குப்‌ பெற்றோரிடத்திலும்‌ பிள்ளைகளிடத்திலும்‌ 
மூப்பு இல்லை. 

பெண்டு கொண்டதும்‌ போதும்‌; பிண்டு விழுந்ததும்‌ 17035 
போதும்‌, 


பெண்டு மிரண்டால்‌ வீடு கொள்ளாது. 
பெண்டு வாய்க்கும்‌ புண்ணியவானுக்கு; பண்டம்‌ வாய்க்கும்‌ 
பாக்கியவானுக்கு . 
பெண்ணாய்ப்‌ பிறப்பதிலும்‌ மண்ணாய்ப்‌ பிறக்கலாம்‌. 
பெண்ணாய்ப்‌ பி றப்பதுவும்‌ பாவம்‌; பெண்ணோடே கூடிப்‌ 
பிறப்பதுவும்‌ பாவம்‌. 
யோழ்ப்பாண வழக்கு ) 
பெண்ணிடம்‌ அகப்பட்ட பணமும்‌ ஆணிடம்‌ அகப்பட்ட 
குழந்தையும்‌ உருப்படா . 17040 


8 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பெண்ணின்‌ குணமும்‌ அறிவேன்‌; சம்பந்தி வாயும்‌ அறிவேன்‌. 
(குணம்‌. வாய்‌.) 
பெண்ணின்‌ கோணல்‌ பொன்னிலே நிமிரும்‌. 
பெண்ணுக்கு ஒரு கும்பிடு, வில்லுக்கு ஒரு கும்பிடு. 
(அவள்‌ சொகுசுக்கு ஒரு கும்பிடு. அழகுக்கு ஒரு கும்பிடு.) 
பெண்ணுக்குக்‌ குணந்தான்‌ சீதனம்‌. 
பெண்ணுக்குக்‌ கேடு பிறந்தகத்தார்‌; மக்களுக்குக்‌ கேடு மாதா 
பிதா. 17045 


பெண்ணுக்குச்‌ சந்துரு பிறந்தகதீதாம்‌. 

பெண்ணுக்குப்‌ பெண ஆசை கொள்ளும்‌ பேரணங்கு. 

பெண்ணுக்குப்‌ பெண்தான்‌ சீதனம்‌. 

பெண்ணுக்குப்‌ பொன்‌ இட்டுப்‌ பார்‌; சுவருக்கு மண்‌ இட்டுப்‌ பார்‌. 
பெண்ணுக்குப்‌ போட்டுப பார்‌; மண்ணுக்குத்‌ தீட்டிப்‌ பார்‌. 17050 


பெண்ணுக்குப்‌ போய்ப்‌ பொன்னுக்குப்‌ பின்வாங்கலாமா? 
பெண்ணுககும்‌ உண்டா பிசுககு? 
பெண்ணுக்கும்‌ பொன்னுககும்‌ தேசற்பும்‌ தேய்ப்பும்‌ உண்டா? 
பெண்ணுக்கு மாமியாரும்‌ பிள்ளைக்கு வாத்தியாரும்‌. 
பெண்ணுககு முழதிப்‌ பூட்டிக்‌ கொள்‌; மாட்டுப்‌ பெண்ணுக்கு 

முந்திச்‌ சாப்பிட்டுக கொல்‌. 419099 


பெண்ணும்‌ அல்லாமல்‌ ஆணும்‌ அல்லாமல்‌ பெரு மரம்‌ 
போல்‌ வளருகிறது. 
பெண்ணை அடித்து வளர்க்க வேணும்‌; முருங்கை மரத்தை 
ஒடித்து வளர்க்க வேணும்‌. 
பெண்ணைக்‌ கட்டிக்‌ கொடுக்கலசம்‌; பிள்ளை பெறச்‌ செய்யலாமா? 
(பிள்ளை பெறுவதற்கும்‌ பிணைக்கப்‌ படுவாம்களா ?) 
பெண்ணைக்‌ கட்டிக்‌ கொடுப்பவர்கள்‌ பிள்ளை பெறுவத ற்குப்‌ 
பிணைபடுவரர்களா?! 
பெண்ணைக்‌ காட்டிப்‌ பொன்னைப்‌ பறித்தது போல, 7000 


பெண்ணைக்‌ கொடுத்த மாமன்‌, கண்ணைக்‌ கொடுத்த 
கடவுள்‌ , 
பெண்ணைக்‌ கொடுத்தாயோ? கண்ணைக்‌ கெரடுத்தரயோ? 
பெண்ணைக்‌ கொண்டு பையன்‌ பேயானாஸன்‌; பிள்ளை பெற்றுசி 
சிறுக்கி நாயானாள்‌, 
பெண்ணைத்‌ திருத்தும்‌ பெரன்‌ 
பெண்ணைப்‌ படைழ்தாயோ? பேயைப்‌ படைத்தாயோ? 17065 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 9 


பெண்ணைப்‌ பற்றி மலத்தைத்தின்னு. 
(பெற்று... தின்ன வேணும்‌.) 

பெண்ணைப்‌ பிழை பொறுக்கப்‌ பெற்ற தரய்‌ வேண்டாமா? 
(வேண்டும்‌, ) 

பெண்ணைப்‌ பெற்றவள்‌ கைக்‌ கொளிள. 

பெண்ணைப்‌ பெற்றுக்‌ கெட்டுப்‌ போகாதே, 

பெண்ணைப்‌ போற்றி வளர்‌; ஆணை அடக்கி வளர்‌, 17070 
(அடித்து, 


பெண்ணை மஞ்சத்தில்‌ வை; மகனை நெஞ்சத்தில்‌ வை, 
பெண்ணை விட்டுப்‌ பிரியலாம்‌; கண்ணை விட்டுப்‌ பிரியலரமர? 
பெண்ணையும்‌ வேண்டிப்‌ பிள்ளையையும்‌ வேண்டுகிறதா? 
பெண்ணை வெறுத்தல்‌ பேரின்பம்‌, 

பெண்ணை வேண்டும்‌ என்றால்‌ இனியற்‌ கண்ணை தக்கு, 17075 


பெண்ணோடு, ஆணோடு பிறக்காத யெரும்பாவி. 

பெண்ணோ, போத்தோ? 

பெண்‌ தந்த மாமியாரே கண்‌ தந்த தெய்வமாக. 

பெண்‌ படையும்‌ பலமும்‌ பெருக்கத்‌ தவிக்கிறதேர? 

பெண்‌ படையே? அம்பலமேர? 17080 


பெண்‌ பாவம்‌ பொல்லாது, 

பெண்‌ பிறந்ததற்கு மண்‌ பிறக்கலாம்‌. 

பெண்‌ பிறந்த வீடோ புடைனை கரய்த்த பந்தலோ? 

பெண்‌ பிறப்பதற்குள்‌ பூட்டிக்‌ கொல்‌; மாட்டுப்‌ பெண்‌ 
வருவதற்குள்‌ சாப்பிட்டுக்‌ கொள்‌. 

பெண்புத்தி கேட்கிறவன்‌ பேயன்‌, 17085 


பெண்‌ புத்தி பின்புத்தி, 

பெண்‌ புத்தி மலம்‌ தினைப்‌ போம்‌. 

பெண்‌ மகிழப்‌ பிறந்தகம்‌ வாழ. 

பெண்‌ மூப்பரன வீடு பேர்‌ அழிந்து பேரம்‌. 

பெண்‌ மூலம்‌ நிர்மூலம்‌. 17090 
(மூலம்‌; மூல நட்சத்திரம்‌.) 


பெண்‌ வளர்தீதியோ, பீர்‌ வளர்தீதியோ? 

பெண்‌ வளர்த்தி, பீர்ச்கங்கொடி. 

பெண்‌ வளர்த்தியோ, புடலங்காய்‌ வளர்திதியோ? 

பெண்‌ வளர்வதும்‌ பீர்க்கங்காய்‌ வளர்வதும்‌ யார்‌ கண்டது? 

பெய்த மழைக்கும்‌ சரி; கரய்த்த வெயிலுக்கும்‌ எரி. 47095 


10 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பெய்த மழையும்‌ காய்ந்த வெயிலும்‌ சரி, 

பெய்தால்‌ பெய்யும்‌ புரட்டாசி; பெய்யாவிட்டால்‌ பெய்யும்‌ ஐப்பசி. 

பெய்தும்‌ கெடுத்தது, காய்ந்தும்‌ கெடுத்தது. 

பெய்து விளைகிறது மலையாளசி சீமை; பாய்ந்து விளைகிறது 
தஞ்சா வூர்சீ சீமை; காய்ந்து விளைகிறது இராமநாதபுரம்‌ சீமை. 
(பேய்ந்து.) 

பெயர்‌ சொல்ல ஆள்‌ இல்லை. 17100 


பெரிது ஆனால்‌ பேயும்‌ குரங்கு ஆகும்‌. 
பெரிய இடம்‌ என்று பிச்சை கேட்கப்‌ போனாளாம்‌; கரியை 
வழித்து முகத்திலே தேய்த்தாளாம்‌. 
பெரிய பருவதத்திஸமேல்‌ பிரயை கரல இடி விழுந்தாற்‌ போல, 
பெரிய தனம்‌ கொடுத்தால்‌ சீதனம்‌ வற்கலரமா? 
பெரிய தேர்‌ ஆனரலும அச்சாணி இல்லாமல்‌ ஓடாது, 17105 


பெரிய மரத்தைச்‌ சுற்றிய வள்ளியும்‌ சரகரது. 
(மல்லியும்‌. ) 
பெரிய மனிதன்‌ என்று பிச்சைக்குப்‌ போனால்‌ கரியை அரைத்து 
முகத்தில்‌ தடவினான்‌. 
பெரியவர்கள்‌ செய்தால்‌ பெருமாள்‌ செய்த மாதிரி. 
பெரிய வீட்டுக்‌ கல்யாணம்‌, பூனைக்குட்டிக்குசி சோறு 
இல்லையாம்‌. 
பெரிய வீடு என்று பிச்சைக்குப்‌ போனேன்‌; கரியை வழித்துக்‌ 
கையில்‌ தடவினசர்கள்‌. 11110 
(கன்னத்தில்‌. முகத்தில்‌ தீற்றினார்கள்‌. ) 


பெரியார்‌ பெருந்தலை பேய்தீதலைக்கு நாய்த்தலை. 

பெரியார்‌ வரவு அபருமசன்‌ வரவு, 

பெரியாரைத்‌ துணைக கொள்‌. 

பெரியோர்‌ உள்ளம்‌ பேதிக்கலாகாது. 

பெரியோர்‌ எல்லாம்‌ பெரியாரும்‌ அல்ல, 17115 


பெரியோர்‌ செய்த புண்ணியம்‌. 
பெரியோர்‌ திருவுள்ளம்‌ பேதித்தரல்‌ எப்பொருளும்‌ பேதிக்கும்‌. 
பெரியேசர்‌ திவறால்‌ பலகாரம்‌; சிறி3யார்‌ தினறால்‌ 
நெமறுங்கு தீனி, 
பெரியோர்‌ முன்‌ எதிர்த்துப்‌ பேசில்‌ வெள்ளத்துக்கு முன்‌ 
மரம்‌ பேரல்‌ வீழ்வார்கள்‌, 
பெரியோர்‌ முன்‌ தாழ்ந்து பேசில்‌ நாணலைப்‌ போல்‌ 
திமிர்த்து கெரல்வரர்கள்‌, 17120 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 11 


பெரியோர்‌ வாயில்‌ பொய்‌ நில்லாது. 

பெரியோரைக்‌ கண்டு எழாதவன்‌ பிணம்‌. 

பெருக்சுப்‌ பெருக்கப்‌ பேயும்‌ குரங்கு ஆனதாம்‌. 

பெருக்காத இடத்துலும்‌ பேசாத இடத்திலும்‌ இருக்க மரட்டே ன, 
(திருமகள்‌ கூற்று.) 

பெருக்கு ஆற்றில்‌ நீசீசு அறியமதவரை வெவீளம்‌ 


கொண்டு போகும்‌. 17126 


பெருங்கயிறு முடி அழுந்தாது. 
பெருங்காயக்‌ குடுக்கை வரசனை போகாது, 
பெருங்காயம்‌ இருந்த பாண்டம்‌ போல, 
(பெட்டகம்‌ போல.) 
பெருங்காயம்‌ இல்லாத சமையலும்‌ பெரியவர்கள்‌ இல்லாத 
குடிதீதனமும்‌ பாழ்‌. 
பெருங்காயம்‌ தின்ற நாய்‌ போல. 17120 
பெருங்காற்றில்‌ அகப்பட்ட சோலையைப்‌ போல. 
பெருஙிகாற்றில்‌ அகப்பட்ட பிள்ளையைப்‌ போல. 
பெருங்காற்றில்‌ துரும்பு போல. 
பெருங்காற் றில்‌ பூனைப்பஞ்சு பறக்கிறது போல. 
(கம்பராமாயணம்‌ இலவம்‌ பஞ்சு.) 
பெருங்காற்றும்‌ மழையும்‌ பேல. 17125 
பெருங்குலதீதில்‌ பிறந்தவன்‌ புதீதி அற்றால்‌ கரும்புப்‌ பூப்போல்‌ 
இருப்பான்‌. 
(பிறந்தாலும்‌. ) 
பெருங்‌ கொடை பிச்சைக்‌ காரருக்குதீ துணிவு. 
பெருத்த மரங்களை வைதீதவன்‌ உருக்கமரய்தி தண்ணீர்‌ 
வ்ார்ப்பான்‌, 
பெரு நெருப்பில்‌ புழு மேவுமா? 
பெரு நெருப்புக்கு ஈரம்‌ உண்டோ? 17140 
( இல்லை.) 


பெரும்‌ பாம்பைத்‌ தேரைகள்‌ சுற்றிய கதை. 

பெரும்‌ புலியை நாய்கள்‌ சுற்றின கதை. 

பெரும்பேன்‌ பிடித்தவருக்ரும்‌ பெருங்கடண்‌ வாங்கினவருக்கரும்‌ 
கவலை இல்லை. 

பெரும்‌ பேன்‌ பிடித்தனரும்‌ பெருங்கடன்‌ பட்டவரும்‌ முன்னுக்கு 
வரமாட்டார்கள்‌. 

பெரும்‌ பேன்‌ பிடித்தவனுக்கு அரிப்பு இல்லை; பெருஙிகடன்‌ 
பட்டவனுக்கு விசாரம்‌ இல்லை. 17149 


12 தமிழ்ப்‌ பழமெசழிகள்‌ 


பெரு மரத்தைச்‌ சுற்றிய கொடியும்‌ சாகாது. 

பெருமரதீதைச்‌ சுற்றிய வள்ளிக்‌ கொடி போல. 

பெருமழை விழுந்தால்‌ குளிராது. 

பெருமாள்‌ இருக்கிற வரையில்‌ கருடன்‌ உண்டு. 

பெருமாள்‌ இருக்கிற வரையில்‌ திருநானி உண்டு. 17190 


பெருமாள்‌ இருந்தால்‌ அல்லவோ திருநாள்‌ நடக்கப்‌ போகிறது? 

பெருமாள்‌ என்ற பெயரை மாற்றப்‌ பெரிய பெருமான்‌ ஆசிகது, 

பெருமாள்‌ செல்லும்‌ வழியில்‌ புல்லாய்‌ முளைத்தாலும்‌ போதும்‌. 

பெருமாள்‌ நினைத்தால்‌ வாழ்வு குறைவா? பிரமா நினைதீதால்‌ 
ஆயுசு குறைவா? 

பெருமாள்‌ புண்ணியத்தில்‌ பொரிமாவு கிடைத்ததாம்‌. 17195 


பெருமாள்‌ புளித்தண்ணீருக்கு அழுகிறார்‌; அனுமார்‌ ததியோதனம்‌ 
கேட்கிறார்‌. 

பெருமாள்‌ பெரிய பெருமசள்‌ ஆனாற்‌ போல்‌. 

பெருமாளைச்‌ சேர்ந்தவர்க்குப்‌ பிறப்பு இல்லை; பிச்சைச்‌ 
சேசற்றுக்கு எச்சில்‌ இல்லை. 
(பிழைப்பு இல்லை, ) 

பெரு மீனுக்குச்‌ சிறு மீன்‌ இரை. 

பெருமை உள்ளங்கையிலே வளர்ந்தாலும்‌ யேச்சுரை நல்ல சுரை 
ஆகாது. 17160 


பெருமை ஒரு மூறம்‌; புடைத்து எடுதிதால்‌ ஒன்றும்‌ இல்லை. 

பெருமைக்கரரன்‌ பின்னால்‌ போனாலும்‌ செருப்புக்காரன்‌ பின்னால்‌ 
போகக்‌ கூடாது. 

பெருமைக்கு ஆட்டை அடிதிதுப்‌ பிசக்ளையின்‌ சையில்‌ கரதைசி 
சுட்டுக்‌ கொடுத்தான்‌ 

பெருமைக்குப்‌ பன்றி வளர்க்கிறது போல. 

பெருமை கண்டவர்‌ சிறுமை கண்டால்‌ அல்லது தேறாரி. 17165 


பெருமை சொன்னால்‌ கறவைக்குப்‌ புல்‌ ஆகுமா? 

பெருமைதான்‌ அருமையைக்‌ குலைக்கும்‌. 

பெருமை பீதக்கலம்‌; இருக்கிறது ஓட்டைக்‌ கலம்‌, 

பெருமையான தரித்திரன்‌ வீண்‌, 

பெருமையும்‌ சிறுமையும்‌ தாண்‌ தர வரும்‌, 17170 


பெரு ரூபதீதை உடையவர்‌ எல்லாம்‌ பிரயோசன மாய்‌ இருக்க 
மாட்டார்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 13 


பெரு வயிற்றை நம்பிசி சீமந்தம்‌ வைதீதாற்‌ போல்‌. 

பெரு வயிறு கொண்டது அறியாமல்‌ சீமந்ததீதுக்கு தாள்‌ 
இட்டுக்‌ கொண்டானாம்‌. 

பெரு வயிறு கொண்டது அறியாமல்‌ சீமந்ததிதுக்கு வளையல்‌ 
போட்டுக்‌ கொண்டானாம்‌, 

பெரு வயிறு கொண்டவனுக்குகீ காரிய 
முய்கிறது லாபம்‌, 17175 


பெரு வயிறு கொண்டவனுக்கு காறி உமிழ்ந்தது ஆதாயம்‌. 

பெருவாரிக்‌ கழிச்சலிலே தப்பிப்‌ பிழைதீதவன்‌ நாட்டாண்மைக்‌ 
சார்‌. 

பெரு வாரி பெருக்க அகமுடையானி லே பெண்ணுக்கு ஓரி 
அகமுடையாஸன்‌ கறுப்பாய்ப்‌ போச்சு, 

பெரு னெளிளம்‌ ராயும்‌ கடலில்‌ மல ளாய்கீ வானும்‌ பாயும்‌. 

யெலாப்பூரே பாபகோதீரே, நாசதாளி முஃனே நிரந்தரம்‌. 17180 
(பெலாப்பூர்‌; செங்கற்பட்டுக்கு அருகில்‌ உள்ள ஓர்‌ ஊர்‌.) 


பெற்ற தாய்‌ ஆனசலும்‌ குற்றம்‌ எத்தனை பொறுப்பாளன்‌? 

(எவ்வளவு ) 
பெற்ற தாய்க்கும்‌ வளரீதீத தாய்க்கும்‌ உதவாமற்‌ பிரிந்த 

குயிலைப்‌ போலி. 
பெற்ற தாய்க்குப்‌ பிறகு பெற்ற அப்பஸ்‌ சிற்றப்பன்‌. 

(பெற்றதாய்‌ செத்தால்‌.) 
பெற்ற தாய்‌ பசிதிதிருக்கப்‌ பிரரமண போஜனம்‌ 

செய்விக்தது போல. 

பெற்ற தாய்‌ மூதேவி; புகுந்த மனைவி சீதேவி. 1189 

(புகுநீததாரம்‌,) 


பெற்ற தாயிடதீதிலா கற்ற விதீதை காட்டுகிறது? 
(கற்றது காட்டுகிறாய்‌?) 
பெற்ற தாயுடன்‌ போகிறவனுக்குப்‌ பதீதம்‌ ஏது? 
பெற்ற தாயைப்‌ பெண்டுக்கு இழுக்கிறதா? 
பெற்றது எல்லாம்‌ பிள்ளை ஆமோ? இட்டது எல்லாம்‌ பயிர்‌ ஆமோ? 
பெற்றது எல்லாம்‌ பிள்ளை ஆகுமா? நட்டது எல்லாம்‌ மரம்‌ 


ஆகுமா? 17190 


பெற்றது எல்லாம்‌ பிள்ளை ஆகுமா? பூதீதது எல்லரம்‌ காய்‌ 


ஆகுமா? 
பெற்றது எல்லாம்‌ பிள்ளையோ? நட்டது எல்லாம்‌ பயிரோ? 


பெற்றது எல்லரம்‌ பில்ளையேர, விளைந்தது எல்லாம்‌ குசக்கலமேர? 


14 | தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பெற்றது வயிற்றுப்‌ பிள்ளை; சொண்டது கயிற்றுப்‌ பிள்ளை. 
பெற்ற பிள்ளை உதவுவதற்குமு வைத்த பிள்ளை 


உதவும்‌. 
(வைத்த பின்ளை-தென்னம்‌ பிள்ளை.) 


17195 


பெற்ற பிள்ளை சோறு போடா விட்டாலும்‌ வைத்த பிள்ளை 
சேறு போடும்‌. 
பெற்ற பிள்ளை துடையிற்‌ பேண்டால்‌ என்ன செய்யலாம்‌? 
பெற்ற பிள்ளையும்‌ சரி, செத்த நாயும்‌ சரி. 
பெற்ற மனம்‌ பித்து; பின்னை மன ம்‌ கல்லு. 
பெற்ற வயிற்றுக்குப்‌ பிரஸ்டையைக்‌ கட்டிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 11200 


பெற்றவள்‌ அறிவான்‌ பிள்ளை வருத்தம்‌. 

பெற்றவள்‌ வயிற்றைப்‌ பார்ப்பாள்‌; பெண்சாதி மடியைப்‌ 
பாரிப்பான்‌, 

பெற்றவருக்குத்‌ தெரியாதம பேர்‌ இட? 

பெற்றவருக்குத்‌ தெரியும்‌ பிரசவ வேதனை. 

பெற்றவருக்குத்‌ தெரியும்‌ பில்ளை அருமை, 17205 


பெற்ற வீட்டுக்கும்‌ பிறந்த வீட்டுக்கும்‌ புகுந்த வீட்டுக்கும்‌ பேர்‌. 
(வளர்ந்த வீட்டுக்கும்‌.) 

பெற்றாயேம, பிழைத்தசயோ? 

பெற்றாரை நினையாத தறிதலை. 

பெற்றாலும்‌ பிள்ளை நாயகம்‌; நட்டாலும்‌ தில்லைநாயகம்‌. 

பெற்றாள்‌ ஒருத்தி; பெருமை கொண்டான்‌ மற்றொருத்தி, 17210 


பெற்றுப்‌ பிழைத்தாயோ? செத்துப்‌ பிழைத்தாயேர? 
பெற்றுப்‌ பெற்றுப்‌ பேர்‌ இட்டது பேசல்‌, 
பெற்றுப்‌ பேர்‌ இடாவிட்டாலும்‌ இட்டுப்‌ பேர்‌ இடு. 
பெற்று வைத்த பிள்ளையும்‌ கொடுத்து வைந்த பணமும்‌ 
எங்கேயும்‌ போகா, 
பெற்றோர்க்கு இல்லை சுற்றமும்‌ சினமும்‌. 17215 


பெறப்‌ பெறப்‌ பிள்ளை ஆசை. 


OLE 


பேச்சுக்‌ கண்டா சிங்காரம்‌? 

பேச்சுக்‌ கற்ற நாய்‌ வேட்டைக்கு ஆகாது. 
(வேட்டை பிடிக்காது. ) 

பேச்சுக்கு ராவணன்‌ ; பிண்டத்துக்குக்‌ கும்பகர்ணன்‌. 
(பின்பு கும்பகர்ணன்‌.) 

பேச்சுக்குப்‌ பேச்சுச்‌ சிங்கரரந்தான்‌. 17820 
(சிங்காரமா?) 


பேச்சுக்‌ கொடுத்துப்‌ பேச்சு வாங்குகிறதா? 

பேச்சுப்‌ பராக்கில்‌ சோற்றைக்‌ குழைத்தார்கள்‌. 

பேச்சுப்‌ பல்லக்கு; தம்பி கால்நடை. 

பேச்சுப்‌ பேச்சு என்னும்‌ கிளி பெரும்பூனை வந்தக்கால்‌ கீச்சுக்‌ 
கீச்சு என்னுமாம்‌. 
(என்னாதாம்‌,. 9 

பேச்சுப்‌ பேசும்‌ போதே பீச்சிப்‌ புடைவையில்‌ கட்டிக்‌ 
கொள்கிறா? 1 7229 


பேச்சைக்‌ கொடுத்து ஏச்சை வாங்குகிறது . 
பேச்சைக்‌ கொடுத்துப்‌ பேச்சை வாங்கு. 
பேச்சை விற்றுக்‌ காய்ச்சிக்‌ குடிக்கிறான்‌, 
பேசதீ தெரியாதலஸ்‌ படிப்பும்‌ வீரம்‌ இல்லாதவன்‌ வாளும்‌ 
பிரயோசனம்‌ இல்லை, 
பேசப்‌ பேச எந்த மொழியும்‌ வரும்‌, 172380 
(எந்தப்‌ பாஷையும்‌) 


பேசப்‌ பிறந்தாயோ; சாகப்‌ பிறந்தாயோ? 
(பேசப்‌ போகிறாயோ? சாகப்‌ போகிறாயோ?) 
பேசாத வீடும்‌ பெருக்காத வீடும்‌, 
பேசாது இருந்தால்‌ பிழை ஒன்றும்‌ இல்லை. 
பேசா மடந்தை பேசும்‌ தெய்வம்‌. 
பேசில்‌ அவலம்‌; பேசாக்கரல்‌ அவலம்‌. 17235 


16 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
பேசின வாயும்‌ பீறின கந்தையும்‌ நில்லா. 
பேசினால்‌ அவலம்‌; பேசாவிட்டால்‌ ஊமை, 
(பேசினால்‌ சாலம்‌.) 

பேசினால்‌ வரயாடி; பேசாதிருந்தரல்‌ ஊமைப்‌ பயல்‌. 
பேசுகிறது அரிவிரதம்‌; நேரண்டுகிறது இட்டிக்‌ கிழங்கு. 
பேடிக்குத்‌ தேவரம்பை கிடைதீததும்‌ பிரயோசனப்‌ படாகுதைப்‌ 

போல. 17240 


பேடி கையில்‌ ஆயுதம்‌ பிரகாசிக்குமா" 

பேடி கையில்‌ ரம்பை அகப்பட்டது போல. 

பேடி கையில்‌ வால்‌ போல. 

பேண்டால்‌ செக்கிலே பேளுனேன்‌: இல்லரவிட்டால்‌ பரதேசம்‌ 
போவேன்‌ . 

பேத்திக்கு இட்டாலும்‌ ௯ தீதிக்கு இடாதே . 17245 


பேதம்‌ அற்றவர்‌ நீதம்‌ உற்றவர்‌. 
பேதை ஆனாலும்‌ தாய்‌; நீர்‌ ஆனாலும்‌ மோர்‌. 
பேதைகள்‌ வெள்ளத்தில்‌ நின்றும்‌, தரகதிதிற்குதி தண்ணீருக்கு 
அலைவார்கள்‌ 
பேதைமை என்பது மாதரீக்கு அணிகலம்‌. 
பேப்பர்‌ படித்தவன்‌ முன்னுக்கு வருவானா? 17250 
(செட்டி நாட்டு வழக்கு.) 


பேய்‌ அடிக்கப்‌ பிள்ளை பிழைக்குமா? 

பேய்‌ ஆசை பிடித்தாலும்‌ நாய்‌ ஆசை ஆகாது. 

பேய்‌ ஆடிய கம்பம்‌ போல. 

பேய்‌ ஆனாலும்‌ தரய்‌; நீர்‌ ஆனாலும்‌ மோர்‌. 

பேய்‌ ஆனசலும்‌ தாய்‌ வார்தீதை தட்டலாமர? 17255 


பேய்‌ இல்லாத்‌ தலை ஆடாது; பேன்‌ இல்லாத்‌ தலை கடிக்காது. 

பேய்க்குக்‌ கள்‌ வார்த்தாற்‌ போல. 

பேய்க்கும்‌ பார்‌; நேரய்க்கும்‌ பார்‌. 

பேய்க்கு வாழ்க்கைப்‌ பட்டால்‌ பிடுங்குபட்டுத்தான்‌ சரக 
வேண்டும்‌. 

பேய்க்கு வாழ்க்கைப்‌ பட்டால்‌ பேல, 17260 


பேய்ச்கு வாழ்க்கைப்‌ பட்டால்‌ புளியமரம்‌ ஏறத்தசன்‌ வேண்டும்‌. 
பேய்க்கு வேப்பிலை போல, 
பேய்க்கு வேலை இட்டது போல, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 17 


பேய்க்‌ கூத்தும்‌ ஆமணக்கும்‌ ஆள்‌ பேரனரல்‌ ஆன்‌ தெரியசது. 
பேய்க்‌ கொடை. 17209 


பேய்‌ கொண்டாலும்‌ கொள்ளலாம்‌; பெண்‌ கொள்ளல்‌ ஆகாது, 
பேய்ச்‌ சுரைக்காய்‌ நல்ல சுரைக்காய்‌ ஆகுமா? 
பேய்‌ சிரிதீதரலும்‌ ஆகாது; அழுதாலும்‌ ஆகாது. 
பேய்ப்‌ புதீதி. நாய்ப்‌ புதீதி, ஏன்‌ இருக்கிறது உன்‌ புத்தி? 
(உள்‌ புத்தி.) 
பேய்‌ பிடிக்கவும்‌ பிள்ளை பிழைக்குமா? 41270 


பேய்‌ பிடிச்த பெண்ணும்‌ நாய்ப்‌ பிடிதீத பிடியும்‌ ஒன்று. 

பேய்ப்‌ பிள்ளை ஆனாலும்‌ தாய்‌ தள்ளி விடுவாரா? 

பேய்‌ பிள்ளை பெற்றதும்‌, பிடுங்க நூல்‌ நூற்றதும்‌. 

பேய்‌ போய்ப்‌ புளியமரத்தில்‌ ஏறினது போல. 

பேய்‌ வேஷம்‌ போட்டால்‌ ஆடித்‌ தீர வேண்டும்‌. 17275 


பேயின்‌ வாயில்‌ பெற்றது பேறு. 
பேயும்‌ அறியும்‌ பெண்சாதி பிள்ளையை, 
பேயும்‌ ஆவது நியாயம்‌ பகரும்‌. 
(பேயும்‌ சில நியாயம்‌ பகரும்‌.) 
பேயும்‌ பிடிதீததாம்‌; நாயும்‌ குரைத்ததாம்‌. 
பேயும்‌ வளர்க்கும்‌ பின்‌ ஆறு மாசம்‌. 17280 


பேயைக்‌ கொண்டாலும்‌ கொள்ளலாம்‌; கண்ட மங்கலம்‌ 
பெண்ணைக்‌ கொள்ளக்‌ கூடாது. 

பேயை நம்பினாலும்‌ பெண்ணை நம்‌ பொணாது. 
(தம்பலாகா து.) 

பேயைப்‌ பெண்டு படைதிதது போல, 

பேயைப்‌ பேய்‌ அடிக்குமா? 

பேயைப்‌ போல்‌ அசைகிறதா. 17285 
(பறக்கிறதா?) 


பேயோடாயினும்‌ பிரிவு இன்னாது. 
(பழமொழி நானூறு.) 
பேயோடு பழகினாலும்‌ பிரிவது அரிது. 
பேர்‌ இல்லாத சந்நிதி பாழ்‌; பிள்ளை இல்லாத செல்லம்‌ பாழ்‌. 
பேர்‌ கங்கா பவானி; தாகத்திற்குத்‌ தண்ணீர்‌ கிடையாது. 
(கங்கா தேவி.) 
பேர்‌ சந்திரவதனாள்‌; முகத்தில்‌ அழகு கிடையாது. 17290 
பேர்‌ சொல்லப்‌ பிள்ளை நாமம்‌ அற்றுப்‌ போச்சு. 
(செல்லப்‌ பிள்ளை ராயர்‌.) 
பேர்த்து அடிவைக்கச்‌ சீவன்‌ இல்லை; பேர்‌ தாண்டவராயன்‌, 


18 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
பேர்‌ பதினெட்டாம்‌ பேறு. 
பேர்‌ பெத்தப்‌ பேர்‌. 
(பெத்த-பெரிய: தெலுங்கு.) 
பேர்‌ வைத்துப்‌ பேர்‌ தாக நீருலேது. 
தோக-குடிக்க,லேது: இல்லை, தெலுங்கு.) 


17295 


பேர்‌ பெரிய பேரி; குடிக்கப்‌ போனால்‌ நீர்‌ கிடையாது. 
பேர்‌ பெற்றான்‌ செம்பரம்பாக்கத்தரன்‌; நீர்‌ பெற்றான்‌ 
மாம்பசக்கத்தான்‌ . 
பேர்‌ பொவ்னம்மாள்‌; கழுத்தில்‌ கருகுமணி. 
(கறுப்பு மணி.) 
பேர்‌ பெொன்னாதிதாள்‌; கட்டக்‌ கரிய மணி இல்லை. 


(கரிய மணிக்கு வழி இல்லை...) 
பேர்‌ பேரனாலும்‌ பிள்ளைப்‌ பட்டம்‌ போசுவில்லை. 17300 


பேர்‌ முத்துமாலை; கட்டக்‌ சுரிமணிக்கு வழி இல்லை, 
பேராசைக்காரனுக்குத்‌ தீராத நஷ்டம்‌. 
பேராசைக்காரனுக்குப்‌ பெரும்புளுகன்‌ தானாபதி . 
பேராசைக்காரனைப்‌ பெரும்‌ புளுகால்‌ வெல்லவேண்டும்‌. 


(வென்றாற்‌ போல.) 
போசை கொண்டு பெருக்குத்‌ தவிக்கிறது. 11409 


பேராசை தரிதீதிரம்‌; தீராத உபத்திரவம்‌. 
பேராசைப்‌ பூண்டு பெருந்தொகையை இழப்பது போல. 
பேராசை பெருங்கேடு. 


பேரசசை பெரு நஷ்டம்‌. 
பேரிளமை கடந்த பின்‌ பிள்ளை பெற்று எடுத்தாற்போல. 17310 


பேரின்பம்‌ வேண்டின்‌ சிற்றின்பம்‌ ஒழிக்க. 

யேரூர்க்‌ குடியிருப்பும்‌ சிற்றூர்‌ வேளசண்மையும்‌. 

பேரைச்‌ சொன்னால்‌ அழுத பிள்ளையும்‌ வாய்‌ மூடும்‌. 

பேளச்‌ சொன்னது யார்‌; வாரச்‌: சொன்னது யார்‌? 

பேளப்‌ போன இடத்தில்‌ பேரை மறந்து விட்டதாம்‌. 17919 


பேளப்‌ போன இடத்தில்‌ விளாங்காய்‌ அகப்பட்டது போல. 
பேளுகிற கிழவியும்‌ எழுந்திராஸ்‌. 
பேன்‌ இராத தலை கடிக்குமா? பேய்‌ இராத தலை ஆடுமா? 

(தலை அளக்குமா?) 
பேன்‌ சுட்டிக்‌ கல்‌ இழுப்பது போல. 

(யாழ்ப்பாண வழக்கு.) 
பேன்‌ பார்த்தாலும்‌ பார்க்கும்‌; சதைப்‌ பிய்திதானும்‌ 

பிய்க்கும்‌ குரங்கு . 17920 


க நர 


பை எடுத்தவன்‌ எல்லரம்‌ வைதீதியனா? 

பைக்குள்‌ இருந்தால்‌ கைக்குள்‌ வரும்‌. 

பைசாசத்தைப்‌ பணியேல்‌ , 

பைசா நாஸ்தி; படபடப்பு ஜாஸ்தி. 

பைசாவுக்குப்‌ பத்துப்‌ பெண்‌ செரசுறு குத்து, 17325 


பைதீதியக்காரன்‌ கையில்‌ மாணிக்கம்‌ போல. 

பைத்தியக்காரன்‌ கிழித்தது கோவணத்துக்கு ஆயிற்று, 
பைத்தியக்காரன்‌ கிழித்தது கோவணத்துக்கும்‌ ஆகாது, 
பைதீதியக்கமரவி வாயால்‌ எடுத்தாற்‌ போல. 

பைத்தியற்தைச்‌ சுற்றிப்‌ பத்துப்‌ பேர்‌. 1T230 


பைதிதியம்‌ தெளிகிறது; உலக்கை எடுத்து வா, காது குத்த. 
பைத்தியம்‌ பரசிவன்‌, 
பைத்தியம்‌ பரிகாசம்‌ வேணும்‌; ஒன்று அதிகாரம்‌ வேணும்‌, 
பைத்தியம்‌ பிடித்த நாய்‌ சாராயம்‌ குடித்தது போல. 
பைத்தியம்‌ பிடித்த நாயில்‌ பெண்‌ தாய்‌ ஆனா என்ன? ஆண்‌ 

நாய்‌ ஆனா என்ன? 17335 


பைத்தியம்‌ பிடிதீதுப்‌ பாயைப்‌ பிறாண்டுகிறது. 

பைதீதியமோ பண்டாரமோ என்றால்‌, இப்போதுதான்‌ 
தொடர்கிறது என்றால்‌. 

யைத்துப்‌ பைத்து நூற்றுப்பத்து; படையாச்சிக்குப்‌ பத்துத்‌ 
தள்ளுபடி. 
(ஏமாற்றுக்‌ கணக்கு.) 

பைந்தமிழ்ப புலவோர்‌ பாட்டுக்கு ஏற்றவன்‌. 

பையச்‌ சென்றால்‌ வையம்‌ தாங்கும்‌. 17840 


பையத்‌ தின்றால்‌ பனையையும்‌ தின்னலாம்‌. 
பையப்‌ பணிந்தவல்‌ பட்டணத்தைச்‌ சற்றான்‌. 
பையப்‌ பையப்‌ பாயும்‌ தண்ணீர்‌ கல்லும்‌ கசியம்‌ பாயும்‌, 


20 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பைய மிதித்தது வேடன்‌ அடி; பகறி மிதித்தது பன்றி அடி. 
பைய மென்றால்‌ பனையையும்‌ மெல்லலாம்‌. ௩7945 


பையலோரடு இணங்கின்‌ எய்திடும்‌ கேடு. 
பையன்‌ நல்லவன்‌; பணம்‌ பறியா. 
பையனுக்கு என்ன வரும்‌? எனக்கு மாசம்‌ இரண்டு சின்னப்‌ 
பணம்‌ வரும்‌. 
பையா, பருத்தி விதைக்கட்டும்‌ பொறு என்றான்‌, அப்பா 
எனக்கு ஒரு துப்பட்டி என்றான்‌. 
பையில்‌ சட்டி வைத்த பொருல்‌ பறி கொடுக்கப்பட்ட து, 17350 


யையைக்‌ கட்டு அவிழ்திதவன்‌ கை இட்டுப்‌ பார்ப்பான்‌, 


21 


பொக்கை வாய்க்கு ஏற்ற பெரரிமா. 

பொக்கை வாயன்‌ மெச்சினானாம்‌ பெரிமரவை, 

பொக்கை வாயில்‌ போச்சுப்‌ பொரிமா என்றானாம்‌. 

பெரங்கப்‌ பானை எடுக்கப்‌ போனவளுக்குத்‌ தங்கப்‌ பானை 
கிடைத்ததாம்‌. 17355 


பெரங்கல்‌ வந்தரல்‌ தெரியும்‌, பிறந்த இடதிதுப்‌ பெருமை, 

பெரங்கலும்‌ போச்சு, போகியும்‌ போச்சு; பெண்ணை 
அனுப்படா பேயாண்டி. 

பொங்க வர மாட்டேன்‌; தின்ன வருவேன்‌, 


(திங்க.) 
பெசங்கியும்‌ பால்‌ புறம்‌ பேசகவில்லை. 


பொங்கின பால்‌ பொய்ப்‌ பால்‌. 17560 


பொங்ிகினவர்‌ கரடு ஆனீவாரி, 

பொங்குகிற பதநீருக்குப்‌ பதம்‌ போட்டது போல. 

பெரங்குகிற பாலுக்கு நீர்‌ தெளித்தது போல, 

பொங்க சனி செல்வத்தைப்‌ பொங்கச்‌ செய்யும்‌. 

பெசங்கு சனி போய்‌ மங்கு சனி வந்தது; மங்கு சனி பேசய்‌ 
கொரங்கு சனி வந்தது. 71905 
(சிரங்குச்‌ சனி.) 


பொங்கும்‌ காலத்தே புளி நயக்கும்‌; மங்கும்‌ சாலதீதே மாங்காய்‌ 
தயக்கும்‌. 

பொங்கும்‌ சாலம்‌ புளி பூக்கும்‌; மங்கும்‌ சாலம்‌ மாங்காய்‌ 
சாய்க்கும்‌. 

பொங்கும்‌ காலம்‌ புளி; மங்கும்‌ சாலம்‌ மாங்காய்‌. 

பொங்கும்‌ சனி; மங்கும்‌ சனி. 

பொட்டி, முறித்த பயனுக்குச்‌ சட்டையும்‌ தலைபாசையும்பார்‌, 17370 


பெட்டு இல்லா நெற்றி பாழ்‌. 
பொட்டும்‌ பெடியும்‌ தட்டும்‌ சவலையும்‌, 


22 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பொட்டைக்‌ கண்ணுக்கு இரட்டைதீ தீவட்டி. 

பொட்டைக்‌ குதிரைக்கு இரட்டைத்‌ தீவட்டியாம்‌ 

பொட்டைக்குப்‌ பெண்‌ கொடுத்துப்‌ பார்‌; அந்த வேலையில்‌ 
தப்பு இருந்தால்‌ கேள்‌. 16375 


பொட்டைச்சி படித்துச்‌ சட்டிதானே சுரண்ட வேணும்‌? 
பொட்டைச்சியை முன்‌ தள்ளிப்‌ பொரி உருண்டை வாய்‌ இது 
என்பான்‌. 
(உண்ட. வாய்‌.) 
பொட்டைத்‌ தராசு. 
பொட்டை நாய்க்கு அப்பம்‌ கிடைத்தது போல. 
பொட்டை நாய்க்குத்‌ தட்டுக்‌ கூடை மறைப்பு. 17380 


பெரட்டை நெட்டுரு. 

பொட்டையன்‌ பெண்டரட்டியைத்‌ தட்டுகிற மாதிரி, 

பெரடிச்‌ சூட்டுக்கு ஆற்ற மாட்டாமல்‌ நெருப்பில்‌ குதித்தானாம்‌. 
பொடிப்‌ பயல்‌ நொடிப்‌ பொழுதில்‌ செய்வான்‌ . 

பொடி மீன்‌ எல்லாம்‌ பெரு மீனுக்கு இரை. 11865 


பொத்தான்‌ பொதுவில்‌ கொடுத்துச்‌ செத்தான்‌. 
பொத்தைச்‌ சுரைக்காய்‌ போல இருக்கிறான்‌, 
பொத்தைப்‌ பலாப்‌ பழத்தைக்‌ கீறி விட்டான்‌ சந்தியிலே, 
பொத்தைப்‌ பூசணிக்காய்‌ போல இருக்கிறான்‌, 
பொதிக்கு அளக்கிறதுக்கு முன்னே சதிததிதுக்கு 
அளக்கிறதர? 17990 
(சத்திரத்துக்கு.) 


பெசதி பொதியாய்ப்‌ பூசணிக்காய்‌ போகிறது; கடுகு பேசகிற 
இடத்தை ஆய்கிறாஸ்‌. 

பெசதியை வைத்துவிட்டுப்‌ பிச்சைக்குப்‌ போனான்‌; அதையும்‌ 
வைத்துவிட்டுச்‌ செத்துக்‌ கிடந்தான்‌, 

பொதுவிலே அகமுடையான்‌ புழுத்துச்‌ செதீதானாம்‌. 

பெரதுவிலே மாமியார்‌ புழுத்துச்‌ செத்தாளாம்‌. 


பொத்த மூஞ்சி ராயரே, எந்த மாசம்‌ கல்யாணம்‌; காயும்‌ கறியும்‌ 
உண்டானால்‌ கார்த்திகை மாசம்‌ கல்யாணம்‌, 7999 


பெசந்தியோடே கைலாசம்‌ சேர்வாய்‌, 
மொத்தில்‌ அசப்புட்ட மந்தியைப்‌ போல, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 23 


பொந்தில்‌ இருக்கிற பூசணிக்காய்‌ போகிறதைப்‌ பாம்‌. அங்கு 
இரண்டு பேரடு போட்டு வருகிறதைப்‌ பார்‌, 
(பொந்தில்‌ விழுந்து. மொத்துப்‌ போட்டு.) 

பொந்து ஆயிரம்‌; புளி ஆயிரம்‌. 
(ஆழ்வார்‌ திருநகரியில்‌ ஆயிரம்‌ வருஷம்‌.) 

பொதி்தைச்‌ சுரைக்கரயைப்‌ போல. 17400 


பொம்மை கோபுரதீதைதீ தாங்குமா? 
பொய்யான பொருள்‌ ஆசை மெய்யான அருளாசையை 
விலக்குகிறது. 
பொய்‌ இருந்து புலம்பும்‌; மெய்‌ இருந்து விழிக்கும்‌. 
(கிடந்து புலம்பும்‌; கிடந்து தவிக்கும்‌.) 
பொய்‌ ஒழுக்கத்தார்க்கே பொருல்‌ சேரும்‌. 
பொய்‌ சொல்லி வாழ்ந்தவனும்‌ இல்லை; மெய்‌ சொல்லிக்‌ 
கெட்டவனும்‌ இல்லை. 17405 


பொய்‌ சொன்ன வாய்க்குப்‌ பொரியும்‌ கிடையாது. 
(அகப்படாது.) 
பொய்‌ சொன்ன வரய்க்குப்‌ போஜனம்‌ கிடைக்காது. 
பொய்‌ சொன்ன வாயோ பொரி தின்ற வாயோ. 
(வாயும்‌. ) 
பொய்‌ சொன்னாலும்‌ பொருந்தச்‌ சொல்ல வேணும்‌, 
பொய்‌ நின்று மெய்யே வெல்லும்‌. 17410 


பெய்‌ பூரணச்‌ சந்திரன்‌; மெய்‌ மூன்றாம்‌ பிறை, 

பொய்‌ பூரணம்‌; மெய்‌ இறை. 

பொய்‌ முன்னே மெய்‌ நிற்குமா? 

பொய்‌ மெய்யை வெல்லுமா? 

பொய்யாருக்குப்‌ பொய்‌ உரைத்தால்‌ வெற்றியசம்‌. 17415 


பொய்யான பொருளாசை மெய்யான அருளாசையை விலக்குகிறது 
பெரய்யுடை ஒருவன்‌ சொல்‌ வன்மையினால்‌ மெய்போலும்மே 
மெய்போ லுமமே. 
பொய்யும்‌ ஒரு பக்கம்‌; பொருளரசையும்‌ ஒரு பக்கம்‌. 
பொய்யும்‌ மெய்யும்‌ நீளத்‌ தரும்‌. 
(தெரியும்‌. ) 
பொய்யும்‌ மெய்யும்‌ போக்கிலை வெளிப்படும்‌. 17420 


பொரித்துக்‌ கொட்டினாலும்‌ அசைத்துக்‌ கொட்டாதே. 


24 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
பொரி மாவை மெச்சினாளரம்‌, பொக்கை வாய்சிசி. 
(மெச்சினாராம்‌... வாயர்‌.) 
பொருந்திய ஒழுக்கம்‌ திருந்திய செல்வம்‌. 
பொருள்‌ ஆசையும்‌ மனச்சாட்சியும்‌ பொருத்துமா? 
பொருள்‌ இல்லார்க்கு அருளும்‌ இல்லை. 17495 


பொருள்‌ இல்லார்க்கு இல்வுலகம்‌ இல்லை; அருன்‌ இல்லரரிக்கு 
அவ்வுலகம்‌ இல்லை. 

பொருள்‌ இல்லார்க்குப்‌ பூலோகம்‌ இல்லை. 

பொருள்‌ உள்ளோர்க்குப்‌ பூலேசகம்‌ உண்டு; அருன்‌ இல்லோர்க்கு 
அந்த லோகம்‌ உண்டு. 

பொருள்தனைப்‌ பேமற்றுவான்‌. 


(போற்றிவாழ்‌.) 
பொருள்‌ போன வழியே துக்கம்‌ பேரம்‌, 17440 


பொருளும்‌ கொடுத்துப்‌ பழியும்‌ தேடுவதச? 
பொருளும்‌ போகமும்‌ கூடவரர; புண்ணியமே கூட வரும்‌. 
பொருளை இச்சித்துப்‌ புது மண்டபத்தை இடிப்பது போல, 
(பொது மண்டபத்தை.) 
பெரருளைப்‌ போட்ட இடதிதில்‌ தேடு. 
பெரலலாக்‌ குணத்துககுப்‌ பூமியில்‌ மருந்து இல்லை. 17485 


பொல்லாங்கு என்பவை எல்லாம்‌ தவிர்‌, 
பொல்லாத கரலத்துக்குப புடைவையும்‌ பாம்பு ஆகும்‌. 
"பொல்லாத காலம்‌ சொல்லாது வந்தது. 
(வரும்‌. 
பொல்லாத காலம்‌ சொல்லாமல்‌ வரும்‌ புரட்டாசியி 2ல, 
பெரல்லாத குணத்துக்கு நல்ல மருந்து உண்டா? 17440 


பொல்லாத மனம்‌ புத்தி கேளாது. 

பொல்லாதவர்கள்‌ சங்காத்தம்‌ உப்பு மணலில்‌ விழுந்த நீர்போல. 
(உப்பு மண்ணில்‌.) 

பெமலலர தவர்கள்‌ சினப்பட்டால்‌ கல்லின்‌ பிளவு போல ராசியாக 
மாட்டார்கள்‌. 

பொல்லாத வேளைக்குப்‌ புழுவும்‌ சாரைப்‌ பாம்பு, 

பொல்லசதது என்பது பொய்‌ உடல்‌, 17440 


பொல்லசப்‌ பிள்ளை இல்லமப்‌ பிள்ளை, 
பொல்லாப்‌ பெண்ணுக்கு எல்லாம்‌ துக்கிரி, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 2௮ 


பொழுதாலம்குடிக்கு வேறு போக வேணுமா? 
(சில வீடுகளே உள்ள ஊர்‌. எப்போது வேண்டுமானாலும்‌ திருடலாம்‌.) 
பொழுது: பட்ட இடம்‌. விடுதி விட்ட இடம்‌. 


பொழுது விடிந்தது; பாவம்‌ தொலைந்தது. 1745 ப 

பொழுது விடிந்ததத நாராயணா, போட்டுக்‌ கொள்ள வேணுமே 
நாராயணா. 

பெசழுது விடியுந்தனையும்‌ மழை பெய்தாலும்‌ கோட்டாங்கிளிஞ்சல்‌ 
முணையாது. 

பொழுது விடியுந்தனையும்‌ இடிதிதாலும்‌ புழுக்கைக்கு ஒரு 
கொழுக்கட்டை. 


பொற்கலம்‌ ஒலிக்காது; வெண்கலம்‌ ஒலிக்கும்‌. 
பொற்காப்புக்கு ஆசைப்பட்டுப புலியின்‌ கையில்‌ அகப்பட்டது 
போல. 11400 


பொற்குடத்துக்குப்‌ பொட்டு இட்டது போல. 

பொற்குடத்துக்குப்‌ பொட்டு இட்டுப்‌ பார்க்க வேண்டுமா? 

பொற்‌ குடம்‌ உடைந்தால்‌ பொன்னாகும்‌; மட்குடம்‌ உடைந்தால்‌ 
என்ன ஆகும்‌? 

பொற்கொல்லன்‌ குப்பையைக்‌ கிளறினால்‌ அத்தனையும்‌ பொன்‌, 

பொற்‌ பூ மணக்குமர? 17460 
(வாசிக்குமர?) 


பொற்‌ பூவின்‌ வாசனையும்‌ முருக்கம்‌ பூவின்‌ வாசனையும்‌ சரி. 
பெறாதவன்‌ கையில்‌ புண, 
பொறாதவன்‌ நெஞ்சில கொள்ளிக்கட்டையால்‌ சுட வேண்டும்‌. 
பொறியைத்‌ தட்டடா புத்தி கெட்ட ஆசாமி. 

(பகைவனைப்‌ பொறியில்‌ அகப்படுத்த.) 
பொறி வெவறவசன அறிவின குகுவசம்‌. 17460 


பொறுக்கப்‌ பொறுக்கத்‌ தித்திப்பு. 

பொறுக்கிப்‌ பயலுடன்‌ சிறுக்கிக்கு என்ன பேச்சு? 

பொறுக்கியிலும்‌ பெழுஃகி பென்னம்‌ பலப்‌ பொறுக்கி, 

பெறுககுத்‌ திலனும நாய்க்கு முறுக்கும்‌ திருப்பும்‌ அதிகம்‌, 
பொறுக்கு விதையால்‌ அடுக்கழிககமய்‌ மணி பிடிக்கும்‌, 17470 


பொறுததல்‌ கசப்பபய்‌ இருந்தாலும்‌ பொறுக்கப்‌ பொறுக்கத்‌ 
தித்திப்பு. 
(போகப்‌ போக.) 

பொறுததால்‌ அரசு ஆன்வார்‌. பெலிகினமல்‌ கட்டு ஆள்வர்‌ 
(பொறுத்தவர்‌-பொங்கினவர்‌-பூமி ஆள்வார்‌. பொறாகாம்‌.) 


26 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
பொறுத்தார்‌ பூமி ஆலிவார்‌. பொங்கினவர்‌ காடு ஆள்வசர்‌. 
பொறுத்தான்‌ பொறுத்தான்‌ என்று போகிறவன்‌ குட்டுகிறதா? 
பொறுத்துப்‌ பொறுத்துப்‌ பார்த்தானசம்‌; வெட்கம்‌ இன்றிக்‌ 
கேட்டானாம்‌. AT4T5 


பொறுமைக்குப்‌ பூமிதேவி. 

பெறுமை கடலினும்‌ பெரிது. 

பொறுமை தன்னையும்‌ எதிரியையும்‌ காக்கும்‌. 

பெசறுமை புகழ்‌ தரும்‌. 

பொறுமை புண்ணியதீதுக்கு வேர்‌; பொருளாசை பாவதிதுக்கு 
வேர்‌. 17480 


பொறுமை பூமி ஆளும்‌. 

பொறுமை பெருமைக்கு அழகு. 

பொறுமையில்‌ சிறத்தவள்‌ பூமாதேவி. 

பொறுமை பூஷணம்‌. 

பொன்‌ அகப்பட்டால்‌ பொன்‌ முடியத்‌ துணி அகப்படாதா? 17489 


பொல்‌ அகப்பட்டாலும்‌ புதல்‌ அகப்படாது. 

பொன்‌ ஆபரணத்தைப்‌ பார்க்கிலும்‌ புகழ்‌ ஆபரணமே பெரிது. 

பொன்‌ இடப்‌ பொன்‌ இடம்‌ பண்‌ அழரு; மண்‌ இட மண்‌ இட 
மடம்‌ அழகு. 

பொன்‌ இடப்‌ பொன்‌ இடப்‌ பெண்ணும்‌ சிறக்கும்‌; மண்‌ இட மண்‌ 
இடச்‌ சுவரும்‌ சிறக்கும்‌. 

பெர இரவல்‌ உண்டு; பூவை இரவல்‌ உண்டா? 47490 


பெரன்‌ உருகக்‌ காயும்‌, மண்‌ உருகப்‌ பெய்யும்‌ புண்ணியப்‌ புரட்டாசி, 
(மணவாளர்‌ புரட்டாசி. ) 

பொன்‌ உள்ள இடம்‌ மின்னும்‌; பூ உள்ள இடம்‌ மணக்கும்‌. 

பொன்‌ ஊசி என்றால்‌ கண்ணைக குத்திக்‌ கொள்ளலாமா? 

பொன்‌ என்றால்‌ பிணமும்‌ வாய்‌ திறக்கும்‌. 
(கொட்டாவி விடும்‌.) 

பென்‌ ஒன்று பணிகள்‌ பல. 17499 


பொன்‌ கத்தி என்று கழுத்த அறுத்துக்‌ கெ௱ள்ளலாமர? 
(மார்பில்‌ குத்திக்‌ கொள்ளலாமா?) 

யென்‌ கலம்‌ ஆகிலும்‌ மண்‌ சுவர்‌ வேண்டும்‌. 

பொன களங்க பபட்டால்‌ புடம்‌ போடலாம்‌; பெண்‌ களங்கப்பட்டால்‌ 
என்ன செய்வது? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


“வ 


AD 


பொன்‌ சறுத்தால்‌ மாற்றுக்‌ குறையுமா? 
பெசன்‌ காதித பூதம்‌ போல. 17500 


பொன்‌ காப்புக்கு ஆசைப்பட்டுப்‌ புலியின்‌ கையில்‌ அகப்‌ 
பட்டதுபோல. 

பொன்‌ கரய்தீத மரம்‌ போல இருக்கிறான்‌. 

பொன்‌ கிடைதீதால்‌ பொன்‌ முடியதீ துணி கிடையாதா? 

யொன்‌ கிடைத்தாலும்‌ புதன்‌ கிடைக்காது, 

பொன்‌ குடதீதுக்குப்‌ பொட்டு இட்டும்‌ பார்த்தது போல. 17505 


பொன்‌ குடம்‌ உடைத்தால்‌ பொன்‌; மண்‌ குடம்‌ உடைத்தால்‌ மண. 
பொன்‌ குருவி போலப்‌ பொருந்தி வாழ வேண்டும்‌. 

பொன்‌ குருவி போன இடம்‌ போதனுக்கும்‌ தெரியாது. 

பொன்‌ கோடி கிடைத்தாலும்‌ புதன்‌ கோடி கிடைக்காது. 

பொன்‌ சுட்டு ஆறுவது போல. 11910 


பொன்‌ செருப்பு ஆனாலும்‌ காலுக்குதீதான்‌ போடவேண்டும்‌. 
பொன்‌ போல்‌ இயங்கும்‌ குணம்‌ சஞ்சலத்தால்‌ குரங்காகும்‌. 

பொன்‌ மணி அற்றவளை அம்மணி என்பானேன்‌? 

பொன்‌ மலர்‌ நாற்றம்‌ பெற்றது போல. 

பொன்‌ முடி அல்லது சடை முடி வேண்டும்‌. 37040 


பொன முடிந்த துணிக்கும்‌ புதீதிரனுக்கும்‌ தீட்டு இல்லை. 
பொன்‌ விலங்கு ஆனாலும்‌ விலங்குதானே? 

பொன்‌ விளக்கு ஆனாலும்‌ தூண்டுகோல்‌ வேண்டும்‌. 
பொன்‌ வைக்கிற இடத்தில்‌ பூவரவது வைக்க வேண்டும்‌. 


(பூ வைக்கிறது) 
பொன்னம்பலத்துக்கும்‌ புளனகிரிப்‌ பட்டணதீதுக்கும்‌ என்றைக்கும்‌ 
உண்டான இழவு. 31௦20 


பொன்னம்பலம்‌ உண்டானால்‌ என்ன அம்பலம்‌ கிடைக்காது? 

பொன்னாங்கண்ணிக்கு புளி இட்டு! ஆக்கினால்‌ உண்ணாப்‌ 
பெண்ணும்‌ ஒர்‌ உழக்கு உண்ணும்‌. 

பொன்னாங்கண்ணிக்குப்‌ புளி இட்டு ஆக்கினால்‌ உள்‌ நாக்கு 
எல்லாம்‌ திதிதிக்கும்‌. 

பொன்னாங்கண்ணிக்குப்‌ புளி குதீதி ஆக்கினால்‌ 
அண்ணாமலையாகம்‌ தொண்ணாந்து நிற்பார்‌, 
(பொன்னாங்கண்ணிக்‌ கீரைக்கு) 

பொன்னால்‌ பிரயோசனம்‌ பெரன்படைதிதார்க்கு உண்டு. 117549 


(பட்டினத்கார்‌ பாஸ்‌) 


28 ன ச தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


பொன்னாலே கத்தி என்றால்‌ வயிற்றில்‌ குத்திக்‌ கொள்ள முடியுமா? 
பொன்னாலே கலம்‌ உண்டானசலும்‌ மண்ணாலே சுவர்‌ வேண்டும்‌, 
பொன்னாலே பொரித்துத்‌ தங்கத்தாலே தாளீக்கிறாளாம்‌. 
பொன்னான மகள்‌ ஆனாலும்‌ மண்ணாலே ஒரு மாமியார்‌ 
வேண்டும்‌. 
(பெண்‌ மருமகள்‌) 
பொல்னான மனத்தைப்‌ புண்‌ ஆக்குகிறான்‌. 17580 
(ஆக்காதே) 


பொன்னான வாயாலே பூக்‌ தருகிறேஃ்‌ என்றதே போதும்‌, 
பொன்னி பூ முடிப்பதற்குள்‌ பூங்காடே விளாங்காடு ஆசீசாம்‌. 
பொன்னின்‌ கலப்பை வரகுக்கு உழப்‌ போச்சுதாம்‌. வரருசி 
செருக்கு வரகு பட்டதாம்‌, 
பொன்னின்‌ குடத்துக்குப்‌ பொட்டு இட வேண்டுமா? 
பென்னின்‌ குடம்‌ உடைத்தால்‌ என்ன ஆகும்‌; மண்ணின்‌ குடம்‌ 
உடை த்தால்‌ என்ன ஆகும்‌? 17535 


பென்னின்‌ ரணம்‌ போமா? பூவின்‌ குணம்‌ போமா? 
பொன்னுக்குப்‌ பொடியாய்ப்‌ போச்சுது. 
பெசன்னுக்குப்‌ பொன்னும்‌ இழந்து போக சுகமும்‌ இழந்தது போல, 
பொன்னும்‌ இரும்பும்‌ ஆன விலங்குகள்‌ போல. 
பொன்னும்‌ தெரியாது; பொன்‌ முடிந்த துணியும்‌ 
தெரியாது, 11௦40 


பொன்னும்‌ பதீதாய்‌ இருக்க வேணும்‌; பொண்ணும்‌ முத்தாய்‌ 
இருக்க வேணும்‌. 
பொன்னை எரிந்தாலும்‌ பொடிக்‌ கீரையை எறியலாமா? 
பொன்னையும்‌ புடைவையையும்‌ நீக்கிடில்‌ பெண்‌ மலக்கூடு, 
பென்னை விற்றுத்‌ தின்னு: மண்ணை வைத்துத்‌ தின்னு. 
பொன்னை வைக்கிற கோவிலில்‌ பூவையாவது 
வைக்கவேணும்‌,. 17945 
(வைக்கிற இடத்தில்‌.) 


29 


யாள 


பேசக்கணம்‌ கெட்ட முயல்‌ பொந்தில நுழைந்தாற்‌ போல, 

பேரக்கணம்‌ கெட்டவன்‌ போலீஸ்‌; நாலும்‌ கெட்டவன்‌ நார்மல்‌ 
ஸ்கூல்‌; சாகத்‌ துணிந்தவன்‌ சர்வே. 

போக்கணம்‌ கெட்டவன்‌ ராஜாவிலும்‌ பெரியவன்‌. 

போக்கனுக்குப்‌ போவதே வழி. 

போக்கிரிக்கு ஏற்ற சாக்கிரி. 17550 


போக்கிரிக்கு ஏற்றது போலீஸ்‌ வேலை. 

போக்கிரிக்குப்‌ போக்கிரி வேண்டும்‌. 

போக்கிரிக்கு முதல்‌ தாம்பூலம்‌, 

போக்கிரிதீ தனதீதுக்கு முதல்‌ தாம்பூலம்‌ சொடுக்க வேண்டும்‌. 
போக்கு அற்ற நாய்க்குப்‌ போனது எல்லாம்‌ வழி, 17595 


பேரக்கு அற்ற மத்தளம்‌ கொபீடினதாம்‌; பூண்டித்‌ தெய்வம்‌ வந்து 
ஆடினதாம்‌. 

போக்கு அற்றால்‌ புலி ஆன்மேலே பாயும்‌. 

போக்கு அற்றால்‌ நீக்கு அற்றால்‌; பொழுது விடிந்து கந்தை 

அற்றால்‌. 

போக்கு இடம்‌ கெட்ட முயல்‌ பொந்திலே நுழைந்தாற்‌ போல, 

பேசக்கு இடம்‌ கெட்ட மூளிக்கு மூக்கின்‌ மேலே கோபம்‌. 17560 
(மூக்கிலே. ) 


போக்கு இடம்‌ கெட்டவன்‌ ஊருக்குப்‌ பெரியவன்‌. 

போக்கு இடம்‌ கெட்டவன்‌ ராஜாவிலும்‌ பெரியவன்‌. 

பேசக்ருச்‌ சாதம்‌, 

போக்கு நீக்கு இல்லாமல்‌ புதீதிக்குசி சரிப்பட்டபடி பேசுகிறது. 

பேரக்கும்‌ இல்லை; புகலும்‌ இல்லை; முறுக்கிப்‌ பிடிக்க மீசை 
உண்டு. 17565 


பேரக்கு விடாமல்‌ இருந்தால்‌ நடுமடை எடுக்கும்‌. 
போகப்‌ போகத்‌ தெரியும்‌ புதுக்‌ சணக்கன்‌ வாழ்வு. 
போகப்‌ பேகத்‌ தெரியும்‌ பொய்யும்‌ மெய்யும்‌. 


30 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


போகமும்‌ புவனமும்‌ பொருந்தும்‌ இடம்‌ எங்கும்‌ தேசகரணம்‌ 


திரியும்‌. 
போகமும்‌ உடன்‌ உண்டு பொன்னையும்‌ கைக்‌ கொளிளும்‌ 


மாதர்‌. 17570 


போகாத இடத்தில போனால்‌ வராத சொட்டு வரும்‌. 
(வராத தெல்லாம்‌, ) 
போகாத ஊருக்கு வழி ஏலி? 
ப (கேட்கிறது போல, சொல்கிறது போல்‌.) 
போகாத ஊருக்கு வழியும்‌ காராமணிக்குக்‌ களையும்‌. 
போகிற பிசாசு கல்லைத்‌ தூக்கிப்‌ போட்டுப்‌ போயிற்றரம்‌, 
பேசகிற போது பொறி தட்டினது போல. 17972 


பேசகிறவன்‌ எப்போதும்‌ போவான்‌ . 
போகிறவன்‌ பொன்னைத்‌ தின்றால்‌ இருக்கிறவன்‌. இரும்பைத்‌ 


தின்பானா? 

போகிறேன்‌, போகிறேன்‌ என்று யெரியரிசியை மான 
வைதீதானமம்‌. 

போசனம்‌ கொஞ்சம்‌ ஆனாலும்‌ ஆசனம்‌ பெரிது. 

போசனம்‌ சிறுத்தரலும்‌ ஆசனம்‌ கொடுக்க வேண்டும்‌. 17580 


போஞ்ச கொள்ளி புறத்தே. 
(நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு.) 
போட்ட இடதிதில்‌ தேட வேண்டும்‌. 
போட்டது போட்டபஃ. 
பேசட்டால்‌ நெல்‌; போடா விட்டால்‌ புல்‌. 
போட்ட ல்‌ முளைக்கும்‌; பொழுது விடிந்தால்‌ காய்க்கும்‌, 17585 


போடு காலில்‌ தேடிப்‌ போடு. 
போடு தோப்புக்கரணம்‌ என்றால்‌ எண்ணிக்‌ கொள்‌ என்றானாம்‌. 
போத்தி பிறந்த புதன்‌ கிழமை. 
(நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு.) 
பேரதகர்‌ சொல்லைத்‌ தட்டாதே; பாதகர்‌ இல்லைக்‌ கிட்டாதே. 
போதருக்கே சேரதனை மிஞ்சும்‌. 17590 
(போ தகருக்கு,. ) 


போதனை பெரிதோ? சாதனை பெரிதோ? 
போதாக்‌ குறைக்குப்‌ பொன்னியும்‌ வந்தாள்‌, 
(திரண்டாள்‌.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 31 


போதாத காலத்துக்குப்‌ பழுதையும்‌ பாம்பு ஆகும்‌. 
போதாத காலத்துக்குப்‌ புக்ககதீது அத்தை வந்தாளாம்‌, 
போதாத காலத்துக்குப்‌ புடலங்காயும்‌ பரம்பாய்ப்‌ பிடுங்கும்‌. 47592. 


போதுக்கும்‌ பாட்டுக்கும்‌ சரி, 

போதும்‌ என்ற மனமே பொன்‌ செய்யும்‌ மருந்து. 

போதும்‌ போதாததற்குப்‌ புக்ககத்து அத்தையும்‌ வந்தாளாம்‌. 

போம்‌ பழி எல்லாம்‌ அமணன்‌ தலையோடே. 

பேரய்‌ ஒரு கேரபத்தால்‌ கிணற்றில்‌ விழுந்தால்‌ ஆயிரம்‌ சந்தோஷம்‌ 
வந்தரலும்‌ அப்பால்‌ எழுந்திருக்கலாமா? 17600 


போயும்‌ வந்தும்‌ பொன்னம்பலம்‌; திரும்பி வந்தும்‌ திருவம்பலம்‌, 
போர்‌ அடிக்கிற மாட்டின்‌ வாயைக்‌ கட்டலாமா? 

போர்‌ இட்ட வீடு நீறு இட்டபின்‌ . 

போர்‌ இட்ட வீடு பொடி பட்டு வேகும்‌. | 
போர்‌ சுட்டுப்‌ பொரி பொறுக்கி, 17605 


போர்தீதுக்‌ கெரண்டவர்களைக்‌ கரக்கும்‌ போக்கணம்‌ கெட்ட குளிர்‌, 
(காத்திருக்கும்‌. 

பேரர்தீதொ ழில்‌ புரியேல்‌. 

பேரர்‌ பிடுங்குகிறவன்‌ சாகுகிறவனை மிரட்டின கதை, 

போர்‌ பிடுங்குகிறவன்‌ பூக்களம்‌ சரகுகிறவனை மருட்டுகிறான ஈம்‌, 

போர்‌ மிதிக்கிற மாடு வைக்கோல்‌ தின்னாதா? 17610 


போரில்‌ ஊசி தேடின சம்பந்தம்‌. 

போரில்‌ குதிரை நடவாவிடின்‌ வீரர்‌ பறப்பரர்‌. . 

போருக்கு அஞ்சுவார்‌ என்மேல்‌ படுதிதுக்‌ கொள்ளுங்கள்‌. 

பேரைக்‌ கட்டி வைதீதுப்‌ போட்டுப்‌ பிச்சைக்குப்‌ போவானேன்‌? 

போரோடு தின்கிற மாட்டுக்குப்‌ பிடுங்கிப்‌ யோட்டுக்‌ 
கட்டுமர? ்‌ 47615 


போலிக்கு ஒரு பொன்மணி கிடைத்ததாம்‌; அதைத்‌ தூக்கிக்‌ 
கண்ணில்‌ தொட்டுத்‌ தொட்டுப்‌ பார்த்ததாம்‌. 
(வேலைக்கு. ) 

பேரலிக்கு ஒரு பெரன்மணி கிடைத்ததாம்‌; அதைப்‌ பொழுது 
விடியுமட்டும்‌ தொட்டுத்‌ தொட்டுப்‌ பார்திததாம்‌, 
(போலைக்கு. ) 

போலி நாரி வாடி; காடி மேல்‌ ஏறடி. 
(போலை) 


32 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


போலி பொறுக்கப்‌ போனசல்‌ பூனை குறுக்கே போச்சாம்‌, 
(போலை) 
பேரலீஸ்காரன்‌ சையில்‌ சிக்கின மோட்டாரும்‌ செக்குக்காரன்‌ 
. கையில்‌ சிக்கிய மாடும்‌. 17620 


போவதும்‌ வருவதும்‌ மோட்டார்‌ வண்டி; பொங்கித்‌ தினிபது 
புது மண்‌ சட்டி. 
பேரனார்‌ அடி பொல்லாத; வீட்டிலே போய்ச்‌ சொல்லாதடி. 
போன அன்றைக்குப்‌ போய்ப்‌ புதன்‌ அன்றைக்கு வர. 
போன இடத்தில்‌ புல்லும்‌ முளைக்காது. 
போன இடம்‌ புல்‌ முளைத்துப்‌ போயிற்று. 17625 


போன கண்ணையும்‌ கொடுக்குமாம்‌ பெசன்னாங்காணி. 

போன சனியன்‌ பேசசீசு என்று இருந்தேன்‌; பெரந்துக்குல்‌ இருந்து 
கீச்சுச்‌ கீச்சு என்றது. 
(மயிருக்குள்‌ இருந்து) 

போன சனியனைத்‌ தாம்பூலம்‌ வைத்து அழைத்தது போல, 

போன சுரத்தைப்‌ புளியிட்டு அழைத்தது போல. 

பேசன தினம்‌ போகப்‌ புதன்‌ அன்றைக்கு வந்தான்‌, 17630 
(போன அன்றைக்குப்‌ போய்‌) 


போனது என்ன ஆனாலும்‌ புத்திக்‌ கொள்முதல்‌. 
போனது பேசசிஈது; பொழுது விடிந்தது. 
போனது போல வந்தானாம்‌ புது மாப்பிள்ளை, 
போனதை நினைக்கிறவன்‌ புத்தி கெட்டவன்‌. 
(இல்லா தவன்‌) 
போன மச்சா... திரும்பி வந்தான்‌ பூமணதீதோடே. 17635 


பேரன மாட்டைத்‌ தேடுனாரும்‌ இல்லை; மேய்த்த கூலி 
சொடுப்பாரும்‌ இல்லை, 

பேரன மாட்டைத்‌ தேடுவாரும்‌ இல்லை; வந்த மரட்டைக்‌ 
கட்டுவரரும்‌ இல்லை. 

போன முதல்‌ பெரிய முதல்‌. 

போன முயல்‌ பெரு முயல்‌, ப 

பேரனவன்‌ உடைமை இருத்தவனது, ப 17640 


போனவன்‌ போனான்‌; இருந்தவன்‌ வாழ்ந்தான்‌, 

பேரனால்‌ போன இடம்‌; வந்தரல்‌ வந்த இடம்‌. 

போனால்‌ மயிர்‌ போச்சு, 

போனால்‌ வராது; பொழுது போனால்‌ நிற்காது, 

போனாற்போல்‌ வந்தான்‌ புதுமாப்பிள்ளை. 17049 


ம்ம்‌ 


பொ 


பெள வந்து எழில்‌ கொளி. 
பெளவப்‌ பெருமை தெய்வச்‌ செயலே. 


பெளவம்‌ உற்றது ஆக்கை; செவ்வை அற்றது ஆக்கை, 


மக்கட்‌ பிறப்பு மகிமைப்‌ பிறப்பு. 
மக்கட்‌ பேறும்‌ மழை பெய்கிறதும்‌ மகாதேவனுக்குக்‌ கூடத்‌ 
தெரியாது. 17650 


மகிகதிதுக்குப்‌ பேசயும்‌ நொண்டிப்‌ பக்கிரி சாரலில்‌ விழுத்தது 
போல. 

மக்கள்‌ உடம்பு பெறற்கு அரிது. 

மக்கன்‌ களவும்‌ வரகு பதரும்‌ சரி. 

மக்கன்‌ சோறு தின்றால்‌ மகிமை குறையும்‌. 


34 | | தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மக்கள்‌ பொன்னாக இருந்தாலும்‌ மாப்பொன்‌ குறையாமல்‌ 
இருக்குமா? 17094 


மக்கள்‌ வயிறும்‌ வாடக்‌ கூடாது; ஆனை அரிசியும்‌ குறையக்‌ 
கூடாது. 
(பானை அரிசியும்‌.) 
மக்களுக்குச்‌ சதீதுரு மாதா பிதா, 
மக்களைக்‌ காக்கும்‌ மணத்தக்காளி. 
மக்காவுக்குப்‌ போய்க்‌ கொக்குப்‌ பிடித்தது போல, 
(போயா கொக்குப்‌ பிடிக்க வேணும்‌?) 
மக்குப்‌ பிளாஸ்திரி. 17660 


மகத்தில்‌ பிள்ளை ஜகத்தில்‌ இல்லை. 

மகத்தில்‌ மங்கை; பூரதீதில்‌ புருஷன்‌. 

மகத்துச்‌ சனி, 

மகத்துத்‌ தகப்பன்‌ முகத்தில்‌ விழியால்‌. 

மகதீதுப்‌ பெண்‌ வசத்திலே கிடையாது. 17665 
(கிடைக்காது,) 


மகத்துப்‌ பெண்‌ சகதீதுக்கு அதிசயம்‌. 

மகத்துப்‌ பெண்‌ முகத்துக்கு ஆகாது. 

மகதீசுவரத்தை எண்ணி மனப்பால்‌ குடிக்கிறது. 

மகம்‌ மன்னன்‌ ஆவால்‌. 

மகமாயிக்கு மடிப்பிச்சை. 17670 


மகமேருவைச்‌ சேர்ந்த கரகமும்‌ பொன்னிறமாம்‌. 
(யாப்பருங்கலக்‌ காரிகை,) 

மகராஜனுக்கு இடம்விடக்‌ கூடாது; ஏழைக்கு ஆசை சொல்லக்‌ 
கூடாது. 

மகராஜனுக்கு வாழ்க்கைப்பட்டு மஞ்சளுக்குதீ தரிதீதிரமா? 

மகள்‌ செத்தால்‌ பிணம்‌: மகன்‌ செத்தால்‌ சவம்‌. 

மகள்‌ செத்தாள்‌; தாய்‌ திக்கு அற்றாள்‌, ப 


மகள்‌ பிள்ளையை இடுக்கியும்‌, மகன்‌ பிள்ளையை நடத்தியும்‌. 

மகளுக்கு எட்டோடே எட்டு எண்ணெய்‌; மருமகளுக்குதி தீவிளிக்குத்‌ 
தீவிளி எண்ணெய்‌. 

மகளுக்குக்‌ குட்ல்‌ பாக்கியம்‌ தவிர மற்றப்‌ பாக்கியம்‌ எல்லரம்‌ 
இருக்கிறது. 

மகளுக்குப்‌ புத்தி சொல்லித்‌ தாய்‌ ம்‌ போனரளமம்‌. 


(அதர்மவழி நட நீதாளாம்‌.) 
மகளே, உன்‌ சமர்த்து, 17680 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 35 


மகளே வல்லாண்மை. 

மகன்‌ அறிவு தந்த அறிவு. 
(பழமொழி தாஜூறு.) 

மகன்‌ பிள்ளையை இடுக்கியும்‌, மக்‌ பிள்ளையை நடத்தியும்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு,) 

மகன்‌ செத்தாலும்‌ சரகட்டும்‌; மருமகன்‌ கொழுப்பு அடங்கினால்‌ 


பேசதும்‌, 
(கொட்டம்‌) 

மகன்‌ செத்தாலும்‌ சாகட்டும்‌; மருமக தாலி அறுக்க 
வேணும்‌. 17685 


மகரதேவச்‌ ஆடிடத்துப்‌ பேயும்‌ ஆடுகிறது. 
மகர பட்டாதார்ச்‌ செல்லாம்‌ மரணமாம்‌; மாட்டுக்காரப்‌ பிள்ளைக்குச்‌ 
சரணமரம்‌. 
மகர புருஷர்‌ மகிமை பிறவிக்‌ குருடனுக்குத்‌ தெரியுமா? 
மகர பெரியவர்‌ மண்டையிலே புழுத்தவம்‌. 
(பழுத்தவர்‌) 
மகாமகம்‌ ஆனால்‌ பார்க்கக்‌ கூடது, 17690 


மகாமகம்‌ பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு விசை வரும்‌. 
மகாராஜன்‌ கல்யாணத்தில்‌ நீராகாரம்‌ நெய்‌ பட்ட பாடு. 
மகாராஜன்‌ பெண்சாதி மாமச்சாரி; யரருடன்‌ சொன்னாலும்‌ 
திறமைக்காரி. 
(மாதிலத்தில்‌ சென்றாலும்‌ இல்லாத திறமைக்காரி,) 
மகாராஜன்‌ மண்ணைத்‌ தின்றால்‌ மருந்துக்குத்‌ தின்றான்‌ 
என்பார்கள்‌; பிச்சைக்காரன்‌ மண்ணைத்‌ தின்றால்‌ வயிற்றுக்கு 
இல்லாமல்‌ தின்றான்‌ என்பார்கள்‌. 1095 


ட ரானா போடலாமேர? 
(ஆடலாமேர? 
மகாராஜா சத்ரபதி; அன்னசத்திரம்‌ இராப்பட்டினி. 
மகரல க்ஷிமி பரதேசம்‌ பேரனாற்‌ போல. 
(என்றானாம்‌. ]) 
மகிமைக்கார மாப்பிள்ளை வந்திருக்கிறான்‌ தேரப்பிலே, 
மகிமைக்கு அஞ்சிய மரு மகனே, எதுவ சுன்றைக்‌ 
A 17700 


மகிமை சுந்தரி, கதவை ஒஞ்சரி. 
மகிகைப்‌ பட்டவனுக்கு மரணம்‌; மாட்டுக்கரரப்‌ பையலுக்குசி 
சரணம்‌, 


36 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மகிமையிலே ஒரு பெண்‌ குவளையிலே வாழ்கிறாள்‌; அதிலும்‌ 

ஒரு பெண்‌ அறுத்துவிட்டு அழுகிறான்‌. 

(குவளையிலே சாகிறான்‌ஃ) 
மங்கம்மா காலத்துப்‌ பேச்சு; எங்கம்மா காலத்தில்‌ போச்சு. 
மங்கம்மா சாலை மலைமேலே சோலை, 17705 


மங்கம்மா வத்தரள்‌; தங்கமழை பெய்தது. 
மங்கலம்‌ முந்தியா? மண்‌ முந்திய? 
(மங்கலம்‌-மண்கலம்‌ ) 
மங்கலம்‌ முதல்‌ மணக்குடி வரை. 
(கன்யா குமரி வழக்கு.) 
மங்கலமும்‌ திருநாள்‌; மகள்‌ வீடும்‌ கல்யாணம்‌; அங்கேதான்‌ 
போவானா? இங்கேதான்‌ வருவானா? 
மங்கும்‌ காலத்தில்‌ மாப்‌ பூக்கும்‌; பெரங்கும்‌ காலத்தில்‌ புளி 
பூக்கும்‌, $77%0 


மகிகும்‌ காலம்‌ மாங்காய்‌; பொங்கும்‌ காலம்‌ புளி. 
மங்குலைக்‌ கண்ட்‌ மயிலைப்‌ போல ஆடுகிறாள்‌. ப 
மங்கை தீட்டானால்‌ கங்கையில்‌ மூழ்குவாள்‌; கங்கை தீட்டானச 
எங்கே மூழ்குவாள்‌? 
மங்கை நல்லாள்‌ பெண்‌ பெருமாள்‌ வாழ்த்தெல்லசம்‌ 
எத்தனை நாள்‌? திங்கள்‌ ஒரு பொழுதும்‌ செவ்வசய்‌ 
பகல்‌ அறுதி, 


மங்கை முத்தியா. 47044 
- (மங்கைஃ- உத்தரகோச மங்கை, ) 


மங்கையர்‌ கண்‌ பெருவிரலைப்‌ பார்க்கும்‌ போதே கடைக்‌ 
. உலகெல்லாம்‌ சுற்றும்‌ 
மங்கைஙரில்‌ மீனாட்சி; மாப்பிள்ளைகளில்‌ சொக்கலிம்கம்‌. 
மச்சக்‌ காசில்‌ மிச்சம்‌ இருக்காது . 
மச்சத்தின்‌ குஞ்சுக்கு இப்படி என்றால்‌ மாதாவுக்கு எப்படியோ? 
மச்சம்‌ விற்ற காசு மன்னனுக்கு ஆகாதா? 17720 


மச்சான்‌ அடித்தது உறைக்கவில்லை; மதனி சிரித்தது 
உறைத்ததாம்‌. 

மச்சான்‌ உறவு மலை மீதும்‌ உண்டு. 

மச்சான்‌ செத்தால்‌ மயிர்‌ போச்சு; சும்பளி நமக்காச்சு 

மச்சானை நம்பினால்‌ உச்சாணியில்‌ இருக்கலாம்‌. 
(கிருஷ்ணார்ஜுனர்‌. ) 

மசீசானைப்‌ பார்கக உறவும்‌ இல்லை; மயிரைப்‌ பார்க்கக்‌ கறுப்பும்‌ 
இல்லை. 17725 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 37 
மச்சில்‌ ஏற்றி ஏணியை வாங்கி விட்டால்‌. 

மச்சினன்‌ உண்டசனால்‌ மலை ஏறிப்‌ பிழைக்கலாம்‌. 

மச்சினன்‌ தயவு உண்டானால்‌ மலை மீதும்‌ ஏறலாம்‌. 

மச்சு ஏற்றி ஏணி களைவு. 


(பழமொழி நானூறு. ) 
மச்‌சு வீட்டில்‌ குச்சு வீடு மேல்‌. 17790. 


மச்சை அழித்தால்‌ குச்சுக்கும்‌ ஆகாது. 
(ஆம்‌. 
மச்சைப்‌ பிரித்தால்‌ குச்சும்‌ ஆகாது. 
மச நாய்க்குச்‌ சாராயம்‌ உற்றினரற்போல, 
மச நாய்‌ சாவது எப்போது? ஊர்‌ சுத்தம்‌ ஆவது எப்போது? 
மசசன வைராக்கியம்‌, 17735 


மசிர்‌ விழுங்கினரற்போல்‌ இருக்கிறது. 

மஞ்சள்‌ குளித்து மலைமேலே இருக்கும்போது மாட்டேன்‌ என் றீரே; 
பிள்ளை பெற்று நொந்திருக்கச்சே வேண்ட வந்திரே. 
(நோண்ட. 

மஞ்சன்‌ வைபபது மதவை நிலத்தில்‌. 

மஞ்சளும்‌ மலரும்‌ கொண்டு துதிக்க ரவிட்டாலும்‌ நெஞ்சில்‌ 
நினைப்பதே போதும்‌, 

மஞ்சனமும்‌ மலரும்‌ கெரண்டு துதிக்காவிட்டாலும்‌ நெஞ்சத்தில்‌ 
நினைப்பதே போதகம்‌, 17140 


மஞ்சு குறுத்தால்‌ மண்ணசிச நல்லூருக்கு வேட்டை. 
(அரிசி விலையை ஏற்றுவார்கள்‌.) 
மட்கி மண்ணரயிருக்கிறான்‌ . 
மட்டற்ற சேனை கிட்டே. இருந்தாலும்‌ கட்டக்‌ கயிறுடன்‌ அட்ட 
காசத்துடன்‌ வருவான்‌, 
மட்டாய்‌ இருந்தது மதனி குடி வாழ்க்கை, 
மட்டன்‌ போஜனம்‌ மனசுக்கு மகிழ்ச்சி. 117145 


மட்டி எருக்கிலை, மடல்‌ மடலாய்‌ பூத்தாலும்‌ மருக்கொழுந்து 
வாசனை ஆகுமா? 
(மாணப்‌ பூத்தாலும்‌.) 
மட்டித்‌ துலுககனும முட்டால்‌ நாயக்கனும்‌ பட்டாளத்துக்குத்‌ 
தான்‌ லாயக்கு. 
மட்டிப்‌ பயலுக்குத்‌ துட்டக்‌ குருக்கள்‌, 
மட்டியிலும்‌ மட்டி மகர மட்டி. 
மட்டு இல்லாமல்‌ கொடுத்தாலும்‌ திட்டுக்‌ கேட்சுலாகாது. 17750 
(திட்டிக்‌ கொடுத்தல்‌ தகாது.) | 


38 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மட்டை இடம்‌, குட்டி வலம்‌. 
மட்டைக்‌ கரியையும்‌ மடைப்பளிளியாரையும்‌ நம்பப்‌ படாது. 
(மடைப்‌ பள்ளியையும்‌, ) 
மட்டைக்கு இரண்டு கீற்று, 
மட்டைக்கு ஏற்ற குட்டை. 
மட்டைக்கு ஏற்ற கொட்டாப்புளி, 17755 


மடக்‌ கிழவியிலும்‌ புதீதியுவ்ள வாலிபன்‌ அதிகம்‌. 
(கிழவனிலும்‌. ) 
மடக்குக்‌ கீரையை வழித்துப்‌ பேட்டி, மதிகெட்ட பெண்டாட்டி 
மடக்‌ கேள்விக்கு மாறு உத்தரம்‌ இல்லை. 
(மாற்று உத்தரம்‌.) 
மடக்‌ கொடி இல்லாத மனை பாழ்‌. 
மடங்கரக்‌ குதிரைக்குச்‌ சவுக்கடி . 17760 


மட சாம்பிராணி, 
மடத்து நாயைச்‌ சாதீதுவது போலச்‌ சாத்த வேணும்‌. 
மடதீதையும்‌ கட்டி மட்நாயையும்‌ காவல்‌ வைத்தது போல. 
மடநாய்க்குத்‌ தடியடி மிச்சம்‌, 
மடப்‌ பெருமையே தவிர நீராகாரத்துக்கும்‌ வழியில்லை. 
மடம்‌ பிடுங்கிக்‌ கொண்டு நந்தவனத்துக்கு வழி எங்கே 
என்றானாம்‌, 17765 


மடம்‌ புகுந்த நாய்‌ தடியடிக்குத்‌ தப்பாது, 
மடம்‌ விட்டவனுக்கு நந்தவனதீதின்மேல்‌ சபலம்‌. 
(ஆசை ஏன்‌?) 
மடிச்‌ சீலையும்‌ குறையாமல்‌ மக்கள்‌ முகமும்‌ வாடாமல்‌, 
மடிப்‌ பழத்தை விட்டுத்‌ துறட்டுப்பழத்துக்கு நின்‌ றாளாம்‌. 
மடிப்பிச்சை மங்கிலியப்‌ பிச்சை, 17770 


மடி மாங்காய்‌ போட்டுத்‌ தலை வெட்டலாமா? 

மடியில்‌ இருக்கிற அவல்‌ கொடாதவர்‌ மச்சில்‌ ஏறிக்‌ கொடுப்‌ 
பார்களச? 

மடியில்‌ இருந்த பணம்‌ போய்‌ வழியில்‌ இருந்த சண்டையை 

வலுவில்‌ இழுத்ததாம்‌. 

மடியில்‌ குழந்தையைக்‌ கிடத்தி ஊர்‌ முழுதும்‌ தேடினாளசம்‌. 

மடியில்‌ கொட்டினசல்‌ எடுக்கலாம்‌; வாயால்‌ சொட்டினால்‌ 
எடுக்க முடியாது. 27116 


தமிழ்ப்‌: பழமொழிகள்‌ 39 


மடியில்‌ நெருப்பைக்‌ கட்டிக்‌ கொள்வார்களா? 

மடியில்‌ பணம்‌ போய்‌ வழியில்‌ சண்டையை இழுத்ததாம்‌. 

மடியிலே கனம்‌ இருந்தால்தானே வழியிலே பயம்‌? 

மடியிலே பிள்ளைப்‌ பூச்சியைக்‌ கட்டிக்‌ கொண்ட மாதிரி. 

மடியிலே பூனைக்‌ குட்டியைக்‌ கட்டிக்‌ கொண்டு சகுனம்‌ 
பசர்ப்பது போல. 17780 


மடியிலே மாங்காய்‌ போட்டுத்‌ தலையை வெட்டலாமா? 

மடியை அறுதிதுப்‌ பால்‌ குடிதீதது போல. 
(மடுவை. ) 

மடியைப்‌ பிடிதீதுக்‌ கல்லைக்‌ கட்டி மயிரைப்‌ பிடித்துக்‌ கா௬ 
வாங்கினான்‌. 
(கள்ளை ஊற்றி கள்ளைக்‌ கொடுத்து விட்டு. முடியைப்‌ பிடித்து.) 

மடியைப்‌ பிடித்துக்‌ கள்‌ வார்த்து மயிரைப்‌ பிடித்துக்‌ காச 
வாங்குகிறதா? 

மடியைப்‌ பிரித்து மாங்காய்‌ போட்டு முடியைப்‌ பிடித்துப்‌ பணம்‌ 
வாங்கு. 17185 


மடி விதை முந்து முன்னே பிடி விதை முந்தும்‌. 

மடை ஏறப்‌ பாய்ச்சினால்‌ தடை ஏற விளையும்‌. 

மடையன்‌ வரகு விதை. 

மடையனுக்கு மறுமொழி இல்லை. 

மடைவாய்க்‌ கொக்குப்‌ போல. 17700 


மண்‌ ஆயினும்‌ மனை ஆயினும்‌ காப்பரற்றினவர்களுக்கு உண்டு, 

மண்‌ இட மண்‌ இட வீட்டுக்கு அழகு; பொன இடப்‌ பொஸ்‌ இடப்‌ 
பெண்ணுக்கு அழகு. 

மண்‌ உருகப்‌ பெய்யும்‌ புண்ணியப்‌ புரட்டாசி. 

மண்‌ ஓரம்‌ நின்று வழக்கு ஓரம்‌ பேசுவது பேரல, 

மண்‌ கட்டிப்‌ பிள்ளைக்கு எரு மூட்டை பணியாரம்‌. 17795 


மி, காசுக்குசி சாம்பற்‌ கொழுக்கட்டை. 

மண்‌ குதிரை ஆற்றில்‌ இறங்குமா? 

மண்‌ குதிரையை நம்பி ஆற்றில இறங்கலாமா? 

மண்‌ சோறு புண்‌ படுத்தும்‌. 

மண்‌ டுக்குப்‌ புளி; மனைககு வேம்பு. 17800 
(மண்ணுக்குப்‌ புளி. ) 


மண்டை உள்ள மட்டும்‌ சளி போகாது. 
(உள்ளவரையில்‌. சனி இருக்கும்‌, ) 
மண்டைக்குத்‌ தக்க கெொணடை வாய்க்குத்‌ தக்க பேச்சு, 
(ஏற்ற கொண்டை.) 


டிப தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ . 
மண்டைக்குத்‌ தகுந்த கெண்டை போட வேணும்‌. 
மண்டையில்‌ எழுதி மயிரால்‌ மறைத்தது போல. 
மண்டையில்‌ துணியைக்‌ கட்டிக்கொண்டுச்‌ சண்டைக்கு. 
மார்‌ தட்டுகிறது. 17805 
ரண்டையை உடைத்து மாவிளக்குப்‌ போட்டிடுவேன்‌ . 
மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி. 
மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைக்கு எரு முட்டை பணியாரம்‌. 
மண்ணாமங்கட்டியின்‌ குரல்‌ மலைக்குக்‌ கேட்குமா? 
ஈண்ணாய்ப்‌ போவான்‌ காலன்‌, கண்ண? மண்ணா 
தெரியவில்லை. 17810 


மண்ணால்‌ ஆனசய்‌; மண்ணசய்‌ இருக்கிறாய்‌. 

மண்ணில்‌ இருந்து பெண்‌ ஓரம்‌ சொல்லாதே. 

மண்ணில்‌ இருத்து வழக்கு ஓரம்‌ சொல்லாதே. 

மண்ணில்‌ பிறந்து மண்ணில்‌ வளர்ந்து. 

மண்ணில்‌ முளைத்த பூண்டு மண்ணுக்கு இரையாகும்‌. 17815 


மண்ணிலே கிடந்த பொன்னுக்கு மதிப்புக்‌ கொடுத்தது ஆசாரி, 
மண்ணிலே பிறந்தது மண்ணில்‌ மறையும்‌. 
மண்ணின்மேல்‌ தின்று பெண்‌ ஓரம்‌ சொல்லாதே 
(இருந்து) 
மண்ணை ஆண்டவர்‌ மணலினும்‌ கோடிப்‌ பேர்‌. 
மண்ணுக்குத்‌ தீட்டிப்‌ பார்‌; பெண்ணுக்குப்‌ பூட்டிப்‌ பார்‌. 17820 
(மண்ணுக்குப்‌ பூசிப்‌ பார்‌.) 


மண்ணுக்குள்‌ இருக்கும்‌ மரயரண்டி உரிக்க, உரிக்கத்‌ தோலாண்டி,, 
(வெங்காயம்‌ .) 
மண்ணுக்குள்‌ இருப்பது மகிமை; அதை எண்ணிப்‌ பார்ப்பது கடுமை, 
மண்ணை ஆண்ட மன்னவர்‌ எத்தனையே? 
(எத்தனை பேர்‌.) 
மண்ணைக்‌ கவ்வுகிற பயில்வானுக்கு மசாலாக்‌ கறி வேறேயர? 
மண்ணைக்‌ கீறி மண்ணிலே படுக்கிறா ரீகல்‌. 1829 


மண்ணை ச தின்றாலும்‌ மறையத்‌ தின்னு. 
(மறைவில்‌ தின்னு. ) 
மண்ணை நம்பினோரும்‌ மன்னனை நம்பினோரும்‌ வீண்‌ போகார்‌. 
மண்‌ தின்னி தைமாசப்‌ பிறப்பு; மாத்தின்னி கார்த்திகை. 
மண்‌ தின்னும்‌ குழந்தைக்கு மருந்தூட்டத்‌ தின்பண்டம்‌ காட்டிச்‌ 
செல்லத்தாய்‌ அழைப்பது பேல. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 41 


மண்ணேோசடே பிறக்கலாம்‌, உன்னோடே. பிறந்ததில்‌ 
மண்‌ தின்னும்‌ பாம்பு போல, 


மண்பாண்டதிதில்‌ இருப்பதைத்‌ தோல்‌ பாண்டத்தில்‌ போடு, 

மண்‌ பரனை பொங்கல்‌ மணக்குதாம்‌; மாணிக்கத்‌ தொந்திக்குப்‌ 
பசிக்குதாம்‌. 

மண்‌ பில்ளையரரை நம்பி ஆற்றில்‌ இறங்காதே தம்பி. 

மண்‌ பிள்ளையானாலும்‌ தன்‌ பிள்ளையாய்‌ இருக்க வேணும்‌. 

மண்‌ பூனை ஆனாலும்‌ எலி பிடிக்கிற்தென்று. 17892 


17880 


மண்‌ பூனை ஆனமலும்‌ எலி பிடிதிதால்‌ சரி. 
மண்‌ பூனை எலியைப்‌ பிடிக்குமா , 
( - மதிகெட்ட ராசாவே.) 
மண்‌ மண்ணேரடு: விண்‌ விண்ணோடே. 
மண்‌ மாமியார்‌ பண்ணினதும்‌ மறைந்தாளாம்‌ கிழவி, 
மண்‌ மாரி பெய்தால்‌ மணல்‌ வாமி விளையும்‌. 81840 


மண்‌ மேல்‌ இருந்து வழக்கு ஒரம்‌ செசல்லுகிறதா? 

மண்‌ வாயும்‌ இல்லை; மர வாயும்‌ இல்லை. 

மண்‌ விற்ற காசும்‌ பெண்‌ விற்ற காசும்‌ மண்‌. 

மண்‌ வெட்டிக்‌ காம்புக்கு மரத்தைச்‌ செதுக்கினால்‌ அரிவாள்‌ 
பிடிக்கரவது ஆகாதா? 

மண்‌ வேலையோ புண்‌ வேலையே. 116845 


மணக்க மணக்கச்‌ சசப்பிட்டாலும்‌ கிழக்கு வெளுக்க மலந்தான்‌ , 
மணக்‌ கோலம்‌ போய்ப்‌ பிணக்கோலம்‌ ஆச்சுது . 

மணப்பறையே பிணப்பறை ஆவதும்‌ உண்டு. 

மணம்‌ இல்லாத மலரும்‌ மனைவி இல்லாத வீடும்‌ பாழ்‌. 

மணமகன்‌ பிணமகன்‌ ஆனான்‌. 17850 


மணமும்‌ பிணமும்‌ போகிற வீதியில்‌ தின்று போகிறது. 
மணல காட்டுக கிழங்கு என்றால்‌ மேலாகவா கிடக்கும்‌? 
மணல்‌ வெட்டி ஊதல்‌ அறியுமோ? 
மணல்‌ உழுது வாழ்ந்தவனும்‌ இல்லை; மண்‌ உழுது 
கெட்டவனும்‌ இல்லை. 
மணல்‌ சோற்றில்‌ கல்‌ ஆராய்ந்தாற்போல்‌. 17855 


மணல்‌ நிலம்‌ தரரரர்‌; கனி நிலம்‌ வேண்டாம்‌; களர்‌ நிலம்‌ 
தந்தால்‌ கைப்பாடு படலாம்‌, 
(உத்தமம்‌. அதமம்‌, மத்திமமான நிலங்கள்‌. செங்கல்பட்டு ஜீல்லா 
வழக்கு) 


40 துமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மணலில்‌ பிடுங்கின வள்ளிக்கிழல்கு போல இருக்கிறான்‌. 

மணலில்‌ புரளும்‌ நாயைப்‌ போல, 

மணலின்‌ மேல்‌ விழுந்த மழைத்துளி உடனே மறையும்‌. 

மணலும்‌ கல்லும்‌ மலிந்த பண்டம்‌ புலவர்க்கு, 17860 


மணலை அளவிட்டாலும்‌ மனசை அளவிடக்கூடாது. 

மணலைக்‌ கயிறாகத்‌ திரிப்பான்‌; வானத்தை வில்லாய்‌ வளைப்பரன்‌. 

மணலையும்‌ தேர்‌ வடமாக்கலாம்‌; மணிமுடிசி சிரத்தில்‌ 
வாழ்ந்திடும்‌ துன்பம்‌. 

மணி அடித்தால்‌ சோறு; மயிர்‌ முளைத்தால்‌ மொட்டை, 

மணி என்ன, அறுந்து விழுந்தால்‌ இரண்டு. 31866 

மணி நா அசையாமல்‌ ராஜ்ய பாரம்‌ பண்ணுகிறது. 

மணி மந்திர ஒளவுதம்‌, 

மணியக்காரன்‌ வீடு போல வயிறு பற்றிக்‌ கொண்டு எரிகிறது. 

மணியக்காசரனுக்கு அரை நாழிகை வேலை; தணியக்கசரனுக்குதி 
தண்டால்‌ அடி. | ப 

மணியம்‌ பார்த்த ஊரில்‌ கூலிக்கு அறுப்பதா? 17870 


மணியும்‌ ஒளியும்‌ போல்‌. 

மணியாம்‌ பருக்கை போட மகிழ்ந்த கடனைப்‌ போல, 

மணையில்‌ பெண்ணை மாற்றி வைக்கிறது; திண்ணையில்‌ 
பெண்ணைத்‌ திருப்பி வைக்கிறது, 

மதீதகதீதில்‌ யானை மண்ணை வாரிப்‌ போட்டுக்‌ கொண்டது போல. 


மத்தகஜத்துக்கு முன்‌ சிற்றெறும்பு நடந்தது போல. AT875 


மத்த கஜம்‌ போல்‌ நடக்கிறான்‌. 

மத்தளத்துக்கு இரு பக்கம்‌ அடி, 

மத்து இட்ட தயிர்‌ போல்‌ புத்தி குழம்புகிறது. 

மதகு அடி சரவியானாலும்‌ மலை அடி சாவி ஆகாது. 

மதகு அடி நன்செயும்‌ மலை அடிப்‌ புன்செயும்‌ 17880 


மதம்‌ பிடித்த யரனைக்கு மரவுத்தனைத்‌ தெரியுமா? 

மதம்‌ பிடித்த யமனை பேல்‌. 

மதம விரதம்‌ கேட்குது; மத்தியானம்‌ பழையது கேட்குது. 
மதயானை ஏறியும்‌ திட்பு வாசலில்‌ நுழைந்தாற்‌ போல. 
மதயானைக்குப்‌ போனது மாச்க்கம்‌. 47880 


மதயானை கண்பட்ட மாவுத்தனும்‌ மாற்றாந்தாய்‌ சண்பட்ட 
குழவியும்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 43 
மதயர்னையை அடக்கக்‌ கோணி ஊசியைத்‌ தேடினஎனாம்‌. 
மதயானையை அடக்குவாரி உண்டா? 
மதலைக்கு இல்லை கீதமும்‌ அறிவும்‌, 


மதனிக்கு வெள்ளைச்‌ சாதமர? 17830 


மதனும்‌ ரதியும்‌ போல்‌ வாழ்ந்திருக்க வேண்டும்‌. 

மதாபிமானம்‌, ஜாதி அபிமானம்‌, தேசாபிமானம்‌. 

மதி இருக்க விதி இழுக்கும்‌. 

மதி இல்லாத விண்‌ ஆனேன்‌) மருந்த; இல்லாத புண்‌ ஆனேன்‌. 
மதி கெட்ட வேளாளன்‌ சோற்றை இழந்தான்‌, 17885 


மதி பாதி மருந்து ப்ரீதி, 

மதி பூதன்‌ மயிர்‌ களை. 

மதி மோசமேச விதி மோசமோ? 

மதியாத வாசலில்‌ மிதியாதிருப்பகே உத்தமம்‌. 


மதியாதார்‌ தலைவாசல்‌ மிதியாதே 11900 


மதியாதான்‌ வாசலிலே வல்லிருளே ஆனாலும்‌ மிதியாமல்‌ 
இருப்பதே சோடி பெறும்‌. 
மதியும்‌ உமது; விதியும்‌ உமது. 
மதியை மீன்‌ சூழ்ந்தது போல, 
(மீன்‌ - நட்சத்திரம்‌.) 
மதிலை விதி மறைக்கும்‌, 


மதியை வெல்ல வேதனமலும்‌ முடியாது. 17905 


மதில்மேல்‌ இருக்கிற பூனை போல்‌ இருக்கிறான்‌. 
மதில்மேல்‌ ஏறிய பூனை எந்தப்‌ பக்கமும்‌ குதிக்குமாம்‌, 
மது பிந்து கலகம்‌ போல்‌ இருக்கிறது. 
மதுரம்‌ இல்லாக்‌ கவி போல. 
மதுரைக்கு தெற்கே மரியாதை இல்லை. 

(கொங்கு தாட்டு வழக்கு. ) 


17910 


மதுரைக்கு வழி எங்கே? வாயிலே. 

மதுரை பாராதவன்‌ கழுதை. 

மதுரையில்‌ அடிபட்டு மானாமதுரையில்‌ மீசை அடித்ததாம்‌. 
மதுரையில்‌ பூசணிக்காய்‌ மாட்டு விலை. 

மதுரையில்‌ மூட்டை தரக்சச்‌ செங்கல்பட்டில்‌ சும்மாடா? 17915 


மதுரையைப்‌ பார்த்தவனும்‌ கழுதை; மதுரையைப்‌ பார்க்காத 
வனும்‌ கழுதை, 
மதுவும்‌ மாதரும்‌ நீமையின்‌ அஸ்திவாரம்‌. 


44 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மந்தரகிரியால்‌ குழம்பும்‌ கடல்‌ வானோர்க்கு அமுதம்‌ ஈந்தாற்‌ 
போல்‌, 

மந்தாரப்‌ போது பெண்களுக்குக்‌ கேடு. 

மந்தாரப்‌ போது மதிகெட்ட பையன்களுக்குக்‌ கேடு, 17920 


மந்தசரப்‌ போது மதி கெட்டுப்‌ போகும்‌; மதிகெட்ட பெண்‌ 
ணுக்கு அடி வாங்கி வைக்கும்‌. 

மந்தி மயிரை மருந்துக்குக்‌ கேட்டால்‌ மரத்துக்கு மரம்‌ தரவும்‌. 

மந்திரத்தரல்‌ மாங்கரய்‌ விழுமா? 

மந்திரத்தில்‌ கட்டுண்ட நாகம்‌ போல. 

மந்திரம்‌ இல்லாக்‌ குருக்களுக்கு மணியே துணை. 171925 
(தெரியாதே.) 


மந்திரம்‌ இல்லாப்‌ பூசை அந்திபடுமளவும்‌. 

மந்திரம்‌ கால்‌, மதி முக்கால்‌. 

மந்திரம்‌ பாதி, தந்திரம்‌ பாதி. 

மந்திரி இல்லா யோசனையும்‌ ஆயுதம்‌ இல்லச்‌ சேனையும்‌ கெடும்‌. 
மந்திரிக்கும்‌ உண்டு மதி கேடு. 17930 


மந்திரி புத்திக்கு மதி மோசம்‌ வந்தது. 

மந்திரி வீட்டிலே முந்திரி பூத்தது; வாய்க்கு எட்டினது சைக்கு 
எட்டவில்லை. 
(மூந்திரி காய்த்ததுஃ) 

மந்தையிலும்‌ பால்‌, வீட்டிலும்‌ தயீரா? 

மந்தைவெளி தாய்க்குச்‌ சந்தையில்‌ என்ன வேலை? 

மப்புக்காரன்‌ தப்புக்‌ கொட்டுவானர? 17935 
(தட்டுவானா?) 


மப்புக்காரன்‌ போலத்‌ தப்புத்‌ திப்பாய்ப்‌ பேசுகிறது. 

மப்புத்‌ தாளம்‌ தட்டுகிறரய்‌. 

மயானத்தில்‌ வீட்டைக்‌ கட்டிப்‌ பேய்க்கு அஞ்சலாமர? 

மயான வைராக்கியமும்‌ பிரசவ வைராக்கியமும்‌. 

மயிர்‌ உள்ள சீமாட்டி இடக்கையாலும்‌ முடிவரள்‌; | 
வலக்கையாலும்‌ முடிவாள்‌. 17940 


மயிர்‌ உள்ள சீமாட்டி எப்படி முடிந்தாலும்‌ அழகுதான்‌. 
(எப்படி முடிந்தால்‌ என்ன?) 

மயிர்‌ உள்ள சீமாட்டி வலக்கொண்டையும்‌ போடுவான்‌; இடக்‌ 
கொண்டையும்‌ போடுவாள்‌, 


தமிழ்ப்‌ மழமொழிகல்‌ 45 


மயிர்‌ உள்ள சீமாட்டி வரரி முடிக்கிறான்‌, 
மயிர்‌ ஊடாடாத நட்புப்‌ பொருவ ஊடரடக்‌ கெடும்‌, 
மயிர்க்‌ கம்பளி இடையன்‌ தலை மேலே. 31940 


மயிர்‌ சிக்கினால்‌ உயிர்‌ வைக்குமச கவரிமான்‌ , 
மயிர்‌ சுட்டுக்‌ கரியாகுமா? 

மயிர்பிடிச்‌ சண்டை. 

மயிர்‌ பிடி, மண்‌ பிடி. 

மயிர்‌ பிளக்க வழி தேடினசற்‌ போல. 17950 
மயிர்‌ பிள ந்தென்ன விவகாரம்‌. 

மயிர்‌ மயிர்‌ எனற குழந்தை மசிர்‌ மசிர்‌ என்கிறது. 

மயிர்‌ விலகினால்‌ மலை விலகும்‌. 

மயிரிலே சவ்வாது வாங்கினாற்‌ போல. 

மயிருக்கும்‌ நகதீதுக்கும்‌ மதிப்பு இருந்த இடதிதில்‌. 7855 


மயிரைக்‌ கொண்டு மாங்காய்‌ எறிந்தால்‌ மாங்காய்‌ விழட்டும்‌; 
அல்லது மயிர்‌ விழட்டும்‌, 

மயிரைப்‌ போட்டு மலையை இழுத்தால்‌ வந்தால்‌ மலை; 
போனால்‌ மயிர்தானே? 

மயிரைப்‌ போலக்‌ கறுப்பு இல்லை; மைதீதுனனைப்‌ பேசல 
உறவு இல்லை, 

மயில்‌ ஆடுகிறது என்று வான்கோழி ஆடினாற்‌ போல. 

மயில்‌ இரவில்‌ கத்தினால்‌ தப்பாமல்‌ வரும்‌ மகிமை மழை. ௩7960 


மயில்‌ ஒத்திக்கு வலியக்‌ கண்ணைக்‌ கெடுத்தது போல்‌, 

மயில்‌ கண்ணிக்கு மசக்கை வந்தால்‌ மாப்பிள்ளைக்கு அவஸ்தை, 
மயில்‌ பப்படாம்‌; மசால்‌ வடை. 

மயில்‌ போலும்‌ கன்னி 

மயில்‌ வாகனத்தின்‌ மேல்‌ சுப்பிரமணிய சுவாமி போல. 17965 


மயிலசப்பூர்‌ ஏரி உடைந்து கொண்டு போகிறது என்றால்‌, 
வருகிற கமிட்டிக்கு ஆகட்டும்‌ என்றாற்‌ போல. 

மயிலே மயிலே இறகு பேரடு என்றால்‌ பேரடுமா? இழுத்து 
வைதீதுப்‌ பிடுங்கினால்‌ கொடுக்கும்‌. 

மயிலைக்‌ கண்டு வான்கோழி ஆடினரற்‌ போல, 

மர்க்கட சீடனும்‌ மார்ஜால குருவும்‌. 

மரீக்கட நியாயத்‌ தீர்ப்பு. 17970 


46 தமிழ்ப்‌ பழ்மெசழிகள்‌ 


மர்க்கட முஷ்டி. 

மரக்கட்டையைச்‌ சார்ந்த புல்‌ சலப்பைக்கு அஞ்சாது, 
மரக்‌ கோணல்‌ வாய்ச்சியால்‌ நிமிரும்‌. 

மரணத்திலும்‌ கெட்ட மார்க்கத்துக்குப்‌ பயப்படு. 
மரணத்துக்கு நாலு பக்கமும்‌ வழி. 17975 
மரணத்துக்கு நாள்‌ நட்சத்திரம்‌ இல்லை. 

மரணத்துக்கு வழி மட்டு இல்லை. 

மரத்தால்‌ கட்டி அடிக்கிறது. 

மரத்தில்‌ அணில்‌ ஏற விட்ட நாய்‌ பேரல்‌. 


மரத்தில்‌ அறைந்த முளையை மர்க்கடம்‌ பிடுங்கிணரற்‌ 
போல. 17980 


மரதீதில்‌ இருந்து விழுந்தவன்மேல்‌ தேர்‌ ஓடினது போல, 
மரதீதில்‌ இருந்து விழுந்தவனைப்‌ பாம்பு கடித்தது போல. 
மரத்தில்‌ இருந்து விழுந்தவனை மாடு மிதித்தது போல. 
(மூட்டியது போல.) 
மரத்தின்‌ கீழ்‌ ஆகா மரம்‌. 
(பழமொழி நானூறு.) 
மரதீது அடியில்‌ விழுந்த விதை முளைக்காது. 17985 
மரத்துப்‌ பழம்‌ மரதிதடியிலே விழும்‌. 
(மரத்தண்டை.) 
மரத்தை இலை காக்கும்‌; மானத்தைப்‌ பணம்‌ காக்கும்‌. 
மரத்தை மறைத்தது மாமத யானை. 
(திருமந்திரம்‌) 
மரத்தை வெட்டி மரத்தின்‌ மேலே சாய்க்கிறது போல்‌. 
மரத்தை வைத்துக்‌ கொண்டு பழத்தைக்‌ கோர வேண்டும்‌. 1990 


மர நாயிலை புனுகு வழிக்கலாமா? 

மர நிழலில்‌ மரம்‌ வளராது . 

மரம்‌ இல்லாத ஊருக்குக்‌ கொட்டைச்‌ செடி மரம்‌. 

மரம்‌ ஏறிக்‌ கை விட்ட கதை. 

மரம்‌ ஏறிக்‌ சைவிட்டவனும்‌, கடன்‌ வாங்கிக்‌ கடல்‌ கொடுத்த 
வனும்‌ கெட்டரர்கள்‌. 1729௦ 


மரம்‌ ஏறுகிறவன்‌ பிட்டத்தை எத்தனை தூரம்‌ தாண்டுகிறது? 
மரம்‌ குறைக்கும்‌ ஈர்‌ வாள்‌ மயிர்களைய மாட்டாது. 

(பழமொழி நானூறு.) 
மரம்‌ சுட்டால்‌ கரி ஆம்‌; மயிர்‌ சுட்டால்‌ கரி ஆமா? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 47 


மரம்‌ சுட்டுக்‌ கரியாக வேணுமேயல்லாமல்‌ மயிர்‌ சுட்டுக்‌ கரி ஆகுமா? 
மரம்‌ தன்னை வெட்டுகிறவனுக்கும்‌ நிழல்‌ கொடுக்கும்‌. 18000 


மரம்‌ நட்டவன்‌ தண்ணீர்‌ வார்ப்பான்‌. 
(விடுவான்‌) 
மரம்‌ நட்டவனுகீகுதி தண்ணீர்‌ வார்க்கக்‌ கடன்‌. 
மரம்‌ நல்லது; முருடு கெட்டது. 
(பொல்லாதது...) 
மரம்‌ பமுதீதால்‌ வெளவசலை அழைக்க வேண்டியதில்லை. 
மரம்‌ பே௱ஈக்கிக்‌ கூவி பொள்பவர்‌ இல்லை, 18005 


(மரம்‌-ஓடம்‌. பழமொழி நானூறு-) 


மரம்‌ மழுங்கினால்‌ மதீதுக்கு ஆகும்‌; மனிதன்‌ மழுங்கினால்‌ ஏதுக்கு 
ஆவாஸ்‌? 

மரம்‌ முற்றினால்‌ சேகு; மனிதன்‌ முற்றினால்‌ குரங்கு. 

மரம்‌ வெட்டுகிறவனுசீகு நிழலும்‌ மண்‌ தோண்டுகிறவனுக்கு 
இடமும்‌ சொடுக்கும்‌. 

மரம்‌ னைதீத நாயன்‌ தண்ணீர்‌ ஊற்ற மாட்டானா? 

மரம்‌ வைத்தவன்‌ தண்ணீர்‌ வார்ப்பரள்‌, 18010 


மரம்‌ வைத்தவனுக்குதீ தண்ணீர்‌ ஊற்றத்‌ தெரியாதா? 

மரமரப்புக்‌ காரனுக்கு மூன்று இடத்திலே மலம்‌, 

மரியாதை இல்லாதவன்‌ மகிமை அற்றான்‌, 

மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு. 

மரியாதை தப்பினால்‌ மாலனாடு. 18015 
(கெட்டால்‌, ) 


மரியாதை ராமன்‌ வழக்குதி தீர்தீதாற்‌ போல. 
மரியாள்‌ குடிதீகனம்‌ சரியாய்ப்‌ போச்சு, 
மருண்டவன்‌ கண்ணுக்கு இருண்ட தெல்லாம்‌ பேய்‌, 
(அருண்ட தெல்லாம்‌.) 
மருதீதுமாவுக்குச்‌ செய்கீகிளை; மடங்காக்‌ குதிரைக்குச்‌ சவுக்கடி . 
மருதீதுவம்‌ பார்க்கப்‌ போனால்‌ வந்ததைத்‌ தரங்க வேனும்‌. 18020 


மருதீதுவர்க்கு நோயை மறைக்கலாமா? 
(பழமொழி நானூறு. ) 
மருதமுதீது மாரு மாதம்‌ காதவழி மாயமாய்ப்‌ பறக்கும்‌. 
மருந்துக்கும்‌ கிடையாது. 
மருநீது கால்‌, மதி முக்கால்‌, 


48 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மருந்து சாப்பிட்டு மாமரத்தடியிலும்‌ பேரகக்கூட்ரது; விஷத்தைச்‌ 
சாப்பிட்டு வேப்பமரத்தடியிலும்‌ போகலசம்‌. 18035 


மருந்து தின்றால்‌ பிழையாய்‌ என்றால்‌ மயிர்தரன்‌ 
தின்னமாட்டேன்‌ என்கிறான்‌ 
மருந்தும்‌ மாயமும்‌. 
மருந்தும்‌ விருந்தும்‌ மூன்று நாள்‌. 
(மூன்று பொழுது. ) 
மருந்தே ஆயினும்‌ விருந்தோடு உண்‌. 
மரு பூமியில்‌ தண்ணீர்‌ பெற்றார்‌ போலே, 18030 


(மருபூமி - பாலைவனம்‌. ) 


மருமகள்‌ சேரறு தின்றவரும்‌ வாசற்படியில்‌ தூங்கியவரும்‌ ஒன்று, 
மருமகளும்‌ மரமியரராவால்‌. 
மருமகனுக்கு என்று ஆக்கிய சேரற்றை மகனுக்குப்‌ போட்டு 
வயிறு எரிந்தாளாம்‌, 
(அறிந்தாளாம்‌.) 
மருமகளே, மருமகளே, கோழிக்கறிக்குப்‌ பதம்‌ பாரடி; மாமியாரே, 
மாமியாரே, அது கொக்கோ என்று கொத்த வருகிறது. 
மருமகனோடு உண்ணவில்லை என்கிறார்கள்‌ என்று மாமியார்‌ 
வார்த்த நெய்யைப்‌ புரட்டி உண்டாளாம்‌, மாமியாரைக்‌ 
கட்டவில்லை என்கிறார்கள்‌ என்று தன்‌ அரை நரண்‌ 
கயிற்றை அறுத்துத்‌ தாலி கட்டினானாம்‌ . 18035 


மருவில்‌ தின்ற சாப்பாட்டை லங்கணத்தில்‌ நினைத்துக்‌ 
செரண்டது போல. 
உண்ட.) 
மருவுக்கு வரசனை வந்தது போல, 
மருவும்‌ மலரும்‌ போல. 
மரைக்காயர்‌ வீட்டு மரைக்காயர்‌. 
மரைக்காயருக்கும்‌ உண்டு மாட்டுப்‌ புத்தி, 18040 


மல்லாக்கப்‌ படுதீதுக்கொண்டுக்‌ மார்பில்‌ உமிழ்ந்து 
கெரண்டாற்போல. 
மல்லாந்த தோஷம்‌ வயிற்றில்‌ அடைத்தது. 
மல்லாந்து துப்பினால்‌ மார்மேல்‌ விழும்‌. 
(உமிழ்ந்தால்‌.) 
மல்லாந்து படுத்து எச்சிலைத்‌ துப்பினரல்‌ மாரீமேல்‌ 
தானே விழும்‌? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


49 


மல்லாந்து படுத்துக்‌ சொண்டா அல்லாவைதீ தொழுகிறது? 18045 


மல்லாந்து படுத்துக்‌ கொண்டு மாரில்‌ உமிழ்ந்து கெொண்டது போல. 
மல்லுக்கட்டிப்‌ பிடுங்கியும்‌ கொடாதவனர வலுவில்‌ அழைதீதுகீ 


கொடுக்கப்‌ போறான்‌? 
மல்லுக்கட்டுக்காரனுக்கு மாகாணிப்‌ பங்கு, 
மல்லுக்கு ஒரு மாகாணிப்‌ பங்கு. 
மல்லுக்கு மாப்பங்கு ஆகிலும்‌ வைதீதுக்‌ கொள்ள வேணும்‌. 


மலடி அறிவசளா பிள்ளையின்‌ அருமை! 

மலடிக்குதி தெரியுமா பிரசள வேதனை? 
(பிள்ளை வலி - மகப்பேறு வருத்தம்‌.) 

மலடிக்குத தெரியுமா பிள்ளையைப்‌ பெற்ற அருமை? 
(பிள்ளை வருத்தம்‌, ) 

மலடிக்குத்‌ தெரியுமா மகப்பேறு வருத்தம்‌. 

மலடி பிலீளை பெற்றாற்‌ போல. 


மலடி பெற்ற மகன்‌ போல. 
மலடி மகப்‌ பெற்றால்‌. 

மலடி மகன்‌ . 

மலடி மகனைப்‌ பெற்றது போல. 
மலடி வயிற்று மகன்‌ போல. 


மலத்தைக்‌ கண்ட நாய்க்கு வரய்‌ ஊறுவது பேரல. 
மலப்பஞ்சம்‌ நாய்க்கு உண்டேர? 

மலம்‌ தின்ன வந்த நாய்‌ மாணியைக்‌ கடிதீததாம்‌. 

மலர்தீ தேனை வண்டு அல்லாமல்‌ மண்டுகம்‌ குடிக்குமோ? 
மலராத பூவுக்கு மணம்‌ ஏது? 


மலரில்‌ மணமும்‌ எள்ளில்‌ எண்ணெயும்‌ உடலில்‌ உயிரும்‌ 
கலந்தது பேல. 
மலரும்‌ மணமும்‌ போல்‌. 
மலரைக்‌ கசக்கி மணம்‌ கொள்வார்‌ உண்டோ? 
மலரைக்‌ கசக்கி மோந்து பார்க்கலாமா? 
மலிந்த சரக்குக்‌ கடைத்‌ தெருவுக்கு வரும்‌. 
(சந்தைக்கு வரும்‌.) 


மலிந்தது கொள்ளா வணிகரும்‌ பதரே. 
மலிந்த பண்டம்‌ கடையிலே வரும்‌. 
மலிந்தசல்‌ தெருவில்‌ வரும்‌. 


18050 


18055 


33069 


18065 


38010 


50 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மலிந்த பண்டம்‌ கொள்ளாத வணிகன்‌ பதரி. 
மலை அடி கெட்டாலும்‌ மதகடி கெடாது. 18075 


மலை அடி புன்செய்‌; மதகடி நன்செய்‌ , 

மலை அத்தனை சரமிக்குக்‌ கடுகு அத்தனை கற்பூரம்‌. 

மலை அத்தனை சாமிக்குக்‌ குக அத்தனை சரம்பிரசணி. 

மலை அத்தனை சாமிக்குத்‌ தினை அத்தனை புஷ்பம்‌ 
சாத்தினாலும்‌ போதும்‌. 

மலை அத்தனை சாமிக்கு மலையத்தனை புஷ்பம்‌ 
போடுகிறடர்களா? 


(மலர்‌ படைக்கிறார்களா?) 


10880 


மலை அத்தனை சாமிக்கு மிளகு அத்தனை கர்ப்பூரம்‌, 

மலை அத்தனை பாவதீதிலே கடுகு அத்தனை புண்ணியம்‌, 

மலை இடிந்து விழுந்தாலும்‌ மாப்‌ பொன்னுக்குச்‌ சேதம்‌ இல்லை. 

மலை இலகீகானால்‌ குருடனும்‌ அம்பு எய்வாஸ்‌. 

மலை இலக்கு. 18089 

மலை இற்று மயிரில்‌ தொங்குகிறது. 
(தொங்குகிற வேளை. ) 

மலை உச்சியில்‌ கங்‌ ஏற்றுதல்‌ அரிது; மலையிலிருந்து கல்லைத்‌ 
தலிளுவது எளிது. 

மலை எவ்வளவு, உளி எவ்வளவு. 

மலை ஏறப்‌ போனாலும்‌ மச்சான தயவு வேணும்‌, 

மலை ஏறி மேய்ந்காலுய்‌ ஆட்டுக்குட்டி சோனாலி குட்டி 
தானே? 18090 

மலை ஏறினாலும்‌ மைத்துனனைக்‌ கை விடாதே. 

மலைக்கும்‌ மடுவுக்கும்‌ உள்ள வித்தியாசம்‌. 

மலைக்கும்‌ மண்ணாங்கட்டிக்கும்‌ சரியம? 

மலைக்கு மண்கட்டி ஆதரவா? 


(ஆதரவு-) 
மலை கல்லி எலி பிடித்தது போல. 18095 


மலை கலஙிகினாலும்‌ மனம்‌ கலங்கப்‌ போகாது. 

மலை கறுதீதால்‌ மழை ஊரும்‌, 

மலை குலைந்தாலும்‌ நிலை குலையல்‌ ஆகாது. 

மலைச்சாரல்‌ மழையும்‌ மங்கையின்‌ மனமும்‌ திடீரென 
மாறும்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 51 


மலை கட்டுக்‌ கரி ஆகுமா? மயிர்‌ சுட்டுக்‌ கரி ஆகுமா? 18100 
மலைத்தவருக்குப்‌ பலன்‌ லபிக்கிறதா? 


(பலன்‌ கிடைக்குமா?) 
மலைத்‌ தேன்‌ முடவனுக்குக்‌ கிட்டுமா? 


(வருமா?) 

மலை நெல்லிக்காய்க்கும்‌ கடல்‌ உப்புக்கும்‌ உறவு செய்தவர்‌ 
யார்‌? 

மலைப்‌ புளுகு கலப்‌ யுளுகரய்‌ இருக்கிறது. 

மலை பெரிதானாலுல்‌ சிற்றுளியால்‌ தகரும்‌. 48109 


மலை போல்‌ இருக்கிற தேரும்‌ சிறு சுள்ளசணியால்‌ நிலை 
பெறும்‌, 

மலை போலப்‌ பிராமணன்‌ போகிறானாம்‌; பின்‌ சூடுமிக்கு 
அழுகிறாளாம்‌. 

மலை போலப்‌ பிராமணன்‌ மரய்த்தரனாம்‌; அவன்‌ உச்சிக்கு 
அழுதாளாம்‌ பிராமணதிதி. 

மலை போன்ற சாமிக்கு மலை போலப்‌ படைக்க முடியுமா? 

மலை மல்லிகைக்கு எதிர்‌ பூதீததாம்‌ ஊமத்தை. 48110 


மலை மீது இருப்பவரைப்‌ பன்றி எப்படிப்‌ பாயும்‌? 

மலை மேல்‌ இருக்கிறவனைப்‌ புலி பாயுமா? 

மலை மேல்‌ ஏற்றிய விளக்குப்‌ போல. 

மலை மேல்‌ மலையசக விழுந்தாலும்‌ மனம்‌ கலங்காத தீரல, 
மலையாளத்துக்‌ குரங்கே, மரத்தை விட்டு இறங்‌ 5௧. [நதிக்‌ 


மலையாளத்து யானை பருக்கை தேய்ப்பது போல, 

மலையாளம்‌ பெய்து விளைகிற சீமை; தஞ்சாவூர்‌ பாய்ந்து 
விளைகிற சீமை, 
(பேய்ந்து.) 

மலையில்‌ விளைந்த மூலிகை ஆனாலும்‌ உரலில்தான்‌ மசிய 
வேண்டும்‌. 

மலையில்‌ வீளைந்தாலும்‌ உரலில்தான்‌ மசிய வேண்டும்‌. 
(பிறந்தாலும்‌. ) 

மலைய்லும்‌ மானம்‌ பெரிது. 19120 


மலையின்‌ உயரம்‌ மலைக்குத்‌ தெரியுமா? 

மலையின்‌ வாயில்‌ பொழுதும்‌ நுளையன்‌ வாயில்‌ சோறும்‌, 
(வயிற்றில்‌. ) 

மலையுடல்‌ மண்ணாங்கட்டி எதிர்ப்பது போல, 


52 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மலையும்‌ மலையும்‌ இடித்துக்‌ கொவிளும்‌ பேரது மண்ணாங்‌ 


கட்டி எந்த மூலை? 
மலையும்‌ மலையும்‌ பொருதது போல. 18125 


மலையே மண்ணாங்கட்டி ஆகிற போது, மண்ணாங்கட்டி 
எப்படி ஆகும்‌? 

மலையே விழுந்தரல்‌ மண்ணாங்கட்டியா தரங்கப்‌ போகிறது? 

மலையே விழுத்தாலும்‌ தலையே தாங்க வேண்டும்‌. 

மலையை என்‌ தலைமேல்‌ தூக்கி வைத்தால்‌ நான்‌ எடுதிதுக்‌ 
கொண்டு போகிறேன்‌, 

மலையைச்‌ கற்றடித்தவன்‌ செடியையசகிலும்‌ சுற்றடிப்பான்‌ ,18%80 


மலையைச்‌ சுற்றி அடிதீதவனைச்‌ செடியைச்‌ சுற்றி அடியானர? 
மலையைத்‌ துளைக்கச்‌ சிற்றுளி போதாத? 

மலையைத்‌ துளைக்க வரச்சி உளி வத்தரற்‌ போல. 

மலையைத்‌ துளைக்கிற சிற்றுளி போல, 

மலையைத்‌ தூக்கி மடியில்‌ கட்டுகிறவன்‌ . 18135 


மலையைத்‌ தூக்கி வைத்தரல்‌ அதைச்‌ சுமக்கிறேன்‌ என றரனமம்‌. 

மலையைத்‌ தோண்டி எலியைப்‌ பிடிக்கிறதா! 

மலையை நம்பி இரு; அல்லது ஆற்றை நம்பி இரு. 

மலையை நோக்கி தாய்‌ முறைத்தது போல, 

மலையைப்‌ பார்த்து நாய்‌ குரைதிதசல்‌ நாய்க்கு வலிக்குமா? 
மலைக்கு வலிக்குமா? $7140 
(நாய்க்குச்‌ சேதமா 9 மலைக்குச்‌ சேதமா? நாய்கிருக்‌ கேடா?) 


மலையைப்‌ பசர்திது நாய்‌ குசைதீதாற்‌ போல, 
மலையைப்‌ பிடுங்கும்‌ மாகாளியம்மைக்குக்‌ கரடு ஒரு சுண்டைக்‌ 
காய்‌, 
மலையை மயிர முனையால்‌ துளைக்கலா மா? 
மலையை மயிரால்‌ கட்டி இழு; வந்தால்‌ மலை வரட்டும்‌; 
அறுத்தால்‌ மயிர்‌ அறட்டும்‌. 
(வராவிட்டால்‌ மயிர்‌ அறட்டும்‌. ) 
மலையை மயிரால்‌ கட்டி இழுதீதாற்‌ போல. 3040 


மலையை மலை தாங்கும்‌) மண்ணாங்கட்டி தாங்குமா? 
மலையை விழுங்கும்‌ மாரியாத்தாளுக்கு உரல்‌ சுண்டைக்காய்‌, 
மலை வளந்தானே நிலவளம்‌ என்பர்‌? 
மலைவரயீலே சூரிய; மறவன்‌ வாயிலே சோறு. 

(மஸைவா யிலே பொழுது.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 53 


மலை விழுங்கி அம்மையாருக்குக்‌ கதவு சுண்டாங்கியா? ௩91590 


மலை விழுங்கிச்‌ சுண்டெலியைப்‌ பெற்றது போல, 

மலை விழுங்கி மகரதேவனுக்குக்‌ கதவு அப்பளம்‌ . 

மலை விழுங்கி மரதீதரங்கிக்கு வண்டிச்‌ சக்கரம்‌ அப்பளம்‌. 

மலை விழுங்கி மாரியரத்தரளுக்கு உரல்‌ சுண்டாங்கி, 

மலை விழுங்குவதற்கு மண்ணாங்கட்டி பச்சடியா? 18155 


மலை விழுந்தால்‌ மண்ணாங்கட்டி தாங்குமா? 

மலை விழுந்தாலும்‌ தலையே தாங்க வேண்டும்‌. 

மவ்விடப்‌ பவ்வாயிற்று. 

மழலைச்‌ சொல்‌ கேளாத காதில்‌ நெருப்பைக்‌ கொட்டு, 

மழுங்கணி மாங்கெரட்டை, 18160 
(மழுங்குணி. ) 


மழுங்கலுக்கு வட்டியிலே போடு; சவுங்கலுக்குசி சட்டியிலே 
போடு, 

மழை இல்லாததற்குக்‌ குளிர்‌ அதிகம்‌; வரிசை இல்லாததற்கு 
வாய்‌ அதிகம்‌. 

மழைக்கால்‌ இருட்டிலும்‌ மறு மாதரைத்‌ தொடருகிறதா? 

மழைக்கால்‌ இருட்டு ஆனாலும்‌ மந்தி கொம்பு இழக்கப்‌ பாயுமா? 
(கொம்பு இழந்து.) 

மழைக்கால்‌ இருட்டு ஆனசலும்‌ வசய்க்குகி கை தெரியாதா? 17165 


மழைக்கால்‌ இருளேனும்‌ மந்தி கிளைபாய்தல்‌ பிழைக்காது 
(கொம்பு இழத்து பாயுமா?) 
மழைக்கால இருட்டரனரலும்‌ கொம்பு தவறிக்‌ கொக்குப்‌ பாயுமா? 
மழைக்‌ காலத்தில்‌ பதின்‌ கலதிதிலும்‌ கோடைக்‌ கரலத்தில்‌ 
ஒரு குடம்‌ நீர்‌. 
மழைக்கு ஒதுங்க வந்த பிடாரி மனைக்குசி 
சத்தம்‌ போட்டதாம்‌. 
(வழக்குப்‌ பேசினாளாம்‌.) 
மழைககுக குடை உண்டு; இடிக்குக்‌ குடை உண்டா? 18170 


(குடையா 2) 


மழைக்குத்‌ தண்ணீர்‌ மொண்டு வார்ப்பவர்‌ யார்‌? 

மழைக்குப்‌ படல்‌ கட்டிச்‌ சாத்தியமா? 
(சாத்தலாமா?) 

மழைக்கும்‌ இடிக்கும்‌ படல்‌ கட்ட முடியுமா? 

மழைக்கோ படல்‌? இடிக்கோ படல்‌? 

மழைப்‌ பேறும்‌ பிள்ளைப்‌ பேறும்‌ மகாதேவனுக்கும்‌ 18175 
தெரியா. 


54 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மழை பெய்கிறதும்‌ பிள்ளை பெறுகிறதும்‌ மகாதேவனுக்கும்‌ 
தெரிய 
மழை பெய்தால்‌ அடி மறக்காது. 
மழை பெய்து அடி மறைந்தாற்‌ போல. 
(ஓடி மறைந்தாற்‌ போல,) 
மழை பெய்து குளம்‌ திறையுமா? பனி பெய்து நிறையுமா? 
மழை பெய்து நிறையரதது மொண்டு வார்தீதரல்‌ 
நிறையும்‌. 18180 


மழை பெய்தும்‌ கெடுத்தது, காய்ந்தும்‌ கெடுதீதது. 
(பேய்ந்ததும்‌.) ப 

மழை பெய்து விடியுமா? பனி பெய்து விடியுமா? 

மழை பெய்து விளைய வேணுமே தவிரப்‌ பனி பெய்து விளையப்‌ 
போகிறது இல்லை, 

மழைமுகம்‌ காணாப்‌ பயிரும்‌ தாய்முகம்‌ காணாச்‌ சேயும்‌ 
வாட்டமரம்‌, 
(பிள்ளையும்‌) 

மழையில்‌ நனைந்த நாய்‌ முடங்கிப்‌ படுத்தது போல. 18185 


மழையில்‌ போட்டாலும்‌ நனைகிறது இல்லை; வெயிலில்‌ 
போட்டாலும்‌ காய்கிறது இல்லை. 

மழையிலும்‌ நனைய மாட்டான்‌; வெயிலிலும்‌ கரயமாட்டரன்‌, 

மழையும்‌ பிள்ளைப்பேறும்‌ மகாதேவர்ருக்கும்‌ தெரியாது. 

மழை வறண்டால்‌ மணக்கத்தை விதை, 

மழைவாய்க்‌ கருக்கல்‌ ஆனாலும்‌ மந்தி கெரம்பு விட்டுக்‌ 18190 
கெரம்பு தாண்டாது. 


மழை விட்டும்‌ தூவானம்‌ விடவில்லை, 

மழை விழுந்தால்‌ தரங்கலாம்‌; வானம்‌ விழுத்தால்‌ தங்கலாமா? 
மறத்தி தாலியும்‌ பள்ளித்‌ தாலியும்‌ வற்றாத்‌ தரலி. 

மறதி பாராதவன்‌ சுழுதை. 

மறந்த உடைமை மக்களுக்கு ஆகாது. 18195 


மறந்த சடங்கை மகத்தில்‌ விடு, 
(திருமழபா டி.யில்‌ மகம்‌ விசேஷம்‌.) 
மறந்த திதுயை மகத்தில்‌ கொடு, 
மறந்து செத்தே ; பிராணன்‌ வா என்றால்‌ வருமர? 
(செத்தால்‌ உயிர்‌ வருமா?) 
மறவன்‌ உறவும்‌ பனை நிழலும்‌ சரி. 
(போல நீடியாதன, ) 
மறுசரதம்‌ போட்டுக்‌ கொள்ளாவன்‌ மாட்டுப்‌ பிறப்பு, 18200 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மறுமங்கையருக்கும்‌ மறுமன்னவருக்கும்‌ மார்பும்‌ முதுகும்‌ 
கொடாமல்‌ இரு, 

மறைத்துக்‌ கட்ட மரற்றுப்‌ புடைவை இல்லை. 

மறைந்த புதன்‌, நிறைந்த தனம்‌. 

மறைட்பினும்‌ ஆகாதே தம்‌ சாதி மிக்கு வீடும்‌. 
(பழமொழி தானூறு.) 

மன்‌ உயிரைத்‌ தன்‌ உயிர்‌ போல்‌ நினை. 


மன்மதக்‌ காட்டு ஓணான்‌. 

மன்மதக்‌ குரங்கே, மரத்தை விட்டு இறங்கேஃ 

மன்மதன்‌ அவனைப்‌ பம்பரம்‌ போல்‌ ஆட்டுகிறாள்‌. 

மன்னர்க்கு அழகு செங்கோல்‌ முறைமை. 

மன்னரும்‌ முன்னுவ பொன்னால்‌ முடியும்‌. 
(திருக்கோவையார்‌) 


மன்னவர்கள்‌ ஆண்டது எல்லாம்‌ மந்திரிகள்‌ ஆண்மை. 
(மகிமை.) 

மன்னவர்கள்‌ செத்தார்கள்‌; மந்திரிகள்‌ செத்தார்கள்‌) மு 
இருந்தோர்‌ எல்லாம்‌ முடித்தார்கள்‌ . 

மன்னவன்‌ எப்படி, மன்னுயிர்‌ அப்படி, 

மன்னன்‌ இல்லாத நாடும்‌ மந்திரி இல்லாத அரசும்‌, 

மன்னன்‌ எவ்வழி, குடிகள்‌ அவ்வழி, 


மன்னன்‌ சொல்லுக்கு மறு சொல்‌ உண்டோ? 
மன்னார்குடி பழந்தரித்திரம்‌. 


மன்னரர்குடி மதில்‌ அழகு. 
மன்னார்‌ சாமி போல. 


மண்னுயிர்களைத்‌ தண்‌ உயிரி போல தினை, 


மனக்‌ கசடு அற மாயை நாடேல்‌, 

மனக்‌ கவலை பலக்‌ குறைவு. 

மனக்‌ கஷ்டப்படலாம்‌; மக்கன்‌ கஷ்டம்‌ பொறுக்காது. 
மனக்‌ காவல்‌ பெரிதா, மன்னன்‌ காவல்‌ பெரிதா? 
மனக்‌ குரங்கு எப்படி வேண்டுமானாலும்‌ தாவும்‌, 


மனச்சாட்சியை விட மறு சாட்சி வேண்டாம்‌. 
(உண்டா இல்லை, ) 

மனசில்‌ இருக்கும்‌ இரகசியம்‌ மதிகேடனுக்கு வாயிலே. 

மனசில்‌ ஒன்றும்‌ வாக்கிலே ஒன்றும்‌. 


25 


18205 


18210 


18215 


18320 


18225 


56 


மனசில்‌ உள்ளது வாயில்‌ வரும்‌. 
மனசில்‌ மாசு இருக்கும்‌ பொழுது மகான்‌ ஆக முடியுமா? 


மனசிலே பகையும்‌ உதட்டிலே உறவுமா? 

மனசு அறியாப்‌ பொய்‌ உண்டா? 

மனசு ஒத்ததே இடம்‌. 

மனசு மதிலைத்‌ தாண்டுகிறது, கால்‌ வாசற்படியைதீ 
தரண்டவில்லை. 

மனசுக்குப்‌ பிடிக்கா மல்‌ தினுசுக்கு ஒரு புடைவையா? 


மனசுக்கு மனமே சாட்சி; மற்றதற்குத்‌ தெய்வம்‌ சாட்சி. 


மனசு சுத்தமானால்‌ மந்திரம்‌ எதற்கு? 

மணசே காரணம்‌. 

மனசே மனசுக்குப்‌ பந்து; மனசே மனசுக்குச்‌ சத்துரு, 
மனசே ராஜா; குசுவே மந்திரி, 


மனசே ராஜா; மதியே மந்திரி. 
(மயிரே மந்திரி.) 

மனத்திலே பகை, உதட்டிலே உறவு. 

மனத்துக்கம்‌ மண்டையிலே, 

மனத்துக்கு இனியவன்‌ மாமன்‌ மகன்‌, 

மனத்துக்கு மனம்‌ சாட்சி, 


மனத்துயர்‌ அற்றோன்‌, தினச்‌ செபம்‌ உற்றோன்‌. 

மன நேரய்க்கு மருந்து இல்லை. 
(உண்டோ?) 

மனப்பால்‌ குடிக்காதே, 

மனப்பால்‌ குடித்து மாண்டவர்‌ அநேகம்‌. 
(அனந்தம்‌.) 

மனப்‌ பேயே ஒழிய மற்றைப்‌ பேய்‌ இல்லை, 
(மற்றவை பேய்‌ அல்ல. ) 


மனப்‌ பொருத்தம்‌ இருந்தால்‌ மற்றப்‌ பொருத்தம்‌ 


வேண்டாம்‌, 
மனம்‌ இருக்கும்‌ மணம்‌ போலக்‌ கூழ்‌ இருக்கும்‌ குணம்‌. 
மனம்‌ இருந்தரல்‌ மலையும்‌ சாயும்‌, 


மனம்‌ இருந்தால்‌ மாரியம்மா; இல்லாவிட்டால்‌ கரளியம்மர, 


மனம்‌ இருந்தால்‌ வழி உண்டு, 
(மார்க்கம்‌ உண்ழி.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


18290 


18235 


18240 


18245 


18250 


பார்க்க 


482௦௦ 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 57 


மனம்‌ இருந்தும்‌ சற்று வகை அற்றுப்‌ போவான்‌. 
மனம்‌ உண்டானால்‌ வழி உண்டு. 
(இடம்‌ உண்டு.) 
மனம்‌ கலங்கிப்‌ பிரியாமல்‌ பிடித்தவரீக்குப்‌ பேறு உண்டாம்‌, 
மனம்‌ காவலா? மதில்‌ காவலா? 
மனம்‌ கொண்டது மாங்கல்யம்‌, 19960 


மனம்‌ கொண்டதே மாளிகை. 
(கொள்கை. ) 
மனம்‌ தடுமாறினால்‌ மாற்றானுக்கு வலிமை. 
மனம்‌ தடுமாறேல்‌, 
மனம்‌ போல மரங்கலியம்‌. 
(மனம்‌ போல்‌ இருக்கும்‌ மாங்கலியம்‌, ) 
மனம்‌ போல வாழ்வு. 18265 


மனம்‌ பேரன போக்குக்கு வழி இல்லை. 
மனம்‌ வெளுக்க மருந்து இல்லை. 


(பாரதியார்‌) 
மனமது செவ்வையானால்‌ மந்திரம்‌ செபிக்க வேண்டாம்‌, 


மனமயக்கம்‌ சர்வ மயக்கம்‌. 
மன முரண்டிற்கு மருந்து உண்டா? 48270 


மனவீதி உண்டானால்‌ இஃ வீதி உண்டு. 

மனிதக்‌ குரங்கு ஆனாலும்‌ மல்யுத்தம்‌ பேரடுமாம்‌. 

மனிதர்‌ காணும்‌ பொழுது மெளனம்‌; காணாது பொழுது 
ருத்திராட்சப்‌ பூனை, 

மனிதரில்‌ சிவப்பு அழகு; நாயில்‌ கறுப்பு அழகு, 

மனிதன்‌ ஆரம்பமாவது பெண்ணாலே; அடங்கி ஒடுங்குவதும்‌ 
பெண்ணாலே. 18275 


மனிதன்‌ கையில்‌ மனிதன்‌ அகப்பட்டால்‌ குரங்கு . 

மனிதன்‌ சுற்றிக்‌ கெட்டான்‌; நாய்‌ கத்திக்‌ கெட்டது. 

மனிதன்‌ சுற்றிக கெட்டான்‌; நாய்‌ ந5கிக்‌ கெட்டது. 

மனிதன்‌ தலையை மரன்‌ தலை ஆக்குகிறாள்‌; மான்‌ தலையை 
மனிதன்‌ தலை ஆக்குகிறான்‌. 

மனிதன்‌ மட்கினரல்‌ மண்‌; ஆனை மட்கினால்‌ பொன்‌. 18280 


மனிதன்‌ மறப்பான்‌; இறைபடுவான்‌; மாறுவான்‌; 
போவான்‌ , 

மனிதனை மனிதன்‌ அறிவான்‌; மட நாயைத்‌ தடிக்கம்பு அறியும்‌ 
(மரதாயை.) 


58 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மனிதனை மனிதன்‌ அறிவான்‌; மீனைப்‌ புளியங்காய்‌ அறியும்‌, 

மனுஷ பலம்‌ துர்ப்பலம்‌. | 

மனைக்‌ கொடி இல்லா மனை பாழ்‌. 18285 
(வீடு.) 


மனையசல்‌ அன்றே தலை வெடித்ததாம்‌. 

மனையசள்‌ வரசல்‌ மட்டும்‌; மகன்‌ சுடுகாடு மட்டும்‌. 

மனையாளுக்கு உற்றது ஒன்றும்‌ சொல்ல வேண்டாம்‌; மாற்றானை 
ஒருநாளும்‌ நம்ப வேண்டாம்‌. 
(மற்றவனை) 

மனைவி இல்லாத புருஷன்‌ அரை மனுஷன்‌. 

மனைவி இறந்தால்‌ மணம்‌; மகள்‌ இறந்தால்‌ பிணம்‌. 18290 


மனைவி உள்ளவன்‌ விருந்துக்கு அஞ்சான்‌. 
மனோராஜ்யம்‌ பண்ணுகிறது போல. 
மனேசவியாதிக்கு மருத்து உண்டா? 


01 


மர அளந்த படியைப்‌ போல. 
மா இடித்தால்‌ மண்டிக்‌ கொள்கிறது; கூழ்‌ குடிதிதரல்‌ 
கூடிக்‌ கொல்கிறது. 


மர இருக்கிற மணத்தைப்‌ போல்‌ அல்லவா கூழ்‌ இருக்கிற 
குணம்‌? 
(குடுவை. ) 

மச உண்டானால்‌ பணியாரம்‌ சுடலாம்‌. 

மா ஏற மலை ஏறும்‌. 

மாகனப்‌ பட்டது எல்லாம்‌ ஒரு திருணம்‌; மாட்டுக்காரப்‌ 
பையனுக்குச்‌ சரணம்‌. 

மசகேச நவ பண்டித. 


மாங்கல்யப்‌ பெண்ணுக்கு மாசம்‌ இரண்டு பூசை. 

மரங்கரய்‌ அழுகலும்‌ மாப்பிள்ளையில்‌ கிழமும்‌ கிடையம. 

மாங்காய்க்‌ காலத்தில்‌ மாங்காய்‌ தின்னாவிட்டால்‌, 
வீங்கித்‌ தூங்கிசீ சாவார்கள்‌ . 

மாஙிகாய்க்குத்‌ தேங்காய்‌ மருத்து. 

மாங்காய்க்குத்‌ தேங்காய்‌; வழுக்கைக்கு இளவெத்தீர்‌; 
பூல்கதலிக்குச்‌ சுக்கு நீர்‌. 


மாங்காய்க்குப்‌ புளியங்காய்‌ தோற்குமா? 

மாங்காயில்‌ பெரிசும்‌ தேங்காயில்‌ சிறிசும்‌. 

மாசி ஈனா மரமும்‌ இல்லை; தை ஈனாப்‌ புல்லும்‌ இல்லை. 
மாசி என்‌ மச்சின்‌ மேலே. 

மாசி என்‌ மடியில்‌ பணம்‌. 


மாசிக்‌ கடாவும்‌ மார்கழி நம்பியானும்‌. 

மாசிக்‌ கரும்பும்‌ மகர வாழையும்‌. 

மாசிச்‌ சரடு பாசிபோல்‌ வளரும்‌, 
(படரும்‌.) 


59 


18290 


18300 


18909 


18310 


60 தமிழ்ப்‌ பழமெசழிகல்‌ 


மாசி நிலவும்‌ மதியாதார்‌ முற்றமும்‌ வேசி உறவும்‌ வியாபாரி 
நேசமும்‌. 

மாசிப்‌ பனி மசீசையும்‌ துளைக்கும்‌. 18315 
(பிளக்கும்‌. ) 


மாசிப்‌ பிறையை மறக்காமல்‌ பாரி, 

மாசி பங்குனியில்‌ கரும்பு அறு. 

மாசி மகதீதழகும்‌ மகாமகக்‌ குளத்தழகும்‌. 

மாசி மாததீதிலே மறைந்திருந்த கண்மணியே. 

மாசி மணிப்‌ பூணூல்‌. 18320 


மசி மரம்‌ தளிர்க்க மழை. 
மசசி மழையில்‌ மாதுளை பூக்கும்‌. 
மாசி மாதத்தில்‌ மகம்‌ மதியின்‌ தெற்குக்‌ கோடியில்‌ 
தேசமும்‌ நாடும்‌ செழிக்கும்‌. 
மாசி மாதம்‌ மண்ணாகிகட்டியும்‌ பிள்ளை பெறுகிறது. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
மாசி மாப்‌ பூக்கும்‌. 18325 


மாசி மின்னல்‌ மாம்‌ தழைக்கும்‌ 
மாட்டின்‌ காலிலே நெல்‌; மனுஷன்‌ காலிலே பணம்‌. 
மாட்டின்‌ வாழ்க்கை மூட்டையீலே. 
மாட்டு எரு பு௮செய்க்கு; தழை எரு நன்செய்க்கு. 
மாட்டு எரு மறு வருஷம்‌. 18330 
மாட்டுக்கு ஒர்‌ அடி; மனிதனுக்கு ஒரு சொல்‌. 
மஈட்டுக்குச்‌ சர்வாங்கமும்‌ வயிறு. 
மாட்டுக்குப்‌ பெயர்‌ பெரிய கடர என்று. 
மாட்டுக்கு மாடு சொன்னால்‌ கேளாது; மணி கட்டின மாடு 
சொன்னால்‌ கேட்கும்‌. 
(யாழ்ப்பாண வழக்குஃ) 
மாட்டுக்கு மாடு மிரளுமா? 18290 


மாட்டுக்கு மேய்ப்யும்‌, குதிரைக்குத்‌ தேய்ப்பும்‌. 
மாட்டுப்‌ பல்‌ மகராசி; அரிசிப்‌ பல்‌ அவிசாரி, 
மசட்டைதீ தண்ணிரில்‌ போட்டு விலை பேசுகிறாயே! 
மசட்டை நடையில்‌ பார்‌; ஆட்டைக்‌ கிடையில்‌ பரர்‌. 
மாட்டைப்‌ பார்த்தாயா என்றால்‌, தோட்டம்‌ தூரம்‌ 
என்றானாம்‌, 18340 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 61 


மஈட்டைப்‌ பிரூதித சனியன்‌ கொட்டகையைசி சுட்டால்‌ போமர? 
மாட்டைப்‌ புல்‌ உள்ள தரையிலும்‌ மனிதனைச்‌ சோறு உள்ள 
தலத்திலும்‌ இருக்க ஒட்டாது. 
(புல்‌ உள்ள தலத்திலும்‌.) 
மட்டை மேய்தீதானாம்‌; கோலைப்‌ போட்டானாம்‌. 
மாடக்குளம்‌ பெருகினால்‌ மதுரை பாழ்‌. 
(மாடக்‌ குனம்‌ - மதுரைக்கு மேற்கே உன்ன ஊர்‌. அங்கே ஒரு குனம்‌ 
உண்டு.) 
மாடம்‌ அழிந்கால்‌ கூடம்‌. 18945 
(மாடம்‌ மெலிந்தாலும்‌ கூடம்‌, இடிந்தால்‌.) 


மாடிக்கு ஏணி வைக்கலாம்‌; மலைக்கு ஏணி வைக்க முடியுமா? 
மாடு அறியாதலல்‌ மாட்டைக்‌ கொள்‌, 
மடு இளைதீதாலும்‌ கெசம்பு இளைகீகம்று. 
(இளைக்குமா?) 
மாடு கன்று படைதீதவருக்கும்‌ மக்களைப்‌ பெற்றவருக்கும்‌ 
குற்றம்‌ செசல்லலாமா? 
மாடு கிழம்‌ ஆனாலும்‌ பாலின்‌ சுவை போகுமா? 18350 


மாடு கெட்டால்‌ தேடலாம்‌; மனிதம்‌ கெட்டால்‌ தேடலம மர? 
மாடு திருப்பினவன்‌ அல்லவே அரிதான? 
மாடு தின்கிற மாலவாடு ஆரி தில்கிறது அரிதா? 
மூடு தின்னிகிகு வாக்குச்‌ உத்தம்‌ உண்ட? 
மடு தெரியாதவன்‌ மாடக்‌ கொம்பு மாடு வாங்கினது 
போலி; 19205 


மாடு நினைதீத இடதிதில்‌ தொழுவம்‌ கட்டலாமா? 

மாடு பிடி சண்டைக்கு விய வராதே. 

மாடுபோல்‌ உழைதிது மன்னம்‌ போலி வாழ்‌. 

மாடு பேரனவனுக்குச்‌ செடியெல்லாம்‌ கனி. 

மாடு மயங்கி வமனம்‌ பாரிதீதமல்‌ மழை பெய்யும்‌. A8360 


மாடு மலை ஏறி மேய்ந்தசனும்‌ உடையவன்‌ பேரி சொல்லும்‌, 
மாடு மறத்தாலும்‌ கறக்கும்‌, வரலில்‌ கயீழ்றைக்‌ கட்டினால்‌, 
மாடு முக்க முக்க, வீடு நக்க நக்க. 
(மாடு முக்கிவர , வீடு நக்கிவர.) 
மாடு மேய்க்காமல்‌ கெட்டது; பயிரி பார்க்காமல்‌ கெட்டது. 
மாடு மேய்க்கிற தம்பிக்கு மண்டலம்‌ இட்ட பெண்சாதி. 19904 


மாடு மேய்க்கிறவன்‌ கூட மாமனார்‌ வீட்டில்‌ இருக்க மாட்டான்‌. 
மாடு மேய்க்கும்‌ குமரனுக்கு மண்டலம்‌ எட்டும்‌ குமரியாம்‌, 


62 தமிழ்ப்‌ பழமெசழிகல்‌ 


மாடு மேய்த்து வந்தேன்‌; மணி ஆட்டி வந்தேன்‌; சோறு பேரடஉ௫, 
சொக்க வெள்ளாட்டி, 

மடு வாங்க அறியாதவன்‌ மாடைக்‌ கொம்பு மாடு வரங்கு. 

மடு வரங்குமுன்‌ பிறந்தகத்துக்கு மோர்‌ கொடுப்பேன்‌ 


என்றாளாம்‌. 48270 


மஈடு வரற்குவதற்குமுன்‌ கன்றை விலை பேசலாமா" 
மாணிக்கக்‌ காலுக்கு மாற்றுக்‌ கால்‌ இருக்கிறதா? 


(வைத்தது போல.) 
மாணிக்கம்‌ இருக்கிறது என்று தலையை வெட்டுகிறுதா? 


மாணிக்கம்‌ விற்ற ஊரில்‌ மண்கூடை சுமக்கலாகாது. 
மாத்திரை தப்ப மிதித்தால்‌ கோத்திரம்‌ கூறப்படும்‌, 18375 


மாதம்‌ ஒரு மாரி பெய்தால்‌ இரு போகம்‌ விளையும்‌, 
மதம்‌ வாத வழி மாயமாய்ப்‌ பறக்கும்‌. 
(மாறாக) 
மரதம்‌ காதனழி மாஐஜசகத்‌ துவினவாலி. 
மதம்‌ மும்மாரி பெய்தால்‌ முப்போகம்‌ விளையும்‌. 
மதம்‌ மும்மாரியும்‌ வருஷம்‌ ஒரு பென்மாரியும்‌. 48860 


மசதா ஊட்டாத சேற்றை மாங்காய்‌ ஊட்டூமாம்‌. 
(அன்னத்தை. 
மாதா செய்தது மக்களுக்கு . 
மாதா சொல்‌ மஜமேல்‌, 
மதா பிதா செய்தது மக்கள்‌ தலைமேல்‌. 
மாதா பிதா மக்களுக்குச்‌ சத்துரு, 18585 


மாதா மனம்‌ எரிய வரழசய்‌ ஒரு நாஞம்‌. 
(வயிறு எரிய.) 
மசதா வயிறு எரிய மகேசுவர பூஜை நடதீதினானாம்‌, 
மாதாவுக்குச்‌ சுகம்‌ இருந்தால்‌ கர்ப்புத்துக்கும்‌ ௬௧ம்‌. 
(சுரம்‌...சுரம்‌) 
மரதாவுக்சே ஆபழ்து; கரீப்பத்தைப்பற்றிச்‌ கவலையா? 
மர ந்தர்‌ குடிவரழ்க்கை மண்ணின்‌ கலம்‌ போல. 15390 


மாத்திரிகன்‌ வீட்டுப்‌ பேயும்‌ வைத்தியன்‌ வீட்டு தோயும்‌ போகா, 

மசப்பழுதீதரல்‌ கிளிக்கு ஆம்‌; வேம்பு பழுத்தால்‌ காக்கைக்கு ஆம்‌. 

மாப்பாய்‌ இருக்கிற மட்டும்‌ மடியில்‌ வைத்திருந்தேன்‌; தோப்பான 
பிறகு மடியில்‌ வைக்கலாமா! 

மரம்பீன்னை இருக்கிற மட்டும்‌ மடியில்‌ வைத்தேன்‌: தேசப்புமண 
பிறகு மடியில்‌ வைக்கலாமர? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 63 


மாப்பிள்ளை என்று துரும்பைக்‌ கிலீளிப்‌ போட்டாலும்‌ 


துள்ளும்‌. 16995 
மசப்பிள்ளைக்கு ஆக்கி வைத்த சோற்றை மஃனுக்கு இட்டு 
வயிறு எரிந்தாளாம்‌, 
மரப்பின்ளைக்கு ஏற்கனவே கோணல்‌ னாய்‌; அதிலும்‌ மொட்டாவி 
விட்டுக்‌ காட்டினான௱ம்‌. 
மசப்பிள்ளைச்‌ சமர்த்து, 
மாப்பிளை சமரித்து என்றால்‌ செம்பை வெளுகஃகத தேய்த்தரனரம்‌. 
மாப்பிள்ளை சிங்காரிப்பதற்குவ்‌ பெண்‌ வண்டி ஏறிவிடும்‌, 19400 


மரப்பிள்ளை சொந்தம்‌; துப்பட்டி இரவல்‌. 
(அங்கவஸ்திரம்‌. ) 
மாப்பிள்ளைத்‌ தேரழனுக்குப்‌ பெண்டு அறுதி. 


(உறுதிஃ) 
மரப்பிள்ளை தலை போனசலும்‌ போகிறது; மாணிக்கம்‌ போல 


உள்ள உரல்‌ போகிறது என்றாளாம்‌. 
மரப்பிள்ளை, தோப்பிள்ளை, மரஙிகாய்ச்‌ சேசற்றுஃகுக்‌ கதி 
கெட்ட பில்லை. 
மரப்பின்ளை, மண்ணாங்கட்டி தோப்பில்லை, 18405 


மப்பிள்ளையில்‌ கிழடு இல்லை. 

மரப்பிள்ளையையும்‌ வேண்டிப்‌ பெண்ணையும்‌ வேண்டுகிறதர? 

மாப்பிள்ளை வேண்டும்‌ என்று மலைப்பரம்புக்கு வாழ்க்கைப்‌ 
பட்டது போல. 

மாப்பிள்ளை வேஷ்டியைப்‌ பார்‌, அதீதைப்பாட்டி 
புடைவையைப்‌ போல்‌. 

மாப்‌ புளிக்கிறதெல்லசம்‌ பணியாரதீதுக்கு நலம்‌. 19210 
(மாவு.) 


மாப்பொல்‌ இருக்க, மக்களைச்‌ சரவக்‌ சொடுப்பேனா? 

மாப்‌ பொன்‌ இருக்க மக்களைப்‌ பட்டினி போடுவானேன்‌? 

மாபாவி பெயரைச்‌ சொன்னால்‌ மாணிக்கமும்‌ கல்‌ ஆகும்‌. 

மாம்பழத்தில்‌ இருக்கும்‌ வண்டே, மாமியாருக்கும்‌ மருமகளுக்கும்‌ 
சண்டை. 

மாம்‌ பழதீதினுள்‌ வண்டு போல. 18413 


மாம்பழம்‌ தின்று தண்ணீர்‌ குடித்தரல்‌ மாமியாரோடு போகிற 
'மரதிரி; நெல்லிக்காய்‌ தின்று தண்ணீர்‌ குடித்தால்‌ உடன்‌ 
பிறந்தாளோடு பேசுகிற மாதிரி. 


64 தமிழ்ப்‌ பழமொழிசள்‌ 


மசம்பூலைக்‌ கண்டு மகிழ்ந்து போகாதே. 
ம்ரமர்மும்‌ மணத்தக்காளிச்‌ செடியும்‌ போல. 
மா மறந்த கூழுக்கு உப்பு ஒரு கேடா? 
(மாவு. 
மாம சொத்துக்கு மருமான்‌ கருத்தாளி. 18420 


மரமனை வைத்துக்‌ கொண்டு மைதீதுனனைச்‌ சரகக்‌ 
கொடுத்தால்‌. 
மரமா இச்சுக்‌ கிச்சா, ஒரு பக்சதீது மட்டையைப்‌ பிச்சுக 
கிச்சான்‌: மச்சான்‌ கிச்சுக்‌ கிச்சான்‌; ஒரு பக்கத்துக்‌ கச்சையைப்‌ 
பிச்சுக்கிச்சான்‌ . 
மாமாங்கச்‌ சந்தையிலே மாடு வாங்கினது போல. 
(மகான்மகச்‌ சந்தையிலே.) 
மரமி உடைத்தல்‌ மண்கலம்‌; மருகி உடைதீதரல்‌ வெண்கலம்‌, 
மசமி ஒட்டினாலும்‌ பானை ஒட்டாது. 18425 


மாமி குற்றம்‌ மறைப்பு; மருமகள்‌ குற்றம்‌ திறப்பு. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 

மாமி செத்து மருமகள்‌ அழுத கதை. 

மீரமியரர்‌ அறுத்துப்‌ பேரன பிறகுதான்‌ காமிரா உல்‌ நமக்குக்‌ 
கிடைக்கும்‌. 

மரமியாச்‌ உடை குலைந்தசல்‌ வாயாலும்‌ செரல்லக்‌ கூடாது; 
கையாலும்‌ கசட்டக கூடாது. 
(துணி அவிழ்நீதால்‌, ) 

மாமியார்‌ உடைத்தால்‌ குழவிக்கல்‌; மருமகவி உடைதிதால்‌ 
லைரக்கல்‌, 18490 


மசமியார்‌ உடைத்தால்‌ மண்கலம்‌; மருமகவி உடைத்தால்‌ 
பெசன்கலம்‌, 
(மாமியார்‌ உடைத்தால்‌ மண்சட்டி; மண்பானை, வெண்கலம்‌ 
பொன்‌ பானை.) 

மாமியார்‌ கை வெல்லத்தைப்‌ பார்க்கிலும்‌ மருமகன்‌ லைதீ தவிடு 
தேவலை, | 

மரமியரச்‌ கோபம்‌ வயிற்றுக்கு மட்டம்‌, 

மாமியார்‌ சமமா வாங்கி மச்சு திரம்புமா? 
(செட்டி நாட்டு வழக்கு.) 

மர்மியார்‌ சீலை விலகினரல்‌ வாயால்‌ செரன்னாலும்‌ குற்றம்‌; 
கையால்‌ காட்டினாலும்‌ குற்றம்‌, 18499 


மரமியார்‌ செத்த ஆறரம்‌ மரதம்‌ மருமகவல்‌ கண்ணில்‌ தண்ணீர்‌ 
வற்ததரம்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 65 


மாமியார்‌ செத்ததற்கு மருமகன்‌ அழுகிறது போல்‌. 

(செத்து மருமகள்‌ அழுதாளாம்‌.) 
மாமியார்‌ செத்த நாளும்‌ இல்லை; நான்‌ வாழ்ந்த நாளும்‌ இல்லை; 
மரமியரர்‌ தலையில்‌ சையும்‌ மாப்பிள்ளை மேலை சிந்தையும்‌. 
மரமியரர்‌ தலையில்‌ கையும்‌ வேலிப்‌ புறத்திலே கண்ணும்‌. 48440 


மரமியாரீ மதிலைத்‌ தாண்டினால்‌ மருமகள்‌ குதிரைத்‌ தரண்டுவாளி. 

மாமியார்‌ மெச்சின மருமகள்‌ இல்லை; மருமகள்‌ மெச்சின 
மாமியாரும்‌ இல்லை. 

மாமியார்‌ வீட்டில்‌ முகம்‌ தெரிந்து வா என்றானாம்‌; கஞ்சி குடிக்கும்‌ 
போது முகம்‌ தெரிகிறதென்று திரும்பினரனரம்‌ மகன்‌. 

மாமியார்‌ வீடு கைலாசம்‌. 

மாமியார்‌ வீடு மகா செளக்கியம்‌; நாலு நாள்‌ சென்றால்‌ நக்கலும்‌ 
சுக்கலும்‌, 18445 
(நாய்‌ படாப்‌ பாடு; நாய்‌ பெறு சீலம்‌- யாழ்ப்பாண வழக்கு.) 


மசமியாருக்குக்‌ கண்ணும்‌ மண்ணும்‌ பிதுங்கிப்‌ போகின்றன. 

மரமியாருக்‌ காரியம்‌ இல்லை என்று கல்லும்‌ நெல்லும்‌ கலந்து 
வைத்தாளாம்‌. 

மாமியாருக்குச்‌ சாமியரரீ இவள்‌. 

மாமியாருக்குப்‌ புடைவை சோர்ந்த கதை. 

மாமியாருக்கும்‌ மாமியார்‌ வேண்டும்‌. 48450 


மாமியாரும்‌ ஒரு வீட்டு மாட்டுப்‌ பெண்தான்‌. 
(ஒரு சாலம்‌ ஒரு வீட்டுப்‌ பெண்தான்‌.) 
மாமியசரும்‌ சாகாளேச? என்‌ மனக்‌ கவலையும்‌ தீராதே? 
மரமியாரே, மாமியாரே, உனக்காக உடன்‌ கட்டை ஏறுகிறேன்‌. 
மசமியரரே, மாமியாரே, மை இட்டுக்‌ கொள்கிறீர்களா? பொட்டு 
இட்டுக்‌ கொள்கிறீர்களா? 
மாமியாரைக்‌ கட்ட வில்லை என்று மருமகன்‌ தன்‌ அரைஞாண்‌ ' 
கயிற்றை அறுத்துத்‌ தாலி கட்டினரனமம்‌ . 18429 


மரமியரரைக்‌ கண்டு மருமகன்‌ நாணுகிறதைப்‌ போல. 
(மருமகள்‌. ] 
மாமியரரோடு போகாத மாபாதகன்‌ 
மாமியசரோதிக்கு மருமகள்தான்‌. 
மாமேருவைச்‌ சேர்‌ ந்த காக்கையும்‌ பொன்‌ நிறம்‌ ஆகும்‌. 
(யாப்பருய கலக்‌ காரிகை,) 
மாய்மாலக்‌ கண்ணி மருமகளே, கோழிக்‌ கறிக்குப்‌ பதம்‌ பாரஜ; 


கொக்கு என்கிறது அதீதையாரே, கொரத்த வருகிறது அத்தை 


66 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


யசரே, திறந்து பார்த்தேன்‌ அதிதையாரே, பறந்து போச்சு 
அத்தையாரே, 18460 


மரயக்காரன்‌ பேயிற்‌ கடையே. 

மசயத்தில்‌ மரரீசனைப்‌ போல. 

மாயப்‌ பெண்ணே, சுந்தரி, மாவைப்‌ போட்டுக்‌ கிண்டடி. 

மயல்‌ கயேந்திரனுக்காக வந்தது போல. ப 

மாயூரத்தில்‌ பெண்‌ எடுக்காதே; மன்னார்‌ குடியில்‌ பெண்‌ 


கொடுக்காதே, 18465 


மாயூர நாத சுவாமி மகிமையைப்‌ பார்‌; வந்து கிடக்கிற மொட்டை 
களைப்‌ பார்‌. 

மசயூரம்‌ மொட்டை: சிதம்பரம்‌ கொட்டை. 

மாச்‌ அடித்த கூலி மடிமேலே. 

மார்க்கண்டனைப்‌ போல தீர்க்காயுசாய்‌ இரு. 


மார்க்கண்டாயுசாய்‌ இரு. 18470 


மார்கழிக்‌ கேரடை மரம்‌ வெட்டிச்‌ சாய்தீதாற்‌ பேல்‌. 

மார்கழித்‌ திங்கள்‌, மடி நிறையப்‌ பொங்கல்‌. 

மசர்கழிப்‌ பனி தலையைத்‌ துளைக்கும்‌. 

மார்கழி பிறந்தால்‌ மழை இல்லை, | 

மார்கழி பிறந்தால்‌ மழையும்‌ இல்லை; பாரதம்‌ முடிந்தால்‌ படையும்‌ 
இல்லை. 1847௦ 
(மார்கழி முடிந்தால்‌.) 


மார்கழி மத்தியில்‌ மாரி பொழிந்தால்‌ சீரி ஒழுகும்‌ பயிர்களுக்கு 
க்ஷேமம்‌ மிக உண்டாகும்‌. 

மரர்கழி மழை மண்ணுக்கும்‌ உதவாது. 

மசர்கழி மாதத்து நம்பியானும்‌ ஐப்பசி மாதத்து எருமைகி 
கடரவும்‌ சரி, 

மார்கழி மாதம்‌ மச்சும்‌ குளிரும்‌. 

மார்கழி மாதம்‌ மண்‌ அலம்பப்‌ போது இல்லை; 18480 

(மண்‌ குடவும்‌. ) 


மார்கழியில்‌ மழை பெய்தால்‌ மலைமேலை நெல்‌ விளையும்‌. 

மசர்கழி வெற்றிலையை மாடு கூடத்‌ தின்னாது. 

மசர்பிலே தைத்து முதுகிலே உருவினது போல, 

மார்பு சரித்தால்‌ வயிறு தாங்க வேண்டும்‌. 

மரரீமட்டும்‌ உறவு இருந்தாலும்‌ மார்‌ மேல்‌ கை போடாதே. 18489 
(சிதேகம்‌ இருந்தாலும்‌.) | 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 67 


மரர்மட்டும்‌ சிநேகம்‌ ஆனாலும்‌ மடியில கை போடாதே, 
மரச்மேலும்‌ தோள்‌ மேலும்‌ வளர்தீதான்‌ அருமையாய்‌, 
மாரி அடைத்த வில்‌ போட ஏரி உடைக்க மழை பெய்யும்‌, 
மசரி இல்லையேல்‌ காரியம்‌ இல்லை. 
(மாரி அல்லது. மாரி இன்றேல்‌. ) 
மாரிக்‌ காலத்தில்‌ பதி்கல மோரும்‌ கோடைக்‌ காலத்தில்‌ ஒரு 
படி நீரும்‌ சரி. 18490 


மாரி பதின்கல நீரில்‌ கோடை. ஒரு குட்நீர்‌ வண்மை, 

ம..ரி பொய்த்தாலும்‌ மண்‌ பொய்க்காது. 

மாரி முரண்டுக்கு மருந்து உண்டா? 

மாரிலே கொடி மாமனுக்கு ஆகசது. 

மசரியஈத்தாள்‌ குழியில்‌ மறைத்து வைக்க, 18495 


மாரியசத்தாள்‌ வாரிக்‌ கொண்டு போக. 

மாரியாத்தாளைப்‌ பெண்டு பிடிக்கிறவனுக்குப்‌ பூசாரி 
பெண்சாதி எம்மாதிதிரம்‌? 

மரைதீ தட்டி மனசில்‌ வை, 

மசரி மங்கலத்தாள்‌ கொப்புக்‌ சண்டெடுதிதான்‌, 

மசலுமி இல்லா மரக்கலம்‌ ஓடாது. 18500 


மாலை இட்ட நாள்‌ முதல்‌ தாரை இட்டு அழுதாள்‌. 

மாலை இட்ட பெண்சாதி கரலனைப்‌ போல்‌ வந்தான்‌ 

மாலை உப்பு மழை அப்புறம்‌, காலை உப்பு அடுத்து மழை. 
(உப்பு-உப்பங்காற்று, ) 

மலைக்‌ கண்ணுக்கு மூலைச்‌ சுவர்‌. 

மரலைக்‌ குளியனையும்‌ மார்பில்‌ மயிரனையும்‌ நம்பசதே. 18505 


மலைக்‌ கொசுக்கடி மழையைக்‌ கொண்டு வரும்‌, 

மாலைக்‌ குளித்து மனையில்‌ புகும்‌, த மனையில்‌ ஆரையும்‌ 
சேர்க்காது, 

மாலைச்‌ செம்மேகம்‌ மழை அறிகுறி; கரலைசி செம்மேகம்‌ 
கழுதை வரடை. 

மாலை சுற்றிப்‌ பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது. 
(மாலை சுற்றிப்‌ பெண்‌ பிறந்தால்‌. ) 

மாலையில்‌ வந்த விருந்தும்‌, காலையில்‌ வந்த மழையும்‌. 1320 


மாவடை மரவடை, 
மாவடை இல்லா ஊருக்கு மணக்காசிசர வயிரம்‌. 


60 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மாவாய்த்‌ தின்றால்‌ என்ன? கொழுக்கட்டையாய்தி தின்றால்‌ 
என்ன? 

மாவாய்த்‌ தின்றால்‌ பணியாரம்‌ இல்லை. 

மரவிலும்‌ ஓட்டலாம்‌; மாங்காயிலும்‌ ஓட்டலாம்‌. 18515 
(தேங்காயிலும்‌ ஓட்டலாம்‌.) 


மாவிலும்‌ மரத்திலும்‌ தட்டாமல்‌. 

மாவின்‌ குணமே, கூழின்‌ குணம்‌. 

மாவு இடித்தால்‌ மண்டிக்‌ கெரலிகிறது; கூழ்‌ கெரதிதீதரல்‌ 
கூடிக்‌ கொள்கிறது. 

மாவு இருக்கிற மணம்‌ போல்‌ கூழ்‌ இருக்கிற குணம்‌. 

மாவுக்குத்‌ தக்க பணியாரம்‌. 18520 


மரவுக்குத்‌ தலமா வாய்‌? 

மரவுக்கும்‌ ஆசை, கூழுக்கும்‌ ஆசை. 

மாவு புளிக்கிறதெல்லாம்‌ பணியாரத்து நலம்‌. 

மாவுத்துக்காரனுக்கு ஆனையிலே சாவு, 

மாவு தின்றால்‌ பணியாரம்‌ ஆகாது, 168029 


மாவும்‌ தேனும்‌ போல. 

மசவும்‌ போச்சுது; மரவு கட்டின துணியும்‌ போச்சுது; இனி 
என்ன உறவு? ப 

மாவு மறந்த கூழுக்கு உப்பு ஒரு கேடா? 

மாவேகம்‌ மனே வேகமரய்ப்‌ பேசுகிறான்‌. 
(ஓடுகிறான்‌. ) 

மாவைத்‌ தின்றால்‌ அப்பம்‌ இல்லை, 18530 


மரவைதீ தின்றால்‌ பணியாரம்‌ இல்லை; பணியாரம்‌ தின்றால்‌ 
மாவு இல்லை. 

மரவைத்‌ தின்றால்‌ பணியாரம்‌ இல்லை; பெண்டாட்டியைத்‌ 
தின்றால்‌ பிள்ளை இல்லை, 

மாளய பட்சத்துச்‌ சாஸ்திகள்‌; மார்கழி மாதத்து நம்பியான்‌; 
மாசி மாதத்துக்‌ கடா. 

மாளாத பணத்துக்கு ஒரு மண்டி வைத்துப்‌ பார்த்தானாம்‌. 

மாளிகை கட்டி மரநாய்‌ கட்டினது போல. 18535 


மாளிகையைக்‌ கட்டி வன்குரங்கைக்‌ கட்டினது போல. 
மாற்றாந்தாய்‌ மூத்தாள்‌ பிள்ளைக்குக்‌ கால்‌ கழுவினது போல. 
மாற்றான்‌ வீட்டு மல்லிகைக்கும்‌ மணம்‌ உண்டு. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 69 


மாற்றானுக்கு இடம்‌ கொடேல்‌, 
மாற்றானுக்கு மார்பில்‌ ஆணயாய்‌. 18540 


மரற்றரனை நம்பினாலும்‌ மாதரை நம்பொணாது , 
மசற்றிலே விளைவது மரத்தில விளையுமா? 

(மாற்றிலே வளைவது,,) 
மரற்றைக்‌ குறைத்தான்‌ தட்டான்‌, மாய்‌ பாலம்‌ சுண்டான்‌ செட்டி, 
மாற்றைக்‌ குறைத்தால்‌ தட்டான்‌, வாயிலே ஏய்தீதான்‌ செட்டி. 
மரன்‌ கண்ணிலும்‌ அழகு; விரைவிலும்‌ விரைவு, 18545 


மான்‌ கூட்டத்தில்‌ புலி புகுந்தது போல. 

மானசிக பூஜைக்கு அழுகல்‌ வாழைப்‌ பழம்‌, 

மானத்தின கீழிருந்து மழைக்குப்‌ பயந்தால்‌ முடியுமா? 
(வானத்தின்‌ கீழ்‌.) 

மரனத்தின மேலே கண்ணும்‌ மாப்பிள்ளை மேலே சிந்தையும்‌. 
(வானத்தின்‌. 

மானத்தை விட்டவனுக்கு மார்‌ மட்டும்‌ சோறு, 399௦0 


மானத்தை விட்டால்‌ மார்மட்டும்‌ சோறு: வெட்கத்தை விட்டால்‌ 
வேண மட்டும்‌ சோறு. 

மானத்தை வில்லாய்‌ வளைப்பான்‌; மணலைக்‌ கயிறாய்த்‌ 
திரிப்பான்‌, 
(வானத்தை. ) 

மரனத்தை விற்றால்‌ கையளவு சோறு, 

மானத்தோடு வாழ்பவனே மனிதன்‌, 

மரனம்‌ அழிந்தபின்‌ மரியாதை என்ன? 18995 


மானம்‌ அழிந்தபின்‌ வரழாமை இனிதே. 
(இனியவை நாற்பது. ) 
மானம்‌ அழிந்தரலும்‌ மதி கெட்டுப்‌ போகுமா? 
மானம்‌ அழிந்து வாழ்வதிலும்‌ மரணம்‌ அடைவது உதீதமம்‌, 
மானம்‌ அழியில்‌ உயிர்‌ காவலா? 
மானம்‌ இழந்தபின்‌ உயிர்‌ வாழ்தல்‌ ஏன்‌? 18560 


மானம்‌ தலைக்கு மேலே; வேட்கம்‌ கட்கத்திலே. 
(வானம்‌. ) 
மானம்‌ பெரிது என்று மதித்தவர்க்குப்‌ பிராணன்‌ துரும்பு . 
மானம்‌ பெரிதோ, பிராணன்‌ பெரிதா! 
(சீவன்‌, உயிர்‌.) 
மானம பேசு வேணும்‌; வயிறு நிரம்ப வேணும்‌. 
மானம்‌ போன பிறகு பிராணன்‌ இருந்து பயன்‌ என்ன? 18569 


70 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மான மழை நின்றாலும்‌ மரமழை நில்லாது. 
(வான மழை ) 

மரனரர்‌ கலவியில்‌ மயங்கி இருத்தாலும்‌ தானே தருவான்‌ சிவன்‌ 
தன்‌ பாதம்‌. 

மசனியம்‌ வாங்கிப்‌ பிழைப்பதிலும்‌ வாணிகம்‌ செய்து பிழைப்பது 
மேல்‌, 

மானுக்கு ஒரு புள்ளி ஏறி என்ன; குறைந்து என்ன? 

மசனுஷ்யம்‌ இல்லாதவன்‌ மனுஷப்‌ பதர்‌. 18570 


மானைக்‌ காட்டிக்‌ மானைப்‌ பிடிப்பார்‌. 
(கட்டி, பிடிப்பது போல.) 
மானைத்‌ தேடி மதம்‌ கொள்கிறதா? 


11 


மிகுதி ஆசை அதிக நஷ்டம்‌. 
மிகுதி உள்ளவனுக்கும்‌ வஞ்சனைக்காரனுக்கும்‌ பகை; வேதக்‌ 
கரரனுக்கும்‌ உலகத்துக்கும்‌ பகை, 
மிகுந்தும்‌ குறைந்தும்‌ நோய்‌ செய்யும்‌. 18575 
(உணவு. ) 


மிகைபடச்‌ சொல்லேல்‌. 

மிச்சத்தைக்‌ கொண்டு மேற்கே போகாதே; கெட்டுக்‌ கிழக்கே 
போகாதே. 

மிஞ்சி இல்லா விரலும்‌ மஞ்சள்‌ இல்லா முகமும்‌ பாழ்‌, 

மிஞ்சின கருமம்‌ அஞ்சச்‌ செய்யும்‌. 

மிஞ்சின சுண்ணாம்பையும்‌ மெலிந்த அரசனையும்‌ விடக்‌ 
கூடாது. 18550 


மிஞ்சினது கொண்டு மேற்கே போனால்‌ ஆகாது. 
(மிச்சத்தை எடுத்துக்‌ கொண்டு, போகாதே.) 
மிஞ்சினால்‌ மென்னி; கெஞ்சினால்‌ கால்‌, 
மிடா விழுங்கிச்‌ சிற்றப்பனுக்கு வறட்டு ஆடு கருவாடு, 
மிடி இதயம்‌ கொள்‌; மீளாக்‌ கதி தொடர்‌, 
மிடிமையிலும்‌ படிமை நன்று, 18585 


மிடுக்கன்‌ ஏறிய சூதிரைக்கு மேடு ஏது? பள்ளம்‌ ஏது? 
மிடுக்கவ்‌ சரக்கு இருக்க விலை பெறும்‌. 
(விலை போகும்‌.) 
மித்திர நேசம்‌ விபத்தில்‌ தெரியும்‌. 
மிதிக்க மிதிக்க லாபம உண்டு. 
மிதித்தானணாக கடிக்காத பாம்பு உண்டா? 18500 


மிதித்தாரைக்‌ கடிக்காது; விதித்தரரைக்‌ கடிக்கும்‌ கால 
சர்ப்பம்‌. 

மிதித்தால்‌ கடிக்கும்‌ பரம்பு. 

மிதி பாகல்‌ விதையோடே. 


22 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மிரண்டவன்‌ சுண்ணுக்கு இருண்டதெல்லாம்‌ பேய்‌. 


(மருண்டவன்‌.) 
மிருகங்களில்‌ ஆனை பெரிது; அதிலும்‌ சிங்கம்‌ வலிது, 18595 


மிருகம்‌ முறை பார்க்கிறதா, வேசி முறை பார்க்க? 

மீருத்‌ தியுவின்‌ கடைவாயீலே அகப்பட்டாற்‌ பேசலே, 

மிளகரய்ப்பழம்‌ தின்பரனேன்‌? நாய்‌ மாதிரி நாக்கைதீ 
தொங்கப்‌ போடுவானேன்‌? 

மிளகு அத்தனை பிள்ளையாருக்குசி கடுகு அத்தனை 

நைவேத்தியம்‌. 

மிளகு சிறுத்தாலும்‌ வீரியம்‌ போகாது. 

(விறுவிறுப்பு, காரம்‌.) 


18600 


மிளகுப்‌ பொடியோடே திருவாதிசை. 
மின்‌ மினிப்‌ பூச்சிக்கு இருள்‌ போகுமா? 
(பூச்சி வெளிச்சத்துக்கு, 
மின்னல்‌ இல்லாமல்‌ இடி உண்டா? 
மின்னல்‌ வெட்டிலே முளை நோட்டம்‌ பார்த்தாற்போல. 
பின்னலிலே வெட்டு முளை நோட்டம்‌ பார்த்தாற்‌ பேல்‌. 18695 


மின்னலைக்‌ கண்டு விதை விதைத்தானாம்‌, 
மின்னலைப்‌ பேரல்‌ பல்லை விளக்காதவனும்‌ மிணுக்கிக்‌ 
கொள்வானும்‌ பதர்‌: 

மின்னாமல்‌ இடி விழுமா? 
(இடிக்குமா?) 

மின்னாமல்‌ முழங்காமல்‌ இடி விழுந்தது போல. 

மின்னினால்‌ மழை பெய்யும்‌, 48610 
(பெய்யுமா?) 


மின்னுக்கு எல்லாம்‌ பின்னுக்கு மழை, 
மின்னுவதெல்லாம்‌ பொன்‌ அல்ல; வெளுத்ததெல்லாம்‌ 
பால்‌ அல்ல. 
மினுக்கு உள்ள அம்பு துக்பம்‌ செய்யும்‌, 
(அன்பு. ] 
மினுக்கு எண்ணெய்‌ தலைக்குக்‌ கேடு, 


73 


மீசசமன்‌ இல்லா மரக்கலம்‌ ஓடாது. 18615 


மீசை அடிப்பதற்காகவர அப்பன்‌ சாக வேண்டும்‌. 

மீசை இல்லா முகமும்‌ மேனி இல்லர அழகும்‌ பாழ்‌. 

மீசை நரைத்தாலும்‌ ஆசை நரைக்கவில்லை. 

மீசையை முறுக்கி வளர்‌; முருங்கையை முறித்து வளர்‌, 

மீதூண்‌ விரும்பேல்‌. 18620 


மீந்த சுண்ணாம்பையும்‌ மெலிந்த ராஜாவையும்‌ கைவிடக்‌ கூடாது. 
மீன இருக்கப்‌ புளியங்கரயைத்‌ தின்னுமா? 

மீன்‌ குஞ்சுக்கு நீச்சுப்‌ பழககுகிறதர?  ” 

மீன்‌ குழம்போ? தேன்‌ குழம்ப? 

மீன்‌ செத்தபேரதே சினை செத்துப்‌ போச்சுது. 18625 


மீன்‌ தண்ணீர்‌ குடித்தாற்போலே. 

மீன்‌ தின்னாத கொக்கும்‌ உண்டோ? 

மீண்‌ பிடிக்கிறவனுக்குத தூண்டிவிலே கண்‌, 

மீன்‌ விற்ற காசு நாறுமா? 

மீன்‌ விற்ற காசு பார்ப்பரனுக்கு ஆகுதா? 18630 


மீன மேஷம்‌ பார்க்கிறது. 

மீனுக்கு நீச்சம்‌ கற்றுக்‌ கொடுக்க வேண்டுமா? 

மீனுக்கு வாலைக்‌ காட்டு; பரம்புக்குதி தலையைக்‌ சாட்டு. 

மீனும்‌ செத்தது; சினையும்‌ செல்‌ அரித்துப்‌ போயிற்று, 

மீனை மீன்‌ விழுங்கினாற்போல்‌. 18635 


14 


முக்காட்டின்‌ கீழ கை காட்டுகிறது. 

முக்காட்டுக்குள்ளே கை காட்டுவாள்‌. 

முக்காட்டுக்குள்‌ சமுதாடா . 

முக்காட்டுக்குள்ளே மூடு மந்திரமா? 

முக்காட்டுச்‌ சிக்கு அறாது. 18840 


முக்காடு இட்டது முதல்‌ பிள்ளை. 

முக்காணிக்கு அழுவது போல விட்டு விட்டுப்‌ பெய்யும்‌ மழை. 
முக்காலும்‌ சுமந்தாலும்‌ முயல்‌ கைத்‌ தூச்குத்தான்‌. 

முக்கால்‌ அளந்தால்‌ கொக்காய்ப்‌ பறக்கும்‌. 

முக்கால்‌ அ௮றுக்குண்டவள்‌ பொல்லசக்‌ கனாக்‌ கண்ட கதை, 18049 


மூக்கால்‌ நத்தை பெருமைப்படும்‌; மூடர்‌ எதாலும்‌ 

பெருமைப்‌ படார்‌. 
முக்கால்‌ பணத்துக்‌ குதிரை மூன்று பணதீதுக்குப்‌ புல்‌ தின்னும்‌, 
முக்கால்‌ பணத்துக்கு மருத்துவம்‌ செய்யப்‌ போய்‌ மூன்று 

பணத்து தெளி போன கதை, 
முக்கால்‌ பணத்துக்‌ கோழி மூன்று பணத்துத்‌ தவிடு தின்னும்‌, 
முக்கால்‌ முக்கரல்‌ மூன்று தடவை, 18650 


முக்குடி ஒரு குடி குடியாதே; ஐம்பிடி ஒரு பிடி பிடியாதே. 
(ஆசமனியத்தை ஒரு முறை செய்யக்‌ கூடாது; பிராணரஹாதியை ஒரு 
தடவையாகச்‌ செய்யக்‌ கூடாது.) 

முக்காலும்‌ காகம்‌ முழுகிக்‌ குளித்தாலும்‌ கொக்கு ஆகுமா? 
(கங்கையில்‌ முழுகி அன்னம்‌ ஆகுமா?) 

முக்கூட்டுச்‌ சிககு அறாது. 

முகக்‌ கோணலும்‌ கண்ணாடி பார்த்தால்‌ தீருமா? 

முகடு முட்ட வரும்‌ கோபம்‌ துரும்பு குத்த வேலை. 18695 

முகத்தில்‌ அடித்தாலும்‌ வயிற்றில்‌ அடிக்காதே. 

முகத்தில்‌ ஆழமககு அருள்‌ இகலை. 

முகத்தில்‌ இல்லாத புகழ்‌ பிட்டத்தில்‌ வந்ததா? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ | 75 


முகத்தில்‌ ன ஆடவில்லை, ப 
முகத்தில்‌ எள்ளும்‌ கொள்ளும்‌ வெடிக்கும்‌. 18060 


முகத்தில்‌ பந்தம்‌ கட்டிக்‌ கொண்டு நிற்கிறான்‌. 
(திரிகிறான்‌. ) 
முகத்தில்‌ மூத்தவள்‌ வாசம்‌. 
(மூத்தவன்‌ மூதேவி.) 
முகத்தில்‌ விழித்த தோஷம்‌ வயிற்றில்‌ வந்து விட்டது. 
முகதிதில்‌ விழித்தால்‌ மூன்று நாளைக்குச்‌ சோறு அகப்படாது. 
முகத்து இச்சைக்கு முத்தர்‌ கிட்டே மீபானாளாம்‌ 18665 


முகத்துக்கு அஞ்சி மூத்தாரோடு அவிசாரி போனால்‌ குலத்துக்கு 
எல்லாம்‌ ஈனமாம்‌, 

முகதிதுச்கு அஞ்சி மூத்திரம்‌ சூடித்தால்‌ குலத்துக்கு ஈனம்‌. 

முகத்துக்கு முகம்‌ கண்ணாடி. 

, முகத்துக்கு முகம்‌ குரங்கு முகம்‌, 

முகத்து லேர்வை நிலத்தில்‌ விழப்‌ பிரயாசைப்‌ 
பட்டாற்போல. 48670 


முகத்தைப்‌ பார்‌, சப்பாத்திப்‌ பழம்‌ பூசிய குரங்கு மாதிரி, 

முகத்தைப்‌ பார்தீதால்‌ பால்‌ வடிகிறது, 

முகத்தைப்‌ பார்தீதுக்‌ கையைப்‌ பார்‌, 

முகத்தைப்‌ பார்த்துப்‌ பேசு. 

முக தரிசனம்‌ முக்கால்‌ மைதுனம்‌. 18675 


முக தாட்சண்யத்துக்கு முண்டைச்சி கர்ப்பிணி ஆனது பேசல்‌, 

முகப்பி 8ல முத்தையச செட்டியார்‌ வாருங்கள்‌ என்று சொல்லுமுன்‌ 
மூஸ்றாங்‌ கட்டில்‌ உள்ள முதி தாத்தாளாச்சி மூன்று 
பணியாரத்துக்குப்‌ போட்டாற்‌ 3பால. 
(செட்டி நாட்டு வழக்கு.) 

முகம்‌ ஆகாதிருந்தால்‌ கண்ணாடி என்ன செய்யும்‌? 

முகம்‌ சந்திர பிம்பம்‌; அகம்‌ பாம்பின்‌ விஷம்‌. 

முகாந்திரம்‌ இல்லாமல்‌ பகைக்கிறதார? 18680 


முச்சந்தியில்‌ நிற்கிறான்‌. 

முட்ட நனைந்தவனுச்கு ஈரம்‌ இல்லை; முழுதும்‌ கெட்டவனுக்கு 
துக்கம்‌ இல்லை. 

முட்ட நனைந்தவனுக்கு ஈரும்‌ இல்லை, பேனும்‌ இல்லை; 
முக்காடு என்ன? 


76 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மூட்ட நனைந்தவனுக்கு முக்கரடு என்ன? 
முட்ட நனைந்தார்க்குக்‌ குளிர்‌ இல்லை. 18685 


முட்டம்‌ கோடி முப்பதிதிரண்டு அணைகள்‌. 

மூட்டரோடு ஆடிய நட்பு. கருங்காலிக்‌ சட்டை ஊடாடிய கால்‌. 

மூட்டாக்குப்‌ போட்டு மூலையில்‌ உட்கார்த்தி ளைத்த பிறகும்‌ 
மெச்சிக்‌ கொள்வதற்கு எச்சில்‌ இலை எடுதீதாளாம்‌. 

முட்டரன்‌ என்ன சொன்னாலும்‌ கட்டோடே கேளான்‌. 

முட்டா களில்‌ முட்டால்‌ கிழ முட்டாலி. 18690 


முட்டாள்‌ தனத்துக்கு முதல்‌ பாக்குக்காரன்‌, 

முட்டாள்‌ நாயக்கனு£ முரட்டுத்‌ துலுக்கனும்‌ பட்டாளதீதுக்குதி 
தான்‌ சரி. 

முட்டால்‌ பயலுக்கு இரட்டைப்‌ பிரியம்‌. 

முட்டாள்‌ பிடித்த முயலுக்கு கூன்று கால்‌. 

முட்டாள்‌ பையனுக்கு இரட்டைப்‌ பெண்டாட்டி... 18695. 


முட்டால்‌ முண்டதீதுக்கு இரட்டைப்‌ பிரியம்‌, 
முட்டாளுக்கு இரண்டு ஆலி. 
(எட்டு.) 
முட்டாளுக்கு என்ன சொன்னாலும்‌ சட்டோடே கேளான்‌. 
முட்டாளுக்குகீ்‌ கோபம்‌ மூக்கின்‌ மேலே, 
'முட்டாளுக்குத்‌ தன்‌ குணம்‌ நூலிலும்‌ செம்மை. 18700 


மூட்டாளுக்குப்‌ பட்டால்‌ தெரியும்‌. 

முட்டாளுக்கு முட்டன்‌ தண்டனிட்ட விண்ணப்பம்‌. 

முட்டாளுக்கு முழங்காலில்‌ புத்தி. 

முட்டாளுக்கு மூன்று இடத்திலே மலம்‌. 

முட்டாளுக்கு மோர்‌ அதிகம்‌, 18105 


முட்டாளுக்கு மோருஞ்‌ சாதம்‌ 

முட்டாளும்‌ சட்டை செய்யான்‌. 

முட்டி ஊட்டின குட்டி முதார்‌ குட்டி. 
(மூட்டி ஊட்டின கன்று முதற்கன்று.) 

முட்டிக்‌ கால்‌ சமுதை பட்டவர்தீதனப்‌ பரி ஆகுமா? 

முட்டிக்குப்‌ போனாலும்‌ முகரசசி வேண்டும்‌; பிச்சைக்குப்‌ 
போனாலும்‌ பேர்‌ ராசி வேண்டும்‌; அவிசாரி போனாலும்‌ 
அதிர்ஷ்டம்‌ வேண்டும்‌. | 48710 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 77 


முட்டிக்குப்‌ போனாலும்‌ மூன்று பேர்‌ உதவாது. 
(முட்டி-பிச்சை.) 
முட்டி கொள்ளப்‌ போனாலும்‌ மூன்று பேர்‌ கூடாது. 
(முட்டிக்‌ கொள்ள.) ரத 
முட்டிப்‌ பார்ப்பான்‌ முறையீடு மொட்டைப்‌ பசுவின்‌ பாய்ச்சலோடு 
விட்டுப்‌ போனது. 
(திருவாலவாயுடையான்‌ திருவிளையாடற்‌ புராணம்‌, 38.80.) 
முட்டிய பிறகு குனிவதா? 
முட்டி விட்டுக்‌ குரையும்‌ புத்தி முட்டாள்‌ புத்தி, 18715 


முட்டிற்று என்றாள்‌ மூத்தாள்‌. 

முட்டின கோபம்‌ முட்டக்‌ கெடுக்கும்‌. 

முட்டினால்தான்‌ குனிவார்கள்‌. 

முட்டினால்‌ முற்றம்‌ கதி. 

முட்டு அற்ற பெண்ணுக்கு இரட்டைப்‌ பரியமா? 
( நாரிக்கு. பரியம்‌.) 


18720 


முட்டுக்கு முட்டு அல்ல; மூடக்‌ கதவும்‌ அல்ல; சந்நிதி வாசலுக்குசி 
சாத்தக்‌ கதவும்‌ அல்ல, 

மூட்டுப்‌ பட்ட. பிற்பாடு குனிகிறது. 

முட்டுப்பட்டு ஜயம்‌ வருமானால்‌ குட்டுப்‌ பட்டால்‌ குறைவு என்ன? 

முட்டும்‌ முன்‌ குனிய வேண்டும்‌. 

முட்டை இட்ட கோழிக்குத்‌ தெரியும்‌ பொச்சரிப்பு. 18720 


முட்டை இடுகிற கோழிக்கு எரிச்சலும்‌ உண்டு. 
முட்டை இடுகிற கோழிக்கு எரிவு தெரியும்‌ அல்லது 
மற்றவருக்குதி தெரியாது. 

முட்டை இடுகிற கோழிக்குப்‌ பிட்டம்‌ எரிபந்தம்‌ உண்டு. 
(எரிச்சலும்‌. ) 

முட்டை இடுகிற சோழிக்குப்‌ பொச்சரிப்பு என்ன? 

முட்டை இடுகிற கோழிக்கு வருதீகம்‌ தெரியும்‌. 18730 
(வலி. ) 


முட்டை இடுவதன்முன்‌ குஞ்சை எண்ணுவது எப்படி? 

முட்டைகி கண்ணி பிள்ளை இரண்டு கண்ணும்‌ தொள்ளை. 
முட்டைக்‌ குஞ்சைப்‌ பிட்டு வளர்ப்பது. 

முட்டை கொண்டு எறும்பு திட்டை ஏறினால்‌ மழை பெய்யும்‌. 
முட்டையிலே கூவி முளையி 3ல கருகுகிறது. 8194 


முடக்கச்‌ சரக்கு இருக்க விலை போம்‌. 
(முடக்குச்‌ சரக்கு.) 


78 தமிழ்ப்‌ பழமெசழிகல்‌ 


முடக்கடிக்கரானுக்குப்‌ புறக்கடை தடம்‌, 
(கொங்குநாட்டு வழக்கு.) 
முடங்கப்‌ பாய்‌ இல்லாமல்‌ போனாலும்‌ ௪டங்குக்குகீ 
குறைச்சம்‌ இல்லை. 
மூடப்‌ பிள்ளை ஆனாலும்‌ மூதீத பில்ளை, 
(மூந்தின பிள்ளை.) 
முடப்‌ புல்லும்‌ முக்கல நீரைதீ தடுக்கும்‌. 18740 
(செறுக்கும்‌. ) 


முடவன்‌ கொம்புத்‌ தேனுக்‌ ஆசைப்பட்டது போல. 
முடவன்‌ சண்டைக்குப்‌ போனாற்‌ போல்‌. 
முூடவல்‌ தண்ணீருக்குப்‌ போனால்‌ எட்டால்‌ மெனகீகேடாம்‌,. 
(மூன்று பேர்கூடப்‌ போகவேணும்‌.) 
முடவனுக்குக்‌ கொம்புத்‌ தேன்‌ எட்டுமா? 
முடவனுக்குக்‌ கோபம்‌ விட்டி இடத்திலே. 18745 


முடனனுக்கு நொண்டி சண்டப்‌ பிரசண்டன்‌. 
மூடவனுக்கு விட்ட இடத்தில்‌ கோபம்‌ வரு, 
முட வனை மூர்க்கன்‌ மொன்றால்‌ மூர்க்கனை முனிதால்‌ மொல்லும்‌, 
- முடவனை மூர்க்கன்‌ கொன்றால்‌ மூர்க்சனை வாசற்படி தட்டும்‌ 

றேடிக்காதவன்‌ படிக்சாதவஸ்‌. 18750 


முடிச்சு அவிழ்தீதுக்‌ கொடுத்ததும்‌ அல்லாமல்‌ இளிசிசவாய்ப்‌ 
பட்டமும்‌ கிடைத்தது. 
(முடிச்சு இழந்ததும்‌ மன்றி.) 

முடிசிசு அவிழ்க்கப்‌ போனாலும்‌ மூவ்று பேச்‌ கூடாது. 

முடிச்சு முடிச்சாய்‌ நட்டால்‌ கோட்டை கோட்டையரய்‌ விளையுமா? 
(முடி முடியாய்‌.) 

முடிசார்த்த மன்னரும்‌ முடிவில்‌ ஒரு பிடி சாம்பலாய்ப்‌ 
போகிறதே. 

முடி பொறுத்த தலைக்குச்‌ சுழி சுத்தம்‌ பார்க்கிறதா? 1975p 


மூடி முஜயசய்‌ நட்டால்‌ பிடி பிடியாய்‌ வினையுமா? 
(பொதி பொதியாய்‌.) 

முடிய முடிய நட்டால்‌ கோட்டை கோட்டையாய்‌ விளையுமா?. 
(மூடி முடியாய்‌ தட்டால்‌,) 

முடியும்‌ வகை யோசியாமலே முயற்சியை மேற்கொள்ளாதே, 
(முயற்சி செய்யாதே) ப 

முடி வைத்த தலைக்கு மேலே சுழிக்குற்றம்‌ பார்க்கிறது சொண்டு 
குலம்‌ பேசுவது பேசல்‌ இருக்கிறது, 

முடுக்கிலிருந்து குதிக்கிறதா? 18760 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 79 


முடைப்‌ புல்‌ முக்குறுணித்‌ தண்ணீர்‌ செறுக்கும்‌ 

முண்டக்கண்ணி பிள்ளை இரண்டு கண்ணும்‌ நொள்ளை, 

முண்டச்சி சம்பற்தக்காரவி முன்னுக்கு வருளானா? 

முண்டச்சி பெரிய தனம்‌ சுக்லசம்பரதரம்‌. 

முண்டச்சி பெற்றது மூன்றும்‌ அப்படியே 18164 


முண்டச்சி வளர்த்த மகன்‌ முண்டணுக்கு இரண்டு ஆல்‌. 


(மூன்று ஆள்‌.) 
முண்டைப்‌ பைய: செங்காளி மூண்று வீட்டுக்குப்‌ பங்காளி, 


முணுக்கு என்றால்‌ மூக்குக்கு மேலே கேரபம்‌. 
முணுமுணுத்த சாப்பாட்டைக்‌ காட்டிலும்‌ முரமுரதிதி பட்டினி மேல்‌. 
முத்தம்‌ கொடுப்பதற்‌ குலி முத்நூறு தடவை குணம்‌ 

மாறும்‌. 48770 


முத்தால்‌ நத்தை பெருமைப்படும்‌; மூடர்‌ எதிதரலும்‌ 
பெருமைப்படார்‌. 
முதீதிலும்‌ சொத்தை உண்டு; பவளத்திலும்‌ பழுது உண்டு. 
முத்து அளச்கிறவளும்‌ பெண்‌ பிள்ளைதான்‌; மூசப்‌ பயறு 
அளக்கிறவளும்‌ பெண்‌ பில்ளைதாலி., 
(மூளைப்‌ பயிறு.) 
முத்து அளந்த கையால்‌ மூசப்‌ பயறு அளக்க வந்தது. 
(முழுப்பயறு அளக்கக்‌ காலம்‌ வந்தது) 
முத்து அளந்த சையசல்‌ மோர்‌ விற்கிறுதா? 18775 


முத்துக்கு முத்தாய்‌ இருக்கிறது, 
முத்து குலத்தால்‌ பெருமைப்படும்‌; மூடர்‌ குலதிதரல்‌ பெருமைப்‌ 

படார்‌. 
முத்துத்‌ தொழில்‌ கசிசைதி தொழில்‌, மற்றத்‌ தொழில்‌ 

பிச்சைதி தொழில்‌, 

(கீழைக்கரைப்பக்க வழக்கு.) 
முத்தும்‌ பவளமும்‌ முறை முறையாய்க்‌ கேரத்தது போல. 
முத்து முத்தாய்‌ இருக்கிறது. 18780 


முதிதைத்‌ தெளித்தாலும்‌ கல்யாணந்தரன்‌; மேசரைத்‌ 
தெளிததாலும்‌ கல்யாணந்தான்‌. 

முதல்‌ இல்லாத பிள்ளை வட்டிக்குச்‌ சீராடினஈனி . 

முதல்‌ இல்லாதவன்‌ உயிர்‌ இல்லாதவன்‌, 

முதல்‌ இல்லார்க்கு ஊதியம்‌ இல்லை. 


(பழமொழி நானூறு,) 
முதல்‌ உள்ளவனுக்கு லாபம்‌, 187185 


80 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
முதல்‌ எடுக்கும்போதே தப்பட்டைக்காரன்‌ செத்தால்‌. 
முதல்‌ எழுத்திலே வெள்ளெழுத்தா? 
முதல்‌ கோணல்‌ முற்றும்‌ கோணல்‌. 
(கோணினால்‌... கோனும்‌ முட்டக்‌ கோணல்‌.) 
முதல்‌ பணம்‌ எங்கடா என்‌ றரல்‌ என்‌ கடா ஏரியில்‌ 
மேயுது என்ற கதை. 
முதல்‌ பிள்ளை மூத்திரத்துக்கு அழும்போது இரண்டாம்‌ 
பிள்ளை பாலுக்கு அழுகிறதாம்‌. 1790 
முதல்‌ பிறந்த பின்ளை உரல்‌ குழியை நக்குகிறதரம்‌; தி நப்பதிக்குப்‌ 
போனாளசம்‌ திரும்ப வரம்‌ கேட்க, 
முதல்‌ பிறந்த குழந்தை உரல்‌ குழியை நக்குகிறதாம்‌; 
மூன்றாவது பிள்ளை முந்தியை இழுக்கிறதசம்‌. 
(தண்டைக்கு அழுததாம்‌.) 
முதல்‌ பிறந்த பிள்ளை உரல்‌ பணையை நக்குகிறதுாம்‌; 
தேவடியாளுக்குப்‌ பிறந்த பிள்ளை திரட்டுப்‌ பாலுக்கு 
அழுத்தசம்‌. 
முதல்‌ பிறந்த பிள்ளை முத்துப்‌ பிள்ளை; பின்னே பிறந்த பிள்ளை 
மாவுப்பிள்ளை. 
முதல்‌ மடைக்கு எருப்‌ போடு; கடை மடைக்கு வரப்புப்‌ 
போடு. 18795 
முதலியார்‌ வீட்டு நாய்க்கு முத்துமாலையின பெருமை தெரியுமா? 
முதலியார்‌ ஜம்பம்‌ வீளக்ககண்ணெய்க்குக்‌ கேடு. 
(உம்பம்‌,) 
முதலில்‌ எடுத்துச்‌ செலவிடாதே. 
முதலிலே கெட்டிக்காரன்‌, முடிவிலே சோம்பேறி. 
முதலிலேயே துர்ப்பலை; அதிலும்‌ அவல்‌ கர்ப்பிணி. 
( துரீப்பலம்‌.) 


18800 


முதலுக்கு மிஞ்சினால்‌ மோசம்‌. 

முதலுக்கு மோசமாய்‌ இருக்கிறது; லசபதீதுக்குச்‌ 
போடுகிறதா? 

முதலே துர்ப்பலை; அதிலும்‌ கர்ப்பிணி, 

முதலைக்கு இல்லை நீச்சும்‌ நிலையும்‌, 

முதலை தன்‌ இடத்தில்‌ மலை ஒத்த யானையையும்‌ இழுத்துச்‌ 
செல்லும்‌. 18805 


பனு நாயின்‌ காலை விட்டுப்‌ புஸ்சு மரத்தின்‌ வேரைப்‌ பிடித்தது 
தபரி. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 81 


முதலையும்‌ முரீக்கனும்‌ செசண்டது விடாம்‌. 

முதலைவாய்ப்‌ பிள்ளை மீண்டு வருமா? 

முதலை வைத்துப்‌ பெருக்காத வணிகரைப்‌ போல. | 

முதுகில்‌ அடித்தரல்‌ ஆறும்‌; வயிற்றில்‌ அடித்தால்‌ ஆறுமா? 18810 


முதுகில்‌ அடிதிதால்‌ பொறுக்கலாம்‌; வயிற்றில்‌ அடித்தால்‌ 
பொறுக்கலாமா? 

முதுகில்‌ அடித்தாலும்‌ வயிற்றில்‌ அடிக்காதே, 

முதுகில்‌ புண்‌ இருந்தால்தானே குனியப்‌ பயப்பட வேண்டும்‌? 
(கூன,) ப 

முதுகில்‌ புண்‌ உண்டானால்‌ செடியிலே நுழையப்‌ பயம்‌, 
(காட்டிலே. ) 

முதுகிலும்‌ முன்‌ இருந்தால்‌ முற்றத்திலும்‌ நின்று ஆடமாட்டேனா 

என்று ஆர்ப்பரிக்குமாம்‌ தேரி மீண்‌. 18815 


முதுகைச்‌ சொறியச்‌ சொன்னால்‌ சிற்றிடையைச்‌ சொறிகிறது 
ஏனோ? | 

முதுமைக்குச்‌ சோறும்‌ முறத்துக்குச்‌ சாணமும்‌. 

முதுகைத்‌ தேய்‌ என்றால்‌ முலைமீது கை இட்டானாம்‌. 

முந்தானை இருக்கிறது; நாலு வீடு இருக்கிறது. | 

முந்தியைப்‌ பிடித்துப்‌ போட்டு விட்டுக்‌ குருவியைப்‌ பிடித்து 
வாங்குவான்‌. 18820 


முந்திரிக்‌ கொட்டை போல்‌ முன்னே நிற்கிறான்‌. 

முந்தி வத்த செவியைப்‌ பிந்தி வந்த கொம்பு மறைத்ததாம்‌. 

முந்தின சோ ற்றைதீ தட்டினால்‌ பிந்தின சோறு மலமும்‌ சோறும்‌. 

முந்தின சேசறும்‌ முனையும்‌ குலைந்தரல்‌ பிந்தின சோறு மலமும்‌ 
சோறும்‌, 

முந்தினவன்‌ சை மந்திர வாளி, 18825 


முந்தினோர்‌ பிந்தினோர்‌ ஆவார்‌; பிந்தினோர்‌ முந்தினோர்‌ ஆவரரி, 
முந்நாழி கறக்கிற பசு ஆனாலும்‌ முன்‌ இறப்பைப்‌ பிடுங்குகிற பசு 
ஆகாது. 
முந்நூறு மங்கலத்து முனி போல இருக்கிறான்‌. 
(வடஆர்க்சாடு வழக்கு.) 
முப்பணிதியும்‌ இட்ட பெண்ணுக்குக்‌ கொப்பு ஒன்றுதான்‌ குறையா 
முப்பதீதிரண்டு லக்ஷணங்களில்‌ இரண்டுதான்‌ குறைவு; 
தனக்காகவும்‌ தெரியாது; சொன்னாலும்‌ கேட்பது 
இல்லை, 18890 


(2 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


முப்பதில்‌ மூர்க்கம்‌; நாற்பதில்‌ நாகரிகம்‌. 
முப்பதில்‌ வாழாதவஃ மூடன்‌; முன்னும்‌ பின்னும்‌ தெரியாதவன்‌ 
குருடன்‌. 
(வாழா தவன்‌ முரடன்‌.) 
முப்பது செருப்புத்‌ தின்றவனுக்கு மூன்று செருப்புப்‌ பணியாரம்‌, 
முப்பது நாளும்‌ போகம்‌, பொற்பணமே வா. 
முப்பது நாளே போ; பூவராகனே வர. 18895 


முப்பது பணம்‌ கொடுத்தாலும்‌ மூளிப்பட்டம்‌ போசாது. 

முப்பதும்போய்‌, மூன்றும்‌ தலீளினவன்‌ போல்‌ பேசுகிறான்‌. 

முப்பது வருஷம்‌ வாழ்ந்தவனும்‌ இல்லை; முப்பது வருஷம்‌ 
தர்ழ்ந்தவனும்‌ இல்லை. 
(கெட்டவனும்‌ இல்லை.) 

முப்பேன்‌ பிடிப்பது மூதேவி வாசத்துக்கு அடையாளம்‌. 

முப்பொருள்‌ ஆதிமூலம்‌ ஆனவன்‌. | 18840 


முயல்‌ எத்தூரம்‌ போனாலும்‌ கைத்‌ தூக்கு. 

முயல்குட்டி சிங்கத்தை அடித்த கதை. 

முயல்‌ கெரம்பு. 

முயல்‌ கோடு; ஆகாயப்‌ பூ. 

முயல்‌ பிடிக்கிற நாய்‌ மூஞ்சியைப்‌ பார்த்தால்‌ தெரியாதா? 18845 


முயல்‌ விட்டுக்‌ கரக்கைப்பின்‌ போனவாறு 
(திருநாவுக்கரசு நாயானார்‌ தேவாரம்‌.) 

முயல்‌ வேட்டைக்கும்‌ பிள்ளையார்‌ கோயில்‌ ஆண்டிக்கும்‌ ஒதிது 

வராது. 

முயலுக்குக்‌ கொம்பு இல்லை என்றாற்போல, 

முயலுக்குக்‌ கொம்பு கண்டவர்‌ இல்லை என்றாற்‌ பேசல. 

முயலை எழுப்பிவிட்டு நாய்‌ பதுக்கினதுபேல. 18850 
(தூங்கியது போல. பதுங்கி விட்டது.) 


முயலை எழுப்பிவிட்டு நரயைத்‌ தேடுவதா? 
முயலைக்‌ கிளப்பிவிட்டு தாய்‌ படுத்துக்‌ கொண்டரற்போல. 
முயற்சி உடையார்‌ இகழ்ச்சி அடையார்‌. 
முயற்சி திருவினை ஆக்கும்‌. 
(குறள்‌. ) 
முயன்றால்‌ முடியாதது ஒன்றும்‌ இல்லை, 18999 


முரட்டுத்‌ தனத்துக்கு முதல்தாம்பூலம்‌ கொடுக்க வேண்டும்‌. 
முரட்டுத்‌ தனத்துக்கு முதல்‌ பாதம்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 83 
முரட்டுத்‌ துலுக்கனும்‌ முட்டாள்‌ நாயக்கனும்‌ பட்டாளதீதைத்‌ 
தவிர வேறு வேலை இல்லை. 
(பட்டாளத்துக்கு ₹1$,) 
முரட்டுப்‌ பெண்டாட்டி, இருட்டு அறை, சுருட்டுப்‌ பசய்‌. 
முரட்டுப்‌ பெண்ணும்‌ சுருட்டுப்‌ பாயும்‌. 18860 


முரடனுக்கு மூங்கில்‌ தடி, 

முருக்கம்பூச்‌ சிவந்ததனால்‌ முடிப்பார்களா? 

முருக்குப்‌ பருத்தென்ன ? தூணாகப்‌ போகிறதா? 

முருகனுக்கு மிஞ்சின தெய்வமும்‌ இல்லை; மினக்குக்கு மிஞ்சின 
வைத்தியமும்‌ இல்லை, 

முருங்கைக்காய்‌ எல்‌ றதும்‌ முறிந்ததாம்‌ பத்தியம்‌, 18865 


முருங்கைக்காய்‌ என்‌ றரல்‌ பத்தியம்‌ முறியுமா? 
முருங்கக்‌ கீரை முட்ட வாயு; அகத்திக்‌ கீரை அண்ட வாயு, 
- முருங்கைக்‌ கீரை வெந்து கெட்டது; அகத்திக்‌ கீரை 
வேகாமல்‌ கெட்டது. 
முருங்கைக்கு முத்நூறு தத்து. 
முருங்கை பெருத்துத்‌ தூண்‌ ஆகுமா? 18870 


முருங்கையை ஒடித்து வளர்க்க வேணும்‌; பெண்ணை 
அடித்து வளர்க்க வேணும்‌. 
முலைக்குத்து வலி சவலைக்‌ குழத்தை அறியுமா? 
(தண்டலையார்‌ சதகம்‌.) 
முலை கொடுத்து வளர்த்தவள்‌ மூதேவி; முன்றானை 
போட்டவல்‌ சீதேவி, 
முலை சரிந்தால்‌ வயிறு தாங்கும்‌, 
(முலை விழுந்தால்‌.) ப 
முழங்காலில்‌ கட்டின தாலிபோல, 18875 


முழங்கைப்‌ புண்போல முனை குலைந்து நிற்கிறது. 

முழங்கையில்‌ இடித்த சுகம்‌ போல இருக்கும்‌ மூத்தானீ 
பெண்‌ வாழ்வு. அச! 

முழங்கையில்‌ இடித்த ௬கம்‌ போல மூத்தாள்‌ வாழ்கிறான்‌ 
புக்ககத்திலே, 

முழங்கையில்‌ பட்ட சுகம்‌ போல, 

முழங்கையில்‌ பட்ட சுகமும்‌ மூத்தாள்‌ பசங்களின்‌ 
வாழ்க்கையும்‌, | 8980 


84 "தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 

முழத்துக்கு மேலே அ றுக்காதே; முடியைப்‌ பேட மறக்காதே, 
(தையலில்‌. ) 

முழம்‌ வரால்‌, சாண்‌ தண்ணீரில்‌. 

முழிக்கிறதைப்‌ பார்‌; கிழக்‌ குரங்கைப்‌ போல. 


(விழிக்கிறதை. ) 
முழுச்சட்டி பேர்க்கிற பன்றிக்குக்‌ கொமுக்கட்டி விட்டது போல. 
முழுக்க முழுக்க நனைந்த பின்‌ முக்காடு எதற்கு? 18885 


முழுகிக்‌ குளித்து முக்காதம்‌ போனாலும்‌ வக்கு கொக்கு ஆகுமா? 
முழுகி முப்பது நரன்‌ ஆச்சுது: இறங்கி உப்பு அலிளக்கூட 
வில்லை எனிகிறாலி. 
முழுச்சோம்பேறி முள்‌ உள்ள வேலி. 
முழுதும்‌ கெட்டார்க்கு வெட்கம்‌ ஏது? 
முழுதும்‌ நலைந்தவருக்கு ஈரம்‌ இல்லை, 18890 


முழுப்பங்குக்கரரனுக்கு முந்திரிப்‌ பங்குக்காரன்‌ மின்டன்‌. 
(முண்டன்‌. ) 

முழுப்‌ பூசணிக்கரயைச்‌ சேரற்றிலே மறைப்பது பேசல, 
(சோற்றோடு.) 

முன்‌ ஒடிந்து முப்பது நிமிஷம்‌ ஆச்சு, 

முல்‌ தைத்த துபைத்தை முன்தான்‌ போக்க வேண்டும்‌. 

முள்‌ மரத்தை முளையிலே கிள்ள வேண்டும்‌. 18895 


முன்னாலே எடுப்பதைச்‌ கோடரியால்‌ எடுதீதானமம்‌, 

முன்ளாலே எடுப்பதைக்‌ கோடரியாலே இழுத்துக்‌ கொள்ளாதே. 

முள்ளாலே முள்ளை எடுக்க வேண்டும்‌; இரும்பாலே இரும்பை 
அறுக்க வேண்டும்‌, 

முள்ளின்‌ மேல்‌ சீலையைப்‌ பேரட்டால்‌ மென்ன மெள்ளத்தான்‌ 
எடுக்க வேண்டும்‌ . 
(வாங்க வேண்டும்‌.) 

முள்ளினால்‌ முள்‌ களையுமாறு, 18900 
(பழமொழி நானூறு.) 


முளீளுக்குக்‌ கூர்மையும்‌ துளசிக்கு வாசனையும்‌ இயற்கை, 
முள்ளுக்கு முனை சீவி விடுவார்களா? 
முள்ளு முனையிலே மூன்றுகுளம்‌ வெட்டினேன்‌; இரண்டு குளம்‌ 
்‌ பாழ்‌; ப்‌ த வல்‌ 
முள்ளை முன்ளச எடுக்க வண்டும்‌; 
வாய்வழியே எடுக்க வேண்டும்‌, ப எச்ச ஒர சன 
முளைக்கையில்‌ உண்டானதுதான்‌ முற்ற வரும்‌. 1.8905 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


முளைத்ததே மூன்று மயிர்‌; அதிலும்‌ இரண்டு புழுவெட்டு, 
முளைத்து மூன்று அமாவாசை ஆகவில்லை, 
முளைத்து மூன்று இலை விடவில்லை. 
முளைப்பாரைப்‌ புதைப்பார்‌ உண்டோ? 
( இல்லை.) 
முளையில்‌ உண்டானதுதான்‌ முற்றும்‌, 


முளையில்‌ கிள்ளாதது முற்றினால்‌ கோடரி கொண்டு 
வேண்டும்‌. 

முளையில்‌ நகத்தால்‌ கிள்ளிவிடுவதை முற்ற விட்டுக்‌ 
கொண்டு பிளக்க வேண்டும்‌. 

முளையிலே அறுதிதவள்‌ ஃ 

முளையிலே கிள்ளி எறிய வேண்டும்‌, 

முற்பகல்‌ கண்டான்‌ பிறன்‌ கேடு, தன்‌ கேடு பிற்பகல்‌ 
கண்டுவிடும்‌, 
(பழமொழி நானூறு.) 


முற்பகல்‌ செய்யின்‌ பிற்பகல்‌ விளையும்‌, 

முற்படச்‌ செய்யும்‌ பயிரே நன்று. 

முறப்பிறப்பில்‌ செய்த வினை இப்பிறப்பில்‌ மூண்டது. 

முற்றக்‌ கல்வி பேசாதே. 

முற்றத்தில்‌ வந்தவர்‌ முப்பழி செய்தவர்‌ ஆயினும்‌ வா 
அழைக்க வேண்டும்‌. 


முற்றத்து முல்லைக்கு மணம்‌ இல்லை. 
(மனம்‌ தெரியுமா? மலையாள வழக்கு.) 
முற்றின மரத்தில்தரன்‌ வைரம்‌ இருக்கும்‌. 


85 


18915 


என்று 
18920 


முற்ற நனைந்தவனுக்கு ஈரம்‌ இல்லை; முழுதும்‌ கெட்டவனுக்குதீ 


துக்கம்‌ இல்லை. 


முற்ற நனைந்தார்க்கு ஈரம்‌ இல்லை; முக்கரடு போட்டிவளுக்கு 


வெட்கம்‌ இல்லை. 

முற்ற நனைந்தார்க்கு ஈரம்‌ இல்லை; மூக்கறுபட்டவளுக்கு 
நாணம்‌ இல்லை. 
(வெட்கம்‌. ) 


முற்றும்‌ முடிவும்‌ பரரீத்து முயல்‌. 
முறத்து அடி பட்டாலும்‌ முகத்து அடி படல்‌ ஆகாது. 
முறித்து விடுவது எளிது; சேர்ப்பதுதான்‌ கஷ்டம்‌. 


18925 


முறிந்து ஓடும்‌ விமானத்துக்குப்‌ பறந்து ஓடி ஒட்டுப்‌ போடுகிறவன்‌. 


56 தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 


முறுக்கி வளர்க்காத மீசையும்‌ அடிதிது வளரிக்காத பயனும்‌ 
அடங்கா, 


19950 


முறுக்கோடு சம்பந்தி மூனிறில்‌ சாப்பிட்டானரம்‌. 
முறுகின புரி அறும்‌. 
முறைமைக்கு மூப்பு இளமை இல்லை. 


(பழமொழி நானூறு, 2 
முறையே என்கிறவன்‌ கழுத்தில்‌ லிங்கம்‌ கட்டினரைல்‌ மறையிலே 


அறுத்துப்‌ போட்டுவிடுவான்‌ ஃ 


முன்‌ அளந்த நாழியே பின்‌ அளக்கும்‌. 18585 
மூன்‌ ஏம்‌ போன வழி பின்‌ ஏன்‌, 
முன்‌ ஒன்று ஓதிப்‌ பின்‌ ஒன்று ஆடே ன்‌. 
முன்‌ ஒன்றும்‌ பின்‌ ஒன்றும்‌ பேசுகிறதா? 
முன்‌ கந்து பில்‌ அந்து மாய்கிறவன்‌ . ' 
18240 


முன்கை உடையார்க்குக்‌ கொழுவே படைக்கலம்‌, 


முன்கை நீண்டால்‌ முழங்கை நீளும்‌. 

முன கோணல்‌ முடியக்‌ கோணல்‌. 

முன்‌ கோபக்காரனுக்கு மூக்கிலே கோயம்‌. 

முன்‌ கோபம்‌ பின்‌ இரக்கம்‌. 

முன்‌ நரல்‌ செய்த தவத்தால்‌ மூன்று மயிர்‌ தத்தோமேோ; இழ்நான்‌ 
செய்த தவத்தரலே இருந்த மயிரும்‌ இழந்தாயே। 16940 
மயிர்‌ தத்தோம்‌.) 


முன்‌ நின்றனன்‌ மூக்கை அறுத்துக்‌ கொடுப்பான்‌ , 

முன்‌ நேரம்‌ சுப்பல்கரரன்‌; பின்‌ நேரம்‌ பிச்சைக்காரன்‌. 

முன்பகை செய்தால்‌ பின்‌ பசை விளையும்‌, 

முன்‌ பணம்‌ கொடுத்து முதல்‌ இழந்த மாமியார்‌ பின்னும்‌ 
கேோசோடுத்ததும்‌ பெண்டாட்டி ஆனசன்‌. 

முன்பின்‌ செத்திருத்தால்தானே சுடுகாடு தெரியும்‌? 18950 


முன்பின்‌ பாராமல்‌ சொல்கிறதா? 
முண்‌ விட்டுப்‌ பிஸ்‌ நின்று கழுத்து அறுக்கலாமா? 
முன வைத்த சாலைப்‌ பின்‌ வைகி மாட்ச்டன்‌. 
முன்னவனை முன்‌ நின்றால்‌ முடியாத பொருள்‌ உண்டோ? 
(பெரிய புராணம்‌.) 
முன்னால்‌ இருந்த அதிகாரியைப்‌ பின்னால்‌ வருகிற அதிகாரி 
தல்லவனரகச்‌ செய்கிறது. 18995 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 87 


முண்னசல்‌ பார்திதால்‌ சேவகன்‌ குதிரை; பின்னால்‌ பார்தீதால்‌ 
செட்டியார்‌ குதிரை. 

முன்னால்‌ போனவன்‌ முட்டிக்‌ கொண்டால்‌ பின்னால்‌ 
பேசனவனுக்கு வெளிச்சம்‌ பேட்ட மாதிரி. 

முன்னால்‌ போனால்‌ கடிக்கிறது; பின்னால்‌ பேரனால்‌ 
உதைக்கிறது . 
(எறிகிறது.) 

முன்னுக்கு ஒன்று; பின்னுக்கு ஒன்று. 

முன்னே ஆட்டைப்‌ பிடி; பின்னே மாட்டை பிடி, 18960 


முன்னே ஒரு குறுணி; பின்னே ஒரு முக்குறுணி. 
முன்னே பாம்‌, பின்னே பாரி. உன்னைப்‌ பார்‌ என்னைப்‌ பரர்‌. 
முன்னே பார்த்தால்‌ முதலசளியின்‌ குதிரை: பின்னே பார்த்தால்‌ 
அதிகாரியின்‌ கழுதை, 
முன்னே பிறந்த காதைப்‌ பார்க்கிலும்‌ பின்னே பிறந்த கொம்பு பலம்‌, 
முன்னே பிறந்த காதிலும்‌ பின்னே முளைதித கொம்பு 
வலிது. 189858 
(முன்னே முளைத்த.) 


முன்னே போகிழவன்‌ இடறி விழுந்தால்‌ பின்னே போகிறவனுக்கு 
எச்சரிக்கை, 

முன்னே போகிறவன்‌ கீழே விழுந்தால்‌ பின்னே போகிற வனுக்கு 
அதிகரந்த வெளிச்சம்‌, 

முன்னே பேரகிறவன்‌ தீவட்டி பிடித்தால்‌ பின்னே போகிறவனுக்கு 
வெளிச்சம்‌, 

முன்னே பேனால்‌ சிசுஹத்தி; பின்னே போனால்‌ பிரமஹதீதி. 

முன்னே போனால்‌ முடடும்‌; பின்னே போனால்‌ உதைக்கும்‌. 18970 


முன்னே வந்த மரத்தைப்‌ பாம்க்கினும்‌ பின்னே வந்த கொம்பு பலம்‌, 
முன்னைக்குப்‌ பேர, முகட்டைக்‌ குழகுழப்பு, 
முனியசதார்‌ முன்னியது எய்தாமை இல்லை. 
(பழமொழி தானூறு,) 
முனிவரும்‌ முன்னுவ பொன்னால்‌ முடியும்‌. 
(திருக்கோவையாம்‌ .] 


88 


மூக்கறைக்கு முகுரம்‌ காட்டினால்‌ கோபம்‌ வரும்‌. 18975 
(மூகுரம்‌-கண்ணாடி.) 


மூக்கறையன்‌ கண்ணாடியைப்‌ பார்த்தது போல. 

மூக்கறையல்‌ கதைபோல்‌ பேசுகிறான்‌, 

மூக்கறையனுக்குக்‌ கண்ணாடிப்‌ பகை. 

மூக்கறையனுக்கு வா ழ்க்கைப்பட்டால்‌ முன்னும்‌ போகவிடான்‌; 
பின்னும்‌ போகவிடான்‌. 

மூக்கில்‌ இடித்ததாம்‌; பல்லுப்‌ போசிசாம்‌, 18980 


மூக்கில்‌ இருக்கிற மூக்குத்தி போனாலும்‌ போச்சு; மூலையில்‌ 
இருக்கிற குப்பை போச்சு. 
மூக்கில்‌ பருக்கை வரும்படி தின்றான்‌, 
மூக்கிலிக்குக்‌ கண்ணாடி காட்டினது போல. 
மூக்கு அறுபட்ட கழுதை தூவானத்துக்கு அஞ்சாது, 
மூக்கு அறுபட்ட மூளி காது அறுபட்ட காளியைப்‌ 
பழித்தாளாம்‌, 48989 
(மூளியை.) 


மூக்கு அறுபட்டவன்‌ போல்‌. 
மூக்கு இருக்கிற மட்டும்‌ சளி உண்டு. 
(உள்ளவரையும்‌ சளி போகாது.) 
மூக்கு உள்ள மட்டும்‌ ஜலதோஷம்‌ இருக்கத்தான்‌ இருக்கும்‌, 
மூக்குக்கு மேல்‌ கோபம்‌. 
மூக்குக்கு மேல்‌ பேரனரல்‌ மூவாள்‌ என்ன, நாலாள்‌ என்ன? 18990 


மூக்குதீதூள்‌ போடாத முண்டத்துக்கு முப்பது பணத்தில்‌ 
வெள்ளி டப்பி, 
மூக்குப்பிழை போனாலும்‌ எதிரிக்குச்‌ சகுனத்தடை ஆகவேண்டும்‌. 
மூக்குப்‌ புண்‌ ஆறி அல்லவே தாசரி ஆகவேண்டும்‌? 
மூக்கும்‌ முழியும்‌. 
மூக்கு மயிர்‌ பிடுங்கி ஆவ்‌ பாரம்‌ குறையுமா? 18995 
(பிடுங்கினால்‌, ) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 85 


மூக்கு மயிர்‌ பிடுங்கிக்‌ கயிறு திரிக்கலாமா? 

மூக்கு மயிர்‌ பிடுங்கினது போல வருத்தம்‌ வரும்‌, 

மூக்கை ஏன்‌ பிடிப்பது? மூதேவி வாசத்துக்கு அடையாளம்‌. 

மூக்கைக்‌ கில்ளிப்‌ போக்குக்‌ கட்டினது போல. 

மூக்கைப்‌ பிடித்தால்‌ அண்ணாந்து பார்க்க இடம்‌ இல்லை. 19000 
(அண்ணாந்து பார்க்கத்‌ தெரியாது.) 


மூக்கைப்‌ பிடித்தரல்‌ சீவன்‌ போகிறது. 
(போகிற வேளை. ) 
மூக்கைப்‌ பிடித்தால்‌ வாயை ஆ எலினதீ தெரியாது. 
மூங்கில்‌ இலை மேலே தூங்கும்‌ பனிநீரே. 
(பனிபோலே.) 
மூங்கில்‌ பாயும்‌ முரட்டுப்‌ பெண்டாட்டியும்‌, 
மூச்சுப்‌ பிடித்தால்‌ வயிறு நிரம்புமா? 10005 


மூஞ்சியில்‌ மூன்றாம்‌ பேங்து வைத்தாற்‌ போல, 

மூஞ்சியிலே அடித்தால்போல்‌ பேசுகிறான்‌, 

மூஞ்சியிலே கரியைத்‌ தீற்றுகிறால்‌ , 

மூஞ்சியைக்‌ காட்டுகிறான்‌, 

மூஞ்சியைப்‌ பார்‌, முகத்தைப்பார்‌. 19010 


மூஞ்சையப்பன்‌ முகத்தைப்‌ யார்‌. 

மூட்டை அளக்கிறான்‌. 

மூட்டைக்காரச்‌ சுவாமி, 

மூட்டைக்காரனுக்கு முழங்காலிலே பத்தி, . 

மூட்டை தூக்கி முத்தையன்‌. 19015 


மூட்டைப்பூச்சி உதிரத்தைச்‌ இரசிக்கிறதைப்போலக்‌ குடிப்பது? 
மூட்டைப்‌ பூச்சிக்குப்‌ பயந்து வீட்டைக்‌ கெரளுத்தலாமா? 

மூடர்கள்‌ சேர்க்கையில்‌ தப்பாமல்‌ கெடுதி வரும்‌. 

மூடர்‌ கூட்டுறவு முழுதும்‌ அபாயம்‌, 

மூடர்‌ முன்பு மூர்க்கம்‌ பேசாதே. 19020 


மூடருக்கு உரைத்தாலும்‌ தேரன்றாது உணர்வு. 

மூடரோடு ஆடிய நட்பு, கடுவழியில்‌ கட்டை ஊடாடிய கால்‌. 

மூடன்‌ உறவிலும்‌ விவேகி பகை நலம்‌. 

மூடன்‌ சண்டை மூட்டுப்‌ பிரிக்கும்‌; மோர்க்கடன்‌ வீட்டைத்‌ தேடும்‌. 
மூடவ்‌ போல வாயாடுகிறதா? 19020 


மூடனாய்‌ இருக்கிற பிள்ளையினாலே எப்போதும்‌ நஷ்டமே வரும்‌. 
மூடனுக்குக்‌ கோபம்‌ மூக்கின்‌ மேல்‌, 


90 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மூடனுடைய பங்கு தரித்திரமும்‌ இகழ்ச்சியும்‌. 

மூடிக்‌ கொண்டிருந்தால்‌ கமுக்கம்‌; திறந்தால்‌ வெட்டி வெளி, 

மூடி மூடிப்போகிறவவ்‌ ஓடி ஓடி மாப்பிள்ளை பிடிப்பாள்‌. 19030 
(மூடி மூக்காட்டுக்குள்னே போகிறவள்‌, மாப்பின்னை கொள்வாள்‌ஃ) 


மூடிய முத்து உலகம்‌ பெறும்‌. 

மூவுலகும்‌ விலை பெறும்‌. ) 
மூட வைத்த புண்‌ ஆறாது. 
மூடிவைத்தாலும்‌ முணுமுணு என்னும்‌; தைதீது வைத்தாலும்‌ 

உம்‌ டம்‌ என்னும்‌. 
மூடின உடைமை மூலிறு லோகம்‌ பெறும்‌: மூடாத உடைமை 

முக்கால்‌ காசும்‌ பெறாது. 

மூடு மந்திரம்‌, 12095 


மூடு முக்காடடுக்குவ்னே பேரகிறவலீதாலி ஓடி ஓடி மமப்பின்ணை 
கொள்ளுகிறது. 

மூண்ணாம்‌ முறை பகர்தீதும்போழ்‌ சமுதீரம்‌ மூதீரமாகுன்னு . 
(மூன்றாம்‌ முறை எழுதும்‌ போது சமுத்திரம்‌ மூத்திரம்‌ ஆகிவிடும்‌. 
மலையா ளப்‌ பழமொழி.) 

மூத்த குமரிக்கு முதுகிலே குழந்தை. 

மூத்தது மோழை; இனையது கரளை. 

மூத்த பெண்ணோ, நாத்தனாரேச? 49040 


மூத்தவள்‌ யேரகும்‌ போது அழகு; இளையவல்‌ வரும்பேரது அழகு, 
(மூத்தவளிடம்‌ மூதேவி, இளையாவனிடம்‌ லக்ஷ்மி, ) 

மூத்தவருககுப்‌ பிறகு இளையவருக்கு முறையா? 

மூத்தசன்‌ சருகு அரிகக, இளையான்‌ அநுபவிக்கிறாலி. 

மூத்தான்‌ பதிவிரதை என்றால்‌ இளையான்‌ அவிசாரியர? 
போர்‌?) 

மூத்தாள்‌ பெண்‌ வாழ்வும்‌ முழங்கையில்‌ பட்ட சுகமும்‌. 19045 


மூதீதால்‌ வாழ்வு முழங்கையில்‌ இடித்த இடம்‌ பேசல இருக்கும்‌. 
மூத்தாளும்‌ முட்டுக்கு உதவுவாள்‌, 
மூத்தாளே வாடி, முட்டிக்‌ கொண்டு சனியும்‌ இளையாசளே 
வாடி மலையாளம்‌ போவோம்‌. 
மூத்தாளை விட்டு இளையாளைப்‌ பட்டம்‌ கட்டின கதை. 
மூத்திரக்‌ குழியில்‌ தீர்த்தம்‌ ஆடுகிறதா? . 19050 


மூதீதிரத்தை நம்பிக்‌ கட்டுச்சாததீதை அவிழ்த்தானாம்‌. 
மூத்திரம்‌ பெய்வதற்குன்‌ முந்நூற்றெட்டுக்‌ குணம்‌, 
(முப்பத்தெட்டு,) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மூத்தோர்‌ சொல்‌ வார்தீதை அமிரிதம்‌. 
மூத்தோர்‌ சொல்லும்‌ முழு நெல்லிக்கரயும்‌ முன்‌ கசக்கும்‌; 
பிஅதித்திக்கும்‌. | 
(மூது நெல்லிக்காயும்‌. முன்‌ க௫௪க்கும்‌; பின்‌ இனிக்கும்‌.) 
மூத்தோர்‌ வார்தையைதீ தடுக்கிறுதா? 
(தட்டுகிறதா?) 


91 


19055 


மூதேவிக்கு முகூரீதீகம்‌ னைதிதால்‌ முப்பது நாழிகையும்‌ ராகு காலங்‌ 


மூதேவி, மூதேவி. முகம்‌ கழுவா மூதேகக, 

மூகேவி வாழும்‌ இடத்தில்‌ சீதேவி வாழ்வாளா? 
மூப்பிலும்‌ தருமம்‌ செய்ய முயற்சி செய்‌, 

மூப்பு ஏன்‌ பிடிப்பது? மூதேவி வச௫த்துக்கு அடையாளம்‌; 


மூப்புக்குச்‌ சோறும்‌ முறதீதுகீருச்‌ சாணியும்‌ . 
மூர்க்சம்‌ உள்ள ராஜாவும்‌ மூட மந்திரியும்‌ அழிவார்கள்‌. 
மூர்க்கரை மூர்க்கரி முகப்பமி. 

(உகப்பர்‌. ) 
மூரீக்கரேரடு இணங்கினால்‌ ஏற்க வேணும்‌ அபகீர்தீதி, 
மூர்க்கன்‌ முகதிதில்‌ மூதேவி குடி இருப்பாள்‌. 


மூர்க்கணுக்கு முதல்‌. 

மூர்க்சனும்‌ முதலையும்‌ கொண்டது வீடா. 

மூரீக்கனும்‌ முதலையும்‌ சரி. 

மூரீக்கனைச்‌ சேரீ ந்தவன்‌ வாழான்‌; மூடனைச்‌ சேரி ந்தவன்‌ 
படியான. 


மூரீதிதி சிறிது; கீர்தீதி பெரிது. 


மூலக்‌ காற்றுப்‌ புழு விழும்‌. 

மூலத்துப்‌ பெண்‌ மாமியார்‌ மூலையிலே. 
(மூக்கிலே.) 

மூலவருக்கே மொந்தைத்‌ தண்ணீர்‌ இல்லை என்றால்‌ 
எல்லாம்‌ அபிஷேகமாம்‌ . 

மூலிகை அறுத்தால்‌ மூன்று வருஷம்‌ ஆளலாம்‌, 
(அறிந்தால்‌. ) 

மூலையில்‌ இருப்பவரை முற்றத்தில்‌ வைத்தது போல. 


மூலையில்‌ திட்டுகிறவனை முற்றத்தில்‌ இழுத்த கதை. 
மூலையிலே சுந்தரம்‌, ஓதுகிறானடி மந்திரம்‌. 
மூலை வீட்டிலே முட்டை இடுகிறான்‌. 


49(00 


%900௦ 


19070 


ஆலயம்‌ 


19075 


92 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மூலைந்து கூடினால்‌ மூளியும்‌ பெண்‌ ஆவாலி. 
மூளிச்‌ சட்டி ஆனாலும்‌ கொழுக்கட்டை வேக வேண்டும்‌. 19080 


(வேகிறது ஒன்று.) 


மூளி நாய்க்குப்‌ பட்டது மிசிசம்‌ 

மூன்றாம்‌ ஈற்று மாட்டுக்கு முதுகு எல்லாம்‌ பா ல்‌. 

மூன்றாம்‌ கட்டு அவிழ்த்தால்‌ தெரியும்‌. 

மூன்றாம்‌ பேஸ்து வைத்தவன்‌ மூஞ்சி மாதிரி. 

மூன்றாம்மாதத்தில்‌ முறிகிழங்கு ஆகும்‌; நரலாவது மாததீதில்‌ நார்க்‌ 
கிழங்கு ஆகும்‌. 19085 


மூன்றாம்‌ மாதம்‌ முறியல்‌ கிழங்கு. 

(பனை. ) 
மூன்றாம்‌ வயசில்‌ மூலையில இருக்கிற வார்த்தை எல்லாம்‌ வரும்‌. 
மூன்றாவது மாதத்தில்‌ முறிகிழங்கு ஆகும்‌; நாலாவது மாதத்தில்‌ 

நார்க்கிழங்கு ஆகும்‌. 

(பனை,) 


மூன்றாவது முதுகு எல்லாம்‌ யால்‌. , 
மூன்று அடி அடித்து முன்‌ உடைந்தது போல, 19090 


மூன்று அடியும்‌ அடித்துப்‌ போர்‌ மேலேயும்‌ போட்டாச்சுது. 

மூன்று ஐம்பது வாழ்வானா? 

மூன்றுக்கு ஒன்று முதலுக்கு நாலும்‌, 
(முதலுக்கு மூன்று.) 

ஐநூறு காசுக்‌ சுதிரை. அறுகாசு வைக்கோல்‌ தின்கிறதரம்‌. 

மூன்‌ றுகுசீனிக்காரர்கூடி ச்‌ சூப்பைக்‌ கெடுத்தாற்‌ போல. 19095 
(குசினிக்காரன்‌ -சமையற்காரன்‌ . ) 


மூன்று தலைமுறையும்‌ முட்டாள்‌. 
மூலீ று பல்லும்‌ போனவருக்கு முறுக்குக்‌ கடையில்‌ எண்ன வேலை? 
மூன்று பிடித்து எண்ணும்‌ பேர்‌ வழி. 
(மூணு.) 
மூன்‌ று பேர்‌ சேர்ந்தால்‌ மோசம்‌; நாலு பேர்‌ சேர்ந்தரல்‌ நாசம்‌. 
மூல்று பேர்‌ வழிக்குத்‌ துணை; இரண்டு பேர்‌ பிணையல்‌ மாடு; 
ஒருவன்‌ போனால்‌ பரதேசி. 19100 


மூன்று பொருளையும்‌ தேடு; முதிர்‌ வயதில்‌ ஊன்று கோல்‌ ஆகும்‌. 

மூன்று மாசத்துக்கு ஒரு மாரி பெய்தால்‌ ஒருபோகம்‌ விளையும்‌. 

மூன்று மாசத்துக்கு முன்னே பல்‌ போனவனுக்கு முறுக்குக்‌ 
கடையில்‌ என்ன வேலை? 


தமிழ்ப்‌ பழமொழிசகி 93 


மூன்றுமுடி கழுத்திலே; முப்பது இலை தெருவிலே. 
மூன்று முடிச்சுக்‌ கழுதீதில்‌ விழட்டும்‌; முப்பது இலை 
குப்பையில்‌ விழட்டும்‌. 19100 


மூன்று முழமும்‌ ஒரு சுற்று; முப்பது முழமும்‌ ஒரு சுற்று. 

மூன்று லோகமும்‌ பூசை கொண்ட முழுச்சாமியரர்‌. 

மூன்‌ மு வயசில்‌ மூலையில்‌ இருப்பது எல்லாம்‌ வரும்‌. 

மூன்று வீட்டுக்கு முக்காலி; நாலு வீட்டுக்கு நாற்காலி, 

மூன்றே முக்கால்‌ நாழிகைக்குள்‌ முத்து மழை பெய்தது; வாரி 
எடுக்கு முக்னே மண்‌ மாரி பெய்தது. 19110 
(வாரி எடுக்கு முன்னே மண்‌ மாரியாய்ப்‌ போயிற்று.) 


94 


Tt 


மெச்சி எச்சில்‌ இலை போட்டு மீந்ததை மடியில்‌ கட்டுவாம்களா? 

மெச்சிக்‌ கொள்ளுகிறதற்கு எச்சிலை எடுக்கிறது . 

மெட்டி போடுவதில்‌ என்ன இருக்கிறது? தட்டி நடப்பதில்‌ 
இருக்கிறது . 

மெத்த அத்து மிஞ்சின பேச்சுக்காரன்‌. 

மெத்தப்‌ படிதீதவருக்குச்‌ சோறு வெல்லம்‌. 19210 


மெதீதப்‌ படித்தவன்‌ சித்தம்‌ சரியில்லை. 

மெத்தப்‌ படித்தவன்‌ பைத்தியக்காரன்‌ , 

மெத்தப்‌ பரிவாம்‌ உள்ளே எரிவாம்‌. 

மெதீதப்‌ புடைவை மெதீதக்‌ குளிர்‌. ' 

மெத்தை நேர்த்தி, தலையணை பீற்றல்‌, 19120 


மெத்தையில்‌ படுத்தல்‌ நித்திரைக்கு அழகு. 

மெதுவரய்ச்‌ சாப்பிட்டால்‌ அதிகம்‌ கொள்ளும்‌. 

மெய்‌ ஆனால்‌ வைத்துக்‌ கொள்‌; பொய்‌ ஆனால்‌ விட்டு விடு. 

மெய்‌ இருந்து விழிக்குது; பொய்‌ இருந்து பொரிக்குது. 

மெய்‌ என்று இருந்தேன்‌, விழித்தேன்‌ கனவாக. 19125 


மெய்‌ ஒழுக்கத்தார்களுக்கு மேனிமை இல்லை ஒரு சாலும்‌, 

மெய்க்கும்‌ பொய்க்கும்‌ விரற்கடை தூரம்‌, 

மெய்‌ கிடந்து மெலியுதாம்‌; பொய்‌ கிடந்து பொலியுதசம்‌. 

மெய்‌ கொண்டு விழிக்கிறது; பொய்‌ கொண்டு புரிகிறது, 

மெய்‌ சொல்லிக்‌ கெட்டவனும்‌ இல்லை; பொய்‌ சொல்லி 
வாழ்ந்தவனும்‌ இல்லை. 19190 


மெம்‌ சொல்லி வாழாதவன்‌ பொய்‌ சொல்லி வரழ்வானா; 
மெய்ஞானம்‌ உடையாருக்கு அஞ்ஞானம்‌ இல்லை. 
மெய்த்‌ தொழில்‌ என்றும்‌ மெய்‌ பயக்கும்‌. 
(மேன்மை. ) 
மெய்‌ தவிக்கும்‌? பொய்‌ புலம்பும்‌, 
மெய்‌ நின்று விழிக்கிறது; பொய்‌ நின்று கூத்தாடுகிறது. 19185 
(பொரிகிறது,) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 95 


மெய்ம்மை சாற்ற வையம்‌ ஏற்றும்‌, 

மெய்‌ மூன்றாம்‌ பிறை; பொய்‌ பூரண சந்திரன்‌. 

மெய்யது நன்றி இடும்‌. 

மெய்யனுக்கு ஐயம்‌ இல்லை: பொய்யனுக்கு லாபம்‌ இல்லை. 
மெய்யான சத்தியன்‌ வேதவாசகன்‌. 19140 


மெய்யுடை ஒருவன்‌ சொல மாட்டாமையரல்‌ பெரய்‌ பேரலும்மே 

பொய்‌ போலும்மே. 
மெய்யைப்‌ பொய்‌ அழிக்குமா? 
மெல்லச்‌ சாப்பிட்டால்‌ கொள்ளை போமா? 
மெல்லப்‌ பசயும்‌ தண்ணீ கல்லையும்‌ குழியப்‌ பரயும்‌. 

(உருவச்‌ செல்லும்‌. ) 
மெல்லவும்‌ மாட்டாமல்‌ சொல்லவும்‌ மாட்டாமல்‌ 

வீழிக்கிறான்‌. 19145 


மெல்லவும்‌ முடியாமல்‌ விழுங்கவும்‌ முடியாமல்‌ விழிக்கிறான்‌, 

மெல்லிசு நோனா எல்லிட்டுக்‌ கூதீதியால்‌ . 

மெல்லியலால்‌ தோள்‌ சேர்‌. 

மெல்லெனப்‌ பாயும்‌ தண்ணீர்‌ கல்லையும்‌ பதும்‌ செல்லும்‌. 
(கல்லிலும்‌ குழியச்செல்லும்‌,) ப 

மெலட்டூர்‌ மினுக்கு; திருவாரூர்‌ திப்பிசம்‌, 19150 


மெலிந்தவனுக்கு மெத்தப்‌ பலன்‌; மேனி மினுக்கிட்டவளுக்கு 
மெத்தக்‌ கசம்‌. 
(மெத்தச்‌ சுகம்‌,) 

மெலுக்கிலே அலைக்சழிவ . 

மெழுகாய்‌ உருகுகிறான. 

மெழுகாலே ஆகிலும்‌ வெள்ளைத்‌ தலை வேணும்‌. 

மெழுகின வீட்டில்‌ நாய்‌ புகுந்தது போல, 19195 


மெழுகுப்‌ பிள்ளையார்‌ போலத்‌ தொளுவு தொளுவு என்று 
இருக்கிறது. 
மெள்ள இருந்துதான்‌ தள்ளவேணும்‌ பகையை. 
மெள்ள மெள்ள வந்தாளசம்‌; கட்டில்‌ மெத்தை போட்டரளரம்‌, 
மெள்ள மெள்ள வந்தானாம்‌; மிளகு என்றானாம்‌; 
சுக்கு என்றானாம்‌. 
(மெள்ள மெள்ள வந்தான்‌, மிளகு அக்கு என்றான்‌, ) 
மெனக்‌ கெட்ட பூதி தினைக்குதீதப்‌ பேோனாளாம்‌. 19160 


96 


மேகத்தில்‌ பறக்கிற குதிரைக்கு மேடு ஏது? பள்ளம்‌ ஏது? 

மேட்டிமைக்சாரருக்கு எதிர்த்து நிற்க வேண்டும்‌; 
மெத்தனக்காரருக்குக்‌ கிருபை அளிக்க வேண்டும்‌. 

மேட்டில்‌ ஏறினால்‌ முத்தாச்சி; பள்ளத்தில்‌ இறங்கினால்‌ அதிதுரச்சி 

மேட்டிலே போனால்‌ தங்கச்சியும்‌ பள்ளத்திலே வந்தால்‌ 
பெண்டாட்டியுமா? 

மேட்டுக்காகப்‌ பயமாம்‌; வீதி வழியில்‌ திகிலாம்‌. 19165 


மேட்டு நிலத்தை உழுதவனும்‌ கெட்டான்‌; மேட்டுப்‌ பிள்ளையைப்‌ 
பெற்றவனும்‌ கேட்டான்‌. 

மேட்டு நிலத்தை உழுதவனும்‌ கெட்டான்‌; மேல்‌ மினுக்கிதீ 
திரித்தவனும்‌ கெட்டான்‌. 

மேட்டுப்‌ பயிரை உழுதவனும்‌ கெட்டான்‌; மேட்டுப்‌ பயலைத்‌ 
தொட்டவனும்‌ கெட்டான்‌ . 
(மேட்டுப்‌ பயிரை இட்டவனும்‌. ) 

மேட்டுப்பாளையத்சுப்‌ பருப்பு நீலகிரியில்‌ வேகாது. 

மேடும்‌ சமி. பள்ளமும்‌ சரியா? 19470 


மேய்க்காமல்‌ கெட்டது மாடு; பாய்ச்சசமல்‌ கெட்டது பயிர்‌, 
மேய்க்காலில்‌ ஊட்டினால்‌ பல்லாயில்‌ பால்‌ ஏது? 
மேய்க்கும்‌ மேய்ப்பரனை வியக்கும்‌ வாயன்‌ . 
மேய்கிற கழுதைவயக்‌ கூவுகிற கழுதை கெடுத்ததாம்‌. 

(கூவுகிற மாடு.) 
மேய்கிற கோழியின்‌ மூக்கை உடைத்தாற்பேரல. 19119 


மேய்கிற மாட்டின்‌ கெரம்பிலே புல்லைக்‌ கட்ட வேணுமா? 

மேய்கிற மாட்டை நக்குகிற மாடு கெடுத்ததாம்‌. 

மேய்கிற மாடு நக்குகிற மாட்டை இழுத்துக்கொண்டு போயிற்றாம்‌; 

மேய்கிற நாளைக்குப்‌ பால்‌ பீச்சிக்‌ குடித்தது லாபம்‌. 

மேய்த்தரல்‌ கழுதை மேய்ப்பேன்‌; இல்லாவிட்டால்‌ பரதேசம்‌ 
போவேன்‌, 19180 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 97 


மேய்திதால்‌ மதனியை மேய்ப்பேன்‌ ; இல்லையென்றால்‌ 
பரதேசம்‌ போவேன்‌, 
(மைத்துனியை. ) 

மேய்த்துத்‌ தெளியாத மாடு தேய்த்துதி தெளியும்‌. 

மேய்ப்பவன்‌ போனரல்‌ ஆடு தொழுவதீதில்‌ இருக்குமா? 
(மேய்ப்பனார்‌.) 

மேய்ப்பான்‌ கண்ணிலும்‌ உடையவன்‌ பிடரி நலம்‌. 

மேய்ப்புப்‌ பாதி; தேய்ப்புப்‌ பாதி. 49185 


மேயப்‌ போகிற மாட்டுக்குக்‌ கொம்பிலே புல்‌ கட்ட முடியுமா? 
(புல்‌ கட்டிக்‌ கொண்டா போகிறது?) 

மேயப்‌ போகிற மாடு கெரம்பி ல புல்லைக்‌ கட்டிக்‌ கொண்டு 
போகிறதா? . 

மேருவை அடைந்த காகமும்‌ அமிருதம்‌ உண்ணும்‌. 

மேருவைச்‌ சார்ந்த காகமும்‌ பொன்‌ நிறமாம்‌. 


(அடைநீத.) 
மேல்‌ உதடு இல்லாதவன்‌ வேய்ங்குழலுக்கு அச்சாரம்‌ கேட்டது 
போல்‌. 19190 


மேல்‌ கமணும்‌ இனிமையால்‌ காலுக்கு நோய்‌ காட்டில்‌ சுலுழ்ந்தாண்‌. 

மேல்‌ நோக்கிய மரமும்‌ கீழ்‌ நோக்கிய கிணறும்‌. 

மேல்‌ மினுக்கியைக்‌ கட்டினவனும்‌ மேட்டுப்‌ புன்‌ செய்யை 
உழுதவனும்‌ கெட்டான்‌. 

மேலே பாரித்தசல்‌ சிங்காரம்‌; உள்ளே பார்த்தால்‌ ஓக்காளம்‌, 

மேலே பார்த்தால்‌ மினுக்குத்தான்‌; உள்ளே பார்த்தால்‌ 
தொளுக்குத்தான்‌. 4992 


மேலைக்கு இருப்பாரு: இல்லை; கூலிக்கு அறுப்பாரும்‌ இல்லை. 
(இறுப்பாரும்‌.) 

மேலைக்கு உழுவார்‌ கூழுக்கு அழுவரர்‌. 
(கூலிக்கு. ) 

மேலைக்குத்‌ தாலி கட்டுகிறேன்‌; கழுத்தே சுகமாயிரு என்றால்‌ 
போல. 
(மேலைக்கு வாழ்க்கைப்படுகிறேன்‌.) 

மேலேசர்‌ அறிவு கீ3ழார்க்குவருமர? 

மேழிக்கு உடையவன்‌ வேளசளமன ப 49200 


மேழிச்‌ செல்வம்‌ கேரழை படாது. 
(படுமா?) 
மேளகாரனுக்கு ஏற்ற மத்தளக்‌ கட்டை, 


98 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மேளம்‌ செட்டும்‌ மசமியாருக்குத்‌ தாளம்‌ போடும்‌ மருமக. 

மேற்குப்‌ பார்த்த மாளிகையை விடத்‌ தெற்குப்‌ பார்த்த 
குடிசை மேல்‌. 

மேற்கே மழை பெய்கிறதென்றால்‌ ஆற்றில்‌ 


இறங்கலாமா? 19205 


மேற்கே மழை பெய்தால்‌ கிழக்கே வெளிளம்‌ வரும்‌, 
மேன்‌ மக்கள்‌ சொல்‌ கேள்‌. 
மேல்மையின்‌ மேன்மையன்‌ மேலாம்‌ பதவியன்‌, 
மேனா மினுக்கியைக்‌ கெரண்டவனும்‌ கெட்டான்‌; மேட்புலே 
பயிர்‌ இட்டவனும்‌ செட்டான்‌. 
(மேண்‌.) 
மேனா மினுக்கியைக்‌ கொண்டவனும்‌ கெட்டான்‌; கூட்டுப்‌ 1.9210 


பயிரை உழுதவனும்‌ கெட்டான்‌. 
மேனி எல்லாம்‌ சுட்டாலும்‌ விபசாரம்‌ செய்கிறவள்‌ விடான்‌. 
மேனி ஒறுப்பே ஞானி நினைப்பு, 


99 


மை 


மை இட்ட கண்‌ கை விட்டு அழும்‌. 
மை இட்ட கண்ணிலே மை இடு; மாமியார்‌ பிட்டத்திலே 
கை இடு, 
மை கரையாமல்‌ அழுபவள்‌ சமர்திது, 19215 


மை கரையாம முதுகு ஆட்டு. 
மைத்துனன்‌ உண்டானால்‌ மலை ஏறிப்‌ பிழைக்கலாம்‌. 
(துணை இருந்தால்‌.) 
மைத்துனனைவிட உறவு இல்லை; மயிரைவிடக்‌ கறுப்பு இல்லல 
மை மை சுந்தரி, கதவை ஒஞ்சரி, 
மையலை ஊட்டும்‌ மாதரின்‌ மகிமை, 19220 


மைலங்கி, மைலங்கி, பூ எங்கே வைத்தாய்‌? வாடாதே 
வதங்கரதே அடுப்பிலே வைத்தேன்‌. 

மை விழியார்‌ மனை அகல்‌. 

மை விழியரள்தனீனைச்‌ கைவிட்டு ஒழுகு. 

மைனர்‌ ஜாலி, மணிபர்ஸ்‌ கரலி, 
(மணி பர்ஸ்‌: Money Paurse.) 


190 


இற்‌ 


மொச்சைக்‌ கொட்டை தின்றாலும்‌ பொசிசெரிப்பு; மோரீ 
விட்டுச்‌ சரப்பிட்டாலும்‌ பொச்செரிப்பு. 19324 


மொட்டு மொட்டு என்று விழித்திருந்தான்‌ . 
மொட்டை அடிச்து விட்டார்‌. 
மொட்டை இட்டால்‌ கட்டை இடும்‌. 
(குழந்தைக்கு. ) 
மொட்டைச்சிக்குத்‌ தகுந்த மையல்‌; 
மொட்டைச்சிக்கு முழங்காலில்‌ பிள்ளை. 19280 


மொட்டைச்சி சொருக்கை நினைதீது அழுதது போல. 
மொட்டைச்சி முண்டைக்குக்‌ கல்யாணம்‌ ஆகி அவள்‌ திட்டுத்‌ 
திடுக்கென்று தெருக்கோலம்‌ பேரனாளாம்‌, 
மொட்டைத்‌ தலைக்கு ஒரு கெட்டுக்‌ கூடை; மோழைத்‌ 
தலைக்கு ஒரு தரற்றுத்‌ கூடை. 
(பொட்டுக்‌ கூடை.) 
மொட்டைத்‌ தலைக்கு ஒரு பட்டுக்‌ குல்லாய்‌, 
மொட்டைத்‌ தலைக்குச்‌ சந்தனம்‌ வந்தால்‌ உ.லிள மயிரைக்‌ 
கொண்டுதான்‌ சிலுப்ப வேண்டும்‌. 10235 


மொட்டைத்‌ தலைக்கும்‌ முழங்காலுக்கும்‌ முடிச்சுப்‌ போட்டது 
போல. 
(மொட்டத்‌ தலைக்கும்‌.) 
மொட்டைத்‌. தலைச்சிக்குக்‌ கூந்தல்‌ அழகி எண்று பெயர்‌ 
வைத்தாற்‌ போல, 
மொட்டைத்‌ தலையன்‌ சன்னதம்‌ வந்தால்‌. உள்ள மயிரைக்‌ 
கொண்டுதான்‌ சிலுப்ப வேண்டும்‌, 
மொட்டைத்‌ தலையன்‌ போருக்கு அஞ்சான்‌ 
மொட்டைத்‌ தலையன்‌ முழு மோசக்கராரன்‌. 19240 


மொட்டைத தலையில்‌ தண்ணீர்‌ விட்டாற்‌ போல. 
மொட்டைத்‌ தலையில்‌ பட்டம்‌ கட்டி ஆள வந்தானே? 
(பட்டாளம்‌ கட்டி.) 


தமிழ்ப்‌ பழமெசழிகன்‌ 101 


மொட்டைத்‌ தலையில்‌ பேய்‌ வருமா? 
மொட்டைத்‌ தலையில்‌ பேன்‌ சேருமா? 
(பேன்‌ போல, ) 
மெசட்டைத்‌ தலையும்‌ குடுமித்‌ தலையுமரய்ப்‌ பிணைக்கிறது. 19245 


மொட்டைத்தாதன்‌ ஊரிலே மொட்டையனைத்‌ தேடியது போல. 

மெரட்டைதீதாதன்‌ குட்டையில்‌ விழுந்தால்‌ எடுப்பார்‌ இல்லை, 
பிடிப்பாரி இல்லை, 

மெரட்டைதீதாதன்‌ குட்டையில்‌ விழுந்தான்‌, 

மெசட்டைதீதாளம்‌ குட்டையில்‌ விழுந்தரற்‌ போலே. 

மொட்டை மரத்திலே முந்நூறு காக்காய்‌; தட்டிப்‌ பார்த்தால்‌ 
ஒன்றும்‌ இல்லை. 19250 


மெரட்டைமரடு தலையைக்‌ கழற்றிக்‌ கொண்டது போல. 
மொட்டை மாடும்‌ சரி, கொம்பு மாடும்‌ சரி. 
மெசண்டி மாடு வந்துதான்‌ பட்டி அடைக்க வேண்டும்‌. 
மொண்டு ஆளுகிற வீட்டில்‌ கொண்டு ஆண்டா முடியும்‌? 
( நிறையும்‌?) 
மொண்டு தின்கிற வீட்டில்‌ கொண்டு தின்று முடியுமா? 19258 


மெசட்டைச்‌ சோற்றுக்கு மேளம்‌ அடிக்கிறான்‌, 
(மேனம்‌,) 

மெரந்தைத்‌ தண்ணீரில்‌ வீடு வெந்து பேரனால்‌ மிடரத்தண்ணீருக்கு 
எப்படி? 

மெரரோ என்றவன்‌ கழுத்தில்‌ லிங்கதீதைக்‌ கட்டினானாம்‌, 
(முறையோ ,) 

மொழி தப்பினவன்‌ வழி தப்பினவன்‌. 

மொழி தவறாதவன்‌ வழி தவறாதவன்‌. 19260 


மொழியது அற மொழி. 
(மொழி வழி.) 
சிமா ழிவது மறுக்கின்‌ அழிவது தருமம்‌. 


102 


மேகத்துக்கு அவன்‌ பசர்தீது இட்டதே பிகைஷ்‌, 
மோகம்‌ முப்பது நாள்‌; ஆசை அறுபது நாள்‌, ப ப 
மோகனக்கல்‌ ஆனாலும்‌ பளு ஏறினால்‌ உடையாதா? 19265 


மோசம்‌ செய்வோன்‌ நாசம்‌ அடைவான்‌. 

மோசம்‌ நாசம்‌ கம்பளி வேஷம்‌. 

மோசம்‌ பாய்‌ போட்டுத்‌ தூங்குகிறது. 

மோட்டை போனசல்‌ கோட்டை போகும்‌. 
(மோட்டை எலிவளை.) 


மோடு போயும்‌ முண்டைக்குப்‌ புதீதி வரவில்லை. 19270 


மோ திரப்‌ பணத்துக்கு முத்தண்ணா, 

மேசத்த பூவைச்‌ சூடரர்‌; சூடிய பூவை மோவரர்‌, 

மோத்தாற்‌ போல முகத்தைக்‌ கடிக்கிறது. 

மோப்பம்‌ அறியா நாயும்‌ ஏப்பம்‌ இல்லச விருந்தும்‌ பயன்‌ இல்லை, . 
மோப்பம்‌ பிடித்த நாயும்‌ தூக்கம்‌ கெட்ட நாயும்‌ சும்மா இரச, 19279 


மோச்க்கடன்‌ முகட்டைதி தொடும்‌, 

மோச்‌ சுடுகிறது என்று ஊதிக்‌ குடிக்கிறது போல. 

மோசீ மோரோடே ; நீர்‌ நீரோடே. 

மேசச்‌ விற்ற கரச மூன்று நரல்‌ வரும்‌. 19280 


மோருக்குப்‌ போகிறவருக்கு முட்டி பிறகாலேயோ? 

மேசருக்குப்‌ போய்‌ மொந்தையை ஒளிப்பானே? 
(வத்து ஒலிக்கிறதா?) 

மேசருககும்‌ முலைப்பாலுக்கும்‌ தோஷம்‌ இல்லை. 

மேசரைத்‌ தெளித்தாலும்‌ சல்யாணந்தான்‌; மூத்திரத்தைத்‌ 
தெளித்தாலும்‌ சல்யாணத்தசன்‌. 

மேசரோ என்பவன்‌ கழுத்தில்‌ லிங்கம்‌ கட்டினது போல, 19285 


மோனம்‌ என்பது ஞான வரம்பு, 
மோனம்‌ ஞானம்‌, 


மோக்ஷத்துக்கு அவன்‌ பார்த்து இட்டதே பிகைடி, 


103 


மென 


மெளனம்‌ உடையாருக்கு வாராது சண்டை. 
மெளனம்‌ கலக நரசம்‌. 19290 


மெளனம்‌ கலகம்‌ நாஸ்தி. 

மெளனம்‌ சம்மதத்துக்கு அடையாளம்‌. 

மெளனம்‌ சர்வார்த்த சாதகம்‌. 

மெளனம்‌ மலையைச்‌ சாதிக்கும்‌. 

மெளனி குடியைக்‌ கெடுப்பான்‌. 19295 
(கெடுப்பாள்‌,) 


யதா தேவதா ததர தான்ய. 

யதார்த்தமே உத்தமம்‌. 

யதரர்த்தவரதி வெகுஜன விரோதி. 

யதாராஜா ததர ப்ரஜா. 

யதாஸ்தானம்‌ பிரதிஷ்டாபயாமி, 19300 


யமன்‌ ஒருவரைக்‌ கெமல்வான்‌; ஏற்றம்‌ மூவரைக்‌ கொல்லும்‌. 

யமன்‌ கடாவை ஏரில்‌ பூட்டினது போல. 

யமன்‌ கையில்‌ அகப்பட்ட உயிர்‌ போல. 

யமன்‌ பிள்ளையைப்‌ பேய்‌ அடிக்குமா? 

யமன்‌ வரயில்‌ அகப்பட்ட உயிர்‌ திரும்பி வராது. 19305 


யமனுக்கு ஏழு பிள்ளை கொடுக்க மாட்டார்கள்‌. 
யமனைக்‌ கண்ட உயிர்‌ போல. 


104 


யாசகம்‌ புருஷ லக்ஷணம்‌. 
யாதும்‌ ஊரே; யாவரும்‌ கேளிர்‌, 
(புறநானூறு. ) 
வரர்‌ குடி கெட்டாலும்‌ நீருடி மிளகு சாறு. 19310 


யாரால்‌ கெட்டேன்‌? நோரால்‌ கெட்டேன்‌ , 
(நேரு 5 வாய்‌.) 

யாவையும்‌ பாடிக்‌ கோவை பாடு. 

யானும்‌ அறியேன்‌; அவளும்‌ பெரய்‌ சொல்லால்‌. 


யுகத்திற்கு யுகம்‌ வித்தியாசம்‌ உண்டு, 
யுகம்‌ முடிய மழை பெய்தாலும்‌ ஓட்டாங்‌ கிளிஞ்சல்‌ 
கரையுமா? ப 193915 
(பயிராகுமா?) 


195 


CAE 


யோக்கியர்‌ வருகிறார்‌; செம்பை எடுதிது உள்ளே வை. 
யோக்கியவான்‌ பாக்கியம்‌ பிள்ளையி£ல தெரியும்‌. 
யோக்கியனுக்குப்‌ பயப்படாவிட்டா லும்‌ போக்கிரிக்குப்‌ பயப்பட 
வேண்டும்‌, 
யோக்கியா, யோக்கியா, வீட்டைப்‌ பார்த்துக்‌ கொள்‌ என்றால்‌, 
என்‌ கை திருட்டுக்‌ கை, இழுத்துச்‌ சரத்திககெரல்‌ எனபைசனாம்‌. 
யோகக்கரரன்‌ பலலக்கு ஏறுவாண்‌ , 19320 


யோசனை நல்லதுதான்‌; வண்டிதான்‌ ௪சடை சப்பட்டை. 


ரங்கமே ஸ்தலம்‌, கம்பமே ஜலம்‌. 
ரங்கனே தெய்வம்‌, பொங்க3ல பிரசாதம்‌, சம்பமே 
தீர்த்தம்‌. 
ரசவரதிக்கு ஏது பஞ்சம்‌? 
ரதீத பாசம்‌ விடாது. 19325 


ரதிக்கு மன்மதன்‌ வாய்த்தது போல. 
ரவி அறியாததைக்‌ சுவி அறிவான்‌. 
ரக்ஷை உள்ள இடத்தில்‌ சிகைஷ இருக்கும்‌. 


106 


1௩ 


ராகு கொடுத்தாலும்‌ கொடுப்பான்‌; செடுத்தா லும்‌ கெடுப்பான்‌. 

ராகு தசையில்‌ வாழ்ந்தவனும்‌ இல்லை; ராஜா தசையில்‌ 
கெட்டவனும்‌ இல்லை. 19880 

(ராஜா - குரு.) 

ராகுவைப்‌ போல்‌ கொடுப்பவன்‌ இல்லை; கேதுவைப்‌ போல்‌ 
கெடுப்பவன்‌ இல்லை. 

ரால்கி மிஞ்சி ரூம்‌ தேடுகிறது; ஆக்கிப்‌ போட ஆள்‌ தேடுகிறது. 

சங்கி மெசச்சைக்‌ கொட்டை, இரச மூன்று நாளாய்‌ ஊறின 
கொட்டை, பொழுது விடிந்து பிதிககிப்‌ பரர்த்தால்‌ தோல்‌ கூட 
வராத கொட்டை. 

ராட்டினம்‌ வருகிறது; வண்டியை விலக்கு. 

ராத்திரி செத்தால்‌ எண்ணெய்க்கு விதி இல்லை; பகலில்‌ செத்தால்‌ 
வாய்க்கரிசிக்கு வழி இல்லை, 19995 


சாத்திரி படிக்கிறது ராமாயணம்‌; விடிந்து இடிக்கிறது 
பெருமசள்‌ கோயில்‌. 
ராத்திரி பிறந்தவர்களும்‌ உதவாது; பகலில்‌ பிறந்தவர்களும்‌ 


உதவாது. 
ராத்திரி முழுதும்‌ ராமாயணம்‌ கேட்டுச்‌ சீதைக்கு ராமன்‌ என்ன 
என்றது போல, 
ரசபணச என்றாளாம்‌ 
சாம பாணம்‌ பட்டு உருவினரற்‌ போல, 19840 


சசம பணமே பரணம்‌; அது எங்கே போச்சுதோ கரணோம்‌. 
சசமர்‌ இருக்கிற இடம்‌ அயோத்தி. 
சாம ராஜ்யம்‌, 
சசமரைப்‌ போல ராஜா இருந்தால்‌ அநுமானைப்‌ போலச்‌ 
சேவகன்‌ இருப்பான்‌ , 
(இருக்க வேண்டும்‌, ) 
ராம லக்ஷ்மணரைப போல இசைந்திருக்கிறது. 19349 


ராமன்‌ ஆண்டசல்‌ என்ன? ராவணன்‌ ஆண்டால்‌ என்ன? 
ராமன்‌ மங்கையோடு இணகல்கியது அவம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 107 


ராமன்‌ வாக்குக்கு இரண்டு உண்டோ? 

ராமனைப்‌ போல ராஜா இருந்தால்‌ அறுமரனைப்‌ போலச்‌ 
சேவகனும்‌ இருப்பான்‌. | 

ராமஸ்வாமி சகாயம்‌, வயிறு வளர்ப்பது உபாயம்‌ . 19850 


ராமாமிரீதமே ஜீவனம்‌ என்று பட்டினியாய்‌ இருக்கலாமா? 

ராமாயணம்‌ ரங்கு; பாரதம்‌ பொங்கு, 

ரசமாயணம்‌ வண்ட புராணம்‌; பாரதம்‌ பண்ட புராணம்‌. 

ராமேசுவர தீதுக்குப்‌ போகும்போது பாம்பனாறு குறுக்கிட்டாற்‌ 
போல. 
(போக.) 

ராமேசுவரத்துக்கும்‌ காசிக்கும்‌ போயும்‌ பிடித்த சனீசுவரன்‌ 
தொலையவில்லை. 19869 


ராமேசுவரம்‌ போனாலும்‌ சனீசுவரன்‌ பின்னோடே. 

ராயர்‌ இட்டது கட்டளை. 

ரரயரீ ஏறின குதிரைக்கு மேடு ஏது? பள்ளம்‌ ஏது? 

ராயர்‌ தரீபாரீ 

சரவண சந்நியாசி 19860 


சரவணன்‌ குடிக்கு மகோதரன்‌ போலும்‌; சுயோதனன்‌ குடிக்குசி 
சகுனி போலும்‌. 
(சுயோதனன்‌ துரியோதனன்‌.) 
ரரவுத்தர்‌ தவிட்டுக்கு ஆலாய்ப்‌ பறக்கிறாரசம்‌; குதிரை சோதுமை 
ரொட்டிக்குப்‌ பறகீகிறதரம்‌. 
ரசவுத்தருக்கு மேற்கே பிரயாணம்‌; குதிரைக்குக்‌ கிழக்கே 
பிரயாணம்‌. 
(ராவுத்தருக்குக்‌ கிழக்கே பயணம்‌... மேற்கே.) 
ரரவுத்தனே சினந்திருக்கும்‌ போது குதிரை கோதுமை 
ரொட்டிக்கு அழுததாம்‌. 
ராவுத்தனைதீ்‌ தள்ளினதும்‌ அல்லாமல்‌ குழியையும்‌ பறித்ததாம்‌ 
குதிரை, 19365 


ரசஜகீரியைக்‌ காவுகிறது போல, 
ராஜ சமுகத்துக்கு எலுமிச்சம்‌ பழம்‌ போல, 
(சிறப்பு. ) 
ராஜபத்தினி பதிவிரதை. 
ரரஜப்‌ பயலோடே கூடித்‌ தாதப்‌ பயலும்‌ கெட்டானாம்‌. 
(ராஜாப்‌ பயல்‌.) 
ராஜ வரும்படியோ, நஞ்சை வரும்படியோ? 19370 


108 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ராஜா ஆனாலும்‌ தன்‌ தாய்க்கு மகனே. 

ரரஜா ஆனைமேல்‌ வருகிறாரி என்று வீட்டுக்‌ கூரைமேல்‌ 
ஏறினரனமம்‌. 

ராஜா இருக்கப்‌ பட்டணம்‌ அழியுமா? 

ராஜா எவ்வழி, குடிகளும்‌ அவ்வழி. 

ராஜா ஏறிய குதிரைக்கு மேடு ஏது? பளீளம்‌ ஏது? 19975 

ரரஜா ஏறிய குதிரையைப்‌ போல. 

ராஜா கடன படப்‌ புழுக்கை காடிதீதண்ணீர்‌ குடித்தது போல. 

ராஜா கேட்கக்‌ கேட்க இன்னொன்று புறப்படுகிறது என்றானாம்‌ 

ராஜா செநிகோல்‌ தண்‌ நாடு வரையில்‌. 

ராஜா பெண்ணுக்கும்‌ எனக்கும்‌ பாதிக்‌ கல்யாணம்‌ ஆகிவிட்டது 
என்றானாம்‌. 19380 


ராஜா பெரியவனோ? போக்கிரி பெரியவனோ? 

தாஜா மகள்‌ ஆனாலும்‌ கொண்டவனுக்குப்‌ பெண்டுதான்‌ . 
(பெண்சாதி. ) 

ரஜா மெச்சினவள்‌ ரம்பை, 

ரஜா ராஷ்ட கீருதம்‌ பாபம்‌. 

ராஜா வந்தது ஆயிரம்‌ குயனுக்குசி சமானம்‌. 19385 


ராஜாவின்‌ பலம்‌ இருந்தால்‌ அஷ்டமதிதுச்‌ சனி என்ன செய்யும்‌? 
(ராஜா-குரு. ) 

ரஜா வீட்டுத்‌ தோட்டத்தில்‌ ரோஜாப்பூப்‌ பூதீதிருந்தரல்‌ 

பார்க்கலாமே தவிரப்‌ பறிக்கலாமா? 

ராஜா வீட்டு நாய்‌ மாதிரி. 

ராஜாவுக்குச்‌ சாவு இல்லை, 

ராஜாவுக்குச்‌ செங்கோல்‌; சம்சரரிக்கு உழவு கோல்‌, 19990 
(சம்சாரி. ௨ழவன்‌,) 


ராஜாவும்‌ பெண்ணும்‌ கெரடியும்‌ கிட்ட இருக்கிறதைத்‌ தழுவிக்‌ 
"கொள்ளும்‌, 

ரசஜாளியைக்‌ கண்ட கொக்குப்‌ போல. 

ராஜீகம்‌ தெய்விகம்‌ எப்படியோ? 

ராக்ஷசனுக்கும்‌ ஒரு புரோகிதன்‌ வேண்டும்‌, 

ராக்ஷ்சனுக்கும்‌ ஒரு புரோக்ஷஸன்‌ உண்டு. 19395 


109 


ரிஷி உடைமை இராதி தங்காதது போல. 
ரிஷி கர்ப்பம்‌ இராத்‌ தங்காது. 

ரிஷிப்‌ பிண்டம்‌ இராதீ தங்காது. 

ரிஷி மூலம்‌ நதி மூலம்‌. 


ரசி சண்ட நாக்குச்‌ சும்மா இராது. ப 19400 


ருசி கண்ட்‌ பூனை அடுப்பங்கரை ஏறும்‌, 
ருசி கண்ட பூனை உறி உறியாய்த்‌ தாவுமாம்‌; வரிசை கண்ட்‌ 
மாப்பிள்ளை வந்து வந்து நிற்பானாம்‌. 
(உறி உறியை.) 
ருசி கண்ட பூனை உறியை எட்டி எட்டிதீதாவுமாம்‌. 
ருதீதிராக்ஷப்‌ பூனை 
ருத்திராக்ஷப்‌ பூனை உபதேசம்‌ பண்ணினது போல, 19405 


ருத்திராக்ஷப்‌ பூனை ஒன்றும்‌ தெரியாதது போல்‌ இருக்கும்‌, 


110 


ரூபரய்‌ அணாவில்‌ இருக்கிறது உலகம்‌. 
ரூபரய்‌ என்றால்‌ வயிறு நிறைந்து போகுமா? 
(நிறையுமா?) 


ரொ 


ரெய்கூனிலிருந்து வந்தவனைச்‌ சிங்கப்பூரில்‌ என்‌ பேரனைப்‌ 
பார்த்தாயா என்று கேட்டது போல. 
ரெட்டி ஒச்சே முதல்‌ எழுத்து, 19410 


ரெட்டிபரளையத்திலிருந்து இரண்டு தடிக்கழுறைகள்‌ வந்தன; 
அறுகம்புல்லை விட்டுக்‌ கோரைப்‌ புல்லைத்‌ தின்றன. 

ரெட்டியாரே, ரெட்டியாரே என்றால்‌ கலப்பையைத்‌ திட்டென்று 
போட்ட கதை. 

செட்டியோ, மட்டியோ? 

ரெயிலுக்கு ரூல்‌ இல்லை; கழுதைக்குக்‌ கடிவாளம்‌ இல்லை, 


111 


லங்கணம்‌ பரம ஒளஷதம்‌. 19415 


லல்கிணி இலங்கைக்குக்‌ காவல்‌. 
லயம்‌ சுமலாலயந்தான்‌ , 
லவர லவா என்று அடித்துக்‌ கொள்கிறாள்‌. 
(போல போல என்று.) 
லஜ்ஜையை விட்டுக்‌ கஜ்ஜையைக்‌ கட்டு. 
லக்ஷ்மி வரும்போது அழகு; மூதேவி போகும்போது அழகு, 19420 


லக்ஷணம்‌ அவலக்ஷணம்‌ முகத்திலே. 


லாட்டரி அடிக்கிறான்‌. 
லாபம்‌ கரட்டுகிறவர்களைக்‌ காட்டிலும்‌ வனிதம்‌ சசட்டுகிறவரீ 
களுக்கே காரியம்‌ கை கூடும்‌. 


லிதிகத்திற்கு எண்ணெய்‌ வழிய விட்டாற்‌ போல, 


லர 


லோகாபி ராமம்‌, த்தை 


லோகோ பினை ருசி. 
லோபிக்கு இரு செலவு. 
(இரட்டைச்‌ செலவு.) 
லோபிக்கு நரனரவிததிதிலும்‌ சேதம்‌, 


லெ 


லெளசிகம்‌ வைதிகம்‌ இரண்டும்‌ வேண்டும்‌. 19430 


வக்கணைக்‌ காரன்‌ புளுகு வாசற்படி மட்டும்‌. 
(வாயிற்படி மட்டும்‌. ) 
வக்கீலும்‌ வைத்தியனும்‌ வாசலில்‌ நாய்‌ கட்டி வைத்தாற்‌ போல, 
வக்குச்‌ சிக்காய்‌ மாட்டிக்‌ கெரள்கிறது. 
வகுத்து அறியாமல்‌ துணியாதே; படபடப்பாகச்‌ செய்யாதே, 
வகை அறிந்து செய்தால்‌ வாதம்‌ பலிக்கும்‌. 19485 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 113 

வகை தொகை இல்லாத பேச்சும்‌ புகையிலை இல்லாத பாக்கும்‌ 
வழவழா கொழ சொழா. 

வகை 'மடிப்பிலே மாட்டிக்‌ கொண்டது. 

வங்கணக்காரன்‌ புளுகு வாசற்படி. மட்டும்‌. 

வங்கதீதுக்கு நிகர்‌ வங்கம்‌; தங்கத்துக்கு நிகர்‌ தங்கம்‌. | 

வங்கம்‌ இறுகினால்‌ மகாரரஜன்‌ ஆகலாம்‌. 19440 


வங்கம்‌ சுட்டினால்‌ தங்கம்‌. 

வங்கம்‌ குத்தத்‌ தங்கம்‌ தேயுமா? 

வங்கம்‌ கெட்டால்‌ பங்கம்‌. 

வங்கம்‌ தின்றால்‌ தங்கம்‌ ஆகும்‌, 

வங்கரை கெரங்கரையாய்‌ மாட்டிக்‌ கொள்கிறது. 19445 


வற்காயக்காரனுக்கு வாய்க்‌ கொழுப்புச்‌ சீலையால்‌ வழிகிறது. 

வல்காளத்து நாய்‌ சிங்காதனம்‌ ஏற, வண்ணாரக்‌ குடி நாய்‌ 
வெளிளாவி ஏறிற்றாம்‌. 

வங்காளம்‌ போனாலும்‌ வாய்ச்‌ சொல்‌ ஒரு காசு; ஈழம்‌ போனாலும்‌ 
துடுப்பு ஒரு காசு. 

வங்காளம்‌ போனாலும்‌ வாரியல்‌ வசரியல்தான்‌. 
(வாரியல்‌- துடைப்பம்‌.) 


வங்காளம்‌ போனாலும்‌ விளக்குமாறு சாரல்‌ பணம்‌. 19450 


வஙிகிசம்‌ வார்த்தைக்கு அஞ்சும்‌; புழுக்கை உதைக்கு அஞ்சும்‌. 
(புழுக்கை உணவுக்கு அஞ்சும்‌.) 

வங்கு நாயை வெளுத்தாற்போல்‌ வெளுகீகவேண்டும்‌, 

வங்கு பிடிதீத நாய்‌ வழியில்‌ நின்றாற்‌ போல. 

வங்கை வைதீதால்‌ தன்‌ குடிக்கு அனர்திதம்‌. 

வச்சத்துக்கு மேலே வழி இல்லை; பிச்சைக்குப்‌ போகசி சுரைக்‌ 
குடுக்கை இல்லை. 19459 


வச்ச நாபியிலே புழுதீத புழு. 

வசீச நாபியை உப்புப்‌ பார்க்கலாமா? 

வச்சிரம்‌ அளந்த கையால்‌ னைக்கேரல்‌ துரும்பு எடுக்கலாயிற்று . 
வசனம்‌ பண்ண உபாயம்‌ காரணம்‌. 

வசிஷ்டர்‌ வாயால்‌ பிரம்ம ரிஷி என்றது போல்‌, 19460 


வஞ்சகம்‌ இல்லாமல்‌ வளரீந்திருக்கிறான்‌. 
வஞ்சகம்‌ நெஞ்சைப்‌ பிளக்கும்‌. 
வஞ்சகம்‌ வாழ்வைக்‌ கெடுக்கும்‌. 


114 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வஞ்சகச்‌ உறவை வழுவி விலகு. 
வஞ்சகருக்கு என்ன நேசம்‌ காட்டினாலும்‌ தெஞ்சில்‌ நேசம்‌ 
கொல்ளார்‌. 19465 
(வாஞ்சை காட்டினாலும்‌.) 


வஞ்சசருக்குப்‌ பசல்‌ ஊட்டினாலும்‌ நஞ்சசய்‌ வீடும்‌. 
(பாலமுதும்‌ தஞ்சு.) 
வஞ்சனைக்கு முதற்‌ பாதம்‌. 
வஞ்சனை நெஞ்சை அடைக்கும்‌. 
வஞ்சனை நெஞ்சைப்‌ பிளக்கும்‌. 
(வஞ்சகம்‌) | 
வஞ்சனை வாழ்வைக்‌ கெடுக்கும்‌. 19470 


வஞ்சித்து நெடுங்காலம்‌ வாழ்தலினும்‌ மரணம்‌ அடைதலே நலம்‌. 
வட்டம்‌ சுற்றியும்‌ வழிக்கு வரவேண்டும்‌... 

வட்டம்‌ சுற்றி வழியே வா. 

வட்டி ஆசை முதலுக்குக்‌ கேடு. 

வட்டி ஆசை முதலைக்‌ கெடுத்தது. 19479 


வட்டி ஓட்டம்‌ வாத ஓட்டத்திலும்‌ அதிகம்‌, 
(விழா ஓட்டத்திலும்‌. ) 
வட்டிக்‌ காச வாங்குகிற வடமலையானுக்குக்‌ குட்டிக்‌ கோவிந்தம்‌. 
(வடமலையப்பனுக்கு.) 
வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலை இழந்தான்‌. 
வட்டிக்குக்‌ கொடுத்த பணம்‌ வாய்க்கரிசிக்கு உதவாது. 
வட்டிக்கு வட்டி எதிர்‌ வட்டியா? 19480 


வட்டி குட்டி போடும்‌. 
. வட்டி தூங்காது. 
வட்டியும்‌ முதலும்‌ கண்டால்‌ செட்டியார்‌ சிரிக்காரா? 
(சிரிப்பபார்‌ கொண்டால்‌. ) 
வட்டியை நம்பி முதலை இழப்பரோ? 
வட்டிலுக்கு வழி வரய்‌ வைத்த இடம்‌. 19485 


வட்டிலை வைத்து வறுக்கச்‌ சொன்ன கதை. 

வட்டி வாங்குகிற வடக்கு மலையானுக்குக்‌ கேரவித்தம்‌ போட்டா 
கோவிந்தா, | 

வட்டிற்‌ சோற்றைப்‌ பங்கு இட்டாலும்‌ வாழ்வைப்‌ பங்கிட 
மாட்டார்கள்‌. 

வட்டுக்‌ கோட்டைக்குப்‌ பேரக வழி எது என்றால்‌, துட்டுக்கு 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 115 


எட்டுக்‌ கொட்டைப்‌ பரக்கு என்பதா? 


(யாழ்ப்பாண வழக்கு") 
வட்டுவத்திலே சொட்டு விழுந்தால்‌ பாக்கு வெட்டிக்கு வேறே; 
கரண்டகத்துக்கு வேறேயா? 18490 


வட்டுவத்தின்‌ மேலே. சொட்டுப்‌ போட்டால்‌ வட்டுவதீதுக்கு 
மாத்திரமா படும்‌? 
வட்ககத்தியானையும்‌ வயிற்று வலியையும்‌ நம்பல்‌ ஆகாது. 
வடக்குப்பாரீதீத மச்சு வீட்டைப்‌ பார்க்கிலும்‌ தெற்குப்‌ பார்தீத 
தெருத்‌ திண்ணை நல்லது. 
(குச்சு வீடு, திண்ணை வீடு.) 
வடக்கே சுறுத்தரல்‌ மழை வரும்‌. 
(பெய்யும்‌. ) 
வட்க்கே சாய்ந்தால்‌ வரப்பெல்லாம்‌ நெல்‌. 19495 
(பிறை.) 


வடக்கே சரய்ந்தால்‌ வரபெல்லரம்‌ நெல்‌; தெற்கே சாய்ந்தால்‌ 
தெரு எல்லாம்‌ வெட்டி. 
(பஞ்சம்‌, கார்த்திகைப்‌ பிறை) | 2 
வடிக்கிறது நாழி, அகப்பை பதினாறு, நீயும்‌ பிள்ளைத்‌ தாய்சிசி, 
நானும்‌ வேலைக்காரன்‌, பார்த்து வட்டித்துப்‌ பழையது 
மீத்தடி. 
வடி. கட்டின முட்டாள்‌ . 
வடித்த கஞ்சி கொடுக்காத சிற்றப்பன்‌ வாய்க்கால்‌ கரைமட்டும்‌ 
வழி வந்தானாம்‌. 
வடித்த சுஞ்சி வார்க்காத சிற்றப்பன்‌ வழித்துக்‌ கொண்டானாம்‌ 
பணம்‌ இட. 19500 


வடித்தால்‌ காணுமா? பொங்கினால்‌ கரணுமா? 

வடித்து நிமிர்த்தி வாழைக்காய்‌ உப்பேறி யார்‌ வைதீதிறுக்கிறார்‌? 

வடிவில்‌ பெண்‌, பட்டிக்காட்டு ஓணான்‌. 

வடிவிலே மன்மதன்‌ போல. 

வடுசச்சி அம்மா வால்‌ அம்மா, வாசலைப்‌ பிடித்துக்‌ கொண்டு 
தொங்சும்மா. 19505 


வடுசுச்சி காரியம்‌ கடுகுச்சு, முடுகுசீசு, 
(கடுகிச்சு முடுகிச்சு.) 

வடுகத்‌ துறட்டு மகரவில்லங்கம்‌ 

வடுகத்‌ துறடும்‌ துலுக்க முரடும்‌. 


116 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வடுக வில்லங்கமரய்‌ வந்து வாய்தீதது. 
வடுகன்‌ தமிழறியசன்‌ ; வைக்கேரலைக்‌ ௧௬ என்பான்‌. 19510 


வடுகனும்‌ தமிழனும்‌ கூட்டுப்‌ பயிர்‌ இட்ட கதை. 

வடுகு கொழுத்தால்‌ வஜையோட்டுக்கும்‌ ஆகாது. 

வடுகு பொடுகசச்சு; வைக்கோற்‌ பேரர்‌ நெல்‌ ஆசிசு, 

வடையைத்‌ தின்னச்‌ சொன்னார்களா, துளையை எண்ணச்‌ 
சொன்னாச்களச? 

வண்டப்‌ பயலுக்கு ஏற்ற கண்டிப்‌ பெண்சாதி. 19515 
(கண்டப்‌ பெண்சாதி.) 


வண்டி அலங்காரமாம்‌; வலத்து மாடு சிங்காரமாம்‌. 

வண்டிக்காரன்‌, மாவுத்தன்‌, ராவுத்தன்‌, பனையேறி இவர்களுக்குப்‌ 
பதவியில்‌ ஏறியதும்‌ அகங்காரம்‌ வரும்‌. 

வண்டிப்‌ பாரம்‌ பூமியிலே. 

வண்டியில்‌ ஓடம்‌ ஏறும்‌; ஓடத்தில்‌ வண்டி ஏறும்‌. 

வண்டி வருகிறது; ராட்டினத்தை விலக்கு, 19520 


வண்ணான்‌ கெடுத்தது பாதி; வாதி கெடுத்தது பாதி, 
(வண்ணான்‌ பண்ணினது பாதி; வாதம்‌ பண்ணினது பாதி,) 
வண்ணான்‌ கையில்‌ சேலையைப்‌ போட்டுக்‌ கெசக்கின்‌ பின்னே 
போகிறதா? 
(புடைவையைப்‌ போட்டு.) 
வண்ணான்‌ சித்து வழியிலே. 
வண்ணான்‌ சொல்‌ கேட்டு வீண்பழிக்கு ஆல்‌ ஆனானே! 
வண்ணான்‌ துறைக்‌ கல்லிலே வந்த பேர்‌ எல்லாம்‌ 
துவைக்கலரம்‌ 19920 


வண்ணரன்‌ தோய்க்கத்‌ தண்ணீர்‌ பாய்ச்சினால்‌ கல்யரணத்துக்குசி 
காய்‌ பறிக்கலரம்‌. 
(அவரைக்காய்‌, ) 
வண்ணான்‌ பர்மாக்காரியிடம்‌ கொசுவலைக்குக்‌ கூலி கேட்ட 
மாதிரி, 
(அதிகமாகக்‌ கேட்பான்‌.) 
வண்ணான்‌ பிள்ளை செத்தால்‌ அம்பட்டனுக்கு மமிர்‌ போயிற்று, 
வண்ணான்‌ பெண்ணுக்கு அம்பட்டன்‌ துடுப்புக்‌ கொடுத்தது.போல. 
(துரும்பூ.) 
வண்ணான்‌ பொதி ஏதீதுகிற வேளை. 19530 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 117 


வண்ணான்‌ வீட்டுக்குப்‌ போகப்‌ போகப்‌ போகிறது. 
வண்ணான்‌ வீட்டு நாய்‌ வீட்டுக்கும்‌ உதவாது; துறைக்கும்‌ 
உதவாது. 
வண்ணான்‌ வெள்ளாவித்‌ துணியிலே நாய்‌ ஏறின மாதிரி. 
(பேண்ட மாதிரி,) 
வண்ணானிடம்‌ துணி போட்டுக்‌ கெரக்குக்குப்‌ பின்னே 
திரிந்தது போல்‌. 
(அலைந்தது போல்‌.) 
வண்ணானுககு உழைத்த கழுதையும்‌ வாணியனுக்கு உழைதீத 
காளையும்‌ சமி, 19535 


வண்ணானுக்கு நோய்‌ வந்தரல்‌ கல்லோடே. 

வண்ணானுககுப்‌ பேரனான; வண்ணாத்திக்கு வந்தான்‌, 

வண்ணானுக்கும்‌ நிர்வாணிக்கும்‌ உறவு ஏவி! 
(என்ன?) 

வண்ணடனுக்கு வண்ணாத்தி மேல்‌ ஆசை; வண்ணாசத்திக்குக்‌ 
கழுதை மேல்‌ ஆசை, 

வண்ணானுக்கு வந்ததும்‌ இல்லை; செம்மானுக்குப்‌ போனதும்‌ 
இல்லை, 19540 


வண்ணானோடு போய்‌ மோழி சுமந்தாளாம்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு. ) 
வணங்கர முடியால்‌ கேடு வரும்‌. 
வணங்கின காலில்‌ முள்‌ தைக்காது. 
வணங்கின புல்‌ பிழைக்கும்‌, 
(வாழும்‌. ) 
வணங்கின முன்‌ தைக்கரது. 19௦49 


வணஙிகின முள்‌ தைக்குமர? வணங்காத புல்லுத்‌ தைக்குமா? 

வணங்கின வில்‌ தீங்கை விளைக்கும்‌. 

வணங்கின வில்‌ தைக்கும்‌; வணங்காத வில்‌ தைக்காது, 

வணிகர்க்கு அழகு வாணிகம்‌ செய்தல்‌. 

வத்திரம்‌ உடையான்‌ அவைக்‌ கஞ்சான்‌; வாகனம்‌ உடையான்‌ 
நடைக்கு அஞ்சான்‌. 195௦0 


வத்தி வைக்கிறான்‌, 

வதுவை செய்து வாழ்‌. 

வந்த அளவிலே சிறுக்கி பந்து அடித்தாள்‌; வரவரச்‌ சிறுக்கிச்‌ 
சோர்ந்து பேரனாள்‌. 

வந்த காசுக்கு வட்டம்‌ இல்லை, 


118 தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 
வந்த காரியத்தைக்‌ கவனிக்காமல்‌ பந்த ற்காலைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு நின்றானசம்‌. 39999 


வந்த காலோடு பந்தற்காலைக்‌ கட்டிக்‌ கொண்டு நிற்கிறாய்‌, 
வந்த கூத்து ஆடிதீதானே தீரவேண்டும்‌? 
வந்த சண்டையை விடுவதும்‌ இல்லை; வலியச்‌ சண்டைக்குப்‌ 
போவதும்‌ இல்லை. 
வந்தட்டிக்‌ கரக்கரய்‌ வரப்பிலே; ஊர்க்‌ காக்காய்‌ கரையிலே, 
வந்ததடா சண்டை பிராமண, இறக்கடா மூட்டையை, 19560 


வந்தது எல்லாம்‌ கொள்ளும்‌ மகாராஜ கப்பல்‌. 

வந்தது கப்பல்‌; மலர்ந்தது தொப்பை. 

வந்தது சண்டை, இறக்கடி கூடையை. 
(எட்டினது கூடையை.) : ப 

வந்தது பேய்‌, வளர்ந்தது பேய்‌, கொண்டு வந்தது கொள்ளி 
வாய்ப்‌ பிசாசு. 
(மருகன்‌, மகன்‌, மாப்பிள்ளை. ) 

வந்தது போய்‌ விடும்‌; இருக்கிறது போகாது, 19965 


வந்ததும்‌ அப்படியே, சிவன்‌ தந்ததும்‌ அப்படியே, எனக்கு முன்‌ 
என்‌ அதிர்ஷ்டம்‌ போய்‌ நிற்கிறது. 

. வந்ததும்‌ பிசாசு, போனதும்‌ பிசரசு, கொண்டு வந்ததும்‌ 

| கொள்ளிவாய்ப்‌ பிசாசு. 

வத்ததே சிறுக்கி பந்து அடிதீதரவ்‌; வரவரச்‌ சிறுக்கி கழுதை 
மேயக்கிறால்‌ . 
(வந்ததே பெண்‌.) 

வந்ததை வரப்படுத்தடா, வலக்காட்டு ரரமா! 

வத்ததை வரப்பற்ற வேண்டும்‌, 19570 
(வரப்பற்று. ) 


வந்தபின்‌ காப்பவனைவிட வருமுன்‌ காப்போன்‌ புதீதிசாலி. 

வந்த பேரை வாழ வைக்தம்‌ வைகுண்ட மாநகர்‌ இதுவே 
(ஆண்டான்‌ கவிராயர்‌ கூற்று.) 

வந்த மாடு கட்டுவதும்‌ இல்லை; கெட்ட மாடு தேடுவதும்‌ 
இல்லை, 

வந்தவர்‌ எல்லாம்‌ சந்தையிற்‌ குடியா? 

வந்தவள்‌ கறுப்பு ஆனரல்‌ வமிச.2ம அறுப்பு. 19575 


வந்தளவிலை சிறுக்கி பந்தடித்தாள்‌; வரவர மாமி சுழுதை 
போல்‌ ஆனாள்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 119 


வந்தவனுக்குச்‌ சோறு; னரரதவனுக்கு உலை வைக்கிறது. 

வத்த விதி வந்தால்‌ வாய்‌ திறக்க வழி இல்லை, 

வந்த வினை எல்லாம்‌ வரட்டும்‌. 

வத்த வினை போகாது; வராத வினை வாராது. 19580 


வந்தவுடன்‌ மாமியார்‌ பந்து அடிதிதாள்‌; வர வர மாமியரச்‌ 
கழுதைபோல்‌ ஆனால்‌. 

வந்த வெள்ளம்‌ இருந்த வெள்ளத்தைத்‌ தலீளினது. 
(இருந்த தண்ணீரைக்‌ கொண்டு போயிற்று.) 

வந்த வேலையை விட்டு விட்டுப்‌ பந்தற்காலைப்‌ பிடிதீதானாம்‌, 

வந்தாச்‌ இறங்குமிடம்‌ வழி வந்தார்‌ தங்கும்‌ இடம்‌. 

வத்தரரை வாழ வைக்கும்‌; மண்ணில்‌ பிறந்தாரைத்‌ தூங்க 
வைக்கும்‌, 19588 


வத்தால்‌ விரவில்லை; வராவிட்டால்‌ செலவில்லை. 

வந்தசலும்‌ சரி, போனாலும்‌ சரி. 

வந்தாற்‌ பேரல்‌ மாமியார்‌ பந்தடித்தான்‌; வர வர மாமியார்‌ 
கழுதை போல்‌ ஆனாள்‌; ஊர்‌ கிட்டே வரும்போது ஊளை 
யிட்டுக்‌ கொண்டே வந்தாள்‌. 

வத்தாற்‌ போலச்‌ சிறுக்கி பந்து அடித்தாள்‌; வரவரச்‌ சிறுக்கி 
நெசந்து போனாள்‌. 


வந்தசற்‌ பேரல மாமி பந்து அடித்தால்‌; வரவர மாமி கழுதை 
மேய்கிறான்‌. 19590 


வந்து போகிற புருஷனும்‌ வைத்து உடுத்துகிற புடைவையும்‌ 
வகையாக அகுப்பட்டன. 

வம்சதீது வாடிக்கைக்கு ஒரு குருவைப்‌ பொங்கல்‌ இட்டாலும்‌ 
போகாது. 

வம்‌௪ பரம்பரையாய்‌ வத்தீ2ர சிற்றப்பா, உங்கள்‌ உத்தர 
யத்தைத்‌ தாரும்‌; உடுத்துக்‌ கொண்டு தண்டன்‌ இடுகிறேன்‌, 

வம்சம்‌ வார்த்தைக்கு அஞ்சும்‌; புழுக்கை உதைக்கு அஞ்சும்‌, 
(உலக்கைக்கு. ) 

வம்பனுககு வழி எங்க? போகிறவன்‌ தலை மேலே, 19595 


வம்பான வார்த்தை மனசுக்கு அருவருப்பு . 

வம்பி இருந்த மனை பாழ்‌; தும்பி இருந்த தூன்‌ பாழ்‌; அறந்‌ 
தாங்கித்‌ தம்பியிருந்த தரை பாழ்‌, 

வம்பி மகள்‌ மழலை வார்த்தை கேட்டு, ஆடவரைத்‌ தம்பி 
என்று அழைக்கத்‌ தலைப்பட்டால்‌ 


120 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வம்பிலே வருகிறது; குண்டாறு பெருகிறது. 


வம்புக்குக்‌ சப்பனி வைதீதாளாசம்‌. 19600 


வம்புச்‌ சண்டைக்குப்‌ போவதும்‌ இல்லை; வந்த சண்டையை 
விடுவதும்‌ இல்லை, 

வம்புத்‌ துரைத்தனத்தாரைக்‌ கும்பிடத்‌ தகுமோ? 

வம்பும்‌ தும்பும்‌ விளைக்கிறது. 
(வந்து விளைகின்றன. 

வயசுக்கு ஏற்ற வீவரம்‌. 

வயசுக்குத்‌ தகுந்த புத்தி; வல்லமைக்குத்‌ தகுந்த சலுகை. 19605 


வயசுக்கு மூத்தவனைக்‌ கட்டி மாரடிப்பது போல, 
வயசுக்கோ நரைத்தது, மயிருக்கோ நரைத்தது. 
வயசு சென்றால்‌ மதியும்‌ தளர்ந்து பேரகுமா? 
(மதியும்‌ போகுமா?) 
வயசுப்‌ பிள்ளை சாயல்‌ கண்ணுக்குள்ளே குத்தும்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு. ) 
வயசுப்‌ பெண்ணுககுத்தான்‌ வயசு காலம்‌; கிழத்துக்கு எல்லாம்‌ 
என்ன கேடு காலம்‌? 19610 


வயசோ வல்லக்காடோ? 
(வல்லக்கேடேரஃவல்லக்காடு சுடுகாடு. ) 

வயல்‌ முயற்சியில்‌ தானியம்‌ உண்டாம்‌. 

வயல்‌ விளைந்து உண்ண வேணும்‌; வரப்பு விளைந்து 
உண்ணலாமா? 

வயிற்றில்‌ அடிக்காமல்‌ முதுகில்‌ அடி. 

வயிற்றில்‌ அடித்தால்‌ எல்லாம்‌ போகும்‌. 19615 


வயிற்றில்‌ இருக்கிற பிள்ளையை நம்பி மரடு மேய்க்கிற 
பிள்ளையைக்‌ கொள்றாற்‌ போலே. ப 
வயிற்றில்‌ குழந்தை, கழுத்தில்‌ தாலி, 
வயிற்றில்‌ பிறந்த பிள்ளையும்‌ கொல்லையில்‌ காய்தீத கறியும்‌ 
சமயத்துக்கு உதவும்‌. 
வயிற்றில்‌ வாழையைப்‌ புதைக்கிறான்‌. 
(நிறைய சாப்பாடு போடுகிறான்‌ என்பது கருத்து.) 
வயிற்றிலும்‌ குத்திகொணடு வில்வ லும குத்திக்கொண்டது 
போல. ப 19620 


வயிற்றிலே பசி; வாயிலே சிரிப்பு. 
வயிற்றில்‌ பல்‌. 
(4: உடையார்‌ வஞ்சகர்கள்‌.) 


தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 121 


வயிற்றிலே பாலை வார்த்தாற்போல. 
வயிற்றிலே பிறந்தால்‌ என்ன, விலாவிலே பிறந்தால்‌ என்னை? 
வயிற்றில்‌ புளியைக்‌ கரைக்கிறது . 19625 


வயிற்றிலே வரழையை வைப்பான்‌, 

வயிற்று அகமுடையான்‌, சுயிற்று அகமுடையாலி, 

வயிற்று எரிச்சல்‌, 

வயிற்று எரிச்சல்‌ பெண்சாதிக்கு மரலைக்கண்‌ அகமுடையான்‌. 

வயிற்று எரிச்சலைச்‌ சொல்கி றன்‌; வாடி புழைககடைக்கு 
என்றாளாம்‌. 1960 


வயிற்றுக்குச்‌ சோறும்‌ இடுப்புக்குக்‌ துணியும்‌, 
(+ இல்லை வயிற்றுக்குத்‌ தண்ணீரும்‌.) 
வயிற்றுக்‌ குடல்‌ வாயில்‌ வரக்‌ குட்டுகிறதர? 
வயிற்றுக்‌ குடலைக்‌ காட்டினாலும்‌ வாழைநார்‌ என்கிறான்‌. 
வயிற்றுச்‌ சோற்றுக்காக வைத்தீசுவரன்‌ கோயில்‌ மட்டும்‌ 
நடப்பான்‌. 
வயிற்றுப்‌ பாம்புக்குக்‌ கடுகும்‌ வளைப்‌ பாம்புக்கு வெந்நீரும்‌ 
இடு. 19635 


வயிற்றுப்‌ பிள்ளை நழுவும்படி பேசுகிறான்‌. 

வயிற்றுப்‌ பின்ளையை நம்பிக்‌ கைப்பிள்ளையைக்‌ 
கைவிட்டது போல. 
(கைபிள்ளையை ஆற்றில்‌ தழுவி விட்டது போல, பறி கொடுத்தது 
போல, இழந்தது போல,) 

வயிற்றுப்‌ பிள்ளையை நம்பி மாடு மேய்க்கிற பிள்ளையைப்‌ 
பறி கொடுத்தாற்‌ போல. 
(மாடு மேய்க்கிற பின்னையைக்‌ காலை வாமி விட்டது போல 
கொன்றானாம்‌. ) 

வயிற்றுவலிக்கரரிக்கு மாலைக்கண்ணண அகமுடையாஸ்‌. 

வயிற்று வலிக்கு இடம்‌ கொறுததாலும்‌ வைஷ்ணவனுக்கு 
இடம்‌ கொடுக்கல்‌ ஆகாது. 19640 


வயிற்றுவலியை விலை கொடுத்து வாங்குவார்கள ? 
வயிற்றை அறுத்தாலும்‌ வாகாய்‌ அறுக்க வேண்டும்‌, 
வயிற்றை அறுத்தாளரம்‌; வைத்தாளரம்‌ பந்தலில்‌; இதுதான்‌ 
உங்கள்‌ சீர்‌ என்றாளாம்‌. 
(என்னடி அம்மா என்றால்‌ பெண்ணுக்கு சீர்‌ என்றாளாம்‌.) 
வயிற்றைக கட்டினவளுக்கு அகமுடையான்‌; வாயைக்‌ 
சுட்டினவருக்குப்‌ பிள்ளை. 


122 தமிழ்ப்‌ புத்தகாலயம்‌ 


வயிற்றைக்‌ கிழித்துப்‌ பார்த்தால்‌ வாரடையும்‌ கிடையாது 


திரக்ஷர குக்ி. 19645 


வயிற்றைக்‌ கீறிக்‌ காண்பித்தாலும்‌ கண்கட்டு வித்தை என்றான்‌ , 
(என்பார்கள்‌.) 
வயிற்றைப்‌ பிடித்து நிழலில்‌ இருந்தால்‌ மலடிக்கு மசக்கை. 
வயிற்றைப்‌ பீறிக காட்டினாலும்‌ மகேந்திர ஜாலம்‌ 
என்பார்‌. 
வயிற்றைப்‌ புரட்டுகிறது வரகரிசிச்‌ சோறு; வாய்‌ நீர்‌ 
கெொளுத்துகிறது கம்பங்கூழ்‌; பொறுக்கப்‌ போக வில்லை 
புளியபபூ ரசம்‌; என்‌ பெரனனமன பிறந்தகம்‌ போய்வருகிறேன்‌ . 
வயிற்றைல்ட்டுக்‌ கழிந்தாலும்‌ வீட்டை விட்டுக்‌ 
கழியவில்லை, 39090 


வயிறா? வண்ணாந்தாழியா? 

வயிறு ஆரப்‌ போஜனமும்‌ அரை ஆரப்‌ புடைவையும்‌ இல்லை. 
(வேண்டும்‌. ) 

வயிறு எரிகிறவனிடம்‌ வரம்‌ கேட்கிறது பேல. 

வயிறு எரிய வழககு ஓரம்‌ சொல்கிறதா? 

வயிறு எவ்னைப்‌ பார்க்கிறது. 19655 

வயிறு கூழுக்கு அழுகிறதாம்‌; கொண்டை. பூவுக்கு அழுகிறதாம்‌. 

வயிறு நிறைந்தால்‌ வாழ்வு விடியும்‌. 

வயிறு திரம்பினமலும்‌ கண்‌ நிரம்பாது. 

வயிறு திறைந்தமல பசனை மூடான்‌. 
(நிரம்பினால்‌,) 

வயிறு பசித்தால்‌ வைத்த இடத்தைப்‌ பார்‌, 19000 

வயிறு வண்ணான்‌ சால்‌ போல. 

வரகு அடித்த கம்பை வரகின்மேல்‌ வைத்துத்தரன்‌ கட்டுவர்‌ . 
(விறகு அடித்த... விறகின்‌ மேல்‌.) 

வரகு கொல்லை உழப்போன கலப்பையா? 

வரங்கள்‌ பெற்றது குரங்கைக்‌ கெல்லவா? 

வரச்சே தூண்டில்‌ கயிற்றின்‌ வழியா வந்தது; போகச்சே 

இரும்புச்‌ சங்கிலியை அறுத்துக்‌ கொண்டு பேயயிற்று, 19065 


வரதன்‌ சேவையும்‌ வேகவதி மணலும்‌. 
( : வேகவதி மணலில்‌ சுடுகாடு இருக்கிறது.) 


வரப்பு உயர்ந்தால்‌ நெல்‌ உயரும்‌; நெல்‌ உயர்‌ த்தரல்‌ சொல்‌ 
உயரும்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 123 


வரப்பு உயர நீர்‌ உயரும்‌; நீரீ உயர நெல்‌ உயரும்‌. 

வரப்பு உயர நெல்‌ உயரும்‌; நெல்‌ உயரக்‌ குடி உயரும்‌; குடி 
உயரக்‌ கோல்‌ உயரும்‌; கோல்‌ உயரக்‌ கோ உயரும்‌. 

வரப்பு ஏறித்‌ தாண்ட மாட்டான்‌; அவனி பேர்‌ 
தாண்ட வராயன்‌, 19670 


வரப்‌ புருஷன்‌ காட்டிலே கடுகு மிடாசி சோடு. 
(கொங்கு நாட்டு வழக்கு.) 
வரப்பே தலையணை வைக்கோலே பஞ்சு மெகீதை. 
வரப்போகிற அரண்மனையை எண்ணிக்‌ குடியிருக்கும்‌ 
சூடிசையை விடலாமா? 
வரப்போகிற கண்ணாலதீதுக்கு நாளி எண்ணியிருக்குமாப்‌ போல, 
வரப்போ தலையனை வாய்க்கரலே பஞ்சு மெத்தை. 19675 


வரமோ கழுத்தை அறுக்கும்‌? 
வரவர& கண்டு அறி மனமே. 
வரவரத தெரியும்‌ மெய்யும்‌ பொய்யும்‌. 
வரவர மாமியார்‌ சமுகை போலி ஆனாள்‌. 
வரவர மாமியார்‌ கழுதை போல்‌ ஆனாள்‌; ஊர்கிட்டே வந்து 
ஊளை இட்டாள்‌. 19680 
(ஊளை இட்டுக்‌ கொண்டு வநீதாள்‌. ) 


வரவிலே தீயா? செலவிலே தீயா? 
வரவிற்‌ பெரிய செலவு ஆனால்‌ அவரிற்‌ பெரிய திருடன்‌ ஆர்‌? 
வரவுக்சுக்‌ தச்கபடி செலவை வரையறு. 
(வரத்துக்குச்‌ செலவு செய்‌.) 
வரவுக்குசி தகுந்த செலவு; மசப்பிள்ளைக்குத்‌ தகுந்த மஞ்சல்‌. 


(மஞ்சள்‌. ) 
வரவு கொஞ்சம்‌; வலிப்பு மெத்த. 39060௦ 


வராத நோம்‌ வந்தால்‌ குடியாத மருந்தைக்‌ குடி. 

வராதவரை வருந்தி அழை. 

வரால்‌ மீன்‌ பாய்ந்தது போலி. 

வரிசை பெற்ற மாப்பிள்ளை வந்து வந்து நிற்பானாம்‌. 

வரிசையும்‌ இல்லை; அரிசியும்‌ இல்லை. 19690 


வரி போடேல்‌; கேட்டைத்‌ தேடேல்‌. 

வரிப்புலியைப்‌ பார்த்து நரி சூடிட்டுக்‌ கொண்டாற்‌ போல. 

வரி விழுந்த புலியைப்‌ பார்த்து நரியும்‌ நரியும்‌ கொள்ளிக்‌ 
கட்டை எடுத்துச்‌ சுட்டுக்‌ சொண்டனவாம்‌. 


124 தமிழ்ப்‌ பழமொழிகல்‌ 

வருகிற போது எல்லாம்‌ வலிய வரும்‌; வந்தபின்‌ போகிறது 
பேசது எல்லாம்‌ போம்‌. 

வருகிறவன்‌ எப்போதும்‌ வருவசன்‌ 19695 


வருகிற விதி வந்தால்‌ வளைந்தாடும்‌ பானை. 
வருத்தம்‌ அறியாத மன்னனைச்‌ சேவிக்கிறேன்‌. 
வருத்தம்‌ இல்லமல்‌ லசபம்‌ இல்லை. 
வருந்தாகார்‌ வாழ்க்கை திருந்துதல்‌ இன்று. 
(பழமொழி நானூறு.) 
வருந்தி அழைத்தால்‌ வராதது இல்லை. 19700 


வருந்தி அழைத்தாலும்‌ வாராத வாரா, 

வருத்தி வருந்திப்‌ பார்த்தாலும்‌ வருகிற போதுதான்‌ வரும்‌. 

வருந்தினால்‌ திருந்தும்‌. 

வருந்தினால்‌ வராதது ஒன்றும்‌ இல்லை. 

வரும்‌ கரரியம்‌ சொல்லும்‌ கெளளி வலியக்‌ கழுநீரிப்‌ பானையில்‌ 
விழுந்தாற்‌ போல, 19105 
(வரும்‌ காலம்‌.) 


வரும்‌ சொல்‌ வாயிலே. 

வரும்‌ போதே காதில்‌ வாருகோல்‌ குசிசி போட்டு வந்தான்‌, 

வம்‌ விதி எங்கு இருந்தாலும்‌ வரும்‌, 

வம்‌ விதி தலையைக்‌ காக்காது. 

வரும்‌ விதி ந்தால்‌ படுவது பட வேண்டும்‌. 19710 
(படும்‌ விதி.) 


வரும்‌ விதி வந்தால்‌ வளைந்தாடும்‌ பரனையும்‌. 

வரும்‌ வினை வழியில்‌ நிற்காது. 
(வரும்‌ விதி வழியில்‌ தங்காது.) 

வருமுன்‌ காப்பான்‌ சொன்ன புத்தியை வந்தபின்‌ காப்பான்‌ 
சள்ளினது போல, 

வருவது சொன்னேன்‌ | படுவது படு, 
(வருவதை. 

வருவது தெய்வத்தால்‌; கெடுவது கரீ வத்தல்‌. 19735 


வருவது வந்தது என்றால்‌ படுவது படவேண்டும்‌. 
வருவது வந்தே தீரும்‌. 
வருவது வழியிலே தங்காது. 

(நிற்காது.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 125 


வருவான்‌ குருடன்‌; விழுவரன்‌ கிணற்றிலே. 
வருஷம்‌ நூறு ஆனாலும்‌ ஆனைகறுவும்‌, 19720 


வல்லடி வழக்கைச்‌ சொல்லடி மாமி. 
(மகளே. ) 
வல்லி வாரிக்கொண்டு போக. 
வல்லவன்‌ ஆட்டின பம்பரம்‌ மணலிலும்‌ ஆடும்‌. 
(எரிந்த பம்பரம்‌ மண்ணிலும்‌ ஆடும்‌.) 
வல்லவன்‌ ஆடின பம்பரம்‌ போல, 
வல்லவன்‌ போனது வழி, 19725 
வல்லவன்‌ போனதே வாய்க்கல்‌. 
(தாயுமானார்‌.) 
வல்லவனுக்கு எல்லாம்‌ உண்டு, 
வல்லவனுக்குப்‌ புல்லும்‌ ஆயுதம்‌, 
வல்லவனுக்கு வல்லவன்‌ வையகதீதில்‌ இருப்பா. 
(உண்டு ) 
வல்லவனையும்‌ வழுக்கும்‌ பறை. 19730 


வல்லார்‌ இளைத்தால்‌ வந்து இளைப்பாறும்‌ என்று சொல்லாது 
இரார்கள்‌ சுதிதவீரரிகள்‌ . 
(சொல்லாதவர்களா சுத்த வீரர்களா?) 

வல்லான்‌ கொல்லை வாழைப்‌ பழம்‌ ஆகும்‌. 

வல்லாள சுண்டியை வர என்றால்‌ வருவான்‌; பேர என்றால்‌ 
போவாளர? 

வல்லாளன்‌ சொன்னதே வழக்கு, 

வல்லான்‌ வசூத்ததே வாய்க்கால்‌. 19739 
(தாயுமானவர்‌ .) 


வல்லான்‌ வகுதித வரய்க்கால்‌ வடக்கே பரயும்‌; தெற்கேயும்‌ 
பாயும்‌, 

வல்விலைக்‌ கூறையும்‌ மெல்விலைக்‌ காளையும்‌ ஆகா. 

வலக்காலை முன்‌ வைத்து வரழ வந்த நாள்‌ முதலாய்‌. 

வலது கை செய்வது இடது கை அறியாது செய்‌. ்‌ 

வலிமைக்கு வழக்கு இல்லை. 19740 


வலிய உறவாடி வரசலிலே வந்தாலும்‌ பொய்‌ உற்வாடிப்‌ 
போய்‌ வர என்று சொல்கிறான்‌. 
வலியச்‌ சண்டைக்குப்‌ போகாதே; வந்த சண்டையை விடசதே, 


ஈலுத்தால்‌ கரும்பு, இளைத்தால்‌ இரும்பு. 


126 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வலுவில்‌ வந்தவள்‌ கிழவி. 
வலைக்கு மு௮னே கல்‌ எறிந்த கதை, A9T45 


வலைச்சி இலைப்‌ பாயில்‌ மூத்திரம்‌ பெய்தாற்‌ போல. 
வலையன்‌ பிடித்த மீனுக்கு நுறையன்‌ இட்டதே பேர்‌. 
வலையில்‌ பட்ட மானைப்‌ போல. 
(வலையில்‌ சிக்கிய.) 
வவ்விடக்‌ சவ்வாயிற்று. 
வவ்வுதல்‌ செவ்வியைக்‌ கெடுக்கும்‌, 19750 


வழக்கில்‌ விழுந்தவனுக்கும்‌ வழுக்கி விழுந்தவனுக்கும்‌ கை 
சொடுக்கக்‌ கூடாது. 

வழக்குத்‌ தீர்க்கிறதில்‌ மரியாதை ரரமன்தான்‌. 

வழலை முடித்தவன்‌ வாதம்‌ முடித்தவன்‌, 

வழனழத்த உறவைச்‌ காட்டிலும்‌ வைரம்‌ பற்றிய பகை நன்று. 

வழி ஆச்சுது; காரியம்‌ வெளி ஆச்சுது. 19765 


வழியில்‌ போகிற குதிரைக்கு வைசீகோல்‌ புரி கடிவாளம்‌. 

| (கண்ட குதிரைக்கு, ) 

வழியில்‌ போகிற சனியனை விலைக்கு வாங்கினாற்‌ போல. 
(வாரத்துக்கு.) 

வழியில்‌ போகிறவனை அண்ணே என்றால்‌ உன்னோடு 
பிறந்தேனச மலமுண்டை என்பானாம்‌. | 

வழியில்‌ போகும்‌ நாய்க்கு வாயைப்பார்‌ .. 

வழியும்‌ இல்லை; வாய்க்காலும்‌ இல்லை. 19760 


வழியே ஏகுக; வழியே மீளுக. 

வழியேபோய்‌ வழியே வந்தால்‌ அதிகசரி செங்கோல்‌ என்ன 
செய்யும்‌? 
(செய்கோல்‌ மயிர்‌ மாத்திரம்‌.) 

வழியே வாழ்வு; வழியே சாவு. 

லழியோடு போகிறவனுக்கு வீடு கட்டுவது எளிது. 

வழி வழியரய்ப்‌ போகும்போது விதி என்ன செய்யும்‌? 19769 


வழி வழியாய்ப்‌ போனாலும்‌ விதி விதியாய்‌ வருகிறது. 

வழி வாய்க்கால்‌ இல்லாமல்‌ பேசுகிறாய்‌. 

வழுக்கற்‌ சேற்றிலே நட்ட கம்பம்‌. 

வழுக்கி விழாத குதிரை வளமான குதிரை. 

வழுக்கைத்‌ தலையனுக்குச்‌ சீப்பு எதற்கு? 19770 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 197 


வளர்தீத கடா மார்பிற்‌ பாய்ந்தது போல்‌. 
(கையில்‌. ) 

வளர்த்த நாய்‌ முகத்தில்‌ கடித்தசற்‌ போல்‌, 

வளர்தீத நாய்‌ முகத்தைப்‌ பார்ப்பது போல, 

வளர்த்த பிள்ளை சோறு போடா விட்டாலும்‌ வைத்த பிள்ளை 
சோறு போடிம்‌, 
(வைத்தபிள்ளை-தென்னம்்‌ பிள்ளை ) 

வளர்தீது வாழ்க்கைப்‌ படுகிறது. 19775 
(வளர்த்தி) 


வளர்த்து விட்ட மரத்தைத்‌ தறிதீது விட்டாற்‌ போல்‌, 

வளர்ந்த உயரதீதை வாசற்படியிலே காட்டுகிறதா? 

வளர்ப்பு வகீசனை அறியாது. 

வளரும்‌ காய்‌ பிஞ்சிலே தெரியும்‌; விளையும்‌ பயிர்‌ முளையிலே 
தெரியும்‌. 

வளரும்‌ குழந்தை மமுப்பேரலே. 19780 


வளவன்‌ ஆயினும்‌ அளவறிந்து உண்‌. 
(அளவறிந்து அழித்து உண்‌. ) 

வளைதீதப்‌ போனாலும்‌ வழியிலே போக ளேணீடும்‌. 

வளைந்த மூஙிகில்‌ அரசன்‌ முடிமேல்‌; வளையசத மூங்கில்‌ 
கழைக்‌ கூதீகாடி காலின்‌ கீழ்‌. 

வற்றலாய்கீ சாய்ந்த வடகம்‌ போல்‌ வற்றி. 

வற்றி இருஃகிற ஏரியைக்‌ சுண்டால்‌ வளைய வளைய 
நீந்துவேன்‌ என்ற கதை, 16785 


வற்றிய ஒலை சலசலக்கும்‌. 

வற்றிற்றாம்‌ சகல்‌; வறண்டாளாம்‌ சாணாத்தி; ஊறிற்றாம்‌ 
கள்‌; உதிதீதாளாம்‌ சாணமத்தி. 

வறட்டுக்‌ சத்துக்‌ கதீதுகிறான்‌, 

வறட்டுத்‌ தவளை கதீதுகிற மாதிரி. 

வறட்டுத்‌ தவளையைப்‌ போல்‌ வாள்‌ வால்‌ என்கிறது. 18790 


வறட்டு மாடு ஆனாலும்‌ ஒரு பீர்‌ பால்‌ சொடுக்காதர? 
(ஒரு சேர்‌.) 
வறட்டு ஜம்பதீதுக்கு வாய்‌ என்ன? 
வறப்‌ போச்கி முண்டலாமா, நானு மசவு போட்டுக்‌ கிண்டலாமா? 
வறியார்‌ இருமையும்‌ அறியார்‌ . 
வறியரர்க்கு அழகு வறுமையிற்‌ செம்மை. 19795 


128 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
வறுத்து நெல்‌ முளைக்குமா? 

வறுத்த பயறு முளைக்குமா? 

வறுத்த பயறு முளைத்ததை வையத்தில்‌ சண்டீரேச? 

வறுமை உள்ளரர்க்குப்‌ பொறுமை உண்டு. 

வறுமைக்கு மூதேவியும்‌ செல்வதீதுக்குச்‌ சீதேவியும்‌. 19800 


வறுமை கண்டவர்‌ வையகத்தில்‌ அநேகர்‌, 

வறுமை வந்தால்‌ பத்தும்‌ பறந்து போம்‌. 

வறை ஒட்டை நக்கினால்‌ வாய்‌ எல்லாம்‌ கரி. 

வன்சொல்‌ வணக்கத்திலும்‌ இன்சொல்‌ வணங்காமை நலம்‌, 
வனத்துக்கு வரல்மீகி; பேருக்கு வியாசர்‌. 19805 


வனதீதுப்‌ புலியை மான்குட்டி அடிதிதராற்போல., 
வனவேடர்‌ மான்கும்யைக்‌ கலைத்து விட்டது போல. 
வனாந்தரதீது நுழை நரிகள்‌ இடையர்களின்‌ தீர்க்க விரோதிகள்‌, 
வஜ்ர சும்பன்‌. 
லஜ்ர்ம்‌ அளந்த சையால்‌ வைக்கோல்‌ துரும்பு 
எடுக்கலாயிற்று. 19810 


வஸ்திரரபரணம்‌ விசேஷமேர, அன்னம்‌ விசேஷமோ? 


129 


EY 


வாக்கிலே கெட்ட கழுதையைப்‌ போக்கிலே விட்டுத்திருப்ப 
வேண்டும்‌. 
(விட்டுத்தான்‌ விட்டு அடி. விட்டுப்‌ பிடி.) 
வாக்கிலே சனி. 
வாக்கிலே புதன்‌. 
வாக்குக்கு எட்டினது மனசுக்கு எட்ட வில்லை. 19815 


வாக்குக்‌ சொடுப்பது மெதுவாகவும்‌ , த விரைவாகவும்‌ 
இருக்க வேண்டும்‌. 

வரக்குச்‌ சாக்காய்‌ மாட்டிக்‌ கொள்கிறது. 

வாக்கும்‌ மனசும்‌ ஒத்து வார்த்தை சொல்ல வேண்டும்‌. 

வாக்கு வயணம்‌ தெரியாமல்‌ பேசுகிறான்‌. 

வாசனம்‌ உள்ளவன்‌ வழி நடைக்கு அஞ்சான்‌; பால்‌ உள்ளவன்‌ 
பந்திக்கு அஞ்சான்‌. 19820 


வாகை இளம்பிஞ்சு கண்டவர்கள்‌ இல்லை; வாகான 
தென்னம்பிள்ளை கண்டவரீகளும்‌ இல்லை. 

வாங்கி இருந்து துளை என்றார்‌, அப்பம்‌ தின்பாரீ. 

வரஙிகிக்‌ கொடுத்த புருஷன்‌ வெளியில்‌ போய்விட்டு வருவதற்குள்‌ 
நடுக்கிழித்து மூட்டாவிட்டால்‌ நான்‌ என்ன பெண்‌ பிள்ளை 
என்றாளாம்‌. 

வாங்கித்‌ தின்றவன்‌ வடக்கே போனான்‌; சீட்டு என்ன செய்யும்‌? 

வாங்கித்‌ தின்னுமாம்‌ வயிறு; விண்ணாரம்‌ பேசுமாம்‌ உதடு. 19829 


வாங்கின கடன்‌ கொடாத வல்லாள சண்டன்‌. 
வாங்கின கடனைக்‌ கொடுக்கிறது இல்லை; கொடுத்த கடனைக்‌ 
கேட்கிறது இல்லை. 
(சொடுத்தறியான்‌, கேட்டறியான்‌.) 
வாங்கினபேருக்கு வாய்‌ ஏது? வீங்கின பேருக்கு வெட்சும்‌ ஏது? 
வாங்கினதைப்‌ போலக்‌ கொடுக்கவேண்டும்‌; கொடுத்ததைப்‌ 
போல வாங்கவேண்டும்‌. 
லால்கின மோரிலே வெண்ணெய்‌ எடுப்பான. 19880 
(தயிரிலே.) 


130 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வாங்குகிறது பிச்சை; ஏறுகிறது தந்தப்‌ பல்லக்கு. 

வாஙிகுகிறதைப்‌ போல்‌ இருக்க வேண்டும்‌, கொடுக்கிறதும்‌. 

வரற்குகிறபோது ஒரு பிள்ளை பெற்றது போல; கொடுக்கிற 
போது ஒரு பிள்ளை செத்தது போல. 

வாசம்‌ அறிந்தது வேட்டை நாய்‌; சுவாசம்‌ முறிந்தது காட்டு மான்‌, 

வாசல்படி இட்டு விடிகிறதோ, மகாதேவர்‌ இட்டு 


விடிகிறதேர? 19835 
வாசல்படி தலையில்‌ பட்ட பிறகா குனிகிறது£ 
வாசலில்‌ கட்டித்‌ தாழ்வாரத்தில்‌ அறுத்தது பேசல. 
வாசலைக்‌ காக்கிறான்‌. | 
வாசனை அற்ற புஷ்பம்‌ வனத்தில்‌ இருந்து என்ன பயண்‌? 
19840 


வாசி விட்டால்‌ யோகம்‌ போச்சு. 


வாடிய பூவைச்‌ சூடினாலும்‌ சூடிய பூவைச்‌ சூடக்கூடாது. 

வாடி வலித்துத்‌ திரங்கிக்‌ கிடந்திடினும்‌ புலித்தலையை நாய்‌ 
மோதீதல்‌ இல்‌. 

வாணலிக்குத்‌ தப்பி அடுப்பில்‌ குதித்தது போல. 

வாணிகம்‌ செய்யின்‌ காணியும்குறி. . 


(வாணியம்‌ ) 
வசணியக&்‌ கட்டை வைரச்‌ கட்டை; தேயத்‌ தேயத்‌ துடைப்பக்‌ 
்‌ கட்டை. 19849 
(வாணியன்‌ கட்டை.) 


வாணியர்சள்‌ ஆடும்‌ செக்சை வளைய வரும்‌ எருதுகள்‌ போல, 

வாணியன்‌ ஆசை சோணியும்‌ கொள்ளாது. 

வாணியன்‌ சையில்‌ மண்ணும்‌ குயவன்‌ கையில்‌ எண்ணெயும்‌ 
கொடுத்தது போல. 

வாணியனுக்கு ஒரு காலம்‌; சேணியனுக்கு ஒரு காலம்‌, 

வாணியனுக்குக்‌ கொடாதவன்‌ வைத்தியனுக்குக்‌ 
கொடுப்பான்‌ . 19850. 

வாணியனோடும்‌ வழக்கு; சேணியனோடும்‌ வழக்கு, 

வாத்திமச்‌ செட்டு. 

வாத்தியார்‌ கூலியை வைதீதிருக்க வேண்டாம்‌. 

வசதீதியார்‌ சம்சாரம்‌ மூத்தாள்‌ பதிவிரதை. 

வாத்தியார்‌ சொன்னது தர்ப்பயாமி, 19855 


வாத்தியார்‌ பிள்ளை மண்டு; வைத்தியச்‌ பிள்ளை நோயாளி. 
(மகன்‌ வாத்தியார்‌ பிள்ளை முண்டம்‌. முட்டாள்‌.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 131 


வரத்தியார்‌ பெண்சாதி, மூத்தவள்‌ பத்தினி. 

- வாத்தியார்‌ பெண்டாட்டிக்கு வரடல்‌ வெற்றிலைதான்‌, 

வாத்தியார்‌ பெண்‌ பெரியவள்‌ ஆனால்‌ எனக்கு ஆச்சா? என்‌ 
தம்பிக்கு ஆச்சா? 

வரத்தியார்‌ மெச்சின சிஷ்யன்‌ இல்லை, 19860 


வாத்தியார்‌ மெச்சின பிள்ளையும்‌ இல்லை; மாமியார்‌ மெச்சிய 
மருமகளும்‌ இல்லை. 

வாத்தியாருக்கு என்ன வரும்‌? வரப்‌ போகப்‌ பேச்சு வரும்‌; 
காத்திருப்பதே கடன்‌. 

வரத்தியாருக்கு நாய்‌ இல்லை; வைத்தியனுக்குசி செரர்க்கம்‌ 
இல்லை. 

வாத்தியாருக்குப்‌ பணம்‌ வருகிறது; பள்ளிப்‌ பிள்ளைக்குக்‌ குசு 
வருகிறது. 

வாரத்தியாருக்குப்‌ பணம்‌ வருகிறது; பிள்ளைக்கு 
அடி வருகிறது. 19665 


வாத்தியாரே, பிள்ளைக்கு என்ன வரும்‌? மாதம்‌ எனக்கு இரண்டு 
பணம்‌ வரும்‌. 

வாத்தியாரே, வாத்தியாரே, என்‌ பெண்‌ திரண்டால்‌ என்றால்‌, 
எனககு என்ன ஆச்சு? எவ்‌ பிள்ளைக்கு என்ன ஆச்சு 
என்றாராம்‌. 

வாத்தியாரைக்‌ குறைக்‌ கேழ்‌ வரகும்‌ விதைக்க வரச்‌ சொன்னது 
பேல, 
(அரைக்கவர.) 

வாத்தியாரை மெச்சின பிள்ளை இல்லை. 
(“மாமியாரை மெச்சின மருமகளும்‌ இல்லை. ) 


வாத்தியும்‌ கூத்தியும்‌ ஆறு மாசம்‌. 19870 


வாததீது இயல்பு எடேல்‌. 
( இடேல்‌.) 
வரதததுக்கு மருந்து உண்டு; பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை. 
வாத துர்ப்பலமே ஒழியச்‌ சமய துர்ப்பலம்‌ இல்லை. 
வரதம்‌ ஊதி அறி; '$வதம்‌ ஓதி அறி. 
வாதம்‌ கெட்டால்‌ வைத்தியம்‌, 19619 


வாதம்‌ கெடுத்தது பாதி; வண்ணான்‌ கெடுத்தது பாதி. 
வாதம்‌ முற்றி வைத்தியன்‌ ஆனரற்‌ போல. 
(வாதம்‌ முற்றினால்‌ வைத்தியன்‌. ) 


132 தமிழ்ப்‌ பழமெசழிகன்‌ 


வரதம்‌ ரஸ வாதம்‌, 
வாதரசயண சம்பந்தம்‌, 
வாதி கண்ணுக்கு மட்டம்‌ எட்டு மாற்று, 19880 


வரதிகல்‌ கூட்டம்‌ வங்கதீதைக்‌ கண்டால்‌ ஓட்டம்‌, 
(“வங்கம்‌ கலந்தால்‌ ரஸ வாதம்‌ கெடும்‌. ) 
வாதி கெட்டால்‌ வைதீதியன்‌. 
(முற்றினால்‌. 
வாதி மகன்‌ வைத்தியன்‌ ஆவான்‌. 
வாதுக்கு ஆடின கூத்தசடி வயசு சென்றால்‌ கழுதை. 
லசதுக்கு ஆடின தேவடியாள்‌ வயசு சென்றால்‌ கழுதை 
மேய்ப்பான்‌ . 19885 
(கழுதை ஆவான்‌. ஆடின தொப்பை. ஆவான்‌) 


வாதுக்குக்‌ கம்பு இடிக்கக்‌ குதிர்க்கம்பு சேதம்‌, 

வாது பாடி வண்ணம்‌ பாடு. 

வாது முற்கூறேல்‌, 

வாந்தி எடுத்ததைத்‌ திரும்பிச்‌ சாப்பிடலாமா? 

வாப்பா, வரப்ப, தொப்பியைப்‌ பிடி, கிணற்றில்‌ விழு, 19890 


வாப்பாவும்‌ மாமரமும்‌ ஓடையும்‌ வற்தால்‌ மாலுமி சாஸ்திரம்‌. 
சொல்லுகிறான்‌. 

வாய்‌ அறியசது தின்றால்‌ வயிறு அறியாது கழியும்‌. 

வாய்‌ இருத்தல்‌ சங்கள்‌ அம்மா வாழச்‌ சொன்னாள்‌; இல்லர 
விட்டால்‌ வந்து விடச்‌ சொன்னால்‌. 

வாய்‌ இருந்தால்‌ மகளே, வாழலாம்‌. 
(வாழ்த்து வருவாய்‌.) 

வரய்‌ இருந்தரல்‌ வங்காளத்துக்கும்‌ பேசகலாம்‌. 19895 


வாய்‌ இரும்பு; கை இரும்பு. 

வாய்‌ இல்லாதவன்‌ கழுவி3ல இருப்பான்‌. 

வாய்‌ இல்லா விட்டால்‌ நாய்‌ கூடச்‌ சட்டை செய்யாது. 
(சீண்டாது.) 

வாய்‌ இல்லா விட்டால்‌ நாய்‌ கொண்டு பேய்‌ பீடும்‌. 

வாய்‌ இல்லா விட்டால்‌ பிறந்த வீட்டிலேய நாய்‌ தூக்கிக்‌ கொண்டு 
போயிருக்கும்‌, 19900 


வாய்‌ இல்லா விட்டால்‌ பொட்டை நாய்‌ கொண்டு போய்விடும்‌. 
வாய்‌ உண்டானால்‌ பிள்ளை பிழைக்கும்‌. 
(உள்ள பிள்ளை.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 123 


வாய்‌ உபசாரதிதிலே வழி விடுகிறது. 
வசய்‌ உள்ள பெட்டிக்குத்‌ தூர்‌ இல்லை. 
வாய்‌ உள்ளவனுக்குக்‌ கலிகாலம்‌, 19905 


வாய்‌ உள்ளார்‌ பேசவும்‌ வலதுள்ளார்‌ கொழிக்கவும்‌ ஆச்சுதே! 
வாய்க்கு அடங்காத பிடி பிடிக்காதே, 

வாய்க்கு அரிசி போட்டேன்‌, 

வசய்க்கு இலையும்‌ கெட்டவன்‌ கல்யரணம்‌ பண்ணினாலும்‌ 


பால பாரதிக்கு அஞ்சுபணம்‌. 
(பவானிப்‌ பகுதி வழக்கு. வாக்கியம்‌ கெட்டவன்‌.) 
வரய்க்கு உண்டர வரதம்‌? 19910 


வாய்க்கு எளியவன்‌ பின்ளையசர்‌ கோயில்‌ ஆண்டி, 

வாய்க்கு என்ன வலிப்பர? 

வாய்க்குக்‌ கை உபசார மர? 

வரய்க்‌ குணம்‌ கெட்ட நரயைப்‌ போக்கில்‌ விட்டுத்‌ திருப்ப வேணும்‌. 
( கழுதையை ) 

வாய்க்குத்‌ தக்க பிடி. 1995 
( தக்கின. ) 


வாய்க்கு நல்லது, வயிற்றுக்கு மாற்றான்‌, 
வாய்க்குப்‌ பயந்ததேோர, மழை நாள்‌ மலத்துக்குப்‌ ப்யந்ததோ? 
வாய்க்குப்‌ பிள்ளையும்‌ மற்றதற்கு மாற்றானும்‌. 
(வயிற்றுக்கு மாற்றான்‌.) 
வாய்க்‌ கொழுப்புச்‌ சீலையிலே வடித்தாற்‌ போல. 


(வந்தது. 
வாய்‌ கட்டினவளுக்குப்‌ பிள்ளை, வயிறு கட்டினவளுக்கு 
அகமுடையான்‌. 39920 


லாய்‌ கரும்பு, கை இரும்பு, 

வாய்‌ காய்ந்த புலி ஆள்மேல்‌ விழுந்தது போல. 

வாய்‌ கைக்கு உபசார வார்த்தை சொல்லுவானேன்‌, 
(முகமன்‌.) 

வாய்‌ கொள்ளுவதைத்தானே செசத்த முடியும்‌? 

வாய்‌ சர்க்கரை; கை கருணைக்‌ கிழங்கு, 19925 
(வாய்‌ கருப்பட்டி.) 


வாய்‌ சர்க்கரை: சை கொக்கரை, 
(கொக்கரை - கருணைக்கிழங்கு. மலையாளம்‌.) 
வாய்‌ சாளப்‌ பட்டி வக்கணையாய்ப்‌ பேசுவான்‌. 


வாய்‌ சொல்லும்‌; பிடரி கும்பிடும்‌, ன்‌ 
வாய்த்‌ தவிடும்‌ போய்‌ அடுப்பு நெருப்பும்‌ அவிந்தது. 
(போனது போல.) 
வரய்தீதசல்‌ கிழவியும்‌ பரடுவரல்‌ . 19980 


வசய்த்தரன்‌ பிழைதிதான்‌ சமாசாரம்‌, 
(பிழைப்பு. ) 
வாய்‌ தசராளரம்‌, கை சுருணைக்கிழங்கு . 
வாய்தான்‌ இருக்கிறது, வாய்க்கரிசிக்கு வழி இல்லை. 
வாய்‌ திறக்கப்‌ பொய்‌ திறக்கும்‌. 
வாய்‌ நல்லது ஆனரல்‌, ஊர்‌ நல்லது. 19935 


வசய்‌ நலமேர, ஊர்‌ தலமோ? 
வசய்ப்‌ பந்தல்‌ திழல்‌ தருமா? 
வாய்ப்‌ பத்தல்‌ போட யசரால்‌ கூடாது? 
(முடியா து.) 
வரய்ப்‌ பந்தல்‌ போடுகிறான்‌. 
வாய்ப்‌ பதற்றம்‌ வரிசை கெடுக்கும்‌. 19940 


வரய்ப்‌ பேச்சுப்‌ பேசுகிறவன்‌ வளம்‌ இழந்து போவான்‌. 

வாய்ப்‌ பேச்சு வாயில்‌ இருக்கக்‌ கை வைக்க ஆரம்பிக்கிறரய்‌. 

வாய்ப்‌ பேச்சைக்‌ கொண்டு செய்கிறதா? வயிற்றெரிச்சல்‌ 
கொள்கிறதா? 

வாய்ப்‌ பேச்சைப்‌ பிடுங்கி வயிற்றெரிச்சலைக்‌ சொட்டிக்கொள்கிறது. 
(பேச்சைக்‌ கொட்டி.) 

வாய்‌ பார்த்தவன்‌ வாழ்வு இழந்தான்‌; அம்பலம்‌ பரர்த்தவன்‌ 
பெண்டு இழந்தான்‌. 4094௦ 
(பார்த்தவன்‌ இழத்தான்‌.) 


வாய்‌ பார்த்தவன்‌ வீட்டில்‌ நாய்‌ சுக்கும்‌. 
வசய்‌ பார்த்த வீடு நாய்‌ காக்கும்‌;வைகாசி மாதம்‌ வறுத்துக்‌ குத்தும்‌, 
வரய்‌ பரர்த்த வீடு நாய்‌ கொண்டு போயிற்று . 
வசய்‌ பார்த்த வீடு நாய்‌ பார்க்கும்‌; 

(+ வைகாசி மாதத்தில்‌ வறுத்துக்‌ குத்த வேணும்‌ தாய்‌ காக்கும்‌,) 
வாய்‌ புளித்ததோ, மாங்காய்‌ புளித்ததோ? 19950 


வாய்‌ பொய்‌ சொல்ல, மடி பிச்சை கேட்கும்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 

வாய்‌ மததீதால்‌ வழககு இழந்தான்‌. 
(வாழ்க்கை இழந்தான்‌.) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 135 


வாய்‌ முத்து உதிர்ந்து போகுமா? 
வாய்‌ மூடாப்‌ பட்டினி; கண்மூடாதீ தூக்கம்‌. 
வரய்‌ மூடித்‌ தலையை வெட்டுகிறதா? 19955 


வாய்‌ வாழ்த்தரவிடினும்‌ வயிறு வாழ்தீதும்‌. 
வாய்‌ வாழைப்பழம்‌ கேட்குது; கை கருணைக்‌ கிழங்கு சேட்குது. 
வாய்‌ வாழைப்பழம்‌; கை கருணைக்‌ கிழங்கு. 
வாயசம்‌ வலம்‌ ஆனால்‌ ஆயுசு விருத்தி ஆகும்‌. 
(வாயசம்‌ - காவசை,) 
வாயாடிதரன்‌ வல்லவன்‌. 19960 


வாயாடி மாப்பிள்ளையாக இருப்பதைக்‌ காட்டிலும்‌ வரகூர்க்‌ 
கூழைக்‌ கடாவாக இருக்கலாம்‌, 

வாயாடி வார்த்தை மட்டு இல்லாதவை. 

வசயாரச்‌ சொன்னால்‌ தாயாரை விற்றுக்‌ கொடு. 

வரயாரே, வரயாரே, எங்கே போனாய்‌? சையாரிடத்திலே கடன்‌ 
வரங்கப்‌ போனேன்‌. 

வாயால்‌ இல்லை என்பதைக்‌ கையால்‌ இல்லை என்றான்‌. 19965 


வாயரல்‌ ஊதி வண்டாய்ப்‌ பறக்கிறது. 
வாயால்‌ கெட்டாள்‌ திரெளபதி. 
வாயால்‌ கேட்டால்‌ வாழைப்‌ பிஞ்சும்‌ கொடான்‌ , 
துண்டித்துக்‌ கேட்டால்‌ தரனோடே கொடுப்பான்‌, 
வாயசல்‌ சொன்னால்‌ தரயாரை விற்றுக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
வாயரல்‌ தின்று வாயால்‌ கக்கும்‌ வெளவரலைப்‌ பேல. 19970 


வாயசல்‌ பந்தல்‌ இடுகிறது போல, 
வாயாலே வாழ்வு; வாயாலே கேடு, 
வாயில்‌ அடிக்கலாம்‌; வயிற்றில்‌ அடிக்கப்படாது. 
வாயில்‌ இருக்கிறது வழி, 
(உண்டு.) 
வாயில்‌ இருக்கிறது வார்த்தை 19975 
(-- வர்யை ஏன்‌ ஆட்டுகிறாய்‌,) 


வாயில்‌ ஈப்‌ புகுந்தது தெரியாமல்‌ கேட்கிறான்‌. 

வாயில்‌ உறவு; மனத்தில்‌ பகை, 

வாயில்‌ கொழுக்கட்டையா? 

வாயில்‌ போகிறதைக்‌ கக்கிக்‌ கொடுக்கிறது. 

வாயில்‌ மண்‌ அடிக்கலாமா? 19980 


136 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வாயில்‌ மண்‌ போடுவான்‌, 

வாயில்‌ மண்‌ விழுந்தது. 

வாயில்‌ மணப்பால்‌; மண்மறை இல்லை, 
வாயில்‌ வந்தது வாசுதேவா? 


வாயில்‌ வந்ததை வறுத்துக்‌ கொறிக்கிறது. 19985 


வாயில்‌ விரலை வைத்தால்‌ கடிக்கத்‌ தெரியாது, 
வர யினால்‌ இல்லை என்பதைக்‌ கையினால்‌ இல்லை என்பது நலம்‌. 
வாயும்‌ கையும்‌ சண்டை இடும்‌. 
வாயும்‌ புல்லும்‌ போல அலைகிறான்‌. 
வசயும்‌ புல்லுமாய்‌ அலைகிறது. 19990 
வாயும்‌ மொக்கும்‌; கையும்‌ மொக்கும்‌ 
வாயு வேகம்‌, மனேர வேகம்‌. 
(கதி.) 
வாயைக்‌ கட்டி வயிற்றைக்‌ கட்டிச்‌ சேர்க்கிறான்‌ . 
வசயைக்‌ கரத்தால்‌ தாயைக்‌ காக்கலாம்‌. 
வாயைக்‌ கெடுத்த தெய்வம்‌ மதியைகீ கொடுக்கும்‌, 19995 
(கையைக்‌ கொடுக்கும்‌) 


வாயைத்‌ திறக்காதே; கையால்‌ செய்து காட்டு. 

வசயைத்‌ திறந்தால்‌ நாடு எங்கும்‌ அசையும்‌, 

வசயைப்‌ பார்க்கச்‌ சேவை செய்கிறவனைப்‌ போல. 

வாயைப்‌ பார்தீது ஆளை ஏய்த்தேன்‌ . 

வசயைப்‌ பெருக்கி வயிற்றெரிச்சல்‌ கொட்டாதே. 20000 


வாயைப்‌ பெருக்கினால்‌ வாயாடி மாமியசர்‌, 
(வாயசாலி.) 
வசயை மூடித்‌ தலையை வெட்டுகிறது. 
வார்த்தை இருந்து போம்‌; வழி தூர்ந்து பேரம்‌. 
வரர்த்தைக்குத்‌ தரித்திரமா? 
(தரித்திரம்‌ இல்லை.) 
வார்த்தைக்கு வார்த்தை சிங்காரம்‌. 20005 


வரர்த்தைக்கு விலை உண்டானால்‌ மொளனத்துக்கு அதிக விலை, 
வார்த்தை காற்று. 
வார்த்தை படித்த நாய்‌ வேட்டைக்கு உதவாது. 
வார்த்தை வார்த்தையை இழுக்கும்‌; வடுமாங்காய்‌ சோற்றை 
இழுக்கும்‌. 
(வார்த்தையை அழைக்கும்‌.) 
வரராத இடத்தில்‌ வ: ர்ககட்டையைச்‌ சார்தீது. 20010 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 137 


வாராத வாழ்வு வந்தாலும்‌ வடக்கில்‌ தலை வைக்காதே. 
வாரிக்‌ கொடுக்கும்‌ வள்ளல்‌ கை, 
வாரியல்‌ கட்டைக்குப்‌ பட்டுக்‌ குஞ்சமா? 
(வாரியல்‌ கொண்டைக்கு. ) 
வரரியல்‌ கட்டை வைரக்‌ கட்டை; தேயத்‌ தேயத்‌ துடைப்பக்‌ 
கட்டை. 
வரரைக்‌ கடிதீதுத்‌ தோலைக்‌ கடித்துத்தானே வேட்டை நாய்‌ 
ஆகவேண்டும்‌? 20015 


வால்‌ இல்லாத குரங்குக்கு வாய்‌ எல்லாம்‌ பல்‌. 

வால்‌ இல்லாத குரம்கு போல, 

வரல்‌ இல்லாத நாய்க்கு மனத்திலே சந்தோஷம்‌. 

வரல்‌ இழந்த நரி போல. 

வால்‌ ஒன்றுதான்‌ இல்லை. ௨0020 


வால்‌ நீண்ட கரிக்குருவி வலமிருந்து இடம்‌ ஆனால்‌ கால்‌ 
ப நடையாய்ப்‌ போனவர்கள்‌ கனக தண்டி ஏறுவரே. 
வால்‌ பிராணன்‌ தலைக்கு வந்தது. 
வால்‌ போச்சு, கத்தி வந்தது, டம்டம்டம்‌, 
வசல்‌ போனாலும்‌ போகிறது; எனக்குத்‌ தோல்‌ வேண்டும்‌. 
வால்‌ வைப்பதற்குள்‌ பொழுது விடிந்து விட்டது. 20025 


வால ஜோசியனும்‌ விருத்த வைத்தியனும்‌ நன்று. 
வாலிபத்தில்‌ இல்லாத மங்கையை வயசு வந்தபின்‌ என்ன 
செய்கிறது? 
(வாலிபத்தில்‌ கிடைக்கா த.) 
வாலிபத்தில தேடாத தேவடியாள்‌ வயசு வந்த பின்‌ தேடப்‌ 
போகிறாளா? 
வாலிபத்தில்‌ முதிர்ந்த புத்தி, குறுகின வயசுக்கு அடையாளம்‌. 
வரலில்‌ கலத்தைக்‌ கட்டினால்‌ மாடு வேளைக்குக்‌ குறுணி 
சறக்கும்‌. 20030 


வாலை ஆட்டம்தே. 

வாலை ஒட்ட நறுக்கி விடுவேன்‌. 

வாவல்‌ மீனைச்‌ சாபபிட்டு ஆவலைப்‌ போக்கு 

வாழ்க்கை கொடுத்தவன்‌ கையில வாழ்நாள்‌ அடைக்கலம்‌ 
வாழ்ககைப்‌ படகிறதை நம்பி அவிசாரி ஆகிறதும்‌ கெட்டது. 20035 


வாழ்க்கை படுகிற பெண்ணுக்குச்‌ சீப்பை ஒளித்து 
வைத்தால்‌ கல்யாணம்‌ திற்குமா? 


138 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வாழ்கிறதும்‌ கெடுகிறதும்‌ வாயாலேதான்‌ . 
வாழ்கிறதும்‌ தாழ்கிறதும்‌ வண்டி உருளை போல. 
வாழ்கிற பெண்ணைத்‌ தாயார்‌ கெடுத்தான்‌. 
(கெடுத்தது போல.) 
வாழ்கிறபோது இல்லாத வாழைப்பூச்‌ சேலை தாலி அறுத்துத்‌ 
்‌ தறி போட்டு வந்ததாம்‌. 20040 


வாழ்கிறவளுக்குச்‌ சக்களத்தி வந்து முளைத்தாள்‌. 
வாழ்கிறவளை வைய வேண்டாம்‌; தாழ்கிறவளைத்‌ திட்ட 
வேண்டாம்‌. 
(தாழ்த்‌ தவனை.) 
வாழ்கிறவன்‌ வாழ்கிறரன்‌ என்று மதுரை எல்லாம்‌ பேராம்‌. 
வாழ்கிறவனுக்கு வைரம்‌. 
வாழ்கிறவனை வாழ்த்த வேண்டாம்‌; தாழ்கிறவனைத்‌ திட்ட 
வேண்டாம்‌. 20045 


வாழ்கிற வீட்டில்‌ மரநரயைக்‌ கட்டினதுபோல. 
வாழ்கிற வீட்டில்‌ வனக்குரங்கை வைத்தது போல. 
வாழ்கிற வீட்டுக்கு ஒரு பெண்ணும்‌ வைக்கேரல்‌ போருக்கு 
ஒரு கன்றும்‌ இருந்தால்‌ பேசும்‌. 
(இரண்டு பெண்ணும்‌ எருமைக்கன்றும்‌. ) 
வசழ்கிற வீட்டுக்கு வாழையை வைத்துப்‌ பார்‌. 
வாழ்கிறான்‌ வாழ்கிறான்‌ என்று மதுரை எல்லாம்‌ பேராம்‌; 
ஆற்றில்‌ இறங்கினால்‌ ஐம்பத்தெட்டுத்‌ 
தொல்லையாம்‌. 200$0 


வாழ்ந்த மகள்‌ வந்தால்‌ வர்ணத்‌ தடுக்கு எடு; கெட்ட மகள்‌ 
வந்தால்‌ கிழிந்த தடுக்கு எடு. ன கு 

வாழ்ந்தவர்‌ கெட்டால்‌ வறையேட்டுக்கும்‌ ஆகாது; கெட்டவர்‌ 
வரழ்ந்தரல்‌ கிளைப்புறு தாமரை. 

வாழ்ந்தவன்‌ கெட்டால்‌ வறையோட்டுக்கும்‌ ஆகான்‌. 

வாழ்ந்தவன்‌ கெட்டு வறியவனானால்‌ தா ழ்நதவனும்‌ ஏசுவான்‌. 

வாழ்ந்தவன்‌ தடழ்ந்தால்‌ வறையோட்டுக்கும்‌ ஆகான்‌ . 20059 


வாழ்ந்தவனை வாழ்த்த வேண்டாம்‌: தாழ்ந்தவனைத்‌ திட்ட 
வேண்டாம்‌. 
(வாழ்கிறவனை , ) 
வரழ்நதடளரம்‌ ச௬டபி, வறுத்தாளாம்‌ ஓடு வைத்து: ஓடு உடைந்தது 
எனறு உட்கார்ந்தாளாம சேஷி, : 
(உட்கார்ந்து அழுதர்னாம்‌,) 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 139 


வாழ்நீதாளாம்‌ சேஷி; வறுத்தாளாம்‌ வறண்ட ஓட்டை. 
வாழ்ந்து கெட்டவன்‌ வடக்கே போ; கெட்டு நொந்தவன்‌ 
கிழக்கே போ. 
வாழ்நாள்‌ உடையான்‌ வலுப்பட்டுச்‌ சாகான்‌ 20060 


வாழ்நரளுக்கு ஏற்ற வயிற்றெரிச்சல்‌, 

வாழ்நாளைக்‌ கொடுத்து வரண தீர்தீகம்‌ ஆடு. 

வாழ்வதும்‌ கெடுவதும்‌ வரயால்தரவி. 

வாழ்வாருக்குச்‌ சீதேவி வாயிலே. 

வாழ்வாள்‌ பிள்ளையை மண்‌ விளையாட்டிலே தெரியும்‌. 20009 
(யாழ்ப்பாண வழக்கு,) 


லாழ்வாருக்குச்‌ சீதேவி வாயிலே. 
வசழ்வு ஒரு காலம்‌; தாழ்வு ஒரு காலம்‌. 
வாழ்வும்‌ கேடும்‌ வாயாலே. 
வாழ்வும்‌ சில காலம்‌; தாழ்வும்‌ சில காலம்‌, 
வாழ்வும்‌ தாழ்வும்‌ ஒரு வழி நில்லா. 20070 
வாழ்வு வந்து வலக்கரலைச்‌ சுற்றுகிறது; வாங்கடர 

பித்தளை பாடகதீதை, 

(வாங்கடி வலக்கைப்‌ படத்தை.) 

வாழ்வு வரும்போது மதி ஓடி வரும்‌. 
வாழ்க்கை கொடுத்தவன்‌ கையில்‌ வாழ்நாள்‌ அடைக்கலாம்‌ 
வாழ்வைத்‌ தள்ளினாலும்‌ சாவைதீ தள்ளப்படாது. 
வாழத்‌ தெரியாது வாழச்‌ சொன்னால்‌ வாயாலும்‌ கையாலும்‌ 

வாழச்‌ சொன்னாள்‌. 20075 


வாழப்‌ போகிற பெண்‌ சீப்பை எடுத்து ஒளித்த கதை. 
வாழ மாட்டாத பெண்டாட்டிக்குக்‌ கைபட்டாலும்‌ குற்றம்‌; 
கால்‌ பட்டாலும்‌ குற்றம்‌. 
வாழ வந்த குரங்கு வையசும்‌ புகழைத்‌ தேடிக்‌ கொண்டதாம்‌. 
வாழ வந்தவனுக்கு வழியிலே என்ன சோலி? 
வாழ வரம்‌ வரங்கி வந்த பிறகு முடியவில்லை என்றால்‌ 
யார்‌ விடுவார்‌? 20080 


வாழாக்‌ குமரி மூளா நெருப்பு - 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
வாழாத நாய்‌ வாழ்ந்த நாயைக்‌ குறை சொல்லும்‌. 


140 தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 


வாழாத பெண்ணுக்கு மை ஏண்டி? பொட்டு ஏண்டி? 
மஞ்சள்‌ குளி ஏண்டி? 
வாழாத பெண்ணைத்‌ தாயார்‌ கெடுத்தாளி. 
வாழாத பெண்ணைத்‌ தாழ்வாய்‌ உரைக்காதே. 20085 


வாழாப்‌ பெண்‌ தாயோடே. 
வாழும்‌ குமரிக்கு வலப்புறதீதில்‌ மச்சம்‌; மனையாளும்‌ 
மனைனுக்கு இடப்புறத்தில்‌ மச்சம்‌. 
வாழும்‌ பிள்ளையை விளையாட்டில்‌ தெரியும்‌. 
(மண்‌ விளையாட்டு. ) 
வாழும்‌ வீட்டுக்கு ஒரு பண்‌; வைக்கோற்‌ படப்புக்கு ஒரு சன்று. 
வாழும்‌ வீட்டுக்கு வெறிநாய்‌ கட்டியது போல. 20090 


வாழும்‌ வீட்டுக்கு வேட்டை நாய்‌ வேண்டாம்‌. 
வஈனழையடி வாளழயாம்‌. 
(4. வாழைக்கு ஒரு குலை.) 
வாழை ஆடியும்‌ முள்‌ ஆடியும்‌ வாழைக்குச்‌ சேதம்‌ 
வாழை ஆடினானும்‌ மூங்கில்‌ ஆடினாலும்‌* வாழைக்குறீதான்‌ 


நஷ்ட ம்‌, 
வாழை இல்லை, தையல்‌ இலை. கை இல்லை. 20095 


வாழை இளசும்‌, வழுதலை மூற்றலுர்‌ நூ. 

வாழைக்காய்ச்‌ சறியும்‌ வளர்தீத பிள்ளையும்‌, 

வாழைக்காய்ச்‌ கூட்டும்‌ வாத்தியார்‌ பெண்ணும்‌ நிஷித்தம்‌, 
வாழைக்காய்‌ மடங்கினது போல. 

வாழைக்கு இரண்டு குலைகள்‌ கண்டதில்லை. 20100 


வாழைக்கு ஓர்‌ இலை. 

வாழைக்குக்‌ கீழ்க்‌ கன்று வந்து முளைப்பது போல்‌, 

வாழைக்குக்‌ கீழ்க்‌ கன்று வாங்கிப்‌ பயிர்‌ வைக்க வேண்டும்‌. 
வரழைக்குக்‌ சொத்து; வழுதலைக்குத்‌ த எீர்‌. 

வாழைக்குத்‌ தான்‌ ஈத்த காய்‌ கூற்றம்‌. 20105 


வாழைக்கு வெட்டும்‌ வழுதுணங்காய்க்குத்‌ தண்ணீரும்‌. 
வாழை நட்டால்‌ தாழ நடு, 

வாழைப்‌ பழத்தில்‌ ஊசி ஏற்றினாற்போல்‌. 

வாழைப்‌ பழத்தில்‌ வழ வழ என்று ஊசி ஏறுவது: போல, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 14] 


வரழைப்பழதிதுக்கு வீங்கித்‌ தோலைப்‌ போட்டால்‌ புல்லாப்‌ 
பூச்சியே. 20110 
(புல்‌ மேலே போட்டால்‌ ஆகாதே. ) 


வாழைப்பழம்‌ அறியரதவனூக்குதீ தோலைப்‌ பிதுக்கிக்‌ காட்டு 
கிறதா? 

வாழைப்பழம்‌ கொண்டு போனவன்‌ னாசலில்‌ இருந்தான்‌; 
வாயைக்‌ கொண்டு போனவன்‌ ஒரு வீட்டில்‌ இருந்தான்‌. 

வாழைப்பழம்‌ கொண்டு வந்தவன்‌ வாசற்படியிலே; வாய்‌ 
கொண்டு வந்தவன்‌ நடு வீட்டுக்குள்ளே. 

வாழைப்பழம்‌ சாதத்தோடு எல்லோரும்‌ சாப்பிட்டுப்‌ போகக்‌ 
கீரைச்‌ சோற்றுக்குக்‌ கதிகெட்டு நின்றவன்‌. 

வாழைப்பழம்‌ தின்னா த குரங்கு உண்டா? 20113 
(பிடிக்காத குரங்கு இல்லை.) 


வாழைப்பழம்‌ தின்னுகிறது வருத்தமாய்‌ இருக்குமா? 

வாழைப்பழம்‌ வேண்டாக்‌ குரங்கு உண்டா? 

வாழையில்‌ இருக்கிறது வைப்பு, 

வரழை வடக்கு ஈனும்‌; வான்‌ கமுகு தெற்கு ஈனும்‌. 
(4 மேற்கு வாழ்வு வரும்‌ காலத்திலே.) 


வரழை வாட்டமும்‌ வரகு வாட்டமும்‌ தெரியா, 20120 


வாழை வாழ வடக்கு, னைதீதவன்‌ வாழக்‌ கிழக்கு, வாழை சாக 
மேற்கு, வைத்தவன்‌ சாகத்‌ தெற்கு. 

வாழை வட்டமும்‌ வெங்காய வாட்டமும்‌ தெரியா. 

வரழை வாழ வடக்கு, வைத்தவன்‌ வாழக்‌ கிழக்கு; நாடு வாழ 
மேற்சே; நாசமாய்ப்‌ போகத்‌ தெற்கே. 


னான்‌ ஏறுபடத்‌ தேனேறு மாய்ந்தாற்‌ போல்‌, 


வசள்‌ பிடித்தவன்‌ கையில்‌ வாழ்நாளி. 20125 


வாளம்‌ இல்லாது நீளாது. 
வாளாடி மாப்பிள்ளையாய்‌ இருப்பதைக்‌ காட்டிலும்‌ வரகூரீக்‌ 
கூழைக்‌ சடாவாக இருக்கலாம்‌. 
(வரகூரில்‌ நன்கு வளர்ப்பார்கள்‌. ) 
வாளுக்கு ஆயிரம்‌; தோளுக்கு ஆயிரம்‌ . 
வாளுக்கு ஆயிரம்‌, தோளுக்கு ஆயிரம்‌ சம்பாதித்தாலும்‌ 
மட்டாய்ச்‌ செலவிடு, ப 
வாசன்‌ குருவியின்‌ கூடும்‌ வன்‌ கறையான்‌ புற்றும்‌ தேன்‌ சிலந்தி 
இறாட்டும்‌ செய்யத்‌ தெரிவரிது. 20130 


142 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வரன்‌ குருவியின்‌ வயிற்றெரிச்சல்‌ வழி வழி விடாது. 

வான்‌ குருவி வாழ்வு பெற்றால்‌ வையகம்‌ செழிக்கும்‌. 

வான்‌ செய்த நன்றிக்கு வையகம்‌ என்‌ செய்யும்‌? 
(உதவிக்கு. ) 

வான்‌ செய்யும்‌ கொடுமைக்கு வையகம்‌ என்‌ செய்யும்‌? 

வான அம்புலி வா என்றால்‌ வருமா? 20185 

வானக்‌ கறுப்போ, ஆனைக்‌ கறுப்போ? 

வானத்தில்‌ உள்ள அம்புலியை வா என்றால்‌ வருமா? 

வானத்தின்‌ கீழ்‌ இருந்து இடிக்கு ஒளிக்கிறதா? 

வானத்தின்‌ கீழ்‌ இருந்து மழைக்கு அஞ்சினால்‌ தீருமா? 

வானத்துப்‌ புறாவை நம்பி கைப்‌ புறாவை இழந்தது போல. 20140 


வானத்தை வில்லாய்‌ வளைப்பான்‌; மணலைக்‌ கயிறாய்தீ 
திரிப்பான்‌, 
வானம்‌ இழந்து தலைமேல்‌ விழுந்தது போல்‌. 
வானம்‌ இருக்க மழை பேரமா? 
வானம்‌ ஈன்றது; பூமி தாங்கிற்று. 
வானம்‌ கருக்கப்‌ பிசானம்‌ கருக்கும்‌. 2014௦ 
வானம்‌ சுரக்கத்‌ தானம்‌ சுரக்கும்‌. 
(சிறக்கும்‌. ) 
வானம்‌ சுருங்கின்‌ குணம்‌ சுருங்கும்‌ 
வானம்‌ சுருங்கின்‌ தானம்‌ சுருங்கும்‌. 
வானம்‌ பார்க்கப்‌ போயும்‌ இடம்‌ இடைஞ்சலா? 
(இடு முடுக்கா?) ப 
வானம்‌ பொத்தல்‌ என்று சிற்றெறும்புத்‌ தோலால்‌ அடைந்‌ 
தான்‌. 20150 


வானம்‌ பொழிய வேண்டும்‌; பூமி தழைக்க வேண்டும்‌. 

வானம்‌ வழங்க தானம்‌ வழங்கும்‌. 

வானமும்‌ பூமியும்‌ கொள்ளாதான்‌ மரத்திலும்‌ கல்லிலும்‌ இருப்‌ 
பரனர? 


145 


விக்க விக்சுச்‌ சோறு போட்டுக்‌ சுக்‌ சுக்‌ கக்க வேலை வாஙிக வேணும்‌. 
விக்குகிற வாய்க்கு விளாங்காய்‌; விழுகின்ற இடத்துக்கு 
அரிவாள்‌ மணை. 2019௦ 


விகட சுவியர? 
விச்சுளி வலமானால்‌ நிச்சயம்‌ வாழ்வு உண்டாம்‌, 
(தரும்‌.) 
விசாகத்தில்‌ மழை; பயிர்களில்‌ புழு. 
விசாரம்‌ முற்றினால்‌ வியாதி. 
விசிறிக்‌ காதும்‌ வேள்விப்‌ பணமும்‌ விரைவில்‌ வரும்‌, 20160 


விசிறிக்குக்‌ காற்றும்‌ வேள்விக்குப்‌ பணமும்‌ எங்கிருந்தரனும்‌ வரும்‌, 
விசும்பில்‌ துளி வீழின்‌ அல்லது பசும்புல்‌ தலை காண்பது அரிது. 
(குறள்‌. இல்லாமல்‌.) 
விசும்பு முட்டான கோலும்‌ துரும்பு முட்டதீ தீரும்‌. 
விசுவாசக்கரரனுக்கு வெந்நீரும்‌ பருக்கையும்‌; தரட்டேரட்டக்‌ 
சாரணுக்குத்‌ தயிரும்‌ சோறும்‌, 
(வெந்நீரும்‌ சோறும்‌.) 
விசுவாசக்‌ கொக்கு நடமாடிச்‌ செத்ததாம்‌. 20165 


விசுவாசப்‌ பூனை கருவாட்டைத்‌ தூக்கிக்‌ கொண்டு பேரகிறதரம்‌ . 


(தூக்கிற்று) 
விசுவாசம்‌ இருந்தால்‌ வேசியும்‌ பிழைப்பாள்‌; நிசம்‌ இருந்தால்‌ 


நீசனும்‌ தழைப்பான்‌. 

விசுவாசம்‌ கெட்ட நாயே! 

விட்ட இடம்‌ பட்டணம்‌; விழுந்த இடம்‌ சுடுகாடு, 

விட்ட குறை, தொட்டகுறை, 20170 
(- விடுமா?) 


விட்டத்தில்‌ இருக்கிற பூனை இங்கிட்டுத்‌ தரவுகிறதேர , 
அமிகிட்டுத்‌ தரவுகிறதேர? 
விட்டத்துக்கு எட்டாம்‌ நாள்‌ அட்டமி, 
(விட்டம்‌ - அவிட்டம்‌. ) 


“44 தமிழ்ப்‌ பழமெசழிகக்‌ 
கீட்டதடி உன்‌ ஆசை வீளாம்‌ பழத்து ஓட்டேசடே. 


(விட்டாதடா ஆசை.) 
விட்டதே தம்‌ உறவ, வெண்கலத்தில்‌ ஒசை போல. 


விட்ட பாம்பும்‌ பட்டுப்‌ போகும்‌. 
(வெயில்‌) 


20175 


வீட்டில்‌ பூசிசிவைப்‌ போல்‌ பறந்த! திரிகிறான்‌. 

விட்டின்‌ பூச்சி விளக்கில்‌ விழுவதுபோல. 

விட்டு அடித்தால்‌ என்ன? சட்டி அடித்தால்‌ என்ன? 

விட்டு அடிக்கிறதிலும்‌ தொட்டு அலை. 

விட்டு அறுத்தாலும்‌ ஆகாது என்று ஒட்ட அறுதீதிடுவேன்‌. 29190 


விட்டுக்‌ கெட்டது காது; விடாமல்‌ கெட்டது கண்‌. 
[ரண்ணெய்‌. தட்டிக்‌ கெட்டது வயிறு தட்டாமல்‌ கெட்டது தலை.) 
விட்டுச்‌ சொன்னால்‌ கூட்டுக்‌ குலையும்‌. 
(4 விரித்து உடுத்தினால்‌ அமுக்குப்படும்‌) படியும்‌. ) 
வீட்டு விட்டாலும்‌ ஒட்டிக்‌ சொண்டு வருகிறான்‌. 
விட்டு விட்டுப்‌ பெய்கிற மழையிலும்‌ வீடாமல்‌ பெய்கிற தூவானம்‌ 
நல்லது. 


விட்டு வைத்த கடனும்‌ பெற்று வைத்த பிள்ளையும்‌ எங்கும்‌ 
போகா, 20185 


விடக்கே அயினும்‌ வடக்கு ஆகாது. 
விடாச்‌ சுரத்துச்கு விஷ்ணுக்‌ சுரத்தை. 
விடாது மழை பெய்தாலும்‌ படாத பாடு பட வேண்டும்‌. 
விடாத மழையால்‌ இல்லி ஒழுக்கு அடைபடும்‌. 
விடா முண்டனும்‌ கொடாக்‌ கண்டனும்‌, 

(கண்டனும்‌... முண்டனும்‌. ) 


201920 


விடாய்‌ தீரச்‌ கங்கா ஸ்நானம்‌ பண்ணிப்‌ பாவம்‌ பேரகுமாப்‌ போலே, 
விடிக்சப்‌ போன இடத்தில்‌ விளாம்‌ பழம்‌ கிடைத்தது போல்‌, 
விடிகிற மட்டும்‌ இணறத்தவனும்‌ சாலை உடைத்த வனும்‌ சரியா? 
விடிந்ததும்‌ பெண்ணுக்கு முக்காடோ? 

விடிந்தால்‌ தெரியும்‌ மாப்பிள்ளை குகுநும்‌, பெண்‌ குரும்‌. 20195 


விடிந்தால்‌ தெரியும்‌ வெளிச்சம்‌, 

விடியக்‌ கல்யாணம்‌; பிடி தாம்பூலம்‌, 

விடிய வீடிய இறைக்க, விடிந்த பிறகு உடைக்கு, 

விடிய விடியக்‌ சுதை கேட்டுச்‌ சீதைக்கு ராமன்‌ சிற்றப்பன்‌ 
என்றானாம்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 145 


விடிய விடியக்‌ கதை கேட்டு ராமனுக்குச்‌ சீதை என்ன வேண்டும்‌ 
என்றானாம்‌. 20200 


வீடிய விடியதீ துரத்தியும்‌ ஆண்‌ கழுதையாகதிதான்‌ முடிந்தது. 

விடிய விடியத்‌ தேய்த்தாலும்‌ கறுப்பு நாய்‌ வெள்ளை நாய்‌ ஆகுமா? 

விடிய விடியப்‌ பாடுபட்டும்‌ விளக்குக்கு எண்ணெய்‌ இல்லை. 

விடிய விடிய மனழ பெய்தாலும்‌ ஓட்டாஞ்சில்லு முளைக்காது. 
(ஓட்டாங்‌ கிளிஞ்சல்‌. கொட்டாங்கச்சி.) 

விடிய விடிய ராமாயணம்‌ சேட்டுச்‌ சீதைக்கு ராமன்‌ என்ன 
ஆசுவேணும்‌ என்றானாம்‌. 20205 
(சீறைக்கு ராமன்‌ சிற்றப்பா என்றாளாம்‌.) 


விடியற்‌ காலதீதில்‌ சல்யாணம்‌; பிடியடா பயலே பாக்கு வெற்றிலை. 
விடியற்காலைதீ தூரச்கம்‌ வெல்லம்‌ போல. 

விடியாமல்‌ உலை வைதிது வடியாமல்‌ விடுவேனோ? 

விடியா மூஞ்ரி வேலைக்குப்‌ போனால்‌ வேலை கிடைத்தாலும்‌ கூலி 


கிடைக்காது. 
விடியும்‌ மட்டும்‌ இறைத்தவனும்‌ விடிந்த பின்பு சாலை உடைதீத 
வனும்‌ சரி, 20210 


விடியும்‌ மட்டும்‌ குரைதிதாலும்‌ வீட்டு நாய்‌ வேட்டை நாய்‌ ஆஃ 
முடியுமா? 

விடியும்‌ மட்டும்‌ மழை பெய்தாலும்‌ ஓட்டாங்‌ கிளிஞ்சில்‌ கரையுமா? 

விடியும்‌ மட்டும்‌ மழை பெய்தாலும்‌ ஓட்டாஞ்சில்லுக்‌ கரையமா? 
(ஒட்டாங்‌ கிளிஞ்சல்‌. ) 

விடு விடு சங்கிலி, வேப்பஞ்‌ சங்கிலி, விட்டால்‌ குடி வெட்டுப்‌ போம்‌. 

விடை தனிக்கு அஞ்சாது. 20239 


வீன்‌ ஏறா தப்பினாலும்‌ கண்‌ ஏறு தப்பாது, 
(பொய்த்தாலும்‌. பொய்க்காது.) 
விண்‌ ஊட்டப்‌ போனவன்‌ கண்‌ காட்ட வந்தானாம்‌ 
விண்டு அமுக பிள்ளையைக்‌ கொண்டு அணைப்பார்‌ இல்லை. 
வின்ணாஸம்‌ எங்கே 7 கீண்ணாரம்‌ எல்யே? 
விண்ணு  மாகாலக்குகி கல்யாணம்‌? விழுந்து கெட்ட்டிடம்‌ 
சம்பவ. 0920 


வின்தொடு கொடுமுடி மேருஷம்‌ விறளி தென்திசை கிரியும்‌. 
விண்‌ பொய்த்தால்‌ மண்‌ பொய்க்கும்‌. 
விண்‌ வலிதேோ, மண்‌ வலிதேம்‌? 


146 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


விண்‌ விடும்‌ தடிக்கு விண்‌ விடும்‌; என்‌ பாவி குடிக்கு விண்‌ 
விடுமா? 

வித்தாரக்‌ கள்ளி விறகு ஒடிக்கப்‌ போனாளாம்‌; கற்றாழை முள்‌ 

கொத்தோடே தைத்ததசம்‌, 20229 
(கத்தாரி முள்‌.) 


வித்தாரக்காரன்‌ செத்தால்‌ பிழைக்கான்‌ . 

வித்தியா சாரலை விநோத சாலை. 

வித்து இருக்கும்‌ இடத்தில்‌ வேர்‌ இருக்க வேண்டும்‌. 

வித்து இல்லாத சம்பிரதாயம்‌, மேலும்‌ இல்லை; கீழும்‌ இல்லை. 

வித்து இல்லாமல்‌ மரம்‌ இல்லை; மரம்‌ இல்லாமல்‌ வித்தும்‌ 
இல்லை. 20230 


வித்து இல்லாமல்‌ முளை உண்டாகுமா? 
வித்து இன்றிச்‌ 'சம்பிரதம்‌ இல்‌. 
(பழமொழி நானூறு.) 
வித்துக்கு விட்ட சுரைக்கரய்போல. 
விதீதுப்‌ பலம்‌ பத்துப்‌ பலம்‌. 
வித்துவான்‌ அருமையை விறகு தலையன்‌ அறிவானா? 20235 


வித்துவான்‌ அருமையை விதீதுவரன்‌ அறிய வேண்டுமே, 
அல்லாமல்‌ விறகு விற்கிறவனா அறியப்‌ போகிறான்‌? 

விதீதுவான்‌ கத்துவான்‌. 

வித்துவரன்களுக்கு எது பெரிது? 

விதீதுவரன்‌ தனவான்‌. 20240 


விதீதுவானுக்கு ஏது பரதேசம்‌? 
(வேற்று நாடு ஏது?) 

விதீதுவானும்‌ மதயரனையும்‌ சரி. 

விதீ்துவானை அடிதீதவனும்‌ இல்லை; . பெற்ற தாயுடன்‌ 
போனவனும்‌ இல்லை. 

விதீதை அடிக்கிற கோழிக்கு விலாவில்‌ இருக்கிறதாம்‌ பித்து, 
(அழிக்கிற ) 

வித்தை அடித்தான்‌ தட்டான்‌; பொன்னிறம்‌ ஆச்சுது 
கொசக்கு. 20245 


வித்தை அடித்தே செத்த பரம்பு ஆடுது. 
வித்தை அடி மாமி, கெரத்துதடி கோழி. 
வித்தை அடி மாமி, விற்கிறதடி பணியரரம்‌. 


ப தமிழ்ப்‌ ஈழமெசழிகள்‌ . 147 


வித்தை அழிக்கிற சோழிக்கு விலாவில்‌ இருக்கிறதாம்‌ பத்து. 
விதிதை அற்றவன்‌ அழகு, வாசனை இல்லாத முருக்கம்பூப்‌ 
போல. 20250 


வித்தை இல்லாத மாந்தர்‌ விலங்கினும்‌ கடையர்‌, 

விதீதை உள்ளவன்‌ தூங்கமாட்டான்‌ ; விசாரம்‌ உள்ளவனும்‌ 
தூங்க மாட்டான்‌, 

வித்தை உள்ளவன்‌ பெரியவன்‌. 

வித்தைக்‌ கள்ளி மாமியார்‌ விறகொடிக்கப்‌ போனானாம்‌; கற்றரழை 
முள்‌ கெொத்தேோடே. தைத்ததாம்‌. 

வித்தைக்‌ கள்ளி, விளையாட்டுக்‌ சுள்ளி, க்தி விற்ற 
பழங்கள்ளி. 20205 


வித்தைக்கரரப்‌ பெண்பிள்ளை செத்த பாம்பை ஆட்டுகிறாள்‌. 
வித்தைக்காரன்‌ தவறி விழுந்தால்‌ அதுவும்‌ ஒரு விளையாட்டு. 
வித்தைக்காரன்‌ நாய்க்குக்‌ கற்ற வித்தை எல்லாம்‌ தெரியும்‌. 
வித்தைக்குச்‌ சத்துரு விசனம்‌ தரித்திரம்‌. 

வித்தைக்‌ குதிரைக்குப்‌ புல்லா? 20260 


வித்தை பதினெட்டும்‌ விழல்‌. 
வித்தையில்‌ எளிது சூனியம்‌; பன்னத்திலே எளிது நீற்றுப்‌ பெட்டி. 
வித்தையில்‌ வித்தை வகரர வித்தை, 
(வகர்ற. ) 
வித்தை விரும்பு. 
விதி அற்ற நாய்க்கு வில்லி வீரமாம்‌ தாய்‌ வீடு. 20265 


விதி அற்ற மாடு சுதி கெட்ட புல்லைத்‌ தின்னும்‌. 
விதி அற்றவன்‌ வேட்டகத்துக்குப்‌ பேரவா, 
விதி உடையவன்‌ கண்ணுக்கு விளக்கரய்த்‌ தெரித்தது. 
(விளக்குப்‌ போல்‌ இருப்பாள்‌.) 
விதி உள்ள அகமுடையானுக்கு ரதியாக இருப்பாளாம்‌. 
விதி எப்படியோ, மதி அப்படி. 20210 


விதி கெட்டவன்‌ விறகுக்குப்‌ போனால்‌ விறகு கிடை தீதாலும்‌, 
கட்டக்‌ கொடி கிடைக்காது. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 

விதித்த விதியை விட வேறு நடக்குமா? 
(கிடக்க வேறு விதி.) த 

விதிப்பயனை வெல்ல முடியுமா? 


148 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


விதிப்பழத்தை விலை கொடுத்து வரங்குவது போல. 
விதி பசர்த்து வகுத்த விபத்தை விஷ்ணுவாலும்‌ தடுக்க 
முடியாது. 


விதி பேசகிற வழியே மதி பேசகும்‌. 
விதி முடிந்தவனை விரியன்‌ கடிக்கும்‌. 


(முடிந்தால்‌. 
விதியின்‌ பயனே பயன்‌. 


விதியின்‌ வழியே மதி செல்லும்‌. 
விதியை மதியால்‌ தடுக்கலாமர? 
(தடுக்கலாம்‌. ) 


விதியை மதியால்‌ வெல்லலாம்‌, 
விதியை வெல்லுவார்‌ உண்டோ? 
விதிவசம்‌ பேரல்‌ ஆகும்‌. 

விதி வலிது. 

விதி வழி மதி செல்லும்‌. 


வீதி வழி வந்த திதி சதி செய்து வீடும்‌. 

விதை ஒன்று போட்டால்‌ சுரை ஒன்று முளைக்குமா? 
(போடக்‌...காய்க்குமா?) 

விதைக்கு ஏற்ற விளைச்சல்‌. 

விதைக்கு விட்டி காய்‌ போல, 

விதைக்‌ கூடை எடுக்கையில்‌ பட்டி மரடு தெொடமீ ந்த கறை, 


விதைக்‌ கோட்டையில்‌ எலியை வைதீதுக்‌ கட்டலாமா? 
விதைத்ததும்‌ குறுணி; கண்டதும்‌ குறுணி. 


விதைத்தால்‌ வரகை விதை; சேவித்தால்‌ வடுகனைக்‌ சேவி, 


விதைப்பதன்‌ முன்‌ வேலி அடை. 
விதை முதல்‌ அகப்பட்டரலும்‌ வேளாண்மையை வீடா த, 


விதை முந்தியா, மரம்‌ முந்தியஈ? 

விதையின்‌ தன்மைதானே விளைச்சலில்‌ வரும்‌? 

விதையை அடித்தானாம்‌; வில. விலை, போய்ப்‌ பட்டதாம்‌. 
விதையைக்‌ குற்றித்‌ தினனு. 

விதையை விழுஙகிய கோழி போல்‌. 


விந்து விட்டரயேர, நொந்து கெட்டாயோ? 
(வெற்து4) 


20276 


20280 


20285 


40290. 


௮049௦ 


௮0200 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 149 


விநயம்‌ இல்லாத வித்தை பயன்‌ இல்லை. 

விநாச சபலே விபரீத புத்தி, 

விபசாரம்‌ செய்வசரைச்‌ சுட்டாலும்‌ விடமாட்டார்‌. 

விபசாரி என்று விமானம்‌ ஏறினாலும்‌ திருடி என்று தெரு வழிப்‌ 
போக முடியுமா? 20305 


வியாச்சியம்‌ சேற்றில்‌ நட்ட கம்பம்‌. 

வியாதிக்குப்‌ பத்தியம்‌: வேதாந்தத்துக்கு வைராக்கியம்‌, 

வியாதிக்கு மருந்து உண்டு; விதிக்கு மருந்து உண்டா? 

வியாதியிலும்‌ மருந்து கொடியது. 

வியரழவ்‌ கூடினால்‌ வீவாகம்‌ கூடும்‌. 20310 
(னியா தியாயினும்‌.) 


வியரழன்‌ தெற்கே சூலம்‌. 

விரகண்‌ கோசம்‌ கட்டை தட்டிப்‌ போம்‌. 

விரதத்திலும்‌ பெரிதோ ஒரு சந்தி? 

விரதம்‌ கெட்டாலும்‌ சுகம்‌ தக்க வேண்டும்‌; சுகம்‌ கெட்டாலும்‌ 
விரதம்‌ தக்க வேண்டும்‌, 

விரல்‌ உதவி விருந்தினர்‌ உதவசர்‌, 20315 


விரல்‌ உரல்‌ ஆனால்‌ உரல்‌ உத்தரம்‌ ஆகாதா? 
(௨.ரல்‌ என்ன ஆகும்‌?) 
விரல்‌ கண்ணிலே குத்தினது என்று வெட்டி விடுவரரீகளா? 
விரல்‌ சுற்றின்மேல்‌ அம்மி விழுந்ததுபோல்‌, 
(உரல்‌ விழுந்தது போல்‌.) 
விரல்‌ நக்கி மேரர்‌ குடிப்பது போல, 
விரல்‌ நுழைய இடம்‌ உண்டானால்‌ தலையைப்‌ புக 
விடலாம்‌, 20320 


வீரல்‌ நுழைய இடம்‌ கொடுத்தால்‌ உரலை நுழைக்கிறான்‌. 
(உலக்கையை, தலையை. ) 
விரல்‌ போகாத இடத்தில்‌ உரல்‌ போகுமா? 
விரலுக்குத்‌ தகுந்த விக்கம்‌. 
(வீக்கந்தான்‌ வீய்கலாம்‌,) 
விரலுககுமேல்‌ நீணடால்‌ வெட்டி விடவேண்டும்‌ என்கிறாயே! 
விரலூண்டு இடம்‌ கொடுத்தால்‌ வீடு எல்லாம்‌ கைக்‌ 
கெரள்கிறதா? 20825 


விரலைக்‌ காட்டி உரலை விழுங்குவான்‌, 
விரித்த ஜமக்காளம்‌, விடியும்‌ மட்டும்‌ கசிசேரி. 


150 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


விரித்து உடுத்தினால்‌ அழுக்குப்‌ படும்‌. 
விரிந்த உலகில்‌ தெரிந்தவர்‌ சிலர்‌. 
விரியன்‌ புரளுகிறது போல. 203880 


விருத்தாசலம்‌ போனால்‌ திரட்‌ பரவம்‌ போகும்‌. 
விருத்தா நாரீ பதிவ்ரதா. 
விருதுக்காகவர வேட்டை ஆடுகி றது? 
வீருதுகூறி வந்து செடியிலே நுழைகிறது போல. 
விருதுபட்டிக்குப்‌ போன சனியனை வீட்டுக்கும்‌ வந்து விட்டுப்‌ 
பேர என்றரனமம்‌. 20335 


விருதுபட்டிச்‌ சனியனை விலைக்கு வாங்கினது போல. 
விருந்து இட்டுப்‌ பகையை விளைக்கிறது. 
(இட்டா - பகைமையை. ) 
விருந்து இல்லாச்‌ சோறு மருந்தோடு ஒக்கும்‌. 
விருந்து இல்லோர்க்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம்‌. 
விருந்துக்கரகவா வேட்டை ஆடுவது? 20340 


விருந்துக்கு அழைத்து விஷத்தைக்‌ கொடுதீதது போல. 
விருத்துக்கு நாண்‌; பரியப்‌ பணம்‌ அண்ணனைக்‌ கேள்‌, 
விருந்தும்‌ மருந்தும்‌ மூன்று நாள்‌. 
(வேளை, பொழுது.) 
விருந்தைப்‌ பண்ணிற்‌ பொருந்தப்‌ பண்ணு, 
விருப்பத்தினால்‌ ஆகாதது வீம்பினால்‌ ஆகுமா? 20345 


விரும்பினால்‌ வேம்பும்‌ கரும்பு ஆகும்‌, 

விருஷ்டியில்‌ விதை மேல்‌, 

விரை ஒன்று போட்டால்‌ சுரை ஒன்று முளைக்குமா? 
(விதை.) . 

விரைக்கு விட்ட காய்‌ பேல. 
(விதைக்கு. ) 

விரைக்‌ கோட்டையில்‌ எலியை வைத்துக்‌ கட்டினது போல 20350 
(விதைக்‌ கோட்டையில்‌ பெருச்சாளி புகுந்தாற்‌ போல.) 


விரை முந்தியேச மரம்‌ முந்தியோ? 
(விதை. ) 
விரைவில்‌ கருமம்‌ சிதையும்‌ இடராய்‌ விடும்‌. 
(பழமொழி நானூறு.) 
வில்‌ அடியால்‌ சாகாதது, கல்‌ அடியால்‌ சாகுமா? 
வில்‌ அம்பை விடச்‌ சொல்‌ அம்பு கொடியது. 
வில்‌ அம்போ, சொல்‌ அம்போ? 20955 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வில்‌ இல்லாதவன்‌ அம்பு தேடுவானேன்‌? 
வில்லங்கத்தை விலைக்கு வாங்கினாற்‌ போல, 
வில்லுக்குசி சேரன்‌; சொல்லுக்குக்‌ கீரன்‌, 
வில்லுக்கு விஜயன்‌; சொல்லுக்கு அரிச்சந்திரன்‌. 
வில்லுக்கு விஜயன்‌; சொல்லுக்குக்‌ கீரன்‌. 


வில்லுக்கு விஜயன்‌ ; பரிக்கு நகுலன்‌. 

வில்லுக்‌ குனியாது எய்தால்‌ விலகாது எதிரிபடை. 
(எதிர்த்த பகை.) 

வில்லும்‌ விளாங்காயுமாசு இருக்கிறது, 

வில்வப்‌ பழம்‌ தின்பரர்‌ பித்தம்‌ போக; பனம்பழம்‌ தின்பார்‌ 
பசி போக. 

வில்வம்‌ பித்தம்‌ தீர்க்கும்‌; பனை பசி தீர்க்கும்‌, 


வில்‌ வளைந்தால்‌ மோசம்‌ தரும்‌. 

வில்‌ வளைவதும்‌ பெரியோர்கள்‌ பணிவதும்‌ நல்லதற்கு 
அடையாளம்‌ அல்ல. 

விலக்கக்‌ கூடாத துன்பத்துக்கு விசனப்படாதே.. 

விலங்கும்‌ பறவையும்‌ விதித்த சோடு கடவா, 


(தவறா,) 
விலங்கு வேண்டாம்‌; குட்டையில்‌ மாட்டு என்றது போல, 


விலங்கு வேண்டாம்‌; தொழுவில்‌ இருக்கிறேன்‌, 

விலங்கை விட்டுத்‌ தொழுவில்‌ மாட்டிக்‌ கொண்டது பேசல. 
விலா இறச்‌ சிரிப்பார்கள்‌. 

விலாங்கு மீன்‌ வழுக்கி ஓடுவது போல. 

விலைக்குக்‌ கொண்டு விருதுக்கு வேட்டை ஆடுகிறது, 


விலைமகட்கு அழகு மேனி மினுக்குதல்‌. 
விலை மோரில்‌ வெண்ணெய்‌ எடுத்துதீ லக்கன கதம்‌ 
கல்யாணம்‌ பண்ணுவாள்‌. 
(தலைமகனுக்கு ) 
விலைமோரில வெண்ணெய்‌ எடுப்பது. 
(வெண்ணெய்‌ எடுத்தாளாம்‌.) 
விவேகத்தின மேனமை அவிவேகத்தை ஒழித்தல்‌. 
விழக்குழி பாய்ச்சுகிறது. 


விழலுக்கு இறைத்த நீர்‌ போல. 
விழலுக்கு முத்துலை போட்டு இறைத்தேன்‌ 
விழிக்கு விழி பாய்ச்சுகிறது. 


151 


20360 


20365 


20370 


20375 


20980 


152 


விழித்த முகம்‌ நல்ல முகம்‌. 
விழித்தவன்‌ கன்று நாகு சன்று; தூங்கினவன்‌ கன்று 
கடாக்கனிறு. 


விழித்து இருக்க விழியைத்‌ தோண்டினாற்‌ போல. 
விழியில்‌ குத்தின விரலை அறுப்பாம்‌ உண்டேர? 
விழுகிற சுவரில்‌ கை வைத்தாற்‌ போல. 
விழுகிற பிள்ளைக்கு அரிவரள்‌ மணையை அண்டல்‌ 
கொடுத்தரற்‌ போல, 
(அண்டை. கொடுப்பதா.) 
விழுங்கின இரகசியம்‌ வயிற்றில்‌ இராது. 


விழுந்த இடம்‌ சுடுகாடு. 

விழுந்த இடம்‌ பொழுது; விட்ட இடம்‌ விடுதி, 

விழுந்தது பாம்பு; கடித்தது மாங்கொட்டை, 

விழுந்த பிள்ளையை எடுக்க நேரம்‌ இல்லை. 
(சவிட்ட. ) 

விழுந்தவன்‌ எழுதந்திருந்தரல்‌ வெட்கத்துக்கு அஞ்சிச்‌ 
சிரிப்பான்‌. 


விழுந்தவன்‌ சிரித்தான்‌ வெட்சுத்துக்கு அஞ்சி. 

வீழுந்தரரைச்‌ சிரியாத வெந்துக்களும்‌ இல்லை. 
(பந்துக்களும்‌. யாழ்ப்பாண வழக்கு.) 

விழுந்தால்‌ சிரிப்பார்‌; வேடிக்கை பார்ப்பார்‌. 


விழுந்தாலும்‌ மீசையில்‌ மண்‌ ஒட்ட வில்லை என்கிறான்‌, 


விழுந்து உடுத்தால்‌ அழுக்குத்‌ தெரியும்‌. 


விழுந்தும்‌ கரணம்‌ போட்டேன்‌ என்ற சதை, 

விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறான்‌ . 

விழுந்து விழுந்து புரண்டாலும்‌ ஒட்டுவதுதான்‌ ஒட்டும்‌. 
விள்ளாதது குறையசது; இல்லாதது வராது. 

விளக்கில்‌ கொளுத்தின பந்தம்‌ போல. 


விளக்கில்‌ விழும்‌ விட்டிற்‌ பூச்சி போல, 

(விளக்கில்‌ மொய்த்த விட்டிற்‌ பறவை போல.) 
விளக்கு இருக்க நெருப்புக்கு அலைவானேன்‌? 
வீளக்கு இருக்க மில மினித்‌ தீக்‌ காய்த்தவாறே. 

(தேவாரம்‌,) 
விளக்கு இல்லாத வீட்டில்‌ பேய்‌ குடி இருக்கும்‌. 

(குடி புகும்‌.) 
விளக்கு ஏற்றிக்‌ கூடையால்‌ மறைக்கிறது. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


20883 


20390 


20895 


20400 


20405 


20410 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 153 


விளக்கு ஏற்றிக்‌ செட்டவரும்‌ வெற்றிலை சொடுத்துக்‌ கெட்ட 
வரும்‌ இல்லை. 
விளக்கு டிளிக்கு ஆசைப்பட்ட விட்டில்‌ போல, 
விளக்குக்கு முன்‌ மின்மினி போல. 
விளக்குமாற்றால்‌ அடித்துக்‌ குதிரையோடு தீவட்டி 
கொடுத்தாற்‌ போல, 
(குதிரைமேல்‌ ஏற்றி.) 


விளக்குமாற்றுக்குப்‌ பட்டுக்குஞ்சலம்‌ கட்டினரற்‌ போல, ௮0419 
(விளக்குமாற்றுக்‌ கட்டைக்கு. ) 


விளக்கு வைதீதுத்தானி பார்க்கு வேண்டும்‌. 
விளகச்கெண்ணெய்க்குகி கேடே தவிரப்‌ பிள்ளை பிழைப்பது 
இல்லை. 
(கேடே ஒழியும்‌, ) 
விளக்கெண்ணெய்‌ குடித்தவன்‌ மூஞ்சி போல, 
விளக்கெண்ணெய்‌ வாச்த்துப்‌ பிட்டம்‌ கழுவின கதை. 
விளக்கெண்ணெயாம்‌ தலைக்கு எண்ணெய்‌, 20420 


விளக்கெண்ணெயிற்‌ போட்ட கழற்கரய்‌ போல, 
(கழற்‌ சீக்காய்‌.) 
விளக்கெண்ணெயைத்‌ தடவிக்கொண்டு ஆற்று மணலில்‌ 
புரண்டாலும்‌ ஒட்டுகிறதுதான்‌ ஒட்டும்‌. 
(வீதியில்‌ புரண்டாலும்‌) 
விளக்கைக்‌ கண்ட வீட்டிற்‌ பூச்சிசுஸ்‌ போல. 
விளக்கைக்‌ கையில்‌ பிடித்துக்‌ கொண்டு கிணற்றில்‌ 
விழுவாரைப்‌ போல. 


விளக்கைக்‌ கொளுத்திக்‌ கீழே வைப்பார்‌ உண்டோ? ௮042௦ 


விளக்கைப்‌ பிடித்துக்‌ கொண்டே கிணற்றில்‌ இறங்குகிறதா? 
(விழுகிறதா?) 


விளக்கை வெளிய வைத்தாற்போல. 


வினககை வைத்துக கொணடு நெருபயுககு அலைகிறது போல. 
(அலைவானேன்‌ 7) 


விளங்கா மூடி விறகுக்குப்‌ போனால்‌ விறகு அசுப்பட்டாலும்‌ 
கொடி அகப்படாது. 
(விளங்கா மடையன்‌, 


வீளங்காய்க்குத்‌ திரட்சி உண்டு பண்ணுகிறதா? 2048U 


விளக்காய்‌ தின்று விக்கின கதை. 
(விளாங்காய்‌. 


154 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


விளைகிற போதே சோணலாய்‌ விளைந்தால்‌ விறகு விராட்டி 
என்னத்துக்கு? 
(விறகுக்‌ கட்டை.) 
விளைந்த கதிர்‌ வணங்கும்‌. 
விளைந்த காட்டுக்குப்‌ பறந்த குருவியாக இருக்கிறான்‌. 
(குடியாக,) 
விளைந்ததும்‌ விளையாததும்‌ வைக்கோலைப்‌ பாச்தீதரல்‌ 
தெரியும்‌, | ௮0495 


விளைந்த நெல்‌ கால்மாட்டில்‌ விழுந்தாற்‌ போல. 
விளைச்சே சோறாய்‌ விளைந்தால்‌ விறகு விராட்டி எதற்கு? 
விளையாட்டாய்‌ இருந்தது வினையாய்‌ முடிந்தது. 
விளையாட்டுச்‌ சண்டை வினைச்‌ சண்டை ஆகும்‌. 
(வினையில்‌ முடியும்‌.) 
விளையாட்டுப்‌ பண்டம்‌ வீடு வந்து சேராது. 20440 


விளையாட்டுப்‌ பிள்ளைக்கு மண்மேல்‌ ஆசை. 

விளையாட்டுப்‌ பிள்ளைக்கு விதரணை தெரியாது. 

விளையாட்டுப்‌ பிள்ளைகள்‌ விட்ட வெள்ளசமையைப்‌ போல்‌, 
விளையாட்டுப்‌ பிள்ளை விஷத்துக்கு அஞ்சாது, 

விளையாட்டுப்‌ பூசல்‌ வினைப்‌ பூசல்‌, 20445 


விளையாட்டே வினை ஆகும்‌. 

விளையும்‌ பயிர்‌ முளையிலே தெரியும்‌. 

விளைவது அரிசி ஆனாலும்‌ மேல்‌ உமி போனால்‌ விளையாது. 

விளைவது ஆகிலும்‌ அளவு அறிந்து அழி. 

விற்ற குண்டைக்குப்‌ புல்‌ போடுவானேன்‌? 20450 
(குண்டை. - எருது.) 


விற்ற பசுவுக்குப்‌ பச்சைப்‌ புல்‌ போடுவரர்‌ உண்டோ? 

விற்ற மாட்டுக்கு விலை இல்லை. 

விறகுகட்டுக்காரனுக்குத்‌ தலைவலி வந்தால்‌ விறகிலே 
ஓரடி அடித்தால்‌ பேரய்விடும்‌. 

விறகுகட்டுககாரனுக்கு நாரை வலமானால்‌ ஒரு பணம்‌ விற்கிறது 
ஒன்றே கால்‌ பணம்‌ விற்கும்‌. 

விறகுகட்டுக்காரனுக்குப்‌ பிளவை புறப்பட்டால்‌ விறகுக்‌ கட்டையால்‌ 
ஓர்‌ அடி. ப 20455 

(நோய்‌ வந்தால்‌.) 


விறகு கோணலானால்‌ நெறுப்புப்‌ பற்ற தா? 
விறகுதலையனுக்குக்‌ கால்‌ பிளவை வத்தால்‌ விறகு கட்டையால்‌ 


ஓங்கி ஓர்‌ அடி அடிப்பான்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 155 


விறகுதலையனுக்கு தோய்‌ வந்தால்‌ விறகுக்‌ சுட்டோடே போய்‌ 
விடும்‌. 

வினைக்‌ காலம்‌ வரும்‌ காலம்‌ மணைவழியும்‌ தெரியாது. 

வினை கெட்ட அம்பட்டன்‌ பூனையைச்‌ சிரைத்தானாம்‌. 20460 


வினை கெட்ட பூதி திளை குத்தப்‌ போனாளாம்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
வினைதீர்த்தான்‌ கோயில்‌ விளக்கு அழகு, 
வினைதீர்த்தான்‌ கோயிலுக்குப்‌ போயும்‌ வினை தீரவில்லையர? 
வினைப்‌ பயனை விலக்க முடியுமா? 
வினைப்‌ பயனை வென்றாலும்‌ விதிப்பயனை வெல்லல்‌ 
ஆகாது, 20465 


வினையை விலை கொடுத்து வாங்கினானாம்‌. 

வினை விதைத்தவன்‌ வினை அறுப்பான்‌; தினை விதைத்தவன்‌ 
தினை அறுப்பான்‌ . 

வினை வெந்து போகிறது, 

விஷ்ணு பெரியளர்‌ என்பது ஸ்ரீரங்கத்தில்‌ பார்க்கு வேண்டும்‌. 

விஷ்ணுவே சமஸ்தம்‌ என்பார்‌ சிலர்‌; சிவனே பெரியவன்‌ என்பார்‌ 
சிலர்‌. 20470 


விஷ்ணுவைப்‌ பெரியவன்‌ என்பார்‌ சீரங்கத்தில்‌; சிவனைப்‌ 
பெரியவன்‌ என்பார்‌ அருணாசலத்தில்‌, 

விஷ கடி. வேளை, 

விஷத்தின்மேல்‌ விஷம்‌, விஷம்‌ போக்கும்‌. 
(விஷத்துக்கு விஷம்‌. ) 

விஷத்துக்கு மாற்று விஷம்‌. 

விஷத்தைக்‌ குடிக்கப்‌ பால்‌ ஆகுமா? 20475 ' 


விஷத்தைக்‌ குடித்தவன்‌ மினரு நீர்‌ குடிக்க வேண்டும்‌, 

விஷப்‌ பரீட்சை பண்ணலாமா? 

விஷம்‌ என்றால்‌ தலைக்கு ஏறுமா? தீ என்றால்‌ வாய்‌ சுடுமா? 

விஷம்‌ குடித்தாலும்‌ சர்க்கார்‌ விசுவட சிகன்‌. 

விஷம்‌ .தின்றால்‌ கொல்லும்‌. 20480 


விஷம்‌, தீர வைத்தியன்‌, வேண்டும்‌; பாவம்‌ தீரத்‌ தெய்வம்‌ 
வேண்டும்‌. 

விஷம்‌ போல்‌ ஏறுகிறது. 

விஸ்தாரம்‌ இருந்தால்தானே நீட்டிப்‌ படுக்கலாம்‌? 


156 


வீக்கம்‌ சண்டால்‌ தூக்கமாம்‌ 
வீக்கமேச, தூக்கமோ? 20485 


வீங்கலுக்கு விஷமம்‌ அதிகம்‌. 
வீங்கலுக்கு வீரியம்‌ அதிகம்‌, 
வீச்சு என்றாலும்‌ விடுவேனோ, ப்‌ ர அம்பலகாரா? 
வீசம்‌ இறுத்த குடி நாசம்‌. 
(கொண்ட. 
வீசி நடந்தால்‌ வீசம்‌ எடை. ௮0490 


வீசி நடந்தால்‌ வெள்ளி வீசம்‌ குறையும்‌. 

வீட்டில்‌ அடங்காதவன்‌ ஊரில்‌ அடக்குவான்‌ . 

வீட்டில்‌ அழகு வேம்பு அடி ஆகும்‌, 

வீட்டில்‌ இருக்கிற சாமியைப்‌ போகச்‌ சொல்லி விட்டுக்‌ காட்டில்‌ 
இருக்கிற சாமியை வரவழைத்தாளாம்‌. 

வீட்டில்‌ இருக்கிறது வெறும்‌ சோகை; விருந்தாளி வத்தது 
கரமாலைச்‌ சோசை. 20495 


வீட்டில்‌ இருக்கிற பூனையை அடித்தரல்‌ மேட்டில்‌ இருக்கிற 
எலியைப்‌ பிடிக்கும்‌. 
(மோட்டில்‌. ) 
வீட்டில்‌ இருந்தால்‌ காட்டலும்‌ உண்டு. 
வீட்டில்‌ வினை இருக்கிறது; வினைதீர்தீதான்‌ கோயிலுக்குப்‌ 
போனால்‌ தீருமா? 
வீட்டின்‌ செழிப்புக்‌ காட்டில்‌ தெரியும்‌ . 
வீட்டு அடிக்கு வேம்பு அடி மேல்‌. 20500 


வீட்டு அழகு வசசற்காலைப்‌ பாரீத்தால்‌ தெரியும்‌. 

வீட்டு இளக்காரம்‌ வண்ணான்‌ அறிவான்‌. 

வீட்டு எலியை அடித்தால்‌ மேட்டு எலி பறக்கும்‌. 

வீட்டுக்‌ கருமம்‌ நாட்டுக்கு உரையேல்‌. 

வீட்டுக்‌ கழுதை ஊராருக்குச்‌ சுமக்குது. 20508 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 157 


வீட்டுக்காரி என்பது பெண்சாதிக்குப்‌ பெயரி 

வீட்டுக்காரிக்கும்‌ போட்டிகிகாரி. 

வீட்டுக்‌ காரியம்‌ பரராதனன்‌ நாட்டுக்‌ காரியம்‌ பார்ப்பசனா? 

வீட்டுக்கு அடங்காத பிள்ளையை ஊரார்‌ அடக்கி விடுவார்கள்‌, 
(அடங்காததை ஊசி அடக்கும்‌.) 

வீட்டுக்கு அலங்காரம்‌ பெரிய குட. 205.0 


விட்டுக்கு அலங்காரம்‌ மனையாவி. 
வீட்டுக்கு அலங்காரம்‌ விளக்கு. 
விட்டுக்கு அலங்காரம்‌ வேளாண்மை, 
வீட்டுக்கு இருந்தால்‌ வெண்கலப்‌ பெண்டாட்டி; விட்டுக்கு 
இல்லாமற்‌ போனால்‌ தூங்கல்‌ பெண்டாட்டி. 
(வெறும்பயல்‌ பெண்டாட்டி.) ' 
வீட்டுக்கு உள்ளே வேட்டை நாயை உ.சுப்புவானே? 20015 


வீட்டுக்கு ஏற்றின விளக்கு விருந்துக்கும்‌ ஆகும்‌, 

வீட்டுக்கு ஒரு மொதீதை; கேட்டுக்‌ சொள்ளடி மாரியரதிதை. 
(மாரியாத்தா. பாரதம்‌ படிக்கிறவருக்கு, ) 

வீட்டுக்கு ஒரு வாசற்படி; பூட்டுக்கு ஒரு திறவு கோல்‌. 

வீட்டுக்குக்‌ கேடும்‌ சோற்றுக்கு நாசமும்‌. 

வீட்டுக்கும்‌ சோறு இல்லை; சினை அறிவான்‌; நாட்டுக்குச்‌ செல்லப்‌ 
பின்னை நான்‌ அல்லவா? 20520 


வீட்டுக்குப்‌ புசழ்ச்சியோ, நாட்டுக்குப்‌ புகழ்சிசியோ? 

வீட்டுகிகுப்‌ புளி; காட்டுக்குப்‌ புலி. 

விட்டுக்கு முன்னே மாட்டைக்‌ கட்டி, மாட்டுகிருப்‌ பின்னால்‌ 
லைவைக்கோல்‌ போட்டு போல்‌. 
பிட்டத்துக்கு முன்னே] 


வீட்டுகிரு மாய்நிதுது எருமை; மேட்டுக்கு வாய்திதலு பேர்‌, 80929 


வீட்டுகிறா வினக்கே வேண்டம்‌, 

விட்டுக்கு விடு எதிர வீடு ஆகாது, 

வீட்டுகிளு விடு மணீ அடுப்பே தவிரப்‌ பொன்‌ அடுப்பு இல்லை. 
வீட்டுக்கு வீடு வாசற்படி, ஒன்றுதான்‌. 


வீட்டுக்கு வீரன்‌; காட்டுகீருக்‌ கள்ளன்‌. 2௮0980 


வீட்டுக்குள்‌ கஞ்சித்‌ தண்ணீரைக்‌ குடித்துவிட்டு மீசையில்‌ 
வெண்ணெயைத்‌ தடவிக்‌ கொண்டு புறப்படுகிறது. 


158 தமிழ்ப்‌ பழமொழிகக்‌ 


வீட்டுக்குள்‌ விடிந்தால்தான்‌ வெளியிலும்‌ விடியும்‌. 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
வீட்டுக்‌ கெரடியை வெட்டினால்‌ வீட்டுப்‌ பெண்‌ வேட்ட்கதிதில்‌ 
தங்சாது. 
வீட்டுக்‌ செல்வம்‌ மாடு; தோட்டச்‌ செல்வம்‌ முருங்கை. 
வீட்டுச்‌ சோற்றைத்‌ தின்று ஊருக்கு உதவினான்‌. 20585 
வீட்டுச்‌ சோற்றைக்‌ தின்று வீண்‌ சண்டைக்குப்‌ போவானேன்‌? 
வீட்டுச்‌ சோ ற்றைப்‌ போட்டு வீண்‌ பேச்சுக்‌ கேட்பானேன்‌? 
வீட்டுச்‌ சோரும்‌ வேண்டாம்‌; அடுப்பாண்டியும்‌ வேண்டாம்‌. 
(நாஞ்சில்‌ நாட்டு வழக்கு. வீட்டுச்‌ சாறும்‌.) ப 
வீட்டுத்‌ தெய்வத்தை விளக்குமாற்றால்‌ அடித்துக்‌ காட்டுத்‌ 
தெய்வத்தைக்‌ சை எடுத்துக்‌ கும்பிட்டாளாம்‌, 
வீட்டு நாய்ப்‌ பாசம்‌ ஒரு நாய்க்கு ஏது? 
(வேறு நாய்க்கு.) 


20540 


வீட்டுப்‌ பாம்பு காட்டுக்குப்‌ போனாலி அது காட்டுப்‌ பாம்பு ஆகும்‌: 
வீட்டுப்‌ பிள்ளையும்‌ வெளிப்‌ பிள்ளையும்‌ வித்தியாசம்‌ அறியா. 
வீட்டுப்‌ புவி. லெளிப்‌ பூனை, 

வீட்டுப்‌ பெண்சாதி வேம்பு; நாட்டப்‌ பெண்சாதி கரும்பு. 

வீட்டு மூதேவியும்‌ காட்டு மூதேவியும்‌ கூடி ,உலாவுகின்‌றன , 20545 


வீட்டி வேலை வெளி வேலை பார்த்துக்‌ காட்டு வேலைக்குக்‌ 
கட்டோடு போகலாம்‌, 

வீட்டை எல்லாம்‌ வெல்லதீதுக்கு மாற்றினரனரம்‌ 

வீட்டை ஏன்‌ இடித்தாய்‌? மூட்டைப்‌ பூச்சிக்குப்‌ பயந்து. 

வீட்டைக்‌ கட்டி ஓட்டைப்‌ போடு, 

வீட்டைக்‌ சுட்டிக்‌ குரகிகைக்‌ குடி வைத்தது போல. 20950 


வீட்டைக்‌ கட்டிப்‌ பரர்‌; கல்யாணதிதைச்‌ செய்து பார்‌, 
வீட்டைக்‌ கட்டு; அல்லது காட்டை அழி. 
வீட்டை க்‌ கட்டுமுன்‌ கிணற்றைத்‌ தோண்ட வேண்டும்‌. 
வீட்டைக்‌ கக்கம்‌ நாயும்‌ நாட்டைக்‌ காக்கும்‌ சேவகனும்‌ 
ஒன்றாகி விடுவார்களா? 
வீட்டைக்‌ காதித நாயும்‌ காட்டைக்‌ காத்த நாயும்‌ 
வீண்‌ போகா. ப 20555 
வீட்டைக்‌ காத்து அருள்‌; பாட்டைப்‌ பார்த்து அருளி 
வீட்டைக்‌ கொளுத்தி வேடிக்கை பார்க்கிறதச? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 159 


வீட்டைப்‌ பிடுங்கி விறகாய்‌ எரித்தாலும்‌: வீணாதி வீணனுக்கு 
என்ன செய்வேன்‌? | 

வீட்டையும்‌ கொள்ளை கொடுத்துப்‌ பங்குக்கும்‌ நிற்கிறது, 

வீட்டையும்‌ மெழுகி னவத்து வெறும்‌ குழம்பையும்‌ ஆக்கி வைத்துக்‌ 
சல்லடிச்‌ சோற்றுக்குக்‌ காத்திருப்பார்‌ சீரங்கத்தார்‌, 20560 


வீடு அசையாமல்‌. தின்னும்‌; ஆனை அசைந்து தின்னும்‌. 
வீடு அவரைப்‌ பந்தல்‌ போல்‌ இருக்கிறது. 
வீடு எரியக்‌ கிணறு எடுக்க. 
வீடு எல்லாம்‌ குருடு; வாசல்‌ எல்லாம்‌ கிணறு, 
(முற்றத்தில்‌ எல்லாம்‌ கிணறு, ) 
வீடு கட்டுகிறது அரிது; வீடு அழிக்கிறது எளிது. 20565 


வீடு கட்டும்‌ முன்னம்‌ கிணறு வெட்ட வேண்டும்‌, 

வீடு தருவேன்‌ மேலும்‌ தருவான்‌. 

வீடு தோறும்‌ வாசற்படி உண்டு. 

வீடு நிறைந்த விளக்குமாறு. 

வீடு பலக்கக்‌ கட்டினால்‌ புயலுக்கு ஈடு கொடுக்கும்‌. 20570 


வீடு பற்றிக்கொண்டு எரியும்போது சுருட்டுக்கு நெருப்புக்‌ 
கேட்டானாம்‌. 

வீடு பற்றி வேகும்போது கிணறு எடுப்பதா? 

வீடு பற்றினதற்குக்‌ கிணறு வெட்ட நாள்‌ பார்த்த கதை. 

வீடு போ போ என்கிறது; சாடு வா வா என்கிறது. 

வீடும்‌ விளக்குமாய்‌ இருந்தால்‌ நாடும்‌ நடப்பும்‌ . 
வேண்டாம்‌? 205675 


வீடுவரை மனைவி; கரடுவரை பிள்ளை, 

வீடு விட்டு வெளிப்பட்ட நாய்‌ விடுதி நாய்‌. 

வீடு விழுந்தது விறகுக்கு ஆச்சு. 

வீடு விளக்கும்‌ விளக்குமாறு. 

்‌ வீடு வீடாய்‌ அலைகிறான்‌. ப 20580 


வீடு வீடாய்‌ ஏறி இறங்குகிறான்‌. 

வீடு வீடாய்ப்‌ பதம்‌ பாரீக்கிறான்‌, 

வீடு வெறும்‌ வீடாய்‌ இருந்தாலும்‌ மணியம்‌ ஏழு ஊர்‌. 

வீடு வெறும்‌ வீடு; மேல்‌ வீடு அதிசாரம்‌. 

வீடு வெறும்‌ வீடு; வேலூர்‌ அதிகாரம்‌. 20585 


160 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
வீண்‌ ஆன வீணனுக்கு வாழ்நாளை மாய்ப்பானேன்‌. 
(வீணாதி வீணணுக்கு. ) 
வீண்‌ இழவாம்‌, வெயிகாயத்‌ தோலாம்‌; பிடுங்கப்‌ பிடுங்கப்‌ 
பேசிழனாம்‌. 
(வெங்காயத்‌ தாளாம்‌.) 
வீண்‌ இழவுக்கு மாச்‌ அடிக்கிறதா? 
வீண்‌ இழவுகிகு வீட்டைக்‌ கட்டிப்‌ பார இழவுக்குப்‌ பற்தல்‌ 
போடு. 
வீண்‌ கட்டை என்றாலும்‌ ஆண்‌ சட்டை அல்லவோ? 20590 
(யாழ்ப்பாண வழக்கு.) 


வீண்‌ பழி ஏன்‌ ஏற்றுக்‌ கொள்கிறாய்‌? 

விண்‌ விபரிதத்தரல்‌ பேதையர்‌ வீண்‌ செலவு செய்ய உடன்‌ 
படுவாரிகள்‌ , 

வீணருக்குச்‌ செய்தது எல்லாம்‌. வீண்‌ ஆம்‌. 

வீணருக்கும்‌ கீர்த்திக்கும்‌ மெத்தவும்‌ தூரம்‌. 

வீணன்‌ கருமம்‌ இழந்தான்‌ . 20595 


வீணாய்‌ உடைந்த சட்டி வேணதுண்டு என்‌ தலையில்‌; இந்தப்‌ 
பூணசரம்‌ பூண்ட புதுமைதனைக்‌ கண்டதில்லை . 

வீணாய்‌ வீணாய்‌ என்பதை ராமா ஈரமா என்றேன்‌. 

வீணாலே ஏன்‌ உழைக்கிறசய்‌? 

வீணசரவாரம்‌ இழவி திரண்டதும்‌ பாட்டுக்கு வழி இல்லாமல்‌ 
பிணங்கி அழுததும்‌. 

வீணான சொல்லுக்கு வாயால்‌ கெட்டேன்‌, ௮0000 


விணுக்கு உழைக்கிறவஸ்‌ வீண. 
வீணூக்குக்‌ தாலி கட்டி வேணுமென்று அறுந்தேனா? 
(வீம்புக்ஐு அறுப்பதா?) 
வீணை கோணினமலும்‌ நாதம்‌ சோணுமா? 
(குறையுமா?) 
வீதிச்‌ சண்டையை விலைக்கு வரயிகுலது பேலி, 
வீதியும்‌ பெண்ணும்‌ விலை போக்கு சை தப்பினால்‌. ௮9௦08 


வீம்புகீகாரனுக்கு மேல்‌ தெரியமா? ப 

விம்புக்குப்‌ புளியங்காய்‌ தின்றாற்‌ போல, 

விம்புக்‌ குப்பையில்‌ வீண்‌ செடி. 

வீம்புக்கு வேட்டை ஆடாதே, 

வீம்பூக்கு வேஷம்‌ கொள்ளாதே. 20619 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 161. 


வீம்பு பேசுகிறவன்‌ அழிவான்‌ ; வீரியம்‌ பேசுகிறவன்‌ விழுவான்‌, 
வீமனுக்கு வேலை கொடுத்தது போல, 

வீர சூரன்‌ ஆனாலும்‌ முன்படை வேண்டும்‌. 

வீரம்‌ இல்லாத பேடியைப்‌ போருக்கு அழைத்ததுபேரல 

வீரம்‌ எல்லாம்‌ வெளிச்சம்‌ ஆயிற்று, 20615 


வீரம்‌ கெட்டவன்‌ சேரன்‌ ஆவானச? 
வீரம்‌ பேசிக்கொண்டு எழுந்த சேவகன்‌ வெட்டுக்களம்‌ கண்டு 
முதுகு இடலாமா? 
வீராணதிது ஏரி விழுந்து விழுந்து விளைந்தாலும்‌ பெருமாச்‌ 
கூர்‌ ரண்டுக்குப்‌ பொரிமாவுக்குக்‌ கரணசது. 
வீரியத்தை விடக்‌ காரியம்‌ பெரிது. 
வீரியம்‌ இல்லையேல்‌ காரியம்‌ இல்லை. 20620 


வீரியம்‌ பெரிதோ, காரியம்‌ பெரிதா? 
(பிரதானமா?) 


162 


வொ 


வெக்கைக்கு வேலி மறைப்பு. 

னெரு ஜன வாக்யம்‌ கர்த்தவ்யம்‌, 

வெகு ஜன வாக்கியம்‌ பெரய்‌ போகாது. 

வெங்கண்ணை வரங்கு, உன்‌ கண்ணைக்‌ கொடுத்து. 20625 


வெங்காயத்துக்கு எத்தனை வாசனை கூட்டினாலும்‌ 
துர்க்கந்தத்தையே வீசும்‌, 
(காட்டினாலும்‌) 
வெங்காயத்துக்குத்‌ தோல்‌ உரித்தாற்‌ போல்‌. 
வெங்காயம்‌ இட்ட கறிக்குச்‌ சந்தேகம்‌ இல்லை. 
வெங்காயம்‌ உரிக்க உரிக்கத்‌ தோலாய்‌ இருப்பது போல, 
வெங்காயம்‌ விற்பவனைச்‌ சங்கீதம்‌ பாடச்‌ சொன்னாற்‌ 
போல. 20630 


வெச்செனவுக்கு அன்றி வெண்ணெய்‌ உருகுமர? 
(வெச்ச அளவுக்கு அன்றி.) 
வெட்கக்கேடும்‌ சக்கிலியின்‌ கூத்தும்‌ போல, 
வெட்சத்தரல்‌ ஒல்காதவன்‌ குலஸ்திரிக்குப்‌ போதாது, 
னெட்கதிதுக்கு அஞ்சினவன கடனுக்கு அஞ்சுவான்‌, 
வெட்கத்துக்கு அஞ்சினவன்‌ சச்சரவு செய்வானா? 20635 


வெட்கத்தை அக்குளிலே அடக்கிக்கொண்டு பேசுகிறான்‌ , 
வெட்சுத்தை விற்றுக்‌ கட்கத்திலே கொண்டு போகிறான்‌. 
(அக்குளிலே கொண்டான்‌.) 
வெட்கத்தை விட்டு வெளியிலை செல்லலாமா? 
"வட்சுப்படுகிற வேசியும்‌ வெட்கம்‌ செட்டசம்சாரியும்‌ உதவுவார்கள்‌ , 
கம்‌ அற்ற பெண்பிள்ளை வீண்‌. 20640 


இல்லையா, கோழி வளர்த்துப்‌ புழுங்கலைத்‌ தின்ன? 
டையரன்‌ கடன்‌ வாங்கக்‌ கை நீட்டான்‌. 
எ வேசியும்‌ கெட்ட குலப்‌ பெண்ணும்‌ விளங்காரீ, 
லே, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 163 


ளெட்சும்‌ கெட்ட சுக்காமி கீரை, இரா அடுப்பிலே வெந்த 
கீரை. 20645 


வெட்கம்‌ கெட்ட நாய்க்கு வீறாப்பு ஜாஸ்தியரம்‌. . 

வெட்கம்‌ கெட்ட நாய்க்கு வெண்‌ பொங்கலசம்‌, 

வெட்கம்‌ கெட்ட மூளிக்கு முக்காடு எதற்கு? 

வெட்கம்‌ கெட்டவன்‌ ஊருக்குப்‌ பெரியவன்‌. 

வெட்கம்‌ கெட்டவனுக்கு மேனி எல்லாம்‌ அழுக்குத்தான்‌. 20650 


னெட்கம்‌ கெட்டால்‌ கெடுகிறது; என்‌ தொப்பை நிரம்பினால்‌ 
போதும்‌. 

வெட்கம்‌ கெட்டாலும்‌ கெடப்டும்‌, தொப்பையில்‌ இட்டால்‌ போதும்‌. 
(தொப்பை இட்டால்‌.) 

வெட்கம்‌ கெட்டு வெளிப்பட்ட முண்டைக்கு முக்காடு ஏதுக்கு? 

வெட்கம்‌ சிக்கு விட்டு வெளிப்பட்ட மூளிக்கு முக்காடு ஒரு கேடா? 

வெட்கம்‌ வரழைக்கரய்க்‌ கறி ஆகுமா 20655 
(வாழைக்காய்‌ அறியுமா?) 


வெட்டப்‌ பலம்‌ இல்லை; வெட்டிக்குப்‌ பேரக மனம்‌ இல்லை. 
(விட்டுப்‌ போக.) 

வெட்டரி வாளுக்குக்‌ குளிரச, காய்ச்சலா? 

வெட்ட. வருகிற மாட்டுக்கு வேதம்‌ ஓதினால்‌ ஒக்குமர? 
(போதுமா?) 

வெட்ட வெளிச்சம்‌ ஆகிவிட்டது. 

வெட்டி வெளிச்சம்‌ பட்டப்பகலாய்ப்‌ போயிற்று, 20660 


வெட்ட வெளியில்‌ வையாளி விடுகிறதா? 
வெட்ட வெளி வானத்தில்‌ விட்டெறிந்த சந்திரன்‌ போல்‌. 
வெட்டி எல்லரம்‌ தண்ணீர்‌; மண்சட்டி எல்லாம்‌ புல்‌ நாற்று. 
வெட்டிக்‌ களை எடுதிதால்‌ சுட்டு முக்கலம்‌ கரணும்‌. 
வெட்டிக்கு இறைத்து விழலுக்குத்‌ தண்ணீர்‌ கட்டினது 
போல. 20665 


வெட்டிக்குப்‌ பிறந்த பிள்ளை வேலியிலே. 
(வெளியிலே. ) 
வெட்டிக்குப்‌ போனாலும்‌ விருந்துக்குப்‌ போகாதே. 
வெட்டிக்‌ கெட்டது தென்னை; வெட்டாமல்‌ கெட்டது பனை. 
வெட்டிக்‌ கெட்டது வேம்பு; வெட்டாமல்‌ கெட்டது பூவரசு. 
வெட்டிக்குப்‌ பெற்று வேலியில்‌ எறிந்து விட்டார்கள்‌, 20670 
(எறித்தார்களா?) 


164 தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 


வெட்டிக்‌ கொண்டு வரச்‌ சொன்னால்‌ கட்டிக்‌ கொண்டு வருவான்‌. 
வெட்டிக்‌ செரண்டு வா என்றால்‌ குத்திக்‌ கொண்டு வருவான்‌. 
வெட்டிப்‌ போட்டுக்‌ கட்டிக்‌ கொண்டு அழுகிறது. 
வெட்டியசனும்‌ பிணமும்‌ கட்டிப்‌ புரளட்டும்‌ 

(கட்டிக்கொண்டழட்டும்‌.) 
வெட்டியானும்‌ பிணமும்‌ பட்டதைப்‌ படுகிறது. 20675 


வெட்டி வா என்றசல்‌ வேருடன்‌ பிடுங்கி வருகிறான்‌. 
வெட்டி விதை, கட்டி விதை. 
வெட்டி வெட்டிப்‌ பார்த்தாலும்‌ முட்டைக்கரிக்‌ காசுதான்‌ அகப்படும்‌. 
வெட்டி வேரில்‌ விசிறியும்‌ விளாமிச்சை வேரில்‌ தட்டியும்‌ பண்‌, 
வெட்டின இடத்தில்‌ ஜலம்‌ ஊறும்‌; வீடு கட்டின இடதிதில்‌ 

தடை ஏறும்‌. 20680 


வெட்டின குளத்திலும்‌ தண்ணீர்‌ குடியரது; கட்டின வேலியும்‌ 
தாண்ட மாட்டாது, 

வெட்டினவனுக்கு ஒரு கேணி; வீணரதி வீணனுக்குப்‌ பல கேணி, 

வெட்டு ஒன்று, துண்டு இரண்டு. 
(கண்டம்‌ இரண்டு.) 

வெட்டுகிற கத்தியை வீசியா காட்ட வேணும்‌? 

வெட்டுப்‌ பட்டால்‌ தட்டு விளையாது. 20685 
(தட்டு-சோளத்தட்டு.) 


வெட்டென உரையேல்‌; துட்டர்கள்‌ அறைவர்‌. 

வெட்டெனப்‌ பேசேல்‌. 

வெட வெட்‌ என்று தண்ணீர்‌ குளிக்கசதவளர உடன்‌ கட்டை 
ஏறப்பேரகிறாள்‌? 

வெடி ஓசை கேட்ட நாய்‌ போல, 

வெடித்து உழக்கரிசி அடித்தது கிழக்கடர; வயிறாரதி தின்று 
வழிமாணடு போச்சு; பிரளை கையில பிடிமானம்‌ இலலரமல்‌ 
கிண்ணியேடு சோறு புளித்துக கிடககிறது. 20090 


வெடிபடச்‌ சிரிப்பவர்‌ வெள்ளறிவுடையோர்‌. 

வெண்கலக்‌ கடையில்‌ ஆனை புகுந்தாற்‌ போல. 

வெண்கலக்‌ குகையில்‌ வைத்து வியாழன்‌ முப்பதும்‌ ஊதினால்‌ 
மற்ற நாள்‌ வெள்ளி ஆமே. 

வெண்கலத்துச்‌ சூடும்‌ வேட்டகத்து வார்த்தையும்‌ ஆறா. 

வெண்கலம்‌ ஒலிக்கும்‌; பொற்கலம்‌ ஒலிக்காது. 20099 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 165 


வெண்கலம்‌ சஞ்சலம்‌. 
வெண்கலம்‌ நடமாடக்‌ குயவன்‌ குடி போகிறான்‌. 
வெண்கலம்‌ என்றால்‌ ஒட்டை ஓட்டை என்கிறான்‌. 
வெண்டலைக்‌ கருடன்‌ சென்று இடமானசல்‌ எவர்‌ கையிற்‌ 
பொருளும்‌ தன்‌ சையிற்‌ சேரும்‌. 
(வந்து இடமானால்‌.) 
வெண்ணீறு வினை அறுக்கும்‌. 20700 


வெண்ணெய்‌ இருக்க நெய்க்கு அழுவானேன்‌? 

வெண்ணெய்‌ உருகுமுன பெண்ணை பெருகும்‌. 

வெண்ணெய்க்‌ கட்டியும்‌ சீனியும்‌ ஊட்டலாம்‌; விக்கிக்‌ கொள்‌ 
வதற்கு என்‌ செய்யலாம்‌. 

வெண்ணெய்க்‌ கட்டியும்‌ முப்பாலும்‌ போடுவார்‌; விக்கிக்‌ தொல்‌ 
வதற்கு என்‌ செய்வார்‌? 

வெண்ணெய்க்குப்‌ பல்‌ முளைத்தரற்‌ போல்‌. 20705 


வெண்ணெய்‌ திரளும்‌ போது தாழி உடைந்த மாதிரி, 
(திரண்டு வரும்‌ போது,) 

வெண்ணெய்‌ தின்றது ஒருவன்‌; விரல்‌ சூப்பினது ஒருவன்‌, 
(ஒருத்தி... ஒருத்தி) 

வெண்ணெய்போல உழுதால்‌ குன்று போல விளையும்‌, 


வெண்ணெய்‌ வெட்டி சிப்பாய்‌, 
வெண்ணெய்‌ வைதீதுக்‌ சொக்குப்‌ பிடிப்பதா? 2071( 


வெண்ணெயும்‌ சீனியும்‌ விரசி ஊட்டலரம்‌; விக்கிக்‌ கொள்‌ 
வதற்கு என்ன செய்யலாம்‌? 

வெண்ணைய்‌ தின்று சாம்பலைப்‌ பூசிக்‌ கொள்வது போல்‌, 

வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அழலாமா? . 

வெண்தலைக்‌ கருடன்‌ வந்து இடமானசல்‌ எவர்‌ கைப்பெருளும்‌ 
தன்‌ கைப்பொருள்‌ ஆகும்‌, 

வெதும்பின பயிருக்கு மேகம்‌ பெய்தாற்‌ போல. 20715 

(மழை பெய்தாற்‌ போல்‌,) | 


வெது வெது என்று தண்ணீர்‌ குடிக்காதவனா உடன்கட்டை 
ஏறப்‌ போகிறாஸ்‌? 

வெந்த சோற்றைத்‌ தின்று வாய்க்கு வந்தது எல்லாம்‌ பிதற்று 
கிறான்‌. 

வெந்த சோற்றைத்‌ தின்று விதி வந்தரல்‌ சாகிறது, 

வெத்தது போதும்‌; முந்தியிலே கட்டு. 

வெந்ததைத்‌ தின்று வந்ததை உளறுகிறது. 20720 


166 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வெந்ததைப்‌ போடு, முன்றானையிலே. 
வெந்த புண்ணில்‌ வேல்‌ நுழைந்தது பேல. 
(சொருகினது போல.) 
வெத்த புண்‌ வினை செய்யாது. 
வெத்த முகத்தைக்‌ காட்டாதே; வந்த விருந்தை ஓட்டாதே. 


வெந்த மூஞ்சியை விளக்கில்‌ கரட்டினாளாம்‌; வந்த விருந்தெல்லாம்‌ 
ஒடிப்‌ பேரச்சரம்‌, 20725 


வெந்தயம்‌ இட்ட கறிக்குச்‌ சந்தேகம்‌ இல்லை, 
வெந்தயம்‌ போடாத கறியும்‌ கறி அல்ல; சந்தடி இல்லாத ஊரும்‌ 
ஊர்‌ அல்ல, 
(சந்தை இல்லாத. ஆசாரி இல்லாத.) 
வெந்தழல்‌ மெழுகு போல, 
வெந்தால்‌ தெரியும்‌ வெங்காய மணம்‌. 


வெந்நீர்‌ ஆனாலும்‌ நெருப்பை அவிக்கும்‌. 20780 
வெந்நீர்‌ இறைத்தால்‌ வீடு வேகுமா? 
வெந்நீர்‌ எண்றால்‌ வாய்‌ வெந்து விடுமா? 
வெந்நீரில்‌ குளிக்க அஞ்சுபவரர தீயிற்பரயப்‌ புகுவார்‌? 
வெந்நீரில்‌ விழுந்த கோழி தானே எழுந்து போமா? 
40735 


வெந்நீரில்‌ விடு வேகுமா? 


வெம்பா பெய்தால்‌ சம்பா விளையும்‌. 

வெய்யில்‌ விதைப்பும்‌ சரி; வைப்பசட்டி பிள்ளையும்‌ சரி, 

வெய்யிலில்‌ அகப்பட்ட புழுவைப்‌ போல. 

வெய்யிலில்‌ நடந்தால்‌ நிழலின்‌ அருமை தெரியும்‌. 

வெய்யிலில்‌ போட்டாலும்‌ சரய மாட்டான்‌ ; தண்ணீரில்‌ போட்டாலும்‌ 
நனைய மாட்டான்‌. 20740 

(உலர மாட்டான்‌.) 


வெய்யிலில்‌ விடுகிறதும்‌ இல்லை; மழையில்‌ விடுகிறதும்‌ இல்லை. 

வெய்யிலின்‌ முன்னே மிஸமினி பிரகரசிககுமா? 

வெய்யோன்‌ வெயில்‌ முன்‌ எரி தீபம்‌ போல்‌. 

வெல்லத்தமல்‌ பிள்ளையார்‌ வைத்தால்‌ றை வேத்தியத்துக்குக்‌ 
கிள்ளி வைக்கலாமா? 

வெல்லத்தைக்‌ காட்டிப்‌ பில்ளையை அழைக்கிறதா? 20745 


வெல்லப்‌ படை இல்லை; தின்னப்‌ படை உண்டு. 
வெல்லப்‌ பானையை எறும்பு மொய்த்தது போல. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 167 


வெல்லப்‌ பிள்ளையாருக்கு வெல்லமே நைவேத்தியம்‌. 

வெல்லப்‌ பிள்ளையாரைக்‌ கிள்ளி அதற்கே நைவேத்தியம்‌ 
செய்கிறது. 

வெல்லப்‌ பேச்சுச்‌ சொல்லுக்கு அசையாது. 20750 


வெல்லப்‌ பேரனான்‌ ஒரு செல்லப்‌ பிள்ளை; மெல்லப்‌ போகிறான்‌ ஓர்‌ 
அமுங்குத்‌ தலைவன்‌, 

வெல்லம்‌ உள்ள வாயைச்‌ சளுப்பென்று நக்குகிறான்‌. 

வெல்லம்‌ என்கிற வாய்‌ தித்திக்குமர? 

லெல்லம்‌ சர்க்கரை சொல்லப்பா, ஏட்டில்‌ எழுதி நக்கப்பா, 

வெல்லம்‌ தின்கிறவன்‌ ஒருவன்‌; விரலைச்‌ சூப்புகிறவன்‌ வேறு 
ஒருவன்‌ , 20755 


வெல்லம்‌ பெருத்தது வேலூமி. 

வெல்லமும்‌ போச்சு; வெல்லம்‌ கட்டிய துணியும்‌ போச்சு. 

வெல்ல வரர்திதையால்‌ சொல்லுகிறதா? 

வெல்லாது உங்கள்‌ படை; செல்லாது பாண்டியன்‌ முன்‌. 
வெள்ளத்து இடைப்பட்ட நரியினம்‌ போல்‌, 20760 


வெள்ளத்தில்‌ போனசலும்‌ ஒடக்காரனுக்குக்‌ காசு கொடேன்‌ 
என்ற கதை, 

வெள்ளத்தோடு போனாலும்‌ ஓடக்காரனுக்கு அரைக்காசு 
கொடுக்க மாட்டான்‌, 

வெள்ளம்‌ கண்ட வானம்‌ பெய்யும்‌. 

வெள்ளம்‌ பள்ளத்தை நாடும்‌; விதி புத்தியை நாடும்‌, 

வெள்ளம்‌ பாயும்‌ கடலில்‌ வாய்க்கரலும்‌ பாயும்‌, 20705 


வள்ளம்‌ வருகிறதற்கு முனை அணை போட வேண்டும்‌. 
வெள்ளம்‌ வரும்முன்னே அணை கோலிக்‌ கொள்ள வேண்டும்‌. 
வெள்ளம்‌ வந்தபின்‌ அணை போடலாமர? 
வெள்ளமே போனமலும்‌ பளளம்‌ பார்த்துப்‌ பயிர்‌ இடு. 
வெள்ளரிக்‌ சாய்ககு விதை ருசி; சுத்திரிக்‌ காய்க்குக்‌ 

காம்பு ருசி. 20110 


வெள்ளரிக்காய்ச்‌ கூடை வெற்கூடை; பசகற்காய்க்‌ கூடை 
பணக்‌ கூடை. 

வெள்ளரிக்காய்‌ விற்ற பட்டணம்‌. 

வெள்ளரித்‌ தோட்டத்தில்‌ புகுந்த குரங்கு பேல. 


168 தமிழ்ப்‌ பழமொழிக்‌ . 


வெள்ளரிப்‌ பழத்துக்கு அள்ளுக்‌ கட்டினாற்‌ போல்‌, 
வெள்ளரிப்‌ பழத்துக்குப்‌ பூண்‌ பிடித்தது போல. 20775. 


வெள்ளரிப்‌ பழம்‌ விரிந்து விடுகிறது போல விரிந்து விடாதீர்‌. 
வெள்ளான்‌ குட்டி வெடித்த குட்டி; சரணான்‌ குட்டி சளைதீத 
குட்டி. 
வெள்ளாட்டிக்குச்‌ சன்னதம்‌ வந்தால்‌ விழுந்து விழுந்து கும்பிட 
வேண்டும்‌, 
(விழுந்து விழுந்துதான்‌.) 
வெள்ளாட்டி பெற்ற பிள்ளை விடியற்‌ காலம்‌ செத்துப்‌ 
போயிற்று. ப 
வெள்ளாட்டி பெற்று வேலியில்‌ எறிந்தது. 20780 


வெள்ளாட்டியும்‌ பெண்டாட்டியும்‌ சரியா? 

வெள்ளாடு குழை தின்றது போல. 

வெள்ளாடு தன்னேசடே; செம்மறியாடு இனத்தோடே, 

வெள்ளாடு நஞ்சிலும்‌ நாலு வாய்‌ கடிக்கும்‌, 

வெள்ளாடு நனைகிறது என்று வேங்கைப்‌ புலி விழுந்து 
விழுந்து அழுகிறதாம்‌. 20785 


வெள்ளாடு புகுந்த தோட்டமும்‌ வெள்ளாளன்‌ புகுந்த 
காரியமும்‌ வெட்ட வெளி. 

வெள்ளாளக்‌ குடிக்கு ஒரு சள்ளாளர்‌ குடி. 

(வெள்ளாளர்‌ குட்டிக்கு.) 
வெள்ளாளர்‌ செய்யாத வேளாண்மை ஒரு வேளாண்மை அல்ல, 
வெள்ளாளன்‌ சால்‌ வைத்த இடமும்‌ வெள்ளாடு கால்‌ வைத்த 

இடமும்‌ உருப்படா. 

(திருநெல்வேலி வழக்கு.) 
வெள்ளாளன்‌ கிரந்தமும்‌ பார்ப்பான்‌ தமிழும்‌ வழ வழ, 

கொழ கொழ. 20190 


வெள்ளாளன்‌ கிரந்தமும்‌ பார்ப்பான்‌ தமிழும்‌ விழல்‌ விழலே. 
வெள்ளாளவ்‌ கெடுக்காவிட்டாலும்‌ வெள்ளோலை கெடுக்கும்‌, 
வெள்ளாளன்‌ மரபே மரபு; கள்ளர்‌ திருட்டே திருட்டு. 
வெல்னா ளன மினுககிப பணிக்‌ கெட்டான்‌; வேசி 

தளுக்குப்‌ பண்ணிக்‌ கெட்டான்‌. 
வெள்ளி இருக்க வியாழன்‌ குளித்தாளாம்‌. 20794 


வெள்ளி எண்ணெய்‌ கெரன்ளிக்கு ஆகாது. 
வென்ளி எதிரில்‌ போனாலும்‌ பேசகலாம்‌; வெள்ளாளன்‌ எதிரில்‌ 


பேசசுக்‌ கூடாது. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 169 


வெள்ளிக்கிழமை கொள்ளிக்கு ஆகாது, 
வெள்ளிஃகுப்‌ பல்‌ முளைத்தால்‌ போல. 
வெள்ளிக்குப்‌ போட்டதும்‌ கெரள்ளிக்குப்‌ போட்டதும்‌ சரி. 20800 


வெள்ளி ஞாயிறு மேற்கே சூலம்‌, 
வெள்ளிடை மலைபோல, 
வெள்ளி போட்ட காலுக்கு வெறுங்கால்‌ அடிமையா? 
வெள்ளி மலையும்‌ வேசுவதி ஆறும்‌, 
(கெள்ளிமலைஃஹவ்‌ திகிரியாகிய காஞ்சி.) 
வெள்ளி மேரதிரம ஓசை தரும்‌; பொன்‌ மோதிரம்‌ ஓசை 
தராது. 20805 
(ஓசை பெறும்‌,) 


வெள்ளியில்‌ விதை முடி; சனியில்‌ கதிர்‌ முடி. 

வெள்ளி வட்டிலும்‌ வேண்டும்‌; விளிமபிலேை பென்னும்‌ வேண்டும்‌. 

வெள்ளி வீசினால்‌ வீசம்‌ குறையும்‌. 

வெள்ளூரான்‌ புறமடை அடைத்தது போல, 

வெள்ளெருக்குக்கும்‌ வெள்ளாட்டுப்‌ பாலுக்கும்‌ குள்ளக்‌ கருமேகம்‌ 
சாணாமற்‌ போம்‌. 20310 


வெள்வெலும்பை நாய்‌ கடித்தது போல, 
வெள்ளை இட்டால்‌ வினை போகும்‌. 
வெள்ளை உடுத்து வீசி நடந்தாலும்‌ வெள்ளாட்டி வெள்ளாட்டியே, 
வெள்ளை எல்லாம்‌ பால்‌; வெளுத்தது எல்லாம்‌ மேசர்‌, 
வெள்ளைக்காரன்‌ காலத்திலே தலைத்‌ தலைக்குப்‌ 

பண்ணாட்டு. 20815 


வெள்ளைக்காரனுக்கு ஆட்டுத்‌ தோல்‌ இடம்‌ கொடுத்தார்கள்‌, 
அது அறுத்து ஊர்‌ முழுதும்‌ அடித்து இது எனது என்றான்‌. 
வெள்ளைக்கு அழுக்கும்‌ வேணடாத பேருக்கு வார்த்தையும்‌ 
எப்படியும்‌ வரும, 
(வெள்ளைத்‌ துணிக்கு அழுக்கும்‌, ) 
வெள்ளைக்கு இலலை கள்ளச்‌ சிந்தை. 
(வெள்ளைக்குக்‌ கள்ளம்‌ இல்லை.) 
வெள்ளை கொடுக்க வினை தீரும்‌, ௮0920 


~~ 


வெள்ளை கொடுத்தால்‌ வினை தீரும்‌; பச்சை கொடுத்தால்‌ பாவம்‌ 


தீரும்‌. 
வெள்ளைப்‌ பாவாடை விரித்தாற்‌ போல. 


170 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வெல்ளைப்‌ பூண்டு எத்தனை வாசனை காட்டினாலும்‌ துர்க்‌ 
கந்தத்தையே வீசும்‌, 

வெள்ளையப்பன்‌ இருந்தால்‌ எல்லாம்‌ செய்யலாம்‌, 
(வெள்ளையப்பன்‌ பணம்‌.) 

வெள்ளையாய்ச்‌ சொல்லிவிட்டான்‌. 20825 


வெள்ளையும்‌ சனிளையுமாய்‌ வந்தான்‌; வீட்டுக்குச்‌ சேரற்றுக்கு 
இல்லை. 
(சொள்ளையுமாய்‌ வீட்டிலே சோறு இல்லை.) 

வெள்ளையும்‌ சொள்ளையும்‌. 

வெள்ளை வண்ணாரத்திப்‌ பூச்சி மிச்சமரனால்‌ வெள்ளம்‌ ஜாஸ்தி. 

வெள்ளை வேட்டி வீரசசாமிக்கு வே லூரிலே பெண்ணசம்‌. 

வெளிச்சம்‌ இரு ஆனால்‌ இருள்‌ என்ன ஆகும்‌? 

வெளிச்சம்‌ புகாத வீட்டில்‌ வைத்தியன்‌ புருவரன்‌ . 20830 


வெளிச்சீர்‌ உட்சீரைக்‌ சாட்டும்‌ கண்ணாடி. 
வெளிமழை விட்டாலும்‌ செடிமழை விடாது. 
வெளியில்‌ ஒழுங்கு; உல்ளே ஓக்காளம்‌. 
வெளியில்‌ சொன்னால்‌ லெட்கக்‌ கேடு, 
வெளியில்‌ சொன்னால்‌ வெட்கம்‌; சொல்லாவிட்டால்‌ 
துக்கம்‌. 20835 


வெளியில்‌ தளுக்கு; உள்ளே அழுக்கு. 

வெளியில்‌ பார்த்தால்‌ டம்பம்‌; உள்ளே பார்த்தால்‌ ஓக்காளம்‌. 

வெளுத்தது எல்லாம்‌ பால்‌ ஆகுமா? கறுத்தது எல்லரம்‌ தண்ணிர்‌ 
ஆகுமா? 

வெருத்த நரரை வலமானசல்‌ விற்பதற்கு இரட்டை, விலை, 


(இரட்டி,) 
வெளுத்து விட்டாலும்‌ சரி; சும்மா விட்டாலும்‌ சரி; 20840 


வெளுப்பானுக்கு வெளுப்பான்‌ சாதி வண்ணான்‌. 

வெளு வெளு என்று வெளுத்து விட்டான்‌, 

வெற்றி பெற்றவன்‌ சுத்த வீரன்‌. 

வெற்றியும்‌ தோல்வீயும்‌ வீரனுக்குச்‌ சமம்‌, 

வெற்றிலைக்குத்‌ தண்ணீரும்‌ வேசிக்கு மஞ்சளும்‌ போல. 20845 


வெற்றிலைக்‌ கொடி விசாகக்‌ கார்ததிகையில்‌ விசிறிப்‌ போட்டாலும்‌ 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 474 


வெற்றிலை தந்த விஜய லக்ஷ்மி, 

வெற்றிலைப்‌ பொதிக்காரனும்‌ அழுகிறான்‌; உப்புப்‌ பொதிக்காரனும்‌ 
அழுகிறான்‌. 

வெற்றிலை போடுவாள்‌ பெண்‌ பிள்ளை; அவளை வெற்றிலைக்‌ 
கொடிக்காலுக்கு விடமாட்டான்‌ ஆண்பிள்ளை. 

வெற்றிலை போல்‌ இருக்கும்‌. மிகுந்த மரம்‌ ஆகிவிடும்‌; 
புத்தி உள்ள பூமரத்துக்குப்‌ பூ இரண்டு வக்கணையாம்‌. 20850 


வெற்றிலை விலையைக்‌ குதீதிரதீதிலே எழுதாதே, 
வெற்றிக்காரன்‌ குடியை விடான்‌; வீண்‌ புத்திக்காரன்‌ 
பரவத்துக்கு அஞ்சான்‌. 
வெறிக்கு இட்டு அழியேல்‌ , 
வெறி கொண்ட ஆனை மதர்த்துத்‌ திரிகிறது போல. 
(மிதந்து. ) 
வெறி கொண்ட மனசுக்குக்‌ குழி தோண்டும்‌ குணம்‌ 
தோன்றும்‌. 20955 


வெறி நாய்‌ அழகு சொறிநாய்க்கு வருமா? 

வெறி நாய்க்கு வெல்லக்‌ கட்டி. 

வெறி நாய்‌ கடித்தால்‌ உடனே மரணம்‌, 

வெறி நாய்‌ போல. 

வெறி நாய்‌ வேட்டி சுட்டித்‌ திருநாள்‌ பார்க்கப்‌ போகிறது. 20860 


வெறிப்‌ பிள்ளை கிழிதீதது சோவணத்துக்கு ஆகும்‌. 
வெறி பிடித்த நாய்க்கு வெத்றீர்‌ ஸ்நரனமாம்‌. 
வெறி பிடித்த நாய்மாதிரி கண்ணும்‌ மண்ணும்‌ தெரியவில்லை. 
வெறி பிடித்த நாய்‌ வேங்கைக்குச்‌ சமம்‌. 
வெறி பிடித்த நாய்‌ வேடிக்கை ஆகாது. 20865 
வெறியன்‌ கிழித்தது கோவணத்துக்கு ஆயிற்று. 
வெறுகு இட்டு அழியேல்‌. 
வெறும்‌ கஞ்சியைக்‌ குடித்துவிட்டு மீசையிலே நெய்யைத்‌ தடவிக்‌ 
கொள்கிறது. 
(கொள்கிறதா?) 
வெறும்‌ கழுத்துக்கு அரைப்பணத்துத்‌ தாலி சிலாக்கியம்‌. 
(மேல. ) 
வெறும்‌ கழுதைக்கு வீறாப்பு அதிகம்‌. 20870 


வெறும்‌ காதுக்கு ஓலைக்காது மேல்‌. 
வெறும்‌ குண்டி அம்மணம்‌; போட்டுக்கொன்‌ சம்மணம்‌. 


172 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வெறும்‌ கைத்‌ தட்டான்‌ இரும்பு ஊதிச்‌ செத்தான்‌. 
வெறும்‌ கை முழம்‌ போடுமா? 
வெறும்‌ சட்டி தாளிக்கிறாள்‌. 20875 


வெறும்‌ சலுக்கள்‌ வீறாப்புக்காரன்‌, வீட்டிலே சோற்றுக்கு இல்லை, 
வெறும்‌ சிறுக்கி அசமுடையான்‌ வீம்புக்குத்‌ தாண்டி விழுந்தரனாம்‌. 
வெறும்‌ சிறுக்கியாம்‌, போலியாம்‌, வெள்ளியினாலே பீலியாம்‌. 
வெறும்‌ தரையில்‌ கிடந்த பாட்டிக்குக்‌ குறுங்கட்டில்‌ கிடைத்ததாம்‌. 
வெறும்‌ நாய்‌ சந்தைக்குப்‌ போய்‌ வெள்ளிக்‌ கோல்‌ அடியும்‌ 
பட்டதாம்‌. 20880 


வெறும்‌ பாளையில்‌ பழையதும்‌ வேப்பங்காய்தீ துவையலும்‌. 
வெறும்‌ பானையில்‌ புகுந்த ஈயைப்‌ போல. 
(எலியைப்‌ போல.) 
வெறும்‌ பிலக்கு வண்ணான்‌ மாற்று. 
வெறும்‌ புயலுக்கு ஏற்ற வீறாப்பு. 
வெறும்‌ புளி தின்றால்‌ பல்‌ கூசும்‌, 20885 


வெறும்‌ வாய்க்கு இலை கெட்டவஸ்‌, 
(சீவக சிந்தாமணி. 1280) 
வெறும்‌ வசய்க்கு இலை கெட்ட மாப்பிள்ளை வருகிறான்‌; 
கடன்‌ வாங்கித்‌ திருவிளக்கு ஏற்று. 
வெறும்‌ வாய்க்கு இலை கெட்டவன்‌ வருகிறான்‌; கடன்‌ 
வாங்கியாவது விளக்கு ஏற்றி வை. 
வெறும்‌ வாய்க்கு இலை செட்டவன்‌ விறகுக்குப்‌ போனால்‌ 
விறகு கிடைத்தால்‌ கொடி கிடைக்காது; கொடி கிடைத்தல்‌ 
விறகு கிடைக்காது. 
வெறும்‌ வாயை மென்றவணனுக்கு வெள்ளை அவல்‌ கிடைதீதது 
போல. 20890 
(மென்‌ றவளுக்கு. ) 


வெறும்‌ வாயை மெல்லுகிற அம்மையாருக்கு நமழி அவல்‌ 
அகப்பட்டது போல. 
வெறும்‌ வாயை மெல்லுகிற கிழவிக்கு ஒரு பிடி அவல்‌ 
கிடைத்தது போல்‌. 
(ஒரு வாய்‌ அவல்‌. ) 
வெறும்‌ வாயை மெல்லுகிறவளுக்கு அவல்‌ கிடைத்தால்‌ விடுவாளர? 
(மெல்லுகிறவன்‌... விடுவானா?) 


173 


வோ 


வேசுத்தில்‌ நானு விதம்‌ உண்டு. 
(வேதத்தில்‌. ) 

வேக நேரம்‌ இருந்தாலும்‌ சாகநேரம்‌ இல்லை. 20895 
(போது. ) 


வேகப்‌ பொறுத்தது ஆறப்‌ பொறுக்கக்‌ கூடரதா? 
(பொறுக்க வில்லையா?) 
வேகாத கல்லை எடுத்து நோகாமல்‌ இடித்துக்‌ கொள்‌. 
னேகாத சோற்றுக்கு விருந்தாளி இரண்டு பேர்‌, 
வேகாத சோற்றுக்கு வேண்டாத விருந்தாளி. ப 
வேகாத வீட்டில்‌ வேகும்‌ கட்டை காமம்‌. 20900 


ளெகிற வயிற்றுக்கு வெள்ளி என்ன செவ்வாய்‌ என்ன? 
(வேகிற உடலுக்கு.) 
ளேகிற வீட்டில்‌ பிடுங்கினது லாபம்‌. 
(ஆதாயம்‌. ) 
வேகிற வீட்டுக்குக்‌ கணக்குப்‌ பார்ப்பார்‌ உண்டா? 
வேகிற வீட்டுக்கு வெட்டுகிற கிணறு. 
வேகிற வீட்டை அவிக்கரமல்‌ இருப்பார்‌ உண்டோ? 20905 


வேங்கைப்‌ புலியை வெள்ளாடுகள்‌ சூழ்ந்தாற்‌ போல்‌. 
வேசி அவல்‌ ருசியை அறியாள்‌; வெள்ளாட்டி என்‌ ருசியை . 
அறியாள்‌, 
வேசி ஆடினால்‌ காசு; வெள்ளாட்டி, ஆடினால்‌ சவுக்கு, 
வேசி உறவு சுசசிலே. 
(காசிலும்‌ பணத்திலுந்தான்‌.) 
வேசி உறவும்‌ வியாபாரி நேசமும்‌ மாசி நிலவும்‌ மதியாதாகரீ 


முற்றமும்‌. 20910 


வேசி உறவும்‌ வெள்ளாட்டி அடிமையும்‌ காசு பணத்தளவே 
சாணலாம்‌. 

வேசிக்கு ஆசை பணத்து மேலே. 

வேசிச்கு ஆணை இல்லை; வெள்ளாட்டிக்குச்‌ சந்தேரஷம்‌ இல்லை. 


ee} 


174 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வேசிக்குக்‌ கரசுமேல்‌ ஆசை; விளையாட்டுப்‌ பிள்ளைக்கு 
மண்மேல்‌ ஆசை, 
வேசிக்கு விழி நீர்‌ அரிதோ? 20915 


வேசி காசு பறிப்பாள்‌, 

வேசி மேல்‌ ஆசைப்‌ படுகிறது, வெள்ளெலும்பை நாய்‌ கவ்வினது 
போல. 

வேசியரும்‌ நாயும்‌ விதி நூல்‌ வைத்தியரும்‌ பூசுரரும்‌ ஒருவருக்கு 
ஒருவர்‌ பொருந்தும்‌, 

வேசியரும்‌ நாயும்‌ விதி நூல்‌ வைத்தியரும்‌ பாசம்‌ அற்று நிற்பது 


காண்பர்‌, 
(கண்‌ பார்‌.) 

வேசியைப்‌ பெண்டாக வைத்துக்‌ கொண்டால்‌ வேறே 
வினை தேவை இல்லை? 209230 
(பெண்டுக்கு.) 


வேசியைப்‌ பெண்டாக வைத்துக்‌ கொண்டால்‌ விளக்குத்தான்‌ 
பிடிக்க வேண்டும்‌ 

ளேசைக்‌ காய்ச்சல்‌. 

வேசையர்‌ ஆசை விடிந்தஈல்‌ தெரியும்‌. 

வேட்டகத்தில்‌ உண்போன்‌ கக்கிதீ தின்னும்‌ நாயோடு ஒட்டான்‌. 

வேட்டகத்துப்‌ பருப்பு விளைய வேண்டும்‌ என்று வேண்டிக்‌ 
கொல்வது பேல. 20925 


பவேட்டகத்து வார்த்தையும்‌ வெள்ளிப்‌ பாத்திரசூடும்‌ ஆனா. 

வேட்டால்‌ மதனியை வேட்பேன்‌; இல்லாவிட்டால்‌ பரதேசம்‌ 
போவன்‌ என்றானாம்‌. 

வேட்டியை வண்ணானுக்குப்‌ போட்டாயா? வரணியனுக்குப்‌ 
போட்டசயா? 

வேட்டை ஆடிச்‌ சிங்கம்‌ தின்னும்‌. 

வேட்டைக்காரனுக்கும்‌ ஆட்டக்காரனுக்கும்‌ பசை; வேசிக்கும்‌ 
தாசிக்கும்‌ பகை. 20980 
(வேடக்காரனுக்கும்‌ ஆடல்காரனுக்கும்‌. ) 


வேட்டைக்கு ஆகாத நாய்‌ வீரம்‌ பேசியதைப்‌ போல. 
வேட்டைக்குச்‌ சென்ற நாய்‌ வீட்டுக்கு வந்தது பேசல, 

வேட்டை கண்ட நாயும்‌ சாட்டை கண்ட மாடும்‌ சும்மா இருக்குமா? 
வேட்டை நாய்க்கு விருத்து அளிப்பது போல்‌, 

கேட்டை நாய்ப்‌ பாய்ச்சல்‌ மாதிரி, 20929 


தமிழ்ப்‌ பழமொழிசல்‌ 175 


வேட்டை நாய்‌ போல்‌ விழுகிறான்‌, 
வேட்டை நாய்‌ வழக்கு அறியுமா? 
வேட்டை நாயை ஏவி விட்டது போல, 
வேட்டை நாயைக்‌ கண்ட சொறி நாய்‌ வாலை மடக்கினது போல. 
வேட்டை பெரிது என்று பேய்‌ நாயைக்‌ கட்டி 
இழுக்கிறதா? 20940 


வேட்டையில்‌ பிரியமான வேட்டை சிக்காரி வேட்டை, 
வேடக்காரா, வேடம்‌ விடடா: ஓடக்கரரா, ஓடம்‌ விடடா, 
வேடத்தில்‌ நாலு விதம்‌ உண்டு. 

வேடத்தினால்‌ என்ன, வெண்ணிற்றினால்‌ என்ன? 

னேடம்‌ அழிந்து போம்‌, 20945 


வேடம்‌ கூடம்‌ கொல்ளாது. 

வேடம்‌ மூன்று வகை. 

வேடமோ தவ வேடம்‌; மனத்திலே அவ வேடம்‌. 

வேடர்‌ இல்லர ஊரில்‌ யாவும்‌ குடி இருக்கும்‌. 

வேடர்களில்‌ மலை வேடர்‌ விசேஷம்‌, 20950 


வேடர்‌ கையில்‌ அகப்பட்ட தேன்‌ கூண்டு போல. 

வேடருக்கு அருமையான வேட்டை முயல்‌ வேட்டை, 

வேடன்‌ பிள்ளைக்கு இறைச்சி அரிதா? 

வேடன்‌ வலையில்‌ அகப்பட்ட மான்போல்‌. 

வேடனுக்குத்‌ தேன்‌ பஞ்சமா? மூடனுக்கு அடி பஞ்சமா? 20955 


வேடிக்கைக்குப்‌ பிள்ளை பெற்றேன்‌; வேண்டும்‌ என்றால்‌ பேர்‌ இடு. 
வேடிக்கைக்கு விலை இல்லை; சுதைக்குக்‌ கால்‌ இல்லை, 
வேடிக்சைக்கு விலை உண்டா? 

வேண்ட வேண்டத்‌ தாண்டவம்‌ ஆடுகிறான்‌, 

வேண்டாத நாளிலே வேப்பங்காய்‌ ஆனேன்‌. 20960 


வேண்டாத பெண்டாட்டி சைபட்டால்‌ குற்றம்‌; கால்‌ பட்டால்‌ 
குற்றம்‌. 
வேண்டாத பேருக்கு ஈந்து என்ன? வேலையில்‌ ஆற்றுத்தண்ணீர்‌ 
விழுந்து என்ன! 
வேண்டாதவனுக்கு வலப்‌ பக்சுதிதில்‌ ஊறுகாய்‌, 
வேண்டாதவனுக்கு வெறும்‌ வெற்றிலை, 
(வேண்டாதவன்‌ கையில்‌,) 
வேண்டாதாரை நினைத்தாய்‌ வேப்பங்காம்‌. 20909 


176 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வேண்டா வெறுப்பாய்‌ ஏண்டா கொடுப்பாய்‌? 
வேண்டா வெறுப்பும்‌ திருவரதிரையும்‌. 
வேண்டியவன்‌ கரதலைப்பார்‌; வேண்டாதவன்‌ தூதைப்பார்‌, 
. (காதல்‌-கூளப்ப நாயக்கன்‌ காதல்‌ தூது-விறலிவிடுதாது.) 
வேண்டி வினை செயேல்‌. 
வேண்டி வேண்டிக்‌ கொடுத்தால்‌ வேண்டாம்‌ என்பதா? 20970 


வேண்டி வேண்டிக்‌ கெரடுத்தரலும்‌ வேண்டாம்‌ என்றாற்‌ போல, 
வேண்டினால்‌ வேலியிலும்‌ காய்க்கும்‌; வேண்டரவிட்டரல்‌ 
வேரிலும்‌ காய்க்காது. 
வேண்டும்‌ அயிரை விட்டு வரால்‌ வாங்குபவர்‌. 
(பழமொழி தானூறு.) 
வேண்டும்‌ ஆனால்‌ அவரை வேரிலும்‌ காய்க்கும்‌. 
வேண்டும்‌ என்றால்‌ எதுதசன்‌ செய்யக்கூடாது? 20975 


வேண்டும்‌ என்றால்‌ வீடு; வேண்டாம்‌ என்றால்‌ காடு. 
வேண்டும்‌ என்றால்‌ கவெண்ணெய்போல நூற்கலாம்‌. 

(வெண்ணெய்க்‌ கட்டி போல. ) 
வேண்டும்‌ என்றால்‌ வேரிலும்‌ காய்க்கும்‌; வேண்டாவிட்டால்‌ 

கொம்பிலும்‌ காய்க்காது. 

(செடியிலும்க்‌ காய்க்காது.) 
வேண்டும்‌ என்று நூற்றால்‌ வெண்ணெய்‌ போல்‌ நூற்கலசம்‌, 
வேணும்‌ கட்டைக்கு வேணும்‌; வெண்கலக்‌ கட்டைக்கு 

வேணும்‌. 20980 


வேதத்தில்‌ நாலு விதம்‌ உண்டு. 

வேதத்துக்கு உலகம்‌ பகை; உலகத்துக்கு ஞானம்‌ பசை. 
வேதத்துக்கும்‌ விக்கிரக பக்திக்கும்‌ பகை, 

வேதத்தை அறியாத கிழவன்‌ வீண்‌. 

வேதம்‌ ஆய்ந்து ஓதல்‌ போதகர்‌ முறைமை. 20989 


வேதம்‌ ஏன்‌, தியாயம்‌ ஏன்‌, வித்தாரக்‌ சுள்ளருக்கு? 

வேதம்‌ ஒத்த மித்திரன்‌. 

வேதம்‌ ஒதிய வேதியர்க்கு ஒர்‌ மழை, 

வேதம்‌ கெட்டவரை வேதம்‌ செட்டவச்‌ என்பானேன்‌? 

வேதம்‌ பொய்த்தாலும்‌ வியாழன்‌ பொய்க்காது, 20990 
செய்யாது.) 


வேதாரணியத்தில்‌ பாம்பு கடிக்கிறதும்‌ இல்லை; வேதாரணியத்தில்‌ 
பம்பு குறைகிறதும்‌ இல்லை, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌. 177 


வேதாரணியதிதில்‌ விளக்கு அழகு, 

வேதாளம்‌ முருங்கை மரம்‌ ஏறிக்கொண்டது. 

வேதியர்க்கு அழகு வேதம்‌ ஓதுதல்‌, 

வேதியர்க்கு அழகு வேதமும்‌ ஒழுக்கமும்‌, 20995 


வேந்தன்‌ சீறின்‌ ஆம்‌ துணை இல்லை. 
(வேறு துணை இல்லை.) 

வேந்தனும்‌ பாம்பும்‌ நெருப்பும்‌ சரி. 

னேப்பங்களனிக்குக்‌ காகம்‌ சாத்திருக்கும்‌. 

வேப்பஙிகரய்க்‌ குழம்பும்‌ வீழி இலைத்‌ துவையலும்‌ அசுமுடையாள்‌ 
சமைதிதால்‌ அமிர்தம்‌ அமிர்தம்‌ என்பானசம்‌ . 

வேப்பந்‌ தேரப்பும்‌ நாய்‌ மந்தையும்‌ காண்பது அரிது. 21000 


வேப்பம்‌ பழம்‌ சிவந்தாலும்‌ விரும்புமா கிளி? 
(கனிநீதாலும்‌.) 
வேப்பிலைக்‌ சட்டியும்‌ விழுதலைக்‌ குழம்பும்‌ அகமுடையாளன்‌ 
சமைத்தால்‌ அமிர்தம்‌. 
(வேப்பிலைக்‌ கறியும்‌. ) 
வேப்பூரீதீ திருடனை நம்பினாலும்‌ கருப்பூர்ப்‌ பார்ப்பானை 
நம்பக்‌ கூடாதா. 
(வேப்பூர்‌ விழுப்புர த்துக்கு அருகில்‌ உள்ள ஊர்‌.) 
வேப்பெண்ணெர்‌ விருந்து எண்ணெய்‌ அல்ல; மருந்து எண்ணெய்‌. 
வேப்பெண்ணெய்‌ விற்ற சரசு கசக்குமா? 21005 


வேப்பெண்ணெயும்‌ ஆபத்துக்கு உதவும்‌. 

வேம்பில்‌ தேனை விட்டால்‌ கசப்பு நீங்குமா? 

வேம்பின்‌ புழு வேம்பு அன்றி உண்ணாது. 

வேம்புக்குப்‌ பல்‌ அழகு பெறும்‌; வேலுக்குப்‌ பல்‌ இறுகும்‌. 

வேம்பு கரும்பு ஆச்ச; வெற்றிலையும்‌ தஞ்சு ஆச்சே. 21010 
(விஷம்‌. ) 


னேம்பு செய்வதை வேறு எவரும்‌ செய்யார்‌. 
வேம்பு தின்பவனுக்கு வேம்பு ருசி; கரும்பு தின்ப்வனுக்குக்‌ 
கரும்பு ருசி. 
வேம்பும்‌ சரி; பாம்பும்‌ சரி. 
வேம்பும்‌ சரி; வேந்தனும்‌ சரி. 
வேம்பும்‌ தித்திக்குது, வேளையோடே பொல்லாப்பு. 21015 


வேம்பு வாடுகிற வெயில்‌, 
வேம்பு வெட்டிக்‌ கெட்டது; பூவரசு வெட்டாமல்‌ த்‌ 


78 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வேம்பைத்‌ தின்றார்க்கு வேம்பே மரணம்‌. 
வேம்பை விரும்பக்‌ கரும்பு ஆகும்‌. 
வேர்‌ அற்ற மரம்‌ போல்‌ சாய்ந்தான்‌. 21020 
வேர்‌ இல்லாக்‌ கொற்றான்‌ போலே. 
வேர்‌ ஒடி விரைத்தி முளைத்தாலும்‌ தாய்‌ வழி தப்பாது. 
(விலத்தி, யாழ்ப்பாண வழக்கு.) 
வேர்க்க விளையாடினால்‌ வியாதி நீங்கும்‌. 
வேர்‌ தின்றால்‌ மரம்‌ நிற்கும்‌; வியாபாரம்‌ நின்றால்‌ செப்டி 
நிற்பான்‌. 


வேர்‌ மூலிகை, மரம்‌ மூலிகை, சுரய்‌ மூலிகை. 21025 


வேரில்‌ விட்டால்‌ கிளையில்‌ தளிர்க்கும்‌. 
வேரைக்‌ சல்லி வெந்நீரை ஊற்றுகிறது. 
(விடலாமா?) 
வேரைக்‌ களைந்த மரம்‌ பிழைக்குமா 
வேல்‌ உண்டு; வினை இல்லை; மயில்‌ உண்டு, பயம்‌ இல்லை. 


வேல்‌ தெசளைத்த புண்ணிலே சொள்ளிக்‌ கட்டையைச்‌ சொருகினது 


போல்‌, 21030 
சேல்‌ வைத்துப்‌ பயிர்‌ ஆக்குவோசர்‌ இல்லை. 
வேலங்காட்டிலே போய்‌ விளாங்காய்‌ தேடினாற்‌ போல, 
(இருளர்‌, 
வேலம்‌ பட்டை மேகத்தை நீக்கும்‌; ஆலம்‌ பட்டை பித்தத்தை 
அடிக்கும்‌. 
வேலமரத்துக்கு நிழல்‌ இல்லை; வெள்ளாளனுக்கு உறவு இல்லை. 
வேல மரத்து முள்ளும்‌ ஆல மரத்துக்‌ கிளியும்‌ ஆனேன்‌. 21085 


வேலனுக்கு ஆனை சாட்சி. 

வேலி ஒன்றுக்கு ஈரிணை மாடும்‌ இரண்டு ஆளும்‌ வேண்டும்‌. 

வேலி ஒன்றுக்குப்‌ பன்னிரண்டு சலம்‌ விரைப்பாடு. 

வேலிக்கு ஓணான்‌ சாட்சி. 

வேலிக்கு ஓணான்‌ சாட்சி; வெந்ததுக்குச்‌ சொக்கன்‌ சாட்சி, 21 040 


வேலிக்கு ஒணான்சாட்சி; வேலனுக்கு ஆனை சாட்சி. 

வேலிக்குப்‌ போட்ட முன்‌ காலுக்கு வினை ஆயிற்று. 

வெலிக்கு முன்‌ இடக்‌ காலில்தைத்தது. 
(முள்‌ போட.) 

வேலிசாடும்‌ பசுவுக்கு என்றைக்கும்‌ கேரல்‌ கொண்டுதான்‌ மரணம்‌. 
(நாஞ்சில்‌: நாட்டு வழக்கு.) 

வேலி நிழல்‌ ஆமோ? வேற்றுப்‌ பேர்‌ தாய்‌ ஆமோ? 21049 


தமிழ்ப்‌ மழமொழிசன்‌ 179 


வேலி நிழலும்‌ நிழல்‌ அல்ல; ஆண்‌ உறவும்‌ உதவு அல்ல. 
வேலிப்‌ புறத்தில்‌ கண்ணும்‌ மாமியார்‌ தலையில்‌ கையும்‌. 
வேலியிலே சீலையைப்‌ போட்டால்‌ மெல்ளத்தரன்‌ எடுக்க வேணும்‌. 
வேலியே மேய்ந்தரல்‌ விளைவது எப்படி? 

(விளையுமாறு எப்படி.) 
வேலியே பயிரை மேய்ந்தால்‌ விளைவது எப்படி? 21050 


வேலியே வயலை அழித்தல்‌ விளைகிறது எங்கே? 

வேலிலும்‌ நாலு பலன்‌ உண்டு. 

வேலி வைத்துக்‌ காப்பரற்றாத கன்றும்‌ ஆலை வைத்து ஆடாத 
வசணியனும்‌ சரி அல்ல. 
(வீண்‌. 

வேலுக்குப்‌ பல்‌ உறுதி; வேம்புக்குப்‌ பல்‌ ஒளி. 

வேலும்‌ வாளும்‌ அடலுக்கு உறுதி. 21055 


வேலை அதிகம்‌, சம்பளம்‌ கொஞ்சம்‌, 

வேலை அற்ற அம்பட்டன்‌ பூனையைப்‌ பிடித்துச்‌ சிரைத்தான சம்‌, 
வேலை அற்ற அம்பட்டன்‌ பெண்டாட்டி தலையைச்‌ சிரைத்தசனசம்‌ 
வேலை அற்ற அம்பட்டன்‌ மகளைப்‌ பிடித்துச்‌ சிரைத்தானாம்‌. 
வேலை அற்ற கோழி வெறுமனே முட்டை இட்டதரம்‌, 21060 


வேலை அற்ற தட்டசன்‌ ஊது குழலை உ.டைத்தானமம்‌. 

வேலை அற்ற நாய்க்கு வேறு வேலை என்ன?. 

வேலை அற்ற மரமியரர்‌ சுழுதையைப்‌ போப்டுச்‌ சிரைத்தாளரம்‌, 

வேலை அற்ற மாமியார்‌ மருமகளைப்‌ போட்டுத்‌ தரலாட்டினரல்‌. 

வேலை அற்றவன்‌ ஓலையை ஏற்று; பிரிந்து கொட்டுண்டரல்‌ 
யாழ்ப்பாண வழக்கு.) 


வேலை அற்றவன்‌ வேளரனத்‌ தெருவுக்குப்‌ பேர; அலுவல்‌ 
அற்றவன்‌ அக்கிரசாரத்துக்குப்‌ பே. 

வேலை இல்லா ஊருக்கு ராஜா ஏன்‌? பாம்பு இல்லர ஊருக்குக்‌ 
கீரிப்‌ பிள்ளை ஏஸ்‌? 

வேலை இல்லசத்‌ தலை வீண்‌ எண்ணக்‌ கலை, 

வேலை இல்லாத அம்பட்டன்‌ ஆப்டைசி சிரைத்தானரம்‌, 

வேலை இல்லாதவன்‌ சீலைப்‌ பேன்‌ குத்தினாற்‌ போல்‌. 21070 


வேலை இல்லாதவன்‌ வேளாளத்‌ தெருவுக்குப்‌ போனசற்‌ போல, 
வேலை இல்லரதவணுக்குச்‌ சரப்பரடு எதற்கு? எச்சில்‌ சோற்றுக்‌ 
காரனுக்கு டம்பம்‌ எதற்கு! 


180 தமிழ்ப்‌ பழமொழிக்‌ 


வேலை ஏன்‌, பில்ளை ஏன்‌, வேலை இல்லாருக்குச்‌ சாப்பாடு ஏன்‌? 
வேலைச்‌ அன்னிக்குப்‌. பிகிளைமேல்‌ சாகீகு. 
(வேலைக்‌ குழப்பிக்கு,) 
வேலைக்‌ கன்னிக்குப்‌ பின்னைமேல்‌ சாக்கு; வெட்கம்‌ கெட்ட 
தரரிக்கு அசமுடையான்மேல்‌ சாக்கு. 21075 


வேலைச்‌ சுனினிக்கு வேளைக்குக்‌ காற்படி; வீண்‌ கட்டைக்கு 
வேளைக்கு அரைப்படி, 

வேலைக்காரன்‌ வந்தால்‌ கூழைக்‌ சாய்ச்சி ஊற்று. 

சேலைக்காரி என்று வேண்டிய பேர்‌ கேட்டார்கள்‌; குடித்தனக்காரி 
என்று கொடுக்க மாட்டோம்‌ என்றார்கள்‌. 

வேலைக்காரி என்று வேலூரில்‌ கேட்டார்களாம்‌. 

வேலைக்கரரியரய்‌ வந்தவன்‌ வீட்டுக்காரி ஆனால்‌ அது அவன்‌ 
அதிர்ஷ்டம்‌. 21080 


வேலைக்கு அடுத்த கூலி; வேசிக்கு அடுத்த கூலி, 

வேலைக்கு இளைத்தவளுக்குப்‌ பிள்ளை மீது சாக்கு, 

வேலைக்கு ஏற்ற கூலி, 

வேலைக்குத்‌ தக்கு கூலி, விருப்பத்துக்குதி தக்க கூர்மை. 
வேலைக்குத்‌ தக்க கூலி; வேசிக்கு வேண்டியது காசு. 21085 


வேலைக்குத்‌ தகுந்த வேஷம்‌. 
வேலைக்‌ குழப்பிக்குப்‌ பின்னை மேல்‌ ஆசை; விளையாட்டுப்‌ 


பெண்ணுக்கு மண்மேல்‌ ஆசை. 
வேலைக்‌ குழப்பிக்குப்‌ பிச்ளைமேல்‌ அரக்கு. 
வேலைக்கே சம்பளம்‌, ஆளுக்கோ சம்பளம்‌? 
வேலை செய்தால்‌ கூலி; வேஷம்‌ போட்டால்‌ காசு. 21090 


வேலை செல்யாத பிள்ளையைக்‌ சையில்லை; வேலை செய்கிற 
பிள்ளையைக்‌ காலில்‌ வை, 

வேலை பாசித்துப்‌ பெண்ணைக்‌ கொல்‌. 

வேலை முகத்தில்‌ தெருப்பும்‌, சோற்று முகத்தில்‌ சிரிப்பும்‌. 

வேலை முத்தே, பிள்ளை முத்தே? 

வேலை மெனக்கெட்ட ஆம்பட்டன்‌ பூனைக்‌ குட்டியைச்‌ 
சிரைத்தானசம்‌. 21095 


சேலையில்‌ நல்ல அடி அடிக்கிறான்‌. 
வேலையைப்‌ பார்த்துக்‌ கூலியைக்‌ கொடு. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 181 


வேலையைப்‌ பார்த்துப்‌ பெண்ணை எடு; சாலையைப்‌ பசர்த்து 
ஊருக்கு நட. 

வேலையோ இன்னதென்று தெரியவில்லை; காரியம்‌ இடுப்பு 
ஒடிகிறது; செலவுக்குப்‌ பணம்‌ இல்லை; செவலைக்‌ 
சுரளையை விற்றுச்‌ செலவுக்குப்‌ பணம்‌ அனுப்பு என்றானாம்‌. 

வேழத்துக்குச்‌ சிறிதும்‌ பெரிதாய்த்‌ தோன்றும்‌. 21100 


வேழத்தை ஏத்த வினை வந்தால்‌ தீர்வது எப்படி? 
(எப்போது?) 
வேழம்‌ முழநங்கினாற்போல . 
வேளாண்மை எல்லாம்‌ வல்லrண்மையாலே, 
வேளாளர்‌ செய்யாத வேளாண்மை வேளாண்மை அல்ல. 
வேளாளன்‌ கல்யாணம்‌ விடித்தால்‌ தீர்ந்தது. 21105. 


வேளாளன்‌ கிரத்தமும்‌ பார்ப்பான்‌ தமிழும்‌ விழல்‌ விழலே, 

வேளாளன்‌ மரபே மரபு; கள்ளர்‌ திருட்டே திருட்டு. 

வேளசளன்‌ வைத்துக்‌ செட்டான்‌; துலுக்கன்‌ உடுத்துக்‌ கெட்டான்‌. 

வேளாளனைப்‌ பசடிய வாயால்‌ வேந்தனைப்‌ பாடுவது இல்லை, 

வேனை அறித்து பேசு; நாளை அறித்து பயணம்‌ பண்ணு. 21110 
(தட. 


வேளைக்காரன்‌ படுத்துகிற பாட்டுக்கு மேளகாரன்‌ 
என்ன செய்வான்‌? 
(செய்ததற்கு.) 

வேளைக்கு அரைக்காசு ஆயிரம்‌ பொன்‌ ஆம்‌. 

வேளைக்கு அரைப்படி வெங்காய ரசம்‌ இருந்தால்‌ சும்மா இருந்து 
சொகுசாசுச்‌ சாப்பிடுவான்‌. 

வேளைக்கு அரைப்‌ பணம்‌ ஆயிரம்‌ பவுன்‌; வேளை தப்பினால்‌ 
நாயுடை மயிர்‌, 

வேளைக்கு உ.தவாத பிளை தாழஙிகாய்க்குச்‌ சரி. 21145 


வேளைக்கு ஒர்‌ உறவு; ஆளுக்கு ஒரு மரபு. 
வேளைககுத்‌ தக்க புத்தி. 


வேளைக்குத்‌ தகுத்த வேஷம்‌, 
வேளையும்‌ நாழிகையும்‌ வந்தால்‌ வேண்டாம்‌ என்றாலும்‌ நிற்காது, 
வேளையும்‌ பொழுதும்‌ வாய்க்க வேணும்‌, 21120 


வேளையும்‌ விதியும்‌ வந்தால்‌ வேலியரல்‌ வரும்‌ மாப்பிள்ளை, 
(யாழ்ப்பாண வழக்கு.) 


182 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வேளையோ அவவேளை; வீட்டிலோ அன்னம்‌ இல்லை. 
(அவல வேளை.) 
வேற்றாச்‌ அரிசி விறகு சரி உண்டானால்‌ சரற்றூருக்கு இல்லை சரி, 
வேற்றூர்‌ அரிசியும்‌ விறகும்‌ உண்டானால்‌ சாதீதூருக்கு 
.... ஒப்பு இல்வல. 
வேறு வினை தேவை இல்லை; வினை தீர்தீதான கேரவிலுக்குப்‌ 
போகவேண்டியதில்லை. ௧1195 


வேனலுக்குக்‌ சன மழை வரும்‌; வேத்தனுக்குக்‌ சன ஜனம்‌ சேரும்‌, 
(வேனிலுக்கு. ) 
வேனில்‌ சா£லத்துக்கு விசிறி; ஆன காலத்துக்கு ஆசிசாவும்‌ 
... தேக்கும்‌ வை, 
வேஷத்தினால்‌ என்ன, வெண்ணீற்றினரல்‌ என்ன? 


183 


வை என்ற எழுத்தே சொல்லும்‌ செயலும்‌ ஆகும்‌. 
வை என்ற எழுத்தே பெயரும்‌ விளையும்‌ ஆகும்‌, 21190 


வைக்கதீதுப்பட்டி, அரிப்பாட்டுக்குட்டி, அம்பலப்‌ புழைக்‌ 
காக்காய்‌, 
(பட்டி -நாய்‌, குட்டி-குழந்தை, இவை மிகுதியான இடங்கள்‌, ) 
வைக்கத்‌ தெரியாமல்‌ வைக்கோல்‌ போரில்‌ வைதீதானாம்‌. 
(தெரியா தவன்‌. ) 
வைக்கத்‌ தெரியசமல்‌ வைத்துவிட்டு வந்தவரை எல்லாம்‌ 
கேட்சுலசமா? 
ளைக்கவும்‌ தெரியாது; வைத்துப்‌ படைக்கவும்‌ தெரியாது. 
வைக்கிறவன்‌ வைத்தரல்‌ நடுப்பந்தியில்‌ இருந்தால்‌ என்ன, 
கடைப்‌ பந்தியில்‌ இருந்தால்‌ என்ன? 21185 


வைக்கோல்‌ எடுதீத சுரசுக்கு வழக்காடி நிற்கையில்‌ பரவச்சேரி 
மணியம்‌ வாங்கிதீதரச்‌ சொன்னாளாம்‌. 

வைக்கோல்‌ எடுத்த வழியாய்‌ இருக்கிறது. 

வைக்கோல்‌ கட்டுக்காரனரவது ஒதுங்கவேணும்‌; வழியே 
போகிறவனாவது ஒதுங்கவேணும்‌. 

வைக்கோல்‌ கட்டுக்காரனை ஒப்புக்குக்‌ சுட்டி அழுதரற்‌ போல்‌, 

ளைக்கோல்‌ கால்‌ கொண்டு மாய்த்து மாயந்து அடித்தாளசம்‌. 21140 


வைக்கோல்‌ கூரையிலும்‌ விழல்கூரை வெகுநாள்‌ இருக்கும்‌, 

வைக்கோல்‌ கூளமும்‌ ஒரு வேளைக்கு உதவும்‌. 

வைக்கோல்‌ தின்கிற குதிரைக்கு வேகம்‌ அதிகமா? 

வைக்கோல்‌ தின்கிற மாட்டுக்குப்‌ பால்‌ கொஞ்சம்‌; மதுரம்‌ அதிகம்‌, 
(இனிப்பு அதிகம்‌.) 

வைக்கோல்‌ தின்னும்‌ குதிரை வீட்டுக்‌ கூரையையும்‌ 
பிடுங்கும்‌, 41149 


வைக்கோல்‌ பஞ்சமா? வறட்டுப்‌ பசு பஞ்சமா? 
வைக்கோல்‌ பட்டையில்‌ கட்டின நாய்‌, 


184 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


லைக்கேரல்‌ படப்பின்மேல்‌ நாய்‌ படுத்தமாதிரி. 
வைக்கோல்‌ படப்புப்‌ போல மெலிந்து போனசயே! 


வைக்கோல்‌ படப்பை நாய்‌ கர்த்தரற்‌ போல்‌. 21150 


வைக்கோல்‌ பேரரில்‌ ஊசியைத்‌ தேடுவதுபேல, 

வைக்கோல்‌ போரில்‌ தின்று மேயும்‌ காளைக்குப்‌ பிடுங்கிப்‌ போட்டால்‌ 
கட்டுமா? 

வைக்கோலில்‌ விளைந்ததை வைக்கோலில்‌ கட்ட வேண்டும்‌. 

வைகறையில்‌ எழுந்து வயலுக்குப்‌ போ. 


வைகறைத்‌ துயில்‌ எழு. 21195 


வைகாசி எள்ளு வாயிலே. 

வைகாசி என்ளை வரப்பிலே கொட்டு. 

வைகசசி மழை பெய்தால்‌ புளியம்பூப்‌ பொய்க்காது, 

வைகாசி மழை வாழை பெருகும்‌. 

வைகாசி மாதத்தில்‌ வரகு விதைத்தால்‌ கையாடல்‌ சகலம்‌ 
காணும்‌. 21160 


வைகாசி மாதம்‌ ஆற்றில்‌ தண்ணீர்‌. 
வைகாசி மாதம்‌ மதி குறைத்த நாலாம்‌ நாள்‌ பெய்யுமே யாகில்‌ 
பெழுமழையாம்‌; பெய்யாக்கால்‌ மாரி மறுத்து மறி கடலும்‌ 
தீர்‌ வற்றி ஏரிக்குள்‌ என்‌ விதை, 
வைகாசி மாதம்‌ வறுத்துக்‌ குத்த வேணும்‌, 
வைகாசி மாதம்‌ வாய்திறந்த கோடை. 
(கொங்கு நாட்டு வழக்கு. ) 
வைகசசி மாதம்‌ வரய்‌ மடையில்‌. ஏர்‌ பூட்டப்‌ பெய்யாமல்‌ 
பூக்கும்‌ புளி. ௮104 
-(பொய்யாது,) 


வைகாகி மாதம்‌ வரழை பெருகும்‌. 

வைகுண்டத்துக்குப்‌ போகிறவனுக்கு வழிகாட்டிக்‌ கொடுக்க 
வேணுமா? 

வைகுண்டம்‌ என்பது திருமா நகரம்‌, 
(திருமால்‌ நகரம்‌.) 

வைகுணடம்‌ என்பது ஸ்ரீரங்கம்‌. 

வைகை ஆற்றுத்‌ தண்ணீர்‌ வேகம்‌ அதிகம்‌, 21170 
(வைகைக்கு வேகம்‌ அதிகம்‌;) 


வைகை ஆற்று வெள்ளத்தில்‌ பாலம்‌ நிலைக்கிறது இல்லை, 
வைகை ஆறு தாமிரபர்ணிக்கு மத்திமம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 185 


வைகைக்‌ கரைக்கு வசர்த்தையும்‌ கங்கைக்‌ கரைக்குக்‌ கீர்த்தியும்‌. 
ஸவசியர்‌ களில்‌ பூவைசியர்‌ சிரேஷ்டம்‌, 


(சிறத்‌ தவர்‌.) 
வைசியரும்‌ சூத்திரரும்‌ இருந்தல்லவேச பிராமணரும்‌ க்ஷத்திரியர்‌ 
களும்‌ வருவசர்கள்‌? 21175 


வைசூரில்‌ வந்தவர்கள்‌ அம்மா என்று கூப்பிட வேண்டும்‌. 

வைத்த உடைமையைக்‌ கேட்க வயிறு எரிகிறது. 

வைத்த சண்‌ வாங்காத அழகு. 

வைத்த காரல்‌ எடுக்கிறதற்குள்‌ மாற்றுக்‌ கால்‌ செல்‌ அரித்துப்‌ 
போகிறதே! 

வைத்தது உண்டானால்‌ கெட்டதும்‌ உண்டாகும்‌, 21180 


வைத்தது எல்லாம்‌ கொள்ளும்‌ மகாராஜன்‌ கப்பல்‌, 

வைத்தது எல்லாம்‌ மரம்‌ ஆகுமா? 

வைத்ததுக்குமேல்‌ வழி இல்லை; பிச்சைக்குப்‌ போசுச்‌ சுரைக்‌ 
குடுக்கை இல்லை. 
(சுரைக்‌ குடுவை. ) 

வைத்தது கண்டது செல்லாதே. 

வைத்தது வரிசை; சிரைத்தது மொட்டை. 21185 
(வைத்தது சட்டம்‌.) 


வைத்து பணம்‌ குறையக்‌ கூடாது; மக்கல்‌ தொப்பை 'வாடக்‌ 
கூட இ. 

வைத்த பாரம்‌ சுமப்பான்‌, 

வைத்த பிழைப்புக்கு வைப்பாட்டி இரண்டு பேர்‌, 

வைத்த பிள்ளையைப்‌ பாதுகாத்தால்‌ பெற்ற பிள்ளைக்கு உதவும்‌. 
(வத்த பிள்ளை -தென்னம்‌ பிள்ளை. ) 

வைத்த மரத்தில்‌ இலை அறுக்காதே, 21:90 


வைத்த வரிசைக்குப்‌ பிச்சமமமவமசை. 

வைத்தால்‌ எடுக்க வேண்டும்‌; வழி அறிந்தவன்‌ போசு வேண்டும்‌, 
(அறியா தவன்‌,) 

வைத்தால்‌ குடுமி; சிரைத்தால்‌ மொட்டை. 

வைததம௩ல்‌ பிள்ளையார்‌; விட்டு எறிந்தால்‌ சாண்‌, 


(வழித்து எறிந்தால்‌, வழித்து எடுத்தால்‌.) 
வைத்திய சாஸ்திரம்‌ சாஸ்திரங்களில விசேஷம்‌. 21.95 


வைத்தியத்தில்‌ ரண வைதீதியமும்‌ வயசில்‌ யெனவனமும்‌ நல்லவை 
(வயசில்‌ இளமையும்‌ தன்மை தகும்‌.) 


186 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வைத்தியம்‌ கெரஞ்சமாவது தெரியாத பேர்‌ இல்லை. 

வைத்தியம்‌ செய்தவன்‌ எல்லாம்‌ வைத்தியன்‌ . 

னவத்தியம்‌ பெரிதோ, மருந்து பெரிதோ? 

வைத்தியம்‌, ஜோசியம்‌, சமிகீதம்‌, மத்திரம்‌ தெரியாதவர்கள்‌ 
இல்லை. 21200 


வைதிதியமோ, பைதீதியமோ? 

வைத்தியன்‌ உயிர்‌ இருக்கும்‌ வரையில்‌ விட மாட்டான்‌; வைதிகள்‌ ப 
உயிர்‌ போன பிறகும்‌ விடமாட்டான்‌, 

வைத்தியன்‌ காய்கறிக்குப்‌ போனது போல, 

வைத்தியன்‌ கையைப்‌ பசர்த்து வாக்கு இட்டது போல, 

வைத்தியன்‌ கைவிட்டது பேசல, 21205 


வைத்தியன்‌ கொடு தீதசல்‌ மருந்து; இல்லரவிட்ட சல்‌ மண்‌. 
வைத்தியன்‌ சொன்னது எல்லாம்‌ மருந்து. 

வைத்தியன்‌ தகப்பனைப்‌ போல, 

வைத்தியன்‌ தலைமாட்டில்‌ இருத்து அழுதது பேசல, 

வைத்தியன்‌ பாராத நோய்‌ திருமா? 21210 


வைத்தியன்‌ பிள்ளைக்கு நோய்‌ தீராது; வாத்தியார்‌ பிள்ளைக்குப்‌ 
படிப்பு வராது. 

வைத்தியன்‌ பில்னை சாகானேோ? வாத்தியார்‌ பெண்‌ அறுக்காளேச? 

வைத்திய பின்ளை நோயாளி; வாத்தியசர்‌ பிள்ளை கேரமாளி. 

வைத்தியன்‌ பிள்ளை நோயினால்‌ சாகாது; மருந்தினால்‌ சாகும்‌. 

வைத்தியன்‌ பிள்ளையும்‌ வாத்தியார்‌ பிள்ளையும்‌ ப 
முட்டால்‌. 21219 


வைத்தியன்‌ பிள்ளை வைத்தியன்‌ . 

வைத்தியன்‌ பெண்டாட்டி சாகிறது இல்லையர? வாத்தியார்‌ 
பெண்‌ அறுக்கிறது இல்லையா? 
(வைத்தியன்‌ பெண்‌.) 

வைத்தியன்‌ பெரிதோ? மருந்து பெரிதோ .? 

வைத்தியன்‌ பேச்சு நாலில்‌ ஒரு பங்கு, 

வைத்தியன்‌ மருந்திலும்‌ சை மருந்தே நலம்‌. 21220 


வைத்தியன்‌ வீட்டில்‌ சாவும்‌ ஜேஸியன்‌ வீட்டில்‌ அறுக்கிறதும்‌ 
இல்லையா? 

வைத்தியன்‌ வீட்டு நாய்‌ வாதநோய்‌ அறியாதாம்‌. 

வைத்தியனுக்கு ஊராச்‌ யாவரும்‌ சிதேகிதம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ ல 


னைத்தியனுக்குக்‌ கொடுப்பதை வாணியனுக்குக்‌ கொடு. 
வைதீதியனுக்குச்‌ சொர்க்கம்‌ இல்லை; வாத்தியாருக்கு 
தாரகம்‌ இல்லை, 21220 


வைத்தியனுச்குத்‌ தன்‌ ஒளஷதம்‌ ப்லிக்சாதாம்‌. 
(மருந்து. ) 
வைத்தியனுக்கும்‌ அஞ்ச வேண்டும்‌; வம்பனுக்கும்‌ அஞ்ச வேண்டும்‌. 
வைதீதியனுக்கு மேட்சம்‌ இல்லை; வாத்திக்கு மேரட்ச 
வழி உண்டு, 
வைதிீதியனுக்கு வந்தது அவன்‌ தலையேோடே. 
வைதீதியனும்‌ கைவிட்டால்‌ ஆண்டவனே கதி. 31330 


வைதீதியனைப்‌ பெரியவன்‌ என்பார்‌ சிலர்‌; வாத்தியே பெரியவன்‌ 
என்பார்‌ சிலம்‌, 

வைத்திருந்த சொத்துக்கு வட்டி வளருமா? 

வைத்தீசுவரன்‌ கோவிலுக்குப்‌ போயும்‌ வயிற்று வலி தீரவில்லை. 

வைதீதுப்‌ பார்க்கிறது விற்றுப்‌ பார்‌, 

னைத்து வாழ்ந்தவனும்‌ இல்லை; சொடுத்துக்‌ கெட்டனனும்‌ 
இல்லை. 21234 


வைதிது வைத்தவன்‌ போல எடுத்துக்‌ கொண்டால்‌. 
வைதவனுக்குதிதானே வாம்‌ நோவும்‌? 

வைதாரையும்‌ வாழ்க என வாழ்த்து. 

வைதசரையும்‌ வாழவைக்கும்‌; வாழ்ந்தரரைத்‌ தரழவைக்கும்‌. 
ளைதால எட்டி போச்சு; அடித்தால்‌ அசல்‌ போச்சு 21.241 


வைதிகம்‌ என்றால்‌ தெய்வ சமயம்‌. 

வைதிகம்‌, லெளகிகம்‌ இரண்டும்‌ வேண்டும்‌, 

வைதிகம்‌ வாழ்ந்து அறி. 
(ஆய்ந்து. 

வைப்படரை லைக்கிற வரிசை தெரியவில்லை; விளக்குமாறு 
சாத்துகிற மூலை தெரியவீல்லை . 

வைப்பு வாப்புப்‌ பரர்க்சு வேண்டும்‌. 21245 


வைப்பு வரக்குப்‌ பரரீதிதுப்‌ பேச வேண்டும்‌. 

வையகக்‌ கூத்தே வயிற்றில்‌ அடக்கும்‌. 

வையகசுத்தார்‌ மழைக்கு என்ன செய்ய முடியும்‌? 

வையசத்தில்‌ எல்லேசரும்‌ ஒரு போக்கு அல்ல. 

வையசுத்தில்‌ பொய்‌ செல்லாதவன்‌ இல்லை. 21290 


188 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 
வையகத்தில்‌ உடம்பு இல்லாத பேர்க்கு உப்பு வேண்டாம்‌. 
வையகத்தில்‌ உடம்பு இல்லாவிட்டாலும்‌ உடை வேண்டும்‌; பணம்‌ 
இல்லாவிட்டாலும்‌ கனம்‌ வேண்டும்‌. 
வையசத்தில்‌ உப்புக்கு ஏமா நின பேர்‌ உடம்புக்கும்‌ ஏமாறுவார்களி, 
(உடலுக்கும்‌. ) 
வையகத்தில்‌ உப்பும்‌ வேண்டும்‌; உடலும்‌ வேண்டும்‌. 
வையகத்தில்‌ உயரிந்தோர்‌ சிலர்‌; தாழ்ந்தோர்‌ பலர்‌, 21295 


வையகத்தில்‌ உயர்‌ ந்தோரீக்கு இரை தாழ்ந்தோர்‌. 
வையகதீதில்‌ சைவனுக்குச்‌ சைவம்‌ மேல்‌. 
(சைவனே,) 
ளையகத்தில்‌ தந்தையிலும்‌ தாய்‌ விசேஷம்‌. 
(சிறந்தவள்‌. ) 
வையகத்தில்‌ தெவிட்டாத பொருள்‌ அன்னமும்‌ தண்ணீரும்‌. 
வையகத்தில்‌ நல்லோர்‌ ஒருவரைக்‌ கண்டதில்லை. 21260 


வையகத்தில்‌ நல்விளையால்‌ ஆகாது தீவினையால்‌ 
ஆகுமர? 

வையகத்தில்‌ நெல்‌ அரிசி வேண்டாதாரும்‌ புல்‌ அரிசி சிக்கரதரரும்‌ 
உடு, 

வையகத்தில்‌ நெல்லுக்கு இறைத்த நீர்‌ புல்லுக்குப்‌ பாயும்‌. 

வையகத்தில்‌ மேலான பேர்க்குத்‌ தாழ்மையான மனசு இருக்க 
வேண்டும்‌ , 

வையகத்துக்குத்‌ துணை வரதன்‌ கடல்‌ இணை. 21265 


ளையகம்‌ உற்றவன்‌ மெய்யகம்‌ உற்றவன்‌. 

வையகம்‌ ஒழியும்‌; வரன்‌ ஒழியும்‌; வல்லவரீ வசனம்‌ ஒழியாது. 
லையசம்‌ செழிக்க மெய்யகம்‌ வேண்டும்‌, 

லையத்து மனிதன்‌ நாலு வகை. 

வையத்துள்‌ நீதி செய்யத்‌ தக்கது. 21270 


வையம்‌ ஏற்றின்‌ ஐயம்‌ இல்லை, 
(ஏற்பின்‌. ) 
வையம்‌ ஒத்தால்‌ ஐயம்‌ இல்லை. 
வையம்‌ ஒழியும்‌, வரன்‌ ஒழியும்‌, வல்லவர்‌ வசனம்‌ ஒழியாது. 
வையம்‌ கெட்டால்‌ ஐயம்‌ இல்லை. 
வையம்‌ பகைக்கின்‌ ஐயம்‌ உண்டு. 21276 


வையம்‌ புகழ்ந்தால்‌ ஐயம்‌ இல்லை. 
வையம்‌ பெரிது; அதில்‌ வருத்தமும்‌ பெரிது. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 189 


லையம்‌ பெரிது ஆனாலும்‌ வளம்‌ உள்ள இடம்‌ கொஞ்சம்‌, 
வைய வைய வைரக்சல்‌; திட்டத்‌ திட்டத்‌ திண்டுக்கல்‌, 
ளையார்‌ ஊசியைக்‌ குறச்‌ சேரியில்‌ விற்றாற்‌ பேசல, ௮௩280 


வைரத்தில்‌ ஊசி பாயுமா? 

வைரத்தை வைரம்‌ ஆறுக்கும்‌; அரத்தை அரம்‌ கொல்லும்‌, 
வைரத்தை வைரம்‌ கொண்டே அறுக்க வேண்டும்‌, 

வைரம்‌ கொண்டவன்‌ வைரப்‌ பொடி தின்று சாகிறான்‌. ்‌ 
வைரம்‌ மனசில்‌ வையாதே, 21285 


வைராக்கிய சதகம்‌ சதகங்களில்‌ விசேஷம்‌. 

வைராக்கியத்துக்கு அம்பட்டன்‌ சுதீதியை விழுங்குகிறர? 
வைரரக்கியம்‌ பகை முதலிய துர்க்குணங்களில்‌ விசேஷம்‌. 

வைராகி துறவிகளில்‌ விசேஷம்‌. 

வைரியைச்‌ கண்ட கொரக்குக்‌ கூட்டத்தைப்‌ போல. 21290 


வைவார்க்கு இன்பம்‌ இல்லை; பொறுத்தாரிக்குத்‌ துன்பம்‌ இல்லை. 
னைஷ்ணவனுக்கு வயிற்றிலே பல்‌. 


190 


வொள 


வெளவால்‌ அடிக்குப்‌ பயப்படலாமா? 

வெளவால்‌ அடித்த பழமும்‌ அணில்‌ கடிதீத பழமும்‌ தள்ளுபடி 
ஆகுமச? 

வெளவால்‌ அடித்துத்‌ தின்னும்‌; அணில்‌ சடித்துதீ 
தின்னும்‌. 21295 


வெளவால்‌ அடைகிற வீட்டில்‌ குடியிருப்பது எப்படி? 

வெளவால்‌ கட்சி, 

வெளவசல்‌ கூட்டம்‌ கூட்டமாக இருக்கும்‌. 

வெளவால்‌ தலை நரித்தலை போல. 

வெளவால்‌ தின்னாத பழம்‌ இல்லை. 21300 


வெளவால்‌ போலத்‌ தொற்குகிறான்‌. 
வெளவால்‌ வீட்டிலே வெளவால்‌ போன கதை. 
வெளவால்‌ வீட்டுக்குப்‌ போனரல்‌ தலை கீழாகத்‌ தெரங்க 
வேண்டும்‌, 
வெளவசல்‌ வீட்டுக்கு வெளவால்‌ போனால்‌ நீயும்‌ தொங்கு; நாலும்‌ 
தெங்கு, 
(வந்தால்‌, 
வெளவாலாய்த்‌ தொங்கினாலும்‌ நடக்காத காரியம்‌ 
நடக்காது, .. 2805 


வெளவசலார்‌ தின்ற கனி வாயாலே வாயாலே, 
(யாழ்ப்பாண வழக்கு.) 
வெளவாலுக்கு இரவில்‌ கண்‌ தெரியும்‌. 
வெளவசலுக்கு எது தூரம்‌? 
வெளவாலுக்கு ஒரு கனிக்கு நூறு கனி நஷ்டம்‌. 
வெளவாளுக்கு நீளவும்‌ தெரியும்‌; குறுகவும்‌ தெரியும்‌. 21310 


வெளவாஜுக்கு மரமே சதி; அதன்‌ குஞ்சுச்கும்‌ அதுவே சுதி, 
வெளளசனுக்கு யார்‌ தாம்பூலம்‌ வைத்தார்கள்‌? 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கெளவசலைக்‌ கொன்றாலும்‌ பிடியை விடாது. 
லெளவாலைதீ தின்றாலும்‌ அணிலைதீ தின்னல்‌ ஆகாது. 
ளெளவரலைப்‌ பட்சி என்கிறதா, மிருகம்‌ என்கிறது? 


வெளவாலைப்‌ போலத்‌ தொங்குகிறான்‌, 
வெளவரலோ சிறிது; அதன்‌ அடியே வலிது. 
வெளவாலோடு அணில்‌ பிள்ளை சேருமா? 
வெளவி அணில்‌ தொத்துகிறது போல. 
வெளவிச்‌ சேர்த்த பேர்க்குப்‌ பொருள்‌ உண்டு. 


வெளவிய கருமம்‌ ஏண்ணிதீ துணி. 

வெளவில்‌ குடியிருக்கலாமா? 

னவெளவி வெளவிச்‌ சேர்த்தாலும்‌ மற்றவர்க்கு வைத்து 
ஒழிவான்‌. 

வெளவின பேர்க்கு முடிவது சுருக்கு, 


191 


21915 


21820 


்‌ சலம்‌ அருணாசலத்தான்‌. 


192 


ஜகத்தைக்‌ கொடுத்தும்‌ சுகத்னத வாங்கு, 2192௦ 


ஜபம்‌ சமயாது. 
ஜம்பம்‌ சரயாது. 
ஜயம்‌ உள்ள மட்டும்‌ பயம்‌ இல்லை. 


ஜலப்‌ பிராயம்‌. 
213880 


ஜலம்‌ சுண்ட இடதிதில்‌ சங்றை. 
ஜ்லம்‌ நுழையாத இடத்தில்‌ எண்ணெயும்‌ எண்ணெய்‌ 
நுழையரத இடத்தில்‌ புகையும்‌ நுழையும்‌. 
ஜலம்‌ விருத்தரசலம்‌. 
ஜலமண்டலி கடித்தால்‌ பரமண்டலந்தான்‌. 
ஜன்மக்‌ குருடனுக்குக்‌ கண்‌ கிடைத்தது போல, 21335 


ஜூமக்‌ குணத்தைச்‌ செருப்பால்‌ அடித்தாலும்‌ பேசசாது, 
ஜன்ம குரு ராமர்‌ வனவரசத்திலே. 
ஜன்மத்தரல்‌ ஜாதியே, கன்மத்தால்‌ ஜாதியே? 


ஜன்மத்தில்‌ பிறந்தது செருப்பால்‌ அடித்தாலும்‌ போகாது. 


பணக்‌. 


ஜன்மம்‌ முற்தியா, கன்மம்‌ முந்தியா? ப ௮4௮௧0 


மனத்தோடு ஜனம்‌ சேரும்‌; சந்தனத்தோடு கற்பூரம்‌ சேரும்‌. 
ஜன பலம்‌ இருந்தால்‌ மனபலம்‌ இரும்‌. 


193 


SOT 


ஜாடிக்கு ஏற்ற மூடி. 
ஜாதி ஜாதியைக்‌ கொள்ளும்‌; சதகுப்பை நமற்றத்தைக்‌ 
தொடுக்கும்‌. 


ஜூ வித்தை காட்டுகிறேன்‌ ; பரசக்கு இல்லாமல்‌ பார்‌. 21395 


co 
ஜேஷ்டப்‌ பிரரதச பிதுர்‌ சம: 


ஹை 


ஜைனன்‌ கைச்‌ சீலைப்‌ பேன்‌ போல, 


194 


ம 


ஜோஸியம்‌ சொல்லப்‌ பாலியம்‌ போதும்‌, 
ஜோட்டால்‌ அடித்து வெகுமானம்‌ கொடுப்ப்து . 
ஜோடி பிரிந்த அன்றில்‌ பேரல. 21960 


௯ 


ஸை 


ஸ்திரீ புத்தி பிரளயாந்த : 
ஸ்மசான வைரரக்கியம்‌, 
ஸ்வான வைராக்கியம்‌. 


ஸர்‌ வஸ்ய சாத்ரஸ்ய சிரப்ரதானம்‌ . 
ஸர்வேந்தீரியரண்ரம்‌ நயனம்‌ பிரதரனம்‌, 21895 


196 


பிற்சேோக்கை 


அக்கடா என்று இருக்கிறான்‌. 
அக்கடா என்று கிடப்பேன்‌. 
அக்குசு இருந்தால்‌ செய்வான்‌, 
அக்குணிச்‌ சிறுக்சிக்கு முக்கலச்‌ கந்தை. 
(கோழி), 
அகடித கடனா சாமரச்தீதியம்‌,. த 


அகத்தின்‌ அழகு முகத்தில்‌ தெரியும்‌. 

அச்செல்லாம்‌ ஒன்றாய்‌ அதிலே இரண்டு வகை வைச்சதென்ன 
சேரணகிரி வள்ளலே. 

அசகாய சூரன்‌. 

அசலுக்கே மோசம்‌ என்றால்‌ வட்டி ஏது? 

அஞ்சில்‌ அம்பதில்‌ ஒன்றறியாதவன்‌, 10 


(கம்பராமாயணம்‌), 


அஞ்சும்‌ மூன்றும்‌ உண்டானால்‌ அறியரப்‌ பெண்ணும்‌ கறியசக்கும்‌ , 

அடாவடிக்காரன்‌ , ப 

அடித்து அடித்து அக்காரம்‌ ஊட்டினது போல்‌, 

அண்டப்‌ புளுகு ஆகாசப்‌ புளுகு. 

- அண்ணனுக்கு எட்டாது; தம்பிக்கு எட்டும்‌. 18 

(அண்ணன்‌ -மேலுதடு. தம்பி-கீழுதடு. கீழுதடுதான்‌ மேலுகட்டைத்‌ 

ட. அண்ணன்‌ என்று சொன்னால்‌.உதடுகள்‌ சேரா, தம்பி என்றால்‌ 
ர ்‌ 


அண்ணாமலைத்‌. தீபம்‌. 

அண்ணாமலையில்‌ மொட்டைப்‌ பரதேசியைக்‌ சுண்டாயா என்றாற்‌ 
போல்‌. 

அணிலும்‌ மணலிற்‌ புரண்டு ஒட்டிய மணலை அணையிற்‌ போட்டது 
போல, ட.” 

அணோரணியாம்‌ மஹுதேரர்‌ மஹீயாம்‌,. 

அத்தை மடி மெத்தை. ப 20 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 197 


அத்தோடு ஒன்று; பத்தோடு பதினொன்று. 

அதிர அடிக்கிறான்‌. 

அந்தச்‌ சரக்கு இங்கே விலை போகாது. 

அநாசாரம்‌ அந்தணனுக்கு ஆகாது. 

அநுமான்‌ வால்‌ பேரல்‌ நீளுகிறது, அது 95 


அப்பனுக்கும்‌ பெப்பே, உனக்கும்‌ பெப்பே. 

அப்பனைப்போல்‌ பிள்ளை, அபத்தமாகப்‌ பேசாதே, 

அம்பட்டல்‌ பொழுது போகாமல்‌ தன்‌ மனைவியின்‌ தலையைச்‌ 
சிரைத்தானமம்‌. 

அம்மானை ஆடுகிறான்‌, 

அமர்க்களத்தில்‌ ஒப்பாரி உண்டா? 80 


அமிஞ்சி வெட்டிக்கு ஆள்‌ இடுகிறது. I 

அயல்‌ வீட்டுப்‌ பிராம்மணா, பாம்பைப்‌ பிடி, அல்லித்தண்டைப்‌ 
போல்‌ குளர்ந்திருக்கும்‌. 

அர்ஜுனன்‌ மனைவிமசரையும்‌ ஆசாசத்து நட்சத்திரங்களையும்‌ 
எண்ண முடியாது, 

அரங்கின்‌ றி வட்டாடி அற்றே, 3௦ 


அரசன்‌ மெச்சினவள்‌ ஊர்வசி. 

அரண்மனைச்‌ சேவசுத்துக்குப்‌ பஞ்சம்‌ இல்லை, 

அரவம்‌ ஆட்டேல்‌, 

அருட்செல்வம்‌ செல்வத்துட்‌ செல்வம்‌. 

அருள்‌ அற்றமர்‌ எல்லாம்‌ ஆற்றார்‌. 40 


அரைக்காசுக்குப்‌ போன வெட்கம்‌ ஆயிரம்‌ த்க்‌ வராது. 
அரை குலலயத்‌ தலை குலைய. 
அரைத்த மஞ்சன தரவ தறிந்தேன்‌, 
அரைத்த மர்வையே அரைத்தல்‌. 

(பிஷ்டபேஷண்ய நியாயம்‌, ) ப 
அல்லும்‌ பகலும்‌ அனவரதமும்‌. 45 


அலை அடங்கின கடலைப்‌ போல்‌, 

அவ்வினைக்கு இவ்வினை ஆகும்‌, 

அளகேசன்‌ நிகராக அம்பொன்‌ மிக வைத்த பேரும்‌ ரசவாத 
வித்தைக்கு அலைந்திடுவர்‌ . 
(தாயுமானவர்‌. ) 

ஆக்கத்‌ நெரியும்‌; படைக்கத்‌ தெரியாது. 

ஆகூழ்‌ இருபபதெய்லசம்‌ ஆகும்‌, 90 


| ஆ துட 


198 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


ஆங்கரரம்‌ அடங்கினால்‌ பரமானந்த பதவி கிடைக்கும்‌. 

ஆங்கரரமதை அடக்கி ஐம்புலனைச்‌ சுப்டெரித்துத்‌ 
தூங்காமல்‌ தூங்கும்‌ சுகம்‌, 

ஆசா பாசம்‌ அந்தம்‌ வரையில்‌ விடாது. 

ஆசானே தெய்வம்‌. 

ஆசி கூற ஆன்றோர்‌ வேண்டும்‌. 85 


ஆசை அதிகமரனசல்‌ மோசம்‌ போவான்‌, 

ஆடிப்‌ பதினெட்டாம்‌ பெருக்கு . 

ஆடிப்‌ பாடி அமரீந்தரன்சகாண்‌ அம்மானை. 

ஆடு குழை தின்றது போல. 

ஆண்டவலிமேல்‌ பரரதீதைப்‌ போடு. 60 


ஆணவம்‌, சன்மம்‌, மாயை என்பவை மூன்று மலங்கள்‌. 
ஆத்தாடி, இந்தக்கெொண்டை. ஆரைக்‌ குடி கெடுக்க? 
ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லா அரும்பெரும்‌ சோதி. 
(திருவாசகம்‌, ) 
ஆமை நினைத்துக்‌ குஞ்சு பெரரிக்கும்‌. 
ஆமை வேகத்தில்‌ நடக்கிறான்‌. 65 


ஆயிரம்‌ நாப்‌ படைத்த ஆதிசேஷனாலும்‌ சொல்ல முடியாது. 

ஆரே அழகுக்கு அழகு செய்வார்‌? 

ஆளுக்கு ஏற்ற மதிப்பு. 

ஆற்றங்கரை மரமும்‌ அரசறிய வீற்றிருந்த வாழ்வும்‌ விழும்‌. 
ஆற்றில்‌ கெடுத்துக்‌ குளத்தில்‌ தேடிய ஆதர்‌ போல்‌, : 70 


ஆன முதலில்‌ அதிகம்‌ செலவானால்‌ மானம்‌ அழிந்து மதி கெடும்‌. 
ஆனை அடி அப்பளம்‌. 

ஆனை ஆனை அழகர்‌ ஆனை. 

ஆனை கட்டிப்‌ போரடிக்கும்‌ அழகரன மதுரை றகர்‌, 

இங்குஸதி அங்குஸ்தி. ப ட ர9 


இச்சா பத்தியம்‌ 

இசகு பிசசாக இருக்கிறது. 

இடி இடிக்க, மழை பெய்ய, 

இம்மியளவும்‌ கொடான்‌, 

இமயம்‌ போல்‌ உயர்ந்து நிற்கிறான்‌. 80 


இயற்கைக்‌ குணத்தைச்‌ செருப்பால்‌ அடித்தாலும்‌ போகாது. 
இரட்டை மண்டையன்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 199 


இரத்தல்‌ இழிவு தரும்‌. 
இரவல்‌ புடைவையில்‌ தூரமானாற்போல. 


இரவி அறியாததைக்‌ கவி அறியான்‌. ப ஒத 


இரவியின்‌ முன்‌ மின்மினி போல. 
இரவில்‌ கேட்ட இராமாயணம்‌ ஓர்‌ ஆள்‌ பாரம்‌, 
இரவு முழுவதும்‌ இராமாயணம்‌ கேட்டுச்‌ சீதைக்கு இராமன்‌ 
்‌ சிற்றப்பன்‌ என்றானாம்‌. 
இருட்டறையில்‌ மலடு சுறத்‌ தெய்தீத வரறே. 90 


இல்லாதவன்‌ சொல்‌ செல்லாது. 

இல்லாதவனை இல்லாளும்‌ நாடான்‌, ஈன்றெடுத்த தாயும்‌ 
வேண்டாள்‌. 

இளைதீதவனைக்‌ கண்டால்‌ எருதும்‌ மச்சான்‌ முறை கொண்டாடும்‌. 

இன்பம்‌ உண்டேல்‌ துன்பம்‌ உண்டு. 

இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பரென்று எண்ணவோ 
திடம்‌ இல்லை. 95 
தோயுமாளவர்‌,) 

ஈரோடு பேன்‌ வாங்கி. 

உண்மையே வெல்லும்‌, 

உப்புக்கும்‌ புளிக்கும்‌ பாடுவாள்‌ ஒளவை, 

உருகுவது பக்திக்கு அடையாளம்‌. 

உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்‌, 100 


உள்ளதைச்‌ சொன்னால்‌ நொள்ளைக்‌ கண்ணனுக்கு நோப்பாளம்‌. 

எல்லை மீறிப்‌ பேசுகிறான்‌; ஒட்டி ஒட்டி உறவரடுகிறான்‌ . 

ஒடு புனற்‌ கரையமம்‌ இளமை; உறங்கி விழித்தாலொக்கும்‌ 
இப்பிறவி. 

கண்டு ஒன்று சொல்லேல்‌. 105 


கண்ணே கண்ணு, ஒண்ணே ஒண்னு. 

கரும்பிருக்க இரும்புகடித்‌ தெய்த்த வாறே. 

குலலார்‌ நெஞ்சில்‌ நில்லான்‌ ஈசன்‌. 

கழுதை குங்குமம்‌ தான்சுமந்‌ தெய்த்தால்‌ சைப்பர்‌ பாழ்புக, 

கற்றது ஒழுகு. 120 
கற்றபடி நில்‌, 

கற்றவர்‌ காய்வது காமனையே. 

கன்று முட்டி உண்ணச்‌ சுரந்த காலி போல்‌, 


200 ப தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கனியிருக்கக்‌ சாய்‌ கவர்ந்த கள்வன்‌ . 
கரக்கை விழுந்து விழுந்து கரையும்‌, 115 


காணக்‌ கண்‌ கோடி வேண்டும்‌. 
காயைத்‌ தின்றால்‌ பழம்‌ இல்லை, 
கார்த்திகைத்‌ தீபம்‌ பார்த்த பிறகே சாப்பிடவேண்டும்‌. 
காரியம்‌ ஆனாலும்‌ வீரியம்‌ பேசேல்‌. 
காலை எழுந்தவுடன்‌ படிப்பு. 
(பாரதியார்‌,) 


120 


கிளியை வளர்த்துப்‌ பூனை தின்னக்‌ கெரடுதீதது போல, 

குக்கல்‌ வாலைக்‌ கோலைக்‌ கொண்டு நிமிர்த்த முடியுமா? 

குக்கல்‌ விக்கிச்‌ செத்தது, 

குரங்குப்‌ புண்ணாகப்‌ பண்ணுகிறான்‌, 

குலத்தைக்‌ கெடுக்க வந்த கேரடரிக்‌ கரம்பு, 125 


கூட்டத்தில்‌ போன பாம்பு சாகாது. 

கூவல்‌ ஆமை குரை கடல்‌ ஆமையைக்‌ கூவலோடு ஒக்குமோ 
கடல்‌ என்றது போல, 

கூழுக்கும்‌ பாடிப்‌ புளிக்கும்‌ ஒரு கவிதை ஒப்பிக்கும்‌ என்றன்‌ உளம்‌, 
(ஒரர்லையார்‌ வாக்கு.) 

கொடுத்து வைத்தது வரும்‌; பேராசைப்‌ படாதே, 

கொண்டை பூவுக்கு அழுகிறது; கும்பி கூழுக்கு அழுகிறது. 120 

கெரத்தைக்கு ஓஙிகில்‌ வழிகாட்டியது போல, 

சந்திராதித்தர்‌ உள்ள வரைக்கும்‌ , 

சமுத்திரம்‌ கொதித்தரல்‌ விளாவ நீர்‌ எங்கே? 

சீந்திற்‌ சர்க்கரையையும்‌ சுக்குத்‌ துண்டையும்‌ தேனோடு கலந்து 
மேரந்து பார்த்தால்‌ தலைவலி போய்விடும்‌, 

சீனிச்‌ சர்க்கரை சிற்றப்பா, ஏட்டில்‌ எழுதி நக்சுப்பா, 135 


சுக்லாம்‌ பரதரரம்‌ குட்டி ஆயிற்று. 
சும்மா இரு, சொல்‌ அற. 
சும்மா இருக்கிற சங்கை ஊதிக்‌ கெடுத்தான்‌ ஆண்டி. 
செக்கு மாட்டை வண்டியில்‌ கட்டி ஓட்டினால்‌ அது சுற்றிச்‌ 
சுற்றி வரும்‌, 
செய்‌ தீவினை இருக்கத்‌ தெய்வத்தை நோஃலாமா? 140 


சொன்ன சொல்லைக்‌ காப்பாற்றுகிறவன்‌ பெரியவன்‌. 
தந்தையார்‌ பேரயினாரர்‌, தாயாரும்‌ போயினார்‌, தாமும்‌ பேரவாமி, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


தலையைச்‌ சுற்றி மூக்கைப்‌ பிடிக்கிறான்‌. 
தன்‌ உயில்‌ வெல்லம்‌, 
தரய்‌ ஊட்டாத சோற்றை மாங்காய்‌ ஊட்டும்‌, 


தரய்‌ மனம்‌ பித்து, பிள்ளை மனம்‌ கல்‌, 

தாவிப்‌ படரக்‌ கொழுகொம்பு இலாத தனிக்கொடி போல்‌ 
தவிக்கிறான்‌. 

திக்குத்‌ தெரியாத காட்டில்‌ தேடித்‌ தேடி அலுத்தேன்‌ , 

தீயார்‌ குணங்கள்‌ உரைப்பதுவும்‌ தீது, 

தீயார்‌ சொல்‌ கேட்பதுவும்‌ தீது. 


தியாரைக்‌ காண்பதுவும்‌ தீது. 
தீயரரேடு இணங்கி இருப்பதுவும்‌ தீது, 
துன்பம்‌ உண்டேல்‌ இனபம்‌ உண்டு, 
தைப்பூசம்‌ பறைப்‌ பூசம்‌, 

தோளாத சுரையேர தொசமும்பர்‌ செவி? 


தேற்றம்‌ உ௮மீடல்‌ மரணம்‌ உண்டு. 
நடு ஊரிலே பழுத்த மரம்‌ போல, 
தஙதார விளக்கனைய நாயகன்‌. 
நம்புவதே வழி. 

தமது குடுமி அவன்‌ கையில்‌ சிக்கியது, 


நரி வரால்‌ கவ்வச்‌ சென்று நற்றசை இழந்தது போல, 
நல்லார்‌ குணங்கள்‌ உரைப்பதுவும்‌ நன்று, 

நல்லார்‌ சொற்‌ கேட்பதுவும்‌ நன்று. 

நல்லாரைக்‌ காண்பதுவும்‌ நன்று. 

நல்லமரோடு இணங்கி இருப்பதுவும்‌ நன்று. 


நாய்‌ ஏறி வீழ்கிலென்‌? நடாத்திலென்‌? 


நாய்ககு நாக்கில்‌ வேர்க்கும்‌; கழுகுககு மூக்கில்‌ வேர்க்கும்‌. 


நாயாய்ப பிறக்கினும நல வேடடை. ஆடி நலம்‌ புரியும்‌. 
நாள்‌ செய்வது நல்மலார்‌ செய்யார்‌. 
நிலவரை நீலம உண்டதும்‌ வெள்ளை நிறமாகும்‌. 


நிரைச்‌ சுருக்கி நெய்யை உருக்கி மோரைப்‌ பெருக்கி உண்‌. 


நெற்றியில்‌ ஒற்றைக்‌ கண்‌ படைத்தவன்‌, 
பகற்கனவு காண்கிறான்‌, 

புலவின்‌ கனி ஈ துன்னுமதுபோல்‌. 
பழிக்குப்‌ பழி கொட்டா, 


201 


145 


150 


49௦ 


160 


165 


1/0 


17 


202 


பழைய மரமசிவம்‌. 
பிழுக்கை வாரியும்‌ பால்‌ கொள்வர்‌. 
பிறவியால்‌ வருவன கேடு உள. 


புதையல்‌ எடுத்த தனம்போல, 
புல்நுனைப்‌ பனி வெங்கதிர்‌ சண்டாற்போலும்‌ வாழ்க்கை. 


பூமிதேவி சாட்சி. 

பெற்றாளே பெற்றான்‌ பிறர்‌ நகைக்கப்‌ பெற்றாளே, 
பேயோடேனும்‌ பிரிவு இன்னாது. 

பொசியரதோ கீழ்க்கொம்பு நிறை குளம்‌? 
பொற்குஅறம்‌ சேர்ந்த தொல்கரக்கையும்‌ பொனிரைம்‌. 


மணக்‌ கோலமதே பிணர்கோலமதாம்‌ பிறவி” 


மனம்‌ என மகிழ்வர்‌ முன்னே; பிணப்‌ எனச்‌ ௬டுவர்‌ பேர்த்தே. 


மத்தரர்‌ தயிர்‌ போல்‌ மறுகும்‌ சிந்தை, 
மத்துறு தயிரே பேரல மறுகும்‌ உள்ளம்‌. 
மதியால்‌ விதியை வெல்ல முடியுமா? 


மன்றத்துப்‌ புன்னை போல மரடு படு துயரம்‌. 
மசரிகழித்‌ திங்கள்‌ மதி நிறைந்த நன்னாளால்‌. 
மார்கழி மாதம்‌ திருவாதிரை வரும்‌. 
மாலை முழுதும்‌ விளையாட்டு. 

(பாரதியார்‌. ) 


மானம்‌ அழிந்து மதி கெட்டுப்‌ பேரனவளே, 
முகத்தைச்‌ சுற்றி மூக்கைலப்‌ பிடிக்கிறான்‌. 

முகம்‌ பாகம்‌ பண்டமும்‌ பாகம்‌. 

முயல்‌ வலை யானை படும்‌ என மொழிந்தவர்‌ வழி. 
முயல்‌ விட்டுக்‌ காக்கைப்‌ பின்‌ போனவாறே. 


மோத்தையைக்‌ கண்ட காக்கை போலப்‌ பலவினை மொய்க்கும்‌. 


யார்‌ அறிவார்‌ சா நாளும்‌ வாழ்நாளும்‌? 
வயிற்றெரிச்சலைக்‌ கொட்டிச்‌ கொள்ளாதே. 
வாயால்‌ கெட்டது தவளை. 

வாழ்வது மாயம்‌; இது மண்ணாவது திண்ணம்‌, 


விளக்கிருங்க்க மின்மினீத்தீக்‌ காய்ந்தவறே, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


180 


189 


190 


199 


௮00 


20% 


வெற்பில்‌ தோன்றிய வெங்கதிர்‌ கண்ட அப்புல்‌ பனி கெடுமாறு. 


அரும்‌ சொற்பொருன்‌ அகற௱தி 


அஃகம்‌ தானியம்‌, 
அக்கரரம்‌- கற்கண்டு, 
அக்குசு— சிரத்தை, 

அக்குத்‌ தொக்கு சம்பந்தம்‌. 
அக்குல்‌ --கட்சும்‌. 


அகம்‌ வீடு, 

அஙிகிடு தொடுப்பி--கேரள்‌ கூறுபவலி. 
அசடு--பொறுக்கு. 

அசல்‌--முதல்‌. 

அச்சை-- அருவருப்பு . 


அடல்‌- போரிடுதல்‌. 
அடுச்சனை-- சமயலறை. 
அடைப்பக்கரரன்‌- நாவிதன்‌ . 
அண்ணமவீ--உ.பாத்தியரயர்‌ . 
அதிதி - யானை, 


அதீது- வரம்பு. 
அங்தகளன்‌--யமன்‌ . 
அந்தம்‌ அழகு . 
ஆப்பணை-ஆணை. 
அம்முதல்‌- மறைதல்‌. 


அமண்‌. ஜைனன்‌. 
அமரீ--போர்‌, 
அமுதுபடி--அரிசி 
அரங்கி---கூத்தரடுபவன்‌ . 
அரவு--ராகுகாலம்‌, 


அரை. இடுப்பு. 
அல்‌-- இராத்திரி. 


203 


204 தமிழ்ப்‌ பழமெொழிகலி 


அபத்தக்‌ முட்டால்‌. 
அவம்‌--பயன்‌ இல்லாத செயல்‌. 


அழுவணம்‌- மருதோன்றி. 

அளகேசன்‌ குபேரன்‌ . 

அஸ்மின்‌ கிராமே- எங்கள்‌ ஊரில்‌. 

ஆக்கை உடம்பு. 

ஆகடியக்காரன்‌- அக்கிரமச்‌ செயல்‌ செய்கிறவன்‌. 


ஆசந்திராக்கம்‌-சந்திர சூரியர்கள்‌ உள்ள வரையில்‌. 
ஆசார வாசல்‌--அரண்மனை வாசல்‌. 

ஆண்டி -சிவனடியான்‌ , 

ஆண்டை எஜமானன்‌. 


ஆணம்‌-குழம்பு. 


ஆதசயம்‌-—லரபம்‌ . 

ஆதித்த வரம்‌ ஞாயிற்றுக்‌ கிழமை, 
ஆதி வரரம்‌-— ஞாயிற்றுக்‌ கிழமை. 
ஆமலகம்‌-— நெல்லிக்கனி. 

ஆயத்‌ தொழில்‌ சுங்கச்‌ சாவடி வேலை, 


ஆயம்‌ வரி, 
ஆயர்‌—இடையர்‌. 
ஆயோதனம்‌-—போரி, 
ஆரியம்‌ கேழ்வரகு. 
ஆலசியம்‌- தாமதம்‌, 


ஆழி கடல்‌ ப 
ஆளன்‌ கணவன்‌, 


இங்கு--பெருங்கா யம்‌, 
இசலுதல்‌--- பிணங்குதல்‌ . 


இட்டவலி--உணவு படைதீதவன்‌ 
இடம்‌--இடப்பக்கம்‌, 

இடுதல்‌-—௨ணவைப்‌ படைத்தல்‌, 
இடை--இடைக்காடர்‌, இடையன்‌ , இடைவெளி, 
இணல்‌-- நிழல்‌, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


இணை.--சமானம்‌, 
இந்திரை--திருமகள்‌ 
இரண்டடி-- நிருக்குறலி, 
இரிசி--பேடி 
இல்லி--ஓட்டை, 


இழை-- நூல்‌, 
இளையவள்‌ திருமகள்‌ 
இராட்டு-சேன்கூடு. 
இஷாரா சமிக்கை. 
ஈடன்‌ பலம்‌ உள்ளவன்‌. 


ஈடு-- சமானம்‌, 
ஈரம்‌ அன்பு, 
உடகிரீ_ நகம்‌. 
உண்ணி-பையன்‌, 
உகம்‌ தண்ணீர்‌. 


உதரம்‌-—-வயிறு. 
உம்மாச்சி-௪_மாமகேசுவரன்‌, கடவுள்‌. 
உரம்‌--௭ரு, பலம்‌, 

உருமம்‌- ஜாமம்‌. 
உலுதீதன்‌-—உலோபி. 


உள்ளி--வெள்ளைப்‌ பூண்டு. 
உனை-- சேறு, 

ஊசி மூஞ்சி--தூக்கணங்குருவி, 
ஊதை. வாடைக்‌ காற்று. 
ஊன்‌ உடம்பு, 


எக்கு இடுப்பு 
எச்ச பூசாரி, 


எட்டேகால்‌ லட்கணம்‌-அவலட்சணம்‌. 


எத்துதல்‌--ஏமாற்றுதல்‌, 
எய்த்தல்‌- களைத்துப்‌ போதல்‌, 


எழுத்து--தலையெழுதீது. 
ஏ-- எந்த. 
ஏகாலி---வண்ணான்‌ , 


205. 


206 தமிழ்ப்‌ பழமொழிசல்‌ 


ஏட்டன்‌--மூதிதவன்‌ 
ஏணை--தூனி. 


ஏரி திமில்‌, 

ஏற்பது பிச்சை எடுப்பது. 
ஏனாதி---சேனாதிபதி- 
ஒக்கல்‌ -- இடுப்பு 
ஓங்கில்‌-- ஒரு வேகை மீன்‌ 


ஒச்சன்‌ --- பூசாரி. 

ஒரி தனிமனிதன்‌, நரி. 

சுச்சவடம்‌ -- வியாபாரம்‌. 

கச்சான்‌ -- ஆனி, ஆடி, ஆவணி மாதங்களில்‌ வீசும்‌ வறண்ட 


காற்று. 


சுசம்‌ -- குளம்‌. 

கஞ்சன்‌ -- உலோபி. 
கஞ்சி - காஞ்சீபுரம்‌. 
கட்டாடி - வண்ணான்‌. 
கட்டை _ உடம்பு. 


கடுப்பு வயிற்றுக்‌ கடுப்பு, 
கடை -- வள்ளுவர்‌. 
கண்ணி-- வலை 

கணிகா-- தாசி. 
குப்பரை--பிச்சைப்‌ பாத்திரம்‌, 


கமர்‌--பிளப்பு, 
கமலை--திருவாரூம்‌ . 
கமுக்கட்டு— கட்கம்‌ 
கமுக்கம்‌— இரகசியம்‌, 
கயிற்றுப்‌ பிள்ளை மனைவி. 


கல்லுதல்‌--தோண்டுதல்‌. 

கலம்‌--உண்ணும்‌ பாத்திரம்‌, கப்பல்‌, பாத்திரம்‌, வரழை இலை, 
சுவுள்‌--சுன்னம்‌, 

கள்ளி--கள்ளி மேடு. 

குறவை--பால்‌ சுறக்கும்‌ பசுமாடு, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


கன்னி-புரபீடாசி மாதம்‌. 
காஙிகிரங்காய்‌--எம்டிக்காய்‌, 
கரடி வண்டி 
கசாடுகாள்‌--துர்க்கை. 
சர்ணனை-கணச்குப்‌ பிள்ளை, 


கரணம்‌--திருமணம்‌ 
சரணை--சரும்புத்‌ தடி. 
கருப்பு பஞ்சம்‌, 
கருமான்‌ -கொல்லன்‌ . 
மறை-- இரகசியம்‌. 


மஹலூதீகாலட்சேபம்‌. 
மார்ஜாலம்‌- பூனை. 


மரவை.விலங்குகள்‌ வாழும்‌ கரடு. 


மாற்றான்‌—ப்கைவன்‌. 
மாறுதல்‌-விற்றல்‌, 


மிடிமை-- வறுமை. 
மிதீதிரன்‌-- நண்பன்‌. 
மிருதீதியு--யமன்‌ 
மீகாமன்‌ மாலுமி. 
மீன்‌ நட்சத்திரம்‌, 


முக்காரம்‌- முழக்கம்‌, 
முகடி--மூதேவி, 
முகடு--வீட்டின்‌ உச்சி, 
முகனை--மோனை. 
முகராந்திரம்‌-காரணம்‌. 


முகுரம்‌- கண்ணாடி. 
முட்டி-பிச்சை. 
முட்டு--சுஷ்டம்‌, தீட்டு. 
_முந்தி-முன்றானை, 
முப்பூ--மூன்று போசம்‌, 


முன்னுதல்‌- எண்ணுதல்‌, 
முனிதல்‌-கோபித்தல்‌. 


207 


208 | தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மூக்குத்‌ தூலீ-பெரடி , 
மூழாக்கு-மூன்று ஆழாக்கு. 


மென்னி- கழுத்து. 

மேழி கலப்பை. 
மையல்‌---மயக்கம்‌. 
மொகனை-மோனை. 
மெரட்டைகள்‌--விதவைகலி, 


வதா எப்படி . 
புள்ளு-பறவை, 

பூளை பூனை. 
பூணல்‌-—அங்தணன்‌, பூணூல்‌. 
பூண்டி--திருப்பூண்டி. 


பூரியோரீ--இழிந்தவர்‌. 
பூவைஃ-பெண்‌, 


பேடிக்கும்‌--அஞ்சும்‌. 
பைய்கூழ்‌--பசிசைப்‌ பயிர்‌, 
பைய மெல்ல, 
பைரி-—இராஜாளி. 


யபொல்‌- தடி. 
பெரறி-இந்திரியம்‌. 
பொன்றுதல்‌--இறத்தல்‌, 
பேசந்து--பனமரம்‌, 
போதன்‌ பிரமதேவன்‌. 


_ மங்கலம்‌ மண்கலம்‌, 
மங்கை திருக்கண்ணமங்கை. 
மட்டு--அளவு. 
மடையன்‌. -அ நிவில்லாரதவன்‌, சமையற்காரன்‌, 
மண்‌ டூகம்‌--தவளை,; 


மற்கடம்‌--குரங்கு . 
_ மரபு- பரம்பரை, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


மரம்‌--ஓடம்‌. 
மரவடை--மரங்கள்‌ அடர்ந்த காடு. 
மருபூமி--பரலைவனம்‌. 


மருவார்‌--புகைவர்‌ 

மறம்‌-ப்ரவம்‌. 

கரணம்‌-கொள்ளு, கொள்ளுத்‌ துவையல்‌. 
சாத்ரம்‌-—உடம்பு. 

காதம்‌-—ப்தீது மைல்‌ தூரம்‌. 


காதல்‌ கூளப்ப நாயக்கன்‌ சாதல்‌, 
சாயம்‌--உடம்பு, பெருங்காயம்‌. 
காரி-எலி. 
காரிகை--யரப்பருங்கலக்‌ கரரிசை, 
கரல்‌-கால்வரய்‌ . 


காவுதல்‌-— சுமத்தல்‌, 
காழி சீகாழி. 


சாளை--காளையார்‌ கோயிலில்‌ உள்ள பெருமான்‌. 


கிடை--ஆட்டு மந்தை, 


கீரன்‌--நக்கிரன்‌ . 

ருக்க நாய்‌ 

குக்கல்‌--நாய்‌ 
குசினிக்காரன்‌-—சமையற்காரன்‌. 
குட்டி--குழந்தை. 


குட்டு--இரசசியம்‌. 
குண்டுணி--சோள்‌ கூறுகிறவன்‌. ப 
குண்டை-- எருது. 
குணக்கு--வளைவு 
கும்பி--வயிறு. 


கும்பு- கூட்டம்‌. 
குழிசி-பரனை 

குழை- தழை. 

குறடு சட்டை, கன்னம்‌. 


209 


210 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


குறுங்கை--திருக்குறுங்குடி. 
குறு முனி--அசதிதிய முனிவன்‌ . 
குறைத்தல்‌_வெட்டுதல்‌. 


குக்ூிவயிறு, 
கூசளை-ஆரந்தை. 
கூதல்‌ குளிர்‌. 
கூறைஅஆடை.. 
கூன்‌- சிறிய குடம்‌. 


கூனி-—பங்குனி மாதம்‌, 
செச்சை சலங்கை. 
கெண்டை. கெண்டைக்கால்‌. 
சேதம்‌--துக்கம்‌ 
சேப்பை---கேழ்வரகு. 


சென்‌... உறவினர்‌, 
கேனம்‌-கேனோபளிஷத்‌. 

சை மூலம்‌ சுட்கம்‌, 

கொக்கரை கருணைக்‌ கிழங்கு . 

கொட்டை. உருதீதிராப்சம்‌ கட்டிக்‌ கொண்ட, சைவர்களி. 


கொடிறு- குன்னம்‌, இடுக்கி. 
கொழுநன்‌_கணவன்‌. 
கேோர-—அரசன்‌. 

கோட்டி பைத்தியம்‌, 
சோடி--கேரடிக்கரை, 


கோடு--கச்சேரி, தந்தம்‌. 
சோதி பில்லகுரங்குக்‌ குட்டி. 
கேரபாலம்‌-—பிச்சை. 

கோபுர வஸ்து குரங்கு. 
கோன்‌--கிரசும்‌ . 


சோல அரசன்‌, 
செளளனி-பல்லி, 


தமிழ்ப்‌ பழபொழிகள்‌ 


௪கதி--சேறு. 
சம்காத்தம்‌--தொடர்சீசி, 
சணப்பன்‌-—சமணன. 


சம்சாரி-பயிரிடுபவன்‌. 
சம்மட்டி சவுக்கு. 
சரீத்தித்தல்‌--வாற்தி எடுத்தல்‌. 
சரடு-— நூல்‌, 
சன்னதம்‌-—ஆவேசம்‌ 


சிக்கென விரைவாக. 
சிதடன்‌-குருடல்‌ . 
சினைமுட்டை. 
சிரட்டை--கொட்டங்சுச்சி, 
சிலேட்டுமம்‌-கோழை. 


சுக்கான்செட்டி--உலேசபி. 
சுந்தரன்‌ செளந்தமிய நாயகம்‌. 
சும்பன்‌ முடன்‌. 

சுயோதனன்‌ துரியோதனன்‌. 
சுவானம்‌---நாய்‌ 

சூடுதல்‌-சூடு போடுதல்‌. 


சூரி--கத்தி. 

சூல்‌--கருப்பம்‌, சீம ந்தக்‌ கல்யாணம்‌. 
செட்டு வியாபாரம்‌. 

செம்மான்‌ சக்கிலி, 

செய்‌---வயல்‌, 


செல்‌--கறையாளன்‌. 
செவிடு---கன்னம்‌ 

சேகு--வைரம்‌, 

சேடன்‌--நெசவு வேலை செய்பவன்‌ 


சேணியன்‌-—நெசவு வேலை செய்பவன்‌, 


செரம்மு--சொதீது, 
சோதி--சுவாதி நட்சத்திரம்‌. 


211 


212 


சோம வாரம்‌--திங்கட் கிழமை. 
சோமன்‌--சேமேசுவரரீ, வேஷ்டி. 
சோமாரி--சேரம்பேறி, 


சோலி-வேலை. 
சோளி-—பை. 
சோனகஷ்‌- முஸ்லீம்‌, 
தட்டு-சோளத்தட்டு. 
தடிமன்‌ -- ஜலதோஷம்‌ . 


தடியங்காய்‌--பூசணிக்காய்ட 
தண்டம்‌-- நமஸ்காரம்‌. 
தண்டு--ப்டை., 
ததர - அப்படி. 
ததியோதனம்‌--தயிர்ச்சோறு, 
தம்பிரரன்‌--கடவுள்‌ , 


தரிசு--விளையாத நிலம்‌. 
தவிசு-—ஆசனம்‌. 
தனிசு--கடன்‌ , 
தழுவணி-சேனை. 
தாதன்‌-திருமால்‌ அடியான்‌ , 


தாபரம்‌--சகொமு கொம்பு. 
தாய்ச்சீலை---சகெளபினம்‌. 
தாரதம்யட--வேற்றுமை, ' 
தாரம்‌--மனைவி, 
தழிபரனை, 


திண்டி-உணவு, 

திறப்பு சாவி. 
தீம்பர்‌-பொல்லரதவர்‌. 
-துங்கா- துங்கபத்திரை ஆறு. 
துவி-இரண்டு., 


துஷ்ட சதுஷ்டயம்‌- துரியோதனன்‌, 
கர்ணன்‌ என்னும்‌ தரல்வம்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


துச்சாதனன்‌ சகுனி, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


- தூது--விறவி விடு தூது. 
தெங்கு--தென்னமரம்‌, தேங்கரய்‌, 


தெட்டுதல்‌--ஏமாற்றுதல்‌. 


தெருளுதல்‌--தெளிவை அடைதல்‌. 

தெற்று மாற்று--ஏமாற்றுதல்‌, 
தேட்டை--சேமித்த செல்லம்‌, 
தேளேறு-தேன்‌ கொட்டியது. 
தொடுவுண்ணுதல்‌--தோண்டி உண்ணுதல்‌, 


தொண்டர்‌ வேலைக்காரர்‌, 
தொப்பை--வயிறு . 
தொழுவம்‌--சொட்டகை, 
தோழம்‌--தெசழுவம்‌ 
தக்சுவாரம்‌--நீர்வாண தேசம்‌, 
தகரி--ஆழ்வார்‌ திருநகரி, 


தட்சத்திரம்‌--குரங்கு. 
நம்பியான்‌--பூசரரி, 
தரகல்‌-— மலம்‌. 

ருள்‌ மலம்‌, 
நாகு--கறக்கும்‌ மாடு, 


நயன்‌ கடவுள்‌. 
நாராசம்‌--இரும்புக்கோல்‌, 
தாரிபெண்‌, 
தாலடி-நமலடியாம்‌ . 
நாவாய்‌-- சப்பல்‌, 


தாழி படி. 
தான்‌ - அகங்காரம்‌. 
நாஸ்தி--இல்லை . 

நீச்சத்‌ தண்ணீர்‌--சாத்தீர்த்தம்‌, 
நீர்ச்சீலை--கெள பீனம்‌. 


நீலம்‌ பிடிக்கிற வாரீத்தைபொய்‌. 
நீறு- சாம்பல்‌. 

நுணல்‌--தவளை. 
துளம்புஅகெசசு. 
நுளையவ்‌--வலையன்‌ , 


213 


214 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


நூல்‌--பூணூல்‌ கல்யாணம்‌. 
தெறிஅநல்ல வழி. 
தொய்ய---வருநீத. 
தநோரு--வாய்‌, 

றகர்தீதுதல்‌— பிரதி செய்தல்‌. 
பங்கள்‌ நொண்டி, 


பங்காரு தங்கும்‌, 

பஜ நரய்‌, 

படி--பூமி, 

ப்ணி---ஆபரணம்‌. 
பணிச்சவன்‌பிணதீதைத்‌ தூக்கினவன்‌. 


_ புதிதங்கி--சரமவேதி, 
ரப்பு பருப்பு, 
பயிக்கம்‌---பிச்சை, 
பரதவர்‌--வனலயர்‌. 
பரி குதிரை. 
பரிகாரி--வைத்தியரி 


பரியத்தம்‌—வரையிலும்‌. 
ப்ருவதம்‌--மலை, 

ய்ளூ- பாரம்‌. 

ப்சகை- தலைப்பாகை, 
பாதேயம்‌--கட்டுச்‌ சோறு. 


பமாத்துதல்‌--ப்துங்கு தல்‌, 
பாப்பாசு--ஜோடு,. 
ப்சரத்வாஜம்‌--- கரிக்குருவி, 
பாரி - மனைவி. 

ப்ரவை-- திருவெம்பாவை. 


ப்ர்னு-- சூரியன்‌ , 
பிண்டம்‌--உடம்பு, 
பித்திகா---சு வர்‌, 
பிரசித்தா--புகழ்‌ பெற்றவன்‌. 
பிள்ளை---தேன்னம்பிள்ளை, 


பூடையன்‌- பரம்பு, 
புரவி குதிரை, 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 915, 


பரி-சுயிறு * 
புலம்‌---வயலி, 
புளி--பறவை., 


லக்க -கணக்கு, 
ரவி சூரியன்‌. 
ராஜா-குரு. 
ராஷ்டிரம்‌ நாடு 
ருணம்‌-—-கடன்‌. 
லங்கணம்‌-— பட்டினி. 


லயம்‌-— தாளம்‌, 
லஜ்ஜை-- வெட்கம்‌, 
வட்டம்‌- தையல்‌. 
வட்டாடல்‌-—சூதரடல்‌. 
வடுகு--தெலுங்கு. 


வதுவை--திருமணம்‌, 
வலித்தல்‌--இழுத்தல்‌, 
வழுதலை --கதிதிரிக்காய்‌ 
வளவன்‌ சோழமன்னன்‌. 


வாயசம்‌--சாகீகை, 

வரர்க்‌ சட்டை- துடைப்பம்‌ 
வசரியல்‌--துடைப்பம்‌, 
வாரியல்‌ கட்டை--துடைப்பம்‌, 


வாளம்‌-—நேர்வாளம்‌. 
விட்டம்‌-— அவிட்ட நட்சத்திரம்‌, 
விநயம்‌ பணிவு. 
வியாக்கிரம்‌--புலி. 
விருஷ்டி--மழை, 


விஜயன்‌... அருச்சுனன்‌. 
வீழி-— திருவீழி மிழவை 


216 தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வெள்ளாட்டி வைப்பாட்டி, 
வெலன்னை--பருதிதி. 


லெல்ளையப்ப்ன்‌--ப்ணம்‌, 
வெலிளையாய்‌--வெளிப்படையாய்‌ . 
வேதை-வேதாரண்யம்‌, 
லேய்ங்குழல்‌-—-புல்லாகிகுழல்‌, 
வைக்கோல்‌ படப்பு--வைக்கேசல்‌ போரி, 


வைசஹறை-- விடியற்காலம்‌, 
ஜேஷ்டப்‌ பிராதா- மூத்த சகோதரன்‌. 
ஹேரண்டம்‌--கொட்டைசி செடி. ப 


க்‌! | 
வலம்‌ 


படி 


ய்‌ 


aN 
[பத 


